| அகந்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பதிப்பாசிரியர்‌ 


.. முனைவர்‌ 6சோ. இரஈ. மாதகுவன்‌ 
முதுநிலை விரிவுரையாளர்‌ 
 ஓலைச்சுவடி.த்துறை 


தமிழ்ப்‌ பல்கலைக்கரகர்‌ 
தஞ்சாஷ்ர்‌- 613 005 





அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ - 1500 


பதிப்பாசிரியர்‌ 
முனைவர்‌ €னணா. இரஈ. மாதவன்‌ 
முதுநிலை விரிவுரையாளர்‌ 
ஓலைச்‌ சுவடித்துறை 





தமிழ்ப்‌ பில்கலைக்கழகம்‌ 
தஞ்சரஷ்ர்‌ - 613 005 


1811; 81 - 7090 - 214-2 


எட்டாம்‌ உலகத்‌ தமிழ்மாகாடு பதிப்புச்‌ சுழல்நிதி 
வெளியீடு எண்‌: இ 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வெளியீடு: 166 


திருவள்ளுவர்‌ ஆண்டு 2025 மார்கழித்‌ திங்கள்‌ 
திசம்பர்‌ - 1994 


நூல்‌ . அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ - 1500 


பதிப்பாசிரியர்‌ : முனைவர்‌ வே. இரா. மாதவன்‌ 


பதிப்பு : முதற்பதிப்பு 
விலை : உரூ. 200 - 00. 
அச்சு . கே.பி.டி. பிரஸ்‌, 


அண்ணாமலைககர்‌-6068 002. 


முனைவர்‌ ஒளவை நடராசன்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
துணைவேந்தர்‌ தஞ்சாவூர்‌ - 613 005 


அணிந்துரை 


சங்கம்‌ என்ற சொல்‌ முன்னாளில்‌ வழக்கில்‌ இல்லை, 
மன்றம்‌ என்பது அப்பொருளில்‌ வழங்கியது. அகன்ற இலந்தை 
மரத்தின்‌ நீழலில்‌-மன்றத்தில்‌ புலவர்களும்‌ பாணர்களும்‌ குழீஇ 
யிருந்து தமிழ்நலம்‌ பேசி உவந்ததைக்‌ கேட்டு ம௫ழ்ந்து சோழன்‌ 
குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌ பாணர்க்கும்‌ புலவர்க்கும்‌ 
அழியாப்‌ பெருஞ்செல்வம்‌ வழங்கினான்‌ என்பார்‌. ₹இரத்திநீடிய 
அகன்றலை மன்றத்துக்‌ கரப்பில்‌ உள்ளமொடு வேண்டுமொழி 
பயிற்றி, அமலைக்‌ கொழுஞ்சோறு ஆர்ந்த பாணர்க்கு அசகலாச்‌ 
செல்வம்‌ முழுவதும்‌ செய்தோன்‌, எங்கோன்‌ வளவன்‌ வாழ்க 
நின்பீடு கெழு நோன்றாள்‌ பாடேனாயின்‌ பல்கதிர்ச்‌ செல்வன்‌ 
படுவது அறியேன்‌'' என ஆலத்தூர்‌ கிழார்‌ பாடும்‌ பாடற்‌ 
பொருளில்‌ சோழர்‌ பேரூரில்‌ புலவர்‌ கூடல்‌ மிளிர்ந்தகென 
அறிஞர்‌ கருதுவர்‌. அம்‌ மரபை ஒட்டியே பல்லாண்டுகள்‌ கழிந்து 
தண்ணார்‌ தமிழ்‌ வளர்க்கும்‌ தஞ்சை மாநகரில்‌ அருட்டுறைக்குப்‌ 
பெரிய கோயிற்‌ போலவே தமிழ்‌ நலம்பேணும்‌ அரிய கோயி 
லாகத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ திகழ்கிறது. 


1981-ஆம்‌ ஆண்டு மாமதுரையில்‌ நிகழ்ந்த ஐந்தாம்‌ உலகத்‌ 
தமிழ்‌ மாநாட்டின்‌ அறிவுப்‌ பயனாகத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சையில்‌ தோற்றம்‌ பெற்றது. கடந்த பதின்மூன்று ஆண்டு 
களில்‌ இப்பல்கலைக்சழகம்‌ உயராய்வு நிறுவனமாக ஒங்கி 
வளர்ந்துள்ளது. உலஇலுள்ள எழுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில்‌ 
தமிழ்‌ பேசும்‌ மக்கள்‌ பரவியுள்ளனர்‌. உலகெங்கும்‌ வாழும்‌ 
தமிழ்‌ மக்களின்‌ கனவுகளை நனவாக்கும்‌ முயற்சியில்‌ இப்‌ 
பல்கலைக்கழகம்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுக்‌ கலையரங்கமாக மிளிர 
வேண்டுமென்பதும்‌ நமது நோக்கமாகும்‌. எட்டாம்‌ உலகத்தமிழ்‌ 
மாநாடு தஞ்சையில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக வாகை வளாகத்தில்‌ 


137 


1995 சனவரி 1 முதல்‌ 5-ஆம்‌ நாள்‌ வரை நடைபெறுகிறது. 
இவ்வரிய நிகழ்ச்சியை நினைவுகூரும்‌ வகையில்‌ தமிழக அரசு 
இப்பல்சலைக்கழகத்திற்குப்‌ பத்து இலட்ச நிதி வழங்கி பதிப்புச்‌ 
சுழல்‌ நிதியை அமைத்குது. சுழல்‌ நிதியின்‌ பதிப்பாக “அகத்தியர்‌ 
வைத்திய காவியம்‌-1500” என்னும்‌ இந்நூல்‌ இன்று தொடங்கும்‌ 
உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்போது வெளியிடப்‌ பெறுகிறது. 
பல்லாண்டுகளாக அச்சேறாமல்‌ இருந்த இந்நூல்‌ 'தமிழுலகின்‌ 
கையில்‌ இப்போது கிடைப்பது நமது பேறாகும்‌. 


துறைதோறும்‌ தமிழின்‌ சிறப்பையும்‌ வளத்தையும்‌ உலகுக்கு 
ஆய்வு நூல்களாகப்‌ படைத்து வழங்குவது பல்கலைக்கழகத்தின்‌ 
கடமையாகும்‌. பல்கலைக்கழக அறிஞராகிய நூலாசிரியர்‌ 
முனைவர்‌ வே. இரா. மாதவன்‌ அவர்களைப்‌ பாராட்டி மகிழ்‌ 
கிறேன்‌. ஏட்டளவில்‌ இருந்த பனுவல்களின்‌ அச்சு வடிவைக்‌ 
காணும்‌ கற்றோர்‌ போற்றவும்‌ கக்கமளிக்கவும்‌ வேண்டு 
கிறோம்‌. 


ஒளவை நடராசன்‌ 


முனைவர்‌ த.கோ. பரமசிவம்‌ குமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
கதுலைவர்‌, ஓலைச்சுவடித்துறை கதுஞ்சாவூர்‌-613005 


வாழ்த்துரை 


குமிழ்ப்‌ பல்கலைக்கழக ஓலைச்சுவடித்துறையின்‌ நோக்கங்‌ 
களுள்‌ ஒன்று செம்பஇுப்புகளை உருவாக்குதல்‌.ஏற்கெனவே வெளி 
வந்த பழைய நூல்களை, மீண்டும்‌ இன்று இடைக்கும்‌ சுவடி 
களுடன்‌ ஒப்பிட்டு, வேண்டிய உரைவிளக்கங்கள்‌, அகராதிகள்‌, 
பின்னிணைப்புகளுடன்‌ வெளிவருவன செம்பதிப்புகளாகும்‌. 
இந்த வகையில்‌ செம்‌.பஇப்புக்காகத்‌ தோர்ந்தெடுக்கப்பெற்ற 
நூலே அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 என்னும்‌ தமிழ்‌ 
மருத்துவப்‌ பெருநூலாகும்‌. நூறாண்டுக்கு முன்னரே இந்ருரல்‌ 
அச்சாகியிருப்பினும்‌ இன்று அரிதாகக்‌ கிடைக்கும்‌ நிலையில்‌ , 
இந்நாலுள்‌ நாம்‌ செய்யத்‌ தகுந்த ஆய்வுகளின்‌ தேவையை 
உணர்ந்து. தெளிவுடன்‌ கொண்டுவரப்படுகிறது இந்தநூல்‌. 


இத்துறையில்‌ முதுநிலை விரிவுரையாளராகப்‌ பணியாற்றி 
வரும்‌ இந்நாலின்‌ பதிப்பாசிரியர்‌ முனைவர்‌ வே.இரா. மாதவன்‌ 
அவர்கள்‌ இத்த வைத்திய மரபுகளை முறையாக நன்குணர்ந்த 
வர்‌, த்த வைத்தியப்‌ பரம்பரையினர்‌. சித்த மருத்துவச்‌ 
சுவடிகளை ஆய்வு செய்து முனைவர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. 
சுமார்‌ பத்தாண்டுகளுக்கு முன்னரே “கண்‌ மருத்துவம்‌" என்னும்‌ 
அரிய பெரும்‌ தமிழ்‌ மருத்துவ நூலைப்‌ பதிப்‌!சித்தகளித்து, 
தமிழக அரசின்‌ பாராட்டுதல்களையும்‌ பரிசுகளையும்‌ பெற்றவர்‌, 
தமிழ்‌ மருத்துவம்‌ மற்றும்‌ இலக்கியம்‌ தொடர்பான பழைய 
ஏடுகளை முறையாக ஆய்வு செய்து வருபவர்‌. 


வைத்திய சிந்தாமணி, குழந்தைகள்‌ மகளிர்‌ மருத்துவம்‌; 
தன்வந்தரி வைத்திய கும்மி- -300 போன்ற மருத்துவப்‌ படிப்பு 
களையும்‌ இவர்‌ இத்துறையில்‌ உருவாக்கி அளித்துள்ளார்‌. இந்‌ 
நூலின்‌ உரையாகிரியராகவும்‌ பதிப்பாசிரியராகவும்‌ இலமும்‌ 
முனைவர்‌ வே.இரா. மாதவன்‌ அவர்கள்‌ பல்லாற்றானும்‌ சிறந்த 
பதிப்பாசிரியராவார்‌. அவர்தம்‌ சுவடிப்பதிப்புகள்‌ சுவடி 
யாய்வார்‌ உலகில்‌ டுபருஞ்சிறப்பைப்‌ பெற்றன.கண்‌ மருத்துவம்‌, 


91 
ப 
(மீனாட்சியம்மன்‌ இருப்புகழ்‌, இித்திரக்கவிகள்‌, விராலிமலை 
வேலவர்‌ குறவஞ்சி, வைத்தீசுவரன்‌ : கோயில்‌ பதிகங்கள்‌, 
'வறுமைக்கு விடைகொடுத்த ஏழேழு வெண்பாமாலை, இவ்விய 
தம்பதியர்‌ புகழ்மாலை போன்ற சுவடிப்பதுிப்புகள்‌ இவர்தம்‌ 
பதிப்புத்‌ இறமைக்கும்‌ பதிப்பறத்திற்கும்‌ கட்டியம்‌ கூறுவன 
என்றால்‌ அது மிகையாகாது. இவற்றுள்‌, கண்மருத்துவம்‌, 
இத்தரக்கவிகள்‌ ஆய நூரல்கள்‌ தமிழக அரசின்‌ முதற்‌ பரிசு 
களைப்‌ பெற்ற சிறப்பினைக்‌ கொண்டன. 


பதிப்பாசிரி யப்பணியில்‌ ஈடுபடுபவர்சள்‌, வெளியிடும்‌ நூரலில்‌ 
துறைபோய அறிவையும்‌, தனி ஈடுபாட்டையும்‌ கொண்டவர்‌ 
களாகத்‌ திகழ்தல்‌ வேண்டும்‌. அப்போதுதான்‌ நூல்கள்‌ செல்மை 
யாக வரமுடியும்‌. ௮ந்த வகையில்‌ முற்றிலும்‌ தகுதி வாய்ந்த 
இப்பதஇப்பாசிரியார்‌ செய்துள்ள இந்த ஆய்வுப்‌ பதிப்பு, “தமிழ்‌ 
மருத்துவ நூல்‌ அமைப்பு இன்று எப்படி இருக்க வேண்டும்‌ 
என்பதற்கு ஓர்‌ அரிய எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. 


நூலுக்கு மூன்னே அமைந்துள்ள திறனாய்வுப்‌ பகுதிகள்‌ 
நால்‌ அறிய விழைவார்க்கும்‌ நூலாய்வார்க்கும்‌ தேவைப்படும்‌ 
அனைத்துச்‌ செய்திகளையும்‌ தொகுத்துத்‌ தருவதாகக்‌ காணப்‌ 
படுதல்‌ இப்பதிப்பிஞ்‌ சிறப்பாகும்‌. 


சுத்தாங்கரின்‌ மகாபாரதப்‌ பஇப்புக்குப்பின்‌ செம்பதிப்புகள்‌ 
அமைய வேண்டிய முறை இந்தியத்‌ திருநாட்டில்‌ விரிவாக 
அயப்வு செய்யப்பெற்றது. இன்று பல நல்ல பதிப்புகள்‌ வருவ 
குற்கு அம்முறை பெரிதும்‌ துணைநிற்கக்‌ காணலாம்‌. இவ்வகை 
யில்‌ இந்நூல்‌, மூலபாட ஆய்வின்‌ நுட்பங்களை நன்குணர்ந்து 
தெளியப்பட்ட பதிப்பாகத்‌ இகழ்கின்றது. 


பழைய பஇப்புகள்‌ யாவும்‌ ஓலைச்சுவடிகளின்‌ மறுபிரதி 
சுனளாகவே அச்சில்‌ வந்துள்ளன. அவற்றில்‌ பாடலின்‌ சீர்‌, அடி 
வரையறையின்றி, சொற்பொருள்கள்‌, உரைவிளக்கங்கள்‌ இல்லா 
மல்‌ அப்படியே பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ளன. ஆயின்‌, இந்நூரலைச்‌ 
செம்பஇப்பாச்க வேண்டும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்ட இப்பஇப்பாசி 
ரியர்‌ அளித்துள்ள 8ர்ப்பிரிப்பும்‌ சொற்றெளிவும்‌ படிப்பார்‌ மனங்‌ 
கவர்வதுடன்‌ தொடர்ந்து படித்துணரும்‌ வேட்கையைத்‌ தூண்டு 
வதாக அமைவதையும்‌ காணலாம்‌, 


97 


அன்று நூலின்‌ பாடலை மட்டும்‌ பதிப்பித்த நிலையிலிருந்து, 
இன்று: எவ்வெவ்வாறெல்லாம்‌ ஆய்வு செய்து செம்பஇப்பாக்க 
மூடியும்‌ என்ற வியப்புடன்‌ உள்ளே நுழையத்தூண்டுகிறது 
இத்து ஆய்வேட்டின்‌ பொருளடக்கம்‌, அடுத்து வரும்‌ பதிப்பாரய்‌ 
வுரை சுவடிகளின்‌ தன்மை, காலம்‌, தலைப்பு, அசப்புற அமைதி 
கள்‌, ஆய்வுப்பதிப்பு, ஆய்லுக்றுக்‌. கிட்டிய சுவடிகள்‌ பற்றிய 
குறிப்புகள்‌, மூலபாட ஆய்வு, பாட வடிவவேறுபாடுசள்‌, குழப்‌ 
பங்கள்‌, பிழைகள்‌, இப்பதிப்பின்‌ திருத்தங்கள்‌, 'உரைவிளக்கக்‌ 
குறிப்புகள்‌, அட்டவணைச்‌ செய்திகள்‌ போன்ற பலவந்றையும்‌ 
அறிமுகப்படுத்தி விளக்கும்‌ நிலையில்‌ காணப்படுகிறது. முந்தைய 
பதிப்பில்‌ ஒரு வரிகூட இது போன்ற முன்னுரையை நாம்‌ காண 
முடியவில்லை. இப்பஇப்பு 34 பக்க அளவுக்கு முன்னுரையை 
ஆய்வுரையாகவே அமைத்திருக்கிறது. 


நாலாய்வு என்பது அடுத்து வரும்‌ ஆய்வுப்பகுதியாகும்‌, 
இதுவும்‌ பதிப்பாசிரியர்‌ இந்நூல்‌ பற்றி ஆய்ந்த செய்திகளின்‌ 
தொகுப்பாகக்‌ காணப்படுகிறது. இந்நாலாய்வு 62 பக்கங்களில்‌ 
செல்கிறது. சித்த மருத்துவத்தின்‌ அடிப்படைச்‌ செய்இகள்‌, 
மருந்து வகைகள்‌, கற்பம்‌, குடிநீர்‌, குளிகை, குழம்பு எனத்‌ 
தொடரும்‌ அகமருந்துகள்‌ 32 பற்றிய விளக்கம்‌; அறிஞ்சல்‌, 
ஊதல்‌, ஒற்றடம்‌, சீலை என வரும்‌ 32 புறமருந்துகள்‌ பற்றிய 
விளக்கம்‌, நாள்கோள்‌ பற்றிய நம்பிக்கை போன்ற பல செய்தி 
களை விளக்குவதாக இப்பகுதி காணப்படுகிறதுச 


பொருளட்டவணை என்னும்‌ மூன்றஈம்‌ பகுதி முற்பஇப்பிற்‌ 
கண்ட முறையை அடியொற்றி அமைக்கப்பட்டதாகும்‌. இம்‌ 
மூன்று இயல்களுக்குப்‌ பின்புதான்‌ ௮தாவது 119 பக்க விரிவான 
அறிமுக ஆய்வுரைகளுக்குப்‌ பின்புதான்‌ ஏட்டில்‌ ஈண்ட நூல்‌ 
தொடங்குகிறது. நூலமைப்பு ஒவ்வொரு பாட்டும்‌ சீர்பிரிக்கப்‌ 
பட்ட நிலையில்‌, அடிவரையறையடன்‌ பூிப்‌்.பிக்கப்பட்டுள்ளன. 
பாட்டெண்‌ இறுதியில்‌ காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடலி 
லும்‌ காணப்படும்‌ பாடவேறுபாடுகள்‌ ஆங்காங்கே அடிக்குறிப்‌ 
பில்‌ சட்டப்பட்டுள்ளன. அங்கேயே அருஞ்சொற்பொருள்‌ பகுதி 
யும்‌ இடம்பெறுகிறது பாடவேறுபாட்டுப்‌ பகுதி பலசுவடிகளை 
ஒப்பிட்டு மூலபாஉ£த்தைத்‌ தோர்வு செய்தமையைப்‌ புலப்படுத்து 
வதுடன்‌ பிறபாடங்கள்‌ இவை என்பதைச்‌ சுட்டுவதா௮ வும்‌ 


9117 


காணப்படுகிறது. நூல்‌ முடிந்த பிறகு நூலுள்‌ காணப்படும்‌ 
செய்திகளைத்‌ தொகுத்து வகைப்படுத்தி விளக்கும்‌ உரைவிளக்‌ 
கப்பகுதி காணப்படுகிறது. இங்கே மருந்துப்பொருள்‌, செய்‌ 
முறை, நோயும்‌ மருந்தும்‌, பத்தியம்‌ போன்ற பல சிக்கலான 
செய்திகளுக்கு விளக்கம்‌ தரப்பட்டிருக்கிறது. செய்முறை, அளவு, 
இரும்‌ தநோய்கள்‌ என்று முறையில்‌ எளிதில்‌ உணருமாறு 
பாட்டாதகாரத்துடன்‌ சிறு சிறு கொடார்களால்‌ அவை விளக்கப்‌ 
பட்டுள்ளன. 


பின்னிணைப்புகளாகக்‌ காணப்படும்‌ மருந்துப்‌ பொருள்கள்‌, 
நோய்கள்‌ ஆகியன உரிய விளக்கங்களுடன்‌ ஆங்கில மொழி 
யாக்கத்துடன்‌ சுட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும்‌ இடம்பெறும்‌ 
பாடல்கள்‌ மேற்கோள்களாகச்‌ சுட்டப்பெற்றிருப்பது நம்பிக்கை 
யூட்டும்‌ பதிப்பு முறைக்குக்‌ கட்டியம்‌ கூறுவதாம்‌. இவ்வாறே 
பாட்டு முதற்குறிப்பகராதி, அருஞ்சொற்கள்‌ அகராதியும்‌ 
பயனுள்ள வகையில்‌ முறைப்படுத்தப்பட்டுள்ளன., 


நல்ல சுவடிப்பதிப்பு ஓன்று வெளிவருவது தமிழுக்கும்‌ 
குமிழினத்துக்கும்‌ பெருமை சேர்ப்பதாகும்‌. மரபு வழியில்‌ வள 
மான உரையுடன்‌ இந்நூல்‌ சிறந்த சுவடிப்பதிப்பாக வெளிவரு 
வதைக்‌ சுண்டு ஓலைச்சுவடித்துறையும்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக 
மும்‌ பூரிப்பும்‌ பெருமையும்‌ கொள்கின்றன என்பதை ஈண்டுக்‌ 
குறிப்பதில்‌ நான்‌ மகிழ்கின்றேன்‌. 


தெளிவான நிறைவான பதிப்புரை, தேவையான 
நூலாராய்ச்சி, தொடர்புள்ள பின்னிணைப்புகள்‌, விளக்கமான 
குறிப்புரைகள்‌ என அமைந்துள்ள இந்நூல்‌ “சுவடிப்பதிப்பு 
எவ்வாறு அமைய வேண்டும்‌ என்பதற்கு இலக்கணமாகத்‌ 
திகழும்‌ சிறப்புடையதாகும்‌. 


பொதுநிலையில்‌, சித்த மருத்துவம்‌ என்னும்‌ அரிய தமிழ்‌ 
மருத்துவத்தில்‌ பெரும்பாலான மக்கள்‌ நம்பிக்கை கொண்டு 
பயன்பெற்றுவரும்‌ நிலையில்‌, இத்தகைய முறையான 
செம்பஇப்புகள்‌ மூலம்‌ இம்மருத்துவத்துறை மேலும்‌ சிறப்புறும்‌ 
என நம்புகிறேன்‌. பண்டிதர்களேயன்றி பாமரர்களும்‌ எளிதில்‌ 
புரிந்து கொள்ளத்தக்க வகையில்‌ இத்தகைய” நூல்களை வெளி 


13 


யிட்டால்‌, வருங்கால மக்கள்‌ சமுதாயம்‌ மிகுந்த பயன்‌ பெறும்‌ 
என்பது தெளிவாகும்‌. பல்லாண்டுகளாகப்‌ பயன்பாட்டில்‌ 
இருந்துவரும்‌ இவ்வரிய நூலைச்‌ சித்த மருத்துவ அறிஞர்‌ 
களும்‌, மாணாக்கர்களும்‌, மருந்துசெய்‌ வல்லுநர்களும்‌ மேலும்‌ 
பாராட்டி வரவேற்று மகிழ்வார்கள்‌ என நம்புகிறேன்‌. 


எங்களுடன்‌ பணியாற்றிவரும்‌ ஆசிரிய நண்பா முனைவர்‌ 
வே. இரா. மாதவன்‌ அவர்கள்‌ கைப்பட்ட நூல்கள்‌ என்றாலே 
அதில்‌ பயனுள்ள பல பின்னிணைப்புகள்‌ இருக்கும்‌ என்பதை 
அவர்தம்‌ பதிப்பை ஒருமுறை கண்ணுற்றாரே உணர்ந்துவிடுவர்‌, 
அந்து வசையில்‌ இந்நூலில்‌ அமைந்துள்ள பின்னிணைப்புகள்‌ 
இவர்தம்‌ பேருழைப்பை நம்முன்‌ காட்டி வியப்பில்‌ பாராட்ட 
வைக்கின்றன. இந்நூலில்‌ இவர்‌ கொடுத்துள்ள பட்டியலை 
உருவாக்க எவ்வளவு முயன்றிருக்கவேண்டும்‌? எவ்வளவு 
அலைந்திருக்க வேண்டும்‌? வருங்கால சந்ததியினர்க்கு இவை 
எவ்வளவு உழைப்பையும்‌ நேரத்தையும்‌ மிச்சப்படுத்திவிட்டன ! 
என எண்ணி எண்ணி வியந்து நன்றி பாராட்டுகின்றேன்‌. 


மொத்தத்தில்‌ நல்ல உரைப்பதிப்பாக, செம்பதிப்பாக 
இந்நூல்‌ வெளிவருவது நம்‌ தமிழர்‌ அனைவர்க்கும்‌ பெருமை 
தருவதாக உள்ளது என்பதை மட்டும்‌ ஈண்டு முடிமணியாக்கி 
நிறைவு செய்கின்றேன்‌. வாழ்க சித்தமருத்துவம்‌. வளர்க நம்‌ 
மாதவனார்‌ பதிப்புகள்‌. 


12-12-1994 த. கோ. பரமசிவம்‌ 


நன்றியுரை 


குமிழ்மொழறிக்கெனத்‌ தனித்ததொரு பல்கலைக்கமகத்தைத்‌ 
தமிழகஅரசு தஞ்சையிலே தோற்றுவித்த பின்னர்‌ இங்கு நடை 
பெறும்‌ எட்டாவது உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டின்‌ தொடர்பாக 
வெளியிடப்பெறும்‌ நூல்களுள்‌ அகத்திய வைத்திய காவியம்‌- 
1500 என்னும்‌ இந்நூல்‌ சிறப்பாக வெளிவரக்‌ துணை நின்ற 
குமிழக அரசுக்கும்‌ பல்கலைக்கழகத்தார்க்கும்‌ முதற்கண்‌ என்‌ 
இதயங்கனிந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


குமிழ்‌ மருத்துவச்‌ சுவடிகளைத்‌ தக்க முறையில்‌ ஆய்வு 
செய்து, மக்கள்‌ அனைவருக்கும்‌ பயன்தரும்‌ வகையில்‌ அவற்றை 
நூலாக வெளியிட வேண்டுமென்ற பெருதோக்கினைத்‌ தொடக்க 
காலம்‌ மூதுலே .இப்பல்சகலைக்கமகம்‌ செயல்படுத்தி வருகின்றது . 
மூதல்‌ துணைவேந்கராகிய முதுமுனைவர்‌ வ..அய்‌. சுப்பிரமணியம்‌ 
அவர்கள்‌ இதற்கான அடிப்படைகளை அலமைத்துத்தந்தார்கள்‌. 
அடுத்து வந்த துணைவெந்தகர்களாகிய முனைவர்‌. ௪. அசுதிதிய 
லிங்கம்‌ அவர்களும்‌, முனைவா்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌ அவர்‌ 
களும்‌ இவ்வகையில்‌ பெரிதும்‌ ஊக்கமளித்து வந்தமைக்காக என்‌ 
பணிவான நன்றியைத்‌ தெரிவிக்கக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 


இவ்‌. அரிய வேளையில்‌ துணைவேந்தராகத்‌ திகழும்‌ 
மாண்புதிறை முனைவர்‌ ஓவை து. கடராசன்‌ அவர்கள்‌ இப்‌ 
பதிப்பு வெளிவருவதில்‌ மிகவும்‌ ஆர்வங்‌ கொண்டதுடன்‌ அணிந்‌ 
துரையும்‌ நல்கிச்‌ சறப்பித்துள்ளமைக்காகப்‌ பெரிதும்‌ நன்றி 
யுடையேன்‌. 


இப்பதுப்பிற்கான்‌ தஇலைச்சுவடிகளை ஆராய்ந்த பொழு 
தெல்லாம்‌ உடன்‌ உதவியதுடன்‌ வாழ்த்துரையும்‌ வழங்கிச்‌ 
சிறப்பித்துள்ள்‌ ஓலைச்சுவடித்துறைத்‌ தலைவர்‌ முனைவா்‌ 
து.கே. பரமிவம்‌ அவர்கட்கும்‌, துறைப்பணியாளர்‌ அனை 
வருக்கும்‌ நன்றி கூறும்‌ கடப்பாடுடையேன்‌. 


3] 


இந்நூல்‌ ௮ச்சுப்‌ பணிகஞக்கான அணைகளை வழங்கி 
அனைத்து நிலைகளிலும்‌ துணை நின்ற தமிழ்ப்‌ பல்கலைக்கழகப்‌ 
பதிவாளர்‌ அவர்கட்கும்‌, துணைப்‌ பதிவாளர்‌ அவர்கட்கும்‌, 
அனைத்துப்‌ பணியாளர்கட்கும்‌ என்‌ நன்றி என்றும்‌ உரித்‌ 
தாகும்‌. 


அச்சுருவாக்கத்தில்‌ மிகச்‌ சிறந்த முறையில்‌ பணியாற்றிய 
துடன்‌ மிகக்‌ குறைந்த நாளில்‌ சிறப்பாக அச்சிட்டு வழங்கிய 
சிதம்பரம்‌ அண்ணாமலைதகர்‌ கே..பி.டி. ௮ச்சக உரிமையாளர்‌ 
திரு.சே.ஆர்‌. சேரன்‌ அவர்கட்கும்‌, அச்சகப்‌ பணியாளர்கள்‌ 
அனைவருக்கும்‌ தனித்த நன்றி பல உரித்தாகும்‌. 


து.மிழ்ச்சித்த மருத்துவப்‌ பணியையே வாழ்க்கையாகக்‌ 
கொண்டிருந்த என்னுடைய முன்னோர்களின்‌ தொடர்பாலும்‌? 
பழந்துமிழ்ச்‌ சுவடிகளைக்‌ கடந்த பதினைந்து ஆண்டுகளாக 
ஆய்வு செய்து நூலாக்கத்தில்‌ ஈடுபப்ட அனுபவங்களாலும்‌ 
இவ்‌ அரிய தமிழ்‌ மருத்துவ நூலினைப்‌ பஇப்பித்து அளித்‌ 
துள்ளேன்‌. பழமையான இத்தமிழ்‌ மருக்துவ நூல்‌ எளிய மக்கள்‌ 
அனைவருக்கும்‌ பயன்பட வேண்டும்‌ என்னும்‌ நோக்கில்‌ இங்குப்‌ 
பல்வேறு வகையில்‌ ஆராய்ந்து அச்சிட்டு வழங்கப்‌ பெறுகிறது, 
சிறந்த தமிழ்‌ மருத்துவ ஆர்வலர்‌ அனைவரும்‌ இந்நூலினைத்‌ 
துக்க வகையில்‌ பயன்பெறச்‌ செய்வர்‌ என நம்புகிறேன்‌, 


இப்பதிப்பில்‌ காணும்‌ சிறு பிழைகளைப்‌ பொறுத்தருளி 
ஏற்பதுடன்‌, இனிவரும்‌ பதிப்புகள்‌ மேலும்‌ செம்மையுறுமாறு 
அருத்துரைகள்‌ வழங்கியுதவும்‌ பெரியோர்கள்‌ அனைவருக்கும்‌ 
பெரிதும்‌ நன்றியுடையவனாவேன்‌, 


ஆயேஇவ்‌ உலகத்து நிற்பனவும்‌ திரிவனவும்‌ 

நீயேமற்‌ றொருபொருளும்‌ இன்றிநீ நின்றமையால்‌, 
தோயேழுப்பு இறப்புபிறப்புப்‌ பிணியேஎன்று இவைஒழியக்‌ 
கூயேகொள்‌ அடியேனைக்‌ கொடுஉலகம்‌ சாட்டேலே. 


(திருவாய்மொழி 4-9. 7) 
12-12-1994 _வே.இரா. மாதவன்‌ 


உள்ளுறை 


பக்கம்‌ 
அணிந்துரை படமும்‌ 2 நு 
வாழ்த்துரை ழ்‌ ந வ. ந 
நன்றியுரை தன்‌ கம்‌ - பர 
பஇப்பாய்வுரை க்‌ 1 ௨. 34 
நூல்‌ ஆய்வு ச்‌ 35 - 96 
அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ - 1300 - மூலம்‌ 
பொருள்‌ அட்டவணை சி 97 - 108 
பொருள்‌ அட்டவணை (அகரவரிசை)... 109- 119 
நூல்‌ - மூலம்‌ வட அதிற்‌ அடு 
உரை விளக்கங்கள்‌ ட இர ௮. இத்த 
1. நாடி இலக்கணம்‌ டட்583- 589 
2. நோய்கள்‌ பிறக்கும்‌ வகை மற்றும்‌ 
குறிகுணங்கள்‌ டட்ட90 - 296 
3. மருந்துப்‌ பொருள்‌ சுத்தி முறைகள்‌ ட... 597 - 601 
4, மருந்து செய்முறைகள்‌ உட்ட்டூ02- 44 
௮. நோயும்‌ மருந்தும்‌ வடட்$845 - 864 
6, பத்தியம்‌ டட 8649 
7. நிறைஎள்‌ - அளவுகள்‌ ட 856 
பின்னிணைப்புகள்‌ வத கிரி 
1. மருந்துப்‌ பொருள்கள்‌ அட்டவணை  ,.. 868 - 948 
2. தோய்கள்‌ அட்டவணை ட்ூ949 - 996 
3. பாடல்‌ முதற்குறிப்பு அட்டவணை 997. 1024 
4. அருஞ்சொற்கள்‌ அட்டவணை 1025 - 1036 
5. அச்சுநூல்‌ விவரம்‌ ட்‌ அடத்‌ 
6, துணை நூல்கள்‌ 1038 - 1040 


பதிப்பாய்வுரை 


உலகெங்கிலும்‌ கிடைக்கும்‌ தமிழ்‌ ஓலைச்சுவடிகளில்‌ இலக்‌ 
கியம்‌, இலக்கணம்‌ பற்றிய நூல்களே அன்றிப்‌ பல கலைகள்‌ 
பற்றிய நால்களும்‌ இன்றும்‌ அழியாமல்‌ பாதுகாக்கப்‌ பெற்று 
வருகின்றன. இவ்வகையில்‌ எண்ணிக்கையில்‌ மிகுதியாகக்‌ 
கிடைப்பன தமிழ்‌ மருத்துவச்‌ சுவடிகளே என்பது குறிப்பிடத்‌ 
துக்கது. உலக மருத்துவ முறைகளில்‌ மிகவும்‌ பழமையானதும்‌ 
இயற்கையானதுமாகிய தமிழ்‌ மருத்துவம்‌ பற்றிய நூல்கள்‌ 
யாவும்‌ மக்களுக்குப்‌ பயன்பட வேண்டும்‌ என்னும்‌ தோக்கிலேயே 
முன்னோர்கள்‌ இவற்றைச்‌ செவிவழியாகச்‌ சொல்லி வந்துள்‌ 
ளனர்‌. பின்னர்‌ ஓலைச்‌ சுவடிகளில்‌ எழுதி வைத்துப்‌ பாது 
காத்துள்ளனர்‌. இயற்கையின்‌ சீற்றத்தாலும்‌, பகைவரின்‌ படை 
யெடுப்பாலும்‌, தக்க பாதுகாப்பு இன்மையாலும்‌ பல சுவடிகள்‌ 
இடைக்காலத்தில்‌ மறைந்தழிந்தன. பல தமிழ்ச்‌ சுவடிகள்‌ கடல்‌ 
கடந்து வேற்று நாடுகளுக்கும்‌ சென்றுள்ளன. காலப்போக்கில்‌ 
சுவடிகளைப்‌ படித்தறியும்‌ பழக்கமும்‌ பயிற்சியும்‌ குறைந்ததால்‌ 
இத்தகைய நூல்கள்‌ பல வழக்கற்றுப்‌ போன நிலையில்‌ அழிந்‌ 
குன. இருப்பினும்‌ தமிழ்நாட்டின்‌ பல பகுஇகளிலும்‌, அயல்‌ 
நாடுகளிலும்‌ இத்தகைய நூல்கள்‌ பல சுவடிகள்‌ வடிவிலேயே 
இன்றும்‌ பாதுகாக்கப்‌ பெற்று வருவதை நோக்குமிடத்து 
இவற்றின்‌ பயன்பாட்டுச்‌ சிறப்பு நன்கு புலனாகும்‌. 


குமிழ்‌ மருத்துவச்‌ சுவடிகள்‌ பல இன்னும்‌ உரிய வகையில்‌ 
அச்சிடப்‌ பெறவில்லை. சுவடிகளில்‌ செய்யுள்‌ வடிவிலேயே 
பெரும்பாலான நூல்கள்‌ அமைந்துள்ளமையால்‌ இக்கால 
மருத்துவ மாணவர்களும்‌ பொது மக்களும்‌ இவற்றைப்‌ படித்தறி 
வதில்‌ ஆர்வங்‌ கொள்வதில்லை. இதே நிலையில்‌ இன்னும்‌ சில 
காலம்‌ சென்றால்‌ இத்தகைய நூல்கள்‌ பல முழுவதுமாக 
அழிந்துவிடும்‌ நிலையும்‌ உள்ளது. இதனால்‌ தமிழுக்கும்‌ தமிழ்ச்‌ 
சமுதாயத்திற்கும்‌ பேரிழப்புண்டாகும்‌. மேலும்‌, தமிழ்‌ மருத்து 
வத்தின்‌. தனிச்சிறப்பைப்‌ பல்துறை அறிஞர்களும்‌, அறிவிய 
லாரும்‌ அணு ஆராய வேண்டுமானால்‌ பல தமிழ்‌ மருத்துவச்‌ 


அ] 


2 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சுவடிகள்‌ நல்ல முறையில்‌ பதிப்பித்து வெளியிடப்‌ பெற 
வேண்டும்‌. சுவடி.களிலுள்ள இந்நூல்களை உரிய வகையில்‌ 
பதிப்பித்து வெளியிடுவதால்‌ பல உண்மைகள்‌ புலனாகக்‌ கூடும்‌. 
பல்லாண்டு காலமாகப்‌ பழக்கத்திலுள்ள இத்தகைய அரிய 
மருத்துவ முறைகளால்‌ இன்றைய மக்களும்‌, வருங்கால 
மக்களும்‌ எவ்வெவ்வாறெல்லாம்‌ பயன்பெறலாம்‌ என்பதை 
அறிவியல்‌ நோக்கில்‌ ஆராய்ந்து அறியவும்‌ இத்தகைய ஆய்வுப்‌ 
பதிப்புகள்‌ பெருந்துணையாகும்‌. 


இவ்வகையில்‌, நீண்ட நெடுங்காலமாகப்‌ பயன்பாட்டில்‌ 
இருந்து வரும்‌ தமிழ்‌ மருத்துவ முறைகளை உள்ளடக்கிய ஒரு 
தனிப்பெரும்‌ நூலாக விளங்கி வரும்‌ “அகத்தியர்‌ வைத்திய. 
காவியம்‌ 1500” என்னும்‌ நூல்‌ அதன்‌ சிறப்பையும்‌ அருமையை 
யும்‌ கருதி இங்குப்‌ பஇுிப்பாய்வு செய்ய எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
பெற்றுள்ளது. 
சுவடிகளைப்‌ பற்றிய செய்திகள்‌ 

அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500 என்னும்‌ இந்நூலின்‌ 
பதிப்பிற்காகப்‌ பின்வரும்‌ சுவடிகள்‌ ஆராயப்‌ பெற்றுள்ளன. 
முதல்‌ நிலையில்‌, தமிழ்‌.ப்‌ பல்கலைக்கழக ஓலைச்சுவடித்‌ துறையி 
லுள்ள ஏழு சுவடிகள்‌ எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெற்றுள்ளன. 
அவை, 


வ.எண்‌ தலைப்பு சுவடி எண்‌ 
1. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500 740 
2. தட்சிணாமூர்த்தி வைத்தியம்‌ 1500 797 
3. அகத்தீசர்‌ வாக்கியம்‌ 1500 வைத்திய வாகடம்‌ 1344 
4. அகத்தியர்‌ வைத்தியம்‌ 1500 1873 
5. அகத்தியர்‌ வைத்தியம்‌ 1500 2002 
6. அகத்தியர்‌ நாயனார்‌ வைத்திய வாகடம்‌ 1500 2264 
7. தட்டுணாமூர்த்து வைத்தியம்‌ 1500 2295 


என்பன, இவை ஏழும்‌ “அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500” 
என்னும்‌ ஓரே நூலின்‌ வெவ்வேறு பிரதிகளாகும்‌. இந்த ஏமு 
சுவடிகளை அடிப்படையாகக்‌ கொண்டு பதிப்பாய்வு செய்யும்‌ 


பதிப்பாய்வுரை : 
நிலையில்‌ வேறு சில சுவடிகளும்‌ இவற்றுடன்‌ ஓப்பிடப்‌ பெற்றன. 
குமிழகத்தில்‌ மிகுதியான ஓலைச்‌ சுவடிகளைப்‌ பாதுகாத்து 
வரும்‌ “சென்னை அரசினார்‌ க&ீழ்த்திசைச்‌ சுவடி. நூலகத்தில்‌்‌ 
உள்ள பதின்மூன்று சுவடிகள்‌ இவ்வகையில்‌ ஆராயப்‌ பெற்‌ 
றுள்ளன. அவை, 


வ.எண்‌ தலைப்பு சுவடி எண்‌ ஏடுகள்‌ 


. அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 - ௩.1077-326 (முழுமை) 
. அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 - ௩.1198-170 (குறை) 
அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 - 19).1895-508 (முழுமை) 


. அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 -19,1896-56 (குறை) 
. அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 -.2351-60 (குறை) 
அகத்தியர்‌ வாகடம்‌ 1500 ௩.2253-295 (குறை) 
. அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 %.3676-256 (முழுமை) 
, அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ 1500 %.3686-213 (குறை) 
. அகத்தியர்‌ வைத்தியம்‌ 1500 ₹.3694-184 (குறை) 
10. அகத்தியர்‌ வைத்தியம்‌ 1500 ௩.4518-79 (குறை) : 
1]. அகத்தியர்‌ வைத்தியம்‌ 1500 ௩.6951-211 (முழுமை) 
12. அகத்தியர்‌ வைத்தியம்‌ 1500 ௩.6219-169 (முழுமை) 
13. அகத்தியா்‌ சூத்திரம்‌ 1500 ௩. 5813-250 (முழுமை) 


ஸ்‌. குடு ௩3. கேட்பு 


மேற்காணும்‌ சுவடிகள்‌ யாவும்‌ பல்வேறு காலங்களில்‌, பல 
விடங்களில்‌, எழுதிப்‌ பாதுகாக்கப்‌ பெற்றவையாக உள்ளன. 
பதிப்பாய்விற்கு எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெற்ற முதல்‌ ஏழு சுவடி 
களும்‌ இதை நன்கு தெளிவுறுத்துகின்றன. 


சுவடி: 1 


பழனி வட்டம்‌, கணக்கன்பட்டி என்னும்‌ ஊரிலிருந்து 
பெறப்பட்டுள்ள இச்சுவடி. 313.7 செ.மீ. நீள, ௮அகலமுடையது. 
1 முகுல்‌ 185 ஏடுகள்‌ வரையில்‌ தொடர்ந்துள்ள இச்சுவடியின்‌ 
முதல்‌ ஏட்டில்‌, “அகத்திய முனிவரருளிச்‌ செய்த வயித்திய 
காவியம்‌--1500₹” என எழுதப்‌ .பெற்றுள்ளது. இகே போன்று 


4 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 
இறுதியில்‌ “அகத்திய முனிவரருளிச்‌ செய்த வயித்திய காவியம்‌ 
-1500 முற்றிற்று'' என்றும்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது. இதனைத்‌ 
தொடர்ந்து அதே ஏட்டில்‌ “ரோமரிச பாடல்‌” என எழுதத்‌ 
தொடங்கி, 185 ஆம்‌ ஏடு முதல்‌ 192 வரை ஏழு ஏடுகளில்‌ வேறு 
பாடல்கள்‌ எழுதி முடிக்கப்‌ பெற்றுள்ளன. 


அழகிய கட்டமைப்புடன்‌ கூடிய இச்சுவடியில்‌ சில ஏடுகள்‌ 
சிதைவுற்றும்‌, "ல ஏடுகள்‌ முறிந்துமுள்ளன. எழுத்துக்கள்‌ தனித்‌ 
தனியே தெளிவாக எழுதப்‌ பெற்றுள்ளன. 


சுவடியின்‌ தொடக்கத்திலுள்ள ஐந்து ஏடுகளில்‌ “நூல்‌ 
அட்டவணை சுவடியிலுள்ள ஏட்டெண்ணுடன்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளது. அதன்‌ இறுதியில்‌, “அகத்திய மூனிவரருளிய 
1(500--பல சல்லறைச்‌ சாத்திர அட்டவணை முற்றிற்று” என 
எழுதப்‌ பெற்றுள்ளது, 


இச்சுவடியிலுள்ள பாடல்கள்‌ சில முறை மாறி இருப்பினும்‌, 
ஆயிரத்து ஐநூறு பாடல்களும்‌ முழுமையாக உள்ளமை இவண்‌ 
குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 
சுவழ்‌: 2 

வையாபுரிப்பட்டி என்னும்‌ ஊரிலிருந்து பெறப்பட்டுள்ள 
இச்சுவடி 32)63.5 செ.மீ. நீள, அகலமுடையது. 1 முதல்‌ 167 
ஏடுகள்‌ வரையில்‌ தொடர்ந்துள்ள இச்சுவடியின்‌ முகல்‌ ஏட்டில்‌, 
 தெச்சணாமூர்த்தி வயித்தியம்‌ ஆயிரத்தஞ்ஞரறு”” என எழுதப்‌ 
பெற்றுள்ளது. இறுதி ஏட்டில்‌, **அகத்தியர்‌ வாகட சூத்திரம்‌ 
1500 யெழுதி நிறைந்தது. முற்றும்‌. தெச்சணாமூர்த்து சகாயம்‌”” 
என எழுதப்‌ பெற்றுள்ளது. 


இச்சுவடி நல்ல நிலையில்‌ இருப்பினும்‌, கையெழுத்து மிகவும்‌ 
கிறுக்கலாக அமைந்துள்ளது. பாடல்கள்‌ பல முறை மாதி 
யுள்ளன. நூலும்‌ முழுமை பெறவில்லை. 
சுவடி; 3 

காஞ்சிபுரம்‌ அருகிலுள்ள அளரிலிருந்து பெறப்பட்டுள்ள 
இச்சுவடி 303.5 செ.மீ. நீள, அகலமுடையது. | முதல்‌ 380 
ஏடுகள்‌ வரையிலுள்ள இச்சுவடியின்‌ முதல்‌ ஏட்டில்‌, ““௮க.த்‌.இசா்‌ 
வாக்கியம்‌ 1500 வயித்திய வாகடம்‌” என எழுதப்‌ பெற்றுள்ளது. 


பதிப்பாய்வுரை 


இச்சுவடியின்‌ பல ஏடுகள்‌ திதைந்துள்ளன. எழுத்துகளும்‌ 
சற்றே இறுக்கஷாக உள்ளன. பாடல்கள்‌ பல முறைமாறி இருப்ப 


துடன்‌ சல பாடல்கள்‌ விடுபட்டுமுள்ளன. 


சுவடி: 4 

இருமானூரிலிருந்து பெறப்பட்டுள்ள இச்சுவடி 36.53 
செ.மீ. நீள, அகலமுடை.யது. 1 முதல்‌ 389 ஏடுகள்‌ வரையிலுள்ள 
இச்சுவடியின்‌ முதல்‌ ஏட்டின்‌ நூற்பெயா்‌ எழுதப்பட்டிருப்பினும்‌ 
மிகவும்‌ சிதைவுற்ற நிலையில்‌ காணப்படுகிறது. பல ஏடுகள்‌ 
சிதைந்துள்ளன. பாடல்கள்‌ முழுமையும்‌ இல்லை. பல முஜை 
மாறியுள்ளன. 


நூலின்‌ இறுதிப்‌ பாடலான ஆயிரத்து ஐநூறாவது பாடல்‌ 
இச்சுவடியில்‌ ஆயிரத்து நானூற்று அறுபத்தைந்தாவது பாட 
லாக எழுதப்‌ பெற்றுள்ளது. அதன்பின்‌, *“இதுவும்‌-35-பாட்டு- 
முன்னாலே-லக்கக்‌ தொகை-அதிகமாய்‌ எழுதியிருக்குது-லக்கத்‌ 
தொகைப்பாட்டு-ஆயிரத்து அஞ்ஞூறும்‌ எழுதி முடிந்தது. 
முற்றும்‌.'” என எழுதப்‌ பெற்றுள்ளது. எனவே, இச்சுவடி வேறு 
ஏதோவொரு சுவடியைப்‌ பார்த்துப்‌ படியெடுக்கப்‌ பெற்றதாகத்‌ 
தெரிகிறது. 
சுவடி: 5 

குமரி மாவட்டம்‌ ஈச்சன்விளை பகுதியிலுள்ள அகஸ்‌ தீஸ்‌ 
வரம்‌ என்னுமிடத்திலிருந்து பெறப்பட்டுள்ள இச்சுவடி 3663 
செ.மீ. நீள, அகலமுடையது. 1 முதல்‌ 28/7 ஏடுகள்‌ வரையி 
லுள்ள இச்சுவடியின்‌ முதல்‌ ஏட்டில்‌, “அகத்தியர்‌ சுவாமியருளிச்‌ 
செய்த வயித்தியம்‌ ஆயிரத்தஞ்ஞாறு'' என எழுதப்‌ பெற்றுள்‌ 
ளது. பல ஏடுகள்‌ சகைந்துள்ளன. தெளிவான கையெழுத்‌ 
திலமைந்த இச்சுவடியில்‌ 1377 பாடல்களே உள்ளன. இறுதியில 
மைந்துள்ள இரண்டு ஏடுகளில்‌ வேறு கையெழுத்தில்‌ பாடல்கள்‌ 
எழுதப்‌ பெற்றுள்ளன. 
சுவடி: 6 

நாகர்கோயில்‌, மேல்கரை பகுதியிலிருந்து பெறப்பட்டுள்ள 
இச்சுவடி 393.5 செ.மீ. நீள, அகலமுடையது. இச்சுவடியில்‌ 
வெவ்வேறு கையெழுத்துக்கள்‌ காணப்பெறுகின்றன. 1 முதல்‌ 
90 வரையில்‌ ஏட்டெண்கள்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. பின்னார்‌ 


6 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


111 ஏடுகளில்‌ ஏட்டெண்கள்‌ இல்லாமல்‌ தொடர்ந்து எழுதப்‌ 
பெற்றுள்ளன. நூலின்‌ இறுதிப்பாடல்‌, இச்சுவடியில்‌ 1465 
பாடலாக எழுதி நிறைவு செய்யப்‌ பெற்றுள்ளது. 


இச்சுவடி.யின்‌ இரண்டு கனியேடுகளில்‌ முறையே, “அகத்திய 
நயினார்‌ ஆயிரத்தஞ்ஞாறு வயித்திய வாகடம்‌””, **அகத்தியர்‌ 
நாயனார்‌ வயித்திய வாகடம்‌ 1500” என்றும்‌ எழுதப்‌ பெற்றுள்‌ 
து. இதன்‌ பின்னுள்ள முதல்‌ ஏட்டில்‌, “அகத்தியர்‌ நயினார்‌ 
பாடல்‌ (500 திரட்டு வயித்தியம்‌'” என எழுதப்‌ பெற்றுள்ளது. 


இச்சுவடியின்‌ இறுதியில்‌ வேறு ரில நூல்களும்‌ எழுதிச்‌ 
சேர்க்கப்‌ பெற்றுள்ளன. “அகத்திய நயினார்‌ நூற்றன்பது வயித்‌ 
திய சூத்திரம்‌'', என்னும்‌ தலைப்பிலும்‌, * அகத்திய நயினார்‌ 
பாடல்‌ கர்ம சூத்திரம்‌ 300” என்னும்‌ தலைப்பிலும்‌ பாடல்கள்‌ 
எழுதப்‌ பெற்றுள்ளன. இவை ஏட்டெண்‌ 161 முதல்‌ 193 வரை 
யிலுள்ளன. எனவே, ரில அகத்தியர்‌ நூல்களின்‌ தொகுப்பாக 
இச்சுவடி காணப்பெறுகிறது. 


சுவடி: 7 


க௫ூசை மாவட்டம்‌ திருவிடைழருதூரிலிருந்து பெறப்‌ 
பட்டுள்ள இச்சுவடி 26.5)64 செ.மீ., நீள, அகலமுடையது- 
இச்சுவடியில்‌ 1 முதல்‌ 247 வரையில்‌ ஏட்டெண்கள்‌ தொடர்ந்து 
எழுதப்‌ பெற்றுள்ளன. முதல்‌ ஏட்டில்‌, ““தட்டுணாமூர்த்த 
வயித்தியம்‌ 1500'” என எழுதப்‌ பெற்றுள்ளது. ஆயின்‌, இறுதஇயி 
அள்ள ஏட்டில்‌, நூல்‌ முடிந்த பின்னர்‌ “*அகத்தியர்‌ அருளிச்‌ 
செய்த ஆயிரத்தஞ்ஞாறு எழுதி நிறைந்தது. முற்றும்‌.”” என 
எழுதப்‌ பெற்றுள்ளது. 


இச்சுவடி மூன்பு கூறப்பெற்ற சுவடி எண்‌: 2 போன்றது 
என்பது இவண்‌ கூறிப்பிடத்தக்கதாகும்‌. இவ்விரண்டு சுவடி 
களிலும்‌ தட்சிணாமூர்த்தி மற்றும்‌ அகத்தியர்‌ ஆகிய இரு 
பெயர்களும்‌ அகத்தியமுனியைக்‌ குறிப்பதாகவே உள்ளன. 


மேற்காணும்‌ ஏழு சுவடிகளை அடிப்படையாகக்‌ கொண்டே 
இச்சுவடிப்‌ பதிப்பு அமைகிறது. தெளிவான பாடங்களைத்‌ 
தேர்வு செய்க பின்பு அமைக்கப்பெற்ற பாடல்களின்‌ பாட 
வேறுபாடுகள்‌ அனைத்தும்‌ மேற்காணும்‌ சுவடி எண்‌ வரிசை 
யிலேயே இந்த ஆய்வு முழுமையும்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. 


பதிப்பாய்வுரை 7 


சுவடிகளின்‌ பொதுவான புற, அக அமைதி 

ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பெற்ற ஓலைச்சுவடிகள்‌“ 
அனைத்தும்‌ ஒரே அமைப்பினை உடையனவல்ல. இல மிக 
நீளமான ஏடுகளாகவும்‌, சில மிகக்‌ குட்டையான ஏடுகளாகவும்‌ 
உள்ளன. இவற்றுள்‌, சில சுவடிகள்‌ நல்ல நிலையில்‌ இருப்பினும்‌ 
பல சுவடிகள்‌ மிகவும்‌ சிதைவுற்ற நிலையிலேயே காணப்பெறு 
இன்றன. லெ சுவடிகளில்‌ சில ஏடுகள்‌ இடையிடையே விடு 
பட்டும்‌ சல ஏடுகள்‌ முறைமாறியும்‌ அமைந்துள்ளன. 


பொதுவாக எல்லா ஏடுகளிலும்‌ முறையாக இருபக்கங்‌ 
களிலும்‌ தொடர்ச்சியாகப்‌ பாடல்கள்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. 
லை சுவடிகளில்‌ எழுத்துகள்‌ தெளிவாகவும்‌ ஒரே சீராகவும்‌ 
அமைந்துள்ளன. சிலவற்றில்‌ எழுத்துகள்‌ தெளிவில்லாமல்‌ 
கஇிறுக்கலாக எழுதப்‌ பெற்றுள்ளன. ஏடுகளின்‌ ஓரங்களில்‌ இடம்‌ 
விட்டு எழுதுதல்‌, பாடல்களுக்கு எண்கள்‌ இடுதல்‌ போன்றவை 
எல்லாச்‌ சுவடிகளிலும்‌ முறையாகப்‌ பின்பற்றப்‌ பெற்றுள்ளன. 


சில சுவடிகளில்‌, தவறாக எழுதப்பெற்ற எழுத்துகள்‌ 
அல்லது அடிகள்‌ அடிக்கப்பட்டும்‌, விடுபட்டுள்ள சில எழுத்து 
களும்‌, சொற்களும்‌, தொடர்களும்‌ அங்கங்கே எழுதிச்‌ சேர்க்கப்‌ 
பெற்றுள்ள நிலைகளையும்‌ காணலாம்‌. 


எண்கள்‌ 

ஏடுகளின்‌ பக்க எண்கள்‌, பாடல்‌ எண்கள்‌ போன்றவை 
யாவும்‌ தமிழ்‌ எண்களிலேயே எழுதப்‌ பெற்றுள்ளன. ஒவ்வொரு 
ஏட்டின்‌ முதல்‌ பக்கத்தில்‌ ஏட்டு எண்ணும்‌, ஒவ்வொரு பாடல்‌ 
முடிவிலும்‌ பாடல்‌ எண்ணும்‌ குறிக்கும்‌ நிலையினைப்‌ பெரும்‌ 
பாலான சுவடிகளில்‌ காண முடிகிறது. 


இடைக்கும்‌ சுவடிகள்‌ அனைத்தும்‌ வழிச்சுவடு களாகவே 
உள்ளன. மூல ஏடுகள்‌ அல்ல. எனவே, படியெடுக்கும்போது ஒரு 
சுவடியில்‌ ஏற்பட்ட சில பிழைகள்‌ தொடர்ந்து வழிஏடுகளிலும்‌ 
பதிந்துள்ளதைக்‌ காணலாம்‌. சில சுவடிகளில்‌ பிழையாக எழுதப்‌ 
பெற்ற சில பாடல்‌ எண்கள்‌, மற்றொரு இடத்தில்‌ கிடைக்கும்‌ 
ஏட்டிலும்‌ அவ்வாறே எழுதப்‌ பெற்ற நிலையினைக்‌ கொண்டு 
இதை நாம்‌ உறுதி செய்யலாம்‌, 


8 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


உட்தலைப்புகள்‌ 

. ஓலைச்சுவடிகளில்‌ ஏடுகளின்‌ இடது பக்க ஓரங்களில்‌ 
நூலிலுள்ள செய்திகள்‌ பற்றிய உட்தலைப்புகள்‌ எழுதப்‌ 
பெறுவது வழக்கம்‌. ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெற்ற பல 
சுவடிகளில்‌ பாடல்கள்‌ தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருப்பினும்‌ 
உட்தலைப்புகளை அங்கங்கே உள்ள இடதுபக்க ஓரங்களில்‌ 
குறித்துள்ளதைக்‌ காணலாம்‌. அத்துடன்‌, இலை சுவடிகளில்‌, 
பாடல்களின்‌ இடையேயும்‌ உட்கலைப்புகளை எழுதும்‌ முறை 
யையும்‌ காண முடிகின்றது. 


இத்தகைய உட்‌்தலைப்புகள்‌ பல வகைகளில்‌ அமைகின்றன. 
இவை, நோய்களின்‌ பெயர்கள்‌ (கரப்பன்‌, சிலந்தி, ௬௧ சன்னி, 
நீரடைப்பு, பிரமேகம்‌, சுரங்கள்‌, அரையாப்பு, குன்மம்‌, மேகம்‌, 
போன்றவை); மருந்துகளின்‌ பெயர்கள்‌ (அப்பிரகச்‌ சிந்தூரம்‌; 
அமிர்த சஞ்சீவிக்‌ குளிகை, கண்ட.ங்காரிநெய்‌, வல்லாரை நெய்‌, 
சந்தனாதித்‌ தைலம்‌, வெருகெண்ணெய்‌, வங்க பற்பம்‌, பட்டை 
ரசாயனம்‌, வல்லாரைச்‌ சூரணம்‌, சவ்வீரக்குமம்ப, தாளிசபத்திரி 
வடகம்‌, நாரத்தங்காய்‌ லேகியம்‌ போன்றவை); இன்ன 
தோய்க்கு இன்ன மருந்துகள்‌ (மாலைக்‌ கண்ணுக்கு, எலிகடிக்கு; 
மகோதரங்களுக்கு, மண்டைச்சூலைக்கு, இருமலுக்குக்‌ குடிநீர்‌, 
வாயுவுக்குத்‌ தைலம்‌, மலட்டுவலிக்கு, படுபருவுக்கு, பெருவயிறு 
கரைய, பிளவைக்கு அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ போன்றவை) 
என்ற நிலையிலும்‌ பொருள்‌ நிலைக்கேற்றவாறு எழுதப்‌ பெற்‌ 
றுள்ளன. இருப்பினும்‌ இந்நிலை எல்லாச்‌ சுவடிகளிலும்‌ ஓரே 
முறையில்‌ பின்பற்றப்‌ பெறவில்லை. சுவடி எழுதியோரின்‌ மனப்‌ 
போக்கிற்கேற்பவும்‌, இடத்திற்கேற்பவும்‌, பயன்பாட்டு நோக்கி 
லும்‌ இத்தகைய உட்தலைப்புகளைச்‌ எருக்கியும்‌ விரித்தும்‌ 
எழுதியுள்ளனர்‌. 


இந்நூல்‌ 1500 பாடல்களைத்‌ தொடர்ச்சியாகக்‌ கொண்ட 
ஒரு பெருநூலாகும்‌. குறிப்பிட்ட பகுதியைப்‌ படிக்கப்‌ பல ஏடு 
களை அடிக்கடி புரட்டிப்‌ பார்க்க வேண்டிய நிலையும்‌ உள்ளது: 
எனவே, ஒரு சுவடிக்‌ கட்டிலுள்ள நூல்‌ உட்தலைப்புகளை 
ஏட்டெண்‌ வரிசையில்‌ தனியே எழுதி, சுவடியின்‌ முற்பகுதியில்‌ 
அல்லது பிற்பகுதியில்‌ இணைத்து வைக்கும்‌ முூழையையும்‌ 


பதிப்பாய்வுரை . 9 
ஒன்றிரண்டு சுவடிகளில்‌ காணமுடிகின்றது. பல சுவடிகளில்‌ 
இத்தகைய தனி அட்டவணைகள்‌ ஏதும்‌ எழுதப்‌ பெறாததால்‌ 
குறிப்பிட்ட கதுலைப்புகளைத்‌ தேடிக்‌ காணல்‌ கடினமாகின்்‌ றது 


சுவடிக்குச்‌ சுவடி. பாடல்‌ எண்கள்‌ மாறி இருப்பதாலும்‌; 
ஓரே உட்தலைப்புகளைச்‌ சுருக்கியும்‌, விரித்தும்‌, மாற்றியும்‌ 
எழுதியிருப்பதாலும்‌ சிக்கல்கள்‌ பல தோன்றுகின்றன. 


எழுதீதமைதி 

ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பெற்ற எல்லாச்‌ சுவடி களிலும்‌ 
மெய்யெழுத்துகளுக்குப்‌ புள்ளி இடப்பெறவில்லை. ஒற்றைச்‌ 
கொம்பும்‌ (0), இரட்டைக்‌ கொம்பும்‌ (6) ஒன்றாகவே (9) 
எழுதப்‌ பெற்றுள்ளன. £, ர இவற்றிற்கான வேறுபாடுகளை 
அறிய முடியவில்லை. ௧க,ச; ௧,த; ப,ம; ய,ப போன்ற எழுத்துகள்‌ 
ஒன்றற்கொன்று மயங்கும்படியான நிலையிலேயே பல சுவடி 
களிலும்‌ எழுதப்‌ பெற்றுள்ளன. 


மெய்யெழுத்துகளை அடுத்து வரும்‌ சில உயிர்மெய்‌ 
எழுத்துகள்‌ (க்க, த்த, ட்ட, ப்ப, ச்ச போன்றவை) இணைந்து 
கூட்டெழுத்துகளாகவே எழுதப்‌ பெற்றுள்ளன. இடத்திற்‌ 
கேற்பப்‌ பொருளுணர்ந்தே இவற்றை அறிய முடிகின்றது. 


யாப்பமைதி 

இந்நூல்‌ முழுமையும்‌ செய்யுள்‌ நடையிலேயே அமைத்‌ 
துள்ளது. ஆயிரத்து ஐநூறு பாடல்களும்‌ விருத்தப்பாவிலேயே 
அமைந்துள்ளன. அறுசீர்‌ மற்றும்‌ எண்சீர்‌ விருத்தப்பா வகைகளே 
மிகுதியாக உள்ளன. வெண்பா, கலித்துறை போன்ற வேறு 
பா வடிவங்கள்‌ இந்நூலில்‌ இல்லை. 


நூலின்‌ முதற்பாடல்‌ முதல்‌ இறுதியிலுள்ள ஆயிரத்து 
ஐநூறாவது பாடல்‌ வரை முழுமையும்‌ அந்தாதித்‌ தொடையி 
லேயே அமைந்துள்ளன. குறிப்பிட்ட மருத்துவச்‌ செய்திகளையும்‌ 
மருத்து செய்முறைகளையும்‌ தொடர்ச்சியாகக்‌ கூறுவதற்கு 
இதுவே மிகவும்‌ பயனுள்ளதாக. இருப்பதால்‌ இம்முறை 
கையாளப்‌ பட்டுள்ளது என்பதுடன்‌, சுவடியில்‌ தொடர்ச்சியாக 
எழுதிவரும்‌ பொழுது இடையில்‌ மாறுபாடு தோன்றாதிருப்‌ 
பதற்கும்‌ இம்முறை பயனுடையதாகின்றது. 


10 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சுவடியிலுள்ள பாடல்கள்‌ யாவும்‌ ௮சை, சீர்‌, அடி என்னும்‌ 
வேறுபாடு இல்லாமல்‌ உரைநடை போன்று ஒரே தொடர்ச்ச 
யாகவே எழுதப்‌ பெற்றுள்ளன. 


சில விருத்தப்‌ பாடல்கள்‌ ஐந்தடிகள்‌ பெற்றும்‌ (பா. எண்‌, 
16, 28, 176, 211, 259, 275, 454, 516, 589, 601, 628, 851, 862, 
1070, 1202, 1213, 1260, 1283, 1409), சல மூன்றடிகள்‌ பெற்றும்‌ 
(பா.எண்‌. 1128, 1175, 1205, 1364, 1413, 1414) அமைந்துள்‌ 
ளன. அங்கங்கே கூறப்பெறும்‌ பொருள்‌ முடிபிற்கேற்பவே 
பாவின்‌ சீர்‌, அடி. நிலைகள்‌ இவ்வாறு மாற்றம்‌ பெறுகின்றன 


எனலாம்‌. 


கரலம்‌ 

சுவடிகளிலுள்ள எழுத்துகளின்‌ தன்மை, குறிகள்‌ போன்ற 
வற்றைக்‌ கொண்டு நோக்குமிடத்து இவை சுமார்‌ இருநூறு 
அல்லது இருநூற்றைம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என 
லாம்‌. பல சுவடிகளில்‌ நூல்‌ எழுதப்பெற்ற காலம்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ கடைக்கப்‌ பெறவில்லை. ஆயினும்‌, சில சுவடிகளி 
வுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு இவற்றின்‌ காலத்தை அறிய 
லாம்‌. 


1011] ஆம்‌ வருடம்‌ ஆவணி மாதம்‌ 3ஆம்‌ தேதி திங்கள்‌ 
ரட்சையும்‌ ரோகணியும்‌ தசமியும்‌ அறுபது நாழிகை புலந்த 
பொழுது எழுதி முகிந்தது. முற்றும்‌” என ஒரு சுவடியில்‌ (சுவடி. 
எண்‌: 6) குறிக்கப்பெற்றுள்ளது. இது, கொல்லம்‌ ஆண்டு 1011, 
ஆவணி மாதம்‌ 3ஆம்‌ தேதி இங்கட்குமமை, ரோகணி நட்சத்‌ 
திரம்‌, தசமி திதி - தமிழ்‌ பராபவ வருடம்‌ - சரியாக 17.8.1835 
ஆகும்‌. (இக்குறிப்பு எழுதப்பெற்ற ஏட்டிலுள்ள கையெழுத்து 
முன்னால்‌ உள்ள ஏடுகளிலிருந்து வேறாக உள்ளது. எனவே, 
இது பிற்காலத்தில்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌),. 


இதே சுவடியிலுள்ள வேறு ஒரு நூலும்‌ இதே கையெழுத்‌ 
தில்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது. ஆயின்‌, அந்நூலின்‌ இறுதியில்‌ 
962ஆம்‌ வருடம்‌ கார்த்திகை மாதம்‌ 26ஆம்‌ தேதி வெள்ளி 
ரட்சையும்‌ புனார்த நட்சத்திரமும்‌ அகத்திய நயினார்‌ சூத்திரம்‌ 
நூற்றன்பத்தொன்று முற்றும்‌” என எழுதப்பெற்றுள்ளது. இது 
கொல்லம்‌ ஆண்டு 962, கார்த்திகை மாதம்‌ 26-ஆம்‌ தேதி, 


பதிப்பாய்வுரை 11 


வெள்ளிக்கிழமை, புனர்பூசம்‌ நட்சத்திரம்‌ - தமிழ்‌ பிங்கல 
வருடம்‌ - சறியாக 8.12.1786 ஆகும்‌. 


இந்த இரு நூல்களும்‌ ஒரே கையெழுத்தில்‌ தொடங்கி 
எழுதப்‌ பெற்று, ஒரே சுவடிக்கட டில்‌ உள்ளதால்‌ இவற்றின்‌ 
காலம்‌ சுமார்‌ இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது எனலாம்‌. 


அரசினர்‌ €ழ்த்திசைச்‌ சுவடி. நூலகத்திலுள்ள ஒரு சுவடியில்‌ 
“குரோதி வருடம்‌ வைகாசி மாதம்‌ 25-ஆம்‌ தேதி புத்தி வாரம்‌, 
தஇருவோண நட்சத்திரமும்‌ திதி பஞ்சமியும்‌ கூடின சுபதினத்தில்‌ 
ஆறுமுகம்‌ பிள்ளை யெழுதினது, முற்றும்‌.'” என உள்ளது. இது, 
சரியாக 5.7.1844 ஆகும்‌. 


இதே நூலகத்திள்ள வேறொரு சுவடியில்‌, ்‌“அவணி மாதம்‌ 
19-ஆம்‌ தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரமும்‌ சுக்கில 
பட்சமும்‌ சதுர்த்தியுங்‌ கூடிய சுபதினத்தில்‌ அகஸ்தியர்‌ 1500 
எழுதி முடிந்தது.” என்னும்‌ குறிப்புள்ளது. ஆண்டு பற்றிக்‌ 
குறிப்பிடாத இது போன்ற குறிப்புகளால்‌ சரியான காலத்தைக்‌ 
கணிக்க இயலவில்லை. 


இருநூறு ஆண்டுகட்கு முன்பே இந்நூல்‌ சுவடியில்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளது என்பதால்‌, அதற்கும்‌ முன்பாகவே இது வழக்கில்‌ 
இருந்திருக்க வேண்டுமென அறியலாம்‌. மேலும்‌, இந்த ஒரு 
நூல்‌ பல சுவடிகளாகப்‌ பல இடங்களிலும்‌ கிடைப்பதை 
நோக்குமிடத்து இதன்‌ பயன்பாட்டுச்‌ சிறப்புப்‌ புலனாவதுடன்‌ 
இந்நூல்‌ சுவடி வடிவில்‌ காலங்காலமாகப்‌ பாதுகாக்கப்பட்டு 
வருவதையும்‌ அறியலாம்‌. 


சுமார்‌ நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்நூலை அச்சில்‌ 
பதிப்பித்துள்ளதையும்‌ அறிய முடிசன்றது. அதன்‌ பின்பும்‌ சிலா்‌ 
அச்சட்டுள்ளனர்‌. ஆயின்‌ அவையும இப்பொழுது முழுமையாகக்‌ 
தடை.ப்பது அரிதாகின்றது. கடைக்கும்‌ ஒரிரு. நூல்களும்‌ சுவடியி 
லுள்ள எழுத்து வடி.வங்களையே பெற்றுள்ளன. உரைவிளக்கங் 
களும்‌ கிடைப்பதில்லை. மிகவும்‌ சிதைந்த நிலையில்‌ இிடைக்கும்‌ 
இந்நாற்பிரதிகளும்‌ சுவடி.களாகவே கொள்ள வேண்டிய நிலையி 
லுள்ளன என்பதும்‌ அறியத்தக்கது. 


12 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நூல்‌ தலைப்பு 

அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500, அகத்தியர்‌ வைத்தியம்‌ 
1500, அகத்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ (500 என வெவ்வேறு 
வகையாக இந்நூலின்‌ தலைப்பினைச்‌ சுவடிகளில்‌ எழுதியிருக்கக்‌ 
காணலாம்‌. 


அகத்தியர்‌ பெயரில்‌ வழங்கப்பெறும்‌, “அகத்தியர்‌ நாலு 
காண்ட வைத்திய காவியம்‌', “அகத்தியர்‌ இலட்சண காவியம்‌ 
1000₹; அகத்தியர்‌ ஞான காவியம்‌ 1000, *அகத்தியர்‌ 
பன்னீராயிரக்‌ காவியம்‌', அகத்தியர்‌ பூரண காவியம்‌ 1006, 
“அகத்தியர்‌ மாந்திரீக காவியம்‌ 1000:, “அகத்தியர்‌ வாத 
காவியம்‌ 1000” போன்ற நூல்களிலிருந்து இந்நூல்‌ மாறுபட்ட. 
முறையில்‌ விளங்குகிறது. அத்துடன்‌, “அகத்தியர்‌ வைத்திய 
காவியம்‌ 1000” என ஒரு தனி நூலும்‌ உள்ளது. எனவே, 
அவற்றிலிருந்து இந்நூலினை வேறுபடுத்திக்‌ காணும்‌ பொருட்டே 
இதற்கு “அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500” என்னும்‌ 
பெயரிட்டுள்ளனர்‌. இப்பெயரே இத்நாலுக்குப்‌ பொருத்த 
மூடையதாயிருப்பதாலும்‌, சுமார்‌ 122 ஆண்டுகட்கு முன்பே 
இப்பெயரில்‌ இந்நூல்‌ அச்சிடப்‌ பெற்றிருப்பதாலும்‌, பல பழைய 
நூல்களில்‌ இப்பெயரே வழங்கப்‌ பெற்று வருவதாலும்‌ இப்பதிப்‌ 
பிலும்‌ இந்நூலுக்கு “அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500” 
என்றே அமைக்கப்‌ பெற்றது. 


இத்தலைப்பில்‌ விளங்கும்‌ இந்நூலினை நல்ல ஆய்வுப்‌ 
பதிப்பாக அமைப்பதே இப்பதிப்பாய்வின்‌ நோக்கமாக அமை 
கின்றது. 
ஆய்வுப்பதிப்பு 

பழமையான நூல்களை அச்9ல்‌ பதிப்பிக்கும்‌ பொழுது, 
கிடைக்கும்‌ சுவடிகள்‌ அனைத்தையும்‌ திரட்டி, மூலபாட ஆய்வு 
செய்து, மூலநூலின்‌ கருத்துகள்‌ சிதையாமல்‌ தக்க வகையில்‌ 
வெளியிடுவது ஆய்வுப்‌ பதிப்புகளாகும்‌. 


பதினேழாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ தோன்றிய விவிலிய 
நூல்‌ ஆராய்ச்சிப்‌ பதிப்புகள்‌ இத்தகைய ஆய்வுப்‌ பதிப்புகளுக்கு 
ஒரு முன்னோடி எனலாம்‌. தமிழில்‌, பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ பிற்பகுதியிலேயே இத்தகைய பதிப்புகளில்‌ இலா 


பதிப்பாய்வுரை 13 


ஆர்வம்‌ காட்டு வந்தனர்‌. அதன்‌ பின்னார்‌ இத்துறையில்‌ படிப்‌ 
படி.யான முன்னேற்றத்தினையும்‌ காணலாம்‌. 


தமிழில்‌ பழைய இலக்கிய, இலக்கண நூல்களைப்‌ பதிப்‌ 
பிக்கும்‌ பொழுது இத்தகைய ஆய்வுப்‌ போக்குடன்‌ பதிப்பித்து 
வெளியிட்டுள்ள பதுப்பாசிரியா்களைப்‌ பற்றி அனைவரும்‌ 
அறிவார்‌. ஆயின்‌ மருத்துவம்‌ போன்ற நூல்கள்‌ அச்சில்‌ வெளி 
வந்தபொழுது பதிப்பாசிரியர்கள்‌ தாம்‌ பல சுவடிகளை 
ஆராய்ந்து வெளியிட்டிருப்பதாகக்‌ கூறியிருப்பினும்‌ பல 
பதிப்புகள்‌ ஆய்வுக்கு வழிகாட்டுவனவாக அமையவில்லை 
என்றே கூற வேண்டும்‌. காரணம்‌, தமிழறிஞர்கள்‌ இலக்கிய, 
இலக்கண நூல்களில்‌ காட்டிய ஆர்வத்தை வேறு கலை நூல்‌ 
களில்‌ காட்டவில்லை என்பதே உண்மையாகும்‌. பிற்காலத்தில்‌ 
தமிழ்ப்புலமை மட்டுமே பெற்றவர்கள்‌ மருத்துவப்‌ புலமை 
யின்மையால்‌ அந்நூல்களைத்‌ தக்க வகையில்‌ பதிப்பிக்க 
முன்வரவில்லை. இதனால்‌ பிழை மலிந்த பதிப்புகளே பல 
வெளிவந்துள்ளன. மக்களின்‌ பயன்பாட்டுச்‌ சிறப்பு மிக்க இந்‌ 
நூல்கள்‌ நல்ல ஆய்வுப்‌ பதிப்புகளாக வெளிவரின்‌ ஆய்வாளர்‌ 
களுக்கு மிகவும்‌ பயனுடையதாகும்‌. இத்துறையில்‌ மேலும்‌ பல 
ஆய்வுகள்‌ நிகழவும்‌ இப்பதப்புகள்‌ துணை நிற்கும்‌. இதற்கு, 
அறிவியல்‌ முறையில்‌ மேனாட்டார்‌ அணுகும்‌ மூலபாட. ஆய்வு 
நதெறிகளுடன்‌, நம்‌ முன்னோர்களின்‌ பதிப்பு நெறிகளையும்‌ 
கொண்டு இந்த ஆய்வுப்‌ பதிப்பு மேற்கொள்ளப்‌ பெற்றுள்ளது. 


மூலபாட ஆய்வு 


பழமையான நூல்களில்‌ உள்ள வாசகங்களுக்குக்‌ (16%) 
இடைக்கும்‌ பாடங்கள்‌ பலவற்றையும்‌ நுணுகி ஆராய்ந்து, 
ஆ௫ிரியருடைய பாடம்‌ எதுவாக இருக்கும்‌ என்று எண்ணி 
முடிவு செய்தல்‌ மூலபாட ஆய்வு ஆகும்‌." அதாவது மூலப்பிரதி 
காலந்தோறும்‌ வெவ்வேறு எழுத்தர்களால்‌ பார்த்தெழுதப்பட்டு 
வரும்பொழுது, அவ்வெழுத்தர்களால்‌ நிகழும்‌ பிழைகளை 
நீக்கி, மூலப்பிரதியின்‌ பாடம்‌ ((8௨1) இன்னதென்று ஆய்ந்து 
முடிவு செய்குலே மூலபாட ஆய்வு (181081 ௦ார(1௦150) ஆகும்‌. 





1. ௮. விநாயகமூர்த்தி, மூலபாட ஆய்வியல்‌, ப. 10. 


14 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆசிரியருடைய கையெழுத்துப்‌ பிரதி (க௦(௦ஜகற1) கிடைக்கு 
மாயின்‌ அதனோடு ஒப்பிட்டு, வழிப்பிரதியில்‌ நேர்ந்துள்ள 
பிழைகளை நீக்கிக்‌ கொள்வது எளிது. ஆயின்‌ இங்கு மூலக்‌ 
கையெழுத்துப்‌ பிரதி கிடைக்காத நிலையில்‌ வழிப்பிரதிகள்‌ 
ஒன்றற்கொன்று வேறுபட்ட பாடங்களைக்‌ காட்டுகின்றன. 
அவ்வழிப்‌ பிரதிகளை மிகவும்‌ நுட்பமாக ஒப்பிட்டு ஆராய்ந்தே 
மூலபாடத்தை முடிவு செய்ய வேண்டியுள்ளது. இதற்கு, 
] 


கிடைக்கும்‌ சுவடிகள்‌ ஒவ்வொன்றையும்‌ எழுதினவருடைய 
எழுத்துப்‌ பழக்கங்களை நுணுக்கமாகப்‌ பார்க்க வேண்டி 
யுள்ளது. 


2. மூலப்பிரதிக்கு, வழிப்பிரதி ஓவ்வொன்றும்‌ ௮ண்மையதா 
சேய்மையதா எனவும்‌ நோக்க வேண்டியுள்ளது . 


3. சுவடி எழுதுவோர்‌ பொதுவாகச்‌ செய்யும்‌ பிழைகளைப்‌ 
பற்றி நன்கு கவனத்தில்‌ கொள்ள வேண்டியுள்ளது. 


இத்தகைய வழிமுறைகள்‌ நூல்‌ முழுமைக்கும்‌ பொருந்துமா 
யினும்‌ சுவடிகளோடு பழஇப்‌ பழகி, இடைவிடாது ஆராயும்‌ 
பொழுதே பல நுட்பங்கள்‌ புலனாகின்றன. 


இவ்வாறு பதிப்பாய்வு செய்யுமிடத்து இந்த ஒரே நூலுக்‌ 
குப்‌ பல பிரதிகள்‌ கிடைப்பது மிகவும்‌ பயனுடையதாகிறது. 
இவ்வாறு சுவடிகள்‌ பல கஇடைப்பது நன்மைகள்‌ தருகின்றது 
என்றாலும்‌ எதிர்மாறான விளைவுகளும்‌ தோன்றுகின்றன. 
பாடவேறுபாடுகள்‌ பெருகப்பெருக மூலபாடம்‌ இன்னது எனக்‌ 
கொள்வதில்‌ குழப்பங்களும்‌ பெருகுகின்றன. பொருள்‌ மாறுபாடு 
களும்‌ பெருகுசன்றன. ஒரு சுவடியிலுள்உவ॥ பாடமே திருத்த 
மானது என தேர்ந்தெடுக்கும்‌ நிலையில்‌, மற்றொரு சுவடியி 
லுள்ள பாடத்தை நோக்க நோக்க மயக்க நிலையுண்டாகின்‌ 
றது. பலலிதமான இடைச்செருகல்களால்‌ வழிப்பிரதிகள்‌ இத்‌ 
தகைய மயக்கநிலையை யுண்டாக்குகின்‌ றன. 


ஆய்வில்‌ சிக்கல்களும்‌ மயக்கங்களும்‌ மிகுதியாகத்‌ தோன்றி 
னும்‌ பல்வேறு பிரதிகளால்‌ மூலநூலில்‌ தெளிவுண்டாக இவ்‌ 
வழிப்‌ பிரதிகளே பெருந்துணை புரிந்துள்ளன, பல ஏடுகளில்‌ 
இருந்தாத பகுதி ஓரே ஒரு ஏட்டினால்‌ திருந்திய நிலையும்‌ 
இவண்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. குறிப்பிடத்தக்க சில பாட 


பதிப்பாய்வுரை 15 


வேறுபாடுகள்‌ கிடைப்பதும்‌ இந்த வழிப்பிரதிகளின்‌ பயனாகக்‌ 
கூறலாம்‌, 


பாட வேறுபாடுகள்‌ 

நூலாூரியரின்‌ கைப்பிரதியோ அவரால்‌ திருத்தம்‌ பெற்ற 
வழிப்பிரதியோ கிடைக்கும்பொழுது பாடவேறுபாடுகள்‌ ஏற்பட 
வழியில்லை. இவ்வாறு நூலாசிரியர்‌ காலத்திலேயே எல்லா 
நூல்களும்‌ எழுத்துருவம்‌ பெறுவதில்லை. அக்காலக்‌ கல்வி 
முறைக்கேற்ப முதலில்‌ வாய்மொழியாக வழங்கிய பின்னரே 
பல நூல்கள்‌ எழுத்துருவம்‌ பெற்றுள்ளன. இவ்வாறு எழுத்து 
வடிவம்‌ பெறும்பொழுது வழிப்பிரதிகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
ஓவ்வொரு வகையான பாடவேறுபாடுகள்‌ கோன்றுகின்றன . 


வடிவ வேறுபாடுகள்‌ 


பாடலின்‌ கருத்தை மாற்றுவதாகவோ, தொடரின்‌ பொருட்‌ 
போக்கை மாற்றுவதாகவோ அமைவது பாட. வேறுபாடு ஆகும்‌. 
அதாவது, “நான்கு கழஞ்சு” என்பது “நாற்பது கழஞ்சு” எனவும்‌; 
“கொதிக்க வைக்க: என்பது “குளிர வைக்க' எனவும்‌; திப்பிலி: 
என்பது “திரிபலா” எனவும்‌; “மூப்பு என்பது “உப்பு” எனவும்‌ 
இவ்வாறு பொருள்‌ மாறுபாட்டுடன்‌ வருபவை பாடவேறுபாடு 
களாகும்‌. ஆயின்‌, கிளறவும்‌” என்பது “கிண்டவும்‌” எனவும்‌; 
நீர்விட்டு” என்பது “சலம்விட்டு' எனவும்‌; “சேர்க்க” என்பது 
“போடு: எனவும்‌, முந்திரி என்பது “முந்திரிகை” எனவும்‌; 
“தீயிலிடவும்‌” என்பது “நெருப்பிலிடவும்‌” எனவும்‌ வருவன வடிவ 
வேறுபாடுகளாகும்‌. இத்தகைய வடிவ வேறுபாடுகளால்‌ 
சொல்லின்‌ பொருள்‌ அவ்வளவாக மாறுவதில்லை. நூலின்‌ 
கருத்திலும்‌ மாறுபாடு தோன்றுவதில்லை. இவை வழியேடுகளில்‌ 
மிகுதியாகவே இருக்கக்‌ காணலாம்‌. பதிப்பாய்வின்பொழுது 
இவற்றை இனங்கண்டு நீக்கிப்‌ பதிப்பித்தல்‌ தேவையாகின்றது. 
இத்தகைய பலவடிவ வேறுபாடுகளை ஆய்வுக்கு எடுத்துக்‌ 
கொள்ளப்‌ பெற்ற பல சுவடிகளில்‌ காணலாம்‌. 


பாடவடிவ வேறுபாடுகள்‌ மிகுதியாகத்‌ தோன்றுவதற்குப்‌ 
பின்‌ வரும்‌ மூன்று காரணங்களைக்‌ கூறலாம்‌. அவை, 
1. குழப்பங்கள்‌, 2. விடுகைகள்‌, 3. சேர்க்கைகள்‌ என்பன. இதை 


16 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


எஃப்‌. டபிள்யூ ஹால்‌ என்பவர்‌ பின்வருமாறு தொகுத்துக்‌ 
கூறுவர்‌. 


1, குழப்பங்கள்‌ (0011061009) 

1. வடிவமைப்பில்‌ ஒன்று போலத்‌ தோன்றும்‌ எழுத்துகள்‌ 
(161178), ஓலியமைப்பில்‌ ஒன்று போலத்‌ தோன்றும்‌ அசை 
யொலிகள்‌ (831180185) ஆகியவற்றைப்‌ பிழையாக எழுதிவிடுதல்‌, 


2. பார்வைக்கு ஒன்றுபோலத்‌ தோன்றும்‌ சொற்களையே 
மாற்றி எழுதி விடுதல்‌. 

3. சொற்களை முன்னோ, பின்னோ தவறாகச்‌ சேர்த்தோ 
பிரித்தகோ எழுதி விடுதல்‌. 


4. சொற்றொடர்கள்‌ முடிவதுனை உணராமல்‌, அடுத்து 
சொற்றொடருடன்‌ தவறாக இணைத்து விடுதல்‌. 


5, சுருக்கக்‌ கூறிப்புகளைத்‌ (001180(1016) தவறாக 
உணர்ந்து எழுதி விடுதல்‌. 

6. சொல்லுக்குள்ளேயே எழுத்துகளை மாற்றியெழுதி 
விடுதல்‌ (௨௩௨2318010), சொற்களையும்‌ சொந்ஜதொடர்‌ 
களையும்‌ இடம்‌ மாற்றியெழுதி விடுதல்‌. பக்கங்களையே முன்‌ 
பின்னாக மாற்றியெழுதி விடுதல்‌. 


7. வேற்றுமொழிச்‌ சொற்களைத்‌ தம்‌ மொழியில்‌ தவறாக 
எழுதிவிடுதல்‌ . 


8, ஒலிப்பினைப்‌ (றா௦ுமா01841100) பிமழையாகக்‌ கேட்டு 
எழுதுதல்‌. 


9. எண்களின்‌ வடிவமைப்பில்‌ நிகழும்‌ சிறு ஒற்றுமையினால்‌ 
மாற்றி எழுதிவிடுதல்‌ . 


10. தமக்கு அறிமுகமில்லாத (மாி11187) அல்லது விளங்‌ 
காத சொற்கள்‌ வருமாயின்‌ மாறாகத்‌ தமக்கு அறிமுகமான 
அல்லது ஓத்த பொருள்‌ உடைய சொற்களை மாற்றி எழுதி 
விடுதல்‌. 


1, 59. 1411, பேறகா100 (0 0018981081 17819, நற, 14-12. 


பதிப்பாய்வுரை 17 


11, முன்னைய ஏடுகளில்‌ காணப்படும்‌ பிழைபட்ட வடிவத்‌ 
தினை மாற்றி எழுத முற்படுதல்‌. 
போன்ற இந்நிலைகளில்‌ குழப்பங்கள்‌ தோன்றுகின்றன. 


2. விடுகைகள்‌ (0018310108) 


1. இரட்டிப்பினால்‌ விடுகை (801௦தக01டு), இது இரு வகை 
யில்‌ நிகழும்‌. 


௮) ஒரே விதமான தொடக்கம்‌ உள்ளமையால்‌ விடுதல்‌ 
(1௦0௦6௦௧1௦8) 


ஆ) ஓரே விதமான முடிவு உள்ளமையால்‌ விடுதல்‌ (0௦௫௦- 
1௦01612012) 


2) இரட்டிப்பினால்‌ இன்றி இயல்பாகவே ஒரு சொல்லை 
விடுதல்‌ (10௦ தக ௦: றகக௦160818) என இவ்வாறு விடுகைகள்‌ 
ஏற்படுகின்றன. தமிழில்‌ ஆயிரத்துக்கு மேற்பட்ட. பாடல்கள்‌ 
அந்தாதித்‌ தொடையில்‌ தொடர்ந்து அமையும்‌ நிலையில்‌ 
இத்தகைய விடுகைகள்‌ இயல்பாக ஏற்பட்டு விடுகின்றன. 


3. சேர்க்கைகள்‌ (8௨00111018) 

1. மேற்படுகை - இது ஒரு சொல்லையோ தொடரையோ 
இருமுறை எழுதிவிடுதல்‌ (01110 தகற(ரு) 

2. மேலேட்டினை எழுதியவரோ படித்தவரோ ஏட்டின்‌ 
வரிகளுக்கிடையில்‌ அல்லது வரம்பு (8121) பகுதியில்‌ எழுதிய 
வற்றை மூலத்தின்‌ பகுதியென்றெண்ணிப்‌ பின்வருவோர்‌ 
மூலத்தோடு சேர்த்து எழுதி விடுதல்‌ (௨08011) 

3. பிற நூல்களில்‌ படித்தவற்றைத்‌ தாமே சேர்த்து எழுதி 
விடுதல்‌. 

4. இதன்‌ பிற பிரதிகளில்‌ காணும்‌ பாடத்தினை இதில்‌ 
சேர்த்து விடுதல்‌. 

5. சொற்களையோ, பாடல்களையோ தாமே இயற்றி 
இடையில்‌ சேர்த்து விடுதல்‌ (0௦11181101). 
என இவ்வாறு சேர்க்கைகளும்‌ வழி ஏடுகளில்‌ அமைகின்றன: 
இத்தகைய குழப்பங்கள்‌, விடுகைகள்‌, சேர்க்கைகள்‌ பலவும்‌ 


௮-2 


18 ௮சத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இச்சுவடிகளை ஓப்பிட்டு ஆராயுமிடத்து நன்கு புலனா 
இன்றன. மூல நூலாசிரியரின்‌ கருத்துக்கு மாறுபாடு தோன்றாத 
வகையில்‌ இவற்றைச்‌ சீர்மை செய்து ௮மைப்பகே பெரும்பணி 
யாகின்றது. ப 


பாடவேறுபாடுகளைத்‌ தேர்வு செய்வதில்‌ பல முறை 
களைக்‌ கையாளுவர்‌:. சான்றாக; 
1. பொதுவாக நூலாூரியரின்‌ நோக்கையும்‌ போக்கையும்‌ 
உணர்ந்து அவர்‌ இவ்வாறுதான்‌ எழுதியிருக்கக்கூடும்‌ என 
ஆராய்ந்து அதனைப்‌ பாடமாகக்‌ கொள்வது ஒருமுறை. 


2. பதிப்பாசிரியர்‌ தம்‌ விருப்பு வெறுப்பிற்கு ஏற்றவாறு மூலத்‌ 
தைக்‌ திருத்திப்‌ பதிப்பிப்பது மற்றொரு முறை, 

. இவ்வாறு பாடல்களைக்‌ தாமே திருத்தாது, பாடவேறு 
பாடுகளினின்றும்‌ ஏற்ற ஒன்றினைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ 
பதிப்பது பலராலும்‌ போற்றப்படும்‌ ஒரு முறை. 


ம்‌ 


4. இவ்வாறன்றிக்‌ கிடைத்த பாடவேறுபாடுகளுள்‌ ஒன்றைத்‌ 
தேர்ந்தெடுத்து மற்றவற்றைப்‌ பொருந்தாதவை என 
ஒதுக்கி விடுதல்‌ மற்றொருமுறை. 


இவ்வாறு பல முறைகளில்‌ பதிப்புகள்‌ நிகழுமாயினும்‌, 
ஆய்வுப்‌ பதிப்புகளில்‌ குறிப்பிட்ட ஒரு முறையைப்‌ பின்பற்றுவது 
தேவையாகின்றது. பாடல்களை மனம்‌ போன போக்கில்‌ 
.திருத்தாமல்‌, இடத்திற்கேற்பவம்‌ பொருளுக்கேற்பவும்‌ பாடங்‌ 
களைத்‌ தேர்வு செய்து அமைத்த பின்னர்‌, தருதியான பிற 
பாடங்களை அடிக்குறிப்பில்‌ குறிப்பிடுவது ஓரு நல்ல முறை 
யாகும்‌. இம்முறையிலேயே இந்தப்‌ பதிப்பும்‌ அமைக்கப்‌ பெற்‌ 
றுள்ளது. ' 
மலிந்திருந்த பிழைகள்‌ 

மூ ஏட்டிலிருந்து பல ஏடுகளும்‌ வழி ஏடுகளாக எழுதப்‌ 
பெற்று வந்துள்ளதால்‌ ஏடுகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ பிழைகள்‌ 
மலிந்திருக்கக்‌ காணலாம்‌. மேலும்‌, ஏடு எழுதுவோரின்‌ கவனக்‌ 
குறைவு, விரைவு, பேச்சுவழக்கு, எழுத்து வழக்கு இவற்றினி 
டையே வேறுபாடின்மை போன்ற பல காரணங்களாலும்‌ 
இத்தகைய பிழைகள்‌ தோன்றியுள்ளன. 


பதிப்பரய்வுரை 19 


பல சுவடிகமையும்‌ ஆராய்ந்து, மூல நூலின்‌: வடிவங்கள்‌ 

இவையாசத்தான்‌ .இருக்க வேண்டுமென்ற நிலையைப்‌ பெற 
வேண்டியிருந்ததாலும்‌, பெரும்பாலான சொற்கள்‌ ௮ச்சு நிலை 
யில்‌ திருத்தம்‌ பெற வேண்டியிருந்ததாலும்‌, குறிப்பிட்ட சில 
சொற்களில்‌ பின்வரும்‌ மாற்றங்களை மட்டும்‌ செய்து, அந்தந்த 
இடத்திற்கேற்றவாறு பொருள்‌ மாறுபாடு இல்லாமல்‌ திருத்தி 
அமைக்கப்பட்டுள்ளன. சான்றாக, 
த - ற வேறுபாடு 

சுத்தாழை (கற்றாழை) 

தேத்தான்‌ (தேற்றான்‌) 

காத்து (காற்று) 

வெத்திலை (வெற்றிலை) 
ழூ -ள வேறுபாடு 

களஞ்சு (கழஞ்சு) 

நாளி (நாதி) 

இழதீர்‌ (இளநீர்‌) 

அளிஞ்சில்‌ (அழிஞ்சில்‌) 

களுநீர்‌ (கழுநீர்‌) 

குமிளம்‌ வோர்‌ (குமிழம்‌ வேர்‌) 

வாலுமுவை (வாலுளுவை) 
ர - ற வேறுபாடு 


திறாய்‌ (தஇிராய்‌) 
திறிகோலம்‌ (தஇிரிகோலம்‌) 
கிறாம்பு (கராம்பு) 
இரைச்சி (இறைச்சி) 
ஈறுள்ளி (ஈருள்ளி) 
குருந்தொட்டி. (குறுந்தொட்டி) 


கோறைக்களெங்கு (கோரைக்‌ கிழங்கு) 


அருகன்‌: வேர்‌... -(அறுகன்‌ வோர்‌). 


20 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


த-ன வேறுபாடு 


பூனாகம்‌ (பூநாகம்‌) 

புநல்‌ முருங்கை (புனல்‌ முருங்கை) 
னாளி (நாழி) 

வென்னீர்‌ (வெத்நீர்‌) 


இவ்வாறு எழுத்து மாறுபாடுகள்‌ கொண்ட பல சொற்கள்‌ 

இருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. மேலும்‌, பேச்சு வழக்கில்‌ 
உள்ளதை அப்படியே ஏட்டில்‌ எழுதியுள்ளதாலும்‌ பல பிழைகள்‌ 
மலிந்துள்ளன. இத்தகைய சொற்கள்‌ பலவும்‌ திருத்தி அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. சான்றாக, 

கிஷாயம்‌ (கசாயம்‌) 

கற்பகோள்‌ (கர்ப்பக்கோள்‌) 

குற்க்கோலம்‌ (தக்கோலம்‌) 

மொசுமொசக்கே (முசுமுசுக்கை) 

நெரிஞ்சில்‌ (நெருஞ்சில்‌ ) 

விராகன்‌ (வராகன்‌) 

எண்ணை (எண்ணெய்‌) 

விரை (விதை) 

தாம்பிரம்‌ (தாமிரம்‌) 

காச்சி (காய்ச்சி) 

வாகாலி (வற்காலி) 

பிலாவேர்‌ (பலா வோர்‌) 

நத்த சூரி (நத்தைச்‌ சூரி) 

தாள விஞது (தாழை விழுது) 

கெந்தகம்‌ (கந்தகம்‌) 

கல்ப்பூரம்‌ (கர்ப்பூரம்‌) 

கூகநீர்‌ (கூகைநீறு) 


கொளை (கோழை) 


அடைப்புக்‌ குறிக்குள்‌ உள்ளவை திருந்திய வடிவங்கள்‌ 


பதிப்பாய்வுரை 21 


வயத்துநோவு (வயிற்றுநோய்‌) 

சொரி இறங்கு (சொறி சிரங்கு) 

சவச்சலுப்பு (சவட்டுப்பு) 

சூரையிலை (சூதயிலை - மாவிலை) 

பாவலிலை (பாகலிலை) 
என இவ்வாறு பலவிடங்களும்‌ திருத்தி ௮அமைக்கப்பட்டுள்ளன. 

சுவடிகளில்‌ மெய்யெழுத்துகளுக்குப்‌ புள்ளி இல்லாமையும்‌, 

இரட்டைக்‌ கொம்பு மற்றும்‌ ஓற்றைக்‌ கொம்பு இவற்றினிடையே 
வேறுபாடின்மையும்‌ பல தடுமாற்றங்களைத்‌ தருகின்றன. 
அவற்றையும்‌ திருத்தி அமைக்க வேண்டியுள்ளன. சான்றாக, 

கொடடம (கோட்டம்‌) 

தெககுமரம (தேக்கு மரம்‌) 

குடலவிபருஇி (குடல்‌ விப்புருதி) 

சநநிதொட.ம (சன்னிதோடம்‌) 

சொபம (சோபம்‌) 

சருகாஞ்சோரி (சிறுகாஞ்சொறி) 

செங்கொடட (சேங்கொட்டை) 


வெறிமலாதாது (வேரிமலர்த்தாது) 
என இவ்வாறு பலவிடங்களில்‌ திருத்தம்‌ செய்யப்பட்டுள்ளன. 


வடவெழுத்துகள்‌ கலந்த சொற்கள்‌ பல ஓவ்வொரு சுவடி. 

யிலும்‌ ஒவ்வொரு வகையில்‌ எழுதப்பட்டுள்ளன. அவற்றையும்‌ 
திருத்திப்‌ பதிப்பிக்க வேண்டியுள்ளன. சான்றாக, 

கஷ்த்தூரி - கஸ்த்தூரி - கத்‌ தூரி 

அகஸ்தியர்‌ - அகஷ்த்தியர்‌ - அகத்தியர்‌ 

ஈஷ்பரமூலி - ஈஸ்வரமூலி - ஈசுரமூலி 

ர. - பாடாணம்‌ 

விஷம்‌ - விசம்‌ - விடம்‌ 

தோஷம்‌ - தோசம்‌ - தோடம்‌ 

விஷ்ட்ணு - விஷ்ணு - விட்டுணு 


2 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500' 


கோஷ்டம்‌ - கோட்டம்‌ 

௮ஷ்தி - அஸ்தி - அத்தி 

ஆகாஷகருடன்‌ - ஆகாசகருடன்‌ 

ருத்ராஷ - உருத்திராட்சம்‌ 

சகஸ்த்ரபேதி - சகத்திரவேதி - சாத்திரவேதி 

ஷண்பகவேோர்‌ - சண்பகவோர்‌ 

உஷ்ணம்‌ - உட்டிணம்‌ - உட்டணம்‌ 

குஷ்டம்‌ - குட்டம்‌ 

சிலேஷ்மம்‌ - சிலேற்பனம்‌ - சிலேட்டுமம்‌ 

ஜீரம்‌ - சுரம்‌ 

திஷாயம்‌ - கஷாயம்‌ - இயாழம்‌ - கசாயம்‌ 
என இவ்வாறு வரும்‌ பலவிடங்சளும்‌ குறிப்பிடத்தக்கன. 
தடுமாற்றம்‌ தரும்‌ சொற்கள்‌ 

சில சுவடி.களில்‌ மிகவும்‌ கிறுக்கலாக எழுதப்‌ பெற்றுள்ளதால்‌ 

பல எழுத்துகளை மிகவும்‌ கூர்ந்து. நோக்கியே அறியவேண்டி. 
யுள்ளன. லெ சுவடிகளில்‌ சில சொற்களை உணர்வதே கடின 
மாக உள்ளன. சான்றாக, 190 ஆம்‌ பாடலில்‌. 

“பஞ்சமென்ற யொக்கிய கியாழத்‌ தாலும்‌” 

“பஞ்சவித யோகமென்ற கிஷாயத்‌ தாலும்‌: 

“பஞ்சமென்ற யெளக்‌ கசாயத்தினாலும்‌' 
என இவ்வாறு வரும்‌ தொடர்கள்‌ ,பல சுவடிகளிலும்‌ தடுமாற்‌. 
றத்தைத்‌ தருகின்றன. பின்பு ஒரு சுவடியில்‌ (சுவடி: 3) நோக்க 
இது, “பஞ்சவேர்க்‌ கசாயத்‌ தாலும்‌” எனத்‌ திருத்‌. தமடைந்தது, 

இவ்வாறே 386 ஆம்‌ பாடலில்‌, 

(தேசுடைய தாதுரக்கந்‌ இரிய ரூட்சை' 

“தேசுடைய சாதுறக்கந்‌ தீய ரூட்சை” 

“தேசுடைய சாதுற்கந்‌ இரிய ரூட்சை' 

“தேசுடைய சதுர்த்திகம்‌ தரியா ரூட்சை”. 

“தேசுடைய சாதுறக்கந்‌ திறி ரட்சை” 


பதிப்பாய்வுரை 23 


என இவ்வாறு ஓவ்வொரு சுவடியிலும்‌ ஓவ்வொரு வகையாக 
எழுதப்பட்டுள்ளன. பின்னர்‌ இது, பொருள்‌ நோக்கில்‌, 
:சாதுர்த்தகம்‌ இரிய ரூட்சை' எனத்‌ திருத்தம்‌ பெற்றது: 
(சாதுர்த்தகம்‌ - நான்காம்‌ முறைக்காய்ச்சல்‌) 
இவ்வாறே 487 ஆம்‌ பாடலில்‌ வரும்‌ “களங்கமல்லப்‌ பத்திரி 
வேர்‌” என்பது வேறொரு சுவடியால்‌, *களங்கமில்லாப்‌ பாதிரி 
வேர்‌” எனத்‌ திருத்தம்‌ பெற்றது. 
613 ஆம்‌ பாடலில்‌ வரும்‌ ஈற்றடியும்‌ இவ்வாறே மயங்கு 
எழுதப்‌ பட்டுள்ளது. 
“நெய்விட்டு ஆட்டுத்‌ தம்பொட்டி தன்னை” 
(நெய்விட்டு ஆட்டுக்காம்பொட்டி தன்னை”: 
நெய்விட்டு அத்தாம்‌ பொட்டி தன்னை” 
“நெய்விட்டு தாம்பெட்டி தன்னை” 
“நெய்விட்டு வாட்டுதாம்‌ பிடித்த தன்னை” 
என இவ்வாறு பல சுவடிகளிலும்‌ இத்தொடர்‌ விளங்காமலே 
யுள்ள்து'. பிறகு ஒரு சுவடியில்‌, 
“நெய்விட்டு ஆட்டுத்தாம்‌ பெட்டி தன்னை” 
என எழுதப்பட்டுள்ளதைக்‌ கொண்டு இது திருத்தம்‌ பெற்றது. 
(ஆட்டு சஊத்தாம்‌ பெட்டி - ஆட்டு மூத்திரப்பை) 
இதே போன்று 1377 ஆம்‌ பாடலில்‌, 
'கள்ளமுள்ள கைமசக்குக்காய்‌ வெண்ணெய்‌ தன்னில்‌” 
“கள்ளமுள்ள கைமசக்குக்கா வேளை தன்னில்‌” 
“கள்ளமுள்ளா கைமயக்குக்கார வெண்ணெய்‌ தன்னில்‌' 
கள்ளமுள்ளக்‌ கையிமசக்குக்காக வெண்ணெய்‌ தன்னீர்‌” 
என இவ்வாறு பல சுவடிகளிலும்‌ வெவ்வேறு வடிவங்களை 
எழுதியிருக்கக்‌ காணலாம்‌. இதில்‌ *கைமசக்கு” என்பது மாதர்‌ 
மசக்கை ஆகும்‌. இப்பொருள்‌ கொண்டு இத்தொடர்‌, “கள்ள 
முள்ள' கைமசக்கு வெண்ணெய்‌ தன்னில்‌” எனஜ்‌இிருத்தம்‌ 
பெற்றது. 


24 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இவ்வாறு அங்கங்கே தடுமாற்றந்தரும்‌ சொற்கள்‌ பலவும்‌ 
பொருள்நோக்கில்‌ ஆராயப்பெற்ற பின்னரே திருத்தம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளன. 
பாடல்‌ எண்களில்‌ குழப்பங்கள்‌ 

ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெற்ற சுவடிகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொரு வகையாகச்‌ செய்யுள்கள்‌ தொடர்‌ 
எண்‌ பெறுகின்றன. நூல்‌ முழுமையும்‌ அந்தாதியாக அமைந்‌ 
திருப்பதாலும்‌, சில சுவடிகளில்‌ சில பாடல்கள்‌ இடையிடையே 
இல்லாததாலும்‌, படியெடுப்போரின்‌ கவனக்‌ குறைவு போன்ற 
வற்றாலும்‌ இக்‌ குழப்பங்கள்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. காட்டாக, 


“ஆமப்பா நோய்கட்கெல்லாம்‌ அரசுதான்‌ மூன்று நாடி” 
எனத்‌ தொடங்கும்‌ 89 ஆம்‌ எண்ணுள்ள பாடல்‌, ஒருசுவடியில்‌ 
(சுவடி: 7) “அசித்து மாமே' என முடியம்‌ 93ஆம்‌ எண்ணுள்ள 
பாடலினை அடுத்த பாடலாக உள்ளது. இதுவே வேறொரு 
சுவடியில்‌ (சுவடி: 5) 90ஆம்‌ எண்ணுள்ள பாடலாக உள்ளது. 


இதே போன்று, :வளர்ந்திடுந்‌ தாது தன்னை' எனத்‌ 
தொடங்கும்‌ 95ஆம்‌ எண்ணுள்ள பாடல்‌, ஒரு சுவடியில்‌ 
(சுவடி: 7) 105ஆம்‌ எண்ணுள்ள பாடலாக அமைகின்றது. இதே 
பாடல்‌ வெவ்வேறு எண்களில்‌ வெவ்வேறு சுவடிகளில்‌ உள்ளதை 
யும்‌ காட்டாகக்‌ கூறலாம்‌, 


பாடல்‌ இடமாற்றங்கள்‌ 

சுவடியிலிருந்து பார்த்து எழுதுதல்‌ அல்லது ஒருவார்‌ 
சொல்லக்‌ கேட்டு எழுதுதல்‌ போன்ற பழக்கத்தால்‌ ஓத்த ஒலி 
களைக்‌ கொண்ட சொற்களால்‌ ஏற்படும்‌ பிழைகள்‌ பல 
அவற்றுள்‌, சில பாடல்களே இடம்‌ பெயர்வதும்‌, வெவ்வேறு 
பாடல்களின்‌ அடிகள்‌ தம்முள்‌ மயங்கிக்‌ கிடப்பதும்‌ பல சுவடி 
களில்‌ இயல்பாகக்‌ காணமுடிகின்றது. காட்டாக, “பஞ்ச கோலக்‌ 
குக்கில்‌ நெய்‌' செய்முறையில்‌, 


“வேரான வில்வவேர்‌ ஆடா தோடை 
வோர்க்கொம்பு பேய்ப்புடலும்‌ கண்டங்‌ காரி 
ஆரமுறும்‌ நிம்பத்தோல்‌ கருவேலம்‌ பட்டை 
ஆயிலத்தோல்‌ புங்கந்தோல்‌ கொன்றைத்‌ தோலும்‌ 


பதிப்பாய்வுரை 2 


ரான முத்தக்காசு ஆடுதின்னாப்‌ பாளை 
செங்கடுக்காய்‌ கொத்தமல்லி தேவ தாரம்‌ 

வாரமுறும்‌ வசம்புழுட்‌ காவேளை வேரும்‌ 
வகையொன்று கழஞ்சங்கே அறுப தாமே”. 


என வரும்‌ 281 ஆம்‌ எண்ணுள்ள பாடல்‌, வேறொரு சுவடியில்‌ 
(சுவடி:5) 278 ஆம்‌ பாடலாக எழுதப்‌ பெற்றுள்ளது. அத்துடன்‌; 
இப்பாடலின்‌ முதலடி தவிர மற்றைய அடிகள்‌ பின்வருமாறு 
எழுதப்பெற்றுள்ளன. 


“ஆரமுறும்‌ நிம்பத்தோல்‌ கருவேலம்‌ பட்டை 
அதிவிடயம்‌ பொன்முசுட்டை வேரும்‌ 
உத்தமனே வெண்கடுகு மாஞ்சில்‌ 

ஆட்டமிடும்‌ பெருங்குரும்பை அத்தித்‌ தப்பிலி 
அப்பனே பெருங்காயம்‌ ஓமம்‌ பாரே”. 


இக்குழப்பத்திற்குக்‌ காரணம்‌, 283 ஆம்‌ எண்ணுள்ள பாடலடிகள்‌ 
மேற்காணும்‌ பாடலடிகளுடன்‌ கலந்ததேயாகும்‌. இந்த 283 ஆம்‌ 
எண்ணுள்ள பாடல்‌ இச்சுவடியில்‌ 280 ஆம்‌ எண்ணுள்ள 


பாடலாகப்‌ பின்வருமாறு எழுதப்‌ பெற்றிருக்கக்‌ காணலாம்‌. 


'கோட்டமொடு வசம்புமில வங்கப்‌ பத்திரி 
கொடுவேலி வேர்ப்பட்டை திப்பிலியின்‌ மூலம்‌ 
வாட்டமறுங்‌ கரீப்பானும்‌ கடுகு ரோகணி 
மைந்தனே சாரணையும்‌ தேவ தாரம்‌ 
ஊட்டவே அதிவிடயம்‌ பொன்முசுட்டை வேரும்‌ 
உத்தமனே வெண்கடுகு கடுக்காய்‌ மாஞ்சில்‌ 
ஆட்டமிடும்‌ பெருங்குரும்பை அத்தித்‌ திப்பிலி 
அழகான பெருங்காயம்‌ ஓமம்‌ பாரே.” 


என வரும்‌ 283 ஆம்‌ எண்ணுள்ள இப்பாடலுடன்‌ 281 ஆம்‌ 
எண்ணுள்ள பாடலடிகள்‌ ஓன்றாக இணைந்து சுலந்து 
தடுமாற்றத்தைத்‌ தந்துள்ளது என்பது நுணுகி ஆராயும்போதே 
புலப்படும்‌. 


இதே போன்று மூலநூலில்‌ 687 ஆம்‌ பாடலைத்‌ தொடர்ந்து 


வரும்‌ “பாரப்பா புடைத்தெழுந்த' எனத்‌ தொடங்கும்‌ 688 
ஆம்‌ பாடல்‌, சுவடி: 2 இல்‌ 921 ஆம்‌ பாடலாக எழுதப்‌ பெற்‌ 


26 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


றுள்ளது. இப்டாடலிலிருந்து மூலநூற்‌' பாடல்கள்‌ தொடர்ந்து 
எழுதப்பட்டுள்ளன. இருப்பினும்‌ 921 ஆம்‌ எண்ணினை அடுத்து 
வரும்‌ தொடர்‌ எண்களே கொடுக்கப்பட்டுள்ளன. 


இவ்வாறே, மூலநூலில்‌ “சிந்தூரங்‌ கேளே' என முடியம்‌ 
887 ஆம்‌ பாடலைத்‌ தொடர்ந்து வரும்‌ “கேளப்பா தாமிரத்தை' 
எனத்‌ தொடங்கும்‌ 888 ஆம்‌ பாடல்‌ ஒருசுவடியில்‌ (கவடி:2) 
694 ஆம்‌ பாடலாகத்‌ தொடர்கிறது. இ?த நிலையை வேறு 
ஒரு சுவடியிலும்‌ (சுவடி:3) காண முடழி.கிறது. ஆயின்‌, மேற்படி 
பாடலுக்கு முன்‌ “பாரப்பா பொருளை: எனத்‌ தெதொடங்கும்‌ 
693 ஆம்‌ பாடல்‌ இங்கு 877 ஆம்‌ பாடலாக அமைகின்றது. 
இச்சுவடியில்‌ (சுவடி:3) உள்ள இந்த 877 ஆம்‌ பாடல்‌ வேறு 
ஒரு சுவடியில்‌ (சுவடி.:5) 879 ஆம்‌ பாடலாசவும்‌, இதற்கு முன்பு 
வரும்‌ 878 ஆம்‌ பாடலாக ஒரு புதிய பாடலும்‌ (இப்பாடல்‌ 
வேறு! சுவடிகளில்‌ இல்லை) எழுதப்பட்டுள்ளன. 


இவ்வாறே, மூலநூலில்‌ 829 ஆம்‌ பாடல்‌ “பாரே” என 
முடிவடைகிறது. இதனைத்‌ தொடர்ந்து வரும்‌, “பாரப்பா 
கரியசீரகந்தான்‌ பேரு எனத்‌ தொடங்கும்‌ 830 ஆம்‌ பாடல்‌ 
ஒரு சுவடியில்‌ (சுவடி:1) மட்டுமே உள்ளது, மற்ற சுவடி.களில்‌ 
இல்லை. இதற்கு மாறாக, பாரப்பா பித்தகாமாலை' எனத்‌ 
தொடங்கும்‌ பாடலை இருவேறு சுவடிகளில்‌ (சுவடி:2-பார. 
1079; சுவடி-5-பா. 820) காண முபுகறது. இதுவும்‌ மற்ற 
சுவடிகளில்‌ காணப்‌ பெறவில்லை. இவ்வாறு பாடல்‌ எண்களில்‌ 
குழப்பங்களும்‌, பாடல்‌ இ.௨மாற்றங்களும்‌ பல குழப்பங்களைத்‌ 
குருகின்றன. 


பாடல்களில்‌ விடுபாடுகள்‌ 


கிடைத்துள்ள சுவடிகள்‌ பெரும்பாலும்‌ வழியேடுகளாகவே 
உள்ளன. இதனால்‌ பாடல்களினிடையே விடுபாடுகள்‌ மிகுதி 
யாகவே உள்ளன. ஓவ்வொரு சுவடியிலும்‌ ஒவ்வொரு வகையில்‌ 
பாடல்கள்‌ விடுபட்டுள்ளன. சிலவற்றில்‌ சல பாடலடிகளும்‌, 
பாடல்களும்‌ விடுபட்டுள்ளதை வேறு சுவடிகளின்‌ பாடலடி 
களுடன்‌ ஒப்பிட்டறிந்தே ' முழுமை செய்ய வேண்டியுள்ளன. 
காட்டாக, ஒரு சுவடியில்‌ (சுவடி:2) மலரநூலின்‌ 909] ஆம்‌ 
பாடலின்‌ மூன்றாம்‌ ௮.டி. இல்லை. இதேபோன்று, 933 ஆமம்‌ 
பாடலில்‌ இரண்டாம்‌, மூன்றாம்‌ அடிகளும்‌; 973 ஆம்‌ பாடலின்‌ 


பதிப்பாய்வுரை 27 


முதலிரண்டு அடிகளும்‌, 993 ஆம்‌ பாடலின்‌ இரண்டாம்‌ 
அடியும்‌; 1249 ஆம்‌ பாடலின்‌ இரண்டாம்‌, மூன்றாம்‌ அடி 
களும்‌ இல்லை. 


மற்றொரு சுவடியில்‌ (சுவடி: 5) 952 ஆம்‌ பாடலின்‌ இறுதி 
அரையடி. இல்லை. அதே போன்று, 953 ஆம்‌ பாடலின்‌ முதலடி 
இல்லை. இச்சுவடியில்‌ 912, 913, 914 ஆகிய பாடல்கள்‌ எழுதப்‌ 
பெறவில்லை. இதுபோன்று ஓவ்வொரு சுவடியிலும்‌ சில பாடல்‌ 
கள்‌ எழுதப்‌ பெறாமல்‌ விடுபட்டுள்ளன . 


மூல நூலின்‌ 1390 ஆம்‌ பாடலில்‌ மூன்றடிகளே கிடைத்தன. 
பல சுவடிகளிலும்‌ இதே நிலையிருக்க ஒரு சுவடியில்‌ (சுவடி: 5) 
மட்டும்‌ இப்பாடலுக்கு மேலும்‌ இரண்டடிகள்‌ இடைத்தகுன. 
இதிலுள்ள ஈற்றடிகள்‌ அடுத்த பாடலின்‌ அடிகளாகவும்‌ 
அமைந்தன. எனவே, இவற்றை, மாற்றியபின்‌, 1391 ஆம்‌ 
பாடலில்‌ இரண்டு அடிகளை மட்டுமே எழுதியுள்ள இச்‌ சுவடி 
யில்‌ ““இந்தப்‌ பாட்டு சொச்சமில்லை”? (1382) எனவும்‌ குறிப்பு 
எழுதப்பட்டுள்ளது. எனவே, சுவடி. எழுதும்பொழுதே இத்‌ 
தகைய விடுபாடுகளும்‌ குழப்பங்களும்‌ நேரிட்டுள்ளன என்பதை 
நன்கறியலாம்‌,. 


இவ்வாறு சில சுவடிகளில்‌ விடுபட்டுள்ளதும்‌ பொருள்‌ 
தொடர்புடையதுமான வேறு பாடல்கள்‌ இடைக்குமிடத்து, 
அவை . அங்கங்கே அடிக்குறிப்பில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன . 
பொருள்‌ தெளிவிற்கு-இவை மிகவும்‌ துணையாகும்‌. (சான்று 
961 ஆம்‌ பாடல்‌ மற்றும்‌ 944 ஆம்‌ பாடலில்‌) 


பாடத்‌ தெளிவுகள்‌ 

ஓலை சுவடிகளில்‌ இல்லாத சொற்கள்‌ சில வேறு சுவடிகளில்‌ 
இடைக்குமிடத்து, நூலின்‌ பொருள்‌ தெளிவிற்கும்‌ வழியுண்‌ 
டாகக்‌ காணலாம்‌. காட்டாக, *தூதுவளைநெய்‌' என்ற செய்‌ 


முறையில்‌ வரும்‌ 329 ஆம்‌ பாலின்‌ ஈற்றடி, 


ஈட்டடா சகக்கலுடன்‌ விக்கல்‌ போகும்‌ 
கண்டபடி சொன்னேன்நான்‌ கருதப்‌ பாரே. 


என உள்ளது. இதே அடிகள்‌ வேறு ஒரு சுவடிபில்‌ , 


28 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


“பூட்டடா வியாதியெல்லாம்‌ நடுங்கிப்‌ போகும்‌ 


புகலுவோம்‌ கலியாண கிருதம்‌ பாரே.” 


என உள்ளது. முன்னதாக உள்ள அடியே பெரும்பாலான 
சுவடிகளில்‌ இடைப்பகால்‌ அந்த அடியே பொருத்தமுடையதாக 
ஏற்கப்பட்டது. அதில்‌ “சுண்டபழி' என இருப்பதற்குக்‌ 
“கைகண்டபடி' என்பதே பொருளாக இருக்ச வேண்டுமென 
எண்ணி மற்ற சுவடிகளை ஆராய்ந்த பொழுது, ஓருசுவடியில்‌ 
(சுவடி: 5) மட்டும்‌ 


“'காட்டடா கக்கலுடன்‌ விக்கல்போ கும்கை 
கண்டபடி சொன்னேன்நான்‌ கருதிப்‌ பாரே. 


என உள்ளதை அறிய முடிந்தது. இதுவே பொருள்‌ பொதிந்த 
தென்பதால்‌ பாடமாக ஏற்கப்‌ பெற்றுள்ளது. இவ்வாறே பல 
பகுதிகஞம்‌ செம்மை செய்யப்‌ பெற்றுள்ளன. 


இத்தகைய திருத்தங்கள்‌ யாவும்‌ சுவடிகளின்‌ பெரும்பான்‌ 
மையைக்‌ கருத்தில்‌ கொண்டும்‌, பொருள்‌ ஒப்பீட்டின்‌ அடிப்‌ 
படையிலுமே மேற்கொள்ளப்‌ பெற்றன. காட்டாக, “கடல்‌ 
நுரைக்‌ தைலம்‌” கூறும்‌ 376 ஆம்‌ பாடலின்‌ மூன்றாமடியில்‌ 
“வெட்டிவேர்‌ இந்துவுடன்‌ வேர்க்கொம்புத்‌ தானும்‌” என ஒரு 
சுவடியில்‌ இருக்க, வேறொரு சுவடியில்‌ (சுவடி: 1) வெட்டிவோர்‌ 
அவுரியுடன்‌' என உள்ளது. இத்தொடரை மற்ற சுவடிகளில்‌ 
ஒப்பு நோக்கும்பொழுது பல சுவடிகளிலும்‌ “இந்துவுடன்‌ * 
என்பதே குறிக்கப்‌ பெற்றுள்ளதால்‌ அதுவே பாடமாகக்‌ 
கொள்ளப்‌ பெற்றது. இவ்வாறே மற்ற பகுதிகளிலும்‌ பாடத்‌ 
தோர்வு செய்யப்‌ பெற்றுள்ளன. 
வேடிக்கையான பாடங்கள்‌ 

இவ்வாறு ஓவ்வொரு சுவடியிலுமுள்ள சொற்களை நுணுகி 
ஆராயுமிடத்துச்‌ சில வேடிக்கையான பாடங்களும்‌ இடைக்‌ 
கின்றன. இன்ன சொல்லென விளங்காகு காரணத்தால்‌ படி 
யெடுப்போர்‌ தம்‌ விருப்பப்படி எழுதி விடுவதும்‌, பின்னர்‌ அதே 
சொற்கள்‌ பின்வரும்‌ படியெடுப்போரால்‌ நிலை பெறுவதும்‌ 
சுவடிகளில்‌ காணப்‌ பெறுகின்றன. காட்டாக, “சன்னிக்குக்‌ 
கசாயம்‌” என்ற தலைப்பில்‌ உள்ள 596 ஆம்‌ பாடலில்‌, 


பதிப்பாய்வுரை 29 


“நீரிலிட்டு எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
தேராகக்‌ காசனளவு தாக்கு தாடி 

நீரிலிட்டுக்‌ கொண்டவுடன்‌ பேதி யாகும்‌ 
நீரான மோருண்ணப்‌ பே நிற்கும்‌” 


என வரும்‌ அடிகளில்‌, “நாக்கு தாடி" என்பதற்குப்‌ பொருள்‌ 
விளங்குவில்லை. ஆயினும்‌, இதையே பல சுவடிகளிலும்‌ எழுதி 
யிருக்கக்‌ காணலாம்‌. சில சுவடிகளில்‌ (சுவடி: 2 போன்றவை) 
இச்‌ சொற்கள்‌ விளங்காமையால்‌ அவ்விடங்களில்‌ இடம்‌ விட்டு 
எழுதப்பட்டுள்ளன. இதன்‌ பொருளை அறியும்‌ ஆவலில்‌ 
மேலும்‌ சில சுவடிகளை ஆராய்ந்த பொழுது ஒரு சுவடியில்‌ 
(சுவடி: 5) இந்த “நாக்கு தாடி' என்பதற்கு மாறாக, “தேனுங்‌ 
குத்தி' என்ற சீர்கள்‌ இடைத்தன. இவை பொருளுடையதான 
தால்‌ இச்சொற்கள்‌ தேர்வு செய்யப்‌ பெற்றன. 


பாடல்கள்‌ மறைவு 

சில சுவடிகளில்‌ பொருள்‌ அறியாததாலும்‌, தேவையின்‌ 
மையைக்‌ கருத்தில்‌ கொண்டும்‌ சல பாடல்கள்‌ முழுமையாகவே 
விடுபட்டுள்ளன. குறிப்பாக, பண்டிதர்‌ நிறை' என்னும்‌ 
குலைப்பில்‌ வரும்‌ 510 முகல்‌ 517 வரையிலான எட்டுப்‌ படல்‌ 
களில்‌ 510 ஆம்‌ எண்ணுள்ள பாடல்‌ மட்டுமே எல்லாச்‌ சுவடி 
களிலும்‌ இருக்க மற்றவை எழுதப்‌ பெறவில்லை. 


இவ்வாறே, 1456 ஆம்‌ பாடலுக்குப்‌ பின்‌ பல சுவடிகளில்‌ 
குழப்பமான நிலையே உள்ளது. பாடல்கள்‌ முறையாக இல்லை. 
பல பாடல்கள்‌ விடுபட்டுள்ளன. இதனால்‌ சில சுவடிகளில்‌, 
முப்பது அல்லது முப்பத்தைந்து பாடல்கள்‌ குறைந்திருப்பினும்‌ 
ஈற்றிலுள்ள பாடலை எழுதி திறைவு செய்திருப்பதைக்‌ காண 
முடிகிறது. பழமையின்‌ காரணமாகவும்‌, மிகுதியான பயன்‌ 
பாட்டின்‌ காரணமாகவும்‌ நூலின்‌ பிற்பகுதியில்‌ சிதைவுகள்‌ 
பெருகப்‌ பெருக இந்நிலைகள்‌ ஏற்பட்டிருக்கலாமெனவும்‌ எண்ண 
இடமேற்படுகிறது. 


தொடக்க நிலையில்‌ இச்சுவடிகள்‌ ஓத்திருப்பினும்‌, பாடல்‌ 
கள்‌ தொடர்ந்து செல்லும்‌ நிலையில்‌ பல்வேறு குழப்பங்களைப்‌ 
பெற்றே இவை அமைந்துள்ளன. பாடல்‌ எண்‌ அமைப்பிலும்‌, 
சொல்லமைப்பிலும்‌, தலைப்பிலும்‌ மற்றும்‌ பல வகைகளிலும்‌ 


30 அகத்தியர்‌ வைத்திய -காவியம்‌-1$00 


இத்தகைய மாற்றங்களை எல்லாச்‌ சுவடிகளுமே அளிக்கின்றன. 
ஏழு சுவடிகளிலும்‌ ஒரே வகையான அமைப்பினைக்‌ காண 
இயலவில்லை, சில பாடல்களும்‌ சொற்களும்‌, இரண்டாவது 
மற்றும்‌ ஐந்தாவது சுவடியில்‌ ஓத்திருந்தாலும்‌ இவ்விரு சுவடி 
களில்‌ காணும்‌ மற்ற மாறுபாடுகளை நோக்குமிடத்து இவை 
யிரண்டும்‌ ஓரே மூலச்சுவடியிலிருந்து உருவானதாகத்‌ தெரிய 
வில்லை. இதே நிலையிலேயே மற்ற சுவடிகளும்‌ உள்ளன. 
பொதுநிலையில்‌, வெவ்வேறு இடங்களில்‌ கிடைக்கும்‌ இச்சுவடி 
களின்‌ ஓற்றுமை வேற்றுமைகளைக்‌ கொண்டு இவை ஒரு 
நூலின்‌ அல்லது சுவடியின்‌ வெவ்வேறு காலப்பிரதிகள்‌ என 
உறுதியாகத்‌ துணியலாம்‌. எனவே, இவற்றிலுள்ள பாட, 
வடிவ வேறுபாடுகளைத்‌ தக்க வசையில்‌ தேர்வு செய்து, 'திருத்தி 
அமைப்பதே இவ்வாய்வின்‌ முக்கிய குறிக்கோளாக அமைதநீ 
துள்ளது. 


பதிப்பில்‌ திருத்தங்கள்‌ 

முன்னோர்‌ மொழி பொருளைப்‌ பொன்னே போல்‌ 
போற்றிக்‌ காப்பது சுவடி.ப்‌ பதிப்பில்‌ மிகவும்‌ இஸ்றியமை 
யாதது. சுவடி பதிப்பிப்போர்‌ ஓர்‌ எழுத்தையும்‌ மாற்றுதல்‌ 
பெருந்‌ தவறாகும்‌ என்பது பழம்பெரும்‌ பதிப்பாசிரியர்களின்‌ 
கருத்தாகும்‌. தமிழ்‌ இலக்கிய, இலக்கண நூல்களைப்‌ பதிப்பிப்‌ 
போர்‌ அனைவருமே இத்திலையைக்‌ கொண்டிருந்குனர்‌. குமிழ்‌ 
மருத்துவச்‌ சுவடு.களைப்‌ பதிப்பிப்போரும்‌ இந்நிலையையே தம்‌ 
கடமையாகக்‌ கொண்டனர்‌. மேலும்‌, தமிழ்‌ மருத்துவம்‌ சித்தார்‌ 
களால்‌ உருவாக்கப்‌ பெற்றதென்பதால்‌ அந்நூல்களின்‌ மொழி 
நடையிலும்‌, சொல்வழக்கிலும்‌ அல்லது வேறு எந்த வகையிலும்‌ 
மாற்றம்‌ செய்யக்கூடாது என்னும்‌ அழுத்தமானதொரு கொள்‌ 
கையை இத்நூல்‌ பதிப்பாசிரியார்கள்‌ அண்மைக்‌ காலம்‌ வரையில்‌ 
கொண்டுள்ளனர்‌. 


போகர்‌ பெயரில்‌ வழங்கும்‌ நூல்களைத்‌ திரட்டிப்‌ பதிப்பித்‌ 
துள்ள யோகி, சா.௮.௮. இராமய்யா அவர்கள்‌, தம்‌ பப்பு 
முன்னுரையில்‌ இதைக்‌ கூறுமிடத்து, பதிப்பாசிரியர்‌ மனம்‌ 


வய வொ வையை வெ 





 அவையவககம்‌. 


1, திரு.சி.வை. தாமோதரம்பிள்ளை, கலித்தொகை பதிப்புரை 
ப, 23, வீரசோழியம்‌ பதிப்புரை ப. 24, 


ப-திப்பாய்வுரை 51 


போன போக்கில்‌ ஒரு எழுத்தையும்‌ மாற்றிப்‌ பதிப்பித்தல்‌ 


கூடாதென்பார்‌, 


976 1116 10 000168 1184 1 601/111த (56 ௭5116 (06 
1800 ௭௧5 10 [கோட 01 (16 ௩016 300180 801188 85 110 
ஸுோச 1658 காதர்‌ கம்‌ 01ம்‌ ௩௦௫ ரசா எர்ட 606 0ப்தாறக!. 
1 216 6014௦05186 8 ரோர்ோ0ு 40 81௫ 116 ௦ார்தர்றக1! ௭௦7165. 
7௦1 8ஊற!16, 10) ௦தகா”6 7,000 167988 1 106 10054 801211 
601100 116 81226 ரு 01 ௩௦1826 18 40 1/5 தாகக்‌ 148510 
1௨ 141, 8றம 8 1௧1 01௦0 ஈரடி ௧ 0௦1126 (௦ 
௦04, ஸுுஉர(பரகம்‌ 14 ஏர்ர்ர்‌ & 4686 01 7] 1ரமறா௦௦1கா. 006 ௨09106 
1 116 10 தக1௦ ரீபம்பாட 6414018 15) “09௦ 1௦௫ அவிரசா வார க 
8216 16116 ௦8 (16 $0ம்ம்0க 0960 12 300 18றற௦ (௦ 06 & தா281 
7உ௱11 80்௦1கா. $110%6 ௦01௦ று 16012 ௦1 [டீ 51000௧ 88 
1002 &$ 1% 021205 80186 ஏர்ப்௦1 ஈடு 06 011187604 1101 8010181137 
101810161016181100. 12௦ 0௦0௯7 000 (16 461869 8081816137 
௨0௦ 0௨106 & 808 04 302 50101க9/ம்ற ௨0௦ 17ராறர2(&(100 605 
ஆற தாக 1116 96066 ௦1 (16 8140185 ரா௦ு 0610181100. 46 பமா ( 
ஏர் றர 012600. 1௦16119016 0௧1௬௦4 816 10 ரிமதேதத60$ ௦4/27 116 
0081௦ 00080100806$5 04 (06 $மிக்க. றகர்‌ ௭6 1896 [88101 
19 உ 2௩0101 ௦8 5803 கம்‌ சங்கட 86 ௩௧௭6 324 10 18காற 11010. 
(0௦ 1800௧5 15 ரமி11௦06 01 (0065 08 $8௱4 10 116 ௬௦710,””1 


யோஇயோாரின்‌ கருத்தின்படி 'சுவடியிலுள்ள நூற்பொதி 
செய்திகளையோ கருத்துகளையோ பதிப்பின்போது மாற்றுதல்‌ 
கூடாது என்பதில்‌ எவருக்கும்‌ எவ்வித ஐயமுமில்லை. ஆயின்‌ 
சுவடியில்‌ ஏடு எமுதுவோரால்‌ ஏற்பட்ட எழுத்துப்பிழை, 
இலக்கணப்‌ பிழைகளைக்‌ கூடத்‌ இருத்திப்‌ பதிப்பித்தல்‌ கூடாது 
என்பது ஏற்புடையதல்ல. சுவடியிலுள்ள முன்னோர்‌ நூலை 
அழியாது பாதுகாத்து, யாவரும்‌ பயன்பெற வேண்டும்‌ என்பதே 
ஒரு நல்ல பதிப்பாசிரியரின்‌ எண்ணமும்‌ கடமையும்‌ ஆகும்‌. 
இந்நிலையில்‌ சுவடியிலுள்ளவை அச்சுருப்‌ பெறும்பொழுது. 
இப்பிழைகளைக்‌ களைந்தே பதிப்பித்தல்‌ வேண்டும்‌. இது 








1. யோகி. சா.௮.௮. இராமைய்யா, பாபாசி போகர்‌ கண்ட 
யோகம்‌ (கிரியா) - இரண்டாம்‌ பாகம்‌, பக்‌, 6-7, 


32 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நூலாசிரியருக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ செயலேயன்றிக்‌ குறை 
சேர்ப்பதாக அமையாது. 


எனவே, மேற்குறிப்பிட்ட சில ஆய்வு வழிமுறைகளைக்‌ 
கொண்டே இந்நூலில்‌ திருத்தங்கள்‌ மேற்கொள்ளப்‌ பெற்றன 
என்பது இவண்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இத்நாலில்‌ காணும்‌ பல்வேறு பொதுச்செய்திகள்‌, சிறப்புச்‌ 
செய்திகள்‌ போன்றவை “நரல்‌ ஆய்வு” என்னும்‌ தலைப்பில்‌ 
தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. 


உரை விளக்கங்கள்‌ 

இந்நூல்‌ முழுமையும்‌ செய்யுள்‌ நடையில்‌ அந்தாதியாக 
அமைந்துள்ளது. பல்வேறு மருத்துவச்‌ செய்திகளையும்‌ 
தொடர்ச்சியாகக்‌ கூறிச்‌ செல்லும்‌ இந்நூலுக்கு உரைவிளக்‌ 
கங்கள்‌ ஏதும்‌ சுவடிகளில்‌ காணப்‌ பெறவில்லை. சுமார்‌ 
நூறாண்டுகளுக்கு முன்பு இந்நூலை அச்சில்‌ பதிப்பித்தவர்களும்‌ 
இதற்கான உரை விளக்கங்களைக்‌ தரவில்லை. பழமையான 
மருத்துவப்‌ பதிப்புகள்‌ அனைத்திலுமே இந்நிலையைக்‌ காண 
லாம்‌. அக்காலத்தில்‌, சுவடிகளில்‌ உள்ளவற்றை அச்சில்‌ கொண்டு 
வர வேண்டுமென்ற எண்ணமே மேலோங்கி இருந்துள்ளது. 
அச்சுநூல்களை வாங்கிப்‌ படிப்போரும்‌ மிகுதியாக இல்லை. 
எனவே, நூல்களைச்‌ சுருக்கமாகவும்‌, சுவடியிலுள்ளவாறும்‌ 
பதிப்பிப்பததயே பலரும்‌ வழக்கமாகக்‌ கொண்டிருந்தனர்‌. 


பிற்காலத்தில்‌ வெளிவந்த வேறு சில மருத்துவ நூல்கள்‌ 
உரையுடன்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றில்‌, உரைகள்‌ 
குருவது நூலுக்கு நூல்‌ மாறுபடுகின்றன. பொதுதநிலையில்‌, இத்‌ 


கதுகைய உரை விளக்கங்களைக்‌ கீழ்க்கண்டவாறு அமைக்கலாம்‌. 


1. மூலநூலிலுள்ள ஓவ்வொரு பாடலுக்கும்‌ கீழேயே 
அதன்‌ உரை விளக்கங்களை எழுதிச்‌ சேர்த்தல்‌, 


2. மூலநூலிலுள்ள குறிப்பிட்ட. சல பாடற்பகுதிகளுக்கான 
உரை விளக்கங்களை எழுதி அங்கங்கே சேர்த்தல்‌. 


3. மூலநூல்களிலுள்ள பாடல்களுக்கான குறிப்புரைகளை 
மட்டும்‌ எழுதி ௮ங்கங்கே அடிக்குறிப்பில்‌ சேர்த்தல்‌, 


பதிப்பாய்வரை 33 


என இவ்வாறு பலவகைகளில்‌ அமைக்கலாம்‌. ஆயின்‌, இத்தகைய 
முறைகள்‌ சிறு நூல்கஞக்கே பொருத்தமுடையதாகும்‌. ஆயிரத்‌ 
இற்கும்‌ மேற்பட்ட பாடல்களைக்‌ கொண்ட பெருநூல்களுக்கு 
இம்முறைகள்‌ அவ்வளவாகப்‌ பொருந்துவதில்லை. பாடல்களுக் 
கிடையே உரைகள்‌ தொடருமிடத்து, நூலைப்‌ படிப்பதில்‌ 
சலிப்பும்‌ ஆர்வமின்மையும்‌ உண்டாகக்‌ ௯டும்‌. மேலும்‌, ஒரே 
தொடர்புடைய செய்திகள்‌ நூலின்‌ வெவ்வேறு இடங்களில்‌ 
வரும்‌ பொழுது அவற்றை ஒன்றாகத்‌ தொகுத்து நோக்குவதி 
லும்‌ இடர்ப்பாடுகள்‌ தோன்றக்கூடும்‌. 


மேலும்‌ மருத்துவம்‌ போன்ற நூல்கள்‌ மக்களின்‌ நேரடி. 
பயன்பாட்டுச்‌ சறப்பினைக்‌ .கொண்டவை. பலதரப்பட்ட 
மக்களும்‌ இவற்றின்‌ பயனை உணர வேண்டுமாயின்‌ பதிப்பில்‌ 
எளிமையும்‌ சீர்மையும்‌ அமைத்தல்‌ தேவையாகின்றது. பதிப்‌ 
பிக்கும்‌ நாலை மக்கள்‌ பயன்படுத்தும்‌ வகையில்‌ முழுமை 
யாக்கச்‌ இறந்த முறையில்‌ பதிப்பிப்பதே பதிப்பாசிரியரின்‌ 
கடமையாகும்‌. எனவே, இத்தகைய நூல்களைப்‌ பதிப்பிக்கு 
மிடத்து, ஒரே நூலுக்கான பல்வேறு சுவடி.களை ஆய்வு செய்து 
மூலபாடத்தைக்‌ தேர்வு செய்த பின்னர்‌, மூல நூலைத்‌ தக்க 
பாடவேறுபாடுகளுடன்‌ தனியே அளிப்பதும்‌, அத்நூலுக்கான 
உரை விளக்கங்களை எழுஇத்‌ தனியே அளிப்பதும்‌ மிகவும்‌ 
பயனுடையதாகும்‌. இந்நோக்கிலேயே இந்த ஆய்வுப்‌ பதிப்பும்‌ 
அமைக்கப்‌ பெற்றுள்ளது. 


இந்நூலில்‌ ஓரே தலைப்பில்‌ கடைக்கும்‌ பல்வேறு செய்தி 
களையும்‌ தனித்தனியே தொகுத்து, அந்தந்தத்‌ தலைப்புகளின்‌ 
கீழே, உரைவிளக்கங்கள்‌ இக்கால அளவு முறைகளுடன்‌ அகர 
வரிசையில்‌ எழுதிச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. இவை, நூலிலுள்ள 
செய்திகளை யாவரும்‌ தெளிவாக அறிய உதவும்‌. மூல நூலை 
மட்டும்‌ பயன்படுத்த விரும்புவோருக்கும்‌, உரை விளக்கங்களை 
மட்டும்‌ பயன்படுத்த விரும்புவோருக்கும்‌ இவ்வகை அமைப்பு 
மிகவும்‌ பயனாகும்‌. 
அட்டவணை கள்‌ 

இந்நூலில்‌ கூறப்பெறும்‌ “மருந்துப்‌ பொருள்கள்‌” அனைத்‌ 
திற்குமான அட்டவணை, $தாவிரவியற்‌ பெயர்களுடன்‌ அகர 
வரிசையில்‌ தொகுக்கப்பட்டு தனியே ௮ளிக்கப்பட்டுள்ளன , 


௮-3 


34 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


்‌ இந்நூலில்‌ காணும்‌ “நோய்கள்‌” அனைத்தும்‌ அகர வரிசை 
யில்‌ தொகுக்கப்‌ பெற்று, ஆங்கில விளக்கங்களுடன்‌ தனியே 
அளிக்கப்பட்டுள்‌ ளன. 


பாடல்‌ முதற்‌ குறிப்பு” அட்டவணையும்‌, அருஞ்சொற்கள்‌ 
அட்டவணையும்‌ தனித்தனியே அமைக்கப்பட்டுள்ளன. 


இவையனைத்தும்‌ இந்நூலின்‌ சிறப்பை நன்கு தெளிவாக்கு 
வதுடன்‌ இனிவரும்‌ ஆய்வாளர்களுக்கும்‌ மிகவும்‌ பயனுடைய 
தாகும்‌, 


“ஒரு நாட்டின்‌ வரலாற்றை வைத்து அந்த நாட்டு மக்களின்‌ 
நாகரிகத்தை அளவிடும்‌ போது, பண்பாடு, கலாச்சாரம்‌ இவை 
களின்‌ மூன்னேற்றத்திற்கான சான்றாக, சிற்பம்‌, நாடகம்‌, 
இலக்கியம்‌, இசை, நடனம்‌ ஆகியவற்றின்‌ வளர்ச்சியைக்‌ 
கணிப்பது போல்‌, மருத்துவத்‌ துறையின்‌ வளர்ச்சியம்‌ மிக 
முக்கியமான ஒரு அளவு கோலாகும்‌, தென்நாட்டைப்‌ 
பொருத்த வரையில்‌ தமிழர்‌ பண்பாட்டின்‌ சாரமாக உருவாகிய 
மருத்துவ வழக்கு சித்த மருத்துவம்‌”. உலகின்‌ மற்ற மருத்துவ 
வழக்குகளுடன்‌ அவ்வப்போது கலந்துறவு பெற்று மருத்துவக்‌ 
கருத்துகளை ஈந்தும்‌ கடன்‌ வாங்கியும்‌ தனக்கே உரித்தான 
பாணியில்‌ வளர்ச்சியடைந்திருக்கறது இந்தத்‌ தமிழர்‌ மருத்துவம்‌. 
சித்த பருத்துவத்தின்‌ வளர்ச்சிக்‌ குறிகள்‌, புதுக்கருத்துகள்‌ 
இவைகளைப்‌ பற்றிய ஆராய்ச்சி தமிழர்‌ வரலாற்றையும்‌ பண்‌ 
பாட்டையும்‌ உணர ஒரு முக்யமான வழியாகும்‌. இத்துறையில்‌ 
ஆராய்ச்சிக்கு வேண்டிய மூலப்பொருள்‌ நூல்கள்‌. ஆதாரப்‌ பூர்வ 
மாக இடைச்‌ செருகல்கள்‌ இன்றிப்‌ பழைய ஓலைச்சுவடிகளை தீ 
துருவி ஆராய்ந்து பழந்தமிழ்‌ சித்த மருத்துவ நூல்களை வெளி 
யிடும்‌ முயற்‌? ஒரு சிறந்த முயற்சி. இது ஆராய்ச்சியாளர்களுக்‌ 
குப்‌ பெரிதும்‌ பயனுள்ள ஒன்றாகும்‌”” என்பர்‌ மருத்துவ 


அறிஞர்‌. 


இத்தகைய நோக்கிலேயே இப்பதிப்பாய்வும்‌ மேற்கொள்ளப்‌ 
பெற்று இயன்றவரை நிறைவு செய்து அலிக்கப்பட்டுள்ளது. 
- வே. இரா, மாதவன்‌ 





1. டாக்டர்‌ லலிதா காமேசுவரன்‌, வாழ்த்துரை, கண்மருத்‌ 
துவம்‌, புக்‌, %1, 14. 


_ நூல்‌ ஆய்வு 
அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500 என்னும்‌ இந்நூல்‌ 


அகதிஇயர்‌ பெயரால்‌ வழங்கப்பெறும்‌ சிறப்பான மருத்துவ 
நூல்களுள்‌ ஒன்றாக விளங்குகிறது. _ 


அகத்தியர்‌ 

அகத்தியர்‌ என்ற பெயர்‌ கொண்ட. புலவர்களும்‌, முனிவர்‌ 
களும்‌, சித்தர்களும்‌, மருத்துவர்களும்‌, அறிஞர்களும்‌, சாதாரண 
மனிதர்களும்‌, அரசியல்‌ தூதுவர்களும்‌ பலராவர்‌, பொதியமலை 
அகத்தியர்‌ என்கிற குறுமுனியின்‌ காலம்‌ 16,000 1.0. என்றும்‌, 
இவருக்குப்‌ பிறகு இ.பி, 19 அம்‌ நூற்றாண்டு வரை 37க்கும்‌ 
மேற்பட்ட அகத்தியர்‌ வாழ்ந்திருந்தனர்‌ என்றும்‌, அவர்கள்‌ 
பல்வேறு இனத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்றும்‌ கூறுவர்‌." 


அகத்திய முனிவரைப்‌ பற்றிய செய்திகள்‌ புராணங்களிலும்‌, 
இராமாயணம்‌, பாரதம்‌ போன்ற இதிகாசங்களிலும்‌ பலவாறு 
கூறப்பெறுகின்றன. 


இவர்‌ ஏழு முனிவர்களில்‌ ஒருவராக எண்ணப்‌ பெறுகிறார்‌. 
இவருடைய பிறப்பைப்‌ பற்றிப்‌ பலவாறு கதைகள்‌ வழங்கு 
கின்றன. 


தமிழ்‌ மொழிக்கு முதன்‌ முதலாக இலக்கண நூல்‌ செய்யத்‌ 
தொடங்கத்‌ தம்முடைய பெயரால்‌ அகத்தியம்‌ என்னும்‌ 
இலக்கண நூலைச்‌ செய்தார்‌ என்றும்‌, மற்றும்‌ காலக்‌ கணித 
நூல்‌. மருத்துவருரல்‌ முகுவியவைகளையும்‌ இயற்றினார்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. அகத்தியர்‌ என்னும்‌ பெயருடையோர்‌ பலர்‌ இருந 
இருத்தல்‌ வேண்டுமெனவும்‌, அகத்தியம்‌ என்னும்‌ இலக்கணத்‌ 
தைச்‌ செய்த அகத்தியரும்‌, காலக்கணிதம்‌, மருத்துவம்‌ முகுலிய 
வை சளைச்‌ செய்த அகத்தியரும்‌ வெவ்வேறாவரெனவும்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌ எண்ணுகின்றனர்‌. 


அரத்தியர்‌ என்னும்‌ பெயருடையவர்‌ பலர்‌ இருந்தனர்‌ 
என்பதைக்‌ ஈீழ்வரும்‌ பெயர்கள்‌ குறிக்கின்றன. பொதியமலை 





1. ௮. சிதம்பரனார்‌, அகத்தியர்‌ வரலாறு, ப. 





36 அகத்தியர்‌ வைத்சிய காவியம்‌- 1500 


அ.நதுதியா்‌. முத்தரர்‌ அகத்தியர்‌, வாதாபி அகத்தியர்‌, உலோபாஈ 
முத்திரை அகத்தியர்‌, மைத்திராவருண அகத்தியர்‌, மானிய 
அகத்தியர்‌, கும்ப அகத்தியர்‌, ஆவிர்பூ புத்திரர்‌ அகத்இயர்‌. 
கத்குருவன்‌ புத்திரர்‌ அகத்தியர்‌, ஏழு இருடிகளில்‌ ஒருவராஇய 
அகத்தியர்‌. புரோகித அகத்தியர்‌, தொடித்தோன்‌ செம்பியன்‌ 
காலத்து அகத்தியர்‌, குடகுமலை அகத்தியர்‌, கோசலநாட்டு 
ஆகத்தியார்‌, பஞ்சவடி அகத்தியர்‌, மலையமலை அகத்தியர்‌, 
குஞ்சரகிர அகத்தியர்‌, துவாராபதி அகத்தியர்‌, யசோமதி 
அகத்தியர்‌, காரைத்துவு அகத்தியர்‌, போதலகிரி அகத்தியர்‌, 
திலோத்தமை அகத்தியர்‌, பாவநரசமலை அகத்தியர்‌, இத்த 
அகத்தியர்‌, தேவார அமத்தியர்‌, நூல்‌ எமுதிய அகத்தியர்‌, 
திருமாலைச்‌ சிவனாக்கிய அகத்தியர்‌, அகத்திய பட்டர்‌, பள்ள 
அகத்தியர்‌ எனப்‌ பல அகத்தியர்‌ பெயர்கள்‌ கிடைக்கின்றன. 


அகத்திய முனிவர்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 41 அகத்தியர்‌ பற்றி 
அபிதான சிந்தாமணி விளக்குகிறது. இவருள்‌ அகத்தியம்‌ 
வழங்கியவரே மருத்துவ நூல்கள்‌ போன்றவற்றையும்‌ வழங்கி 
யுள்ளார்‌ என்பது இந்நூலாசிரியர்‌ கருத்து. இவர்தம்‌ மாணாக்‌ 
கர்கள்‌, திரணதூமாக்கினி அல்லது தொல்மாஈப்பிய முனிவர்‌, 
அகதுங்கோட்டாசான்‌., துராலிங்கள்‌, செம்பூட்சேய்‌, வையாபிகன்‌, 
வாய்ப்பியன்‌, பனம்பாரன்‌, கழாரம்பன்‌, அவிநயன்‌, காக்கை 
பாடினியன்‌, நற்றத்தன்‌, வாமநன்‌ முதலியவர்கள்‌, இவர்க்குக்‌ 
கும்பமுனி, குறுமுனி, கலசயோதி எனப்‌ பல நாமங்களுண்டு. 
அவர்‌ செய்த நால்கள்‌ அகத்‌இயம்‌ (இது ஐந்திலக்கணமடங்கிய 
நூல்‌), வைத்திய நூல்கள்‌, பெருத்திரட்டு, ஆயுள்வேதபாஷ்யம்‌. 
விதிநான்‌ மூவகைக்‌ காண்டம்‌, வைத்தியந்தாமணி, செந்தூரம்‌ 
300, மணி 4000. ரிவசாலம்‌, சத்திசாலம்‌. சண்முகசாலம்‌, 
வைத்தியக்‌ கண்ணாடி, வைத்தியரத்நாகரம்‌, வைத்தியம்‌ 
காவியம்‌ 1500, வைத்தியம்‌ 1600, ஃர்மவியாபகம்‌, குரிசில்‌ 
பஸ்மம்‌ 200, தண்டகம்‌, பக்ஷணி, நாடி போன்றன. இவர்‌, முதல்‌ 
இடைத்‌ தமிழ்ச்‌ சங்கங்களில்‌ புலவராயிருந்தவரென்ப, அகத்திய 
சம்மிதையெனும்‌ வைத்திய வடநூலிவராற்‌ செய்யப்பட்டது. 
அகத்தியர்‌ என்ற. சப்தத்திற்குப்‌ பொருள்‌ விந்தமலையை 
யடக்கியவர்‌ என்பது என இவ்வாறு விளக்குவர்‌, 


நூல்‌ ஆய்வு 37 


பொதியை முனி, தமிழ்முனி எனப்‌ பலப்பெயர்களால்‌ 
அழைக்கப்‌ பெறும்‌ அகத்தியர்‌, பேரகத்தியம்‌, இற்றகத்தியம்‌ 
என்னும்‌ இலக்கண நூல்களை இயற்றினார்‌ என்றும்‌, அவை 
சுடைச்சங்க காலத்தில்‌ மறைந்துன என்றும்‌ கூறுவர்‌, தொல்‌ 
காப்பியரின்‌ ஆசிரியராக விளங்கிய இவர்‌ மருத்துவம்‌, டுரச 
வாதம்‌, சோதிடம்‌, யோகம்‌, ஞானம்‌, நிட்டை. முதலிய.பல 
துறைகளைப்‌ பற்றியும்‌ நூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌ என்றும்‌ 
கூறுவர்‌." 


பதினெண்‌ சித்தர்களில்‌ முதன்மையானவராகக்‌ கூறப்பெறும்‌ 
அகத்தியர்‌ பல காலக்‌ கட்டங்களில்‌ வாழ்ந்தவர்‌ என்றும்‌ பல்‌ 
வேறு துறைகள்‌ பற்றிய நரல்களை எழுதியவர்‌ என்றும்‌ பலரும்‌ 
குறிப்பிடுவர்‌. அவரவர்‌ மனப்போக்கிற்கும்‌ ஆராய்ச்சிக்குமேற்ப 
இவரைப்‌ பற்றிய வரலாறு விரித்துரைக்கப்‌ பெறுகின்றது. 
பொதியமலை அல்லது அகத்தியமலையில்‌ மனிதர்கள்‌ அடைய 
முடியாத இடத்தில்‌ அகத்திய முனிவர்‌ தவஞ்‌ செய்து கொண் 
டிருக்கிறார்‌ என்று நம்புவோரும்‌ உளர்‌, சித்து மருத்துவ 
வரலாற்றில்‌ இவரைப்‌ பற்றி விளக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ 
கூறக்‌ காணலாம்‌.” ்‌ 
1. இ.மு. செந்தினாயகம்‌ பிள்ளை, அகத்திய மசாஈமூனிவர்‌. ப.8. 
2... 4, இ88(3/2 18 கற மா]121)12004 0619008268 ௧௩௦128( (6 5108ம௨15. 
116 ₹80614/60 1ம110௩ 71010 186 00௦06 88 ஊம்‌ நரமாறமகா 1 
1801 கரம்‌ 15 88ம்‌ 10 8௭6 11116௩ ௩01௦ (83 50 17681196 
௦1 1460110106, கர காம்‌ நிச்கத!0, 0010100960 84 018187௪10௩ 
ர்‌௦08. 146 ௦௦12ம்‌ (6 ரிரர நீதம்‌! சோகாமமா (தறகர்ம்‌- 
டி. 8/425 (6 ரகர ஏய116016 ௭௦1106 ு2111006ம்‌ 810176 
96 89 8480 114161 எகா1005 0159018110 0௩ 1407௧1 றம்‌ 
484081 1110600134 8ம்‌ ௦1] 801016 ௦1 (மா கா6 ௩௦9 ற 
6(184௪௭06, 1118 114௫. 81௧285 86 116 (16 180௦1 ௦7 
9010210ஈ. [4 19 4117]0ய11 ட க5௦சார்கர்ர (16 றசார்௦ம்‌ 84 ஏுற்ர்ரெ 
௦ 11202, வி்௦ய இட 0 பிச்ச1 180. ம்‌ ஜூ 6 பேட 
7 ஊரு 8.0. 086 ட 006 ௦0 1106 27081291 110608 01 
811021) உ௱ த்‌ (1௦ கரட்‌ 06 ஊம்‌ 19 8வ1ம 40 3௭6 ௨ம்‌ 
உ௰ு16 ௦ரர்தர. 1௦ ந௦றயகர நேர 19 1984 சாட ௦௭, 8 
ஷு, 36 15 ஏர்த4ி016 8ம்‌ 021. நே நகே்றத 8றர்ந 14605 


38 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


.... மேலும்‌, அகத்தியக்‌ குடும்‌: 1ன்‌ என்பவன்‌ அண்மைக்‌ காலத்‌ 
இல்‌ வாழ்ந்திருந்தவன்‌. பன்ளார்‌ வகுப்பைச்‌ சேர்ந்தவன்‌. இவன்‌ 
கல்வியை நன்கு கற்றுச்‌ செய்யுள்கள்‌ பாடவும்‌ பழகிக்‌ கொண் 
டான்‌. சித்தர்களுடைய மருத்துவ நூல்களையெல்லாம்‌ கற்றான்‌. 
குன்னுடைய செய்முறையில்‌ அறிந்த முடிபுகளையெல்லாம்‌ 
இரட்டி மருத்துவநூல்‌ ஓன்றைச்‌ செய்தான்‌. அல௮த்தியன்‌ என்று 
குன்னுடைய நூலில்‌ தன்னைக்‌ கூறிக்‌ கொண்டபடியால்‌ இவனும்‌ 
அகத்தியன்‌ என்று பிற்காலத்தவர்களால்‌ எண்ணப்பட்டான்‌ 
என்று “சிறப்புப்‌ பெயர்‌ ௮அகராஇ' கூறுகிறது. 


இதே போன்று வேளாள மரபில்‌ தோன்றிய ஒருவர்‌ 
அகத்தியர்‌ இயற்றிய மருத்துவ நூல்களை உலஒற்‌ பரவச்‌ செய்‌ 
தார்‌ என்றும்‌, அதனால்‌ இவருக்கு “அகத்திய வேளாளன்‌” 
என்றே பெயர்‌ ஏற்பட்டது என்றும்‌ கூறுவர்‌, 


எனவே, அகத்தியர்‌ ஒருவரே அல்லர்‌ என்றும்‌ பல்வேறு கால 
கட்டங்களில்‌ பவரும்‌ அகத்தியர்‌ பெயரால்‌ இருந்தனர்‌ என்பதும்‌ 
அறியத்தக்கதாகும்‌. 


குமிழ்‌ மருத்துவத்துறையில்‌ அகத்தியர்‌ பெயரால்‌ வழங்கும்‌ 
நூல்களே மிகுதியாக உள்ளன. பல பெருநூல்களும்‌ சிறுநூல்‌ 
களும்‌ இவர்‌ நாூல்களாகக்‌ கூறப்‌ பெறுகின்றன. அகத்தியர்‌ 
பெயரால்‌ வழங்கும்‌ இத்தகைய நூல்களில்‌ ல பிற்காலத்தில்‌ 
மற்றையோரால்‌ எழுதப்பட்ட நூல்களே என்றும்‌ அறிஞர்‌ 
கூறுவர்‌.1 இந்நூல்கள்‌ பலவற்றில்‌ அமைந்துள்ள யாப்பையும்‌ 
மொழிநடையையும்‌ ஆராய்ந்தால்‌ இதற்கான காரணம்‌ நன்கு 
புலனாகும்‌, 


வால்மீசி காலம்‌ முதற்கொண்டு, கம்பன்‌ காலம்‌ வரை 
அகத்தியர்‌ மரபு இருந்து வந்திருக்கிறது, ஆதிசங்கரர்‌ மரபு, 
குருமை யாதன மரபு போன்று வளர்ந்து நின்ற சங்கிலித்‌ 








வென கனைதவனனைைக்கை கவங்கு ட வவவககையையக்கைள்‌ ம 


௨௩௦0 25% (16 ம00யறர்கர்றண 0௦% ௦௦ா(வ1பு 1 110௩010113 


1215171107. 
- 174, $கடுகேகறர 141, நிர்ர்கரு ௦1 $1ம்ம்0்௧ 1460101116, 
்‌. 270. . 


1. பாக்படர்‌ ஆர்‌. இயொாகராசன்‌, கலைக்களஞ்ியம்‌, தொகு இ-6, 


நூல்‌ ஆய்வு 39 


தொடரில்‌ ஏதோ ஓர்‌ அகத்தியர்‌ மருத்துவம்‌ எழுதியிருக்கலாம்‌ 
என்றும்‌ கருதுவார்‌. அகத்தியார்‌ கருத்து செவிவழிப்‌ பேணப்பட்டு, 
பிற்காலம்‌ எழுதப்‌ பெற்றதால்‌ நூலின்‌ நடை. பழைமைப்‌ 
பொலிவைப்‌ பெறவில்லை என்றும்‌ கூறுவர்‌. 


இத்தகைய அகத்தியர்‌ நூல்கள்‌ பலவும்‌, தொன்மைக்கால 
அகத்திய முனிவரின்‌ இருவுருவ வழிபாடு கொண்டு தவமியற்றி, 
அவ்வடிவும்‌ அருளும்‌ பெற்ற சித்தர்களால்‌ உலக நன்மையைக்‌ 
கருதி இயற்றப்பட்டவை எனக்‌ கொள்வது மிகவும்‌ பொருத்த 
மூடையதாலும்‌,. 


வைத்தியம்‌ 

வையகத்தாருக்கு வேண்டப்படும்‌ நுகர்ச்சிப்‌ பொருள்களை 
அவரவர்‌ உடல்‌ நிலைக்குத்‌ தக்கபடி கூறும்‌ , நூல்‌ வைத்‌இயம்‌ 
எனப்படும்‌. இந்நூல்‌ ஆராய்ச்சியில்‌ வல்லவருக்கே வைத்தியர்‌ 
எனப்‌ பெயராகும்‌, 


பொதுவாக “வைத்‌தியம்‌” என்பது பரிகாரம்‌ அல்லது 
நீக்குகை என்ற பொருளில்‌ வரும்‌. (பரிகரித்தல்‌ - காத்தல்‌, 
குணமாக்கல்‌, நீக்கல்‌) இதே போன்று, வைத்தியன்‌ என்பது 
பண்டிதன்‌, பரிகாரி என்ற பொருளிலேயே வழங்கப்‌ பெறுகிறது, 
சிவபெருமானுக்கு இப்பொருளில்‌ வைத்தியநாதன்‌ என்ற 
பெயரும்‌ வழங்கக்‌ காணலாம்‌. 


குமிழில்‌ “மருத்துவம்‌” என்னும்‌ சொல்லுக்கு இணையாக 
“வைத்தியம்‌” *வாகடம்‌” போன்ற சொற்களை வழங்கும்‌ மரபைப்‌ 
பல பழைய நூல்களிலும்‌ காணலாம்‌. இடைக்காலத்தில்‌ 
தோன்றிய இவ்வழக்குகள்‌ பல சுவடிகளிலும்‌ காணப்படுகின்றன. 
அவ்வகையிலேயே இந்நூலும்‌ வைத்திய காவியம்‌ என அமை 
கின்றது, 
காவியம்‌ 

:கரவியம்‌” என்பதற்கு, 'பழையதோர்‌ கதை பற்றிய 
தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ எனத்‌ இவாகரம்‌ கூறும்‌, குமிழில்‌ 








1. டாக்டர்‌ தே, அண்டியப்பன்‌, இரா. குமாரசாமி, சித்த 
மருத்துவம்‌, ப. 14, 


40 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


“காப்பியம்‌” என்றும்‌, மேனாட்டு இலக்கியங்களில்‌ “எபித்‌” (131௦) 
என்றும்‌ இதைக்‌ கூறுவர்‌. 


காவிய இலக்கணம்‌ வகுத்தவர்களுள்‌ முதன்மையில்‌ வைத்து 
எண்ணப்படுபவர்‌ “காவ்யாதர்சம்‌' என்ற அணியிலக்கண நூலை 
இயற்றிய தண்டியாகும்‌. இவர்‌ காலம்‌ 6 ஆம்‌ நூற்றாண்டிற்கும்‌ 
8 ஆம்‌ நூற்றாண்டிற்கும்‌ இடைப்பட்டதாகும்‌. தமிழில்‌ தண்டி 
யலங்காரம்‌ கி.பி. 10 ஆம்‌ நாற்றாண்‌ளவில்‌ தோன்றி இதனை 
விளக்கக்‌ காணலாம்‌. 


துண்டியலங்கார ஆசிரியர்‌ காப்பிய இலக்கணங்களைத்‌ 
தமிழில்‌ மொழி பெயர்த்து எழுதும்‌ முன்னரே சிலப்பஇகாரம்‌, 
மணிமேகலை, பெருங்கதை போன்ற நூல்கள்‌ தோன்றிவிட்டன, 
மேலும்‌, தொல்காப்பியர்‌ காலத்திற்கும்‌ முன்பே குமிழில்‌ 
காவியமரு இருந்தது என்பதற்கு அவர்‌ கூறும்‌ எண்வகை 
வனப்புகளாகிய அம்மை, அழகு, தொன்மை, தோல்‌, விருந்து, 
இயைபு, புலன்‌, இழைபு போன்றவற்றை நோக்கலாம்‌. பின்வந்த 
உரையாூரியர்‌ காலத்திற்கு முன்பே பழைய கரப்பியங்‌ எள்‌ 
மறைந்து விட்டமையால்‌ அவர்களும்‌ இவற்றிற்கு எடுத்துக்‌ 
காட்டாகப்‌ பின்வந்த காப்பியவகை இலக்கியங்களையே சுட்டு 
கின்றனர்‌. 


குண்டியலங்காரம்‌ கூறும்‌ காப்பிய இலக்கணங்கள்‌ பல 
காப்பிய இலக்கியங்களில்‌ அமையக்‌ காணலாம்‌. பிற்காலத்தில்‌, 
“கஞ்சன்‌ காவியம்‌” (மாத்துக்குமாரர்‌), கம்பர்‌ காவியம்‌; 
(வையாபுரிப்பிள்ளை) *சந்திரகாவியம்‌”' (சதாசிவ முனிவர்‌) 
எனப்‌ பல நூல்களும்‌ காவிய குணங்களைக்‌ கொண்டு வழங்கப்‌ 
பெற்றுள்ளதை அறியலாம்‌. 


ஆயின்‌, மருத்துவ நூல்களில்‌ வழங்கப்‌ பெறும்‌ “காவியம்‌” 
என்பதற்கு மேற்காணும்‌ இலக்கணங்கள்‌ பொருந்தா. 
“மருத்துவம்‌ என்னும்‌ ஒரு பாடற்‌ பொருளைக்‌ கொண்டு 
எழுதப்பட்ட பொருட்டொடர்‌ நிலைச்‌ செய்யுள்‌” என்றே 
இவற்றைக்‌ கொளல்‌ வேண்டும்‌. 


நூல்‌ ஆய்வு 41 


“காவியம்‌' என்னும்‌ பெயருடன்‌ கூடிய தமிழ்‌ மருத்துவ நூல்கள்‌ 


தலைப்பு அச்சிட்ட ஆண்டு 
1. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1935 
2. அகத்தியர்‌ நாலு காண்ட வைத்திய காவியம்‌ 1896 
3. அகத்தியர்‌ இலட்சண காவியம்‌ 1000 196 
4. அகத்தியர்‌ ஞான காவியம்‌ 1000 1876 
5. அகத்தியர்‌ பன்னீராயிரக்‌ காவியம்‌ 1895 
6. அகத்தியர்‌ பூரண காவியம்‌ 1000 [88$, 1896 
7. அகத்தியர்‌ மாந்திரீக காவியம்‌ 1000 1903 
8. அகத்தியர்‌ வாதகாவியம்‌ 1000 1895 
9, அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ [000 1895 
10. சட்டைமுனி வாத காவியம்‌ 1000 1697 
11. திருமூலர்‌ வைத்திய காவியம்‌ 1000 1883,1936 
12. பெருமாள்‌ வைத்திய காவியம்‌ 1695 
13. கருவூரார்‌ நொண்டு. என்னும்‌ வாதகாவியம்‌ 1931 
14. கருவூரார்‌ நொண்டி என்னும்‌ வாதகாவியம்‌ 700 1897,1966 
15. மச்சமுனி பெருநூல்‌ வைத்திய காவியம்‌ 800 1624,1895 
16. தன்வந்திரி வைத்திய காவியம்‌ 1871 
17. சட்டைமுனி நாயனார்‌ வாதகாவியம்‌ 1000 1935 
18. கொங்கண நாயனார்‌ வாதகாவியம்‌ 3000 1901,1913 
19. இராமதேவர்‌ வைத்திய காவியம்‌ 1000 1869 


என இவ்வாறு பல தமிழ்‌ மருத்துவ நூல்கள்‌ *காவியம்‌' 
என்னும்‌ பெயருடன்‌ வழங்க வந்ததும்‌, இவை ஒரு நூற்றாண்‌ 
டுக்கு முன்னரே அச்சிடப்‌ பெற்றுள்ளமையும்‌ அறியத்‌ தக்௨து. 
இவற்றுள்‌ பல நூல்கள்‌ பெயரளவிலேயே கிடைக்கின்றன. பல 
நூல்கள்‌ கஇடைப்பது அரிதாகும்‌. 





1. சித்த மருத்துவ நூலோதி. தமிழ்ப்‌ பல்கலைக்கழ வெளியீடு, 


42 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இவ்வகையில்‌ “அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500' என்னும்‌ 
இத்நூல்‌ குறிப்‌ பிடத்தக்கதாக அமைகின்றது. 


ஆயிரத்து ஐநூறு 

குமிழ்‌ மருத்துவ நூல்களில்‌, பாடற்‌ கொகையுடன்‌ நூல்‌ 
பெயர்‌ இணைந்திருப்பதைப்‌ பல சுவடிகளில்‌ காணலாம்‌. நூல்‌ 
சளின்‌ தனித்தன்மையைக்‌ காட்டவும்‌, பாடல்களின்‌ எண்ணிக்‌ 
கையை அறுதியிட்டுக்‌ கூறவும்‌ இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளன 
எனலாம்‌. 


குட்சிணாமூர்த்தி சுவாமிகள்‌ மெய்ஞானம்‌ இருமந்திரம்‌ 1500, 
இருவள்ளுவார்‌ ஞானவெட்டி. 1500, கேரையர்‌ வைத்தியம்‌ 1500, 
வைத்திய சிரோரக்ன நடன காண்டம்‌ 1500 என இவ்வாறு 
ஒருசில நரல்களே 1500 பாடல்களைக்‌ கொண்ட நூல்களாகக்‌ 
கூறப்பெறுகின்றன. 


குறிப்பாக, அகத்தியர்‌ பெயரில்‌ வழங்கப்பெறும்‌ தமிழ்‌ 
மருத்துவ நூல்களில்‌ 1500 பாடல்களைக்‌ கொண்டது “அகத்‌ 
தியா வைத்திய காவியம்‌ 13500” என்னும்‌ இவ்வொரு நூலே 
யாகும்‌. 


தமிழ்‌ மருத்துவம்‌ - சித்த மருத்துவம்‌ 

பண்டைக்‌ காலத்தில்‌ இந்தியா முழுவதிலும்‌ பல சித்தர்கள்‌ 
வாழ்ந்ருந்தனரெனத்‌ தெரிகிறது. அவர்களில்‌ சிலர்‌ வகுத்ததே 
சித்தமருத்துவம்‌ என்பது, அவ்வாறு வகுத்துவர்கள்‌ தமிழ்‌ 
நாட்டிலிருந்தவர்களாதலாலும்‌, சித்து மருத்துவ நூல்கள்‌ 
கதுமிழில்‌ மட்டுமே அதிகமாகக்‌ காணக்‌ கஇடைப்பதாலும்‌, சித்த 
மருத்துவ முறை பண்டை நாள்‌ முதல்‌ இன்றுவரை தமிழ்‌ 
நாட்டிலேயே பயிலப்பட்டு வருவதாலும்‌ சித்த மருத்துவத்தைத்‌ 
தமிழ்‌ மருத்துவம்‌ என்பர்‌." 


மேனாட்டு நாகரிகம்‌ தோன்றுவதற்குப்‌ பன்னெடுங்‌ காலத்‌ 
திற்கு மூன்பே நாகரிக வளர்ச்சியில்‌ முதலிடம்‌ பெற்ற தமிழர்‌ 
களிடையே சிறந்த மருத்துவக்‌ கலையும்‌ வளர்ந்திருத்தல்‌ 
வேண்டும்‌ என்பர்‌. ஆரியர்களின்‌ வருகைக்கு முன்பாகவே 





(வெணவக்னு. வ பணக்‌ வொலவவை அஷய மயம்‌ வ. வெயுகை யல்‌ அவளனைவைகைவையாவயை அச அமை வைவ்‌ என்பவளை வ அவைப்‌, யணமைகைபைகவயவைவைதை வில்ல யை வயல்‌ அவக புசி டன்ன பப 


1. எலைக்‌ களஞ்சியம்‌, தொகுதி-4, பக்‌,642, 643. 





நூல்‌ ஆய்வு 43 


நாகரிக வளர்ச்சி பெற்று விளங்கிய தமிழர்களின்‌ சித்த 
மருத்துவம்‌ தனித்‌ தன்மையுடன்‌ சிறப்பிடம்‌ பெறுவதை 
அறிஞர்‌ கூட்டுவர்‌." 


சித்த மருத்துவத்தின்‌ சிறப்பு 

தமிழ்‌ மருத்துவமாகிய சத்த மருத்துவத்தின்‌ சிறப்பை அதில்‌ 
காணும்‌ நூல்களும்‌ அவற்றின்‌ வரலாறுகளும்‌ நமக்கு அறிவிக்‌ 
இன்றன. ஆயின்‌, சித்த மருத்துவத்தின்‌ தனித்தன்மையை 
விளக்க அதன்‌ அடிப்படை. அமைப்பும்‌, மருந்து அளிக்கும்‌ 
சிறப்பும்‌ குறிப்பிடத்‌ தக்கனவாகும்‌. 


இத்த மருத்துவத்தின்‌ அடிப்படை மிகவும்‌ அறிவியல்‌ 
அமைப்பிலான ஒன்று. ஆழ்ந்து நோக்கும்போது நவின விஞ்நா 
னத்தின்‌ அளவை இயலில்‌ (1,0210) நின்று எவ்விதத்திலும்‌ வேறு 
படாதது. கரண்டல்‌ (00921781100), கருதல்‌ (ே$சா6106), உரை 
(110010 19) என்ற மூன்று பிரமாணங்களை (17801௦13) அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டதே ரித்த மருத்துவம்‌. மேலும்‌, அனு 
மானங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு ஓப்புறை, எதிருறை, 
சலப்புறை என்ற மூன்று நிலைகளிலும்‌ சிகிச்சை அளிக்க வல்லது 
என்பர்‌” 


சித்த மருந்தியல்‌ தத்துவப்படி. உடலானது ஐம்பூதங்களா 
லும்‌ (மண்‌, விண்‌, வெளி, நீர்‌, தீ) அப்பூ தங்களின்‌ தொகுதி 
யான மூன்று உ&யிர்த்தாதுக்களாலும்‌ (வாத, பித்த, கபம்‌) 
ஆனது, இந்த மூன்று தாதுக்களும்‌ இயற்லைப்‌ பிறழ்ச்சியாலும்‌, 
உணவாதிக்‌ குறைகளாலும்‌, கிரக பேதங்களாவும்‌ தம்நிலை 
பிறழும்போது முக்குற்ற நிலையை அடையும்‌. வளி (வாதம்‌), 
இீ(பித்தம்‌), நீர்‌ (கபம்‌) எனும்‌ மூன்றின்‌ நிலை பிறழ்ச்சுயால்‌ 
நோய்கள்‌ தோன்றும்‌. வளி இயக்கும்‌ ($%$வா1), இ இயங்கும்‌ 
(௨௦௦61௨0201), கபம்‌ நிறுத்தும்‌ (01௦81). மூன்றில்‌ எது பழு 
தடைந்தாலும்‌ வாழ்வின்‌ பயணம்‌ தடைபடும்‌. இந்நிலை பிறழ்ச்சி 





வவத்துக்‌. 











களவை 


[ இடி ௫. மிகாவுகறக இரகம்‌ [40000014௦௦ 4௦ மீட 510005 
89120) ௦1 %4௦010106), .2,2. 
2. டாக்டர்‌ தே. ஆண்டியப்பன்‌, இரா. குமாரசாமி, சித்த 


மருத்துவம்‌, ப.3. 


44 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


யால்‌ உடலில்‌ ஏற்படும்‌ பாறுகல்களை அ௮னுமானமாகக்‌ 
கொண்டு நோயின்‌ நிலை கணிக்கப்படும்‌. இந்த அனுமானங்‌ 
களே இன்ன நோய்‌ என்று தீர்மானிக்க உதவும்‌. மருந்தைத்‌ 
இர்மானிக்கும்‌ போதும்‌ இத்தகைய அளவையியல்‌ குத்துவமே 
பயன்படுத்தப்படுகிறது. மருந்துகளிலும்‌ வாத மருந்து, பித்த 
மருந்து, கப மருந்து என்ற (பிரிவுகள்‌ உள்ளன. இக்கருத்து 
இன்றைய அறிவியலோடு ஒத்ததே, எனவே, சித்த மருத்துவ 
மும்‌ சிறந்த தருக்க நெறியில்‌ அமைந்த அறிவியல்‌ என்பதை 
இக்கால அறிவியலாரும்‌ ஒப்புக்‌ கொள்வர்‌. 


மூன்று பிரிவுகள்‌ 

சித்த மருத்துவம்‌ முப்பெரும்‌ பிரிவுகளில்‌ செயல்படும்‌ 
என்பார்‌. அவை, இரசம்‌, மந்தகம்‌, பாடாணம்‌, உப்பு, உலோகங் 
களால்‌ சித்த மருத்துவ முறைப்படி குயாரித்த கட்டு, மாத்திரை, 
சளங்கு, சிந்தூரம்‌, பற்பம்‌, சுண்ணம்‌, மெமுகு முதலிய உயர்ந்த 
பொருள்களால்‌ செய்யப்படுவது தேவ மருத்துவமாகும்‌. 


முன்கூறியபடியே, தாவரங்களைக்‌ கொண்டே செய்யப்‌ 
பட்ட குடிநீர்‌, சூரணம்‌, இரசம்‌, பிட்டு, வடகம்‌, இளகம்‌, 
மனப்பாகு, மாத்திரைகளைக்‌ கொண்டு செய்யப்படுவது மனித 
மருத்துவமாகும்‌. 


மேற்கூறிய மருந்துகளால்‌ இராகு நோய்களை அறுவை, 
கீறல்‌, அட்டைவிடல்‌, சூடுபோடுதல்‌, இரத்த வாங்குதல்‌, 
சலாகை போடுதல்‌, கொம்பு கட்டுதல்‌ முதலியவைகளால்‌ 
குணப்படுத்துவது இரச மருத்துவமாகும்‌. 


பொதுவாக, நோய்சளைத்‌ தீர்க்க 1. மூலிகை முறை, 
2. உலோக வர்க்க முறை, 3. பாடாண முறை, '4. உயிர்ச்‌ சத்து 
முறை, 5. அறுவை முறை என்னும்‌ ஐந்து முறைகளும்‌ இத்த 
மருத்துவத்தில்‌ பின்பற்றப்படுகின்றன. 


இத்தகைய சிறப்பான தத்துவ அடிப்படையும்‌ பிரிவுகளும்‌ 
முறைகளுமே தமிழ்‌ மருத்துவத்தின்‌ மேன்மைக்குக்‌ காரணங்கள்‌ 
எனலாம்‌. 


நூல்‌ ஆய்வு 45 


ஆயுர்வேதமும்‌ சித்த மருத்துவமும்‌ 

மூலிகை முறை, இரசவர்க்க, உலோகவர்க்க முறை என்னும்‌ 
இவை இவ்விரு மருத்துவங்களிலும்‌ உண்டு. ஆயினும்‌, த்த 
மருத்துவத்தில்‌ உலோக வகைகள்‌, இரச வகைகளைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ காத்திரிகத முறையானது வடமொழியிலுள்ள ஆயுர்‌ 
வேதம்‌ காணும்‌ தாந்திரிக முறைகளுக்கு வேறுபட்ட தாகவே 
காணப்படுகிறது என ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர்‌ பண்டித 
டி. கோபாலாச்சாரியார்‌ போன்றோர்‌ கூறுகின்றனர்‌." 


இத்தகைய உலோக வர்க்கங்களை மருந்தாகப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ முறை ஆயுர்வேத முறைக்கும்‌ முற்பட்டது என்றும்‌, 
சித்த மருத்துவத்திற்கே உரியது என்றும்‌ கூறுவர்‌," 


தமிழ்‌ மருத்துவ நூல்களில்‌ வழங்கப்பெறும்‌ மருத்துவ முறைகள்‌ 


குமிழ்‌ மருத்துவ நூல்களில்‌ பின்வரும்‌ மருத்துவ முறைகள்‌ 
வழங்கப்பெறுகின்றன. உடலுக்குள்ளே செலுத்தக்கூடிய 
மருந்துகள்‌ எனவும்‌, உடலுக்கு வெளியேயிடும்‌ மருந்துகள்‌ 
எனவும்‌, இவை அறியப்‌ பெறுகின்றன. இவற்றை முறையே 
அகமருந்துகள்‌, புறமருந்துகள்‌ என அழைப்பர்‌. இம்‌ மருந்து 
வசைகள்‌ பற்றியும்‌ இவற்றின்‌ கால அளவு பற்றியும்‌ நூல்களில்‌ 
குறிப்பிடப்பெற்றுள்ளன. இவை ஒவ்வொன்றும்‌ பின்வருமாறு 
அமையும்‌. 


பபஅவையவதவயயதை. 





உதயா... வய வதையைமினுவுவையவயவகை கையக கக வச்சவ கைக டபக்‌ அதை தவை அணசரவவகை்‌ 





1. கலைக்‌ களஞ்சியம்‌, தொகுதி - 4. பக்‌. 643 - 645. 


2. நச ரகாகறல(106 01 $1ப்0்ர் ]4601010௦ 00081815 பிய 
௦6 106 196 ௦1 ரர2]6 ஹர்‌ மர்ரிரேவி8,  எற்ரா6 88 1ற. (16 
கோரா கீறுரா”6010 19% (187௪ 1 0௦ (10 04 ௩01516 
2௦ ஐர்ளவி௨. 1ந (16 $ர்401க ரர ராம 116 கோ11ச (10165, 
ருாபேரு, 8] ற்மா, ஜேறறள, 886010 800 & ஏ 8120 01௦108 
106119 ௨௦4 ரார்றர216 1/தமா6 றாணார்றறை(] 89 116780611௦ 
8298. 


_ றட, 7, [தோஷுகரக லகர, 10700001௦0 1௦ 146 51008 
8 ௦7316010106, ற. ச. 


46 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


அக மருந்துகளும்‌ அவற்றின்‌ கால அளவும்‌: 
உள்மருந்தே சுரசஞ்சாறு குடிநீர்‌ கற்கம்‌ 
உட்களி அடையோர்‌ சாமம்‌ 
உயர்சூர ணம்பிட்டு வடகம்வெண்‌ ணெய்நான்௫ன்‌ 


உயிர்மூன்று இங்க ளாகும்‌, 


விள்மணப்‌ டாகுநெய்‌ ரசாயன மிளகம்நால்‌ 
மேவுமறு திங்க ளெண்ணெய்‌ 

விரவிடுமு யர்ந்தமாத்‌ இரைசடுகு பக்குவம்‌ 
மிளிர்தேனி னூறல்‌ தீநீர்‌ 


கொள்ளாறு மோராண்டு மெழுகொடு குழம்பைந்து 
கோப்ப தங்கம்‌ பத்ததாம்‌ 

குருதிபொடு. யெழுபானோ டைந்தாண்டு நீறுகட்டு 
உருக்குக்‌ களங்கு நானூறு 


எள்ளீடாச்‌ சுண்ணமைந்‌ நூறுகற்‌ பஞ்சத்து 
குருகுளிகை மிக்கா யுளென்று 

எவருமகிழ்‌ ஈத்தர்முப்‌ பத்திரண்‌ டகமருந்து 
இசைத்தவா யுள்ள ளவரோ." 


அகமருந்துகள்‌ முப்பத்திரண்டாவன 
1. அடை 8. களங்கு 
2. இளகம்‌ (௮ இலேடூயம்‌ 9. கற்கும்‌ 


அஆ 


3. உட்சளி 10. கற்பம்‌ 

4. உருக்கு 11. குடிநீர்‌ 

5. எண்ணெய்‌ 12. குருகுளிகை 
6. கட்டு (மாத்‌ரைக்கல்‌) 13. குழம்பு 

7. கடுகு 14. சத்து 


1. சித்த பருத்துவாங்கச்‌ கருக்கம்‌, ப. 480, 


ஞ்ச 


நூல்‌ ஆய்வு 47 


15. சாறு 24, நெய்‌ 

16. சிந்தூரம்‌ 25. பக்குவம்‌ 
17. சுண்ணம்‌ 26, பதங்கம்‌ 
18. சுரசம்‌ 27. பிட்டு 

19, சுவைப்பு (இரசாயனம்‌) 28, மணப்ப௱கு 
20. சூரணம்‌ 29, மாத்திரை 
21. இதீர்‌ 30. மெழுகு 
22. தேனூறல்‌ 31. வடகம்‌ 


23. நீறு, வெண்ணீறு (௮) பற்பம்‌ 32. வெண்ணெய்‌ 


இவை ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு வகையாகவும்‌ பதமாக 
வும்‌ செய்யத்தக்கன. மருந்து செய்முறையின்போது மருத்துவர்‌ 
இவற்றின்‌ செய்பாக முறைகளை நன்கு அறிந்இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. சில மருந்து செய்முறைகளில்‌ பல்வேறு பக்குவ முறைகளும்‌ 
கூறப்பெறும்‌. அவற்றை முறைப்படி செய்து முடிக்க பொது 
வான இந்த அகமருந்துகள்‌ பற்றியும்‌ அவற்றின்‌ காலம்‌ பற்றி 
யும்‌ அறிதல்‌ தேவையாகிறது. குறிப்பிட்ட கால அளவுக்குப்‌ 
பின்‌ இம்மருந்துகள்‌ வன்மையுடன்‌ பலனளிப்பகில்லை என்ப 
தால்‌ இவற்றைப்‌ புதிதாகச்‌ செய்தளிப்பதே பயனுடையதாகும்‌. 


1. அடை 

அரிமாவுடன்‌ சில இலை-ளைக்‌ கூட்டியரைத்து அடை 
யாகத்‌ குட்டி, நெய்‌ குடவிய சட்டியிலிட்டு வெந்து எடுப்பது 
அடையாகும்‌. 


இது மூன்று மணி தேரம்‌ வன்மையுள்ளது. 


2. இளகம்‌ (௮) இலேகியம்‌ 

இலேகியம்‌ என்பது இளகலான பக்குவத்தில்‌ செய்து 
முடிக்கப்பெறும்‌ ஒரு மருந்தாகும்‌. ல சாறு வகைகளுடன்‌ 
சர்க்கரை அல்லது வெல்லம்‌ கூட்டிச்‌ சட்டியிட்டு, அடுப்பி 
லேற்றிச்‌ சிறு தீயில்‌ வற்றக்‌ காய்ச்சியபின்‌, மருந்துச்‌ சரக்குப்‌ 
பொடிகளைச்‌ றிது சிறிதாகத்‌ தூவி, நெய்‌ சேர்த்துக்‌ கிளறி 
எடுக்க வேண்டும்‌. அத்துடன்‌ தேனும்‌ பிற பொருள்களையும்‌ 
நன்கு கலந்து வைத்துக்‌ கொள்வது இளகமாகும்‌. 


இது ஆறு இங்கள்‌ வன்மையுள்ளது. 


48 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


3. உட்களி 


பச்சரிசி ௮ல்லது புழுங்கலரிசி வறுத்தரைத்த மாவுடன்‌ 
உளுந்துமாவும்‌, சில விதைப்‌ பொடிகளும்‌ கலந்து, நீர்விட்டுப்‌ 
பிசைந்து, அத்துடன்‌ வெல்லம்‌ அல்லது சர்க்கரை சேர்த்துக்‌ 
காய்ச்சிக்‌ கிளறி, நெய்‌ சேர்த்துக்‌ கரிபோலக்‌ கிளறி வைப்பது 
உட்களியாகும்‌. 


இது மூன்று மணி நேரம்‌ வன்மையுள்ளது. 


4. உருக்கு 

பாடாணங்கள்‌, உலோகங்கள்‌ இவற்றுடன்‌ நட்புச்‌ சரக்கு 
அல்லது பகைச்‌ சரக்குகளைக்‌ கூட்டி, மூசையிலிட்டு மூடி, 
சீலைமண்‌ செய்து, எறித்தாறி எடுப்பது உருக்கு ஆகும்‌. 


இவ்வாறு முறைப்படிச்‌ செய்யப்பெறும்‌ உருக்கு மருந்து 
கள்‌ நாறு ஆண்டுகள்‌ வன்மையுள்ளவைகளாகும்‌, 


5. எண்ணெய்‌ 

எள்ளிலிருந்து எடுக்கப்பெறும்‌ நெய்யாகிய நல்லெண்ணெ 
யுடன்‌ வேறு சில மருந்துப்‌ பொருள்களை முறைப்படி. கூட்டிக்‌ 
காய்ச்சி வடிப்பது எண்ணெய்‌ ஆகும்‌. 


இது நோய்க்கேற்ப வெவ்வேறு வகையாகச்‌ செய்யப்‌ 
பெறும்‌. சல எண்ணெய்கள்‌ தலையில்‌ தேய்த்துக்‌ குளிக்கவும்‌, 
சில குடிக்கக்‌ கூடிய எண்ணெயாகவும்‌, சில உடலிலுள்ள 
ஒன்பது கொளைகளின்‌ வழியே உட்செலுத்தக்‌ கூடியதாகவும்‌ 
அமையயும்‌. 


இவை ஓராண்டு வன்மையுள்ளன. 


6. கட்டு (மாத்திரைக்கல்‌) 

சில பாடாணங்களைக்‌ தனியாகவும்‌, சிலவற்றைக்‌ சுலந்த 
நிலையிலும்‌ எடுத்து, புகைநீர்‌, செயநீர்‌, இலைச்சாறு, குடிநீர்‌, 
தேன்‌, முலைப்பால்‌, குழிப்புடநெய்‌ இவை ஏதாவதொன்றில்‌ 
சுருக்குக்‌ கொடுத்துக்‌ கட்டிக்‌ கொள்வது கட்டாகும்‌. தவிர, சில 
மருந்துச்‌ சரக்குகளைத்‌ தனியாகவோ, பற்ப இத்தூரங்‌ 


நூல்‌ ஆய்வு 49 
களாகவோ எடுத்து முலைப்பால்‌, இலைச்சாறு இவற்றில்‌ 
அரைத்து மாத்திரையாக வைப்பதும்‌ கட்டு ஆகும்‌. 


இது நூறு ஆண்டுகள்‌ வன்மையுள்ளது. 


7. கடுகு 
இது சில மருந்துச்‌ சரக்குகளை நெய்‌, எண்ணெய்‌ விட்டுக்‌ 
காய்ச்ச, பக்குவமாய்‌ எடுத்து உள்ளுக்குக்‌ கொடுப்பதாகும்‌. 


இது ஓராண்டே வன்மையுடையதாகும்‌. 


8. களங்கு 

இரசம்‌ போன்ற சரக்குகளை இலைச்சாறு, செயநீர்‌, புகை 
நீர்‌ முதலியவற்றால்‌ சுருக்குக்‌ கொடுத்து, புடம்போட்டு, 
கட்டிக்‌ கரியிலிட்டு ஊதியெடுத்து, மணியாக்கி உருக்கி, தங்கம்‌, 
நாகம்‌ கூட்டி ஆறவைத்தெடுப்பது களங்கு ஆகும்‌. 

இது நூறு ஆண்டுகள்‌ வன்மையுள்ளதாகும்‌. 
9, கழ்கம்‌ 

சுத்தம்‌ செய்யப்பெற்ற இரும்புத்தூள்‌ போன்றவற்றைச்‌ 
தில சரக்குகள்‌, இலைகள்‌ சேர்த்துக்‌ கல்வத்தில்‌ நன்கு அரைத்துக்‌ 
கெட்டியாக எடுப்பது ஈற்கமாகும்‌. 


இது மூன்று மணி நேரமே வன்மையுடையதாகும்‌. 


10. கற்பம்‌ 

சல இலை, வேர்‌, சரக்கு, உப்பு, உலோகம்‌, உபரச சத்துக்‌ 
கள்‌ போன்றவற்றை முறைப்படி செய்து, பக்குவமுடன்‌ 
முடிப்பது கற்பமாகும்‌. இவற்றுள்‌ சில அவ்வப்போது செய்வ 
தாகவும்‌, சில முன்னரே செய்து முடித்த மருந்துகளாகவும்‌ 
அமையும்‌. 


இவை பல ஆண்டுகள்‌ வன்மையுடையன்‌, 


11. குழ்.நீர்‌ 
சுசாயம்‌, கயொழம்‌ என்ப்‌ பலவாறு கூறப்படும்‌ மருந்துநீர்‌ 
தமிழில்‌ குடிநீர்‌ எனப்பெறும்‌. தேவையான மருந்து சரக்குகளை 


௮-4 


50 அகத்டியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வேண்டிய அளவு .நீரிலிட்டுக்‌ காய்ச்சி நன்கு வற்றியபின்‌ ஆற 
வைத்து வடிகட்டி யெடுப்பது குடிநீர்‌ ஆகும்‌. இவ்வாறு நீரை 
வற்றக்‌ காய்ச்சும்போது தேவைக்கேற்ப பாதியாகவும்‌ நான்கில்‌ 
ஒரு பங்காசவும்‌, ஆறில்‌ ஓன்றாகவும்‌, எட்டிலொன்றாகவும்‌, 
பதினாறில்‌ ஒன்றாகவும்‌, இருபத்து நான்கில்‌ ஒன்றாகவும்‌ 
காய்ச்சி வடி.ப்பா்‌. 

இவ்வகைக்‌ குடிநீர்கள்‌ மூன்று மணி நேரமே வன்மை 
யுரையன. 


12. குருகுளிகை 
வாலை ரசத்தைச்‌ சில சரக்குகளால்‌ கட்டச்‌ செய்து 
மணியாகக்‌ கோர்த்துக்‌ கொள்வது குருகுளிகையாகும்‌. 


இது பல ஆண்டுகள்‌ வன்மைய/டையது. 


13. குழம்பு 

இலவகை மூலிகைச்சாறுகளுடன்‌ மருந்துச்‌ சரக்குகளைப்‌ 
பொடித்துக்‌ கூட்டி, அத்துடன்‌ சர்க்கரை போன்றவற்றையும்‌ 
சேர்த்துக்‌ குழம்புப்‌ பக்குவத்தில்‌ காய்ச்சி வடிப்பது குழம்‌ 
பாகும்‌. 


இது ஐந்தாண்டுகள்‌ வன்மையுள்ளதாகும்‌. 


14. சத்து 

காந்தம்‌, இரும்புத்தூள்‌ முதலியவற்றோடு சில பாடாணங்‌ 
களையும்‌ சேர்த்து, வெண்கருச்‌ செயநீரில்‌ அரைத்துலர்த்தி 
மூசையிலிட்டுச்‌ சலை செய்து, மும்முறை ஊதி எடுக்க ரும்‌ 
சத்துடன்‌, இரசம்‌, கந்தகம்‌, தங்கம்‌ சேர்த்து அரைத்துக்‌ குப்பி 
யிலிட்டு எரித்து எடுத்து வைப்பது சத்து எனப்பெறும்‌. 


இது பல ஆண்டுகள்‌ வன்மையுள்ள தாகும்‌, 


15. சாறு 


மூலிகைகளின்‌ வேர்‌, இலை, பட்டை, பூ, காய்‌ போன்ற 
வற்றைத்‌ தனித்தனியாகவோ அல்லது மொத்தமாகவோ 
இடித்துப்‌ பிழிந்து கொள்வது சாறாகும்‌. 


இது: மூன்று மணி நேரமே வன்மையுள்ளது. 


நூல்‌ ஆய்வு ம 


16. சித்தூரம்‌ 

சில உலோகங்கள்‌ அல்லது பாடாணங்களைர்‌ இலலச்சாறு 
கள்‌, புகைநீர்‌, செயநீர்‌ இவற்றில்‌ அரைத்துப்‌ புடம்‌ போட்டும்‌: 
அரைத்து வெய்யிலில்‌ காயவைத்தும்‌, எரித்தெடுத்தும்‌, வறுத்‌ 
தெடுத்தும்‌ வைப்பது சிந்தூரம்‌ ஆகும்‌. 


இது எழுபத்தைந்து ஆண்டுகள்‌ வன்மையுள்ளது. 


17. சுண்ணம்‌ 

இரசம்‌, பாடாணம்‌, உலோகங்கள்‌ என இவற்றைத்‌ தனித்‌ 
குனியாகவோ, கலந்தோ எடுத்து, அத்துடன்‌ சில சாறுகள்‌, 
செயநீர்‌, புகைநீர்‌ இவற்றில்‌ அரைத்து, உலர்த்தியெடுத்து 
மூசையிலிட்டுச்‌ சலை செய்துலர்த்சி, கரிநெருப்பிலிட்டு ஊதி 
எடுத்து, ஆற வைத்துப்‌ பூத்தபின்‌ எடுத்துக்‌ கொள்வது சுண்ணம்‌ 
ஆகும்‌. 


இது ஐநூறு ஆண்டுகள்‌ வன்மையுள்ளது. 


18. சுரசம்‌ 

மூலிகைகளின்‌ இலை, வேர்‌, பட்டை, பூ, காய்‌ இவற்றை 
ஒன்றாகவோ, தனித்தனியாகவோ இடித்த சாற்றுடன்‌ சில 
சரக்குகள்‌ கலந்த நீர்‌ விட்டுக்‌ காய்ச்சி, அதை மரித்து எடுப்பது 


சுரசமாகும்‌. 


இது மூன்று மணி நேரமே வன்மையுடையகாகும்‌. 


19, சுவைப்பு (இரசாயனம்‌) 

தேவையான மருந்துப்‌ பொருள்களைச்‌ சூரணமாகச்‌ செய்து 
அத்துடன்‌ சர்க்கரை, நெய்‌ இவற்றைச்‌ சேர்த்து, குழம்பு 
போலச்‌ செய்தெடுப்பது சுவைப்பு ஆகும்‌. 

இது ஆறு திங்களே வன்மையுடையதாகும்‌. 


20. கரணம்‌ 

ல மருந்துச்‌ சரக்குகளை உலர்த்தியும்‌, வறுத்தும்‌ 
பொடித்து எடுத்து, வடித்துக்‌ கொள்வது சூரணமாகும்‌. இம்‌ 
மருந்துப்‌ பொருள்கள்‌ தனித்தனியாக நிறுத்தெடுத்துப்‌ பொடித்‌ 
துச்‌ சேர்க்கப்‌ பெறும்‌. 


52 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


இவ்வாறு பொடியாக்கப்‌ பெறும்‌ சூரணங்களை நன்கு 
தூய்மை செய்தே பயன்படுத்துவர்‌. இதற்கு, இச்சூரணத்துட.ன்‌ 
ஆவின்பால்‌ விட்டுப்‌ பிசைந்து, சட்டியில்‌ ஆவின்பாலுடன்‌ 
குண்ணீர்‌ கலந்து விட்டு, சட்டியின்‌ வாயில்‌ துணியைக்‌ கட்டி 
அதன்மேல்‌ மேற்படி சூரணத்தைப்‌ பிட்டுமா வைப்பது போல 
வைத்து, மேற்சட்டி மூடி, சந்து வாய்க்குத்‌ துணி சுற்றி, அடுப்‌ 
பில்‌ வைத்து எரித்தெடுக்க வேண்டும்‌. பிறகு அதை உலர்த்தி 
யெடுத்துப்‌ பொடித்து வடிகட்டி எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இது மூன்று திங்களே வன்மையுள்ளது. 
21, தீநீர்‌ 


சில சரக்குகளைச்‌ சேர்த்து வாலையிலிட்டு, நீர்விட்டு 
அடுப்பிலிட்டு எரித்தெடுப்பது இநீர்‌ ஆகும்‌. 


இவ்வாறே சில உப்பு வகைகளை வாலையிலிட்டு எரித்‌ 
தெடுப்பது புகைநீர்‌ அல்லது திராவகம்‌ எனப்பெறும்‌. இவற்‌ 
றைச்‌ சத்திநீர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 


இவை ஓராண்டு வன்மையுடையன. 


22. தேனூறல்‌ 

நெல்லிக்காய்‌, எடுக்காய்‌, இஞ்சி போன்றவற்றை நீரில்‌ 
ஊற வைத்தெடுத்து, அவற்றின்‌ மேலே துளைகள்‌ குத்தி 
உள்ளிருக்கும்‌ நீரைப்‌ போக்கிச்‌ சார்க்கரைப்‌ பாகு அல்லது 
தேனில்‌ ஊறப்‌ போட்டெடுத்து வைத்துக்‌ கொள்வது தேனூறல்‌ 
எனப்பெறும்‌, 


இது ஓராண்டு வன்மையுடையது, 


23. நீறு, வெண்ணீறு (௮) பற்பம்‌ 

உலோகங்கள்‌, பாடாணங்கள்‌, உபரசங்கள்‌ இவற்றை 
இலைச்சாறு, உப்புப்புகைநீர்‌, செயறீர்‌ இவற்றிலரைத்து, 
வறுத்தாவது எரித்தாவது, புடமிட்டாவது, ஊதுியாவது 
வெளுக்கும்படிச்‌ செய்து எடுப்பது நீறு அல்லது பற்பமாகும்‌. 


இது நாறு ஆண்டுகள்‌ வளண்மையுடையது. 


நூல்‌ ஆய்வு 53 
24. நெய்‌ 

இலைச்சாறுகள்‌, கிழங்குச்சாறுகள்‌, கற்கங்கள்‌, சில வகைக்‌ 
குடூநீர்கள்‌ ஆகியவற்றுடன்‌ ஆவின்‌ நெய்யும்‌ கூட்டி. முறைப்படி 
எரித்துக்‌ காய்ச்சி நெய்ப்பக்குவக்இல்‌ வடிகட்டி எடுப்பது நெய்‌ 
ஆகும்‌; 


இது ஆறுதிங்கள்‌ வன்மையுள்ளதாகும்‌. 


25, பக்குவம்‌ 

கடுக்காய்‌ போன்ற சலவற்றைப்‌ பக்குவம்‌ செய்ய அவற்‌ 
றைப்‌ பச்சரிரிக்‌ கழுநீர்‌, நீர்‌ இவற்றில்‌ ஊறப்போட்டெடுத்து 
எலுமிச்சம்‌ சாறு, இஞ்சிச்சாறு, மோர்‌ போன்றவற்றுடன்‌ சில 
கடைச்சரக்குப்‌ பொடிகளும்‌ கூட்டிச்‌ செய்வது பக்குவம்‌ ஆகும்‌. 

இவை ஓராண்டு வன்மையுடையன, 
26. பதங்கம்‌ 

இரசத்தைத்‌ தனியாகவாவது;, அதனுடன்‌ இரசக்‌ கலப்‌ 
புள்ள மருந்துகளையாவது எடுத்து, மண்‌ சட்டியில்‌ உப்பும்‌ 
செங்கற்தூளும்‌ போட்டு, அதில்‌ மேற்சொன்ன மருந்தை மூசை 
யிலிட்டு வைத்து, மேலே உப்புமூடி , மேற்சட்டி மூடிச்‌ சீலைமண்‌ 
செய்து, அடுப்பிலிட்டு முறைப்படி எரித்து, கீழேயிறக்கியதில்‌ 
மேற்சட்டியில்‌ ஏறியிருப்பதை வழித்தெடுப்பது பதங்கமாகும்‌. 


இது பத்து ஆண்டுகள்‌ வன்மையுடையதாகும்‌. 


27. பிட்டு 


மருந்துச்‌ சரக்குகளை உலர்த்திப்‌ பொடித்து எடுத்து, மண்‌ 
சட்டி பில்‌ ஆவின்பாலும்‌ நீரும்‌ சமஅளவு கலந்து விட்டு மேலே 
துணியைக்‌ கட்டி அதில்‌ மேற்சொன்ன பொடியுடன்‌ அவின்‌ 
பால்‌ ஊற்றிப்‌ பிசைந்ததை வைத்து, மேலே ௪(டடி மூடி எரிக்க 
வேண்டும்‌. நன்கு ஆவியில்‌ வெந்தபின்பதை எடுத்து ஆறவைத்து 
அத்துடன்‌ சர்க்கரை அல்லது வெல்லம்‌ கலந்து பயன்படுத்த 
வேண்டும்‌. ்‌ 


இது மூன்று திங்கள்‌ வன்மையுடையதாகும்‌, 


54 அசத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


28. மணப்பாகு 

சில சரக்குகள்‌, வேர்‌, பூ, பழம்‌, கொடிகள்‌ எனத்‌ தேவை 
யானவற்றுடன்‌ சாறுகள்‌ கலந்து அத்துடன்‌ கற்கண்டு, வெண்‌ 
சர்க்கரை போன்றவற்றையும்‌ சேர்த்துக்‌ மாய்ச்சி, மணம்‌ வரும்‌ 
பக்குவத்தில்‌ இறக்கி, ஆற்றி வைப்‌. பது மணப்பாகு ஆகும்‌. 


இது ஆறு திங்களே வன்மையுடையது. 


29. மாத்திரை 

உருண்டை, குளிகை, மாத்திரை எனப்‌ பலவாறு அழைக்கப்‌ 
பெறும்‌ இவை, எந்த அமரவில்‌ கொடுக்க வேண்டுமோ அதே 
அளவில்‌ செய்யப்‌ பெறும்‌. இல மருந்துச்‌ சரக்குகளை இலைச்‌ 
சாறு, முலைப்பால்‌, குடிநீர்‌ இவற்றில்‌ அரைத்துருட்டி உலர்த்தி 
வைத்தெடுப்பது மாத்திரையாகும்‌. 


இது ஓராண்டு வன்மையுடையது , 


30. மெழுகு 

சில ரசக்கலப்புள்ள சரக்குகளைக்‌ தனியாகவும்‌, கடைச்‌ 
சரக்குகளுடனும்‌, தேன்‌, சாறுகளில்‌ அரைத்து மெழுகுப்‌ பத 
மாகச்‌ செய்வது மெழுகு ஆகும்‌. இவற்றை சாறுகள்‌, தைலங்‌ 
களாலும்‌ சுருக்குக்‌ கொடுத்தும்‌ மெழுகு பதமாக அரைத்து 


எடுக்சலாம்‌. 

இத ஐந்தாண்டுகள்‌ வன்மையுள்ளது., 
31. வடகம்‌ 

முன்பு பிட்டு மருந்து செய்தது போலவே செய்து, சட்டியில்‌ 
பால்‌ வரளும்‌ வரை எரித்தெடுத்துப்‌ பிரித்து, சூடாறுவதற்கு 


முன்‌ உரலிலிட்டு இடித்து, வேண்டியளவு உருட்டி உலர்த்தி 
எடுப்பது வடகம்‌ ஆகும்‌. 


இது மூன்று இங்கள்‌ வன்மையுள்ளது. 


32. வெண்ணெய்‌ 


மருந்துச்‌ சரக்குகளைப்‌ பொடித்து அத்துடன்‌ இரண்டு 
பங்கு ஆவின்‌ நெய்‌ விட்டு இரும்புக்‌ கரண்டியில்‌ வைத்து எரித்‌ 


53 


நூல்‌ ஆய்வு 


தெடுத்து அதை நீருள்ள மண்சட்டியில்‌ கொட்டி நன்கு 
கடைந்து எடுப்பது வெண்ணெய்‌ ஆகும்‌. 


இது மூன்று தங்கள்‌ வன்மையுடையதாகும்‌. 


புறமருந்துகளும்‌ அவற்றின்‌ கால அளவும்‌ 


வெளிமருந்தே கட்டுபற்‌ றொற்றடம்‌ பூச்சு 
வேதுபொட்‌ டணந்தொக்கணம்‌ மென்புகை 

மைபெொடி.தி மிர்தல்க லிக்கநசி யமூதல்‌ 
மேவுதா சிகாப ரணமும்‌ 

களிம்புசீலை நீர்வர்த்தி சுட்டிகைச லாகைப்சை 
களிபொடி முறிச்சல்‌ கீறல்‌ 

காரமட்டை யறுவைகொம்‌ புறிஞ்சல்‌ குருதி 
கண்டு வாங்குதல்‌ பீச்சிவை 

வெளிமருத்து வழுப்பத்‌ திரண்டென்‌ றனராம்‌ 
விண்ணுலவு இத்த ராமால்‌ 

மேலவற்‌ றிற்பசை பீச்சுமை நசியமும்‌ 
மென்கலிக்‌ கங்க ளோராண்டு 

ஒளிவர்த்தி பொடியுநீர்‌ நாசிகா பரணமிவை 
ஒருமூன்று இங்க ளாகும்‌ 

உயர்சலை களிம்பிவை ளறுஇங்க ளாகுமென்று 


ஒஓதஇினா ராயு ஞூமரோ.! 


புறமருந்துகள்‌ முப்பத்திரண்டாவன : 


கே. மே. ௭ 


. அட்டைவிடல்‌ 6. கட்டுதல்‌ 
. அறுவை 7. கலிக்கம்‌ 
. உறிஞ்சல்‌ 8. களி 

ஊதல்‌ 9. களிம்பு 
. ஓற்றடம்‌ 10. காரம்‌ 


1. இத்தமருத்துவாங்கச்‌ சுருக்கம்‌, பக்‌,480-509. 


56 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


11. கீறல்‌ 22. பற்று 

12. குருதிவாங்கல்‌ 23. பீச்சு 

13. கொம்புகட்டல்‌ 24, புசை 

14, சலாகை 22. பூச்சு 

15. சீலை 26. பொட்டணம்‌ 
16, சுட்டிகை 27. பொடி 

17. தொக்கணம்‌ 28. பொடிதிமிர்தல்‌ 
18, நசியம்‌ 29, மூறிச்சல்‌ 

19. நாசிகாபரணம்‌ 30, மை 

20. நீர்‌ 31. வர்த்தி 

21. பசை 32. வேது 


1. அட்டை விடல்‌ 

நோயுள்ள வீங்கின இடத்தில்‌ அட்டையைப்‌ பற்றும்படி 
விடுதல்‌. இதனால்‌ அட்டை, உள்ளிருக்கும்‌ இரத்தத்தை 
உறிஞ்சிக்‌ குடித்து விழும்‌. தீய இரத்தம்‌ கழிந்தபின்‌ வீக்கமும்‌ 
மறைந்து விடும்‌. 
௫. அறுவை 

புண்‌, கட்டி போன்ற நோயுள்ள பகுதிகளில்‌ அறுக்கும்‌ 
கருவிகள்‌ கொண்டு அறுத்து, அப்பகுதிகளைச்‌ செம்மைப்படுத்தி 
முறைப்படி தைத்து விடுதல்‌ அறுவையாகும்‌. 


3. உறிஞ்சல்‌ 

புண்‌ முதலிய இரணங்களிலுள்ள இய இரத்தம்‌, €ழ்‌ 
இவற்றைக்‌ கருவிகளால்‌ உறிஞ்சி வெளியேற்றுதலாகும்‌. 
4, ஊதல்‌ 

இலைகள்‌, உப்புச்‌ சரக்குகள்‌ இவற்றை மென்று அதைக்‌ 
காது முதலியவற்றில்‌ செலுத்த ஊதுவது ஊதலாகும்‌. 


5. தற்றடம்‌ 
சில இலைகள்‌, ஓமம்‌, தவிடு, மணல்‌, செங்கற்பொடி, 
கொள்ளுமா, சுண்ணாம்புக்காரை போன்றவற்றை நன்கு 


நூல்‌ ஆய்வு 57 


வறுத்து, துணியில்‌ முடிந்து நோயுள்ள இடங்களில்‌ ஒற்றுதல்‌ 
ஒற்றடமாகும்‌, 
6. கட்டுதல்‌ 

இலை, பட்டை போன்றவற்றை இடித்தும்‌, அரைத்தும்‌, 
நெருப்பிலிட்டு வதக்கியும்‌, புளித்தநீர்‌ போன்றவற்றில்‌ வேக 
வைத்தும்‌ கட்டுதல்‌. இவற்றைத்‌ தலை, சண்‌, கை, கால்‌ என 
நோக்குத்‌ தக்கவாறு கட்டுவர்‌, 
7. சலிக்கம்‌ 


ஏல மருந்துச்‌ சரக்குகளைக்‌ குறிப்பிட்ட மூலிசைச்‌ சாறு 
களில்‌ அரைத்துருட்டி மாத்திரைகளாகச்‌ செய்து கொண்டு, 
அதை முலைப்பால்‌, தேன்‌ இவற்றில்‌ உரைத்துக்‌ கண்ணில்‌ 
இட்டுவது கலிக்கம்‌ ஆகும்‌. இது ஓராண்டு வன்மை உடையது. 


8. களி 

இல விதைகளை அரிசி மாவுடன்‌ கூட்டி ஆவின்பால்‌ 
அல்லது நீர்‌ விட்டரைத்து அதைக்‌ களிபோலக்‌ கிண்டி எடுத்துக்‌ 
கொள்வது களி ஆகும்‌, இதை தநோயுள்ள பகுதிகளில்‌ 
வைத்துக்‌ கட்டுவர்‌. 
9. களிம்பு 

பாடாணங்கள்‌ சிலவற்றைக்‌ கடுக்காய்ப்பூ, மாசிக்காய்‌, 
காசுக்கட்டி போன்றவற்றுடன்‌ பெரடித்துக்‌ கலந்து ஆவின்‌ 
வெண்ணெய்‌ சேர்த்து அரைத்து வைத்துக்‌ கொள்வது களிம்பு 
எனப்பெறும்‌. இது ஆறு திங்கள்‌ வன்மையுடையது. 


10. காரம்‌ 

நஞ்சுள்ள சில மருந்துப்‌ பொருள்களைக்‌ கூட்டி இரணமுள்ள 
பகுதியில்‌ வைப்பகுற்குச்‌ செய்யப்பெறும்‌ மருந்து, சில பகுதி 
களை இரணமாக்கவும்‌ இக்கார மருந்துகள்‌ பயன்படுத்தப்‌ 
பெறும்‌, 
11. கீறல்‌ 

உடலில்‌ ஏற்படும்‌ கட்டி, கரு, கொப்புளம்‌ முதலியவற்றி 
லுள்ள குருஇ, நீர்‌, சம்‌ இவற்றை வெளிப்படுத்த அவற்றைக்‌ 
கீறி வெளிப்படுத்துவது &றலாகும்‌. 


58 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


12. குருதிவாங்கல்‌ 


உடலில்‌ இரத்தப்‌ பெருக்கமானால்‌ அதனைக்‌ குறைக்க 
இரத்தக்‌ குழாயைக்‌ 8றி இரத்தத்தை வெளிப்படுத்துதல்‌ குருதி 


வாங்கல்‌ எனப்பெறும்‌ . 


13. கொம்புகட்டல்‌ 

காரல்‌, கை போன்ற உடலுறுப்புகளில்‌ முறிவு ஏற்படும்‌ 
போது, அவ்வுறுப்பு முறிவுகளை மீண்டும்‌ ஒன்று சேர்க்க அவற்‌ 
றில்‌ கொம்பு வைத்துக்‌ கட்டுதல்‌ ஒரு முறையாகும்‌. 


14. சலாகை 

சலாகை என்பது முருக்கனிலைக்‌ காம்பைப்‌ போன்று 
முனை மமுக்கமாயிருக்கும்‌ ஒரு மெல்லிய கருவி. நீர்த்துறையை 
மூடியிருக்கும்‌ சத, ஈல்லடைப்பு போன்றவற்றை நீக்க இக்‌ 
ஃருவியைப்‌ பயன்படுத்துவர்‌ . 


15. சீலை 


இது, நச்சுச்‌ சரக்குகளை இலைச்சாறுகள்‌ அல்லது நீரிலிட்‌ 
டரைத்துக்‌ குழம்பாக்கி, அதில்‌ துணியைத்‌ தோரய்த்தெடுத்து 
அதை இரணங்களின்‌ மேல்‌ வைத்துக்‌ .கட்டுவதாகும்‌. இது ஆறு 
திங்கள்‌ வன்மையுடையது . 


6. சுட்டிகை 


மண்‌, மரம்‌, ஊசி முதலியவற்றைக்‌ கொளுத்திச்‌ சூடேற்றி, 
நோயுள்ள இடங்களில்‌ இழுப்பது அல்லது சூடு போடுவது 
சுட்டிகை (சுடுகை) அல்லது சிட்டிகை எனப்பெறும்‌. 


17. தொக்களம்‌ 


உடல்‌ வலியை நீக்க உடலைப்‌ பிடித்து விடுவது தொக்கணம்‌ 
ஆகும்‌. இது, வெறுங்‌ கையால்‌ பிடிப்பதென்றும்‌ தைலங்களைத்‌ 
குடவிப்‌ பிடிப்பதென்றும்‌ இருவகைப்படும்‌. 


நூல்‌ ஆய்வு 59 


18. நசியம்‌ 

இலைச்சாறு, பூச்சாறு, தைலம்‌ இவற்றை மூக்கில்‌ பிழி 
வதும்‌, சிலவசை, மருந்து மாத்திரைகளைக்‌ துணியில்‌ முடிந்து 
முலைப்பால்‌, இலைச்சாறுகளில்‌ ஊறவைத்து மூக்கில்‌ விடுவ 
தும்‌ நசியம்‌ எனப்பெறும்‌. இது ஓராண்டு வன்மையுடையது. 


19, நாசிகாபரணம்‌ 

மூலிகை வேர்கள்‌, சரக்குகள்‌ இவற்றை ஆவின்பால்‌, இலைச்‌ 
சாறு இவற்றில்‌ ஊறவைத்து நிழலில்‌ உலர்த்தி இடித்துத்‌ துணி 
யில்‌ வடிகட்டி மூக்கில்‌ போடுவது நாரிகா பரணமாகும்‌. இது 
மூன்றுதிங்கள்‌ வன்மையுடையது. 


20. தீர்‌ 

மருந்துச்‌ சரக்குகளிட்ட நீர்‌, சரக்குகளைக்‌ காய்ச்சி வடித்த 
நீர்‌ எனப்‌ பலவகைப்பட்ட மருந்து நீர்‌ கொண்டு இரணங்களைகீ 
கழுவுவதும்‌ ஒரு முறையாகும்‌. இது மூன்று தங்கள்‌ வன்மை 
யுடையது. 


21. பசை 

குங்கிலியம்‌ போன்ற மருந்துப்‌ பொருள்களை மெழுகு 
அல்லது சிற்றாமணக்கு நெய்யுடன்‌ சேர்த்து உருக்கிப்‌ பசை 
யாக வைத்துக்‌ கொண்டு அதைத்‌ துணியில்‌ தடவிப்‌ புண்கள்‌ 
மேல்‌ போடுவர்‌. இது ஓராண்டு வன்மையுடையது. 


22. பற்று 

இலை, பட்டை, வேர்‌, சில சரக்குகள்‌ இவற்றைப்‌ பச்சை 
யாக அரைத்தும்‌, சிலவற்றைச்‌ சூடாக்கியும்‌ நோயுள்ள இடங் 
களில்‌ இண்மையாக அப்புதல்‌ பற்றிடுதல்‌ ஆகும்‌. 


23. பீச்சு 

மலவாயிலிலிருந்து மலத்தை வெளியேற்றக்‌ குழாய்‌ 
வழியாகத்‌ தண்ணீர்‌ அல்லது வழுவழுப்பான நீர்ப்போருளைப்‌ 
பீச்சுதல்‌ ஒரு முறையாகும்‌. இது ஒராண்டு வன்மையுடையது. 


60 அகத்தியர்‌ வைத்திய: காவியம்‌-1300 


24, புகை 

மயிலிறகு, சீரகம்‌ இவற்றைத்‌ திரியிலிட்டுக்‌ மொளுத்தியும்‌, 
மாடு, எருமை இவற்றின்‌ கொம்புச்சீவல்‌, நல்லபாம்புச்‌ சட்டை 
இவற்றைத்‌ இயிலிட்டும்‌, சில மருந்துகளைத்‌ துணியிலிட்டுக்‌ 
கொளுத்தியும்‌ புகை உண்டாகச்‌ செய்வதும்‌ ஒரு முறையாகும்‌, 


25, பூச்சு 

நன்கு காய்ச்சி வடித்த இலைச்சாறுகள்‌, தைலங்கள்‌ 
இவற்றை நோயுள்ள இடங்களின்‌ மேலே பூசுதல்‌ மேற்பூச்சு 
ஆகும்‌, 
26. பொட்டணம்‌ 

மருந்துச்‌ சரக்குகளை இடித்துத்‌ துணியில்‌ முடிந்து, வேப்‌ 
பெண்ணெய்‌, நெய்‌ போன்றவற்றில்‌ இதை நனைத்து நோயுள்ள 
இடங்களில்‌ ஒற்றடம்‌ கொடுப்பது பொட்டணம்‌ என்னும்‌ முறை 
யாகும்‌, 


27. பொடி 
வெண்காரம்‌ போன்ற பொடிகளையும்‌ சில துவர்ப்பு மருந்‌ 
துச்‌ சரக்குப்‌ பொடிகளையும்‌ இரணங்களின்‌ மேலே தகுரவுவர்‌. 


28. பொடி திமிர்தல்‌ 

மஞ்சள்பொடி, கொள்ளுமா இவற்றுடன்‌ சூடனுடன்‌ சேர்த்‌ 
தும்‌, தனித்தும்‌, சில இலைகளில்‌ அரைத்தும்‌ உடம்பில்‌ தேய்த்து 
உருட்டி உதிர்த்தல்‌ பொடி திமிர்தல்‌ ஆகும்‌. 
29. முறிச்சல்‌ 

கை, கால்‌ போன்ற உடலுறுப்புகளில்‌ நிலை பிறழ்ந்து 
காணப்பட்டால்‌ அதைச்‌ சரியாகச்‌ செய்வது முறிச்சல்‌ எனப்‌ 
பெறும்‌. 
30. மை 

மருந்துச்‌ சரக்குகளை அஞ்சனக்கால்‌ போன்றவற்றுடன்‌ 
சேர்த்து, இலைச்சாறுகள்‌ கொண்டரைகத்து, தேன்விட்டு மை 
போல வழித்தெடுத்து வைப்பது மை என்பதாகும்‌. 


3॥. வர்த்தி 
நச்சுச்‌ சரக்குகளைப்‌ பொடித்து, இலைச்சாறுகளில்‌ அரைக்‌ 
துக்‌ குழம்பாக்கி, அவற்றைத்‌ துணியில்‌ நனைத்து, திரி 


நூல்‌ ஆய்வு 61 


போலாக்கி, புரையோடும்‌ இரணங்களுக்கு வைப்பர்‌. இது மூன்று 
திங்கள்‌ வன்மையுடையது. 


32. வேது 


ல சரக்குகளைப்‌ பொடித்து, துணியில்‌ வைத்துத்‌ இசி 
யாக்கி, அகலில்‌ நெய்விட்டு அதில்‌ வைத்து எரிக்கப்‌ புகை வரும்‌. 
அப்புகை முழுதும்‌ படும்படியாக முக்காடிட்டு, வேர்வை உண்‌ 
டாக்கிக்‌ கொள்வது வேது பிடித்தலாகும்‌. 


“மேற்காணும்‌ முப்பத்திரண்டு புற மருந்துகளுள்‌ கலிக்கம்‌, 
களிம்பு, நயம்‌, புகை, மை போன்ற மருந்து செய்முறைகளை 
இந்நூலில்‌ கூறக்‌ காணலாம்‌. 


நூலமைப்பு முறை 

முதலில்‌ காப்புப்‌ பாடலுடன்‌ தொடங்கும்‌ இந்நூலில்‌ 
முதலாவதாகக்‌ கூறப்பெறுவது “நாடி” பற்றிய செய்திகளாகும்‌. 
பின்னர்‌ சல நோய்களைப்‌ பற்றி விளக்குவதுடன்‌ பல மருந்து 
செய்முறைகளையும்‌ தொடர்ச்சியாகக்‌ கூறக்‌ காணலாம்‌. 
இவற்றுள்‌ சிந்தூரம்‌, நெய்‌, மாத்திரை, குடிநீர்‌ போன்ற வெவ்‌ 
வேறு செய்முறைகள்‌ பலவாறு விரவிவரக்‌ காணலாம்‌. இத்‌ 
குகைய மருந்துகளைச்‌ செய்யுமிடத்து தேவையான மருந்துப்‌ 
பொருள்களை நன்கு சுத்தம்‌ செய்த பின்னரே பயன்படுத்த 
வேண்டுமென்பதை மருத்துவர்‌ நன்கறிவர்‌. இதனைக்‌ கருத்தில்‌ 
கொண்டே. இந்நூலுள்‌ *சுத்திமுறைகள்‌' குறிப்பாகச்‌ சுட்டப்‌ 
படுகின்றன. 


இவற்றினிடையே மடுத்துவர்களுக்குத்‌ தேவையான பண்டி 
துர்‌ நிறை, ஞானோபதேசம்‌ போன்றனவும்‌ கூறப்படுகின்றன. 


இந்நூல்‌ முழுமையும்‌ தமிழ்‌ விருத்தப்பா யாப்பில்‌ 
அமைந்து, ஆயிரத்து ஐநூறு பாடல்களும்‌ அந்தாதித்‌ தொடை 
யுடன்‌ பாடப்பெற்றுள்ளன. இடையிடையே சில வடசொற்கள்‌ 
கலந்திருப்பினும்‌ இனிய தமிழ்நடையிலேயே இந்நூல்‌ அமைந்‌ 
துள்ளது. 


62 


பாடப்பட்டுள்ள முறை 


அகத்தியர்‌ வைத்திய காவிய்ம்‌-1300 


இந்நாலிலுள்ள பாடல்கள்‌ யாவும்‌ எளிய நடையில்‌ அமைந்‌ 
துள்ளன. பெரும்பாலான பாடல்கள்‌ முன்னால்‌ உள்ள மாணாக்‌ 


கரை விளித்துப்‌ பாடுவதாகசவே உள்ளன. காட்டாக, 


அப்பனே _ 


அப்பா ஸ்‌ 


உத்தமனே - 


17, 
128, 
167, 
230, 
18: 
380, 
410, 
465, 
551, 
609, 
649, 
749, 
828, 
895, 
931, 
1025, 
1040, 
1123, 
| 266, 
1439, 


அதக 


135, 
260, 
554, 


37, 49. 50, 63, 82, 102, 
132. 138, 140), 142) 150, 
169, 176, 177, 193, 199, 
232. 240, 255, 265, 275, 
340, 348, 355, 357, 367, 
386, 387, 395, 397, 404, 
421, 424, 442) 454, 456, 
478, 483, 502) 524, 541, 
559) 565) 567, 573, 590, 
615, 616, 625, மா. 625, 
67, 668, 697, 715, 739, 
754, 764, 779, 788, 810, 
843, 846, 849, 867, 868, 
898, 903, 907, 914, 92%, 
946, 955, 972, 990, 902. 
1032, 1033, 1035, 1038, 
1049, 1067, 1070, 1074, 
1132, 1145, (151) 1165, 
1342, 1393, 1396, 1400, 
1478, 1480, 1481. 
1419, 1469, 
155, 156, 185, 196, 209, 
268, 274, 283, 450, 451. 
585, 609, 620, 624, 634, 


112. 
153, 
229, 
306, 
374, 
407, 
459, 
546, 
604, 
629, 
744, 
814, 
885, 
930, 

1012, 

1039, 

1122, 

1262, 

1416, 


218, 
553, 
646, 


நூல்‌ ஆய்வு 63 


655, 669, 728, 754, 770, 811), 816, 
903, 913, 917, 929, 950, 952, 969, 
966, 987, 997, 1007, 1013, 1014, 
1018, 1049, 1091, 1094, 1096, 1492. 


என்மக்காள்‌ - 1000, 1006, (026, (082, 1266. 


என்மகனே 2189. அள்‌. 254... அ. 32). 4) 582) 
630, 785, 790, 819, 821, 999, 1057, 
1136, 1147), பர2, 1315), 1339, 


புலத்தியனே - 519, 535, 805, 817, 819, 830, 837, 
881, 901, 921, 985, 1061, 1097, 1134, 
1166, 1357, 1400, 1406, 1461, 1469. 


மக்களே - 1485 
மச்சகேந்திரா - 1086, 1097. 


மைந்தனே. 15) 21, 24, 32, 132) 148, 163, 169, 
199, 216, 225, 234, 236, 241, 254, 
256, 258, 264, 270, 276, 286, 2886, 
291) 298, 303, 307, 312, 315, 320, 
326, 328, 337, 344, 345, 361, 391. 
410, 438, 444) 446) 1), 475) 408, 
499, 500, 549, 556, 570, 576, 583. 
596, 588, 592) 598, 605. 612, 620, 
62%, 68, ௦9, 661, 636, 638, 645, 
650, 655, 663, 669, 672, 680, 712, 
716, 758, 765, 795, 8966, 891, 896, 
899, 911) 922 92%, 936, 944, 961, 
982. 1007, 1026, 1049, 1052. 1053, 1057, 
1066, 1083, 1085, 1126, 1141, 1251, 1346, 


64. அகத்தியா வைத்திய காவியம்‌-1500 
மைந்தா _ 129, 146, 197, 207, 213, 388, 390, 
3909. 419), 428, 430, 434, 505, ட 
532. 539) 561) 586, 661, 665, 666, 
675, 679, 711, 720, 721, 740, 802, 
892, 904, 958, 963, 981, 987, 1018, 
1025, 1045, 1077, 1394. 
வள்ளலே - 448 
என இவ்வாறு வரும்‌ சில விளிகளே அன்றிச்‌ சில தொடர்‌ 
களும்‌ இவண்‌ குறிப்பிடத்‌ தக்கன. 
“அப்பனே மச்சகெந்திரா அறிந்து கொள்ளு” - 359 
:புலத்தியனே மச்சமுனி யையா' - 718 
:புலத்தியனே கண்மணியே ஞான மூர்த்தி” - 32. 
'புலத்தியனே மச்ச கெந்திரா” - 707, 881, 985, 1036. 
'புலத்தியனே மச்சமுனி கேளு' - 763 
“மச்சமுனி யையா தெளிவான புலத்தியனேஞான சீலா: - 


766 
“என்‌ மகனே புலத்தியனே மச்சகேந்‌ தீரா 


வருந்தி யறிந்திடவல்ல நன்மாணாக்கா” - 832 
:புலத்தியனே மச்சகேந்திரா 

சுகமிகுந்த மெய்ஞான குணவி நோதா” - 901 
“திட்டமாய்‌ அறுபத்து நாலு சித்துந்‌ 

தெரியவல்ல மாணாக்கா மச்ச கேந்திரா: - 1249 


“வாடாத புலத்தியனே ஞான சீலா 
வள்மான சவெயோகி மச்ச கேந்திரா” - 1327 


'வளமான மகாராஜ யோக தீரா 
மாட்டுவாய்‌ மலமச்ச கந்தி புத்திரா! - 1330 
“முத்தமிழ்சேர்‌ புலத்தியனே” - 1465 

என இவ்வாறு அமையுமிடங்கள்‌ குறிப்பிடத்தக்கன. 


எண்கள்‌: பாடல்‌ எண்கள்‌ 


நூல்‌ ஆய்வு 65 


மச்சேந்திரர்‌ அல்லது மச்சமுனி 


அகத்தியர்‌ மச்சமுனிக்கு அருளிய நூல்‌ இது என்பதையே 
மேற்காணும்‌ தொடர்கள்‌ காட்டுகின்றன. 


மச்சமூனி என்பவர்‌ பதினெண்‌ சித்தர்களில்‌ ஒருவர்‌. 
இவரைப்‌ பற்றிப்‌ பல கதைகள்‌ கூறப்பெறுகன்றன. ஒருசமயம்‌, 
சிவபெருமான்‌ கடற்கரையில்‌ உமாதேவியாருக்குக்‌ தாச 
மந்திரத்தை உரைத்துக்‌ கொண்டிருந்தபொழுது உமாதேவிக்கு 
உறக்கம்‌ உண்டாகியது. சிவபெருமான்‌ உரைத்துக்‌ கொண்டி 
ருந்த தாரக மறையை ஒருமீன்‌ வயிற்றில்‌ இருந்த மீன்‌ குஞ்சு 
கேட்டு மனித வடிவாகி வெளிவந்தது. இக்குழந்தையைக்‌ கண்ட. 
சிவபெருமான்‌ அதற்கு மச்சேந்திரன்‌ என்று பெயர்‌ கொடுத்‌ 
தார்‌ என்றும்‌ மச்சேந்திரர்‌ தவஞ்செய்து றந்த சித்தரானார்‌ 
என்றும்‌ கூறுவர்‌, இவர்‌ மலையாள தா.ட்டில்‌ பிரேமளா என்ற 
பெண்ணை மணந்து மீனநாதன்‌ என்ற பெயருடன்‌ ஒரு 
மகவைப்‌ பெற்றார்‌ என்பர்‌. 


பாண்டிய நாட்டில்‌ டவர்‌ வாழ்ந்ததாகவும்‌, மறைக்காட்டூர்‌ 
அல்லது வேதாரண்யத்தில்‌ இருந்ததாகவும்‌ கூறுவர்‌. கொங்கண 
ஏித்தர்‌ மற்றும்‌ கருவூர்‌ சித்தர்‌ காலத்தவர்‌ என்றும்‌, பிண்ணாக்‌ 
கீசர்‌ இவர்‌ தகப்பன்‌ என்றும்‌, போகர்‌ இவர்‌ உறவினர்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. சிறந்த சிவ யோகி, அகத்தியர்‌ மாணாக்கருள்‌ இவரும்‌ 
ஒருவா்‌. கோரக்கர்‌, சுந்தரர்‌ போன்றோர்‌ மச்சமுனி மாணாக்கா்‌ 
ஆவர்‌. சிவபக்தியில்‌ மிகுந்த ஈடுபாடு கொண்ட. இவர்‌ சமயா 
இத்த சித்தர்‌ என்றும்‌ அழைக்கப்‌ பெறுவர்‌. மருத்துவம்‌, 
யோகம்‌, ஞானம்‌ போன்றவற்றில்‌ மிகுந்த ஈடுபாடு கொண்‌ 
-0//7 / 


இவரைப்‌ பற்றிய வரலாற்றைச்‌ சித்த மருத்துவ வரலாறு 
ஆசிரியா்‌ பின்வருமாறு கூறக்‌ காணலாம்‌. 


**)42001 பார்‌ 18 1001006ம்‌ 1 ௨ 8 08 116 20மற10ஹ ௦7 
62466 $1000௨75 ௨௨௦ 1௩ & ரள 01167 தா௦முற[நத 1145 நவர 19 


அஃ 


66 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


167 ௦. 1 0௩6 ௦1 16 ௦716) 06 பும்ஙடி௰(8 8806, ௩6 02௦08 
(0 & 01806 8௩0௩ 86 820084 டுக்க (00௧0 (0 ரவு 06 ம 
20/௨ 1812000, 0608096 (6 810001 ௦4 கரக &1றத 5 
1௨00181௦04. இமம்‌ 8௨ றர 180௧18. 51000௨ 71]1௯௯௨, ௨ 
01306 09 ந&ருச ீரீகாகர மக்ரமா ஏ்ர்மட  00்‌60152 081160 
208லரகம 18 1145 11806 07 1801181100. ]4௧௦௦௧&௯மம 512008 
18 156 ௦௦0(00ற0ாகாரு ௦0 180றதகயகா $1040கா காம்‌ காறாஙா 
810008 ௦1100 ௨ம்‌ 111 ௦ர்யார கடி, 17௦௦௦7 ந 01%, 
6 009466 (ற்கர ௱ற௱க1:66௯கா ௦7 101 ௨146605க8ர 18 18 ரீக 
30 1$02கா 48150 85 நர 161க11946, இற 15 மெ04க710ய) 96 
610128 (௦ 1116 08916 01 ]சீகாலாகட, மர்ப்ர்‌ 18 ௦06 ௦1 11ற௦0ர்கப॥ 
8510 000111 ௦7 நரீம1ஸ1811கா. 800௪ கர 16 521002 1௦ 
நிரா 085(6 1.6. இளாற்கர்கோகா ஈண்‌ க16௦ ெர்ம்‌2ம்‌ 88 
5180-140௧ கரத (41 (ரூ 86 (௩6 ௭௦19171005 ௦01 818. 
ரபி வீா6 100௧01 061002 00 $ுக "8௦28. கதகல0ுக 
8௦ 801]9 8/6 ௦௨௩ ௦18 (றக (16 ர்த்து] க்தகர1வுகா, 
3௦ ஏற்௦ ௫௧8 & 00ரர௩றாகரு ௦1 2௦ம்‌, 15 146 1640௦ 
௦1 (6 1௧11 ௦0. (6 80110கரரத ர2ரர ரே, இழுமாக இதற்காக 
18 0811/ுத 115 01501ற016 86 “ய்கர்பம்ரகம2 18க௦௦்க$௦ய/க'”. ௧8 
[6ரரா2ம்‌ கோ1]சா, 81006 14 19 ௨ 1க01(100 (0 ௦811 102 168008 88 
8 ரகர, 1 மாற8116605கா நர்றலர்‌ ரார்த்‌்ர்‌ றக௭௨ 6௪ 15 பேடு 
8150. நியு கறக(ர்ப்ருகா 1200, 11 15 ரகாக(கம்‌ (கட 148௦0 ௨ாமா 
204 1059110011008 1011 ]ம6யகொ 105611 ௧03 த014 104௦ 8£றரர்‌(யக] 
00691889, 18 0௦06 ௦7 1461407168, 11 15 8041685604 88 “5 ்காகற௦.- 
2ர-௱381௦1”', 10 15 40 06 481660 (கர்‌ மறர்காகா 15 145 01501016. 
1 [5 ஐ 18௩ $மாக%%8 201 1௦1ரம 011௦6 1.6, மலப்‌ 
[100 1480 கருமா. 1 நகா௨ காக உமர 10 15 10 106 நக்க 
௦4 ]4&௦0180௰௭1 510448. 12 01806 ௦1 16 5$கா௱கரேர்‌, ௧6 தரே 
[ர 106 ௦18 4828 15 71/7 மறறரகாிவறம்கறு 10 ிரிகர்பொகர்‌ 
டார்‌. கற $10ம ரேகா ரேகரக1கரகர்‌ ரிர்ர்ஙருகறக/1கரம 1 
11 ம01 கறக! 19 1517௦1 15 1460 88 படி 01௧06 ௦0 58௨1ம்‌ 10 
016 ௦1 (16 9௦28 ௨015, 11 15 8810, 148000 8000008160 
140 நதகா 50ம்ம்கா, நாகரா றாகா ஊம்‌ 40018 10 (16 நதாரரகத6 
(௦ ]$க/]/ஷூகர ௨ம்‌ நகம்‌ 1217 100320 40 518௨ 8ம்‌ கதகர்ப்துலா. 
1 %02& 0ோத& 589412 1ம்கம மூரா6 18 ௨ 0௩1100 01 & 
01% 86 ₹4800%0௦0௨ 14401180-6௩08- 14௦ 01-10 80 501. [௩ 


நுல்‌ ஆய்வு 67 


(6 ௨௦16 ௭௦118 (1166 18 கர 0086£௭க(100 &௦0ப% & ரகரம்‌ பகா 
ஏர்ப்டரதற2ா8$ (0 3021௦ 5186. 1( 15 (௧4 19க௦௦கயாம்‌ ௨2015 
௦8 ரச(விறர்றத 66௦  ரசவ115க(100 01 1146 508 இர்கி்ம்‌, எர்பிரட18 
6 றவ, நனாறவோரோபிட ர ர்பத எர்ர்ந்கார  க௱ம்‌ 1௩06 ஐ0% (46 ௩௧6 
25 $வாருவகார்ம்ர்ரமவ $ம்மெ்ற்கா. [௩ 18000 34 -14க0ரகா-௨ோம௨- 
710௩01. 8180180 80], 06 058168 04 111050 601146 80 413/515 ௦1 
100156111௩ 30212 றாக011/006, 9411100001 146 029111௦110 ௩0 நாடு $1081 
0௦09, 1 8 90210 0056, 6 0௦ய10 6660 [பீராடி61( ஏர்ட (௨ விற 
௦ ரெகாவி வடட 1/11ர்த.. 1௩௦ தத௦16ட, சர்ட்‌ (ட ௨௦ ௦ 16 
யோய, 


ரப கர்வ (ரம்‌ [ரவ] எ்கத6 1௫ 1௩6 97021௦ மாக௦்‌4௦6 ௦1 (ட 
8100810௨79, ந௦ராரிப1்‌ ம6ப்10140௦9) 1௩ 106 ராரா ௦ நி8$றகாா5, 
ரொெளம்யொகற, 18கரயய, $க/கரதம்‌ 60. மபி156ம்‌ எர்மேேடு 10 $1001147 
$351601, 610௪ம்‌ 1/6 $1மப௫கா5 1௦ 00682௭6116 ற1081081 6௦04 10 
116 18820. ௭கத06 01 (1211 47021௦ றாக௦(1065. 15 18 16 
101006 1ர்த0ா$க௩௦6 074 $1ம்ம்‌0க 59660 10 ₹6101௦1 10 51045]. 


அக்கால குருகுலக்கல்வி முறைப்படி ஆசிரியரை மாணக்கர்‌ 
“தந்த” என அழைப்பதும்‌, ஆரியர்‌ மாணாக்கரை மகனென 
அழைத்தலும்‌ மரபாகும்‌. எனவே, மாணாக்கரை விளித்துப்‌ 
பாடுமிடத்து மேற்கண்டவாறு பாடுவதும்‌ மரபாயிற்று. இவ்‌ 
வகையிலேயே டுந்நூலும்‌ அமைந்துள்ளது. 


இத்நாலுள்‌ பலவகையான கருத்துகள்‌ பொதிந்துள்ளன. 
நரல்‌ முழுமையும்‌ ஊன்றி ஆராய்ந்து காணுமிடத்துப்‌ பல 
செய்‌இகள்‌ புலனாகும்‌. அவற்றுள்‌ ஒருசிலவற்றை மட்டும்‌ இவண்‌ 
காணலாம்‌. 


தோய்கள்‌ வரக்‌ காரணங்கள்‌ 

முக்குற்ற மாறுபாடுகளாலும்‌, உணவு மாறுபட்டாலும்‌, 
இருமிகள்‌ போன்றவற்றாலும்‌ உடலில்‌ பலவகையான நோய்கள்‌ 
தோன்றுகின்றன என்பது சித்த மருத்துவத்திலும்‌ பொதுவாகக்‌ 
கூறப்பெறும்‌ செய்தியாகும்‌. அத்துடன்‌, உலகியலில்‌ நீதிநெறி 


பப கதத வத ப்பட ட பபப ப கனை ய வ ட பதன பயன ப் வட்ட லவ ட கக அடா 
ட்‌ 34. ந்கெளகர 811௧, பி1௭௦ரு. ௦1 $ர்க்க்ந்ட சண்ட, 
றற. 363, 364. 


68 ௮கத்தியா வைத்திய காவியம்‌-1500 


ஓழுக்கங்களை முறையாகக்‌ கொள்ளாதவருக்கும்‌ நோய்கள்‌ 
உண்டாகும்‌ என்பதை இந்நூலில்‌ குறிப்பிடக்‌ காணலாம்‌. 


ஆகுமடா நோய்வரும்‌ காரணந்தா னப்பா 
ஆறிவுள்ளோர்‌ தமைப்பழித்து அகந்தை கூறி 
பாகுமடா சாத்திரங்கள்‌ தன்னைப்‌ பாரார்‌ 
பரிவாகத்‌ தர்மத்தைச்‌ சிந்தி யார்கள்‌ 
போகுமடா கோத்திரங்கள்‌ தன்னைக்‌ காரார்‌ 
புத்தியால்‌ குருவினுக்கு இன்பஞ்‌ செய்யார்‌ 
வாகுமடா பாத்திரங்க எறிந்து நன்றாய்‌ 


மைந்தனே ஈயாத மட்டை தானே, - 1101 


என வரும்‌ பாடலைத்‌ தொடர்ந்து இத்தகைய காரணங்களை 
ஆசிரியா்‌ விளக்குவர்‌. 


தேவி பூசை செய்வோரைப்‌ பழிப்பவர்கள்‌, பெரியோரை 
நிந்தை செய்பவர்கள்‌, கொலை மற்றும்‌ குற்றங்கள்‌ செய்பவர்‌ 
கள்‌, சித்தர்‌ போன்றோரைப்‌ பொய்யென்பவர்கள்‌, குருவை 
அவமதிப்பவா்கள்‌, பொய்‌, புரட்டு பேசுபவர்கள்‌, தானம்‌ 
கொடுப்பவர்களைத்‌ குடுப்பவர்கள்‌, பொய்சாட்சி சொல்பவர்‌ 
கள்‌, தஞ்சமென்று வந்தவரைக்‌ தற்காக்காத.வார்கள்‌ என 
இவ்வாறு வாழும்‌ மனிதர்களை நோய்கள்‌ சூழும்‌ என்பதையும்‌ 
விளக்குவர்‌. (பா. 1102-1106). 


இக்குறைபாடுகளை நீக்க, நல்ல புத்தியும்‌ ஞானமும்‌ 
கொண்டு ஒழுகும்‌ நெறிமுறைகளை புத்தி ஞானம்‌”, *ஞானோப 
தேசம்‌” என்னும்‌ தலைப்பிலான பாடல்களில்‌ (பஈ. 1107-1112) 
தெளிவாக விளக்குவதும்‌ இவண்‌ குறிப்பிடத்தக்க தாகும்‌. 


தொகை வசைகள்‌ 


ர ப 
தோய்களைக்‌ கூறுமிடத்து, அவற்றின்‌ தொகை வகைகளை 
விளக்கிக்‌ கூறும்‌ போக்கினை இந்நூலுள்‌ காணலாம்‌, காட்டாக, 


கழிச்சலென்ற சகராணியிலே விதமா றப்பஈ - 49 


ஆகிய மேகந்‌ தானும்‌ அப்பனே இருபத்‌ தொன்றாம்‌ - 
63, 94, 750, 916. 


நூல்‌ ஆய்வு ப 69 
குன்மமோர்‌ இதுதான்‌ நாலில்‌ கூறிலெண்‌ விதமாம்‌ பாரு 
- 67 
ஆறாகுஞ்‌ சூலை யப்பா அதிலொன்றில்‌ மூன்று சூலை 
வேறாகும்‌ பதினெட்டாகும்‌ வெவ்வேறு சூலை யில்லை - 
74, 745. 
சன்னி பதின்மூன்று - 149, 158, 936, 978, 1019, 
சிலேற்பனங்கள்‌ தொண்ணூற்றாறு - 167 
எட்டுவகை மாந்தம்‌ - 167 
குன்மங்க ளெட்டு - 181, 188, 190 
சயம்‌ தொண்ணூற்றாறு - 234, 916 
திரஈணிவகை ஆறு - 267 


சண்ணோய்கள்‌ தொண்ணூற்றாறு - 424, 1053, 1058, 
1063 


பதிளெட்டுக்‌ குட்டம்‌ - 489, 677 

பிரமேகம்‌ இரண்டுபத்து ப டுர்பி இஇரி ட 

பாண்டுவகை அஞ்சு - 677 

அறுமூலம்‌ - 677 

எண்பத்தாறு சயம்‌ - 682 

வாயு யிருபத்தாறு :- 745 

பதினாறு குன்மம்‌ - 745 

அட்ட குன்மம்‌ - 774; 1030, 1046, 1368 

பஇனெட்டுக்‌ ராணி நரிக்‌ 

எண்பதாம்‌ வாதம்‌ - 956, 1030, 1368 
- உள்ளுருக்கி பன்னிரண்டு - 984 

தருக்கம்‌ எண்பது - 985 


ஆறு சூலை - 1046 


என இவ்வாறு வருமிடங்கள்‌ குறிப்பிடத்‌ தக்கன, 


70 அகத்தியர்‌ வைத்திய கஈவியம்‌-1500 


4448 தோய்கள்‌ 

சித்த மருத்துவத்தில்‌, ஒவ்வொரு நோயும்‌ பல வகைகள்‌ 
கொண்டதென்பதை எண்ணிக்கையுடன்‌ குறிப்பிடுவது ஒரு 
மரபாக உள்ளது. மொத்தத்தில்‌ உடலில்‌ தோன்றும்‌ நோய்கள்‌ 
நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு என்று கூறுவதும்‌ ஒரு 
மரபாக உள்ளது இந்த நோய்களின்‌ வகை தொகை விவரங்‌ 
களைக்‌ கூறும்‌ தனிச்சுவடிகளும்‌ உள்ளன. சில நூல்களிலும்‌ 
இத்தகைய குறிப்புகளைக்‌ காணலாம்‌. 


நாமப்பா யிப்படியே நிசமாய்ச்‌ கொன்னேன்‌ 
நாலாயிரத்து நானூற்று நாற்பத்‌ தெட்டே-509 


என இந்நூலிலும்‌ இவ்வாறே கூறத்‌ காணலாம்‌. 


சில தம்பிக்கைகள்‌ 

மேற்கூறிய காரணங்களே அன்றி வேறு சில நம்பிக்கை 
அடிப்படையிலான கரரணங்களாலும்‌ நோய்கள்‌ தோன்று 
கின்றன என்பார்‌. 


“விதியால்‌ வந்த வியாஇகளும்‌ விட்டே யோடும்‌: - 1237 
சன வரும்‌ பாடலடிகள்‌, ஊழ்வினையின்‌ காரணமாகவும்‌, பழ 
வினையின்‌ தொடர்பாகவும்‌ நோய்கள்‌ வரக்கூடும்‌ எனத்‌ தெரி 
விக்கின்றன. 


கருவுற்ற தாயின்‌ வயிற்றிலுள்ள குழந்தைகளுக்கும்‌ 
நோய்கள்‌ தோன்றும்‌ என்பதை நூல்கள்‌ பல விவரிக்கின்றன. 
இவை பெரும்பாலும்‌ தேவதைகளாலும்‌, பூதங்களாலும்‌, பிசாசு 
களாலும்‌ தோன்றுகின்றன என்பது பலரின்‌ நம்‌ க்கையாகும்‌. 
ம ௬ ௫. ௫. * ௫ னு ௯ ௬ ௫. ம ்‌ ்‌ ௪ ந. 
கர்ப்பக்கோள்‌' என்னும்‌ பகுதியில்‌, புகையிடலைக்கூறுமிடத்து, 


“ஏங்கியே தேவதையும்‌ பூதப்‌ பிரேதம்‌ 
ஏவலொடு பிசாசுயிவை இல்லாமற்‌ போமே'-1081 


என இதை ஆசிரியர்‌ விளக்குவர்‌. இது சமூகத்திலுள்ள சல 
நம்பிக்கைகளின்‌ அடிப்படையானது. இவை தவிர வேறு இடங்‌ 
களில்‌ இத்தகைய குறிப்புகள்‌ இன்மையும்‌ இவண்‌ அறியத்‌ தக்க 
துரகும்‌. ்‌ 


நூல்‌ ஆய்வு - 71 


நாளும்‌ கோளும்‌ 

உடலில்‌ நோய்கள்‌ தோன்றுவதற்கு விண்ணிலுள்ள கோள்‌ 
களும்‌ காரணமாகின்றன என்பது சோதிட அடிப்படையான 
தாகும்‌. அக்கால மருத்துவ முறைப்படி மருத்துவர்கள்‌ சோதிட 
அடிப்படையிலும்‌ நோயின்‌ காரணத்தை அறிவர்‌. இன்ன நாளில்‌ 
இன்ன நட்சத்திரம்‌ இருக்கும்‌ நேரத்தில்‌ தோய்‌ வருமானால்‌ 
நேரய்‌ இரும்‌ அல்லது இராது என்று அறுதியிட்டுக்‌ கூறுவர்‌. இது 
அவரவர்‌ அறிவுக்‌ கூர்மையைப்‌ பொறுத்ததாகும்‌. இத்நாலில்‌, 
குறிப்பாக “சரம்‌” வரும்‌ நாளகள்‌ பற்றியும்‌ அவை கரும்‌ அல்லது 
தராதது பற்றிய விவரங்களும்‌ பின்வருமாறு குறிக்கப்பட்டுள்‌ 
ளன. 


ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம்‌ இருக்கும்‌ நாளில்‌ சுரம்‌ வரு 
மானால்‌ இத்தனை நாளில்‌ தீரும்‌ எனப்‌ பின்வருமாறு கணக்‌ 
கிட்டுக்‌ கூறுவர்‌. 


ச௬ர.ம்‌ வந்த நரன்‌ சுரம்‌ தீரும்‌ நாள்‌ 

1. அசுவதி - எட்டு நாளில்‌ தீரும்‌. 

2. பரணி - ஒன்பது நாளில்‌ தீரும்‌. 

3. கார்த்திகை ன எட்டுதரளில்‌ தரும்‌. கீராவிடில்‌ இருபத்‌ 

ப தகோரு நாளில்‌ கொல்லும்‌, 

4. ரோகணி ட்டன வின்‌ கரும்‌. தீராவிடில்‌ இருபத்‌ 
கெட்டு நாளில்‌ கொல்லும்‌. 

5. மிருகசீரிடம்‌ ்‌ - பத்து நாளில்‌ தீரும்‌. 

6. திருவாதிரை - ஐந்து நாளில்‌ கொல்லும்‌ இல்லாவிடில்‌ 
ஏழு மாதத்தில்‌ கொல்லும்‌. 

7. புனர்வசு ்‌ - பதினோராம்‌ நாளில்‌ தீரும்‌. 

8. பூசம்‌ ப ப ௨ இரண்டு அல்லது எட்டு நாளில்‌ தீரும்‌. 

9. ஆயில்யம்‌ - ஏழுநாளில்‌ கொல்லும்‌. 

10. மகம்‌ - பத்துநாளில்‌ குணமாகி, பதின்மூன்றாம்‌ 


நாள்‌ தீரும்‌. 


7/4 


11. 


12. 


13. 
14. 
12. 
16, 


17. 
18. 
19. 


20. 


21. 


2 
ல 
24. 
22. 


26. 


பூரம்‌ 


உத்திரம்‌ 


அத்தம்‌ 
சித்திரை 
சோதி 


விசாகம்‌ 


அனுடம்‌ 
கேட்டை 


மூலம்‌ 


பூராடம்‌ 


உத்திராடம்‌ 


அவிட்டம்‌ 
சதயம்‌ 
பூரட்டாதி 


உத்திரட்டாதி 


ரேவ 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பத்து அல்லது பதினோராம்‌ 
நாளில்‌ தீரும்‌, 


பதினோராம்‌ நாளில்‌ கொல்லும்‌. 


அல்லது மூன்று மாதத்தில்‌ கொல்லும்‌, 
எட்டு ௮ல்லது பத்து நாளில்‌ தீரும்‌. 
மூன்றாம்‌ நாளில்‌ கொல்லும்‌, 
ஒருநாளில்‌ கொல்லும்‌ அல்லது நீங்கும்‌. 


எட்டு அல்லது ஒரு மாதத்தில்‌ 
கொல்லும்‌. 


ஐந்தாம்‌ நாள்‌ சாவார்‌. 
ஒன்பதாம்‌ நாள்‌ கொல்லும்‌, 


ஒன்பது அல்லது பதினோராம்‌ 
நாளில்‌ தீரும்‌. 


எட்டு நாள்‌ அல்லது பதினோராம்‌ 
நாளில்‌ தீரும்‌. 


பன்னிரண்டு நாள்‌ அல்லது ஏழு 
மாதத்தில்‌ தீரும்‌. 


எட்டுநாளில்‌ தீரும்‌. 
பத்து நாளில்‌ தீரும்‌. 
ஆறு நாளில்‌ கொல்லும்‌. 


எட்டு நாளில்‌ கொல்லும்‌. அல்லது 
பத்தாம்‌ நாளில்‌ தீரும்‌. 
எட்டு நாளில்‌ கொல்லும்‌. அல்லது 
பகுதாம்‌ நாளில்‌ தீரும்‌, 


நூல்‌ ஆய்வு 73 


வாரபலன்‌ 
நாள்‌ வாரம்‌ பலன்‌ 

1. ஆகிரை - சோமவாரம்‌ - மரணமாகும்‌ 
2, திருவோணம்‌ - அருக்கள்‌ வாரம்‌ - மரணமா௱கும்‌ 
3, கார்த்திகை சனி வாரம்‌ -. மரணமாகும்‌ 
4, விசாகம்‌ ”. வெள்ளி வாரம்‌ 2 மரணமாகும்‌ 
5. ரேவதி - பூதன்‌ வாரம்‌ - மரணமாகும்‌ 
6, சித்திரை - செவ்வாய்‌ வாரம்‌ - மரணமாகும்‌ 


(பு. 1086-1096) 
என இவ்வாறு கூறுமிடங்கள்‌ குறிப்பிடத்தக்கன. 


_மருநீதுகளின்‌ பெயர்கள்‌ 
மருந்துப்‌ பொருள்களுக்கேற்பவும்‌, அவை செயல்படும்‌ 
வகைகளுக்கேற்பவும்‌ மருந்துகளின்‌ பெயர்கள்‌ அமைக்கப்‌ 
பெறுகின்றன. இப்பெயர்கள்‌ வழிவழியாகப்‌ பெரியோர்களால்‌ 
அளிக்கப்‌ பெற்றவை என்றும்‌, இவற்றின்‌ வேறு பெயர்கள்‌ 
இன்னவை என்றும்‌ நூலாசிரியர்‌ அங்கங்கே குறிக்கக்‌ காண 
லாம்‌. சான்றாக, “சடாட்சர குமாரி” என்னும்‌ மருந்தைக்‌ கூறு 
மிடத்து, 
“இன்னமொரு ௮க்கினிகு மாரி சொல்வோம்‌ 
இதன்பேர்கேள்‌ சடாட்சர குமாரி யாகும்‌ 
சொன்னதொரு மால்விசய வேல்கைக்‌ கொண்ட 
சுப்பிர மணியமென்றுஞ்‌ சொல்லு வார்கள்‌?-1028 


என விளக்குவர்‌. இதே போன்று “சவநாராயண அிந்தாரம்‌' 
என்னும்‌ மருந்தைக்‌ கூறுமிடத்து, 
“அலேற்பனம்போம்‌ இன்னமொரு சிநீதூ ரம்போர்‌ 
செப்பக்கேள்‌ இருட்டிண௮ப்‌ பிரகமாஞ்‌ சத்தை 
சிலேற்பனம்போம்‌ மகாமேக ராம பாணம்‌ 
வீசநாரா யணூந்‌ தூர மென்பார்‌ 
இலேற்பனம்போம்‌ சிவனிட்ட பேரொன்‌ நாகும்‌ 
சித்தரிட்ட பேரப்பா சிந்தூரநீ தானே':-970 


74 அகத்தியர்‌ வைத்திய சகாவியம்‌-1.500 


என விளக்குவர்‌. இவ்வாறு மருந்துகளின்‌ மாற்றுப்‌ பெயர்களை 
அளிப்பதிலும்‌ நாலாடிரியர்‌ தெளிவு கொண்டிருப்பது நன்கு 
புலனாகும்‌. 


சில மருந்துகளின்‌ பெயர்கள்‌ வடமொழிப்‌ பெயர்களாக 
இருப்பினும்‌ அவை தமிழ்‌ மொழிக்கேற்‌.! அமைத்திருப்பதும்‌, 
பல மருந்துகளின்‌ பெயர்கள்‌ நல்ல தமிழிலேயே அமைத்திருப்ப 
தும்‌ கூறிக்கத்தக்கன. 


தொகை பற்றிய விளக்கங்கள்‌ 


சில மருந்துப்‌ பொருள்சள்‌ தொகையாகவே கூறப்பெறுவது 
வழக்கம்‌. சான்றாக, இரிகடுகு, திரிபலா, முக்கூட்டு எண்ணெய்‌, 
பஞ்சமூலம்‌, தசமூலம்‌ போன்றவற்றைச்‌ சுட்டலாம்‌. இவை 
ஓவ்வொன்றிலுமுள்ள தனித்தனி மருந்துப்‌ பொருள்கள்‌ பெஈது 
வாக அனைவரும்‌ அறிந்தவையே. நிகண்டுகளிலும்‌ அசறராதி 
களிலும்‌ இத்தகைய விளக்கங்களைக்‌ காணலாம்‌. இவ்வகையில்‌: 
:திரிகோல விவரம்‌” கூறுமிடத்‌இல்‌ இந்நூலாடரியர்‌ பின்‌ 


வருமாறு விளக்குவர்‌, 
“விவரங்கேள்‌ சந்தனமுஞ்‌ சிவதை தானும்‌ 
வெள்ளைக்குங்‌ கிலியமிவை திரிகோல மாச்சு 
விவரமாய்த்‌ தெரியாத மருந்தெல்‌ லாந்தான்‌ 
மேன்மக்காள்‌ சொற்கேட்டு விளங்கிக்‌ கொள்வாய்‌ 
விவரமறியாதவர்கள்‌ ஆகாச கருடன்‌ 
வீறான பழுபாகல்‌ கொல்லன்கோவை யென்பார்‌'-341 
என்று இவ்வாறு கூறுமிடத்து, மருந்துப்‌ பொருள்களை விவர 
மாக ௮றிய அத்துறையில்‌ வல்லோரின்‌ துணையை நாட 
வேண்டுமென்பதை வலியுறுத்தக்‌ காணலாம்‌. மேலும்‌, 
நூலாூிரியர்‌ மருந்து செய்முறைகளில்‌ கொண்டுள்ள கவனமும்‌ 
ஈடுபாடும்‌ இதனால்‌ நன்கு புலனாகும்‌. 
மருந்து செய்யும்‌ பக்குவங்கள்‌ 
மருந்துப்‌ பொருள்களை அளவுடன்‌ சேர்த்து, அவற்றை 


முறையாகச்‌ செய்யும்‌ பக்குவங்களை நால்‌ முழுவதும்‌ கூறக்‌ 
கரணலாம்‌. 


டதூல்‌ ஆய்வு 75 


குழைய ஆட்டவும்‌, மை போல ஆட்டவும்‌, மெழுகு 
போலாட்டவும்‌, குழம்பு போலரைக்கவும்‌, ஈாயனம்‌ போலாட்ட 
வும்‌, களிம்பு போலரைக்கவும்‌ என இவ்வாறு அரைப்பு முறை 
களைக்‌ கூறுவதும்‌; எட்டொன்றாஃக்‌ காய்ச்சவும்‌, பகுத்தில்‌ 
வடித்தறக்கவம்‌ என இவ்வாறு காய்ச்சும்‌ முறைகளைக்‌ 
கூறுவதும்‌; சீலை செய்தல்‌, குகையிலிடல்‌, மூசை வைத்குல்‌, 
பாவனை செய்தல்‌ மற்றும்‌ கனபுடம்‌, குக்குடப்புடம்‌, வராக 
படம்‌, கசபுடம்‌, தானிய புடம்‌ என இவ்வாறு புடமிடல்‌ 
போன்ற பக்குவ மூறைகளைக்‌ கூறுவதும்‌; தோலாந்திரமாக 
எரித்தல்‌ போன்ற எரிப்பு முறைகளைக்‌ கூறுவதும்‌ இத்நூல்‌ 
முழுமையும்‌ கிடைக்கும்‌ செய்திகளாகும்‌. இவையனைத்தும்‌ 
பெயரளவிலேயே கூறப்பெறுகின்றனவேயன்றி இவை பற்றிய 
விளக்கங்கள்‌ ஏதும்‌ கூறப்‌ பெறவில்லை, இவற்றிற்கான விளக்‌ 
கங்களைத்‌ தக்க நூல்களை கொண்டு அறிவதும்‌ அவ்வழிகளில்‌ 
இம்‌ மருந்துகளை முறைப்படி செய்தளிப்பதும்‌ தேவையாகின்‌ 
றன. இப்‌ பக்குவ முறைகளைக்‌ கொண்டு செய்யும்‌ மருந்துகளே 
சிறந்த பலனையனளிக்கும்‌ என்பதும்‌ இவண்‌ குறிப்பிடத்தக்க 
காகும்‌. 


முருந்திடும்‌ அளவுகள்‌ 

மிகவும்‌ பக்குவமாகச்‌ செய்யப்படும்‌ இம்‌ மருந்துகள்‌ மிகவும்‌ 
வன்மை வாய்ந்தவை. இவற்றைக்‌ குறிப்பிட்ட அளவிலேயே 
பயன்படுக்த வேண்டுமென்பதை நூலின்‌ பல பாடல்களும்‌ 
குறிப்பிடுகின்றன. நோயாளியின்‌ பலமும்‌ நோயின்‌ பலமும்‌ 
- அறிந்தே மருந்தளிக்க வேண்டுமென்பதை அங்கங்கே சுட்டுவது 
குறிக்கத்‌ தக்கதாகும்‌. காட்டாக. 

பாங்காக உடம்பறிந்து இருநேரம்‌ ஊட்டு - 234 

கழஞ்சிரண்டு இருநேரம்‌ உண்டபோது - 260 

மண்டலந்தான்‌ உண்ணச்‌ செபல்லாக - 273 

நினைவறிந்து ஆளறிந்து நீசெய்‌ வாயே - 317 

நினைவறிந்தும்‌ உடலறிந்தும்‌ உண்ணச்‌ சொல்லே - 388 

ஆளுடைய பலத்தைக்‌ கண்டு - 392 

இதமாக ஈரஞ்ச முழுகச்‌ சொல்லே - 417 


76 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வபாகின்ற சரீரங்கள்‌ பலமறிந்து - 533 
அளவே தூதளங்காய்ப்போல்‌ உண்ணச்‌ சொல்லே - 449 
குன்றாகும்‌ வியாதிக்கிங்‌ குறுகி கண்டு 
கொடுத்திடவும்‌ ஆள்பலமும்‌ குறித்துப்‌ பாரே - 546 
பார்த்துச்செய்‌ பலவுறுதி யான பேர்க்குப்‌ 
பழச்சாற்றி லிரண்டுருண்டை பதமா யூட்டு ௨ 5347 
காசெடைதான்‌ உண்ணச்‌ சொல்லே - 553 
நீட்டியதோர்‌ உடலறிந்து கொடுத்தா யானால்‌ 
நின்றுபோம்‌ கடிகையொன்று மூன்று மூன்றே - 567 
அருந்துவது மண்டலந்தான்‌ நோய்கள்பல 7மானால்‌ 
அற்பசொற்ப நோய்களுக்கு அதிற்‌ பாதி கொள்ளு - 763 
ஓருமண்டலம்‌ அருந்த வோடும்‌ நோய்‌ - 808 
மத்தியிலே விடாமல்நீ மண்டலந்தான்‌ கொண்டால்‌ 
மகாநோயுந்‌ தீருமந்த மகிமைநீ யறியே - 1328 
பிரமாணம்‌ மண்டலந்தான்‌ பிசகிலா துண்பாயாகில்‌ 
போமே - 1435 
எனவருமிடங்கள்‌ குறிப்பிடத்தக்கன. 


மருந்துகளின்‌ வன்மை 
முறைப்படி செய்து முடிக்கப்பெற்ற மருந்துகளை. தோயுற்‌ 
ஹோருக்குக்‌ கொடுக்க நோய்‌ எவ்வாறு நீங்கும்‌ என்பதைக்‌ 
கூறுமிடத்து, அம் மருந்துகளின்‌ வன்மை அறியுமாறு வலியுறுத்‌ 
இக்‌ கூறும்‌ தன்மையை இந்நூல்‌ முழுமையும்‌ காணலாம்‌. 
காட்டாக, 
படுத்ததொரு நோயெல்லாம்‌ பறந்தே யோடும்‌ - 188 
குரியாமல்‌ ஓடிப்போம்‌ சத்தியந்‌ தானே - 190 
மோதிவரு நீர்மேகம்‌ ஓடுந்‌ தூரம்‌ - 202 
நொடிக்குமுன்னே நோய்களறும்‌ வச்சிர தேகம்‌ - 231] 
ஓடிப்போம்‌ நெய்கண்ட வுடனே யப்பா - 309 
கண்டவுடன்‌ நோய்க ளேகும்‌ - 347 


காட்டியே மறைத்தாற்போற்‌ காணா தோடும்‌ - 351 


நூல்‌ ஆய்வு 77 


பலகரமும்‌ விடசுரமும்‌ பறக்குங்‌ கண்டாய்‌ - 363 
கடுஞ்சுரமும்‌ விடசுரமும்‌ காணா தோடும்‌ - 367 
பலசுரமும்‌ இவற்றாலே பறந்து போமே - 381 
உண்ணையிலே பறந்துபோம்‌ உண்மை தானே - 405 
ஆச்சரியம்‌ படுபருக்கள்‌ தணிந்து போமே - 452 
உண்டுவிடும்‌ இருமலெல்லாம்‌ பயந்தோடிப்போம்‌ - 468 
உண்டிடவே நோயெல்லாம்‌ பற்ப மாகும்‌ - 468 
காட்டுமுன்னே சுரந்தீரும்‌ காட்ட வேண்டாம்‌ - 477 
காலனாம்‌ நோய்களெல்லாம்‌ அரிதார பற்பம்‌ - 519 
தொடுமுன்னே நோயெல்லாந்‌ தூளாய்ப்‌ போகும்‌ - 529 
அலத்‌இரும்‌ விட்டோடு மப்பா கேளு - 597 
கொடுத்தவுடன்‌ சுரமனைத்தும்‌ கூசிப்‌ போமே - 662 
குலவியதோர்‌ சயரோகங்‌ கூப்பிட்டோடும்‌ - 663 
பிரளவரும்‌ குத்துமுதல்‌ பலங்கெட்டோடும்‌ - 663 
மூண்டுநின்ற வியாதியெல்லாம்‌ அடியுடனே பேர்ந்துபோம்‌ 
- 66. 


புரைகண்கள்‌ ஆறியே விழலாய்ப்‌ போச்சே - 689 
வியாதியெல்லாம்‌ பொடியாகப்‌ பறக்குமே - 774 
கூப்பிட்டு ஓடுமென்று கூறினோமே - 784 

நாணியே பயந்தோடும்‌ - 792 

இட்டுமுன்னே பாய்ந்துவிடும்‌ நோய்க ளோடும்‌ - 810 
விருந்தாக நோய்களெல்லாம்‌ பறந்தோடிப்போம்‌ - 826 
அகற்றிவைக்கும்‌ நோய்களுக்கு மார்பி லாணி - 843 
கூட்டோடே. ஓடுமடா குன்மவகைத்‌ இரும்‌ - 847 
கண்டவுடன்‌ பறந்தோடும்‌ - 661 

பூட்டியிட விட்டோடும்‌ - 873 

கதிகெட்டு வோடவே கேளு கேளு -. 874 
நெஈடிக்குள்ளே வியாதிகளை உண்ணும்‌ பாரே - 892 


. போடுமடா உண்டவுடன்‌ போகுத்‌ தானே - 895 


78 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500. 


கொண்ணூாற்று ஆறுவகையுந்‌ தூரப்‌ போமே - 901 
வாடை பட்டால்‌ நிமிடத்தில்‌ மாண்டு போகும்‌ - 916 
தூரோடே பறந்துபோஞ்‌ சுகமாங்‌ காணே - 939 
ஆணப்பா நோய்க்கெல்லாங்‌ கால னாகும்‌ - 940 
சிந்தூரம்‌ சருவ நோய்க்கும்‌ ஆடுகண்ட வேங்கை 
யாமே - 948 
பயித்தியமும்‌ பிரமைமுதல்‌ பாளற்றுப்‌ போமே - 957 
வாயுவெல்லாம்‌ விழலாம்‌ பாரே - [021 
வேறுகொண்டு மறைந்தோடும்‌ பூபதியைக்‌ கண்டால்‌ - 1043 
நின்றுபோம்‌ பிணியனைத்தும்‌ நிலைகெட்‌ டோடும்‌ - 1204 
அகன்று பிரிந்துதட்டுக்‌ கெட்டுப்‌ பழவினையும்‌ 
பறந்தோடும்‌ படிச்‌ சொன்னோமே - 1209 
குகைக்க ஓடிப்‌ போய்விடுங்காண்‌ - 1230 
விட்டே யோடும்‌ விரணங்கள்‌ - 1237 
கோவித்திருந்த பித்தவெட்டைக்‌ கூப்பிட்டோடும்‌ - 1273 
சென்றா றென்றே விட்டகன்று திரும்பிப்‌ பாராது 
ஓளிந்தோடும்‌ - 1284 
விண்ணடா காசக்கூறு வெகண்டுவிட்‌ டோடும்‌ 
பித்தம்‌ - 1289 
இரும்நோய்‌ நிர்மூல மாமே - 1303 
கூட்டோடே விழுந்துபோங்‌ குறைதா னில்லை - 1311 
அ௮சடில்லை நோக்குமார்‌ பாணியென லாமே - 1325 
சொல்லக்கேள்‌ இதற்கொத்த இந்தூரம்‌ புகுந்தால்‌ 
தொல்வினைகள்‌ விழுந்தோடும்‌ சுருதி தானே - 1344 
தோய்களெல்லாம்‌ விட்டே. யோடும்‌ - 1357 
பாரடா விழுந்தோடும்‌ பலபலநோ யகன்று - 1369 
வேரடா அ௮ற்றுவிடும்‌ வியப திக்‌ கெல்லாம்‌ - 1369 
காணா தோடும்‌ கண்டறியே - [371 
பகராமற்‌ பகர்ந்ததுவும்‌ பஞ்சாங்‌ கண்டாய்‌ - 1396 


சொல்லி யோடிடும்‌ விக்கலும்‌ சத்தியே - [397 


நூல்‌ ஆய்வு 79 
பாடி யபோடிடும்‌ - 1399, 1428. 
கூப்பிட்‌ டோடுிங்‌ சண்டீரே - 1404 
அஞ்சிப்‌ பயந்து தானடுங்கி 
அடவிக்‌ கேகுப்‌ போய்விடுமே - 1409 


காட்டாதே எந்நாளும்‌ பலநதோ யெல்லாம்‌ 
கடைபட்டு ஓடிடுமே - 1442 


என வருமிடங்கள்‌ குறிப்‌ பிடத்தக்கன. 


துணை மருந்துகள்‌ (அனுபானங்கள்‌ ) 

நேரய்க்கேறந்ற மருந்துகளைக்‌ கொடுக்கும்போது, தேன்‌, 
பழச்சாறு போன்ற துணை மருந்துகளைக்‌ கூட்டிக்‌ கொடுக்க 
நோய்கள்‌ விரைந்து மீங்கும்‌. இது சித்த மருத்துவத்தின்‌ தனிச்‌ 
சிறப்பாகும்‌. 


ஊட்டடா அ௮னுபானத்‌ துறையோ டொக்க - 673 


அட்டில்லா தனுபானம்‌ அப்படிநோய்‌ கண்டு 
அருந்தினாற்‌ பிணிபலவும்‌ அண்டா தையா-1170 


என இவ்வாறு பல பாடல்களிலும்‌ துணைமருந்துகளின்‌ அருமை 
யைக்‌ கூறக்‌ காணலாம்‌. 


ஓரே மருந்தைப்‌ பல்வேறு நோய்களுக்கும்‌ அளிக்க வெவ்‌ 
வேறு துணை மருந்துகளைப்‌ பயன்படுத்துவதை உரைவிளக்கங்‌ 
களில்‌ தனித்தனியே காணலாம்‌. 


பத்தியம்‌ 

சில மருந்துகளை உட்கொள்ளும்போது பத்தியமாக இருக்க 
வேண்டுமென்பது மருத்துவத்தில்‌ பொதுவான விதியாகும்‌. 
அதாவது குறிப்பிட்ட. மருந்துகள்‌ உட்கொள்ளும்போது புளி, 
உப்பு, மாப்பண்டங்கள்‌, இறைச்சி, தயிர்‌, காரம்‌, பெண்போகம்‌ 
போன்றவை நீக்கப்பட வேண்டுமென்பர்‌. இது நோய்க்குநோய்‌ 
மாறுபடும்‌. இதைப்‌ பல பாடல்களிலும்‌ கூறக்‌ காணலாம்‌. 
காட்டாக, 


எவ்வளவு பத்தியங்கள்‌ பிசகி னாக்கால்‌ 


என்மேலே குறையில்லை யிடுக்கம்‌ நீயும்‌ - 448 


80 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சிக்கான பூசணிக்காய்‌ ஆறுதிங்க ளாகா 
சிறப்பாகப்‌ பின்புயிவை தேடியே யருந்து 
முக்காலும்‌ சொல்லிவிட்டோம்‌ பத்தியங்கள்‌ பருவம்‌ 
மோசமில்லை வியாதிகளும்‌ நாச மப்பா - 801 
கண்டதெல்லாம்‌ திண்ணாதே - 817, 1381 


திண்டாடித்‌ திரியாதே அனுபோகந்‌ துள்ளு 
தெளிந்துவிடு மறுபத்தியந்‌ இருமட்டும்‌ இதுவாம்‌ - 817 
பண்ணாகும்‌ பத்தியத்தின்‌ படிநின்‌ றார்க்குப்‌ 
பாழானத்‌ இவினைகள்‌ இல்லை இல்லை - 886 
நீக்கிடு புளிக சப்பு நிறுத்தினால்‌ மெத்த நன்று 
போக்கிலே கொள்வீராகில்‌ பொறுப்பது வெகுநாள்‌ 
செல்லும்‌ - 1277 
எனப்‌ பத்தியத்தின்‌ தேவையை அங்கங்கே வலியுறுத்தக்‌ காண 
லாம்‌. 


மருந்து செய்முறைகளின்போது, பத்தியம்‌ பற்றிய குறிப்பு 
களையும்‌ உரைவிளக்கங்களில்‌ தனித்தனியே காணலாம்‌, 


பூசை விதி 


மருந்து செய்முறையின்போது, குறிப்பாக நெய்‌, எண்ணெய்‌, 
சிந்தூரம்‌ போன்ற மருந்து வகைகளைச்‌ செய்யும்‌ போதும்‌, 
மருந்துகளை அளிக்கும்‌ முன்பும்‌ “பூசை” செய்வது பொது விதி 
யாகக்‌ கூறக்‌ காணலாம்‌. இது, சித்த மருத்துவநூல்கள்‌ பல 
வற்றிலும்‌ கூறப்பெறும்‌. பூசைக்குரிய தெய்வங்களாக விநாயகர்‌, 
அம்பிகை, சிவன்‌, வைரவர்‌ ஆகியோர்‌ பலவிடங்களில்‌ குறிக்கப்‌ 
பெறுவதை இந்நூல்‌ முழுமையும்‌ காணலாம்‌. காட்டாக, 


போக்கியே கணேசனுக்குத்‌ தூப தீபம்‌ 
புட்பத்தால்‌ அர்ச்சனைநை வேத்தியஞ்‌ செய்து 
தூக்கியே சொர்ணபுட்பஞ்‌ சாத்தி யங்கே ப 
தணல்மூட்டிப்‌ பதமாக வடித்துக்‌ கொண்டு - 224 
அடுப்பேற்றிப்‌ பூசைசெய்து அனலை மூட்டி, - 233 
களங்கமறப்‌ பராபரையை நினைந்து கொண்டு 
கழஞ்சிரண்டு இருநேரம்‌ உண்டபோது - 260 


நூல்‌ ஆய்வு 81 


மனோன்‌. மணியைச்‌ சதாசிவனை வணங்கச்‌ செய்யே - 307 

கர்த்தாலவ இயானித்து உண்ணச்‌ சொல்லு - 405 

ஆயிபதம்‌ பூசித்து அருள்தா வென்று நீட்டியொரு 
கரசெடைதான்‌ இனமுங்‌ கூட்டு - 413 

விதாயகர்க்குப்‌ பூசை செய்து தாய்பதத்தை மறவாதே 
வடி.த்து மைந்தா - 488 

ஆயிபதம்‌ பூசித்து அடுப்பிலேற்றே - 500 

நின்றாடும்‌ ஈசனுக்குப்‌ பூசை செய்து 
நினைவோே. காசெடை.கான்‌ உண்ணச்‌ சொல்லே - 


333 

நாடியே கணேசனுக்குப்‌ பூசை செய்து - 570 
தாயகர்க்குப்‌ பூசை செய்து வடித்துப்‌ பின்பு - 656 
பூசிக்கும்‌ ஆயிமுதல்‌ நிருவாணிக்கும்‌ 

புகழாக வாமத்துிற்‌ பூசிப்‌ பாயே - 664 
ஆட்டடா இத்தைலம்‌ இறக்கும்‌ போது 

ஆயிக்கும்‌ பூசைநன்றாய்‌ வைத்து - 673 
பார்க்கையிலே தேவிக்குப்‌ பூசை செய்து - 681 
வேடுகட்டி வடிகட்டி விநாயகனைப்‌ பணியே - 697 
பகையாமல்‌ தேவிக்கும்‌ வடுகன்‌ கண பதிக்கும்‌ 

பாங்காகப்‌ பூரித்து தானியபடம்‌ வைத்து - 702 
சூட்டடா தேவிமுதல்‌ வடுகன்‌ நன்றாகத்‌ 

தொழுவதற்குப்‌ பூசைவிதி தொடங்கு வாயே - 743 
செய்துநல்ல கண்பதிக்குந்‌ தேவி வடுகனுக்குஞ்‌ 

சிறப்பாகப்‌ பூசித்து - 757 
தகேனென்ற மொழியாளைப்‌ பூசித்‌ தேதான்‌ 

சிறப்பாகக்‌ காப்பிட்டு ஒன்றாய்ச்‌ சேரே - 879 
சிலைதான்‌ மண்பூசி வாலுகையி லேற்றி 

தேவிக்குப்‌ பூரித்துத்‌ திடமாய்‌ நின்று 
வாலையே அம்பரையே கருணை வாழ்வே 

மகத்தான பெரியோர்கள்‌ மனமே யென்று 


௮-6 


82 


அகத்தியார்‌ வைத்திய காவியம்‌-1500 


காலையிலே யெரித்திடுவாய்‌ முத்தி தானும்‌ 
கருவாக எரித்துவர மைந்தா நீயும்‌ 

மாலையிலே கணபதிக்குப்‌ பூசை செய்து 
மறுகாலைச்‌ சந்தாரம்‌ மகத்தாம்‌ பாரே - 890 

தியானமென்ன பரைபூசை கணேசன்‌ பூசை 
தட்சிணா மூர்த்திபதங்‌ கேத்திர பாலன்‌ 

தியானமென்ன சித்தருக்கும்‌ பெரியோர்க்‌ மெல்லாம்‌ 
சிறப்பாகப்‌ பூசை செய்து - 932 


. மண்டியே அகுதஇகட்குச்‌ சோறு போடு - 933 


நாட்டப்பா நாலாநாள்‌ வைரவற்குப்‌ பூசை 

நயமாகச்‌ செய்தேதான்‌ உடைத்துப்‌ பாரு - 948 
சேடாக்கினியைக்‌ கொண்டேதான்‌ பூசை பண்ணத்‌ 

தேவியென்னும்‌ அவளைநன்றாய்த்‌ தெளிந்து கொண்டு 

- 962 

மூட்டப்பா வடுகனுக்கு நிருவாணிக்கு 

மூடியே அறவைக்‌ தெடுத்துக்‌ கொள்ளே - 1025 
முத்திருக்கஞ்‌ செவியகனைக்‌ காரிநாளில்‌ நாட்டியதிற்‌ 

காப்பிட்டுப்‌ புராபரைக்கும்‌ பூசை - 1063 
வைத்ததொரு பராபரையைத்‌ இயானஞ்‌ செய்து 

வாகாகச்‌ சனிக்கிழமை காப்புக்‌ கட்டி 
வைத்ததொரு பராபரையைக்‌ தியானஞ்‌ செய்து 

வாகாக அருக்கநாள்‌ மூலம்‌ வாங்கே - 1068 


பகையாமற்‌ கணேசனையும்‌ பூசை செய்து - 1133 
சொல்லவரி தானசிவன்‌ சத்தி பூசைத்‌ 
தொழில்முடிந்து மண்பாண்டக்‌ குப்பி வையே - 1206 
பாங்குடனே பூசைவிடப்‌ படிநடத்தி - 1207 
அடிமுடியாய்‌ இருக்கின்ற கணேசனைப்பூ சித்து 
அக்குழம்புப்‌ பாகிலே மருந்துமமைத்‌ திடுமே - 1324 
சாற்றக்கேள்‌ விநாயகனைப்‌ பூசை செய்து 
சதாசிவனை க்‌ தியானித்து - 1354 


மமுத்குரித்தார்‌ பதந்தொமுது - 1367 


நூல்‌ ஆய்வு 83 


சட்டமாய்‌ விநதாயகளைமப்‌ பூசை செய்து 

தாயாரை அர்ச்சித்து அடுப்‌பி லேற்றி 
இட்டமாய்த்‌ இயானித்து - 1471 

தேகமதற்‌ கழிவேது வைரவனைப்‌ பூச 
சிந்தாரம்‌ எடுத்தடக்கிச்‌ சிவனைப்‌ பூசி 

ேேவியொடு கணபதிக்குப்‌ பூசை பண்ணு - 1489 


என வருமிடங்கள்‌ மருத்துவர்களுக்கான பூசைவிடுகளைச்‌ 
சுட்டக்‌ காணலாம்‌, இவை பொதுவாக மருந்து செய்வோருக் 
கும்‌, மருந்து உட்மொள்வோருக்கும்‌ நம்பிக்கையை அளிக்கும்‌ 
வகையிலேயே கூறப்பட்டுள்ளன எனலாம்‌. 


மருதீதுவருக்கான அறிவுரைகள்‌ 
மனிதனின்‌ நோய்‌ போக்கும்‌ மருத்துவர்‌ எப்பொழுதும்‌ 
நற்குண நற்செய்கைகளை உடையோராக இருக்க வேண்டு 
மென்பது பொது விதியாகும்‌. இதைச்‌ சித்த மருத்துவ நூலா 
சிரியார்கள்‌ தம்‌ நூல்களின்‌ இடையே தெளிவாக விளக்குவர்‌, 
இந்நரலிலும்‌ இத்தகைய நல்லறிவுரைகள்‌ பல குறிப்பிடப்‌ பெறு 
இன்றன. ்‌ 
வணங்கடா கணபதியைச்‌ சித்தர்‌ முத்தர்‌ 
மகத்தான ரிசிதேவர்‌ ஞானத்‌ தோரை 
பிணங்காமல்‌ அடிபணிந்து கருவம்‌ விட்டுப்‌ 
போற்றிநீ வைத்தியஞ்செய்‌ புனித மெய்தும்‌ 
இணங்காத பேருடனே இணங்க வேண்டாம்‌ 
இனமறிந்து உண்மைசொல்லு இல்லா விட்டால்‌ 
உணங்காத சமாதியிலே நின்று கொண்டு 


ஒப்பற்ற வைத்தியனென்று ஒடுங்கிடாயே - 308 


என வரும்‌ பாடலில்‌ மருத்துவக்‌ தொழிலின்‌ புனிதத்‌ தன்பையை 
விளக்கக்‌ காணலாம்‌. அத்துடன்‌, பொருளாசையின் றி மருத்துவம்‌ 
செய்யும்‌ மருத்துவமனை இறைவனென்றே போற்றுவர்‌ என்பு 
தைப்‌ பின்வரும்‌ பாடலால்‌ விளக்குவர்‌, 


84 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பண்டி தனும்‌ பரிகாரி வைத்திய னென்றும்‌ 
பாடுகின்ற மொழியெல்லாம்‌ பரனுக்‌ காகும்‌ 
கண்டிதமாய்‌' முசம்பார்த்து தோயைப்‌ பார்த்து 
கதித்தெழுந்த நாடியுட கலக்கம்‌ பார்த்து 
முண்டிதமாய்‌ மூன்றுக்குள்‌ நவதாது பார்த்து' 
முனைகண்டு மருந்தினுட முடுக்கும்‌ பார்த்து 
அண்டினபின்‌ பொருளாசை மிகுந்தி டாமல்‌ 
அறிந்துசெய்வோன்‌ எழுபிறப்பும்‌ ௮அயனாம்‌ பாரே. 
- 510 
இப்பாடலைத்‌ தொடர்ந்து வரும்‌ ஏழு பாடல்களிலும்‌ 
“பண்டிதர்‌ அல்லது மருத்துவர்‌ நிறை' பற்றியே விளக்கக்‌ காண 


லாம்‌, 


மருத்துவர்‌ என்போர்‌ பல நூல்களையும்‌ கற்றல்‌ வேண்டும்‌. 
தத்துவ விளக்கங்களில்‌ வல்லவராக வேண்டும்‌. தாதுக்களின்‌ 
குன்மையும்‌ சரக்குகளின்‌ தன்மையும்‌ கண்டிருப்பதுடன்‌ மருந்து 
களை முறைப்படி அரைத்தல்‌, புட்மிடும்‌ முறைகளை நன்கறிந்‌ 
திருத்தல்‌, எரிப்பு முறைகளை அறிந்திருத்தல்‌, மருத்தளவு 
களைச்‌ சரியான மூறையில்‌ அளித்தல்‌, நோயின்‌ தன்மையறிந்து 
மருந்தளித்தல்‌. உடல்‌ மற்றும்‌ உணவு நிலையறிந்து பிணி 
நீக்கம்‌ செய்தல்‌ ஆகியவற்றில்‌ வல்லவரே நல்ல மருத்துவராவர்‌ 
(பா.516) என இல்வாறு மருத்துவருக்கான விதிமுறைகளையும்‌ 
விளக்குவர்‌. மேலும்‌, 


போரதனைச்‌ செய்யாதே வாதா டாதே 

பொய்சொல்லிப்‌ புலையாடித்‌ திரிந்தி டரதே 
சரதனை அறியாரைச்‌ சேர்ந்தி டாதே 

டவர்க்கம்‌ அறிந்நுகொண்டு இட்சை சொல்லு - 60! 

சான்றும்‌. 

நீட்டமுடன்‌ துணிந்தவர்கள்‌ போல அப்பா 

நெறிநிற்கப்‌ பாவமில்லை யில்லா விட்டால்‌ 
நாட்டமுடன்‌ பலபழிகள்‌ சுமத்தி யாகும்‌ 


ந்லமறிந்து சொல்வதற்குத்‌ தோட மில்லை - 602 


நூல்‌ ஆய்வு 83 
என்று அறிவுரை கூறும்‌ ஆரியர்‌, :புத்தி சாதகம்‌' என்னும்‌ 
கலைப்பில்‌ 684 ஆம்‌ பாடல்‌ முதல்‌ 686 வரையிலான பாடல்‌ 
களில்‌ விளக்குவதும்‌ இவண்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இதே போன்று, மருத்துவ முறைகளைக்‌ கற்க விரும்பு 
வோர்‌ தெளிந்த மனத்தோராக இதைப்‌ பயில வேண்டுமெனவும்‌ 
விளக்குவார்‌. 
ஆட்டிவிட்ட பம்பரம்போல்‌ அலைவீர்‌ வீணர்‌ இதுகாணே 
- 1234 
அதுவாகும்‌ இதுவாகும்‌ என்றே எண்ணி 
அலைதந்தலைந்து திரியாம லருளை நோக்கிப்‌ 
பொதுவாகும்‌ நினைவுகொண்‌் டிரப்பா ராகில்‌ 
புத்திசித்தி முத்திமுதல்‌ புனித மாமே. - 1085 


பாரப்பா இந்த நூலைப்‌ பண்டிதம்‌ வேண்டிற்‌ றஇரனால்‌ - 
1100 
குரிக்கிலேன்‌ பல நரலை என்னூல்‌ நன்றாய்த்‌ 
தரித்தாக்காற்‌ சகலூத்துந்‌ தானே எய்தும்‌ - 1023 
பொய்யாக உரைப்பதென்ன புத்தி சொன்னேன்‌ 
புலத்தியனே அதுக்குரைத்த வைத்திய மப்பா 
மெய்யாகு மென்றோர்க்கு மெய்யாய்‌ நிற்கும்‌ 
விளம்பவெனள்றாற்‌ பொய்யாகும்‌ விளம்பச்‌ கேளே. 
- 1475 
என ஆசிரியர்‌ வலியுறுத்துவன குறிப்பிடத்தக்கன. 


உவமைகள்‌ 

குறிப்பிட்ட நோய்களை. விளக்குமிடத்தும்‌, மருந்து செய்‌ 
மூறையில்‌ சில பக்குவங்களைக்‌ கூறுமிடத்தும்‌, நதோயகலும்‌ 
விதங்களைக்‌ கூறுமிடத்தும்‌ உவமையுடன்‌ விளக்கும்‌ போக்கை 
இந்நூல்‌ முழுமையும்‌ காணலாம்‌. காட்டா. ப 


“பித்தந்‌ தானும்‌ தவளையைப்‌ போலே பாயும்‌” -13 

“ஐயந்‌ தானும்‌ சர்ப்பம்போல்‌ ஓடும்‌ ஓடும்‌” - 13 
.காச்சப்பா மஞ்சள்‌ போலக்‌ கவிசினம்‌ தன்னிற்‌ கண்டால்‌ 
வீச்சப்பா பித்தமேகம்‌ விளம்பினார்‌ விரும்பிக்காணே '-50 


86 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
“இனித்திடும்‌ வாத மேகத்து இயல்புநல்‌ லெண்ணெய்‌ 


போலும்‌ 
பனித்திடும்‌ கள்ளு போலும்‌ பதனிபோல்‌ 


நீர்தா னோடும்‌: - 37 
“தானென்ற கர்ப்பத்தோடு தரித்திடும்‌ சோரை கட்டில்‌ 
வானென்ற மத்துப்‌ போல வாயுவும்‌ உருளும்‌ பாரு'-78 
'போதான உடம்ப தெல்லாம்‌ புண்போல மிகவும்‌ நோகும்‌" 
(கர்ப்ப காலம்‌ மேகம்‌ மீறினால்‌) -79 
:வாலைப்பெண்‌ போலவருஞ்‌ சயம்‌” - 519 
“மத்துப்போழ்‌ திரண்ட குன்மம்‌” - 818 
“:படைத்தஅயன்‌ போலடைக்கும்‌ தாகம்‌” - 830 
“மதுச்குடம்போல்‌ பெருவயிறு” - 857 
'பிணிமிகுக்கு முகம்பார்த்தாற்‌ பிசாசு போலாம்‌ (சுரம்‌)- 
1097 
“குயில்போ லிரைச்சல்‌ மலபந்தம்‌' - 1200 
விடம்போலே இயக்க மயக்க முண்டாகும்‌' - [1444 
“வெட்டுப்பட்ட. புண்போலே மேனியெங்கும்‌ 
விகனமுண்டாம்‌ (கன்னநோய்‌) - 1445 
தரங்கம்‌ போன்ற ௮அனற்சூலை” - 1370 
“அரங்கம்‌ போன்ற பீனிசம்‌” - 1370 
“உலார்ந்தே நாவில்‌ பலாமுட்போல்‌ 
உறையும்‌ தாகம்‌ வயிறிரையும்‌ 
சலந்தே பிரிந்த மான்போலே 
அரந்துல்‌ கொடுக்கும்‌ கண்டிவக்மும்‌” 
(பித்த சிலேற்பன சுரம்‌) - 14251 


என இவ்வாறு தோய்களின்‌ குறிகுணங்கள்‌ உவமைகளால்‌ விளச்‌ 
கப்பெறுகின்றன. 


இவ்வாறே பருந்து செய்முறைப்‌ பக்குவங்களையும்‌ பின்வரு 
மாறு உவமைகளால்‌ விளக்கக்‌ காணலாம்‌. 
நறுக்குவாய்‌ பணம்போலே நன்றாய்‌ நீதான்‌ - 100 


பரித்திடுவாய்‌ பணம்போலே தாளகதக்தை வெட்டி - 101 


நூல்‌ ஆய்வு 87 


சல்லிபோற்‌ தாமரத்னத நறுக்கி வாங்கி - 110 
வட்டுப்போலப்‌ பிடித்ததனை ஆற வைத்து -122 
இச்சுட்டாப்‌ போலே சூடாம்‌ -126 
மைபோலாட்டி - 129 
கடலை போலே உருட்டியே - 157 
நீளவே ஆட்டுநீ குன்றி போலே - 181 
கதுட்டடா எருப்போலே அகல மாக - 187 
குன்றிபோ லுருட்டடா குளிகை - 201 
மயனம்போ லாட்டி வாங்கி - 302 
சாந்துபோலாம்‌ பச்சரிசக்‌ கழுநீர்‌ - 304 
வெண்ணெய்போல்‌ ஆட்டியதை - 426 
பொன்னிறம்போல்‌ வெதுப்பி வாங்கி - 458 
வாசியறும்‌ வங்கத்தை யுருக்கிச்‌ சாய்த்து 

மலரவே இறகுபோற்‌ தட்டி வெட்டி - 489 
நீட்டிலே யிலைத்தூாளை மேலுந்‌ தூவி 

நேர்ப்பாகப்‌ பாய்போலே சுருட்டிக்‌ கொண்டு--490 
களிப்போலே ஆட்டியே வில்லைதட்டி - 538 
உளுந்துபோற்‌ குளிகை கட்டி - 546 
உருள்பாவட்டங்‌ காய்ப்போலக்‌ குளிகை கட்டி-564 
மருந்ததனை மிளகுபோலே மணியாக்கி - 579 
சிறு பயறு போலே கட்டி - 587 
பேழைபோல்‌ குகைதான்‌ கடி - 623 
முத்துப்போலத்‌ தெளிக்காடி - 637 
மண்டிபோலக்‌ கீழ்நிற்கும்‌ - 638 
சோறு போலக்‌ கோலரக்குக்‌ கசாயம்‌ - 641 
கனமம்போல்‌ பதம்வந்தால்‌ ஆற்றிவைத்து - 642 
தயிர்போலே பிழிந்துவைத்து - 653 
சாட்டையில்லாப்‌ பம்பரம்போ லாட்டிவரும்‌ போது-732 


புட்டவித்தாற்‌ போலே - 943, 897 


89 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


உடைத்தகுளம்‌ அடைப்பதுபோற்‌ வக்க வறுத்து - 850 
கயிறுபோற்‌ திரட்டி - 1061 

ஓவியம்போற்‌ சீலைமண்செய்‌ - 1 2623 

தான்றிக்காய்போ லுண்டை செய்து - 1404 

பிசின்போல நய்யும்‌ பருவம்‌ - 1407 

இதே போன்று சிந்தூரம்‌ போன்ற சில மருந்துகள்‌ செய்து 


முடிந்தபின்‌ அம்மருந்தின்‌' நிறம்‌ போன்றவற்றையும்‌ உவமை 
களால்‌ விளக்கக்‌ காணலாம்‌. காட்டாக, 


அப்பிரகம்‌ அருணன்‌ போலாம்‌ - 131 

சிந்தூரம்‌ அருணன்‌ போலாம்‌ - 526 

வளரருணன்‌ போலிருக்கும்‌ - 526 

இந்திர கோபம்‌ போலாகும்‌ - 081 

சிந்தூரம்‌ ஆலம்பழம்போற்‌ கறுத்து - 744 

களிம்‌ பற்றுச்‌ சந்தெல்லாம்‌ கனகம்‌ போலாம்‌ - 789 

பதங்கமப்பா மயிற்கழுத்துப்‌ போலாம்‌ - 825 

திண்டிவர மயிற்கமுத்து நிறம்போ லாகும்‌ 
கெடியாகத்‌ இிரும்பவது மஞ்சள்‌ போலாம்‌ 

திண்டிவரச்‌ சிந்தூரம்‌ அருணன்‌ போலாம்‌ - 910 

சிந்தூரம்‌ முருக்கம்பூப்‌ போல - 948 

சோதிநிறம்‌ போலிருக்கும்‌ - 990 


பாளைப்பூப்‌ போலிருக்கும்‌ பக்குவங்‌ காணே - 1005 


என வருமிடங்கள்‌ இவ்வகைபில்‌ குறிப்பிடத்தக்கன. 


குறிப்பிட்ட மருந்துகளை முறைப்படி கொடுக்க தோப்கள்‌ 
எவ்வாறெல்லாம்‌ போகும்‌ என்பதையும்‌ உவமைகளால்‌ நயம்‌ 
படக்‌ கூறக்‌ காணலாம்‌. காட்டாக, 

வெண்பஞ்சிற்‌ பொறிபட்டாற்‌ போலப்‌ போக்கும்‌ - 131 

கழப்பொலிபோற்‌ பறந்தோடும்‌ - 167 

கநாட்டகத்துற்‌ தப்போலே அருகிப்‌ போமே - 176, 251 

வெல்லுமே நீட்டயிலே பாணம்‌ போலே - 198 


நூல்‌ ஆய்வு 60 


குலைகெட்ட நூல்போலே சாடிப்‌ போமே - 216 
கடித்துவாய்‌ நுடைத்தாற்போற்‌ பிணிலின்‌ ணேகும்‌ - 234 
காட்டுமுன்னே கரியுண்ட கனிபோ லாகும்‌ - 334 
இந்தனத்தில்‌ வீழ்தீப்போ லெரியுந்‌ தானே - 539 
விடுத்திடவே சரம்பாய்ந்தாம்‌ போலே யோடும்‌ - 564 
வெங்கனலிற்‌ பஞ்சுபோல்‌ வேகும்‌ - 632 
பொ ஜிவிழுந்த கருமருந்து போல வேகும்‌ - 657 
அரம்போலே நேோயனுக்கும்‌ - 7532, 811 
பாலையிலே படுகதியைப்போல்‌ நோய்களையும்‌ பறிக்கும்‌- 827 
பொறிபட்ட பஞ்சுபோலப்‌ பொசுங்கிப்‌ போகும்‌ - 912 
கானென்ற தீயிலிட்ட. திரணம்‌ போலே 
காட்டுமுன்னே பற்பமாம்‌ - 996 

இடுக்கிலே பட்டஎலி போல்விட மழியும்‌ - (196 

என இவ்வாறு வருமிடங்கள்‌ குறிப்பிடத்தக்கன. 
சில மருந்துப்‌ பொருள்களைக்‌ கூறுமிடத்தும்‌, 
தண்ணுகிரி போலுயர்ந்த தாமிர பற்பம்‌ - ல்‌ 
நரித்தலைபோ லிருந்த விட்டுணுக்‌ இரந்தி - 731 
நாமா துடல்போல்‌ தற்சோகி - 1448 


என இவ்வாறு உவமையுடன்‌ கூறுவன குறிப்பிடத்தக்கன. 


இவ்வாறே “மாமால்‌ துயின்ற கடல்நுரை' - 1448, 
:மன்னர்பணி நிலப்பனைவேர்‌' - 206, *உயிர்பறிக்கும்‌ வாத 
குன்மம்‌” - 171 என வரும்‌ அடையடன்‌ கூடிய தொடர்களும்‌ 
குறிக்கத்‌ தக்கன. ்‌ 


இவ்வாறு பல இலக்கிய நயங்களைக்‌ கொண்டும்‌ இந்நூல்‌ 
விளங்குகிறது. 


நூலின்‌ பெருமை 


இந்நூலின்‌ பெருமையை விளக்க வந்த ஆரியர்‌, இந்நூல்‌ 
இறைவன்‌ அருளாலும்‌, சித்தர்கள்‌ போன்ற பெரியோர்களா 
லும்‌ வழங்கெவாறே கூறப்பெறுகிறது என்பர்‌. இலட்சக்‌ உணக்‌ 


90 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இலான பாடல்களுள்ள நூல்களிலுள்ள செய்திகளைத்‌ தேடித்‌ 
தொகுத்து, சுருக்கமாஃவும்‌ விளக்கமாகவும்‌ பாடியுள்ளதாசவும்‌ 
கூறுவர்‌ . 


படி.மீதில்‌ வைத்தியந்தான்‌ இரண்டு லட்சம்‌ 
பாடியதோர்‌ பரப்பையெல்லாங்‌ குறுக்கி யானும்‌ 

சடுதியாய்ச்‌ சூத்திரம்போல்‌ அயிரத்து ஐநூறும்‌ 
சாற்றினோம்‌” 


எனக்‌ காப்புப்‌ பாடலிலேயே இதை விளக்குவர்‌. 


“வாகடச்‌ சுவழு. யெல்லாம்‌ 
வகைவகைத்‌ தொகுத்துப்‌ பார்த்து” 


உலகிலுள்ள நோய்களுக்கு நல்ல மருந்துகளைச்‌ சொல்லி 
யிருப்பதாக முதற்பாடலிலேயே கூறக்‌ கரணலாம்‌. மேலும்‌, 


(சொற்பமல்ல பண்டிதந்தான்‌ பன்னிரண்டு லட்சம்‌ 
சுருக்யெதைச்‌ சூத்திரமாய்ச்‌ சொன்னேன்‌ பாரே”: - 197 
பாரப்பா பன்னிரண்டு லட்சம்‌ பாட்டில்‌ 
பாடினேன்‌ அனைத்தையும்‌ பகுத்துப்‌ பார்த்து” - 580 


பாய்ச்சப்பா வைத்தியங்க ளின்ன முண்டு 
பார்த்தெல்லாம்‌ சுருக்கியிதிற்‌ பாடி னேனே” - 678 


“ஓமப்பா என்நூலுக்குள்‌ பண்டிதத்தைச்‌ சொல்வோம்‌ 

உத்தமனே இரண்டுலட்சம்‌ அதுக்குட்‌ சூத்திரம 
நாமப்பா உள்ளபடி பாழுப்‌ போட்டோம்‌ 

நாலுவித வாகடமும்‌ விவரம்‌ பார்த்து” - 949 
“தூரப்பா கோடிக்கு ஒன்று பார்த்துச்‌ ' 

சூத்திரத்திற்‌ சோர்த்துவைத்தேன்‌ சுருக்க மெல்லாம்‌ 
போரப்பா இந்த நூல்‌ நன்றாய்ப்‌ பாரு 

போகாத பழவினைக ளெல்லாந்‌ தூளே' - 1016 


பாரடா வேணதுண்டு சுருக்கிச்‌ சொன்னோம்‌” - 1313 


என இவ்வாறு முன்னோர்‌ மொழிந்ததையே இந்நூலில்‌ சுருகி 
இக்‌ கூறுவதாக விளக்குவர்‌, 


நூல்‌ ஆய்வு 91 

“ஆரியன்‌ (முதல்வன்‌) எனக்குச்‌ சொன்னான்‌ 

ஆய்ந்தவர்‌ சித்தர்‌ தானே”: - 77 
“சித்தர்‌ பாடினார்‌ நூல்தோறும்‌ பாடினாரே” - 99 
“வேதாந்தத்‌ தாயெனக்கு விரித்துச்‌ சொன்னாள்‌” - 667 
பராபரைக்கு அரனுரைத்த படிநான்‌ சொன்னேன்‌” - 752 
“தாங்கியதோர்‌ சித்தர்களும்‌ ரிசிகள்‌ தேவா்‌ 

சத்திமுதல்‌ வைத்தியத்தைச்‌ சாற்றி னார்கள்‌” - 1069 
“பேரப்பா ஆசான்தான்‌ வகையாய்ச்‌ சொல்லப்‌ 

புலத்தியனே உங்களுக்குப்‌ புகலு றேனே? - 1070 
“திலத நுதற்கண்‌ சிவனருளிச்‌ செய்தார்‌” - 1226 
“வரும்பார்‌ வதிக்கு வெள்விடையோன்‌ 


மகிழ்ந்தே யருளிச்‌ செய்ததுகாண்‌”: - 1460 


எனவரும்‌ பாடலடிகள்‌ இம்மருத்துவம்‌ வளர்ந்த வரலாற்றைக்‌ 
குறிப்பனவாக அமைகின்றன. முதலில்‌ இறைவன்‌ உமாதேவி 
யாருக்கு இக்கலையைச்‌ சொல்லவும்‌, தேவியிடமிருந்து நந்தி 
தேவர்‌ மற்றும்‌ அகத்தியர்‌ போன்ற சித்தர்கள்‌ வழிவழியாகக்‌ 
கற்றனர்‌ என்பது மரபு. இம்மரபின்‌ அடிப்படையிலேயே இந்‌ 
நூலின்‌ பாடல்களும்‌ அமைந்துள்ளதைக்‌ காணலாம்‌. 


இவ்வாறு வழிவழி வந்த மருத்துவக்‌ கலைச்‌ செய்திகளை 
இடையில்‌ சிலர்‌ தன்னலம்‌ கருதி மறைத்தார்கள்‌ என்பதையும்‌ 
சுட்டுவர்‌. 

“சித்தரெல்லாஞ்‌ சுத்திதன்னைத்‌ திறந்தா ரில்லை' - 104 

“பண்டிட்டார்‌ சேகண்டி. மறைத்தா ரப்பா” - 520 

“நாமப்பா மருந்தெல்லாம்‌ உள்ளபடிச்‌ சொன்னேடம்‌ 

நாதாக்கள்‌ இக்கருவை மறைத்திட்‌ டாரே”: - 632 

நூல்களில்‌ இந்தமுறை வைப்பார்க ஸில்லை' - 791 

“மிதமிஞ்சு மென்றுசொல்லி மறைத்திட்டாரே” - 1484 
எனவரும்‌ பாடலடிகளால்‌ இதை நன்கறியலாம்‌. 

ஆயின்‌, இந்நூலாசிரியர்‌ இது தொடர்பான நூல்களைச்‌ 
சுருக்கியும்‌ விரித்தும்‌ எழுதியுள்ளதை நாூலிறுதியில்‌ (பா. 1491- 


1499) சுட்டக்‌ காணலாம்‌, 


92 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


தாமறிந்த இக்கலையை உலகத்தோர்‌ பயன்பெறும்‌ 
வகையில்‌ வெளியிடுவத ஈகவும்‌ இத்நூலாசிரியர்‌ அங்கங்கே 
விளக்குவர்‌. தான்‌ நினைவு கொண்ட செய்திகளை உரியவகை 
யினும்‌ உண்மையாகவும்‌ கூறுவதாகவும்‌ இவர்‌ கூறிப்‌!பிடுவர்‌, 


காட்டாக, 


“வீணப்பா சொல்ல வில்லை விதிமுறை வணங்கிக்‌ சேளே” 
- 90 
“நினைவுகொண்டு இவ்வளவுஞ்‌ சொன்னேன்‌ பாரே” - 117 


“ஆரப்பா வகையாகச்‌ சொன்னா ரேது 

அடைவாகச்‌ சொல்லுகிறேன்‌ அடக்கம்‌ விட்டு - 118 
*அறைகிறேன்‌ உள்ளபடி அறைகுி றேனே”: - 237 
'கரந்தபடி அறைந்திட்டேன்‌ சளங்க மின்றி” - 280 
“'உண்மைதனை இயம்பி னேனே! - 348 
“அறுமப்பா யிம்மருந்தால்‌ நிசமாய்ச்‌ சொன்னேன்‌” - 457 
“வேதுமுறை கண்டு சொன்னேன்‌” - 692 
“நெறியுடனே பாடுகிறேன்‌” - 694 
“பஞ்சையாய்ப்‌ பாடவில்லை யுண்மை யாகும்‌' - 706 


“தன்மையாய்ச்‌ சொல்லிவிட்டோம்‌ அடக்கம்‌ விட்டு” 
- 746 
“வைப்பில்லா கடக்கவிட்டுச்‌ சொல்லி விட்டேன்‌” - 758 


“கருத்திறந்து சொல்லிவிட்டேன்‌ கருத்துணர்ந்து பாரே” 
- 875 
“திறந்து சொன்னேம்‌” - 876 


“முறையோடே படிவிட்டேன்‌ முறையைக்‌ கேளே” 
- 1031 


“சதுவாகும்‌ வேதத்தைக்‌ கண்டு சொன்னேன்‌” - 1085 


“ஆயமுள்ள மருந்தெல்லாம்‌ அடக்கம்‌ விட்டுச்‌ சொன்னேன்‌ 
- 1316 
“தெரியாக வகையெல்லாம்‌ சொல்லிவிட்டோம்‌? - 1320 


“பண்டோர்‌ செய்த முறைப்படியே பகரக்‌ கேளு: - 1382 
“நாரமப்பா ௮டக்கமெல்லாம்‌ சொல்லி விட்டேரம்‌” - 1395 


“அரப்பா அறிந்தமட்டுஞ்‌ சொல்லி விட்டேோம்‌' - 144] 


எ இவ்வாறு நூல சிரியர்‌ கூறுவன குறுிப்பிடத்தக்கன. 


நூல்‌ ஆய்வு 93 


இத்நூலில்‌ கூறும்‌ கருத்துகள்‌ வழிவழியே போற்றிப்‌ 
பாதுக்காக்கப்‌ பெற்ற முறைகள்‌ என்றும்‌, இவற்றை உரிய 
வகையில்‌ பயன்படுத்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ நூலா 
சியர்‌ சுட்டுவர்‌. சான்றாக, 


சம்பிரதாய மார்க்கமடா சார்ந்து செய்வாய்‌ - 217 
புகழ்ந்துசெய்யும்‌ வாகடந்தான்‌ பொய்யோ யில்லை வ்‌ 
நல்ல பிரயோகமடா நாட்டிப்‌ பாரே - 377 
இராத வினைதீரும்‌ இது பரம்பரையே - 810 
பாரப்பா இந்தநூல்‌ பார்க்கப்‌ பார்க்கப்‌ 

பண்டிதத்தின்‌ திறமெல்லரம்‌ பரிவாய்த்‌ தோன்றும்‌ 


- 1441 
என வரும்‌ பாடலடிசள்‌ இதனை விளக்கும்‌. 


பொதுவா, மனிதர்கள்‌ அனைவருக்கும்‌ இந்நூல்‌ பயன்‌ 
படி வேண்டுமென்றாலும்‌, இதை எல்லோருக்கும்‌ எளிதில்‌ 
எடுத்துக்கூறுவது பொருந்தாது என்பதே இந்நூலாசிரியர்‌ 
கருத்தாக உள்ளது. தீயவர்‌ கையில்‌ இந்நூல்‌ கிடை.க்கக்கூடாது 
என்பதே இவர்‌ கருத்தாகும்‌. 


தாரணியில்‌ வாய்இறந்து சாற்ற வேண்டாம்‌ - 127 
ஆருக்குஞ்‌ சொல்லாதே ஆத்தாள்‌ சொன்னான்‌ - 457 
காட்டாதே யாருக்கு மிந்த நூலை - 479 


மற்றொருத்தற்‌ கிந்நூரலை வழங்கிடாரஈதே - 601 
சரதனை அறியாரைச்‌ சேர்ந்தி டாதே 
சடவர்க்கம்‌ அறிந்துகொண்டு தீட்சை சொல்லு 
பேரதனை அறிந்திருந்தால்‌ வாகடத்தைக்‌ காட்டு 
பிதற்றினால்‌ வாய்மேலே போடு போடே - 601 


காட்டாதே யிந்நூலைக்‌ கள்ளர்‌ கண்ணில்‌ 
அஞ்சியே நடப்பவர்போல்‌ கிரகிக்க மட்டும்‌ 
அடிதொழுவார்‌ நூல்கிட்டில்‌ அகந்தை செய்வார்‌ 
மிஞ்சியே எழுநரகி லுடையோ ரப்பா 
வெறும்வீணர்‌ அவர்க்தகொன்றும்‌ விள்ள வேண்டாம்‌” - 


94 


அகத்தியர்‌ வைத்திய காவியழ்‌-1 809 


இக்கருவை வெளிவிடாதே - 670 
ஆரப்பா அதன்பெருமை அறிந்தமட்டுஞ்‌ சொன்னோம்‌ 
ஆருக்குஞ்‌ சொல்லாதே ஆச்சரியம்‌ தன்னை 
நேரப்பா உள்ளவர்க்குச்‌ சொன்னாலும்‌ நன்று 
நினைவுகெட்ட மாந்தரிடம்‌ சொல்ல வேண்டாம்‌ - 
703 
சாத்திரத்தை ஒருவருக்கும்‌ காட்ட வேண்டஈம்‌ - 740 
உண்மையாய்ப்‌ பாசத்தோர்க்கு உரைக்க நன்று 
உத்தமியாள்‌ தசஇீட்சைக்‌ குள்ளே சொக்க 
வண்மையாய்க்‌ கபடற்ற பேர்க்கு மைந்தா 
வகைவிசித்துக்‌ காட்டினால்‌ மகிமை யுண்டு - 740 
கக்காதே ஒருவருக்கும்‌ நால்காட்‌ டாதே - 801 
கருவிதனை ஒருவருக்கும்‌ காட்டாதே யப்பா - 875 
துரோகிகட்குச்‌ சூத்திரத்தைச்‌ சொல்லொண்ணாதே - 949 
நேயமுள்ள போர்க்காகும்‌ நினைவுகெட்ட 
மாந்தருக்குச்‌ செய்ய வேண்டாம்‌ - 1317 
மெய்யுள்ளோர்க்‌ குரைப்பதுவே விசேட மாகும்‌ 
ஆமப்பா மற்றோரை அடுத்து டாதே - 1395 
நேரப்பா உள்ளவர்க்குச்‌ சொல்லு சொல்லு 
நெறிகுறிக ஸில்லார்க்கு நீபூட்‌ டாதே - 144] 
நாட்டாகே களரென்ற பிள்ளைக்‌ கெல்லாம்‌ - 1482 


பொறுதியுறும்‌ நல்லவர்க்‌ இந்த நூல்தான்‌ - 22] 


என இவ்வாறு நல்லவர்களுக்கே இந்நூல்‌ பயன்பட வேண்டு 
மென ஆரியர்‌ வலியுறுத்துவர்‌. மேலும்‌, 


பாக்கியங்கள்‌ செய்தவர்க்கே இந்த நூல்தான்‌ 
பண்பாகப்‌ பலிக்குமடா பற்றிப்‌ பாரே - 314 
மற்றமற்ற வாகடங்கள்‌ இதுக்கொவ்‌ வாதே - 41] 
பண்டிதற்கு இந்‌ தால்‌ பழைய தங்கம்‌ - 580 
பாண்மையாய்‌ இந்நூலைப்‌ பார்க்கப்‌ பார்க்கப்‌ 


பண்டித சிரோமணியாம்‌ பாரு பாரே - 740 


நூல்‌ ஆய்வு ப 9 
பாக்கியமே செய்தவர்க்‌ இந்த நூல்தான்‌ 
பாவியென்றா லாக.£து பத்தி வேணும்‌ - 927 
ஆரப்பா இதன்பெருமை சொல்ல வல்லார்‌ - 93) 
பாங்கியதோர்‌ சூத்திரத்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்ஃப்‌ 
பண்டிதத்திற்‌ சிரோமணியாம்‌ பாரு பாரே - 1069 
சாத்திர மெலாம்‌ படி.த்தே னருமை யென்றே - 1482 


என இவ்வாறு இந்நாலின்‌ பெருமையை விளக்கும்‌ ஆசிரியர்‌ 
நன்னெறிகளைச்‌ சார்ந்தோருக்கு இதை உரைக்குமாறு கூறுவர்‌. 
குடுத்திடாத படிசொன்னோம்‌ சஞ்சீவி மருந்து 
சாற்றினஇவ்‌ வுற்பனங்கள்‌ சார்ந்தவர்க்கு முறையே 
-853 
"என அமையும்‌ பாடலடிகள்‌ இதனை விளக்கும்‌. மேலும்‌, 
திரிந்திட்டேன்‌ ௮ண்டரண்ட பதங்கள்‌ தோறும்‌ 
செப்பினதோர்‌ சாத்திரங்கள்‌ கோடான கோடி 
இரிந்திட்ட ரிசிகள்முதல்‌ சித்தர்‌ தேவர்‌ 
திருட்டித்த நூல்களெல்லாந்‌ திடமாய்ப்‌ பார்த்து 
இரிந்திட்ட சாத்திரமும்‌ சூத்திரமும்‌ நிகண்டும்‌ 
. திறந்துமுதல்‌ பல்தொகையும்‌ தெரிந்து பார்த்தேன்‌ 
இரிந்திட்ட பண்டிதங்கள்‌ இதற்கொவ்‌ வாது 
சீவனுக்குச்‌ சஞ்சீவி இந்நூல்‌ பாரே - 687 
என அமையும்‌ இப்பாடலின்‌ மூலம்‌ இந்நூலின்‌ சிறப்பை 
நன்கறியலாம்‌. 
பொதுநிலையில்‌, இந்நாலீல்‌ மருத்துவம்‌ தொடர்பான பல 
செய்திகள்‌ இரட்டியளிக்கப்‌ பெற்றுள்ளதைக்‌ காணலாம்‌. மகளிர்‌ 
மருத்துவம்‌, குழந்தை மருத்துவம்‌, கண்‌ மருத்துவம்‌, செவி 
தோய்‌ மருத்துவம்‌ என வரும்‌ தனித்தனி மருத்துவ முறை 
களோடு பொதுவான நோய்களுக்கான மருத்துவ முறைகளையும்‌ 
இதில்‌ தெளிவாகக்‌ கூறக்‌ காணலாம்‌. இவ்வகையில்‌, இந்தூல்‌ 
கூறும்‌ நோய்களுக்கான பட்டியலையும்‌, மருந்துப்‌ பொருள்‌ 


களின்‌ பட்டியலையும்‌ நோக்கப்‌ பல உண்மைகள்‌ புலனா 


இன்றன. 


96 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இன்று, தாவரவியல்‌ (௦1௧3), வேதியியல்‌ (மே (ர) , 
மருந்தியல்‌ (2 கம&௦௦1௦29), மருத்துவயியல்‌ (1820410106) எனப்‌ 
பல்வேறு துறைகளைச்‌ சார்ந்த வல்லுநர்கள்‌ சேர்ந்து மூலிகை 
களைத்‌ தாவரவியல்‌ மூலம்‌ கண்டறிந்து (1980(8171௦௧41 ர1ம2ஈ11171- 
௦81101) வேதியல்‌ முறைப்படி அம்மூலிகைகளின்‌ செயண்மைப்‌ 
பொருட்களைப்‌ (8௦196 மார்ஈ௦10188) பகுத்தறிந்து, அவற்றின்‌ 
மருத்துவப்‌ பண்புகளை ஆய்வுகள்‌ மூலம்‌ நிறுவி வருகின்றனர்‌. 
ஆயின்‌, மேனாட்டு நவீன அறிவியல்‌ முறைகள்‌ இங்கு வருவ 
குற்குப்‌ பல நூற்றாண்டுகட்கு முன்பே இத்தகைய அறிவையும்‌ 
ஆய்வையும்‌ தமிழர்கள்‌ மேற்கொண்டு சிறப்புற்றிருந்ததை 
இந்நூல்‌ தெளிவாக விளக்குகிறது. 


மேலும்‌ இந்நூலுள்‌ கூறப்பெறும்‌ கெளரிசிந்தாமணி, சந்தில்‌ 
சூரணம்‌, ஆடாதோடை. நெய்‌ போன்ற பல மருந்துகள்‌ இன்றும்‌ 
சிறப்பான முறையில்‌ மக்களால்‌ பயன்படுத்தப்‌ பட்டு வருகின்‌ 
றன. இந்நூலின்‌ பழைய பிரதிகளை அடிப்படையாக க்‌ 
கொண்டும்‌ அனுபவ முறையிலும்‌ இம்‌ மருந்துகளைச்‌ சத்த 
மருத்துவ வல்லுநர்களும்‌, மருந்துசெய்‌ நிறுவனங்களும்‌ தயா 
ரீத்து அளித்து வருகின்றன. அத்துடன்‌. “கெளரி சிந்தாமணி 
சிந்தாரம்‌” போன்ற இம்மருந்துகள்‌ சிறப்பான முறையில்‌ செயல்‌ 
படுவதை அண்மைக்கால வேடயல்‌ ஆய்வுகள்‌ மூலம்‌ ஆய்வாளர்‌ 
களும்‌ நிறுவி வருகின்றனர்‌.” 


இவ்வகையில்‌ இந்நூலிலுள்ள மருத்துவ முறைகள்‌ பல 
மருத்துவ ஆய்வாளர்களுக்கும்‌ பொது மக்களுக்கும்‌ மிகுந்து 
பயனளிக்கும்‌ என்பது உறுதியாகும்‌. 





1. டாக்டர்‌ லலிதா காமேசுவரன்‌, சித்த மருத்துவ ஆராய்ச்சி 
யில்‌ புதிய ஆய்வு முறைகள்‌, தமிழ்க்கலை, பக்‌. 6-9. 

2. 7, 7௦860 785, £ர1்ப௦10166 01 1) மத காம்‌ ட 10 31ம்‌ 
4604010௦ - க மேவி 11147௦0ம௦௦14௦0) 1]ளம்கத6 ௦4 146 
20ம்‌ 51ம்‌ ௦ம்‌1010௦) ஐ.86, 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ - 1500 
மூலம்‌ 


)பர௫ள்‌ அட்டவணை 


(எண்‌: பாடல்‌ எண்‌) 


காப்பு 

நூல்‌ 

நாடியின்‌ தோற்றமும்‌ தொகையும்‌ 
நாடி. தெரியுமிடங்கள்‌ 
நாடிகளின்‌ வன்மை 
வாதகுணம்‌ 

பித்த குணம்‌ 

இடு நடை 

நாடி நிறம்‌ 

பஞ்ச பூத வதை 
தோடங்கள்‌ பிறக்கும்‌ வகை 
தோடக்குறி 

மரணக்குறி 

கோோடவகை 

தோட நீக்கம்‌ அறிய 
பிழைக்குங்‌ குறி 

மற்கும்‌ பிறக்கும்‌ வகை 
மேகம்‌ பிறக்கும்‌ வகை 
வாயு நோய்‌ 

உருத்திர நோய்‌ 

௪௧ சன்னி 

மூல தோய்‌ 

கழிச்சல்‌ வகை 

மேகத்தின்‌ குணம்‌ 

குன்மம்‌ பிறக்கும்‌ வகை 
சூலை பிறக்கும்‌ வகை 
கர்ப்ப றோய்‌ பிறக்கும்‌ வகை 


கர்ப்ப சன்னி 


அ-7 


9$ 


அகத்தியா வைத்திய காலியம்‌-1500 


கண்ணோய்‌ பிறக்கும்‌ வகை 
குட்டம்‌ பிறக்கும்‌ வகை 
காடி தேமலை 

இரசம்‌ சுத்தி 

கந்தகம்‌ சுத்தி, மனோசிலை சுத்தி 
தாளகம்‌ சுத்தி 
சாதிலிங்கம்‌ சுத்தி 

நாகம்‌ சுத்தி 
வெள்ளைப்பாடாணம்‌, எலிப்பாடாணம்‌ சுத்தி 
நாவி சுத்தி 

அயப்பொடி சுத்தி 
அப்பிரகம்‌ சுத்தி 

தாமிரம்‌ சுத்தி 

கத்தம்‌ சுத்தி 

நிமிளை சுத்தி 

துத்தம்‌ சுத்தி 

குக்கில்‌ சுத்தி 

தொட்டி சுத்தி 

கர்ப்பூர சிலாசத்து சுத்தி 
நோர்வாளம்‌ சுத்தி 
உலோக மாரணம்‌ 
காந்தச்‌ சிந்தூரம்‌ 
உலோகச்‌ சிந்தூரம்‌ 
அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 
மண்டூரச்‌ அந்தூரம்‌ 
உருக்குச்‌ இந்தூரம்‌ 
அமிர்த சஞ்சீவிக்‌ குளிகை 
சூசிகா பரணம்‌ 

இரச பூபதி 

பஞ்ச பத்திர இரசம்‌ 
காலாக்கினி ருத்திரன்‌ 
சன்னி வாதாங்குசம்‌ 
வடவாநல ரசம்‌ 


சொர்ண காந்த வைரவன்‌ 


62 
86 
89 
96 
100 
101 
102 
103 
105 
106 
106 
109 
110 
111 
112 
113 
114 
115 
116 
117 
116 
120 
12 
128 
132 
136 
140 
143 
1 46 
150 
151 
126 
158 
162 


மூலம்‌ 


இராச மிருகாங்குசம்‌ 
தாளக சுரசம்‌ 

மகா போகரசம்‌ 
திருவாடரசம்‌ 

சோம ரசம்‌ 
இராசகேசுரம்‌ 
லித்தியாதர ரசம்‌ 
குன்ம குடோரி 
சுரமாலிகை 
சம்பிரதாயச்‌ சூரணம்‌ 
சகல குன்மக்‌ குளிை 
சுகந்த ரசம்‌ 
பஞ்சமூலக்‌ கசாயம்‌, தசமூலக்‌ கசாயம்‌ 
இருவிக்கிரம ரசம்‌ 
விட்டுணு பராக்கிரம ரசம்‌ 
ஆனந்த வைரவம்‌ 
மேகாதிக்‌ குளிகை 
மேகாகதிக்‌ கசாயம்‌ 
கண்டங்காரி நெய்‌ 
இப்பிலி நெய்‌ 

ஏலாதி நெய்‌ 
கண்டங்காரி நெய்‌ 
கசாயம்‌ 

முயல்‌ நெய்‌ 

கதலி கந்த நெய்‌ 
நிலப்பனை நெய்‌ 
அசுவ ஃஆந்தாதி நெய்‌ 
அட்ட சந்த நெய்‌ 
இளநீர்‌ நெய்‌ 
பூசணிக்காய்‌ நெய்‌ 
வெள்ளுள்ளி நெய்‌ 
வல்லாரை நெய்‌ 
புளியாரை நெய்‌ 


பலாசு நெய்‌ 


165 
168 
169 
171 
[73 
175 
177 
180 
184 
166 
188 
2 
194 
195 
198 
201 
204 
208 
213 
215 
217 
222 
227 
229 
20 
238 
244 
249 
254 
258 
261 
264 
23617 
268 


99 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தயிரும்‌. 269 
சுக்கு நெய்‌ 272 
பொன்‌ முசுட்டை நெய்‌ 274 
பஞ்ச கவ்விய நெய்‌ 270 
பஞ்ச கோலச்‌ குக்கில்‌ நெய்‌ 280 
கனிக்குக்கில்‌ நெய்‌ 26 
பேய்ப்புடல்‌ நெய்‌ 290 
துசமூல நெய்‌ 295 
நாயுருவி நெய்‌ 296 
குடிநீர்‌ 301 
களிம்பு 302 
க்சாயம்‌ 303 
துருவாது நெய்‌ 305 
வைத்திய முறை 306 
சீந்தில்‌ நெய்‌ 310 
இரக்க வெள்ளுடைப்புக்கு நெய்‌ 313 
சடைச்சி நெய்‌ 315 
அமிர்த சஞ்சீவி நெய்‌ 319 
புண்ணுக்குக்‌ களிம்பு 322 
திரிபலா நெய்‌ 326 
தூதுவளை நெய்‌ 328 
கலியாண கிருதம்‌ 330 
கலியாண மயனம்‌ 335 
முந்திரிகை நெய்‌ 339 
திரிகோல விவரம்‌ 241 
திப்பிலி நெய்‌ 342 
சதேவி செங்கமுநீர்‌ நெய்‌ 344 
செங்கமுநீர்‌ நெய்‌ 345 
ஆடாதோடை நெய்‌ 347 
முலைப்பால்‌ நெய்‌ 350 
ஆடாதோடை. நெய்‌ 352 
வெள்வேல நெெய்‌ 35 
சந்தனாதித்‌ தைலம்‌ 320 


அரக்குச்‌ சந்தனாஇத்‌ தைலம்‌ 357 


மூலம்‌ 
மதுக்காரிந்‌ தைலம்‌ 359 
மோரெண்ணேய்‌ 361 
சீதேவித்‌ தைலம்‌ 364, 366 
மோரெண்ணெய்‌ 368 
அரக்குமோரெண்ணெய்‌ 372 
கடல்நுரைத்‌ தைலம்‌ 376 
வெருகெண்ணெய்‌ 3/8 
கோலரக்குக்‌ கசாயம்‌ 379 
வெருகெண்ணெய்‌ 384 
கும்மட்டிக்காய்க்‌ குழம்பு 387 
கும்மட்டிக்காய்ச்‌ சூரணம்‌ 390 
குன்மத்திற்கு மூலிளை 395 
பூத வைரவம்‌ 397 
உருத்திர வைரவம்‌ 399 
நசியம்‌ 401 
அனல்‌ சூரணம்‌ 404 
உருத்திர விடக்கலிக்கம்‌ 406 
அமிர்தகாரன்‌ அஞ்சனம்‌ 408 
கந்தகத்‌ தைலம்‌ 412 
சூத சூரணம்‌ 414, 418 
வாய்ச்‌ சூலைக்குக்‌ குடிநீர்‌ 421 
நாள்பட்ட புண்ணுக்குப்‌ புகை 422 
நேத்திர நோய்க்கு 423 
சுடர்கால அஞ்சனம்‌ 424 
வெள்ளெழுத்திற்கு 427 
பிறவடை 429 
மாலைக்‌ கண்ணுக்கு 430 
வெறி மயக்கம்‌ போக 432 
எலி கிக்கு 433 
சரணை கெடும்‌ விடங்களுக்கு 434 
துவாலை மருந்து 43 7 
வெறி தீர 438 
அறிவு கெட்ட மயக்கத்திற்குச்‌ சோறு சமைக்க 439 
பிறடந்‌ இர 441 


101 


102 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


சாராய வெறிக்கு 442 
பெருவயிறு கரைய 443 
நீராமை. கவு௫க்கு 446 
வராக வித்தை 449 
படுவன்‌, பருவுக்கு 452 
படர்தாமரைக்கு 453 
மலட்டு வலிக்கு 455 
பவுத்திரத்துக்கு 456 
பாரிச வாயுவுக்கு 458 
காகம்‌ போக்க 459 
கரப்பன்‌ சிலந்திக்கு 460 
சடைக்கிரந்திக்குக்‌ குக்கில்‌ நெய்‌ 463 
இருமலுக்குப்‌ புகை 464, 466 
காலாந்த வைரவன்‌ 469 
சன்னிக்கு நசியம்‌ 472 
சன்னிக்கு எண்ணெய்‌ 473 
பிரளய காலாந்த வைரவன்‌ 47/5 
பண்டித குடோரி லாடங்குி 478 
சுரக்குளிகை 479 
அர்த்தநாரீச்சுரம்‌ 481 
பெருவாயனெண்ணெய்‌ 465 
வங்க பற்பம்‌ 469 
சூலைக்குக்‌ குடோரி 495 
இரகுராம பாணம்‌ 497 
இரச கர்ப்பூரம்‌ 499 
இரச பற்பம்‌ 504 
கிராணிக்‌ கனுபாலம்‌ 307 
ஈட்டுவகை இர 508 
பண்டிதர்‌ நிறை 510 
அரிதார பற்பம்‌ 518 
அமிர்த சிந்தூரம்‌ 524 
சூத வெள்ளை 528 
பட்டை ரசாயனம்‌ 531 


உகயாக்கனிச்‌ சிந்தூரம்‌ 537 


மூலம்‌ 103 


உலோக பற்பம்‌ 540 
பிரிவு 544 
கோடா கோடிக்‌ குளிகை 545 
வாயுவுக்குக்‌ தைலம்‌ 222 
ஆனந்த வைரவன்‌ சிந்தூரக்‌ குளிகை 554 
இரசாயன வைரவன்‌ 259 
சிலேற்பனக்‌ குளிகை 262 
சுவாச குடோரி 564 
சுத்தி மருந்து 565 
கார்ப்பூராதி காயத்திரி மாத்திரை 566 
வனதிகேசாங்குசம்‌ 368 
மகோதர வுண்டை. 574 
சலதாரை யுண்டை 276 
சுராங்குசக்‌ குளிகை 380 
துத்த உண்டை 563 
பராடாண உண்டை. 265 
பறங்கி, சூலைக்குக்‌ குளிகை 588 
சூலைக்குச்‌ சம்பிரதாயக்‌ குளிகை 269 
மண்டைச்‌ சூலைக்கு 22 
சன்னிக்குக்‌ கசாயம்‌ 594 
இருமலுக்குக்‌ கசாயம்‌ 595 
இிரிச்சனங்களுக்கு 399 
குசையடைப்புக்கு 600 
இரச சூலைக்கு 603 
சுராங்குசம்‌ 604 
திரிச்சனங்களுக்கு 605 
இருமல்‌ அடைப்புக்கு 608 
நீரடைப்புக்கு 610 
நீர்ச்‌ சுரப்புக்கு 611 
கல்லடைப்புக்கு 613 
வல்லாரைச்‌ சூரணம்‌ 616 
மகா மேகக்‌ குடோரி 618 
நீரிழிவுக்கு 623 
நீரிறங்க 627 


மேகாதிச்‌ சூரணம்‌ 628 


104 அகத்தியர்‌ வைத்திய காவியழ்‌-1300 


வங்க பற்பம்‌ 620 
அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 633 
உலோகச்‌ சிந்தூரம்‌ 648 
கிராணிக்குக்‌ கசாயம்‌ 651 
மதுராதித்‌ தைலம்‌ 653 
நாக பூபதி 638 
கந்தகத்‌ தைலம்‌ 664 
சூகு சிந்தூரம்‌ 671 
செயகுலாந்தகள்‌ 679 
புத்தி சாதகம்‌ 684 
பிளவைச்கு 688 
சன்னிக்கு அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ 690 
சிறு சந்துனாதி 694 
சுகபேஇச்‌ சிந்தாரக்‌ குழம்பு 704 
பேதிக்கு வாயு பத்திரன்‌ 707 
சுகபேதி கசாயம்‌ 709 
வச்ர கபாடம்‌ 711 
கபாட லேகியம்‌ 716 
கபாட சூரணம்‌ 721 
க்பாட நெய்‌ 726 
அருளாகதிக்‌ கசாயம்‌ தம்‌ 
புண்களுக்குக்‌ குழம்பு 736 
சவ்வீரக்‌ குழம்பு 736 
கவுசி இந்தாமணி 741 
ஏலாதுித்‌ தைலம்‌ 753 
அட்ட சூரணம்‌ 760 
ஏலாஇச்‌ சூரணம்‌ 763 
அசுவகந்திச்‌ சூரணம்‌ 767 
குக்குடச்‌ சூரணம்‌ 770 
பறங்கிப்‌ பட்டைச்‌ சூரணம்‌ 775 
பறங்கிப்‌ பட்டைப்‌ பதங்கம்‌ 779 
கந்தக வைப்பு 785 
ஏரண்ட. யெண்ணெய்‌ 796 


பிரளஸி பல கணைகளுக்கு எண்ணெய்‌ 802 


மூலம்‌ 105 


கண்டாத்திரி லேகியம்‌ 803 
கந்ததாளி நெய் 81 | 
சூசிகா சூரணம்‌ 814 
சுரராஈாம பாணம்‌ 6109 
குக்கிலாதி வடகம்‌ 822 
அரையாப்புக்கு 829 
பித்த காமாலைக்குச்‌ சூரணம்‌ 830 
காாளிசபத்திரி வடகம்‌ 833 
தாளிசபத்திரிச்‌ சூரணம்‌ 838 
செளபாக்கிய சுண்டி, 843 
சண்ட மாருகுக்‌ கருக்கு 849 
மணல்‌ குடிநீர்‌ 821 
அட்டகுன்ம லேகியம்‌ 854 
நாரத்தங்காய்‌ லே௫௰யம்‌ 6256 
அயனாதி வடகம்‌ 862 
குன்மத்துக்குக்‌ குளிகை 870 
இரத்த பித்த குன்மத்துக்கு 873 
பித்த சிலேட்டும ஞுன்மத்துக்கு 874 
பீனிசங்களுக்கு 876 
பத்தியம்‌ 864 
கதுருண சுர கசாயம்‌ 887 
தாமிரச்‌ சிந்தூரம்‌ 886 
குங்க பற்ப சிந்தூரம்‌ 893 
சூது கர்ப்பூரம்‌ 896 
மண்டூரச்‌ சிந்தூரம்‌ 902 
காரீயச்‌ சிந்தூரம்‌ 909 
அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 912 
இரசச்‌ சிந்தூரம்‌ 917 
இரச பற்ப சிந்தூரம்‌ 921 
செயரசப்‌ பிரளையம்‌ 928 
சண்டமாருதச்‌ சிந்தூரம்‌ 941 
சிந்தூரத்திற்கு அனுபானம்‌ 949 
சர்வகுணச்‌ சிந்தூரம்‌ 960 


சீவநாராயணச்‌ சிந் காரம்‌ 970 


106. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


வங்கச்‌ சிந்தூரம்‌ 961, 989 


வாதரச வங்கச்‌ சிந்தூரம்‌ 

காரீயச்‌ சிந்தூரம்‌ 

நாகச்‌ சிந்தூரம்‌ 

பூரண சந்திரோதயம்‌ 

அக்கினி குமா? 

விசய நாராயண பாணம்‌ 

சடாட்சர குமாரி 

விட்டுணு ராசபூபதி 

ஈசுர பூபதி 

வடவான பூபதி 

கர்ப்பூரம்‌ 

கண்ணோய்கள்‌ தொண்ணூற்‌ நாறுக்கும்‌ 
மாத்திரை 

கனகரத்தினாதி 

வெண்ணெய்‌ 1056, 

காசக்மூடோரி 

கூளிகை 

மூலிசைப்‌ பிரயோகம்‌ 

பிறவடை. 

நயம்‌ 

கார்ப்பக்கோள்‌ 

சுரம்‌ வரும்‌ நாள்‌ 

வாரபலன்‌ 

திரிநாடித்‌ தொந்தம்‌ 

நோய்கள்‌ வரக்‌ காரணங்கள்‌ * 

புத்தி ஞானம்‌ 

ஞானோபதேசம்‌ 

பூரிகாத்‌ தைலம்‌ 

அசுவகர்தித்‌ தைலம்‌ 

குடிநீர்‌ 

எரண்டச்‌ சலவை யெண்ணெய்‌ 

சுரக்கசாரயம்‌ 


பலகரக்கசாயம்‌ 


992 

995 
1004 
1011 
1016 
1023 
1028 
1032 
1036 
1040 
1044 


1047 

1046 

1059 

1061 

10௦2 
1064 
10625 
1067 
1070 
1086 
1094 
1099 
1101 

1106 
110 
1113 
1126 
1127 
1141 

1146 
1150 


மூலம்‌ 107 


வாத சிலேட்டும சுரத்துக்கு 1152 
முத்தோடச்‌ சரத்துக்கு 1154 
வாத சுரத்துக்கு 1135 
மாறல்‌ சுரத்துக்கு 1156 
வாதுசுரக்‌ கசாயம்‌ 1125 
விடபாக சுரத்திற்கு 1163 
ஏலாதி மாத்திரை 1166 
விடசரத்துக்கு 11825 
சிலேட்டும சுரத்திற்கு 1193 
களிம்பு 1194 
சவ்வீரவைப்பு 1206 
பகு்தியம்‌ 1210 
இரந்திக்குச்‌ சீனப்புகை 1211 
இலிங்கப்புகை 1215 
இரசப்.கை ] 221 
சூலைக்‌ கட்டுக்குப்‌ புகை 1227 
அரிதாரப்புகை 1231 
துவாலை போட 1227 
சேங்கொட்டை எண்ணெய்‌ 1243 
சலக்கழிச்ச லுக்கு 1244 
சிலேட்டுமத்‌ தைலம்‌ 1251 
மூர்ச்சைக்குத்‌ தைலம்‌ 1255 
விடமுட்டித்‌ தைலம்‌ 1260 
குளிர்தோட சுரத்திற்கு 1267 
தகேற்றாங்கொட்டை நெய்‌ 1270 
காந்தல்‌ எரிவுக்குக்‌ கயம்‌ 1278 
வச்சிரவல்லிச்‌ சூரணம்‌ 12825 
மதன காமேசுர சூரணம்‌ 1291 
அதிவிடயச்‌ சூரணம்‌ 1304 
சவதைச்‌ சூரணம்‌ 1314 
மகாவில்வாதி லேகியம்‌ 1321 
வில்வாதி லேகியம்‌ | 329 
குண்டலாதி லேகியம்‌ 1334 


சுவாச குடோரிச்‌ சூரணம்‌ 1343 


108 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


வெட்டைச்‌ சூட்டுக்குக்‌ குமரித்தைலம்‌ 
அரக்செண்ணெய்‌ 

மந்தார காசத்‌ தைலம்‌ 
வாதராட்சதக்‌ கூளிசை 
அசுவாதிச்‌ சூரணம்‌ 
குட்டத்திற்கு 

மந்தார காச லேகியம்‌ 
மகாவாத சன்னிக்குத்‌ தைலம்‌ 
விக்கலுக்கு 

இருமலுக்குச்‌ சண்டமாருதலேகயம்‌ 
மந்தாரகாசக்‌ குழம்பு 
பஞ்சதாரைக்‌ குழம்பு 

வாந்தி இருமலுக்கு 

மாறல்‌ சுரத்திற்கு 
இப்பிலாதிச்‌ சூரணம்‌ 
இப்பிலாதி லேகியம்‌ 
பீனிசத்திற்கு நசியம்‌ 
செவிநோயின்‌ குணம்‌ 

மருந்து வெண்ணெய்‌ 

பித்த சிலேட்டும சுரம்‌ 
காமரசம்‌ 

பாலாடச்‌ சூரணம்‌ 
சொர்ணதார வைரவம்‌ 


கற்ப முறை 


1345 
1352 
1357 
1365 
1372 
1378 
1382 
1385 
1396 
1401 
1406 
1409 
1413 
1417 
1420 
1430 
1439 
1443 
1446 
1450 
1457 
1461 
1 469 
1479 


பொருள்‌ அட்டவணை (ஆகரவரிசை) 


(எண்‌: பாடல்‌ எண்‌) 


அக்கினி குமாரி 1016 
அசுவகழ்தாதி நெய்‌ 244 
அ௮சுவகந்திச்‌ சூரணம்‌ 776 
அசுவகந்தித்‌ தைலம்‌ 1126 
அசுவகந்திச்‌ சூரணம்‌ 1372 
அட்டகுன்ம லேகியம்‌ 654 
அட்டசந்த நெய்‌ 249 
அட்ட சூரணம்‌ 760 
அதிவிடயச்‌ சூரணம்‌ 1304 
அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 128, 633, 912 
அப்பிரகம்‌ சுத்தி 109 
அமிர்தகாரன்‌ அஞ்சணம்‌ 406 
அமிர்த சஞ்சீவிக்‌ குளிகை 140 
அமிர்த சஞ்சீவி நெய்‌ 319 
அமிர்த இந்தூரம்‌ 524 
அயப்பொடி சுத்தி 105 
அயனாதி வடகம்‌ 862 
அர்த்த நாரீச்சுரம்‌ 461 
அரக்குச்‌ சந்தனாடுத்‌ தைலம்‌ 357 
அரக்கு மோரெணணெய்‌ 372 
அரக்மெண்ணெய்‌ 1352 
அரிதாரப்‌ புகை 123॥ 
அரிதார பற்பம்‌ 518 
அருளாதிக்‌ கசாயம்‌ அள 
அரையாப்புக்கு 8209 
அறிவு கெட்ட மயக்கத்திற்குச்‌ சோறு சமைக்க 439 
அனல்‌ சூரணம்‌ 404 
ஆடாதோடை நெய்‌ 347, 352 
ஆனந்து வைரவம்‌ 201 
ஆனதந்கு வைரவன்‌ ிந்தாரக்‌ குளிகை 554 


இரகுராம பாணம்‌ 497 


110 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இரச கற்பூரம்‌ 499 
இரசச்‌ இந்தாரம்‌ 917 
இரச சூலைக்கு 603 
இரசப்‌ பூலை ]221 
இரசபற்ப சிந்தூரம்‌ 921 
இரச பற்பம்‌ 504 
இரச பூபதி 148 
இரசம்‌ சுத்தி 96 
இரசாயன வைரவன்‌ 20 
இரத்தபித்த குன்மத்துக்கு 572 
இரத்த வெள்ளுடைப்புக்கு 313 
இராச மகேகசரம்‌ [72 
இராச மிருகாங்குசம்‌ 165 
இருமல அடைப்புக்கு 608 
இருமலுக்குக்‌ கசாயம்‌ 29௮ 
இருமலுக்குச்‌ சண்டமாருதலேகியம்‌ 1401 
இருமலுக்குப்‌ புகை 464, 466 
இலிங்கப்‌ புகை 1212 
இளநீர்‌ நெய்‌ 254 
ஈசுர பூபதி 1036 
ஈட்டுவகைத்‌ இர 508 
உதயாக்கினிச்‌ சிந்தூரம்‌ அச 
உருக்குச்‌ சிந்தூரம்‌ 136 
உருத்திர நோய்‌ 42 
உருத்திரவிடக்‌ கலிக்கம்‌ 406 
உருத்திர வைரவம்‌ 399 
உலோகச்‌ சிற்தூரம்‌ 125, 648 
உலோகபற்பம்‌ 540 
உலோக மாரணம்‌ 118 
எலி கடிக்கு 433 
எலிப்பாடாணம்‌ சுத்தி 105 
ஏரண்டச்‌ சலவையெண்ணெய்‌ 1141 
ஏரண்டயெண்ணெய்‌ 796 
ஏலாதி தைலம்‌ 793 


ஏல.தி நெய்‌ 217 


மூல்‌பம்‌ 


ஏலாதி மாத்திரை 1166 
கசாயம்‌ அத அடு 
கடல்நுரைத்‌ தைலம்‌ 376 
கண்டங்காரி நெய்‌ 212, 422 
கண்டாத்திரி லேகியம்‌ 805 
கண்ணோய்கள்‌ தொண்ணூற்‌ றாறுக்கும்‌ 

மாத்திரை 1047 
கண்ணோய்‌ பிறக்கும்‌ வகை 82 
கதலிகந்த நெய்‌ ர 
கந்தகத்‌ தைலம்‌ 412, 0664 
கந்தகம்‌ சுத்தி 100 
கந்தக வைப்பு 7625 
கந்ததாளி நெய்‌ 811 
கபாட சூரணம்‌ 721 
கபாட நெய்‌ 726 
கபாட லேகியம்‌ 718 
கர்ப்பக்‌ கோள்‌ 1070 
கர்ப்ப சன்னி 61 
கர்ப்பநோய்‌ பிறக்கும்‌ வகை 1௮ 
கர்ப்பூர சிலாசத்து சுத்தி 116 
கர்ப்பூரம்‌ 1044 
கர்ப்பூராதி காயத்திரீ மாத்திரை 266 
கரப்பன்‌ சிலந்டுக்கு 460 
கருங்கோமிச்‌ சூரணம்‌ 770 
கல்லடைப்புக்கு 613 
ஃலியாண கிருதம்‌ 330 
கலியாண மயனம்‌ 335 
கவுரி சிந்தாமணி 741 
கழிச்சல்‌ வகை 49 
களிம்பு 302, 11/94 
கற்ப முறை 1479 
கனகரத்தினாதி 1048 
காசக்குடோரி 106] 
காந்தச்‌ சிந்தூரம்‌ 120 
ந்தம்‌ சுத்தி 111 
காந்தல்‌ எரிவுக்குக்‌ கசாயம்‌ 1278 


“111 


112 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


காமரசம்‌ 14257 
காரீயச்‌ இந்தூரம்‌ 909, 995 
காலாக்கினீ ௬.த்திரன்‌ 151 
காலாந்த வைரவன்‌ 469 
இரந்திக்குச்‌ சீனப்புகை (211 
இராணிக்கனுபானம்‌ 507 
கிராணிக்குக்‌ கசாயம்‌ 651 
கிரிச்சனங்களுக்கு 299, 605 
குக்கில்‌ சுத்தி 114 
குக்கிலாகி வடகம்‌ 622 
குக்குடச்‌ சூரணம்‌ 770 
கூட்டத்திற்கு 1378 
குட்டம்‌ பிறக்கும்‌ வகை 88 
குடி.நீர்‌ 301, 1137 
குண்டலாதுி லே௫யம்‌ 1334 
கும்மட்டிக்காய்க்‌ குழம்பு 387 
கும்மட்டிக்காய்ச்‌ சூரணம்‌ 390 
குமரித்‌ தைலம்‌ 1345 
குளிர்தோட கரத்திற்கு 1267 
குன்மகுடோரி 180 
குன்மத்திற்கு மூலிகை 395 
குன்மத்துக்குக்‌ குளிகை 870 
குன்மம்‌ பிறக்கும்‌ வகை 63 
கோடா கோடிக்குளிகை 545 
கோலரக்குக்‌ கசாயம்‌ 379 
சகல குன்மக்‌ குளிகை 188 
சடாட்சர குமாறி 1025 
சடைக்கிரந்திக்குக்‌ குக்கில்நெய்‌ 463 
சடைச்9 நெய்‌ 30 
சண்டமாருதக்‌ கருக்கு 849 
சண்டமாருதச்‌ சிந்தூரம்‌ 941 
சந்தனாதித்‌ தைலம்‌ 3௨0 
சம்பிரதாயச்‌ சூரணம்‌ 166 
சர்வ சூணச்‌ சிந்தூரம்‌ 960 


சர்வ குண ரசம்‌ 960 


மலம்‌ 113 


சரக்குச்‌ சுத்திமுறை 96 
சலக்கழிச்ச லுக்கு 1244 
சலதாரையுண்டை 378 
சவ்வீரக்குழம்பு 738 
சவ்வீரவைப்பு 1206 
சன்னிக்கு அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ 690 
சன்னிக்கு எண்ணெய்‌ 473 
சன்னிக்குக்‌ சசாயம்‌ 294 
சன்னிக்கு நயம்‌ 472 
சன்னி வாதாங்குசம்‌ 156 
சாதிலிங்கம்‌ சுத்தி 102 
சாராய வெறிக்கு 442 
சிந்தூரத்திற்கு ௮அனுபானம்‌ 94$ 
சிறுசந்தனாதி 693 
சிலேட்டும குணம்‌ 12 
சிலேட்டும சுரத்திற்கு 1193 
சிலேட்டுமத்‌ தைலம்‌ 1251 
சிலேற்பனக்‌ குளிகை 562 
சிவதைச்‌ சூரணம்‌ 1314 
சீதேவி செங்கழுநீர்‌ நெய்‌ 348 
சிதேவித்‌ தைலம்‌ 364, 366 
சத்தில்‌ நெய்‌ 310 
சீவநாராயணச்‌ இந்தூரம்‌ 970 
சுக்கு நெய்‌ 272 
சுக சன்னி 43 
சுகந்த ரசம்‌ 192 
சுகபேதி கசாயம்‌ 709 
சுகபேதிச்‌ சிந்தூரக்‌ குழம்பு 704 
சுடர்கால அஞ்சனம்‌ 424 
சுத்தி மருந்து 565 
சுரக்கசாயம்‌ 1146 
சுரக்குளிகை 479 
சுரணைகெடும்‌' விடங்களுக்கு 434 
சுரம்‌ வரும்‌ நாள்‌ 1086 
சுர மாலிகை 184 


0 


114 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சுரராம பாணம்‌ 
சுராங்குசக்‌ குளிகை 
சுராங்குசம்‌ 

சுவாச குடோரி 

சுவாச குடேோரிச்‌ சூரணம்‌ 
சூசிகா சூரணம்‌ 

சூசிகா பரணம்‌ 

சூகு கர்ப்பூரம்‌ 

சூது சிந்தூரம்‌ 

சூது சூரணம்‌ 

சூது வெள்ளை 
சூலைக்கட்டுக்குப்‌ புகை 
சூலைக்குக்‌ குடோரி 
சூலைக்குச்‌ சம்பிரதாயக்‌ குளிகை 
சூலை பிறக்கும்‌ வகை 
செங்கமுதீர்‌ நெய்‌ 
செயகுலாந்தகன்‌ 
செயரசப்பிரளையம்‌ 
செவிநதோயின்‌ குணம்‌ 
சேங்கொட்பை எண்ணெய்‌ 
சொர்ணகாந்த வைரவன்‌ 
சொர்ணதார வைரவம்‌ 
சோமரசம்‌ 
செளபாக்கிய சுண்டி 
ஞானோபதேசம்‌ 
தங்கபற்ப சிந்தூரம்‌ 
குசமூலக்‌ கசாயம்‌ 
தசமூல நெய்‌ 
தசையடைப்புக்கு 
குயிர்நெய்‌ 

குருணசுர கசாயம்‌ 
தனிக்குக்கில்‌ நெய்‌ 

காகம்‌ போக்க 

குரமிரச்‌ சிந்தூரம்‌ 
தாமிரம்‌ சுத்தி 


819 
580 
604 
564 
1 343 
81 4 

1 43 
896 
671 
414, 418 
528. 
1227 
495 
589 
68 
345 
679 
928 
1 443 
1243 
162 
1 469 
173 
843 
1108 
893 
194 
295 
600 
269 
887 
286 
459 
888 
110 


மூலம்‌ 


தாளக சுரசம்‌ 168 
தாளகம்‌ சுத்தி 1 01 
தாளிசபத்திரிச்‌ சூரணம்‌ 838 
தாளிசபத்திரி வடகம்‌ 833 
இப்பிலாதிச்‌ சூரணம்‌ 1420 
இப்பிலாதிலேகியம்‌ 1430 
திப்பிலி நெய்‌ 215, 342 
திரிகோல விவரம்‌ 34। 
திரிநாடிக்‌ தொந்தம்‌ 1099 
தரிபலாநெய்‌ 326 
திருவாட ரசம்‌' 171 
இருவிக்கிரம ரசம்‌ 195 
துத்த உண்டை 583 
துததம்‌ சுத்தி 113 
துருவாதி நெய்‌ 305 
துவாலை போட 1237 
துவாலை மருந்து 437 
தூதுவளை நெய்‌ 328 
தேற்றாங்கொட்டை தெய்‌ 1270 
தொட்டி சுத்தி 115 
தோடக்‌ குறி 22 
தோடங்கள்‌ பிறக்கும்‌ வலை 19 
தோட நீக்கம்‌ அறிய 29 
தோட. வகை 26 
நசியம்‌ 401, 10%7 
நாகச்‌ இந்தூரம்‌ 1004 
நாசபூபதி 658 
நாகம்‌ சுத்தி 1093 
நாடிகளின்‌ வன்மை ச்‌ 
நாடி நடை 13 
நாடி நிறம்‌ 14 
நரீடி முறை 89 
நாடியின்‌ தோற்றமும்‌ தொகையும்‌ 2 
நாயுருவி நெய்‌ 298 
நாரத்தங்காய்‌ லேகியம்‌ 856 


115 


116 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
நாவி சுத்தி 106 
நாள்பட்ட புண்ணுக்குப்‌ புகை ப 422 
நிமிளை சுத்தி 112 
நிலப்பனை நெய்‌ 239 
நீர்ச்‌ சுரப்புக்கு 611 
நீரடைப்புக்கு 610 
நீராமை, கவு௫க்கு 446 
நீரிழிவுக்கு 623 
நீரிறங்க 627 
நேத்திர நோய்க்கு 423 
நேர்வாளம்‌ சுத்தி 117 
தோய்கள்‌ வரக்‌ காரணங்கள்‌ 1101 
பஞ்ச கவ்விய நெய்‌ 276 
பஞ்சகோலக்‌ குக்கில்நெய்‌ 260 
பஞ்சதகாரைக்‌ குழம்பு 1409 
பஞ்சபத்துர இரசம்‌ 130 
பஞ்சபூத வகை 12 
பஞ்ச மூலக்‌ கசாயம்‌ 194 
பட்டை ரசாயனம்‌ ௮31 
படர்‌ தாமரைக்கு 453 
படுவன்‌, பருவுக்கு 422 
பண்டித குடோரிலாட சிங்கி 475 
பண்டிதர்‌ நிறை 510 
பத்தியம்‌ 864, 1210 
பலசுரக்கசாயம்‌ 1150 
பலாசு நெய்‌ 268 
பவுத்திரத்துக்கு 456 
பறங்கி, சூலைக்குக்‌ குளிகை 585 
பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ 775 
பறங்கிப்பட்டைப்‌ பதங்கம்‌ 779 
பாடாண உண்டை 5635 
பாரிச வாயுவுக்கு 456 
பாலாடச்‌ சூரணம்‌ 1461 
பித்த காமாலைக்குச்‌ சூரணம்‌ 620 
பித்தகுணம்‌ 11 


பித்த சிலேட்டும குன்மத்துக்கு 8/4 


மூலம்‌ 


பித்த சிலேட்டும சுரம்‌ 
பிரளய காலாந்த வைரவன்‌ 
பிரளிபல கணைகளுக்கு எண்ணெய்‌ 
பிரிவு 

பிழைக்குங்‌ குறி 
பிளலவைக்கு 

பிறகடந்தீர 

பிறவடை. 

பிறவடை (புறவளையம்‌) 
பீனிசங்களுக்கு 
பீனிசத்திற்கு நசியம்‌ 
புண்களுக்குக்‌ குழம்பு 
புண்ணுக்குக்‌ களிம்பு 
புத்தி சாதகம்‌ 

புத்தி ஞானம்‌ 

புளியாரை நெய்‌ 
பூசணிக்காய்‌ நெய்‌ 

பூத வைரவம்‌ 

பூரண சந்திரோதயம்‌ 
பூரிகாத்‌ தைலம்‌ 
பெருவயிறு கரைய 
பெருவாயனெண்ணெய்‌ 
பேதிக்கு வாயுபுத்திரன்‌ 
பேய்ப்புடல்‌ நெய்‌ 
பொன்முசட்டை. நெய்‌ 
மகா மேகக்‌ குடோரி 
மகா மேக ரசம்‌ 
மகாவாத சன்னிக்குத்‌ தைலம்‌ 
1ஈகாவில்வாதி லேகியம்‌ 
மகோதக ரவுண்டை 
மண்டூரச்‌ சிந்தூரம்‌ 
மண்டைச்சூலைக்கு 
மணல்‌ குடி.தீர்‌ 

மதன காமேசுர சூரணம்‌ 
மதுக்காறித்‌ தைலம்‌ 


1450 
475 
802 
544 

32 
688 
441 

1065 
429 
876 

1439 
736 
2 
684 

1106 
267 
258 
397 

1011 

1113 
443 
465 
707 
290 
274 
615 

169 
1385 
1321 

57/4 

132, 902 

592 

851 

1291 
359 


117 


118 


மதுராதித்‌ தைலம்‌ 
மத்தம்‌ பிறக்கும்‌ வகை 
மந்தார காசக்‌ குழம்பு 
மந்தார காசத்‌ தைலம்‌ 
மந்தார காச லேகியம்‌ 
பாரணச்‌ குறி 

மருந்து வெண்ணெய்‌ 
மலட்டு வலிக்கு 
மனோசிலை சுத்தி 
மாலைக்‌ கண்ணுக்கு 
மாறல்‌ சரத்துக்கு 
முத்தோடச்‌ சுரத்துக்கு 
முந்திரிகை நெய்‌ 
முயல்நெய்‌் 
முலைப்பால்‌ நெய்‌ 
மூர்ச்சைக்குத்‌ தைலம்‌ 
மூலநோய்‌ 

மூலிகைப்‌ பிரயோகம்‌ 
மேகத்தின்‌ குணம்‌ 
மேகம்‌ பிறக்கும்‌ வகை 
மேகாதிக்‌ கசாயம்‌ 
மேகாதிக்‌ குளிகை 
மேகாதிச்‌ சூரணம்‌ 
மோரெண்ணெய்‌ 
வங்கச்‌ சிந்தூரம்‌ 
வங்க பற்பம்‌ 

வச்சிர கபாடம்‌ 
வச்சிரவல்லிச்‌ சூரணம்‌ 
வடவா நலரசம்‌ 
வடவான பூபதி 
வராக வித்தை 
வல்லாரைச்‌ சூரணம்‌ 
வல்லாரை நெய்‌ 
வனதிகேசாங்குசம்‌ 
வாது குணம்‌ 


அகத்தியர்‌ 


வைத்திய காவியம்‌ -1500 


653 
33 

1406 
1357 
1382 

23 

1446 

455 

100 

430 
1156,1417 
1154 
3309 
229 

350 

1255 

45 

1064 

50 

37 

208 

204 

628 

361, 368 
981, 989 
489, 629 
711 
1285 

1 58 
1040 
440 

616 

264 

568 

10 


மூலம்‌ 


வாதசிலேட்டும சுரத்துக்கு 
வாத்சுரக்‌ கசாயம்‌ 
வாதசுரத்துக்கு 

வாதரச வங்கச்‌ சிந்தூரம்‌ 
வாத றராட்சதக்‌ குளிகை 
வாந்தி இருமலுக்கு 
வாய்ச்‌ சூலைக்குக்‌ குடிநீர்‌ 
வாயு நோய்‌ 

வாயுவுக்குத்‌ தைலம்‌ 

வார பலன்‌ 

விக்கலுக்கு 

விசய நாராயணபாணம்‌. 
விட்டுணு பராக்கிரமரசம்‌ 
விட்டுணு ராச பூபதி 

விட சுரத்துக்கு 

விடபாக சுரத்திற்கு 
விடமுட்டீத்‌ தைலம்‌ 
வித்தியாதர ரசம்‌ 
வில்வாதிலேகயம்‌ 
வெட்டைச்‌ சூட்டுக்கு வெருகெண்ணெய்‌ 
வெள்வேல நெய்‌ 
வெள்ளுள்ளி நெய்‌ 
வெள்ளெழுத்திற்கு 
வெள்ளைப்‌ பாடாணம்‌ சுத்தி 
வெறிதீர 

வெறிமயக்கம்‌ போக 


வைத்திய முறை 


1 152 
11 58 
1155 
992 
1365 
1413 
42] 

41 
552 
1094 
1 396 
1023 
198 
1032 
1185 
1163 
1260 
177 
1329 

378, 384 
354 
261 
427 

105 
438 
432 
308 


120 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


காப்பு 
அடிமுடியு மாகிறின்ற நிர்க்குணத்தைப்‌ போற்றி 
அதுக டந்த நிர்மலத்தை அடுத்தெந்‌ நாளம்‌ 
வடி.வுடைய சிவனுமையைப்‌ பூசை பண்ணி 
மகத்தான சின்மயத்தின்‌ கருணை யாலே 
படி.மீதில்‌ வைத்தியந்தான்‌ இரண்டு லட்சம்‌ 
பாடியதோர்‌ பரப்பையெல்லாங்‌ குறுக்கி யானுஞ்‌ 
சடுதியாய்ச்‌ சூத்திரம்போல்‌ ஆயிரத்தை நூறும்‌ 
சாற்றினோம்‌ கணேசனருள்‌ தானே சாப்பாம்‌. 


நூல்‌ 

1பாகுடன்‌ சணேசன்‌ பாதம்‌ 

2பணிந்துமுக்‌ குணங்க எாய்ந்து 
3வாகடச்‌ சுவடி. யெல்லாம்‌ 

வகைவகைத்‌ தொகுத்துப்‌ பார்த்து 
ஆகம விதியின்‌ “ஞாலத்து 

அடர்ந்திடும்‌ நோய்க ளெல்லாம்‌ 
5போகநல்‌ மருந்து சொல்வோம்‌ 


புலத்தியா பொருத்திக்‌ கேளே, ] 
இபப ப ப ப ப ப ப பப பபபபபபப்ப்ப்பயிவவவியவயவவவவை 
பாடவேறுபாடு: 
1. (பா.எண்‌) 1வாகுடன்‌2(சுவடி எண்‌) 
£2வணங்குிமுக், 
3வாகடத்‌ தொகுதியெல்லாம்‌ வகுத்தசூத்‌ 
இரம தாக்கி, 
4சூழாய்‌2, நூலால்‌$,7 
போகவும்‌ 
அருஞ்சொற்பொருள்‌: 


வாகடம்‌-மருத்துவ நூல்‌; ஆகமம்‌-முதல்வன்‌ வாக்கு; 
ஞாலம்‌- பூமி. 


மூலம்‌ 141 
தாடியின்‌ தோற்றமும்‌ தொகையும்‌ 


பொருந்துமோ ருந்திக்‌ கீழே 
2புகன்றேறுஞ்‌ சுழியைப்‌ பற்றி 
எழுந்ததோர்‌ நாடி தானும்‌ 
எழுபத்தி ராயி ரந்தான்‌ 
தெரிந்ததோ ரிவற்றிற்‌ பத்துத்‌ 
தசநாடி இவற்றில்‌ மூன்றும்‌ 
பரிந்ததோர்‌ வாத பித்தம்‌ 
படர்ஐயும்‌ அறிந்து பாரே, 2 


அறிந்துதான்‌ இதற்கு நாமம்‌ 
அறைந்தனர்‌ அறிவுள்‌ ளோர்கள்‌ 
எறிந்ததோர்‌ இடைதான்‌ வாதம்‌ 
இயன்றபிங்‌ கலைதான்‌ பித்தம்‌ 
செறிந்துகொள்்‌ சுழிதான்‌ ஐயம்‌ 
சேர்விடம்‌ எங்கே யென்னில்‌ 
பிறிந்தகொள்்‌ மலமாம்‌ வாதம்‌ 
பேர்பெறு நீராம்‌ பித்தம்‌. 3 


பித்தத்தின்‌ கழே ஐயம்‌ 
பெதியதோர்‌ விந்திற்‌ சேரும்‌ 

குத்குமே 3சேரும்‌ ஐயம்‌ 
“குறிதனைக்‌ குறித்துக்‌ காணும்‌ 











2 1பொருந்திக்கேள்‌ பொருந்தி கீழே 4,354 
“புகன்றெழுஞ்௨ா 
உந்தி-கொப்பழ்‌; சுழி-சுழிமுனை, நடுநாடி; தசநாடி- 
அத்தி, அலம்புடை, இடை, காந்தாரி, குகு, சங்கினி, 
சிங்குவை, சுழிமுனை, பிங்கலை, புருடன்‌ ஆகிய பத்து 
நாடிகள்‌. 

4, செய்யும்‌ 
“கூறினைக்‌ கூர்ந்து காணும்‌2,5 
கூறினைக்‌ காய்ந்து காணும்5 
குத்தம்‌ குற்றம்‌; 


122 


சொகமா. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


பித்தத்தைப்‌ பிரித்து நன்றாய்ப்‌ 
பேசுவோம்‌ பேதம்‌ போக்கிப்‌ 
பத்தத்தைக்‌ குறியாய்‌ எண்ணிப்‌ 
பரிவுடன்‌ அறிந்து பாரே. 4 


பாரப்பா இடைஇ டக்கால்‌ 
மாறியே கபாலஞ்‌ சாடு 
சாரப்பா வலக்க ரத்திற்‌ 
சார்ந்திடும்‌ பிங்க லைதான்‌ 
சேரப்பா 1இடது காலிற்‌ 
சென்றுதான்‌ கபாலத்‌ தேறிப்‌ 
போரப்பா இடக்க ரத்திற்‌ 
பொருந்திப்போஞ்‌ சுழினை கேளே. 5 


கேளப்பா புருவ மத்திச்‌ 

சுழிணையாம்‌ இடைபின்‌ மூன்றில்‌ 
நாளப்பா 2நவதா தாகி 

நடந்திடும்‌ நாடி பாரு 
தேளப்பா நாடி பத்துந்‌ 

கசவாயு வுடனே சேரும்‌ 
சூளப்பா தசதா னங்கள்‌ 


சொல்லுவேன்‌ சொல்லு வேனே. 6 





4. பேதம்‌-வேற்றுமை; பத்கும்‌- உண்மை, கட்டு, 


:: 


1வலது2,5 , 
இடை-இடமூக்கினிற்கும்‌ நரம்பு; சுபாலம்‌- தலையோடு; 
பிங்கலை-தசநாடியிலொன்று, அது வலமூக்கில்‌ நிற்பது; 
சுழினை-சுழிமுனை-நடுநாடி, மூலாதாரத்திலிருந்து உச்சித்‌ 
துளை வரைக்கும்‌ நிற்கும்‌ நாடி, 
நடுவ 
குசவாயு-உடலிலுள்ள பத்துவாயு. அவை, அபானன்‌, 
உதானன்‌, இருகரன்‌, கூர்மன்‌, சமானன்‌, தனஞ்சயன்‌, 
தேவதத்தன்‌, நாகன்‌, பிராணன்‌, வியாயன்‌ என்பன; 
தானம்‌-ஸ்தானம்‌-இடம்‌. 


மூலம்‌ 123 


வேறு 
நாடி தெரியுமிடங்கள்‌ 


சொல்லுகிறேன்‌ காமியந்தான்‌ 'குதிக்காற்‌ சந்து 
சொற்பெரிய உந்திகரம்‌ மார்பு கண்டம்‌ 
சொல்லுகிறேன்‌ புருவமத்தி காது மூக்கு 
கொகைபத்தில்‌ £வாழ்ந்திருக்குந்‌ தாது மூன்றும்‌ 
சொல்லுகிறேன்‌ கரத்தெழுந்த நாடி மாறில்‌ 
சோ க்கில்‌ தசதானந்‌ துடி.ப்புக்‌ காணில்‌ 
சொல்லுகிறேன்‌ சாகான்காண்‌ பிணிதான்‌ தீரும்‌ 
துஞ்சுகிற விவரமதைச்‌ சூட்டு றேனே. 7 


துஞ்சியெழும்‌ வாதபித்தம்‌ உயிர்தா னப்பா 
*சூட்சமாய்த்‌ துன்றியது சுழன்று தேய்ந்து 
மிஞ்சியே *அ.த்திபற்றிக்‌ குறுகித்‌ தம்மில்‌ 
மேவியே மார்புள்ளே வாங்கு மாகில்‌ 
அஞ்சியே பட்சமொன்றில்‌ அடங்குஞ்‌ சீவன்‌ 
அரகரா அவத்தையிது அறிந்து இந்தப்‌ 
பஞ்சியே சூத்திரமாம்‌ வாத பித்தம்‌ 
பக்குவத்தை நன்றாய்ப்பார்த்‌ தறிதல்‌ நன்றே. 8 


னி 1குதிங்கால்‌2,3 
வளர்ந்திருக்கும்‌, வந்திருக்கும்‌, 
$மூலம்$ 
குதிக்கால்‌ - காற்குது; காமியம்‌ - குறி 


8. “சூட்சமா யேறியதுத 
5அத்தியவற்றிக்ட 
துன்றுதல்‌ - நெருங்கல்‌; அத்தி - எலும்பு; 
பட்சம்‌ - பதினைந்து நாள்‌ கொண்டது; 
அவத்தை - முடிவு, வேதனை. 


124 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வேறு 


நாடிகளின்‌ வன்மை 


௮றிவது வாதந்‌ தானும்‌ 
மாத்திரை அரைதான்‌ ஓடில்‌ 
செறிவது பித்த மப்பா ப 
சேர்சமன்‌ ஓன்றாம்‌ பின்னும்‌ 
பிறிவது ஐயந்‌ தானும்‌ 
பிரண்டது கால்தகான்‌ ஓடில்‌ 
மறிவது சமன தால்‌ 
மயக்கமும்‌ இல்லை காணே. 9 


வாதகுணம்‌ 


காணப்பா வாதம்‌ மீறில்‌ 
கால்கைகள்‌ பொருத்தும்‌ நோகும்‌ 
பூணப்பா குடல்பு ரட்டும்‌ 
மலசலம்‌ பொருமிக்‌ கட்டும்‌ 
ஊணப்பா குளிருங்‌ காய்ச்சல்‌ 
உடம்பெல்லாங்‌ குத்தும்‌ வாயு 
வீணப்பா குதமி றுக்கும்‌ 
வேர்வையும்‌ வேர்க்குந்‌ தானே. 10 


பித்த குணம்‌ 


கானென்ற பித்தம்‌ மீறில்‌ 
சடமெல்லாங்‌ காந்தல்‌ காணும்‌ 

ஊனென்ற வாந்தி வாய்நீர்‌ 
ஊறியே ஒழுகுங்‌ சால 





10. பொருத்து - சந்து, மூட்டு 


11. 


மீறும்‌; 


மூலம்‌ 125 





11, 


12. 


வானென்ற 1மட்டில்‌ வேகும்‌ 
மண்டையில்‌ குத்துண்‌ டாகும 
தேனென்ற £விக்கல்‌ மூர்ச்சை 
செவியடைப்‌ புண்டாம்‌ பாரே. 11 


சி£லட்டும குணம்‌ 


பாரப்பா ஐயம்‌ மீறில்‌ 
பாசத்தில்‌ 3அனல்தான்‌ மீறும்‌ 
நேரப்பா இளைக்கும்‌ தேகம்‌ 
நெஞ்சுடன்‌ விலாவும்‌ நோவாம்‌ 
தாரப்பா சுரமுங்‌ காயும்‌ 
சாகுமும்‌ ஒறுக்கும்‌ நாளில்‌ 
ஓரப்பா ரத்தங்‌ கக்கும்‌ 
உடல்வற்றுஞ்‌ சுரம்பே ராமே. 12 


நாடிநடை 


ஆமப்பா வாதந்‌ தானும்‌ 
அன்னநடை கோழி ஆமை 
கதாமப்பா பித்தந்‌ தானும்‌ 
கதுவளையைப்‌ போலே பாயும்‌ 
போமப்பா ஐயந்‌ தானும்‌ 
சர்ப்பம்போல்‌ ஓடும்‌ ஓடும்‌ 
நாமப்பா கண்டு சொன்னோம்‌ 
நரம்பொன்றில்‌ நாடி. மூன்றே, 13 





1வாடம்‌ வேர்க்கும்‌? 
2விகற்ப5 

சடம்‌ - உடல்‌; காந்தல்‌ - வெப்பம்‌; வாடம்‌ - மிகுதி, 
கைனல்துா£ன்‌2௦ 

பாசம்‌ - பாசகம்‌ - மூலாக்கினி; தேகம்‌ - உடல்‌; 

சாதம்‌ - சோறு; ஓறுத்தல்‌ - வெறுத்தல்‌. 

சர்ப்பம்‌ - பாம்பு 


126 


அகத்தியர்‌ னவவத்திய காவியம்‌-1500 
தாடிநிறம்‌ 


மூன்றுபேர்‌ நிறமுஞ்‌ சொல்வேன்‌ 
முதல்வாதங்‌ கறுப்புச்‌ செம்மை 
மான்றி பசுமை பச்சை 
மஞ்சளா யிருக்கும்‌ பித்தம்‌ 
தோன்றிய வெண்மை யப்பா 
சோர்வில்லா ஐய மாகும்‌ 
ஊன்றிய நிறங்கள்‌ சொன்னேன்‌ 
உத்தமர்‌ அறிவார்‌ தானே. 14 


பஞ்ச பூத வகை 


தானென்ற அஞ்சு பூதம்‌ 
சதையெல்லாம்‌ பிருதுவி யாகும்‌ 
மானென்ற ரத்தந்‌ தண்ணீர்‌ 
மைந்தனே 1அப்பு வாகும்‌ 
தேனென்ற வெதுப்புக்‌ தானும்‌ 
£தேயுவின்‌ கூறே யாகும்‌ 
மானென்ற 3வாூ தன்னில்‌ 
வருகந்தம்‌ அறிதல்‌ வாயுவே. 15 


அறிந்திடும்‌ எல்லாம்‌ ஓன்றாய்‌ 
ஆலிக்குந்‌ திறவா னந்தான்‌ 

பிறந்திடும்‌ பூமி தானும்‌ 
பேரெழும்‌ நாசி தன்னில்‌ 





14. 


மூன்றுபோர்‌ - வாதம்‌, பித்தம்‌, ஐயம்‌; 
உத்தமர்‌ - நற்குணமுடையோர்‌. 
1அம்பு3,4 
2தேவியின்‌,,3,4 
3நாசி2,5 
பிருதுவி - பூமி; அப்பு - அம்பு - தீர்‌; தேயு - தீ; 
வாசி - சுவாசம்‌, உயிர்ப்பு, மூச்சு. 


மூலம்‌ 


16. 


17. அஞ்சுபோர்‌ - ஐம்பூதங்கள்‌; மூவர்‌ - வாதம்‌, பித்தம்‌, 


செறிந்திடும்‌ 1அப்புத்‌ தானுஞ்‌ 
சேர்ந்திடும்‌ நாவி லேதான்‌ 

முறிந்திடும்‌ வன்னி தானும்‌ 
மூண்டிடும்‌ கண்ணி லேதான்‌ 

பறிந்திடும்‌ வாயு தானும்‌ 
பரிசிக்கும்‌ எங்கும்‌ பாரே. 


பாரப்பா காதி லேதான்‌ 
பரிசிக்கும்‌ வானம்‌ மைந்தா 
போரப்பா அஞ்சு போர்க்குள்‌ 
பொல்லாத போர்தான்‌ மூவர்‌ 
ஆரப்பா வாதம்‌ வாயு 
அப்பனே பித்தம்‌ வன்னி 
நேரப்பா ஐயம்‌ அப்பு 


நிறைந்தவை இதுமூன்‌ றாமே. 


ஆமப்பா மூன்று பேர்க்குள்‌ 

ஆதாரம்‌ வாயுவே யாகும்‌ 
ஏமப்பா வாயு சேரில்‌ 

எண்பல முடைத்தாய்‌ நிற்கும்‌ 
வேமப்பா வன்னி கூடில்‌ 

வெந்துநீ றாக மாளும்‌ 
நோமப்பா சக்கி நின்ற 


நோயெல்லாந்‌ தணிக்குந்‌ தானே. 


1அம்பு2,4 
ஆலித்தல்‌ - தூறல்‌; வானம்‌ - ஆகாயம்‌; வன்னி - தீ; 
வாயு - காற்று; பரிசித்தல்‌ - தீண்டல்‌, பழகுதல்‌. 


ஐயம்‌. 


18, ஆதாரம்‌ - அடிப்படை; வன்னி - இ. 


127 


16 


18 


128 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


தோடங்கள்‌ பிறக்கும்‌ வகை 


தானென்ற வன்னி வாயு 
கதாண்டிமேற்‌ கொண்டு தானால்‌ 
தானென்ற சுரத்தாற்‌ தோடம்‌ 
1தாகமும்‌ மிகுதி யாகும்‌ 
கானென்ற வன்னி யோடு 
2அப்புவுஞ்‌ சாரு மாகில்‌ 
கானென்ற சீத தோடம்‌ 
சார்ந்துடுந்‌ தப்பில்‌ லாத, 19 


தப்பில்லாத்‌ தோடந்‌ தானும்‌ 
சார்ந்திடும்‌ வாறு கேளாய்‌ 
கப்பில்லா வன்னி வாகும்‌ 
கடுந்தோட ஞ்‌ சாத்திய மாகும்‌ 
செப்பில்லாப்‌ பித்தத்‌ தோடு 
4£சர்நல்‌ வெண்மை யாகச்‌ 
செப்பில்லா ஐயத்‌ தூடுஞ்‌ 
சிவப்பெனும்‌ வாயு மாமே, 20 


வாயுதான்‌ அடங்கிற்‌ றானால்‌ 
மைந்தனே தோடம்‌ போகும்‌ 
வாயுதான்‌ ”உப்பிற்‌ றானால்‌ 


மண்ணொரடு நீரும்‌ ஓன்றாம்‌ 





19. 


20. 


பி 


1கனதாபம்‌ 


“வாயுவுஞ்‌। 
நேட்சை2,5 


தோடம்‌ - குற்றம்‌, 
*சேர் தழல்‌), சேரழல்‌;, சேரனல்த 

சாத்தியம்‌ - குணமாக்‌ கூடியது, முடிக்கக்‌ கூடியது, 
5பெருத்துதானால்‌,4 
உண்டாம்‌; 

அண்டம்‌ - ஆகாயம்‌. 


மூலம்‌ 129 


வாயுதான்‌ சலந்தா னிரண்டால்‌ 
மைந்தனே வன்னி மாளும்‌ 
வாயுதான்‌ அண்டஞ்‌ சேரில்‌ 
மண்டல ஓசை யாமே. 21 


தோடக்‌ குறி 


ஆமப்பா ஓசை ஏழும்‌ 
அலரோொளி விழியஞ்‌ சாகும்‌ 
நாமப்பா நாச மூன்றாம்‌ 
நாவினில்‌ இரண்ட தாகும்‌ 
ஓமப்பா இந்த 1நீர்மை 
உணர்ந்தவர்‌ யோகி யாகும்‌ 
வேமப்பா நாசி தன்னில்‌ 
விழுகுறி விளம்பக்‌ கேளே. 22 


மரணக்‌ குறி 


கேளப்பா தஇனந்தான்‌ மூன்று 
கெடிஇ.. கலைதான்‌ பாயில்‌ 
வாளப்பா வருடம்‌ இரண்டில்‌ 
மறலியூர்‌ புகுவான்‌ பண்பாய்‌ 
நீளப்பா இினமி ரண்டும்‌ 
பிங்கலை தானே பாயில்‌ 
மூளப்பா *தேகந்‌ தானும்‌ 


3மூவாண்டில்‌ மரண மாமே. 23 
அறத த ப்பு ப ல்பப்ப டப்ப வக த ப பட்ட பபப படப்பை ப பட கட்டடப்‌ 
22: 1உண்மை௦ 

நாசி - மூக்கு 
ழ்‌ “தகார்ந்து$ 
மேவிரண்டதில்‌5 


மறலி - இயமன்‌ 
மறலியூர்‌ - இயமலோசகம்‌, 


௮-9 


1.30 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மரணமாந்‌ தினமாம்‌ பத்து 
உபயத்தில்‌ வாங்கு மாகில்‌ 
மரணமாந்‌ திங்க ளொன்ழில்‌ 
மைந்தனே கண்டு கொள்வாய்‌ 
மரணமாம்‌ மூக்கு விட்டு 
வாய்வழி வாயு பாயில்‌ 
மரணமாந்‌ தினந்தான்‌ மூன்றில்‌ 
வளம்பெற அறிந்து பாரு 
மரணமாம்‌ மலங்கள்‌ மூன்றும்‌ 
வற்றினாற்‌ பட்சம்‌ ஒன்றே. ்‌ 


ேவேறு 


ஒன்றாக 1வாயில்நீ ரூற்றிரவி மேலுமிழின்‌ 

நன்றாகத்‌ தூள்கானும்‌ ரவிமறைந்‌ திருந்தக்கால்‌ 
பொன்றாக மூன்றுதிங்கள்‌ பொறுத்தவுடன்‌ பொன்‌ நிடுவார்‌ 
வென்றாக நிழலைந்தால்‌ ”வீழ்வார்காண்‌ ட 


வேறு 


தோட வகை 


காணப்பா தோ.ங்கள்‌ பிறக்கும்‌ போது 
காணுநீ குறிசொல்வோம்‌ கருதிப்‌ பாரு 
தோணப்பா உண்ணாக்கு உதடு *காய்ந்து 
சுகமான ₹காதுபல்‌ குறுகு மாகில்‌ 
வீணப்பா தினமூன்றில்‌ மரண மாகும்‌ 
மேலான வன்னிக்குக்‌ தோட மென்பார்‌ 
ஊணப்பா வற்றிநின்ற பித்தத்‌ தோர்க்கு 
உடம்புபருத்‌ தூதினால்‌ உரைக்கக்‌ கேளே. 26 
2௮ 1வாய்நீரூறி, 26. *தண்டு2,5 
£விடுமுயிர்காண்‌* 5காதிவை கருக்குமாகில்‌, 
3பட்சமொன்றே௦,5 கதாதுயிவை குறுகு மாகில்‌ 
பொன்றல்‌ - சாதல்‌ உண்ணாக்கு - மேல்நாக்கு 


அவவ ஒவதயயவ்‌ 





மூலம்‌ 


27% 


131 


கேளப்பா மதியாறிற்‌ சாவுண்‌ டாகும்‌ 
கேடில்‌ஐயத்‌ தாலிளைத்த தேக மானால்‌ 
நாளப்பா திங்களொன்றில்‌ சாவார்‌ சொன்னேன்‌ 
நலமான சீவகளை நாட்டங்‌ கேளு 
வேளப்பா மேலேறி நடந்து தானால்‌ 
மேன்மையுடன்‌ சீவகளை விடுப.டாது 
காளப்பா கீழ்நோக்கி நடந்து தானால்‌ 
குவறிவருஞ்‌ சீவகளை நாடி தானே. 2/ 


தானென்ற நாடி கீழே 
தாண்டியே வாங்கு மாகில்‌ 
தானென்ற உயிர்தான்‌ மாளும்‌ 
சாதகம்‌ இன்னங்‌ கேளு 
தானென்ற மூன்று நாடி 
குன்வசங்‌ குறைந்து பின்னும்‌ 
தானென்ற வாத பித்தம்‌ 
கும்பித்து ஐயம்‌ மீறில்‌ 
தானென்ற திடங்கொண் டாலும்‌ 


சாவது திண்ண மாமே. 28 


தோட நீக்கம்‌ அறிய 


ஆமப்பா வாத பித்தத்து 
ஆண்மையை அறிந்து கொண்டு 
நாமப்பா மருந்து செய்ய 
நலமுறு தோடறந்‌ தீரும்‌ 
வேமப்பா பித்த மானால்‌ 
வெம்பிடும்‌ உயிர்தான்‌ காணும்‌ 
போமப்பா வாதம்‌ நிற்கில்‌ 
பொருந்திய மருந்து நல்கே, 29 





1கானே சாவான்‌? 
“தாண்டிதீழ 


மதி - திங்கள்‌; சீவகளை - உயிர்ப்பு. 


26. தம்பித்தல்‌ - தடுத்தல்‌, நிறுத்தல்‌. 


29. 


தன்மையை 


132 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நல்கிய மூன்று நாடி. 
நரம்பெல்லாங்‌ குதித்துப்‌/பொங்கி 
இல்கிய மேலின்‌ மேலே 
2ஏறித்தான்‌ ஒடு மாகில்‌ 
மல்கிய மரண மில்லை 
3மரிந்தது கீழே சாடில்‌ 
உல்கிய உயிருக்‌ கனம்‌ 
உற்றுநீ அறிந்து கொள்ளே. 30 


அறிந்திட உந்திக்‌ 8ழே 
அமளியாய்க்‌ குதிக்கு மாகில்‌ 
எறிந்திட உயிரை உண்ணும்‌ 
எய்யுமா தோட மப்பா 
செறிந்திடா துந்தி தானும்‌ 
சேரிடம்‌ வாயுக்‌ கப்பால்‌ 
மறிந்திடா தசநா டிக்கு 
மகத்தான *வீடாம்‌ பாரே. 31 


பிழைக்குங்‌ குறி 
பாரப்பா நோயுள்‌ ளோர்கள்‌ 
பக்குவம்‌ பார்த்து நீயும்‌ 
வாரப்பா உமிழ்ந்திட்‌ டாக்கால்‌ 
மைந்தனே தூரப்‌ போகில்‌ 
சாரப்பா தாக்கிற்‌ றானால்‌ 
சாவில்லைச்‌ சாகான்‌ கேளு 
சாரப்பா கிட்‌... வீழிற்‌ 
சாவது சடுதி காணே. 22 


தைய வைய கசசையவவையகையவவ வைகளை கைவ சைய - வை அனை வயல்களின்‌ வவ்கதுள்வைவக்வை டக்கர்‌ பச வட வங்கள்‌ அனர ளைவவைக்‌ ககமைகைவைய அவக்னாகி வைக யண்வையா வ மடப்‌ வம டாம்‌ 


30. 


1. 


222 


"ஓங்கி,,3 

எறிந்து தான்‌? 

மருத்தது; 
ஈனம்‌ - அழிவு, கேடு 

“பீடம்‌; 
௮மளி - ஆரவாரம்‌, மிகுதி; உந்தி - கொப்பூழ்‌, 
சடுதி - சீஃகிரம்‌, 


மூலம்‌ 





133 


மந்தம்‌ பிறக்கும்‌ வகை 


காணப்பா முறைபா டெல்லாம்‌ 
காண்பது மந்தத்‌ தாலே 
பூணப்பா மந்த மானால்‌ 
புகுந்திடும்‌ வாயு தானும்‌ 
வாணப்பா நோய்க ளெல்லாம்‌ 
வாயுவால்‌ வளரும்‌ பாரு 
மூணப்பா அப்பு வன்னி 
முத்தோட.ம்‌ மூன்றும்‌ பாரே. 33 


பாரப்பா மந்த முண்டாம்‌ 
பரிசனம்‌ உரைக்கக்‌ கேளு 
காரப்பா மிகுந்து மெத்தக்‌ 
கபளிக்கும்‌ அன்னத்‌ தாலே 
வாரப்பா இறைச்சி யாலே 
மாப்பண்டத்‌ தாலுந்‌ தானும்‌ 
சேரப்பா மேதிப்‌ பாலால்‌ 
சேர்ந்திடும்‌ மந்தந்‌ தானே. 34 


தானென்ற அன்னத்‌ தாலே 
குலைப்பட்ட உடம்பி தப்பா 
கானென்ற அன்ன மப்பா 
தனிப்பழி கொண்டு மீறில்‌ 
தானென்ற அன்ன மெல்லாம்‌ 
சகலவித்‌ தாகும்‌ பாரு 
தானென்ற வித்துக்‌ செல்லாம்‌ 
தத்துவம்‌ உரைக்கக்‌ கேளே. ட 











வவ பணைள்கைகவள்கை 





33. பரிசனம்‌ - உறவு; அன்னம்‌ - சோறு; மேதிப்பால்‌ - 


எருமைப்பால்‌. 


35. தலைப்படல்‌ - வளர்தல்‌, வாழ்தல்‌ 
தத்துவம்‌ - உண்மை 


134 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


களப்பா வெட்டை பித்தும்‌ 
கெடியான வாதம்‌ வாயு 
வாளப்பா ஐயம்‌ சீதம்‌ 
1வாழ்ந்திடும்‌ ௮ன்னத்‌ தாலே 
பாளப்பா அ௮ன்னந்‌ தானும்‌ 
பகையுடன்‌ 2பழியுங்‌ கொள்ளும்‌ 
வேளப்பா அன்னத்‌ தாலே 
மேகங்கள்‌ பிறப்பைக்‌ கேளே. 36 


மேகம்‌ பிறக்கும்‌ வகை 


மேகங்கள்‌ பிறந்து நின்ற 
விதங்களை விளம்பக்‌ களு 
ஆகங்கள்‌ அழிந்த போதும்‌ 
அப்பனே தினமுஞ்‌ சென்று 
போகங்கள்‌ செய்யும்‌ போதும்‌ 
புகழ்மத்தங்‌ கூடும்‌ போதும்‌ 
பாகங்கள்‌ பசியி ளோடும்‌ 


பருகுஞ்சை யோகத்‌ தாலே. 37 


சையோகஞ்‌ செய்யும்‌ போதும்‌ 
தனிநின்ற சுழியே யோடும்‌ 
அய்யனே அமுதந்‌ தன்னை 
அடக்கியே அனல்தான்‌ கொள்ளும்‌ 
மெய்யடா விந்து காணில்‌ 
விழவிழப்‌ *புண்ணுங்‌ காணும்‌ 
மைய.ஃடா மேகத்‌ தாலே 
வளர்ந்தது கிரந்தி பாரே.. 38 
தவை அட தஆ ட ப தத ததவ அன அவர்கல்‌ 
36. 1வளர்ந்திடும்‌5 
2பிணியுங்5 
37. ஆகம்‌ - உடல்‌ 
போகம்‌ - புணர்ச்சி 
சையோகம்‌ - புணர்ச்சி 
36. தானும்‌? 


“புண்ணு மாகும்ட 


மூலம்‌ டட - 35 


இரந்தியால்‌ விரண முண்டாம்‌ 
கெடியதிற்‌ சீமாம்‌ மேகம்‌ 
முரந்திய இரண்டி னாலே 
1மூலவாயில்‌ சூலை காணும்‌ 
பரந்திய மூன்றி னாலே 
பலபல மேகங்‌ காணும்‌ 
துரந்திய லிங்கத்‌ தாலே 
தொல்லைநோய்‌ எய்துங்‌ காணே. 39 


தொல்லையாஞ்‌ சுரத்தி னாலும்‌ 
சூழ்கின்ற வாயு வாலும்‌ 
அல்லையே செய்யு மாகில்‌ 
அன்னத்தைக்‌ காட்டி. டாதே 
வல்லையே வன்னி ராசன்‌ 
வழியது செவ்வை யானால்‌ 
தொல்லையே தில்லை யப்பா 
சூழ்நோயும்‌ வாயு தானே. 40 


வாயு நோய்‌ 


வாயுவே மிகுந்த தானால்‌ 
மைந்தனே மேல்மூச்‌ சேறும்‌ 
வாயுவே மிகுந்த தானால்‌ 
மலர்ந்திடும்‌ விரண மெல்லாம்‌ 
வாயுவே மிகுந்த தானால்‌ 
மலசலம்‌ இரண்டுங்‌ கட்டும்‌ 
வாயுவி னாலே யப்பா 
2வரும்ருத்திர ரோக மாமே. 41 


உருத்திர தோய்‌ 


ஆமப்பா உருத்திர ரோகத்து 
ஆண்மையை உரைக்கக்‌ கேளு 
வேமப்பா என்பிற்‌ பாய்ந்து 


38. 1மூலவாயுச்‌5 
லிங்கம்‌ - ஆண்குறி 
4], வளர்ருத்திர2 


136 


43. 


துகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


போமப்பா பித்தந்‌ தன்னைத்‌ 
தம்பித்துப்‌ போகொட்‌ டாமல்‌ 
பாமப்பா பேசும்‌ போது 
பதையாமற்‌ சாவார்‌ பாரே; 42 


ேவேறு 
சச சன்னி 


பதையாமல்‌ ?செய்கின்ற சன்னி மார்க்கம்‌ 

பாய்கின்ற விதங்கேளு பண்பாய்‌ நீயும்‌ 
நிதையாமல்‌ எண்ணெயுடன்‌ தீர்த்த மாடி 

நிரம்பவே தயிர்கூட்டிப்‌ பொடித்துப்‌ பின்னும்‌ 
குதையாத மந்தமுடன்‌ புணர்ச்சி கூடில்‌ 

கூட்டியே வாயுதான்‌ கபாவத்‌ தேறி 
அதையாமல்‌ போக்கும்‌ போகஞ்‌ செய்யும்‌ 

அப்பனே அசதியொடு சன்னி யாமே. 43 


வேறு 
சன்னிதான்‌ தோன்றும்‌ போது 
சடமெல்லாம்‌ வேர்வை காணும்‌ 


கன்னிதன்‌ சுகத்தால்‌ மைந்தா 
கண்கள்தான்‌ சிவப்பே யாகும்‌ 


ப... பெபவைவையவ வைவ்‌ அன்கை 





1சகாவதாமேத, சாவுதானே? 
உருத்திரரோகம்‌ - மாரடைப்பு; 
என்பு - எலும்பு; 
தம்பித்தல்‌ - தடுத்தல்‌, நிறுத்தல்‌; 
பதையாமல்‌ - பகதுறாமல்‌ 
2சாகுகின்ற சுகசன்னிஜ,3 
இர்த்தமாடல்‌ - நீராடல்‌ 
அசதி - அயர்ச்சி, 


மூலம்‌ 


137 


வன்னிதான்‌ காற்றா லய்யா 
மகத்தான தோட மாகும்‌ 
பின்னிதான்‌ சுகத்தில்‌ நன்றாய்‌ 
1விமுந்திடுங்‌ காயந்‌ தானே, 44 


மூல தோய்‌ 


காயத்தில்‌ மூல ரோகம்‌ 
கண்டிடும்‌ விதங்கள்‌ கேளாய்‌ 
பாயொத்த பசியில்‌ லாமல்‌ 
பட்சிக்கில்‌ அடக்கில்‌ வாயு 
மாயத்தில்‌ இருத்திக்‌ கொண்டு 
மலமதை அடக்கும்‌ போதும்‌ 
ஓயத்த குண்ட லிக்குள்‌ 
உட்புகும்‌ வாயு காணே, 425 


காணப்பா வாயு வாலும்‌ 
கனத்துந்த அபானன்‌ தன்னை 
பூணப்பா மலத்தைக்‌ கட்டிப்‌ 
£புகையெனக்‌ கறுக்கி நாளும்‌ 
கோணப்பா முளையைப்‌ போலச்‌ 
சுருக்கிமுன்‌ மலந்தான்‌ வீழில்‌ 
ஆணப்பா அபானந்‌ தன்னை 
அமுந்தவே இறுக்கும்‌ பாரே, 46 





44, 


425. 


40. 


1அழிந்திடுங்‌?, 3 
சடம்‌ - உடல்‌; 
காயம்‌ - உடல்‌; 
வேர்வை - வியார்வை. 
பட்சித்தல்‌ - உண்ணல்‌, விழுங்கல்‌; 
குண்டலி - மூலாதரம்‌. 
2புகையெழக்்‌,5 
அபானன்‌ - உடலிலுள்ள பத்து வாயுக்களிலொன்று, 


138 


௮கத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இறுக்கிய மூல மொன்று 
எழுமண்ட மூல மொன்று 
வறுக்கியே புண்ணாய்ச்‌ சீழ்தான்‌ 
வடிதின்ற மூல மெரன்று 
உறுக்கிய வாயு வாலே 
உதிரந்தான்‌ கட்டி நின்று 
தறுக்கிய கிரிச்ச னங்கள்‌ 
தான்ரத்த மூல மாமே. 47 


மூலமே எழுந்து போது 
மூலத்திற்‌ கனல்தான்‌ மாளும்‌ 
மூலமே எழுந்த போது 
முளைவிந்து நாச மாகும்‌ 
மூலமே எழுந்த போது 
முழங்கவே இரைச்ச லாகும்‌ 
மூலமே எழுந்த போது 
மு௫வில்லாக்‌ கழிச்சல்‌ தானே. 48 


வேறு 


கழிச்சல்‌ வகை 


கழிச்சலென்ற கிராணியிலே விதமா றப்பா 
சண்டபித்தம்‌ அனல்வாதம்‌ வாயு வாகும்‌ 
அழிச்சலென்ற ஐயநீர்‌ மூன்றுங்‌ கூடி 
அப்பனே பேதிக்கும்‌ பலந்தான்‌ போகும்‌ 
தெழிச்சலென்ற வாயுதான்‌ மேக பேதி 
திறமான மூலத்தின்‌ தோட பேதி 
பழிச்சலென்ற சங்கான பேதி யொன்று 
பாரப்பா வாயுவொன்று ஆறு மாச்சே. 49 


கக அ பபப பபபஅபபபபபப்ப்பபபபயவயவை 


47. 
48, 


49, 


உதிரம்‌ - இரத்தம்‌ 

மாளும்‌ - மாழ்கும்‌ - மேவும்‌; 
முகிவு - முடிவு 

இராணி - கழிச்சல்‌ நோய்‌ 


மூலம்‌ 139 


வேது 
மேகத்தின்‌ குணம்‌ 


ஆச்சப்பா மேகங்‌ கேளு 
அப்பனே இருபத்‌ கொன்று 
நீச்சப்பா மேகந்‌ தன்னை 
நிசஞ்சொன்னேன்‌ காணு காணு 
காச்சப்பா மஞ்சள்‌ போலக்‌ 
கவிசனந்‌ தன்னிற்‌ கண்டால்‌ 
வீச்சப்பா பித்த மேகம்‌ 
விரும்பினார்‌ விரும்பிக்‌ காணே. 30 


விரும்பிய சீலை தானும்‌ 
வெளுத்திடில்‌ வாத மேகம்‌ 
மரும்பிய கவிசி னந்தான்‌ 
மயிலதின்‌ நிறமே யானால்‌ 
திரும்பிய ஐயத்‌ தாலே 
சேர்ந்திடு மேக மாகும்‌ 
சுரும்பிய மூன்றா லப்பா 
தோன்றிடுங்‌ குணங்கள்‌ கேளே. 51 


கேளப்பா பித்தம்‌ வாயு 
கெடியுடன்‌ சேரு மாகில்‌ 
தாளப்பா நாள மான 
தமரிலே எரித்து வேகும்‌ 
வீளப்பா நீரைக்‌ கட்டும்‌ 
2விடப்பொ௫ந்‌ தொழுகும்‌ பாரு 
பாளப்பா சிலநே ரந்தான்‌ 
3பளிச்செனப்‌ பிறக்குந்‌ தானே. 52 








50. திசம்‌ - உண்மை; 
கவிசினம்‌ - கோவணம்‌. 
52. 1யேறும்‌2,3 
?2விமிபொழிந்‌், விடம்போலக்‌ கசியும்‌ பாரு, 
பளிச்சென்று யிறங்குந்‌ தானே”,3 
்‌ நாளம்‌ - உட்டுளை; தமர்‌ - துளை; பொச௫ிதல்‌ - கூதல்‌ 


140 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


தானென்ற வாயுவொ துங்கில்‌ 
தண்டினில்‌ தோவு காணும்‌ 
வாளென்ற மந்தத்‌ தாலே 
வாயு புகுந்தே சாடும்‌ 
கானென்ற எரிச்சல்‌ காணும்‌ 
சல்லடைப்‌ பாகும்‌ பின்னே 
மானென்ற வாதம்‌ வாயு 
மருவிடில்‌ வெள்ளை காணே. 53 


வெள்ளைதான்‌ மெத்த வீழில்‌ 
மேனியும்‌ பொருமிக்‌ காணும்‌ 
கள்ளமே சரீர மெல்லாம்‌ 
கறுப்புடன்‌ 1தழும்பு மோடும்‌ 
தள்ளவே தாது நட்டம்‌ 
துரகமூ மிகுதி யுண்டாம்‌ 
உள்ளது சொன்னோம்‌ நாமும்‌ 
உற்றுணர்ந்‌ தறிந்து கொள்ளே, 94 


அறிந்திட வாயு வோடே 
ஐயம்வந்‌ தெய்து மாகில்‌ 
பிரிந்துநீர்‌ பொசிந்தா டாது 
பிறவெள்ளை வீழ்ந்தி டாது 
எறுிந்திடுந்‌ இயே போல 
இளைப்புடன்‌ இரும லுண்டாம்‌ 
மறிந்திடும்‌ புகைச்சல்‌ காணும்‌ 
வலித்திடு மேகந்‌ தானே. 22 


வலித்திடும்‌ வாதத்‌ தானும்‌ 
வளரையும்‌ பித்தந்‌ தானும்‌ 

ஓலித்திடும்‌ கத்தா மேகம்‌ 
ஓழுஒடுஞ்‌ சலந்தான்‌ மாறி 


 வெணககவாவகள்‌ க்கான, 








53. தண்டு - ஆண்குறி; வெள்ளை - வேட்டை, 
54, [நரம்பு 
பொருமுதல்‌ - வீங்கல்‌; தாதுநட்டம்‌ - தாது.ச்சிதைவு 


மூலம்‌ 141 


சலித்திடும்‌ தாகம்‌ மீறும்‌ 
சாப்பிட்டா லுடனே காந்தும்‌ 
வலித்திடும்‌ வாய்நீ ரோடு 
மழுங்கிவாய்‌ இனிக்கும்‌ பாரே. 56 


இனித்திடும்‌ வாத மேகத்து 
இயல்புநல்‌ லெண்ணெய்‌ போலும்‌ 
பனித்திடுங்‌ கள்ளுப்‌ போலும்‌ 
பதனிபோல்‌ நீர்தா னோடும்‌ 
கனித்திடு மேனி யெல்லா... 
1காய்ந்திடும்‌ வெளுத்துப்‌ போகும்‌ 
தனித்திடு மேகந்‌ தானும்‌ 
சாத்தியம்‌ ஐயந்‌ தானே. 37 


ஐயமும்‌ பித்த முந்தான்‌ 
அனைந்திடுங்‌ காலந்‌ தன்னில்‌ 
கொய்யுறு ரத்தந்‌ தானும்‌ 
கொப்புளித்‌ தோடுந்‌ கண்டில்‌ 
மையுறு கண்ணி னாட்கு 
மகோதரம்‌ பெரும்பா டாகும்‌ 
தொரய்யுறு மேக முண்டாம்‌ 
தொடர்ச்சியை முறையாய்க்‌ கேளே. 58 


முறைகேளு ஓன்ப தப்பா 
முயற்சியால்‌ வந்த மேகம்‌ 
துறைகேளு கர்ப்பத்‌ தாலும்‌ 
சூழ்கின்ற மேச மொன்று 
நறைபூத்த கூந்தல்‌ நல்லாள்‌ 
நாயகன்‌ மோகத்‌ தாலும்‌ 
மறைபோற்றுங்‌ கர்ப்பத்‌ தாலும்‌ 
வளர்ந்தது மேகந்‌ தானே. 59 


பப ப படட பபப யய்யெய்வையய வய வய யய கயயயயவவையவையயகவகயைவ யமவாவைவவைவ களைகள்‌ கச வ்கககைவககைகைகயவயககைவகளைகைகானா ட்டா? 





56, சலம்‌ - நீர்‌; காந்துதல்‌ - உட்டணித்தல்‌, 


7 1கனத்திடும்‌5 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வளர்ந்திடுங்‌ கர்ப்பத்‌ தாலும்‌ 
மருவிய மேகம்‌ அஞ்சும்‌ 
உளர்ந்திடும்‌ தந்தி யாகும்‌ 
உள்ளத்தி மேகந்‌ தானும்‌ 
அளர்ந்திடும்‌ வெள்ளை கொட்டும்‌ 
ஆகாத மாமே கந்தான்‌ 
தளர்ந்திடும்‌ ௮.த்தி மீறித்‌ 
1தணலெலும்‌ புருக்கி யாமே. 60 


தணல்போலக்‌ காயும்‌ மேகம்‌ 
குண்ணீர்தான்‌ பகையா மேகம்‌ 
உணக்கவே முழுகு மாறில்‌ 
உருக்குமா மேகந்‌ தானும்‌ 
பிணக்கவே பசிதான்‌ கேட்ட 
பேரெழு மேகந்‌ தானும்‌ 
வணக்கவே சையோ கத்தை 
வாத்திக்கு மேக மாமே, 61 


ஆமப்பா கடுவத்‌ துண்டால்‌ 
ஆகிய மேகம்‌ பின்னும்‌ 
ஓமப்பா பாடா ணத்தால்‌ 
உற்றிடுஞ்‌ சிலமே கங்கள்‌ 
நாமப்பா சொன்னோ மிந்த 
நாடியாஞ்‌ சூத்திரந்‌ தன்னில்‌ 
ஓமப்பா இதுதான்‌ ஏழும்‌ 
அஞ்சுமுன்‌ ஒன்ப தாமே. 62 


ததத அ பபப பப பபப பப்ப 


60. 


61. 
62. 


1தழலெலும்,; தண்டெலும்‌; 
கர்ப்பம்‌ - கருக்கொள்கை; 
தந்தி - நரம்பு; 
அத்தி - எலும்பு, 
சையோகம்‌ - புணர்ச்சி, 


கடுவத்து - கடுவஸ்து. 


மூலம்‌ 143 
குன்மம்‌ பிறக்கும்‌ வகை 


ஆகிய மேகந்‌ தானும்‌ 
அப்பனே இருபத்‌ தொளன்றாம்‌ 
ஏகிய குன்மந்‌ தானும்‌ 
எழுந்ததோர்‌ விதங்கள்‌ சொல்வோம்‌ 
வாகிய பித்தத்‌ தோடு 
வாகுமும்‌ பரிந்து சேரில்‌ 
வாகிய வாய்நீர்‌ ஊறும்‌ 


வாந்தியு மாகும்‌ பாரே, 63 


பாரப்பா வாயு வாதும்‌ 
பரிவுடன்‌ அபானத்‌ தோங்கில்‌ 
ஓரப்பா கும்பி தன்னில்‌ 
உருண்டுதான்‌ மிகவே நோகும்‌ 
கோரப்பா நெஞ்சில்‌ குத்தும்‌ 
குடலையு முறுக்கிக்‌ கொண்டு 
வாரப்பா வலிக்கும்‌ மெத்த 
வாதமாய்‌ தழங்கும்‌ வாயுவே. 64 


வழங்கிய அப்பு வோடு 
வாதமும்‌ ஒன்றே யானால்‌ 
குழங்கிய அன்ன சாரம்‌ 
சந்திக்க வொட்டா தப்பா 
புழங்கிய நிதானந்‌ தப்பிப்‌ 
பிடியன்னம்‌ ஏறில்‌ குத்தும்‌ 
உழங்கிய முறுக்கு மேறில்‌ 
உயிரையும்‌ 1வதைக்கும்‌ பாரே. 65 





64. கும்பி - வயிறு 

65. 1பறிக்குங்‌ காணே 
அன்ன சாரம்‌ - கஞ்சி; 
நிதானம்‌ - நேர்மை, சரிநிலை. 


144 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


வதையறு வாயு வோடு 
மேகமு மருவு மாகில்‌ 
பதையுறு மலச லங்கள்‌ 
பரிவுடன்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ 
மதையுறும்‌ இடது பக்கம்‌ 
மைந்தனே வலது பக்கம்‌ 
பிதையுறு முறுக்கிக்‌ குத்தும்‌ 
பெருஞ்சூலைக்‌ குன்ம மாமே. 66 


குன்மமோர்‌ இதுதான்‌ நாலில்‌ 
கூறிலெண்‌ விதமாம்‌ பாரு 
வன்னமாம்‌ நோய்கட்‌ கெல்லாம்‌ 
மகரநோய்தான்‌ பொல்லாத தாகும்‌ 
கன்மமாஞ்‌ சடத்துக்‌ கெல்லாம்‌ 
காணுங்காண்‌ இந்த ரோகம்‌ 
1நன்மையாந்‌ தன்மத்‌ தோர்க்கு 
நாட்டினும்‌ நாடி டாதே, 67 


குலை பிறக்கும்‌ வகை 


நாட்டிய பித்த சூலை 
நடதந்திடு முறையைக்‌ கேளு 
ஊட்டிய அன்னம்‌ உண்ண 
உருசிதப்பி வாந்தி யாகும்‌ 
மாட்டிய கைகால்‌ சந்து 
வகையுந்தான்‌ மேலும்‌ நோகும்‌ 
நீட்டிய அங்கங்‌ கேதான்‌ 
நின்றெரிந்‌ தூறுங்‌ காணே, 68 





67. 1நன்மைசெய்‌ தர்மத்‌ தோர்க்குத, 
சடம்‌ - உடல்‌; 
ரோகம்‌ - தோம்‌. 


08. உருகி - சுவை 


மூலம்‌ 145 


காணப்பா வாத சூலை 
காட்டுந்தன்‌ குறியே தென்னில்‌ 
காணப்பா சகைகால்‌ சந்து 
குழைச்செல்லாங்‌ கடுத்து நோகும்‌ 
காணப்பா 3வயிறு விம்மிக்‌ 
கனத்துடன்‌ சுரப்புங்‌ காணும்‌ 
காணப்பா தேகம்‌ மெத்தக்‌ 
கனத்திடும்‌ இளைப்ப தன்றே. 69 


இளைத்திடும்‌ வாத சூலைக்கு 
எய்திய குணங்கள்‌ சொல்வோம்‌ 
குளைத்திடுங்‌ கைகால்‌ நெஞ்சு 
குத்துடன்‌ வறண்டி ருக்கும்‌ 
குளைத்திடும்‌ 3$மார்பில்‌ சென்று 
தாக்கிமே லேறி வெட்டும்‌ 
அளைத்திடும்‌ சீழ்தான்‌ கக்கும்‌ 
ஆகா தவையு மாமே. 70 


ஆகாத வாத பித்தம்‌ 
அணைந்திடுஞ்‌ சூலை கேளு 
வாகான கால்கள்‌ கையில்‌ 
வளமுடன்‌ கரடு கட்டும்‌ 
தாகான மேனி யெல்லாம்‌ 
துடிப்புடன்‌ வெடிப்புண்‌ ணாகி 
போகாத அசாத்திய மாடப்‌ 
புணர்ச்சியாற்‌ கொல்லுந்‌ தாமீன, 71 
69. 1கடி.ந்தே2, 
₹௮ி.வயிறு2,3 
குழைச்சு - கை கால்‌ முதலியவற்றின்‌ பொருத்து முடிச்சு; 
சந்து - பொருத்து. 
70. 3ோரா்பிற்‌ சரூலை$,5 
ஓயச்‌ சூலை2 


71. அசாத்தியம்‌ - குணமாகாகுது, முடிக்கக்கூடடாது. அருமை. 
௮10 


146 


2 


12 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கொல்லிய ஐயத்‌ தோடு 
பித்தமுங்‌ கூடிற்‌ றானால்‌ 
வல்லியம்‌ போலக்‌ "குத்தம்‌ 
மைந்தனே எலும்பு தோறும்‌ 
மல்லிய சரீரம்‌ நோகும்‌ 
வரிசையாய்ச்‌ சுரமுங்‌ காணும்‌ 
மெல்லிய தனுத்தான்‌ வற்றும்‌ 
விடங்கக்கும்‌ இருமுந்‌ தானே. 72 


தானென்ற ஓயத்‌ தோடு 
சமவாத சூலை கேளு 
ஊனென்ற சடந்தான்‌ நோகும்‌ 
உருசதப்பும்‌ கபாலம்‌ புண்ணாம்‌ 
கானென்ற காலில்‌ ஆணி 
எலும்பெலாங்‌ கறுத்துக்‌ கெட்டு 
கோனென்ற கழிச்சல்‌ 3வாங்காக்‌ 
குளிர்சர மாற லாகி 
மானென்ற தாது நட்டம்‌ 
மறுசூலை யாறும்‌ பாரே. ர்‌ 


ஆறாகுஞ்‌ சூலை யப்பா 
அதிலொன்றில்‌ மூன்று சூலை 
வேறாகும்‌ பதினெட்‌. டடாகும்‌ 
வெவ்வேறு சூலை யில்லை 
கூறாக இதனா லப்பா 
குணங்கள் தான்‌ கோடி யாகும்‌ 
பேறாகும்‌ இவார்கள்‌ பேரைப்‌ 
பிரித்துரை செய்வோம்‌ பாரே. 74 





குடைந்து 
காயும்‌ 2,3 
சரீரம்‌ - உடல்‌; தனு - அத்தி, உடல்‌, 


மூலம்‌ 


147 


கர்ப்ப நோய்‌ பிறக்கும்‌ வகை 


பாரப்பா கர்ப்ப காலம்‌ 
பரிவுடன்‌ வாயு தேயு 
சேரப்பா உந்தி யோடு 
1சென்றிதழ்‌ கருத்தான்‌ மாளும்‌ 
வாரப்பா புழுத்தான்‌ உண்ணில்‌ 
மலடெனச்‌ சொல்வா “ப்பா 
ஆரப்பா இதனைப்‌ போக்கில்‌ 
ஆண்பிள்ளை செனிக்குத்‌ தானே, 75 


செனிக்கின்ற குழவி தானும்‌ 
இடத்துடன்‌ பிறக்கும்‌ போதும்‌ 
கனிக்கின்ற சீழ்நீர்‌ போலே 
சலந்துள்ளே கட்டி நிற்கும்‌ 
பனிக்கின்ற இடுப்புக்‌ கைகால்‌ 
புரவியே நொந்து குத்தும்‌ 
தனிக்கின்ற பசிதான்‌ போகும்‌ 
தடித்திடும்‌ அமுதம்‌ பாரே. 76 


பாரிய வாயு தானும்‌ 

பரிவுடன்‌ குழிதான்‌ சேரில்‌ 
தாரிய கழிச்ச லாகிச்‌ 

சதாநித்தம்‌ உறுமிச்‌ சாடும்‌ 
வாரிய தேக மெல்லாம்‌ 

வலியெழும்‌ இடைதான்‌ தோகும்‌ 
ஆரியன்‌ எனக்குச்‌ சொன்னான்‌ 


3ஆய்ந்துவர்‌ சித்தர்‌ தானே. 77 
த்த பப பபப பவையாயை 
75.  சேர்ந்திடிற்‌5 

செனித்தல்‌ - கருப்படுதல்‌, பிறத்தல்‌ 
76. 2உஇரம்‌ 25 
77. 3அறிந்தவரர்த 


சதா - எப்பொழும்‌; நித்தம்‌ - நாள்தோறும்‌; 
ஆரியன்‌ - அறிவுடையோன்‌, ஐயன்‌, குரு, வைத்திய. 


148 அகத்தியார்‌ னவத்திய காவியம்‌-1500 


தானென்ற கர்ப்பத்‌ தோடு 
துரித்திடும்‌ சோரை கட்டில்‌ 
வானென்ற மத்துப்‌ போல 
வாயுவும்‌ உருளும்‌ பாரு 
ஊனென்ற பதான்‌ போகும்‌ 
உளைந்துதான்‌ இரைச்ச லுண்டாம்‌ 
மானென்ற கழிச்சல்‌ மீறும்‌ 
வருஞ்சூத வாயு வாமே. 78 


சூகதான கர்ப்ப காலம்‌ 
சுற்றிதான்‌ மிகுந்து கொள்ளில்‌ 
வாதான மேகம்‌ மீறி 
வழங்கியே செனிப்பிக்‌ குங்காண்‌ 
போதான உடம்ப தெல்லாம்‌ 
புண்போல மிகவும்‌ நோகும்‌ 
நீதான மயக்கம்‌ 1மீறி 
நிர்சீவ னாகும்‌ பாரே. 0? 


ஆகின்ற வாறு சூலை 
கர்ப்பத்தில்‌ அடர்ந்த நோய்காண்‌ 

பாதின்ற அவைதான்‌ சூழில்‌ 
பலித்திடாக்‌ கருவு மப்பா 

வா௫ன்ற இதுதான்‌ போக்கில்‌ 
மலடிதான்‌ பெறுவாள்‌ பிள்ளை 

ஆகின்ற நோய்கட்‌ கெல்லாம்‌ 
அறைந்திடு முறையா டாமே. 80 

கர்ப்ப சன்னி 

முறையான கர்ப்பத்‌ துன்னில்‌ 
முூயன்றதோர்‌ சன்னி கேளு 

உறையான சீழ்நீருக்‌ குள்ளே 
உறைந்திடில்‌ வாயு மீறில்‌ 


78. சோரை - சோரி - இரத்தம்‌ 
79. 1ஆூ 

செனிப்பித்தல்‌ - பிறப்பித்தல்‌ 
80. மலடி - மகப்பேறில்லா தவள்‌ 





அவவவக்ம்‌ மால. ட ப ஆவை வவவஹளள் களா வகா? 


நேலம்‌ 


81. 
82. 


149 


விறையான தேகம்‌ வேர்க்கும்‌ 
மெய்யெல்லாம்‌ மயக்க மாகும்‌ 
துறையான மலந்தான்‌ கட்டும்‌ 
சோ பிக்கும்‌ துணிந்து பாரே. 81 
பாரப்பா மாதர்க்‌ செல்லாம்‌ 
பச்சுடம்‌ பாகுங்‌ காலம்‌ 
தாரப்பா அனுபோ கிப்பள்‌ 
தனிப்பழங்‌ காடி யுண்பாள்‌ 
ஆரப்பா மாங்காய்‌ இன்பாள்‌ 
அப்பனே மாவு தின்பாள்‌ 
கூரப்பா சன்னி எய்துங்‌ 


கொண்டிருஞ்‌ சன்னி கேளே, 82 


கொண்டிடு மலடிக்‌ கப்பா 
கூடிடு மெட்டுச்‌ சன்னி 
வண்டிதான்‌ ருதுகா லத்தில்‌ 
மாத்தின்பாள்‌ மோர்தா னுண்பாள்‌ 
தண்டியே அணைவாள்‌ பின்னும்‌ 
தனிச்சூதக்‌ காயுந்‌ தின்பாள்‌ 
ண்டிய பெண்க ளுக்கு 
ஒரெட்டுச்‌ சன்னி யாமே. 83 


ஓரெட்டுச்‌ சன்னி யப்பா 
உற்றதோர்‌ பெண்க ளுக்கு 
வாரெட்டுப்‌ புருட னுக்கு 
மகத்தான சுகசல்‌ ஸனியுந்தான்‌ 
ச த பபப 
தேகம்‌ - உடல்‌; சோபித்தல்‌ - சோர்தல்‌. 
பச்சுடம்்‌ பு - குழந்தையினுடல்‌, புண்ணாலிளமை பெற்ற 
வுடல்‌; அனுபோகித்தல்‌ - அனுபவித்தல்‌. 
ருதுகாலம்‌ - கருப்பந்‌ தரிக்கத்‌ தகு நாள்‌, அது பூப்படைந்து 
பதினாறுராள்‌ மட்டும்‌. சூதக்காய்‌ - மாங்காய்‌, 


150 





அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நேரிட்டுப்‌ பார்க்கும்‌ போது 
நெ௫ழ்ந்தது வெவ்வே றாகும்‌ 
பாரெட்டும்‌ மெச்ச வேதான்‌ 
பகர்ந்திடுங்‌ கண்ணோய்‌ கேளே. $4 


கண்ணோய்‌ பிறக்கும்‌ வகை 


கேளப்பா பொடிச்சூ டாலும்‌ 
இளர்வெய்யி லதுகாய்ந்‌ தாலும்‌ 
வாளப்பா மின்னார்‌ தம்மை 
மருவியே தித்தம்‌ நித்தம்‌ 
காளப்பா முழுக்க லாதால்‌ 
கண்ணினால்‌ கனல்தான்‌ பார்த்தால்‌ 
தாளப்பா பாடா ணத்தாறி 
தானெழுங்‌ கண்ணோய்‌ பாரே. 82 


கண்ணினோய்‌ தானுண்‌ டாகும்‌ 
காரணம்‌ இன்னஞ்‌ சொல்வோம்‌ 
பண்ணான மேகத்‌ தாலும்‌ 
'பகர்வெட்டை வாயு வாலும்‌ 
கதுண்ணான அப்பு வாலும்‌ 
துனிமலக்‌ கட்டி னாலும்‌ 
புண்ணான விரணத்‌ தாலும்‌ 
2பொருந்தின காரத்‌ தாலே. 66 


காரமாஞ்‌ சாரத்‌ தாலும்‌ 
கடுரசத்‌ தூமத்‌ தாலும்‌ 

நீரமாஞ்‌ சரக்குச்‌ சுட்ட 
நிலையுறு புகையி னாலும்‌ 











84. மெச்சுதல்‌ - புகழ்தல்‌ 


83. 


86. 


மின்னார்‌ - புபண்கள்‌ 


1பருவெட்டை.2,3 
“பொடிக்கும்நற்‌? 


மூலம்‌ 151 


1பாரொத்த பேதி யாலும்‌ 
பலபல தண்ணீ ராலும்‌ 
சரமாம்‌ இவற்றிற்‌ கண்ணில்‌ 
செனித்திடும்‌ வியாதி தானே. 87 
குட்டம்‌ பிறக்கும்‌ வகை 
வியாதியாம்‌ மூவா றாகும்‌ 
விளங்கிய குட்டங்‌ கேளு 
சுயாதியாம்‌ மேகத்‌ தாலும்‌ 
சூழ்கின்ற கிரந்தி யாலும்‌ 
பயாதியாம்‌ ஆற தாகும்‌ 
பலவண்மட. னாலே எட்டாம்‌ 


அயாதியாம்‌ புழுவா னாலும்‌ 
ஐயமாம்‌ பதினெட்‌ டாமே. 88 


தாடி முறை 
ஆமப்பா நோய்கட்‌ கெல்லாம்‌ 
அரசுதான்‌ மூன்று நாடி 
காமப்பா வளர்ந்தெந்‌ நாளும்‌ 
கருவியே கலந்து சேர்ந்து 
வேமப்பா வெந்து நீறி 
விடமெல்லாம்‌ பிளந்து பின்னும்‌ 
சாமப்பா பிறக்கு மந்தத்‌ 
தாதுவின்‌ விளக்கங்‌ காணே. 89 


கரணப்பா நாடி சொன்னேன்‌ 
கலந்திடுங்‌ கருவுஞ்‌ சொன்னேன்‌ 

தோணப்பா நோயுஞ்‌ சொன்னேன்‌ 
சூட்சமும்‌ வகுத்துச்‌ சொன்னேன்‌ 


-...__...___-..ட௨உ---- பப பவை வை வவ சைவ கவச காயாக 





87. 1வாரமா மெண்ணெய்‌ தேய்த்து 
வழுவறப்‌ போகா தாலும்‌த, 
வீரமாம்‌ பே.இ ரத்தம்‌ 
வித்தங்கள்‌ மிகுதி யாலும்‌ 
தூமம்‌ - புகை; செனித்தல்‌ - பிறத்தல்‌, 


152 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பூணப்பா அவத்தை செய்யும்‌ 
பூட்டையும்‌ விரித்துச்‌ சொன்னேன்‌ 
வீணப்பா சொல்ல வில்லை 


விதிமுறை வணங்கிக்‌ கேளே, 90 


கேட்டிடும்‌ நாடி பத்தில்‌ 
கெடியேழு நாடி தள்ளி 
நாட்டிடு நாடி மூன்றில்‌ 
நயம்படும்‌ இடையே வாதம்‌ 
ஆட்டுபிங்‌ கலைதான்‌ பித்தம்‌ 
ஐயது சுழிதா னாகும்‌ 
வாட்டிடு மலமே வாதம்‌ 


மருவிடும்‌ பித்த நீரே, 91 


பித்து ற்ற ஐயம்‌ விந்து 
பிரிந்தநற்‌ பூதங்‌ கேள 
உத்தநல்‌ வாகும்‌ வாயு 
ஓங்கிய பித்தந்‌ தேயு 
சுத்துற்ற ஐயந்‌ தண்ணீர்‌ 
சோரர்வில்லா அபானன்‌ வாதும்‌ 
பத்துற்ற பிராணன்‌ பித்தம்‌ 
பகையுறு சதானன்‌ ஐயே, 92 


ஐயமாம்‌ நாடி மூன்றால்‌ 
அழிக்கவும்‌ ஆக்க லாகும்‌ 
நய்யமே ஒன்றில்‌ மூன்று 
நாடியாம்‌ நல்ல தாகி 
ரப தனில்‌ பப அகல்‌ அர்பன்‌ அன்த படட அத்த பப த அபத தடட கக பட ட க்ப்‌ 
90. சூட்சம்‌ - நுட்பம்‌; 
அவத்தை - மரணம்‌, முடிவு. 
92. சமானன்‌ - தசவாயுவில்‌ ஓன்று. அது கந்தரக்குழியிற்‌ 
சந்திடை.. நிற்கும்‌ வாயு. 


மூலம்‌ 


மையுறுங்‌ கருவிக்‌ கெல்லாம்‌ 
வாசல்காப்‌ பவரே யாடிச்‌ 

செய்யுறு தொழில்கட்‌ கெல்லாஞ்‌ 
'சித்துடன்‌ ௮9ித்து மாமே, 


ஆமப்பா எழுபத்‌ தீராம்‌ 
ஆயிர நாடிபத்தில்‌ மூன்றாய்‌ 
சோமப்பா உந்திக்‌ கீழே 
சுழிகனைப்‌ பற்றி நிற்கும்‌ 
காமப்பால்‌ விளைந்தெந்‌ நாளும்‌ 
கருவியே வந்து பின்னும்‌ 
சாமப்பா விளைக்கு மந்தத்‌ 


காதுவின்‌ வழக்கந்‌ தானே. 


வளர்ந்திடுந்‌ தாது தன்னை 
வகையதிற்‌ தொகையே சொன்னேன்‌ 
வளர்ந்திடும்‌ வியாதிக்‌ கெல்லாம்‌ 
2மணியொடு மருந்தைச்‌ செப்ப 
வளர்ந்திடுஞ்‌ சரக்குக்‌ கெல்லாம்‌ 
வகைவகை சுத்தி கேளு 
வளர்ந்திடும்‌ நோய்க ளெல்லாம்‌ 
மருந்தினால்‌ ஓழியுங்‌ காணே. 


நாடி முறை முற்றும்‌. 





93. 1நடந்திடு நவதா தாகும்‌ 
சித்து - அறிவு; அசித்து - சடம்‌, 
95, £மணிமந்திர ௮வு... தங்கள்‌ 


153 


ட்ட 


94 


154 


96. 
டம்‌ 


98, 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


சரக்குச்‌ சுத்தி முறை 
வேறு 
இரசம்‌ சுத்தி 

காணப்பா சூதமொரு பலந்தான்‌ வாங்கிக்‌ 

கல்வத்தில்‌ மாற்றியே மஞ்சட்‌ தூளால்‌ 
தோணப்பா மத்தித்து ஒட்டடையின்‌ தூளும்‌ 

சுகமான வெற்றிலையின்‌ சாறு விட்டு 
ஊணப்பா தனித்தனியே கடிகை மூன்று 

உறத்தோய்த்துத்‌ இரும்பவதை ஊறப்‌ போட்டு 
பூணப்பா தாழைநீர்‌ மலாக்காய்‌ நீரும்‌ 

புகமான செம்பரத்தம்‌ பூவின்‌ சாறே. 96 


சாறாகும்‌ வெற்றிலையின்‌ 1பாகற்‌ கிழங்கும்‌ 
குன்சாறும்‌ ஐங்கோலச்‌ சாறுங்‌ கூட 
மாறாமல்‌ அம்மான்பச்‌ சரிசிச்‌ சாறும்‌ 
வாயுறுசா ரணைச்சாற ரசம்பட்டைச்‌ சாறும்‌ 
கூறாகுங்‌ கொன்றையு(.. பட்டைச்‌ சாறும்‌ 
கொத்தோடே மும்முன்று கடிகை மத்தி 
வாறாக இப்படியே மத்தித்‌ தாக்கால்‌ 
வாலைபோழற்‌ பிரகாசம்‌ வருந்தான்‌ பாரே. ர்‌ 


பாரப்பா ஓரிருபத்‌ தைந்து சுத்தி 
பாடுகிறேன்‌ திரிகடுகு திரிபலையு மிக்க 
சீரப்பா மரமஞ்சள்‌ கற்கண்டு சர்க்கரையும்‌ 
சீரான சம்பழமுந்‌ தஇரிகை யுடனே 
போரப்பா கொம்முட்டி பொன்முசுட்டை நாரி 
புளியாரை கொடுவேலி மணத்தக்‌ காளி 
நீரப்பா கற்றாமை வாய்விவங்கம்‌ கந்தி 
தேர்ந்தகருஞ்‌ சாரசமுங்‌ கோட்டந்‌ தானே. 98 





மத்தித்தல்‌ - கடைதல்‌, தேய்த்தல்‌. 
1'பழுபாகற்‌ 53 

பிரகாசம்‌ - ஓளி 
பழமும்‌ 


மூலம்‌ 155 


கோட்டமுடன்‌ நாயுருவி இருபத்‌ தைத்தும்‌ 
கூறான நீர்கொண்டுங்‌ தசாயங்‌ கொண்டும்‌ 
ஆட்ட முடன்‌ மத்தித்துக்‌ கடிகை மூன்று 
அப்பனே வெவ்வேறே செய்தா யாகில்‌ 
ஊட்டலாங்‌ குளிகைஅவிழ்‌ தத்துக்‌ கெல்லாம்‌ 
உத்தமனே வேதையாம்‌ கோயுத்‌ தீரும்‌ 
பாட்டெலாஞ்‌ சூதத்தா லல்லோ சித்தார்‌ 
பாடினார்‌ நூல்தோறும்‌ பாடி னாரே. 99 


கந்தகம்‌ சுத்தி. மனோசிலை சுத்தி 


பாடூனதோர்‌ கந்திக்குச்‌ சுத்தி யென்ன 

பசுவின்நெய்‌ யிலிட்இருக்கிப்‌ பாலிற்‌ சாய்ப்பாய்‌ 
ஆடினதோர்‌ சுத்தியப்பா அவிழ்தத்துக்‌ காகும்‌ 

அப்படியே ஏழுதரம்‌ உருக்கிச்‌ சாய்ப்பாய்‌ 
நாடினதோர்‌ மனோூலையின்‌ சுத்தி சொல்வோம்‌ 

நறுக்குவாய்‌ பணம்போலே நன்றாய்‌ நீதான்‌ 
மூடினதோர்‌ கிழிகட்டி ஆட்டு நீரில்‌ 

முதிரவே தோலாந்திரம்‌ எரித்து வாங்கே. 100 


தாளகம்‌ சுத்தி 


எறித்திடுவாய்‌ உளுந்துவெந்த துணணீரி லட்டு 
எடுத்திடுவாய்‌ மனோிலைதான்‌ சுத்தி யாச்சு 

மரித்திடுவோர்‌ இல்லையப்பா துறைக்கெல்லா மாகும்‌ 

.... மகத்தான தாளகத்தின்‌ சுத்தி கேளு 

பரித்திடுவாய்‌ பணம்போலே தாளகத்தை வெட்டி 
பருஞ்சீலை 1தனைமுடிந்து கிழிதான்‌ கட்டி 

அரித்திடுவாய்‌ தோலாந்திரங்‌ கோமயத்தி னாலும்‌ 
அப்பனே காடியால்‌ அவித்தி டாயே. 101 


ப ம்‌ ப வ பவி பப பதவ ப வப்ப த ப வவ ம ப்வ கல்‌ பட ட்ட்ட னட் உமார்‌ 


92. 
100. 


101. 


கசாயம்‌ - குடிநீர்‌ 


அவிழ்தம்‌ - அவுடதம்‌ - ஒளஷதம்‌ - மருந்து; 


பணம்‌ - காசு. 


1தனில்‌ மடித்துக்‌2,3 
கோமயம்‌ - சாணம்‌ 


156 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


சாதிலிங்கம்‌ சுத்தி 


அவித்திடுவாய்‌ சுண்ணநீர்‌ பூசணிக்காய்‌ நீரில்‌ 
ஆலின்பால்‌ அரசம்பட்டைக்‌ சசாயத்‌ தாலும்‌ 
அவித்திடுவாய்‌ மூன்றுதினம்‌ ஊறப்‌ போட்டு 
அரகரா எடுத்திடவே சுத்தி யாகும்‌ 
அவித்திடவே சாதிலிங்கஞ்‌ சுத்தி கேளு 
அப்பனே குப்பிவைப்பை நொறுக்கிக்‌ சுட்டி 
௮வித்திடுவாய்‌ பழச்சாற்றில்‌ முலைப்பால்‌ தன்னில்‌ 
அடைவாக இருசாமம்‌ ஊறப்‌ போடே. 102 


நாகம்‌ சுத்தி 


ஊறவே லிங்கமது சுத்தி யாகும்‌ 

ஊட்டுவாய்‌ துறைக்கெல்லாம்‌ உரைத்துப்‌ போகும்‌ 
சீறிநின்ற நாகசுத்தி தன்னைக்‌ கேளு 

செப்பரிய 1எண்ணெயாம்‌ பாலு மாகும்‌ 
மீறவே மோரறாகும்‌ காடி நீராம்‌ 

வேணமட்டுங்‌ கோமயமாம்‌ பழச்சா றாகும்‌ 
வீறவே எருக்கம்பால்‌ இவைகள்‌ தன்னில்‌ 


வெந்துருக்கிச்‌ சாய்த்திடவே சுத்தி யாமே. 103 


சுத்தியென்ற நாமப்பா ₹மணிக்கட்‌ டாகும்‌ 
சூதத்துக்‌ காகுமது நீற்றுக்‌ காகும்‌ 

சித்தியென்ற சிந்தார மருந்துக்‌ காகும்‌ 
சித்தரெல்லாஞ்‌ சுத்திதன்னைத்‌ திறந்தா ரில்லை 

பத்தியுடன்‌ இருவங்கம்‌ இப்படித்தா ஸுருக்கிப்‌ 
பாங்காகச்‌ சாயப்பா சுத்தி யாகும்‌ 


வெற்றியுறும்‌ வெள்ளைக்குச்‌ சுத்தி சொல்வேன்‌ 
வெட்டடா பணம்போலே பொடியாய்த்‌ தானே. 104 





102. பழச்சாறு - எலுமிச்சம்‌ பழச்சாறு 
103. 1இலுப்பெண்ணெயாம்‌?, வெண்ணெயாம்‌$ 


104. 2பணிகட்‌ காகும்‌ 
வெள்ளை - வெள்ளைப்பாடானணம்‌ 


மூலம்‌ 157 


வெள்ளைப்‌ பாடாணம்‌ சுத்தி 


எலிப்பாடாணம்‌ சுத்தி 


தானென்ற பொடியதனைக்‌ கிழிபோற்‌ கட்டித்‌ 
தனிச்சுண்ண நீருள்ளே தோலாந்திர மாட்டு 
தேனென்ற ஆவின்பால்‌ சாணிப்‌ பாலால்‌ 
இறவாமல்‌ மூடியை எரித்து வாங்கு 
வானென்ற பாடாணஞ்்‌ சுத்தி யாகும்‌ 
மாட்டுவாய்‌ துறைச்கெல்லாஞ்‌ சித்தி யாகும்‌ 
தேனென்ற 1எலிப்பாடாணஞ்‌ சுத்தி கேளு 
சிறுகீரை ஆவின்பால்‌ காணச்‌ சாறே, 102 


நாவி சுத்தி 


சாறுகளிற்‌ தோலாந்திர மாக ஆட்டித்‌ 
துயவாக எடுத்தி.வே சுத்தி யாச்சு 
வேறாகும்‌ நாவியுட சுத்தி சொல்வேன்‌ 
வெண்பருத்து இலைச்சாறில்‌ இருசாமம்‌ போட்டு 
மீறாமற்‌ கோமயத்தில்‌ இப்படியே செய்து 
மீண்டுமதை ஏரண்ட இலையிற்‌ சுற்றி 
மாறாமல்‌ இலைவாட்டி எடுத்துக்‌ கொண்டு 
மைந்தனே துறைக்கொல்லாம்‌ மாட்டு மாட்டே. 106 


மாட்டுவாய்‌ சீந்தியுட கசாயத்‌ திட்டு 
மருவியதைத்‌ தோலாந்திரம்‌ எரித்து வாங்கு 
ஊட்டுவாய்‌ கோமயத்தாற்‌ கழுவச்‌ சுத்தி 
ஊற்றெருக்கம்‌ பாலிலே ஊறப்‌ போட்டு 
கோட்டுவாய்‌ கோப்பாலிற்‌ கழுவச்‌ சுத்தி 
குற்றமறும்‌ நாலிசுத்தி கூர்ந்து கேளு 
ஆட்டுகிற அ௮யப்பொடியின்‌ சுத்தி தன்னை 
அறைூறேன்‌ நன்றாக அறைகி றேனே. 107 


'தனாவத்யவதைமுனைதய வயதும்‌ அவனாக அவக அட அய அவக்னை வைய்‌ அய வளைய்ச்கைய் வை வவட ஷ்ஸ்டஆ அசலன்‌ ள் ளைச்‌ மிட கயை கைக வன்வவளைமுக வணங்க அரக அமகக்கைகபக 


105.  1எலிவிடத்தின்‌,,2 





158 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
அயப்பொடி சுத்தி 


அறைகிறேன்‌ 1அயக்கிண்ண மொன்று வாங்கி 
அப்பனே எள்ளெண்ணெய்‌ அதற்குள்‌ விட்டு 
குறையாமல்‌ ஒருசாமம்‌ வறுத்து நன்றாய்க்‌ 
குமுறவே காடிவிட்டுக்‌ கழுவச்‌ சத்தி 
முறையாகக்‌ சுருவேலம்‌ பட்டை.ச்‌ சாற்றில்‌ 
2மறறியாமல்‌ இருசாமம்‌ ேவேக வைத்து 
நிறையாகக்‌ சாடியிலே கழுவிப்‌ போட்டு 
நீட்டுவாய்‌ இந்தசுத்தி நிலைத்த போக்கே. 108 


அப்பிரகம்‌ சுத்தி 


போசக்காச மஅுப்பிரசம்‌ சுத்தி தன்னைப்‌ 
பூட்டுகிறேன்‌ ௮ப்பிரகம்‌ படிதா னொன்று 
வாச்சாகக்‌ கோமயந்தான்‌ படிதான்‌ மூன்று 
வகைகண்டு சமனாக விரவி வைத்து 
வீக்குவாய்‌ இரண்டுபடி நீர்தான்‌ வற்ற 
வெந்தபின்பு சுனைப்புள்ள நெல்லிற்‌ சேர்த்து 
தாக்கியே கிழிகட்டிப்‌ புளித்த காடி 
தனில்விட்டுக்‌ கசக்கிடவே கரையும்‌ பாரே. 109 


தாமிரம்‌ சுதீதி 


கரைத்துந்தக்‌ காடியெல்லாந்‌ தெளிய வைத்துக்‌ 
கலங்காமல்‌ இறுத்தப்பா உலர வைத்து 
நிரைத்ததொரு சிந்தூரம்‌ பற்பம்‌ பண்ணு 
நிலைத்தந்த நோய்களெல்லாம்‌ நீறாய்ப்‌ போகும்‌ 
கதரைத்ததொரு தாமிரத்தின்‌ சுத்தி கேளு 
சல்லிபோற்‌ தாமிரத்தை நறுக்கி வாங்கி 
நிரைத்திடுவாய்‌ புளித்தமோர்‌ காணாச்‌ சாற்றில்‌ 
நீஏழு தரங்காய்ச்சித்‌ துவைத்தி டாயே. 110 





லப ரக்ள்கொளு ஆலையயவவயயய வைகி வைள சாகன்‌ ரானா? 








108. 1அரப்‌ பொடிதான்த 
2முசியாபல்‌) 
109, 3சுனையுள்ள$;3 


மூலம்‌ 159 
காந்தம்‌ சுத்தி 


துவைத்திடுவாய்‌ ஏழுதரம்‌ எருக்கம்‌ பாலில்‌ 
சொல்லுகிறேன்‌ நல்லெண்ணெய்‌ கோம யத்தில்‌ 
துவைத்திடுவாய்‌ பழச்சாற்றில்‌ ஆவின்‌ பாலில்‌ 
சுருக்கான கற்றாழை பொன்னாங்‌ காணி 
துவைத்திடுவாய்‌ இதுகளிலே காய்ச்சிக்‌ காய்ச்சிச்‌ 
சுத்தியாந்‌ தாமிரத்தைச்‌ சூட்டு சூட்டு 
துவைத்திடவே காந்தசுத்தி சூட்ட நீகேள்‌ 
தூசிபற்றுங்‌ காந்தத்தைகத்‌ துண்டாய்‌ வெட்டே. 111 


நிமிளை சுத்தி 


வெட்டியதோர்‌ காந்தத்திற்‌ 'சம்பீரச்‌ சாறு 

வெகுநாளைக்‌ காடியுடன்‌ புளித்த மோரில்‌ 
கொட்டிடுவாய்‌ மூன்றுதினம்‌ வற்ற வந்ற 

கூட்டாத துறைக்கெல்லாம்‌ லோகத்‌ தோடும்‌ 
அட்டில்லை காய$ித்தி ?லோக சித்தி 

அப்பனே நிமிளைசுத்தி அறையக்‌ கேளு 
வட்டியுறு நால்வகையும்‌ நொறுக்கிக்‌ கொண்டு 

வாழையுட.. கிழங்குநீர்‌ வாங்கு வாங்கே. 112 


துத்தம்‌ சுத்தி 
வாங்கியே நிமிளையிட்டு எரித்து மைந்தா 
வைத்திடவே சுத்தியாம்‌ மயக்க மில்லை 


பாங்கியாந்‌ துத்தத்தின்‌ சுத்தி சூட்டப்‌ 
பணம்போலே 3நறுக்கியதைக்‌ கிழியாய்க்‌ கட்டி 








112. 1சம்பிரமச்‌2 
ப்‌ - எலுமிச்சை 
சம்பிரம்‌ 

2யோகூத்தி; 
1123. 3பொறுக்கியதைக்‌ 


அமுரி - சிறுநீர்‌ 


160 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆங்கியாம்‌ அமுரியிலே ஏழு சாமம்‌ 
அவினுட நீர்தனிலே இரண்டு சாமம்‌ 
தேங்கியதைத்‌ தோலாந்திரம்‌ எரித்து வாங்கு 
சித்திபெறச்‌ சுத்தியாம்‌ லோகத்‌ தூட்டே. 113 


குக்கில்‌ சுத்தி 


ஊட்டவுந்தான்‌ குக்கில்‌தன்னைச்‌ சுத்டு செய்ய 
உத்தமனே இடித்தகனைக்‌ கிழிதான்‌ கட்டி. 
மூட்டுவாய்‌ திரிபலையுந்‌ தேவ தாரம்‌ 
முதிர்ந்துநின்ற பேய்ப்புடலின்‌ கசாயம்‌ பண்ணி 
ஆட்டுவாய்‌ தோலாந்திரம்‌ நாலு சாமம்‌ 
அதன்பிறகு பேய்ப்புடலின்‌ பத்திரி கூடக்‌ 
காட்டுவாய்‌ நிம்பத்கோற்‌ கசாயம்‌ வாங்கி 
காய்ச்சடா குக்கிலுட 1களங்கம்‌ போமே. 114 


தொட்டி சுத்தி 


கவங்கம்போம்‌ ஆவின்பால்‌ நாலு சாமம்‌ 

காய்ச்சிடவே சுத்தியாங்‌ குக்கி லப்பா 
களங்கம்போம்‌ தொட்டிக்குச்‌ சத்தி சொல்லில்‌ 

கட்டி. தனை நொறுக்கியதைக்‌ கல்வத்‌ திட்டு 
களங்கமாம்‌ நெய்தேனுஞ்‌ சரியாய்ச்‌ சேர்த்துக்‌ 

கலக்கியே ஊறவைப்பாய்‌ எட்டு நாள்தான்‌ 
களஞ்சறவுந்‌ தோலாந்திரங்‌ காணச்‌ சாற்றிற்‌ 

காய்ச்சடா தொட்டியங்கே சுத்தி யாச்சே. 115 


கர்ப்பூர சிலாசத்து சுத்தி 


ஆச்சப்பா கா்ப்பூரச்‌ சிலையை வாங்‌இ 
அடைவாக நொறுக்கியதைக்‌ இழிகட்டி வைத்து 
பாய்ச்சப்பா ஆவின்பால்‌ தோலாந்திர மாகப்‌ 
பால்வற்று மட்டுமங்கே எரித்துப்‌ பின்னும்‌ 


உவகை வய அகதவைகைகமமய வப யகயாய 








114, தோடம்‌ 
நிம்பத்தோல்‌ - வேம்புத்தோல்‌ 


மூல்ம்‌ 161 


காய்ச்சப்பா அயக்கிண்ணிக்‌ குள்ளே வைத்துக்‌ 
கடியதொரு அல்லியுட நீரி லாட்டு 
மூச்சப்பா சிலாசத்துச்‌ சுத்தி யாச்சு 


மூட்டிடுவாய்‌ துறைக்கெல்லா மூட்டு மூட்டே. 116 


தேர்வாளம்‌ சுத்தி 


மூட்டவே நேர்வாளம்‌ சுத்தி கேளு 
முழுமேதிச்‌ சாணியிலே வாளம்‌ போட்டு 
ஆட்டுவாய்‌ 1கமலாக்கினி யாலே யப்பா 
ஆறவிட்டு எடுத்ததனைத்‌ தோடு போக்கி 
அவட்டுவாய்‌ குற்றமறுஞ்‌ சுத்தி யாகும்‌ 
உறவாகுஞ்‌ சரக்கோடு ஊட்டு பந்தாம்‌ 
நீட்டியே சுத்திவகை மெத்த வுண்டு 
நினைவுகொண்டு இவ்வளவுஞ்‌ சொன்னேன்‌ பாரே. 117 


உலோக மாரணம்‌ 


பாரப்பா லோகமா ரணங்கள்‌ சொல்வோம்‌ 

பரப்பிலே விடுகாதே அடக்கி யாட்டு 
ஆரப்பா வகையாகச்‌ சொன்னா ரேது 

௮டைவாகச்‌ சொல்லுகிறேன்‌ அடக்கம்‌ விட்டு 
நேரப்பா 3வெள்ளீயம்‌ தாளகத்தால்‌ மாளும்‌ 

நிலையாத காரீயம்‌ மனோசிலையால்‌ மாளும்‌ 
காரப்பா உருக்கதுவும்‌ லிங்கத்தால்‌ மாளும்‌ 

கடியகந்‌இ தாமிரத்தைக்‌ கவ்வுந்‌ தானே. 118 


கவ்வுமடா வெள்ளிதன்னை மாட்சிக முண்ணும்‌ 
களங்கமில்லாப்‌ பொன்னதனை நிமிளை யுண்ணும்‌ 
கவ்வுமடா லோகங்கள்‌ தகடு தட்டிக்‌ 
காட்டுவாய்‌ தகட்டுக்குச்‌ சரக்கு நேராய்‌ 


அப பபப ப பப படடட்ப்பெப்பப்பய்யய்யயயயயயயயயயமயமமய்வைவவமையவ வையை 


117. 1கமலவன்னி9 

மேதிச்‌ சாணி - எருமைச்சாணி; வாளம்‌ - நேர்வாளம்‌. 
118. 2வெண்ணாகம்‌2,5 

மாரணம்‌ - கொல்லல்‌, அழித்தல்‌; சந்தி - கந்தகம்‌ 


௮-4 


162 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 300 


கவ்வவே 1சம்.பீரச்‌ சாறு விட்டு 
களங்கமற ஆட்டியே தகட்டிற்‌ பூசு 
கவ்வவே சட்டிக்குள்‌ தகட்டை வைத்துக்‌ 


கவிழ்த்தியே ஒடுகொண்டு மூடு மூடே. 119 


காந்தச்‌ சிந்தூரம்‌ 


மூட்டியே சந்துவாய்‌ சீலை செய்து 
முதிரவதைக்‌ கசபுடமாய்ப்‌ போடு போடு 
நீட்டிவிடு லோகங்கள்‌ வெவ்வே றாக 
நீட்டியே புடம்போடு வண்ண மேலும்‌ 
ஆட்டிநின்ற காந்தத்தைச்‌ சிந்தூ ரிக்க 
அறைூறேன்‌ சுத்திசெய்த காந்தம்‌ வாங்கி 
நாட்டியொரு சட்டிக்குள்‌ காந்த மிட்டு 
நலமாக மேற்சட்டி கவிழ்த்து மூடே. 120 


கவிழ்த்தியபின்‌ குழிவெட்டி. மூன்று பத்துக்‌ 
கனத்தெருவைக்‌ குழிக்குள்ளே அடக்கி யந்த 
கவிழ்த்துவைத்த சட்டிதன்னை எருமேல்‌ வைத்துக்‌ 
கட்டாக முப்பதெரு மேலே மூடி 
கவிழ்த்துயனல்‌ ஊட்டிநீ எரித்து வாங்கு 
கனலாறிக்‌ காந்தத்தை வாங்கி மைந்தா 
கவிழ்த்தியதோர்‌ பச்சரிசிக்‌ கழுநீ ரே௱£டு 
கருவாழைக்‌ கிழங்கினுட சாறு வாங்கே. 121 


லாங்கடா ஆவாரஞ்சா றிளநீர்ச்‌ சாறும்‌ 
வகைநாலுஞ்‌ சமனாக அளந்து நீயும்‌ 
வாங்கடா இனமிரண்டு ஆட்டு சாற்றால்‌ 
வட்டுப்போலப்‌ பிடித்ததனை ஆற வைத்து 
வாங்கடா சட்டிக்குள்‌ அடையை வைத்து 
மறுசட்டி யாலதனை 2மறைத்து மூடி. 
வாங்கடா சீலைசெய்து சுசபுட.த்திற்‌ போடு 
வாகாக ஆறியபின்‌ எடுத்தி டாயே. 122 


ப... ட்ட பப்ப ய வையை 


119. 


122. 


1சம்பிரமச்‌த 
சம்பீரச்சாறு - எலுமிச்சஞ்சாறு. 
அடைத்து? 


மூலம்‌ 163 


எடுத்தகொரு வில்லைதனைக்‌ குமரிவேர்ச்‌ சாற்றில்‌ 
இறக்கியதை ஆட்டியே கசபுடமே போடு 
எடுத்திடுவாய்‌ ஆறியபின்‌ காரைவேர்‌ மாம்பட்டை. 
இலவங்கப்‌ பட்டையுடன்‌ நெல்லி முள்ளி 
எடுத்திடித்து இவைசமனாய்க்‌ கசாயம்‌ வைத்து 
இயல்பாக ஆட்டியதைச்‌ சட்டிக்குள்‌ ளிட்டு 
எடுத்திடவே முன்போலே சீலை செய்து 
இதமாக முன்போலே புடத்தைப்‌ போடே... 123 


புடம்போடு இப்படித்தான்‌ நாலு வாட்டி 
பேரான பழச்சாற்றில்‌ மூன்று வாட்டி 
புடம்போடு பருத்தியிலைச்‌ சாற்றி னாலும்‌ 
பிசகாமல்‌ ஆலவிழுதின்‌ சாற்றி னாலும்‌ 
புடம்போடு மூன்றுதினம்‌ பகரக்‌ கேளு 
பிறகுநீ நெல்லிமுள்ளிச்‌ சாற்றா லாட்டி. 
புடம்போடு ஓர்தினந்தான்‌ சிவந்து போகும்‌ 
பேரான காந்தசத்தித்‌ திறந்தான்‌ நன்றே. | 24 


உலோகச்‌ சிந்தூரம்‌ 


நன்றாக லோகச்சிழ்‌ தூரஞ்‌ சொல்வோம்‌ 
நட்பாக லோகமோர்‌ பலந்தான்‌ மூன்று 
குன்றாத சூதமொரு பலந்தான்‌ வாங்கு 
கொடுகந்தி இரண்டுபலந்‌ தூக்கு தூக்கு 
ஒன்றாகச்‌ சூதமுடன்‌ கந்தி இரண்டும்‌ 
உறவாட்டு கல்வத்திற்‌ கடிகை இரண்டு 
துன்றாக இளகியது மயன மாகும்‌ 
தூளான லோகத்தை இதனிற்‌ சேரே. 125 


சேர்த்தங்கே குமரியுட சாறு விட்டு 
சிதறாமல்‌ இருசாமம்‌ ஆட்டி வாங்கி 
சேோர்த்தங்கே உண்டை.பண்ணி ஆமணக்‌ கலையில்‌ 
திடமாக அமைத்தந்த இலையால்‌ மூடி 











125. உலோகம்‌ - இரும்பு; சூதம்‌ - இரசம்‌; கழ்௮ி - கந்தகம்‌. 


164 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சேோர்த்தேதான்‌ இரவியில்வை கடிகையீ ராறு 
சென்றதற்பின்‌ தீச்சுட்டாப்‌ போலே சூடாம்‌ 

சேர்த்துநெல்லிற்‌ புதைத்திடுவாய்‌ தினந்தான்‌ மூன்று 
தஇரும்பவதைதக்‌ தூளாக ஆட்டி வாங்கசே. 126 


வாங்கினதோர்‌ சிந்தூரந்‌ தங்கம்‌ போலாம்‌ 
மாரணத்திற்‌ சிந்தார மாயிற்‌ றப்பா 
பாங்கான 1தங்கங்கள்‌ லோகம்‌ வெள்ளி 
பரிவான தாமிரங்கள்‌ £சூதங்‌ காந்தம்‌ 
துூங்கிநின்ற மாரணத்தாற்‌ சிந்தூரஞ்‌ 39த்தி 
காரணியில்‌ வாய்திறந்து சாற்ற வேண்டாம்‌ 
தேங்காத மாரணத்நிற்‌ சித்தி யாகும்‌ 
செய்யடா துறைக்கெல்லாந்‌ தெளிந்துதானே., 127 


அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 


தெளிவான அப்பிரகச்‌ சிந்தாரஞ்‌ சொல்வேன்‌ 
சார்வாகும்‌ அப்பிரகஞ்‌ சுத்தி செய்து 
வளியாகுஞ்‌ செம்பொன்‌ னெருஞ்சியினா லாட்டி 
மைந்தனே *சட்டிக்குள்‌ அடைபோ லப்பி 
நெளியாமல்‌ அப்பிரகம்‌ அதன்மேல்‌ வைத்து 
நேராக அடையதனை மேலும்‌ வைத்து 
அளியாகச்‌ சட்டிகொண்டு கவிழ்த்து மூடி 
அப்பனே கசபுடந்தான்‌ போடு போடே. 1 28 


போட்டதொரு அ௮ப்பிரகந்‌ திரும்ப வாங்கி 
புகமாகக்‌ கல்லுரலிற்‌ தூளாய்‌ நீதான்‌ 

ஆட்டி. யே வாங்கிமைந்தா மைபோ லாட்டி, 
அடைவாக அச்சாற்றா லடைதான்‌ தட்டி 





126. இரவி - சூரியன்‌ 

127. 1காந்தங்கள்‌,,5 
கழஞ்சு தங்கம்‌2 
9 த்௫இ2 

128,  [சாடிக்குள்‌, 


மலம்‌ 165 


நாட்டுவாய்‌ மாம்பட்டை தேற்றாங்‌ கொட்டை 
நயமாஃப்‌ பொடியாக்கி ஒட்டி லிட்டு 
மூட்டியே அடையதனை ஓட்டில்‌ வைத்து 
முன்போலே சீலைசெய்து மூடு மூடே, 129 


மூட்டியே புடந்தீர்ந்து தாளா யாட்டி, 
மூன்‌ போலே மூன்றுதரங்‌ கசபுடந்தான்‌ போடு 
நீட்டியே நெல்லிமுள்ளிச்‌ சாற்றா லாட்டி 
நீரோடு வாழையுட கிழங்கின்‌ நீரும்‌ 
ஊட்டியே கலந்தாட்டி அடைதான்‌ செய்து 
உறப்போடு முன்போலே புடத்தில்‌ நீயும்‌ 
நாட்டியே இப்படித்தான்‌ சசபுடந்தான்‌ போடு 
நயமாக எடுத்ததனை ஆட்டு ஆட்டே. 130 


எடுத்திடுவாய்‌ தூளதனைக்‌ 2குமரிச்‌ சாற்றால்‌ 
இதமாக ஆட்டியதை அடைதான்‌ செய்து 
தொடுத்திடுவாய்‌ மூன்றுபத்துப்‌ புடந்தான்‌ முன்போல்‌ 
சுகமாக அப்பிரகம்‌ அருணன்‌ போலாம்‌ 
விடுத்திடுவாய்‌ வியாதிகளை உண்ண வென்றால்‌ 
வெண்பஞ்சிற்‌ 3பொறிபட்டாற்‌ போலப்‌ போக்கும்‌ 
கடுத்திடுமே 4*ஆயித்தும்‌ நரைதிரையுந்‌ தள்ளுஞ்‌ 
சதிரான சகத்திரத்தெண்‌ வியாதி யாமே. 131 


மண்டூரச்‌ சிந்தூரம்‌ 


வியாதிபோம்‌ மண்டூரச்‌ திந்தூரங்‌ கொண்டால்‌ 
மைந்தனே வைக்கின்ற வரிசை கேளு 

நயாதிபோய்ச்‌ சகத்திரமாம்‌ வருடஞ்‌ சென்ற 
நத்தங்கள்‌ தனில்கடக்குங்‌ கரிய கட்டம்‌ 


௮ வ வை வ 
ப பெய்க கக்‌ மாகி: 


129. 1பெ ஈடி.மேல்‌3 
131. 2குமரிவேர்ச்5 
3தீயிட்டாற்‌ போலே வேகும்‌$ 
4அமவிருத்து2, அபமிருத்து6 
அருணன்‌ - சூரியன்‌; சகத்திரம்‌ - ஆயிரம்‌. 
132. மண்டூரம்‌ - €ச்சுக்கிட்டம்‌; நத்தம்‌ - இருள்‌. 


1 66 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


அயாதிபோய்க்‌ கொண்டுவந்து தூளா யாட்டி 
அப்பனே தான்றிமரக்‌ கரியி னாலே 
நியாதிபோய்‌ உலையிலிட்டுச்‌ சவக்‌ஃ களதி 
நீலாவின்‌ மோமயத்தில்‌ ஊறப்‌ போடே. 1872 


ஊளழியபின்‌ பெடுத்ததனில்‌ ஊறல்‌ வாங்கும்‌ 
உலர்த்தியகைத்‌ தூளாக்கிக்‌ 1குகையி லிட்டு 
மாறியகோர்‌ மண்டூரஞ்‌ செப்பு மாச்சு 
மற்றுமகைச்‌ சிந்தூர மாக்கக்‌ கேளு 
வீறுடனே மூன்றுநாள்‌ நாகவல்லீச்‌ சாற்றால்‌ 
விவரமுட.ன்‌ காய்ச்சுவாய்‌ வற்ற வற்ற 
வாறாக நொச்சிச்சாறு வெள்ளாட்டுப்‌ பால்நீர்‌ 
மைந்தனே மூன்றுதரங்‌ கொதிக்க வையே. 133 


வைப்பதுதா னெப்படிதா னென்று நீயும்‌ 

வயணங்கேள்‌ வெவ்வேறு தினந்தான்‌ மூன்று 
வைத்துதனை வற்றவிச்சுப்‌ பின்பு வாங்கி 

வரிசைபெற ஒருசாமம்‌ குமரிச்‌ சாற்றால்‌ 
வைத்தாட்டி மடக்கிலிட்டு மேலுங்‌ கீழும்‌ 

வைப்பதுதான்‌ ஆலிலைதான்‌ மறைத்துச்‌ சுற்றி 
வைத்திடுவாய்‌ சலைமண்தான்‌ இரண்டு செய்து 

வராகபடம்‌ அறுபதுதான்‌ போடு போடே, 134 


போட்டிடுவாய்‌ பண்டூர சிந்தூர மாச்சு 

போக்கதிலே வியாதிகளைப்‌ பிடுங்கித்‌ இன்னும்‌ 
மாட்டிடுமே மகோதரம்கா மாலை பாண்டு 

வருஞ்சோகை பெருவயிறு வலிவீக்‌ கங்கள்‌ 
ஆட்டியதோரர்‌ ஈளைமுதல்‌ மேகந்தானும்‌ 

ஆக்கைவலி கஇராணியிவை எல்லாந்‌ தீரும்‌ 
ஊட்டிடவே அனுபானம்‌ உரைக்கக்‌ கேளு 

உத்தமனே வியாதிகண்டு உறவு சேரே. 135 





133. 1குழாயி லூட்டு,,5 
“மூன்‌ றுதினங்‌த 
மடக்கு - ஓரு பாத்திரம்‌ 
135. ஆக்கை வலி - உடம்பு வலி; அ௮னுபானம்‌ - துணைமருந்து 


மூலம்‌ 167 


உருக்குச்‌ சிந்தூரம்‌ 

உறவுசேர்‌ உருக்கிலே சிந்தூ ரத்தை 

உரைக்கிறேன்‌ உழிபத்து வாங்கி வந்து 
உறவாக உலையிலிட்டு அருணன்‌ போல 

ஊதியதை ஆவின்நீர்‌ வெள்ளாட்டு நீரில்‌ 
உறவாக சமன்கலந்து வைத்தா யானால்‌ 

உஇருமடா கருக்கதுவுந்‌ தோய்க்கத்‌ தோய்க்க 
உறவாக உஇர்ந்தபொடி யெல்லாம்‌ வாரி 

உறவாட்டு 1கரிப்பான்நீ ரூட்டிக்‌ காணே. 136 


காணப்பா ஆட்டியதை வில்லை தட்டி 
காயவைத்துச்‌ சட்டிக்குள்‌ ஆலிலைப்‌ பரப்பி 
பூணப்பா வில்லைதனை இலைமே லிட்டு 
புகமாகப்‌ பின்னுமந்த இலையால்‌ மூடி 
ஊணப்பா மேற்சட்டி யிட்டு மூடி 
உறவாகச்‌ சலைசெய்து உலர வைத்து 
தோணப்பா கசபுடத்தி லாட்டி வாங்கி 
சொல்லுகிறேன்‌ அந்துரத்தா மரையின்‌ சாறே. 137 


சாறுவிட்டு ஆட்டுநீ க௪;)டந்தான்‌ போடு 
தனிக்குமரிச்‌ சாற்றினால்‌ சசபுடந்தான்‌ செய்து 
கூறுடனே எடுத்துப்பார்‌ முருக்கம்பூப்‌ போல 
கொள்கயெது இந்தாரங்‌ கொடிய இத்தி 
மாறுபடா நோய்களெல்லாந்‌ இரீபலையும்‌ வெல்லம்‌ 
வரிசையுடன்‌ பொடிகூட்டி வைத்துக்‌ கொண்டு 
ஆறியதோர்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ குக்கி 
அப்பனே தேனிலே குழைத்துக்‌ கொள்ளே, 138 


கொள்ளவே தூலவுடன்‌ சூட்ச மாகும்‌ 
குறைந்திருந்த சூட்சவுடல்‌ நெய்யில்‌ கொள்ள 

மெல்லவே 2பழுத்திருக்கும்‌ 3மயனம்‌ போல 
மீறவரும்‌ நரைதிரைகள்‌ வெருவி யோடும்‌ 


தத்த ற்ப பய பப பபப பபப 
136. 1கரும்புநீர்‌3 
உழி - அளவு; அருணன்‌ - சூரியன்‌. 


139.  பருத்திருக்கும்‌,,3 
3மயம்போ லப்பாடி 


168 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-[300 


விள்ளவே நாவேது பாவு மேது 

மேலோர்கள்‌ அயங்கிட்ட. மிரண்டுங்‌ கொண்டார்‌ 
அள்ளவே குறையாது கடலி லேற்றம்‌ 

1அறிந்துநீ லோகத்தை அணைத்து ஆடே. 139 


அமிர்த சஞ்சீவிக்‌ குளிகை 


ஆடவே அமிர்கசஞ்‌ சீவி சொல்வோம்‌ 
அப்பனே சூதமொன்று கந்தி யொன்று 
நீடவே கல்வத்தில்‌ சாம மொன்று 
நீட்டிநீ ஆட்டையிலே மயன மாகும்‌ 
ஊடவே கறுத்திருக்கும்‌ அப்பிரக பற்பம்‌ 
உயர்ந்த லோகபற்பந்‌ தாமிர பற்பம்‌ 
நாடவே தாளகமும்‌ நாவி லிங்கம்‌ 
நலமான சிலைகுக்கிற்‌ கட்டம்‌ பாரே. 140 


பாரப்பா அத்தித்துப்‌ பிலியி னோடே 
பாங்கான அஇவிடயம்‌ சொன்ன மாஞ்சி 
சீரப்பா இதுவெல்லாம்‌ ரசரந்தி யுடனே 
சேோர்சமனாய்‌ இஞ்சிச்சாறு சிவதைச்‌ சாறும்‌ 
வாரப்பா இறு$ரை இவைகள்‌ தம்மில்‌ 
மாட்டியே ஆட்டுவாய்‌ தினந்தா னொன்று 
போரப்டா கஞ்சாவின்‌ சாற்றி னாலும்‌ 
பொருந்தியே இனமொளன்று புகட்டி யாட்டே. 141 


ஆட்டடா பழச்சாற்றில்‌ ஆரைச்‌ சாற்றில்‌ 
அப்பனே ஆறவைத்துக்‌ குப்பிக்‌ கேற்றி 
மூட்டடா சலைசெய்து தாழிக்‌ குள்ளே 
மூதிரவே மணலிட்டுக்‌ குப்பி வைத்து 
நீட்டடா மேலுமந்த மணல்ப ரப்பி 
நினைவாகும்‌ இருசாமம்‌ எரித்து வாங்கு 
மீட்டடா ஆறியபின்‌ தூளா யாட்டி 
மேலான மாத்திரைதான்‌ செய்யக்‌ கேளே. 142 





139 "அறிந்துரவ2,3 
தூலவுடல்‌ - புறவுடல்‌. 
140. 2மனோரிலையுங்‌ கங்குலிட்டம்‌ பாரே,2.3 


மூலம்‌ 169 
சூசிகா பரணம்‌ 


கேளப்பா இஞ்சிநீர்‌ தன்னா லாட்டி 
கருபையுடன்‌ முன்றியெடை குளிகை கட்டி 
சூளப்பா தோடமுதல்‌ சன்னிக்‌ கெல்லாம்‌ 
சூட்டிடவே துஞ்9ிநின்ற உயிர்கள்‌ மீளும்‌ 
நாளப்பா சூரிகா பரணஞ்‌ சொல்வோம்‌ 
நாடியுயர்‌ பதின்மூன்று சன்னி தீரும்‌ 
வாளப்பா சூதமொன்று காந்த மொன்று 
வாகான தாமிரமும்‌ உலோகந்‌ தானே, 143 


உலோகமுடன்‌ அப்பிரக மாறும்‌ நேராய்‌ 
நொறுக்கியதை நோர்சமனாய்க்‌ கந்தி கூட்டி 
உலோகமுறும்‌ நொச்சிவேர்‌ சித்திர மூலம்‌ 
நுணுக்கமுடன்‌ சரியாகக்‌ கசாயம்‌ வைத்து 
உலோகமுறும்‌ பொடியிட்டுத்‌ தினந்தான்‌ மன்று 
தோகவதை ஆட்டிநீ வாங்கிப்‌ பின்பு 
உலோகமுறும்‌ நாயுருவி கரிப்பான்‌ பாத்தை 
தோயகலப்‌ பேயத்தித்‌ 1தக்காளி காணே. 144 


காணப்பா சித்திரப்பா லாடை கொட்டான்‌ 
கரந்தையொடு வெள்ளைக்காக்‌ கணமு மிக்கப்‌ 
பூணப்பா காயாத பழுபாகல்‌ தாழை 
புகழ்சீந்தில்‌ சாரணையும்‌ பேய்ச்சுரைக ளெல்லாம்‌ 
தகோணப்பா பேய்த்துளசி இவைநீர்‌ வாங்கி 
தோய்த்தந்த நீர்சுவற ரவியில்‌ வைப்பாய்‌ 
நாணப்பா இனமொன்று சாற தொன்று 


நயமாக விரவியகதை ரவியிற்‌ போடே, 145 





144. 1மணத்தக்காளி. 
மத்தை - ஊமத்த; கத்தி - கந்தகம்‌ 


145. இரவி - சூரியன்‌ 


170 


வெயதவயமவை 


146. மஞ்ஞை - மயில்‌; பித்து - ஈரற்பித்து. 
1 48. 
149, 


அசுத்தியார வைத்திய காவியம்‌-1500 


போட்ட.பின்பு பாவனைக எளின்னுங்‌ கேளு 

புகம்கோழி மீன்மஞ்ஜஞை பன்றிவெள்‌ ளாடு 
ஆட்டதனின்‌ பித்துகளில்‌ வெவ்வே றாட்டி, 

அதில்வைத்துத்‌ திப்பிலியின்‌ கசாயத்‌ தாலும்‌ 
மூட்டவகதை மூன்றுநாள்‌ பாவனைதான்‌ செய்து 

முசியவரை எருக்கிலைவேர்க்‌ கசாயத்‌ தாலும்‌ 
ஆட்டியதைப்‌ பாவனைதான்‌ செய்து மைத்தா 

அதிற்சமனாய்‌ நாவிகனைச்‌ சமன்கதான்‌ சேரே. 146 


சேர்த்ததொரு சூரணத்தை முன்சொன்ன பித்தில்‌ 
இரும்பநீ ஊறவைக்‌ தெடுத்துக்‌ கொண்டு 
சோர்த்திடுவாய்‌ அனுபானம்‌ நோய்கள்‌ சன்னி 
செயல்கண்டு முறையுடனே செய்து நீயும்‌ 
சேர்த்திடவே ௮றுசூலை பெருவயிறு குன்மம்‌ 
கராகசு பாண்டுவுடன்‌ வலிதான்‌ குட்டம்‌ 
சேர்த்திடவம்‌ சயமுமிருமல்‌ வாதந்‌ தானும்‌ 
செல்லாத வீக்கமுடன்‌ வறட்டு போமே. 141 


இரச பூபதி 


வறட்சிபோம்‌ வெட்டைபோம்‌ வலுக்குந்‌ தேகம்‌ 
மைந்குனே சஞ்சீவி மகத்தாஞ்‌ இத்தி 
இறைச்சியொடு நரம்பெல்லாம்‌ அமிர்த மூறும்‌ 
இரசமென்ற பூபதியை இயம்பக்‌ கேளு 
வறட்சிபோம்‌ இரசபற்பந்‌ தாமிர பற்பம்‌ 
வாங்காகு நாவியிவை நேர்கான்‌ தாக்கி 
குறைச்சடரக்‌ கந்இிரெண்டு திரிகடுகு பலையம்‌ 
கூறாக யிவையெல்லாஈம்‌ நொறுக்கி டாயே, 148 


தநொறுக்கியபின்‌ தழுதாமை கண்டங்‌ காறி 
நொச்சியடா பேய்த்திமிட்டி இவைக ளெல்லாம்‌ 

தறுக்கியதோ.ர்‌ கொடுவேலி ஆடுதின்னாப்‌ பாளை 
நாட்டடடா மசாயமிட்டு வாங்கி மைந்தா 


வெயய்சயலைகை வவடழுச் யனைய யனானகைகைகைகையப யவ வணகயம 











எம்ப ய்‌ 


பலை - திரிபலை 
பேய்த்திமிட்டி. - பேய்க்கொம்மட்டி - ஆற்றுத்தும்மட்டி. 


மூலம்‌ 


171 


சிறுக்கடா இருபதுநா ளாட்டி வாங்கி 
சீரான உளுந்தளவு குளிகை கட்டி. 
சுறுக்கான சன்னிகட்கு ஈந்தா யானால்‌ 


தொட்டவுடன்‌ பதின்மூன்றுந்‌ தூள்நீறாமே. 149 


பஞ்ச பத்திர இரசம்‌ 


நீறுமென்ற பஞ்சபத்திர இரசஞ்‌ சொல்வேன்‌ 
நெருப்பான காலாக்கினி ருத்திரனைச்‌ சொல்வேன்‌ 
ஏறுமென்ற நாவிகந்தி வெண்காரம்‌ சூதம்‌ 
இயல்பான மிளகுடனே எடைதான்‌ நேராய்‌ 
மாறுமென்ற மத்தஞ்சா றதுகொண் டாட்டு 
வகையாகத்‌ தினமொன்று வழித்து ர௬ுட்டி 
ஆறியே ௨.லர்ந்தபின்பு தூளா யாட்டி 
அப்பனே செப்பிலே அடைத்து வையே. 150 


காலாக்கினி ருத்திரன்‌ 


அடைத்ததொரு பொடிகுன்றி எடைதான்‌ தூக்கி 
ஆகாத சன்னிக்கே அளித்தா யானால்‌ 
உடை த்திடுமோர்‌ பன்னிரெண்டு சன்னி பின்பு 
1ஓர்சன்னி பிரேதசன்னி ஓன்றுங்‌ கூடி 
துடைத்திடுமோர்‌ ?தோடங்கள்‌ பலவுந்‌ தீரும்‌ 
துருசான காலாக்கினி ருத்திரன்‌ கேளு 
படைத்தசத்தி சாரம்‌எவச்‌ சாரந்‌ தானும்‌ 
பாங்கான நவச்சாரம்‌ இந்துப்‌ பூவே. 151 


இந்துவொடு பொட்டிலுப்பு வளைய லுப்பு 
இயல்பான காய்ச்சுப்பு கல்லுப்‌ பாதி 

மைந்தனே சரிகூட்டிக்‌ கல்வத்‌ இட்டு 
மாட்டியதில்‌ ஓஒரெடை.தான்‌ சூதம்விட்டு 





150. செப்பு - சிமிழ்‌ 


131. 


12ம்‌ 


1உறச்சன்னி பிறச்சன்னி இரண்டுங்‌ கூட 
2முூத்தோடங்கள்‌ 


எவச்சாரம்‌ - வெடியுப்பு 


இந்து - இந்துப்பு 


ல 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


கொரந்தமுற ஓர்தினந்தான்‌ மத்‌இத்து வரங்கி 
சூட்டவே மேல்மருந்தைத்‌ துறையாய்‌ நீயும்‌ 
தந்துவெனும்‌ பெருங்காயம்‌ கடுக ரத்தை 
லைபுங்கம்‌ வித்துமெடை நேரா யாட்டே. 152 


ஆட்டியதோர்‌ மருந்துக்குட்‌ சூதம்‌ விட்டு 

அப்பனே மூடியதைத்‌ தோலந்திர மாக 
சஊடட்டுவாய்‌ பழங்காடிப்‌ பாண்டத்‌ இட்டு 

உறவாசத்‌ தினமொன்று எரித்து வாங்கு 
மாட்டுவாய்‌ மத்தஞ்சாறு நொச்சிச்‌ சாறு 

வாகான கரிப்பான்சாறு மணத்தக்‌ காளி 
கூட்டுவாய்‌ பொன்முசுட்டை கொடுவேலி இஞ்சி 

குருவெள்ளைக்‌ காக்கணங்கொட்‌ டான்கரந்தைச்‌ 

சாறே. 153 


சாறுகளில்‌ உவ்வொருநாள்‌ ஆட்டி வாங்கி 
குனித்துயினிப்‌ பாவனைக்குத்‌ தூளா ய௱ட்டு. 
வீறுபுஎழ்‌ மிளகதற்கு நேரா யாட்டி 
விரவியதை மயில்பித்து வராகப்‌ பித்து 
மீறிவளர்‌ மீன்பித்து வெள்ளாட்டின்‌ பித்து 
வெவ்வேறே தஇனமொன்று விரவி நீயும்‌ 
ஊறியபின்‌ னிரண்டுகுன்றி வெல்லந்‌ தேனில்‌ 
ஊட்டடர தயிருஞ்சோ ருண்ணச்‌ சொல்லே. 154 


உண்ணயிலே வெட்டைவந்து மேவிற்‌ றானால்‌ 
உடன்தலையில்‌ குளிர்ந்தசலம்‌ உறவாய்‌ நீயும்‌ 
உண்ணயிலே சன்னிபோம்‌ தோடம்‌ போகும்‌ 
உயிர்பறிக்கும்‌ அட்டகுன்மம்‌ சவுசி போகும்‌ 
உண்ணயிலே பெருவயிறு பாண்டும்‌ ஓடும்‌ 
ஓகோகோ இரிச்சனங்கள்‌ ஆறும்‌ ஓடும்‌ 
உண்ணயிலே சாரமுறுங்‌ கார மூறும்‌ 
உத்தமனே வேறுவகை உரைக்கி றேனே. 122 





153 


மத்தஞ்சாறு - ஊமத்தஞ்சாறு 


154. வராகம்‌ - பன்றி 


மூலம்‌ 173 
சன்னி வாதாங்குசம்‌ 


உரைக்கிறேன்‌ சன்னிவா தாங்கு சத்தை 
உத்தமனே சூதமொன்று கந்தி யொன்று 
நிரைக்கிறேன்‌ அரிதாரம்‌ நாவி மாட்டு 
தேரான பொன்மாட்சி தாமிர பற்பம்‌ 
குரைக்குயர்ந்த அப்பிரகம்‌ சத்தி சாரம்‌ 
சங்குமுட சாரமெவச்‌ சாரந்‌ தானும்‌ 
பெரைக்குயறுங்‌ கடகடங்கி பெருங்காயம்‌ வசம்பு 


பேய்ப்புடலும்‌ பொன்ழுசுட்டை கடுக்காய்‌ சுக்கே. 156 


சுக்குடனே கஞ்சாவும்‌ நிலப்பனையின்‌ மூலம்‌ 

துஞ்சாத நிம்பத்துன்‌ பினும்‌ நேராய்ப்‌ 
பக்குவஞ்சேர்‌ உத்தம தாளிச்‌ சாற்றால்‌ 

பழச்சாற்றாற்‌ தினமொன்று வெவ்வே றாத 
உக்கிரமாய்‌ ஆட்டியே கடலை போலே 

உருட்டியே தசமூலக்‌ கசாயந்‌ தன்னில்‌ 
கக்கதோர்‌ இஞ்சிச்சா றிவற்றி லூட்டில்‌ 

1சாதகமாம்‌ வியாதிபோம்‌ வகையைக்‌ கேளே. 157 


வடவாநல ரசம்‌ 


வியாதியெனும்‌ பதின்மூன்று சன்னி தானும்‌ 
விக்கலுமே வாந்தியொடு வெட்டை தானும்‌ 
வியாதியெனும்‌ கரப்பான்முதல்‌ புண்கள்‌ தீரும்‌ 
மேலான வடவாதநல ரசத்தைக்‌ கேளு 
வியாதிபோம்‌ சரூதமொன்று கந்தி யொன்று 
மேலான அப்பிரகம்‌ தாமிர பற்பம்‌ 
வியாதிபோம்‌ காந்தமாட்‌. சீகந்‌ தாரம்‌ 
வீறான மீலாஞ்‌ சனமுந்‌ தூக்கே, 158 
156. சூதம்‌ - இரசம்‌; கழ்தி - கந்குகம்‌; 
கடகிங்கி - கர்க்கடகடிங்கி, 


ப வைகவை.. கலை வவ மவ் வை, எவவ 





157. 'சாந்தமாம்‌2,5 
நிம்பத்தின்‌ பிசின்‌ - வேப்பம்‌ பின்‌ 


156, வடவாநலம்‌ - ஊழித்தீ; தாரம்‌ - அரிதாரம்‌, 


174 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


தூக்கடா கடல்நுரையும்‌ இவைதான்‌ நேராய்‌ 
துடியான இந்துப்பு பொட்டி லுப்பு 
தூக்கடா வெடியுப்பு காய்ச்சுப்புத்‌ தானும்‌ 
சுகமான அட்டுப்பு அஞ்சும்‌ நேராய்‌ 
தூச்கடா சதுரக்கள்‌ ஸிப்பாலா லோர்நாள்‌ 
துருசாச ஆட்டியதைக்‌ குகையி லிட்டுத்‌ 
தூக்கியே குளிகைக்குட்‌ குகையை வைத்துச்‌ 
சோர்வின்றி வாய்மூடி எருவ டுக்கே. 159 


அடுக்குவது குழிகீமு மேலு மப்பா 

அப்படியே கனபுடமாய்‌ ஓர்நாள்‌ மட்டும்‌ 
எடுத்திடுவாய்‌ மறுநாளில்‌ தூவா யாட்டி 

இறுக்கமட்டிங்‌ குன்றியெடை இஞ்சிச்‌ சாற்றில்‌ 
கொடுத்திடுவாய்‌ மூன்றுதினம்‌ பொடியைக்‌ கேளு 

கூறான இப்பிலியின்‌ பொடியைத்‌ தாவிப்‌ 
படுத்திடுமே தனுர்வாக முகவாத சன்னி 

பாங்கான நடுவாகும்‌ 1பாறுங்‌ காணே. . 160 


பாறுமப்பா தளர்வாதம்‌ வற்று வாதம்‌ 
பரவிதின்ற துடிவாதம்‌ 3விலங்கு வாதம்‌ 
பாறுமப்பா சுழல்வாதம்‌ பிரளி வாதம்‌ 
பட.படர்த்து மூர்ச்சிக்கும்‌ பட.ராம வாதம்‌ 
பாறுமப்பா அனுபானங்‌ கசாயங்‌ கேளு 
பாங்கான ஆமணக்குச்‌ சற்றா முட்டி 
பாறுமப்பா வேர்ச்கொம்பு வாதமடக்கி வேரும்‌ 
பட்சிக்க இவையெல்லாம்‌ பறக்கும்‌ தானே. 161 


160. 1பறக்குங்‌; 
பாறுல்‌ ன்‌ நீங்கல்‌ 
161. குத்து, பற்று : 
வேங்கும்‌2 
வோர்க்கொம்பு - சுக்கு 


மூலம்‌ 178 


சொர்ண காந்த வைரவன்‌ 


தானென்ற சொர்ணகாந்த வைரவத்தைச்‌ சொல்வோம்‌ 
சார்வாக எண்பது வாதுந்‌ தீரும்‌ 
தானென்ற சூதமொன்று லோக மொன்று 
தாளகமுந்‌ தானொன்று நிமிளை யொன்று 
தானென்ற கந்தியொன்று நாவி யொன்று 
தாமிர பற்பமொன்று சித்திர மூலம்‌ 
தானென்ற வெண்காரம்‌ நொச்சி வேரும்‌ 
சமன்சேர்த்துக்‌ கல்வத்திற்‌ பொடித்தி டாயே. 162 


பொடித்ததனை நொச்சியிலைச்‌ சாற்றா லாட்டிப்‌ 

பொற்கரந்தைச்‌ சாறுதனி லோர்நாள்‌ மட்டும்‌ 
மடித்தாட்டிக்‌ குன்றியெடை குளிகை கட்டி 

மைந்தனே இஞ்சச்சாறு பின்னுங்‌ கேளு 
படி.த்தரமாய்க்‌ கசாயமப்பா திப்பிலியின்‌ மூலம்‌ 

பாங்கான சூரணத்தைப்‌ பகரு வோம்யாம்‌ 
நடித்துடைய சீந்திற்சருக்‌ கரை௮ ரத்தை 

நயமான நிம்பமரப்‌ பட்டை பாரே, 163 


பாரப்பா ஆமணக்கம்‌ பருப்புக்‌ தானும்‌ 
பருஞ்சுக்கு நொச்சியிலை தேவ தாரம்‌ 
நேரப்பா தூளாக்கி அதற்கு நேராய்‌ 
நிறுத்திடுவாய்‌ சுத்திசெய்த குக்கில்‌ சேர்த்து 
ஆரப்பா நெய்யிலிட்டு ஆட்டிக்‌ கொண்டு 
அனுபானஞ்‌ சாறுகளில்‌ அறிந்து ஊட்டு 
'போரப்பா வாதத்தைப்‌ பிடுங்கித்‌ தின்னும்‌ 
புகழான வைரவன்தன்‌ போக்குத்‌ தானே. 164 


இராச மிருகாங்குசம்‌ 


போக்குமிகு ராசமிரு காங்குசத்தைச்‌ சொல்வோம்‌ 
புகமான சொர்ணபற்பம்‌ தாமிர பற்பம்‌ 

போக்குமிகச்‌ சூதமிவை சரியாய்ச்‌ சேரு 
பொன்தாரம்‌ இவையிரண்டு கந்திரெண்டு 





162. சூதம்‌ - இரசம்‌; உலோகம்‌ - இரும்பு; &ந்தி.- கந்தகம்‌ 
163. நிம்ப மரப்பட்டை - வேப்ப மரப்பட்டை 


176 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


போக்குமிகு மனோசியையுங்‌ கழஞ்சு ரெண்டு 
பொடியாக்கிக்‌ குகைமருந்தைப்‌ புகலக்‌ கேளு 

போக்குமிக வெண்காரம்‌ பலகரையும்‌ நேராய்‌ 
புகட்டியதை வெள்ளாட்டின்‌ பாலா லாட்டே. 165 


ஆட்டியதைக்‌ குகைபிடித்துப்‌ பொடியை யிட்டு 

அடவாகக்‌ குலகமருந்தகை அடைத்து மூடு. 
நாட்டியிகைச்‌ சட்டிக்குள்‌ அமைத்து நீயும்‌ 

நன்றாக மேற்சட்டி கவிழ்த்துக்‌ கட்டி 
நீட்டியே சீலைசெய்து கசபுடத்திற்‌ போடு 

நெருப்பாறி எடுத்ததனைத்‌ தாளா யாட்டி 
மூட்டுவாய்‌ மிவகப்பா மூவா ரென்று 

1மூன்பொடியை நெய்யிலே குழப்பி டாயே. 166 


குழப்பியகல்‌ நாலுகுன்றி பொடிதான்‌ சேர்த்து 
கொடுத்திடவே மூன்றுதினங்‌ கூறக்‌ கேளு 
அழப்பிலே நோயறிந்து நடப்பி லூட்டு 
அப்பனே சிலேற்பனங்கள்‌ தொண்ணுூற்றாறும்‌ 
கழப்பொலிபோற்‌ பறந்தோடும்‌ தேக இத்தி 
காட்டுமுன்னே எட்டுவகை மாந்தம்‌ நீங்கும்‌ 
தொழப்பெரிய சஞ்சீவி இதற்கொப்‌ பில்லை 
சொல்லுகிறேன்‌ தாளகசு ரசத்தைக்‌ கேளே, 167 


தாளக சுரசம்‌ 


கேவப்பா சூதமொன்று தாள்க மொன்று 
கெடியான கந்தியொன்று மனோ௫ிலைதா னிரட்டி 
நீளப்பா தாமிர பற்பம்‌ இரட்டி 
நிசமாகக்‌ கல்வத்தில்‌ நொச்?ச்‌ சாற்றில்‌ 
நாளப்பா இரண்டுதினம்‌ ராப்பமல்‌ ஆட்டி 
நற்குன்றி எடையுருட்டி வைத்துக்‌ கொண்டு 
சூளப்பா இரிபலையும்‌ மிளகும்‌ நேராய்‌ 
சூரணித்துத்‌ தேனிலொரு உண்டை ஊட்டே 168 


 சசிவ்வனைதவயதக்சக வரான்‌, பசியா ரைய்வை மையம்‌. கன்ன வவயு, ஆயன தையக வயாக யை 





ம்பம்‌. 





166. 1முணுக்கியே ஆட்டுநெய்யிற்‌ பூழப்பி டாயே 
168, சூதம்‌ - இரசம்‌; கந்தி - கந்தம்‌; இரிபலை - கடுக்காய்‌, 
மெல்லிக்காய்‌, தான்றிக்காய்‌. 


மூலம்‌ 177 
மகா மமக ரசம்‌ 


ஊட்டவே உள்மாந்தை கழிச்சல்‌ இரும்‌ 

உயர்ந்துவரும்‌ எலு.ீம்புருக்கிச்‌ சுரமாந்தை நீக்கும்‌ 
மேட்டியுறு மகாமேக ரசத்தைச்‌ சொல்வோம்‌ 

மேலான பலகறையின்‌ பொடியும்‌ முன்னம்‌ 
ஆட்டியே சுத்திசெய்த மண்டூரம்‌ நேராய்‌ 

மைந்தனே ஆவின்நெய்யில்‌ மயனம்‌ போலே 
ஆட்டுவாய்‌ சாமமொன்று உலர்த்திப்‌ பின்பு 

அப்பனே தூக்கிவெற்‌ றிலைச்சா நூற்றே. 169 


ஊற்றியே பாவனைதா னேமு வாட்டி 
உறவுசெய்து தூளாக்கிக்‌ குன்றி தூக்கி 
ஊற்றுிடுவாய்‌ காற்கழஞ்சு பசுவின்‌ நெய்யில்‌ 
உட்கலந்து கொண்டிடவும்‌ 1சயநோய்‌ தீரும்‌ 
ஊளற்றியே வெண்ணெய்தேன்‌ கசாய மாகும்‌ 
உத்துமனே வியாஇிகளும்‌ 2௮௫௧ மானால்‌ 
ஊஜ்றுவாய்‌ சாமத்துக்‌ கொருக்கால்‌ நீயும்‌ 
ஒன்பதுபத்‌ தாறுமங்கே ஓழிந்து டோமே. 170 


திருவாட ரசம்‌ 


ஒழிந்திடவே இிருவாட ரசத்தைக்‌ கேளு 

உயிர்பறிக்கும்‌ வாதகுன்மம்‌ ஒடுங்கி யோட 
அழிந்தவிந்து மாட்சிகளும்‌ அப்பி ரகமும்‌ 

அடர்சாரங்‌ கந்தியடன்‌ தாமிர பற்பம்‌ 
பொழிந்திடநீ சமனாகத்‌ தூக்கி மைந்தா 

புகழ்சித்திர மூலச்சாறு கொண்டு ஓர்நாள்‌ 
தெழிந்துவிடா தாட்டிமஞ்‌ சாடி. போலத்‌ 

இரட்டிவைப்பா யனுபானஞ்‌ செப்பக்‌ கேளே, 171 





169. மண்டூரம்‌ - இச்சுக்கிட்டம்‌ 
170, 1விடநோய்‌, 

“கூற்று? 
171, 3ஸ்ரீவாட,, சிறிவாடா5 


௮/-12 


178 





174. 


17. 
174. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


செப்புகறேன்‌ வெற்றிலைச்சாறு விட்ட ரைத்துத்‌ 
தின்றிடவே வாதகுன்மந்‌ தீருத்‌ தீரும்‌ 
செப்புகிறேன்‌ அனுபானம்‌ வாய்வி எங்கம்‌ 
திறமான இந்துப்புக்‌ காயம்‌ ஏலம்‌ 
செப்புகிறேன்‌ 1சவட்டுப்புச்‌ சரியாய்த்‌ தூக்கிச்‌ 
சேருமா துளைச்சாற்றிற்‌ சாம மாட்டி 
செப்புகிறேன்‌ கழஞ்சுயிதிற்‌ கூடக்‌ கூட்டித்‌ 
தின்றிடவே வாதகுன்மந்‌ ?தெறித்துப்‌ போமே. 172 


சோம ரசம்‌ 


போமப்பா பித்தகுன்மந்‌ தனக்குக்‌ கேளு 
போதரிய சோமரசப்‌ போக்குத்‌ தானும்‌ 
ஆமப்பா சூதமொன்று நாவி யொன்று 
அரிதாரஞ்‌ சரிசேர்த்து ஆட்டி நீயும்‌ 
தேமப்பா தேக்கினிலை பூக்காய்‌ மூன்றும்‌ 
தெரித்திடித்து இரண்டுநாள்‌ திறமா யாட்டி 
தாமப்பா கொடுப்பைச்சா றதனி லோர்தாள்‌ 
3தனித்தாட்டிக்‌ குகையிலிட்டுச்‌ சீலை செய்யே. 173 


சலைசெய்து “குகைக்குள்ளே மூசை வைத்து 
திறமாகக்‌ குழிமேலே எருவை வைத்து 
சலைசெய்து குசையதுவும்‌ ஆற ஆறச்‌ 
செய்திடுவாய்‌ இப்படியே அஞ்சு வாட்டி 
சலைசெய்து புடம்போட்டுத்‌ தூளா யாட்டிச்‌ 
சேர்த்திடுவாய்‌ நேர்வாளப்‌ பருப்பு நோர்தான்‌ 
சீலைவடி. கட்டியதிற்‌ குன்றி தூக்கி 
சோ்ந்தாவின்‌ நெய்யதனிற்‌ இன்னச்‌ சொல்லே, 174 





1சவைச்சலுப்புச்‌ 2,5 


“தீர்ந்து? 
தெறித்தல்‌ - முரிதல்‌ 
3களராட்டிக் 


4குழிக்குள்ளே குகையை வைத்து, 
கொட்டி, 


மூலம்‌ 179 


இராசமகேசுரம்‌ 


இன்னுவிடும்‌ ராசமகேசு ரத்தைக்‌ கேளு 

செப்புகிறேன்‌ சிலேற்பனமும்‌ குன்மம்‌ போக 
உண்ணுகிற லோகபற்பம்‌ நாவி சூதம்‌ 

உற்றகந்தி வெண்காரம்‌ திரிகடுகு தானும்‌ 
குண்ணுகிரி போலுயர்ந்த தாமிர பற்பம்‌ 

குனிஏலம்‌ இலவங்கப்‌ பத்திரி தானும்‌ 
பொன்னுூரமத்தர்‌ விதைசங்கு பற்பந்‌ தானும்‌ 

புகழ்வில்வப்‌ பழச்சதையுஞ்‌ சரியாய்க்‌ கூட்டே, 12 


கூட்டடா கத்தூரி மஞ்சள்‌ தானும்‌ 
கூசாமல்‌ மூன்றுநாள்‌ கரிப்பான்‌ சாற்றில்‌ 
ஆட்டடா குன்றியெடை குளிகை கட்டி 
அப்பனே தேனிலிட சயமஞ்‌ சும்போம்‌ 
ஊட்டடா ஈளையொடு கிராணி போகும்‌ 
உடல்வற்றும்‌ எலும்புருக்கிக்‌ குன்மம்‌ போகும்‌ 
வாட்டடா செரியாமை ஐயம்‌ பித்தம்‌ 
மகத்தான குடல்வாதம்‌ ௮ண்ட வாயுவும்‌ 
காட்டடா உதரத்தில்‌ வியாதிக்‌ கெல்லாம்‌ 
காட்டகத்திற்‌ கப்போலே கருகிப்‌ போமே. 176 


வித்தியாதர ரசம்‌ 


கருக்கியிடும்‌ வித்தியா தரர சத்தைக்‌ 
சாட்டுகிறேன்‌ குன்மம்பீ லிகையும்‌ போக 
அருக்கிவரும்‌ சூதமொன்று கந்தி யொன்று 
அப்பனே நிமிளையொன்று தார மொன்று 
பெருக்கியதா மிரபற்பம்‌ மனோசிலையுஞ்‌ சமனாய்‌ 
பேரான தஇிப்பிலியின்‌ கசாயந்‌ தன்னில்‌ 
சுரு க்கியே ஓர்தினந்தான்‌ ஆட்டி. வாங்கிச்‌ 
சுகமாகக்‌ கசாயத்திற்‌ பாவனைதான்‌ செய்யே. 177 


செய்ததொரு மருந்துதனைப்‌ பணத்திற்‌ பாதி 
இரட்டிநீ தேனிலே செலுத்திப்‌ பின்பு 

செய்திடவே அஞ்சுவைப்‌ பீலிகையுந்‌ தீரும்‌ 
சீரான கர்ப்பத்தின்‌ சூலைக்‌ கெல்லாம்‌ 


180 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


செய்திடுவாய்‌ எள்ளுவெல்லங்‌ கசாய மிட்டுச்‌ 
சிறுதேக்கு திரிகடுகு சமன்தா னாட்.டி 

செய்திடுவாய்‌ வராகனெடை கசாயத்திற்‌ தூவி 
செலுத்திடவும்‌ பெரும்பஈடு தீருங்‌ காணே. 178 


காணப்பா பெரும்பாடு துண்டாய்‌ வீழில்‌ 
கசாயத்தின்‌ மேற்பொடியைக்‌ கழறக்‌ கேளு 
தோணப்பா வேர்க்கொம்பு தேவ தாரம்‌ 
சுகமான திப்பிலியும்‌ புங்கம்‌ பட்டை 
பூணப்பா தூளாக்கி வராகன்‌ கூரக்கிப்‌ 
புகட்டடா குளிகையுடன்‌ புகழ்ந்து நீயும்‌ 
ஊணப்பா வலியெடுக்கும்‌ யோனிச்‌ சூலை 
உண்டானால்‌ வேப்பம்வித ஆமணக்கின்‌ தள்‌ ட. 
குன்ம குடோரி 


பருப்புடனே சரிகூட்டி. நிம்பச்‌ சாற்றில்‌ 
பதகுமாகக்‌ குளிகையிட்டு யோனியிற்‌ பூச 
பெருப்பமுள்ள வலிதீரும்‌ உதரவலி யானால்‌ 
பேருபட. உள்ளுக்குக்‌ கொடுத்து வாநீ 
விருப்பமுள்ள குன்மத்தின்‌ குடோரி சொல்வோம்‌ 
வெண்காரம்‌ கந்திரசம்‌ நாவி தாரம்‌ 
உருப்பொதிந்த இரிகடுகு 2திரிபலையுஞ்‌ சமனாய்‌ 
உறப்போடும்‌ இவைக்குநேர்‌ வாளந்‌ தானே, 180 


வாளம்தைச்‌ சரியாக்கி இஞ்சிச்‌ சாற்றில்‌ 
மாட்டுவாய்‌ தினமொன்று மயனம்‌ போலே 
நீளவே ஆட்டுநீ குன்றி போலே 
நினைவாக உருட்டியே இஞ்ச்‌ சாற்றில்‌ 





179.  1துண்டுதுண்டாய்‌ வீழில்‌;,5 
180.  2திப்பிலியுஞ்‌, 

திரிகடுகு - சுக்கு, மிளகு, இப்பிலி; 

இரிபலை - கடுக்காய்‌, நெல்லிக்காய்‌, தான்றிக்காய்‌ 
181. நிழலாக கலர்த்தியேத 


மூலம்‌ 181 


மாளவே குன்மங்க ளெட்டுஞ்‌ சொல்லில்‌ 
மைந்தனே கொடுத்திடவே 1வலிகள்‌ தீரும்‌ 
சூளவே பாண்டுகுன்மம்‌ பாண்டு நீங்கச்‌ 


சூட்டுறேன்‌ குடோரிதன்னைச்‌ சூட்டு றேனே. 181 


சூட்டுறேன்‌ வெண்காரம்‌ நாவி சந்தி 
சுகமான தாமிரபற்பம்‌ காந்த பற்பம்‌ 
நாட்டுபுகழ்‌ திரிபலையும்‌ திரிகடுகு தானும்‌ 
நற்ஈடுகு ரோகணியும்‌ சித்திர மூலம்‌ 
மாட்டுநீ எவச்சாரம்‌ சத்தி சாரம்‌ 
மாயாத பஞ்சவுப்பு வாய்வி ளங்கம்‌ 
கூட்டுநேர்‌ சமபாகந்‌ தூரளா யாட்டி 
குறையாமல்‌ நேர்வாளம்‌ பாதி யாமே. 182 


பாதியாம்‌ வாளத்துக்‌ கெட்டி வித்துப்‌ 
பாங்காகத்‌ தூளாக்கி யெல்லா மொன்றாய்‌ 
நீதியாம்‌ மாதுளம்ப ழச்சாறு விட்டு 
நீட்டியே ௮ஞ்சுதினம்‌ ஆட்டிப்‌ பின்பு 
சேதியாய்‌ ஏழுதினம்‌ கரிப்பான்‌ சாற்றிற்‌ 
திறமாக ஆட்டியதை உலர வைத்து 
நீதியாய்‌ இஞ்சிவெல்லம்‌ வெந்நீர்‌ நெய்யில்‌ 
நீட்டவே குன்மமுதல்‌ நீறாம்‌ பாரே. 183 


சுர மாலிகை 


பாரப்பா சுரம்போகும்‌ 2அரல்‌ போகும்‌ 
பாங்கான சன்னியொடு தோடம்‌ போகும்‌ 

ஆரப்பா நோயறிந்து அனுபானஞ்‌ சேர்த்து 
அளவறிந்து ஊட்டுவா ரப்பா கேளு 





அணை 








181. 1குன்மநீ? 
182. பஞ்சவப்பு - ஐந்துப்பு: அவை, இந்துப்பு, கல்லுப்பு, 
கறியுப்பு, வளையலுப்பு, வெடியுப்பு. 
[84. 2மாறல்‌ 4 
ஆரல்‌ - பித்தம்‌ 


1825. 
186. 


187, 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


நேரப்பா சுரமாலி சையைச்‌ சொல்வோம்‌ 
நேரான தாமிரபற்‌ பஞ்சூதம்‌ கந்தி 

சேரப்பா மனோூலையும்‌ தாளகம்வெண்‌ காரம்‌ 
இரிபலையும்‌ இரிகடுகு கரொன்‌ றாமே. 184 


ஒன்றான இதற்கிரட்டி நோர்வாளப்‌ பருப்பு 
உரச்சேர்த்துக்‌ கல்வத்தில்‌ கரிப்பான்‌ நீரால்‌ 
ஒன்றாக இருசாமம்‌ ஆட்டி வாங்கு 
உத்தமனே குன்றியெடை குளிகை "சேர்த்து 
ஒன்றாகும்‌ அனுபானம்‌ இஞ்சிச்‌ சாற்றில்‌ 
ஊட்டவே ஒழிகின்ற வியாதி கேளு 
ஒன்றாகும்‌ பீலிகையும்‌ வெப்புப்‌ பாவை 
உதரத்தில்‌ வலிதாகம்‌ ஒழியுந்‌ தானே. 182 


சம்பிரதாயச்‌ கரணம்‌ 


ஓழியுமப்பா நெடுநாளை வியாதி யானால்‌ 

உரச்செய்வாய்‌ அவிழ்தங்கள்‌ மண்ட. லந்தான்‌ 
பொழியநின்ற சம்பிராயச்‌ சூரணத்தைக்‌ கேளு 

பொங்கிவளர்‌ 2அயப்பொடியும்‌ இருபத்‌ தஞ்சு 
தகெளியநின்ற கந்திபதின்‌ மூன்ற தாகும்‌ 

செயகாந்த மூன்றிரசம்‌ இரண்டுங்‌ கூட்டி 
அழியவதைக்‌ குமரிச்சாறு விட்டுச்‌ சாமம்‌ 

ஆட்டியே ஒருவில்லை யாகத்‌ தட்டே. 186 


குட்டடார எருப்போலே அகல மாகத்‌ 
கதான்இரும்பக்‌ கல்வத்திட்டு ஓட்டால்‌ மூடி 
கட்டடா ரவியிலிட்டுச்‌ சாம மொன்று 
.றுத்தங்கே பற்பமா யிருக்கு மப்பா 
மட்டடா வாய்விளங்கம்‌ சீர கந்தான்‌ 
வாகான திரிகடுகு திரிபலையும்‌ நேராய்‌ 
கொட்டடா தூளாட்டிப்‌ பற்பத்‌ தோடே 
கூட்டிநீ சூரணித்து எடுத்துக்‌ கொள்ளே. 187 


1கட்டி; 
“அரப்பொடியும்‌,,3 

அவிழ்தங்கள்‌ - மருந்துகள்‌ 
இரு ச ரசமும்‌, 


மூலம்‌ 183 
சகல குன்மக்‌ குளிகை 


எடுத்ததொரு சூரணத்தஇறந்‌ கரும்‌ நோய்கேள்‌ 

எண்குன்மம்‌ கிராணியுடன்‌ அக்கினி மந்தம்‌ 
படுத்ததொரு நோயெல்லாம்‌ பறந்தே யோடும்‌ 

பாடுகிறேன்‌ சகலகுன்மக்‌ குளிகை தன்னை 
கடுத்தகொரு அரப்பொடிதான்‌ எண்பதாகும்‌ 

கனகரச கந்திசிலை கழஞ்சு ரண்டாம்‌ 
கொடுத்திடுவாய்‌ குமரிநீர்‌ தன்னா லப்பா 

குறைவின்றி ஒருசாமங்‌ குழைய ஆட்டே. 188 


குழையவகை ஆட்டியே அடையாய்த்‌ தட்டி. 
கொடுரவியிற்‌ கவ்வத்தோ டேசாம மிரண்டு 
விழையவே வைத்திருந்து திரும்ப வாங்கு 
மேல்பொடிதான்‌ இந்துப்பு இரண்டு பங்கு 
இழையாத திரிகடுகு இரண்டு பங்கு 
என்மகனே கடுக்காய்த்‌ தூ ளிரண்டு பங்கே 
திழையாமல்‌ இதுவெல்லாங்‌ கரிப்பான்‌ சாற்றில்‌ 
இனமொன்று ஆட்டியே வாங்கு வாங்கே, 189 


வாங்கப்பா ஆட்டையிலே கைப டாமல்‌ 
வழித்ததனை வராகனெடை. குளிகை 1சேர்த்து 
பாங்கான இஞ்சிச்சா றதனி லேணும்‌ 
பஞ்சமென்ற வோர்களின்‌ கசாயத்‌ தாலும்‌ 
நீங்காமல்‌ ஊட்டவே குன்ம மெட்டும்‌ 
நேரான கிராணிமீ லிகையாம்‌ வாயு 
தாங்காத குட்டமுதல்‌ அக்கினி மந்தம்‌ 
குரியாமல்‌ ஓடிப்போம்‌ சத்தியந்‌ தானே. 19௦0 


சத்திகுன்ம முதலான நோய்கட்‌ செல்லாம்‌ 
சாற்றுகிறேன்‌ அனுபானங்‌ கசாய மப்பா 
சித்தருட மூலமப்பா புங்கம்‌ பட்டை 
சீரான மூக்கரைவேர்‌ ஆயிலப்‌ பட்டை 


188. கந்தி - கந்தகம்‌; இலை - மனோசிலை, 
190. 1கட்டி, செய்து; 


1984 அகத்தியர்‌ வைத்இய காவியம்‌-1300 


பத்தியுடன்‌ திரிகடுகு கடுக்காய்‌ இந்து 
பரிவாகக்‌ கசாயமிடு அப்பாற்‌ கேளு 
முத்தியுறு சுகந்தாச மப்பா கேளு 
முறையோடே, புலத்தியனே முழுதுங்‌ கேளே, 191 


சுகந்த ரசம்‌ 


சேளப்பா 1கந்தியிரண்டு நாவி யொன்று 
கஇருபையுடன்‌ அப்பிரகச்சிந்‌ தூர மொன்று 
நாளப்பா இவையெல்லாம்‌ பலமாய்த்‌ தூக்கு 
நயமான சூதமிதிற்‌ கழஸ்சு ஓன்று 
சூளப்பா சீரகமும்‌ கொடுவேலி வேரும்‌ 
சுகசந்திற்‌ சருக்கரையும்‌ வாய்வி ளங்கம்‌ 
நீளப்பா எவச்சாரம்‌ நொச்சி வேரும்‌ 
நினைவாக அரைப்பலமாய்த்‌ தூக்கு தூக்கே. 192 


தூக்கியே நொச்சிச்சாறு மாதுளையின்‌ சாறும்‌ 
துறையோடே ஓவ்வொருநாள்‌ துஞ்ச ஆட்டி 
ஆக்கமுடன்‌ குன்றியெடைக்‌ குளிகை கட்டி 
அப்பனே பன்சவேர்க்‌ கசாயத்‌ தன்னில்‌ 
கதாக்குடைய இஞ்சிச்சா றதனி லாதல்‌ 
கதுயவாகத்‌ தசமூலக்‌ சுசாயத்‌ தாதல்‌ 
நீக்கடவே பெருநோவு மகோதரமும்‌ ?2வல்லை 
3நீராமை கவுசியிவை யெல்லாம்‌ போமே. 193 


பஞ்சமூலக்‌ கசாயம்‌, தசமூலக்‌ கசாயம்‌ 


போமென்ற பஜஞ்சமூலக்‌ கசாயங்‌ கேளு 
புகமான இப்பிலியு.ம அதனின்‌ மூலம்‌ 
ஆமென்ற செவ்வியமுஞ்‌ சித்திர மூலம்‌ 
அடைவான வேர்க்கொம்பும்‌ இவையஞ்‌ சாகும்‌ 





192. 1தந்தியொன்று, 
193. காமாலை 
3நீர்மேகம்‌5 


மூலம்‌ 1$5 


நாமென்ற தசமூலக்‌ கசாயஞ்‌ சொல்வோம்‌ 

நயமான பெருமுன்னை பெருவாகை வில்வம்‌ 
வேமென்ற பாதிரியும்‌ கண்டங்‌ காரி 

டமலான நெருஞ்சிவேர்‌ சிறுவழுகலை வேரே, 194 


திருவிக்கிரம ரசம்‌ 


வேரான சிற்றாமல்லி பேரா மல்லி 
வேர்க்கொம்பு தசமூலக்‌ கசாய மாச்சு 
பேரான இரிச்சனங்கள்‌ ஆறும்‌ போகப்‌ 
பேசுகிறேன்‌ 'திருவிக்கி ரமர சத்தை 
நேராகச்‌ சூதமொடு தாமிரம்‌ கந்தி 
நீயாட்டு இனமொன்று நொச்?ச்‌ சாற்றில்‌ 
சீராக வாங்கியொரு வில்லை யாக்கி 
சிறுசட்டிக்‌ குள்ளிட்டு மண்‌ தான்‌ செய்யே, 195 


மண்செய்து தாழிதனிற்‌ படிதா னெட்டு 

ம ணலிட்டுச்‌ சட்டிதனை அதன்மேல்‌ வைத்து 
பண்ணிட்ட சட்டியின்மேல்‌ மணலு மிட்டுப்‌ 

பாங்காகச்‌ சாமமொன்‌ றெரித்து வாங்கி 
உண்ணுதற்கு மாதுளம்வேர்த்‌ தூளா லாட்டி 

உத்தமனே வராகனெடை தூக்கி நீயும்‌ 
வண்ணமுள்ள மாதுளம்பழச்‌ சாறு நாழி 

மாட்டியே குன்றியெடை பற்பம்‌ போடே. 196 


பற்பத்தில்‌ தீருகிற வியாதி கேளு 
படரான நீரடைப்புக்‌ கல்ல டைப்பு 

வெப்பமுறுந்‌ தசையடைப்புச்‌ சோரைக்‌ கட்டு 
வெண்கடுப்பு சமடை_.ப்பு விரணக்‌ கட்டு 

அற்பமுறும்‌ நரம்படைப்பு மூத்திரக்‌ கட்டும்‌ 
அவையெல்லாந்‌ தெறித்துப்புண்‌ ணாறும்‌ மைந்தா 

சொற்பமல்லப்‌ பண்டிதந்தான்‌ பன்னிரண்டு லட்சம்‌ 
கருக்கெயதைச்‌ சூத்திரமாய்ச்‌ சொன்னேன்‌ பாரே, 197 





195. 1ஸ்ரீவிக்கிரம2 
196. ?மாதளம்பூச்‌.4 


1 86 


19. 


199. 


அகத்தியர்‌ னவத்திய காவியம்‌-1500 
விட்டுணு பராக்கிரம ரசம்‌ 


சொல்லுகிறேன்‌ சுரதோடம்‌ சன்னி வாதம்‌ 
துணுக்குடனே 1உட்குத்து தனுவுக்‌ செல்லாம்‌ 
வெல்லுமே நீட்டயிலே பாணம்‌ போலே 
விட்டுணுபராக்‌ கிரமர சந்தா னப்பா 
நல்லரசம்‌ நாவிகதந்தி வெண்காரம்‌ இந்து 
நலமான எவச்சாரம்‌ சத்தி சாரம்‌ 
கொல்லுமே தநோயனைத்தும்‌ சங்குச்‌ சாரம்‌ 
கூடவே சமயாகக்‌ கல்வத்‌ தாட்டே. 198 


ஆட்டுவது மத்குஞ்சாறு சாம மொன்று 

அப்பனே குகையிலிட்டு வாயை மூடி, 
கூட்டுவது குக்குடமாய்ப்‌ புடத்தைப்‌ போடு 

குறைதீரப்‌ பாவனைசக்குப்‌ பித்தைச்‌ சொல்வோம்‌ 
மாட்டிவது மீன்பித்தும்‌ பன்றிப்‌ பித்தும்‌ 

மைந்தனே பன்றியென்றால்‌ காட்டுப்‌ பன்றி 
நீட்டியதை மாவெடையாய்க்‌ குளிகை செய்து 

நீயூட்டு குளிர்ந்தசலம்‌ இஞ்சிச்‌ சாறே. 199 


சாறாகுந்‌ தண்ணீராம்‌ இவற்றுக்‌ கெல்லாம்‌ 
தாக்கவே வாதசுரம்‌ சன்னி வாகும்‌ 
வீறாகு மயர்வாதம்‌ சீதாங்க தோடம்‌ 
மென்றுதின்னும்‌ பிரலாபந்‌ தனக்குத்‌ தானும்‌ 
மாறாத காண்டீபங்‌ கம்பீர பதம்‌ 
மதியழிச்கும்‌ பிரலாப சன்னி போகும்‌ 
ஆறாகுங்‌ கராணிமுதல்‌ நீரிழிவுக்‌ கெல்லாம்‌ 
ஆனந்தவை ரவத்தை அறையக்‌ கேளே. 200 


!உடற்குத்து5 
இந்து - இந்துப்பு 
மத்தஞ்சாறு - ஊமத்தஞ்சாறு 


200. மயர்வு - மயக்கம்‌, 


மூலம்‌ 187 
ஆனந்த வைரவம்‌ 


அறையிறேன்‌ வெண்காரம்நாவி சூதம்‌ 
அப்பனே சாதிலிங்கம்‌ திப்பிலிநல்‌ மிளகு 
நிறையாகத்‌ தூக்கிநீ இஞ்சிச்‌ சாறும்‌ 
நோர்சமன்‌ சம்பழச்சாறு கலந்து கொண்டு 
குறையாமல்‌ ஈரிரண்டு சாமம்‌ ஆட்டிக்‌ 
குன்றிபோ லுருட்டடா குளிகை தானும்‌ 
கறையான கிராணிக்கு மூத்தக்‌ காசு 
கனத்தஅதி விடயம்பொன்‌ முசுட்டை வேரே. 201 


முசுட்்‌ை டவேர்‌ வேர்க்கொம்பு சரியாய்‌ வாங்கி 
முருகவதைக்‌ கசாயமிட்டுக்‌ குளிகை பூட்டு 
முசுட்டைவேர்‌ மேதிமோர்‌ புட்டி லூட்ட 
மோதிவரு நீர்மேகம்‌ ஒடுந்‌ தூரம்‌ 
மூசுட்டைவேர்‌ பழச்சாற்றிற்‌ சுவாச காசம்‌ 
முதிர்ந்துநின்ற வேர்க்கொம்பு கிராம்பு ஏலம்‌. 
முசுட்டைவேர்‌ இப்பிலியுஞ்‌ சரியாய்‌ ஆட்டி 
முதிர்தயிரில்‌ வராகனெடை கொடுத்தி டாயே. 202 


கொடுத்திடவே அதிசாரந்‌ தீரு மப்பா 

கூறான அசீரணத்துக்கு உறவு சேளு 
அடுத்துநீ வழுதலையின்‌ நீரி லூட்டு 

அக்கினியின்‌ மந்தத்துக்கு அறையக்‌ கேளு 
கடுத்துடைய இரிகடுகு பொடியி லாட்டு 

கனவாயு போகவென்றால்‌ கசாயஞ்‌ சொல்வோம்‌ 
படுத்திடுமே எவ்வலையும்‌ நிவர்த்தி யாகப்‌ 

பஞ்சமூலக்‌ கசாயமடா பத்திக்‌ கேளே. 203 


ேேகாதிக்‌ குளிகை 


பத்தியுறும்‌ மேகாதிக்‌ குளிகை சொல்லப்‌ 
படரான நீரிழிவும்‌ அனைத்தும்‌ ஓடும்‌ 

புத்தியுறும்‌ சூதமப்பா கழஞ்சு பத்து 
புகழான அப்பிரகஞ்‌ சிவப்பு இரட்டி 


188 ௮கத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


சித்தியுறும்‌ கந்தியப்பா ஐம்ப தாகும்‌ 
இருமால்தன்‌ தாரமது ஐம்ப தாகும்‌ 
வெத்தியுறும்‌ சிலாசத்து கழஞ்சு அஞ்சு 
0மலான காரீயச்‌ சிந்தாரங்‌ கேளே, 204 


சிந்தூரம்‌ கழஞ்சுமே முப்ப தாகும்‌ 
சேர்த்திடவே மேல்மருந்தைச்‌ சேரக்‌ கேளு 
பந்தூரம்‌ பருத்திவிதை தேற்றான்‌ வித்து 
பாங்கான வெண்குன்றி வித்துத்‌ தானும்‌ 
கந்தூரம்‌ புளியம்விகைத்‌ தோடு நல்ல 
கர்க்கடக. சிங்கியிவை சமனாய்‌ நீயும்‌ 
அந்தூரக்‌ சுழஞ்சஞ்சு நிறுத்து வாங்கி 
அப்பனே மரமஞ்சள்‌ மஞ்சள்‌ தூக்கே. 205 


மஞ்சளெனுங்‌ கத்தூரி மஞ்சள்‌ தானும்‌ 

.மன்னர்பணி நிலப்பனைவேர்‌ சித்திர மூலம்‌ 
மிஞ்சாமல்‌ ஒருபத்துக்‌ கழஞ்சு தூக்கி 

வேம்புவெள்வேல்‌ கருங்காலி கருவேலன்‌ பிசினும்‌ 
துஞ்சவே ஈழஞ்சுபத்துத்‌ தென்னம்‌ பாளை 

தூளங்கே மும்மூன்று கழஞ்சு தூக்கு 
குஞ்சமுறுந்‌ இரிகடுகு எண்ப தாகும்‌ 

தனித்திந்த இனங்களெல்லாம்‌ நிறுத்துக்‌ கொள்ளே. 

206 


கொள்ளடா ஆவிரையும்‌ மருதி லந்த 
கசொத்தோடே இலைச்சாற்றைப்‌ பிழிந்து நீயும்‌ 
குள்ளடா மூன்றுதினம்‌ வெவ்வே நாகச்‌ 
சவளவே நீராட்டி வாங்கி மைந்தா 
எள்ளடா தேற்றன்விதைப்‌ பிரமா ணத்தில்‌ 
என்மகனே திரட்டியே எடுத்து வைத்து 
விள்ளட௨ஈ குரிகையொன்று தேனில்‌ ஈய 
மேகமென்ற இருபதையும்‌ வெல்லுங்‌ காணே. 207 





௨ அஆவய சைய்ய யய. ்‌ 
அவயப வயயயதயனனையயசையயயாய/ யங்க கைய களவை வைய வையை கலக்கிய கைவல்‌ கவலை. 


204. திருமால்தன்‌ தாரம்‌ - அரிதாரம்‌ 


மூலம்‌ 1$9 


மேமேகாதிக்‌ கசாயம்‌ 


வெல்லுதற்குக்‌ கசாயவகை சொல்லக்‌ கேளு 

மேல்பொடிக்‌ கசாயமிடு துடரி சுண்டை 
நல்லசுண்டை நீர்ப்பூலா சூரைகட லிறாஞ்சி 

நலமான இரும்புலியா விரைபொன்மு சுட்டை. 
வில்வமெனும்‌ பத்திரிதிரி பலைமுத்தக்‌ காசு 

வாதுபுரி தேற்றன்விதை வகைநே ரேதான்‌ 
புல்லவே தூளாக்கிப்‌ பாண்டத்‌ இட்டுப்‌ 

புதுச்சட்டிக்‌ குள்ளேயொரு படிதான்‌ போடே.. 208 


போட்டங்கே சலம்விட்டு ரவியிற்‌ சீலை 

புகழாக வேடுகட்டி மூன்று சாமம்‌ 
நீட்டங்கே திரும்பவகைக்‌ குறுக்குக்‌ காய்ச்சி 

நேராகக்‌ காற்படிக்குள்‌ சமஞ்சுத்‌ தேன்தான்‌ 
ஊட்டங்கே காலத்தில்‌ விரவிக்‌ கேளு 

உத்தமனே பொன்முசு. ட்டை வேரி னோடு 
நாட்டங்கே திரிகடுகு முத்தக்‌ காசு 

நல்மூங்கி விலைதிரி பலைநே ராமே. 209 


நேராகக்‌ கழஞ்சிரண்டு தூக்கிக்‌ கொண்டு 
நீர்படிதான்‌ இரண்டுவிட்டு உழக்காய்க்‌ காய்ச்சி 
சீராகக்‌ கொண்டிடவே கிரிகை கேளு 
சீழ்மேகம்‌ மதுமேகம்‌ காள மேகம்‌ 
ஆராதத்‌ தசைமேசம்‌ வர்ண மேகம்‌ 
௮த்திமேகம்‌ மணல்மேகம்‌ வாத மேகம்‌ 
பேராக வேயுருக்கும்‌ மாங்கிச௪ மேகம்‌ 
புகமான இரண்டுபத்து மேகம்‌ போமே, 210 


வேறு 
மேகத்தில்‌ நீர்கண்டு வெந்துப்‌ புண்ணாய்‌ 
மெலிவுகண்டு தாகமொடு சோபங்‌ கண்டால்‌ 
ஆகத்துக்‌ இணங்கவயெதோர்‌ கசாய மப்பா 
அறைகிறேன்‌ புலத்தியரே மச்சமுனி யப்பா 





ட கரி ன்‌ வகை ணை பொனிவ்யானை வ 


208. துடரி - தொடரி; ஈடலிறாஞ்சி - ஒருமரம்‌, 
209. 1இரவிற்‌ கசாயங்‌ கேளு; 


190 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


பாகத்தைக்‌ கொண்டுஆ வாரைப்பஞ்‌ சாங்கம்‌ 
பண்பான நிலப்பனைவேர்‌ முத்தக்‌ காசு 
வேகத்தை அடக்கியதோர்‌ நீர்ப்பலா வேரும்‌ 
வேணுவிலை வில்வவேர்‌ தேற்றாவிதை யுடனே 
சோசுத்துக்‌ கசைந்ததொரு பொன்முசுட்டை வேரும்‌ 
துடரிசுண்டை சுண்டிகருஞ்‌ சூரைவேர்‌ கூட்டே. 211 


கூட்டடா இலந்தைவேர்‌ மாதுளையின்‌ வேரும்‌ 

கூறரிமுந்‌ திரிகைபே ரீச்சம்‌ பழமும்‌ 
நாட்டடா நெற்பொரியும்‌ சீனிகற்‌ கண்டு 

நாயகம்பொன்‌ னாங்காணி வேர்சமனோர்‌ கழஞ்சு 
பூட்டடா தூளாக்கி இருநாழி நீரில்‌ 

பொடிபோட்டு எட்டொன்றாய்க்‌ குறுக்கிக்‌ கூட்டு 
மட்டடா குணங்மாணுஞ்‌ சஞ்சீவி யப்பா 

மோசமில்லைப்‌ 1புண்காகம்‌ நீர்ச்சூடு போமே. 212 


கண்டங்காரி நெய்‌ 


போகாத சயகாசம்‌ போக மைந்தா 
புகழ்கண்டங்‌ காரிநெய்யைப்‌ புகலக்‌ கேளு 
வாகான சமூலமெல்லாம்‌ இடித்துச்‌ சாறு 
வாங்கடா படியொன்று நெய்தா னொன்று 
பாகமுடன்‌ கலந்ததன்மேற்‌ பாகங்‌ கேளு 
பருநெல்லி சிறுதேக்கு சிற்ற ரத்தை 
சேகரமாம்‌ வெட்பாலை க&ீழ்க்காய்‌ நெல்லி 
சிறுகாஞ்‌ சொறியும்சா ரணையின்‌ வேரே. 213 


வேரான நெருஞ்சிவேர்‌ தாளிச பத்திரி 
மீறாமல்‌ வசையொன்று கழஞ்சு நாலும்‌ 
சீராகக்‌ கோற்படியே நெய்யி லிட்டுச்‌ 
சிவக்கநீ காய்ச்சியதை வாங்கிக்‌ கொண்டு 


வ வலைய சைவவவு வைக அவத னையயைகிவ்வைை வ வ வவைய ஸ்ட. யயவயு அவமான கையாக ளக ௭ வலை வள்‌. 








212. 1புண்சூடு காகம்‌ போமே; 
214. 2ஆட்டியே2 


மூலம்‌ 191 


நேராகத்‌ துட்டெடை நீ நக்கச்‌ சொல்லு 
நிமிடத்திற்‌ காசவகை நிவர்த்தியாகும்‌ 
தீராத சுவாசமாங்‌ காசத்‌ திற்குத்‌ 
திப்பிலியின்‌ நெய்யைநீ செப்பக்‌ கேளே. 214 


திப்பிலி நெய்‌ 


கேளப்பா நிலவேம்பு, நன்னாரி வேரும்‌ 
இருபையுறுங்‌ குருவேரும்‌ இலாமிச்சம்‌ வேரும்‌ 
நாளப்பா சந்தனமும்‌ பேரா மல்லி 
நலமான நெல்லிக்காய்‌ வெட்பாலை யரிசி 
தாளப்பா முத்திரிகை கழ்க்காய்‌ நெல்லி 
2தானரத்தை சீரகமும்‌ கடுகு ரோணி 
வாளப்பா இப்பிலியும்‌ இவையெல்‌ லாந்தான்‌ 
வகையொன்று 8ஆறுகழஞ்சு தூக்கி வாங்கே. 212 


வாங்கியதை ஆட்டிவைத்து ஆவின்‌ பால்தான்‌ 
மைந்தனே நாலுபடி. வடிதான்‌ கட்டி 
பாங்காக நெய்படியும்‌ இரண்டு விட்டுப்‌ 
பதமாகச்‌ வந்தபின்பு வடித்து நீயும்‌ 
நீங்காத ஈளைவலி சுவாச வாசம்‌ 
நீர்க்காசம்‌ சுரகாசம்‌ பித்த காசம்‌ 
தாங்காமல்‌ ஒருபக்கங்‌ கொள்ளும்‌ போது 
கதுலைகெட்ட நூல்போலே சாடிப்‌ போமே. 216 


ஏலாதி நெய்‌ 
சாடிவிடும்‌ நோய்க்கெல்லாம்‌ ஏலாதிக்‌ கிருதம்‌ 
சாற்றுகிறேன்‌ சாதகமாய்க்‌ கேளு கேளு 
சாடிவிழும்‌ நெய்யன்றி எண்ணெய்‌ தன்னிற்‌ 
சம்பிரதாய மார்க்கமடா சார்ந்து செய்வாய்‌ 








214. கொடுக்கச்‌? ட 
நிவார்த்தியாகும்‌ - நீங்குதல்‌ 
212. 2தளராத$;5 
கழஞ்சுநிறை- 
216. சாடுதல்‌ - முரிதல்‌ 


217. சம்பிரதாயம்‌ - உபாயம்‌ 





19£ அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சாடிவளர்‌ அத்திஆல்‌ அரசுஇத்தி தனித்தனி 
தனித்தனியே முஇர்‌் மரத்தின்‌ சிவந்த பட்டை 
சாடியே இடித்ததனைப்‌ பாண்டத்‌ இட்டுத்‌ 
தயவாகத்‌ தண்ணீர்தான்‌ தூணி ஊற்றே. 17 


ஊற்றியே எட்டொன்றாய்க்‌ குறுக்கி நீயும்‌ 
உறவுசேர்‌ இரண்டுபடி தாழை நீர்தான்‌ 
ஊற்றுவாய்‌ இரண்டுபடி வெள்ளறுகு நீர்தான்‌ 
உத்தமனே இரண்டுபடி நெய்யும்‌ ஊற்று 
ஊற்றிடவே ஆலரசின்‌ முகிழெ டுத்து 
உகந்துநின்ற அத்திமுகழ்‌ மதுரங்‌ கோட்டம்‌ 
ஊற்றுவாய்‌ சந்தனமும்‌ இலுப்பைப்‌ பூவும்‌ 
உற்பனஞ்சேர்‌ தாமரையின்‌ வளையம்‌ வாங்கே. 218 


வளையமொடு செங்கழுநீர்‌ மூலக்‌ தானும்‌ 
மகத்தான வெள்ளறுகின்‌ மூலந்‌ தானும்‌ 
இளையவே பேரீச்சு நாகப்‌ பூவும்‌ 
இயல்பான சண்பகப்பூ லவங்கப்‌ பத்திரி 
தளையவே கச்சோலம்‌ நாணற்‌ தாதும்‌ 
தனித்துவளர்‌ தன்னாரி நெய்தல்‌ மூலம்‌ 
விளையவே அமுக்கிரா ஏலந்‌ தானும்‌ 
மீறாமற்‌ கழஞ்சொன்று பாலில்‌ ஆட்டே.. 219 


ஆட்டியதிற்‌ கலந்துகொண்டு தினந்தான்‌ நாலு 
அளவாகக்‌ காய்ச்சுநீ அஞ்சாம்‌ நாளில்‌ 
ஊட்டவே வடித்திறுத்து உண்ட போது 
1உயர்ந்ததோர்‌ ஈளைஎலும்‌ புருக்கி இரும்‌ 
நாட்டியே பித்தம்வளர்‌ காசம்‌ போகும்‌ 
நலமளிக்கும்‌ உள்மாந்தை நாடா “தென்றும்‌ 
ஊட்டியே நெய்நிறுத்தி எண்ணெய்‌ சேர்த்து 
உரக்காய்ச்சி முழுிடவே உறுதி கேளே. 220 


அ பப ப ப ப ப்டபபபெயய்யயெயியிய்யெயியெயெய்வயெயமிவியவயவவயமமயமமயயவயையயகை 


220. 1ஓயாதந 
2தோடும்‌? 


மூலம்‌ 193 


உறுதியென்ற நீரிழிவு உள்ளு லர்த்தி 
உழலையுறுங்‌ கிரந்திமுதல்‌ பிளவை இரும்‌ 
இறுதியுறும்‌ காலெரிவு மேலெரிவுந்‌ தீரும்‌ 
இதுதைலம்‌ நெய்கூடில்‌ கிருத மாகும்‌ 
பொறுகியுறும்‌ நல்லவர்க்‌ கிந்த நூல்தான்‌ 
பேசுகிறேன்‌ உள்மாந்தை எட்டுந்‌ தீர 
சுருதிபுரி சண்டங்காரி நெய்யை யப்பா 


சொல்லுகிறேன்‌ சமூலமும்நீ வாங்கு வாங்கே. 221 
சுண்டங்காரி நெய்‌ 


வாங்கியே நாலெட்டுப்‌ பலந்தா னப்பா 
வாகான கூவிளமும்‌ அமுக்கி ராவும்‌ 
பாங்கவும்‌ பேய்ப்புடலும்‌ ஆடா தோடை 
பாகான சங்குசறு வழுதலையோ டஉாறும்‌ 
தாங்கியே நிறுத்துநீ இடித்துக்‌ கொண்டு 
தண்ணீர்‌ தான்‌ எண்குறுணி தன்னி லிட்டு 
நீங்கிடாது எரியிட்டு எட்டொன்‌ றாக்கி 
நெய்படிநால்‌ அதில்விட்டு நெறியின்‌ கேளே. 222 


நெறிவெள்ளைப்‌ பூசணிக்காய்த்‌ தண்ணீர்‌ தானும்‌ 
நெய்க்குநோர்‌ பால்நேராய்க்‌ கலந்து கொண்டு 
தறிதாளிச பத்திரியும்‌ மிளகு செவ்வியம்‌ 
சமனாக மும்மூன்று கழஞ்சு 'தூக்கு 
திறியேலம்‌ இலவங்கப்‌ பட்டை பத்திரி 
இப்பிலியும்‌ இலாமிச்சம்‌ சிறுநா கப்பூ 
மறிமாஞ்சி கர்க்கடக சங்கியிவை யெல்லாம்‌ 
வகையொன்றுக்‌ கேயிரண்டு கழஞ்சு தூக்கே. 223 


தூக்கியே ஆவின்பால்‌ விட்டு ஆட்டி 
சோர்வுறவே கலக்கிநீ அடுப்பில்‌ ₹வைத்து 
போக்கியே கணேசனுகச்குத்‌ தூப தீபம்‌ 
புட்பத்தால்‌ அர்ச்சனைநை வேத்தியஞ்‌ செய்து 
பபப ப ப ப ப ப ப ப பயியயயயயயயவவயவைகை 
224. 1வாங்கிர 
224, £ஏற்றிர 


௮513 


194 


224. 
222. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


தாக்கியே சொர்ணபுட்பஞ்‌ சாத்தி யங்கே 

1தணல்மூட்டிப்‌ பதமாக வடித்துக்‌ கொண்டு 
தேக்கியே திப்பிலியும்‌ பேரீச்சம்‌ பழமும்‌ 

சேரடா மும்மூன்று கழஞ்சு தானே. 224 


சேோ்த்ததனைத்‌ இனமூன்று கழஞ்சு நெய்தான்‌ 
தின்றிடவும்‌ உள்மாந்தை சுவாச காசம்‌ 
பார்த்தவுடன்‌ கொன்றுவிடுஞ்‌ சுணங்கு மாந்தை 
பதிவான சயமிருமல்‌ தகரும்‌ மிக்க 
மாற்றமுறுஞ்‌ சலந்தானும்‌ மாறிப்‌ போகும்‌ 
மைந்தனே ரத்திரிக்குக்‌ சசாயஞ்‌ சொல்வோம்‌ 
போர்த்தபுகழ்‌ பொற்கடுக்காய்‌ கண்டங்‌?காரி 


புகழ்நெல்லி சிறுதேக்கு மிளகு நேரே. 225 


நேராகக்‌ கழஞ்சிரண்டு சட்டியி லிட்டு 
நீர்படிதான்‌ இரண்டுவிட்டு உழக்காய்க்‌ காய்ச்சி 
வாரமுூடன்‌ உண்டிடவே சயநோய்‌ இருமல்‌ 
வறட்சியொடு பீனிசமா ரணமு மாகும்‌ 
பேரான இன்னமொரு கசாயங்‌ கேளு 
பெருந்திராய்‌ சுழலா வரையின்‌ மூலம்‌ 
சேராய்நீ சிறுதேக்கு சுக்கு நல்ல 
இப்பிலியும்‌ வகையொன்று கழஞ்சு மூன்றே. 226 


கசாயம்‌ 


மூன்றாகுந்‌ தூக்கியப்பா நொறுக்கி வாங்கி 
முதிரவே இரண்டுபடு சலத்தி லிட்டு 
ஊன்றிநீ தீயெரித்து உழக்காய்க்‌ காய்ச்சி 
உண்டி.ட.வே தேனைவிட்‌ டுறவு செய்து 
தான்றியே இன்னமொரு கசாயஞ்‌ சொல்வோம்‌ 
தனிச்சுக்குப்‌ பொன்முசுட்டை வேரி னோடே 
தூன்றியே சிறுதேக்கு தேவ தாரம்‌ 
தூதுவளை பெருங்குரும்பை சீந்தில்‌ காணே. 227 
வ வ பபப ப பய ப ப பப படட 
'தழல்மூட்டிப்‌2,4 
2கத்திரி2 


மூலம்‌ 195 
காணப்பா வழுதலைவேர்‌ கண்டங்‌ காரி 

கழஞ்சிரண்டு ஒவ்வொன்று கசாயம்‌ முன்போல்‌ 
தோணப்பா திப்பிலியை மேற்பொடிய தாத்‌ 

தூவியே சுகமாகக்‌ கொள்ளச்‌ சொல்லு 
நீணப்பா பத்தியந்தான்‌ நெய்யும்‌ பாலும்‌ 

நேோர்தவரை அண்டமுமாம்‌ 1௮அவரைப்‌ பிஞ்சாம்‌ 
பூணப்பா பரீர்க்கிலுமாம்‌ பு லு மாகும்‌ 

புகழான முருங்கைமுதல்‌ முயலாம்‌ பாரே. 225 


முயல்‌ நெய்‌ 


மூயலாகும்‌ கவுதாரி உள்ளா னாகும்‌ 

முதுவிரால்‌ நெய்மீனாம்‌ £சுறாமீ னாகும்‌ 
புயலான கொடுப்பையுப்புக்‌ கண்ட மாகும்‌ 

புகழ்ந்துநோய்‌ கனக்கெல்லாம்‌ பூட்டு நன்றாய்‌ 
மயலாகும்‌ வாகடங்கள்‌ பார்க்க வேண்டாம்‌ 

மாந்தவகைக்‌ கெல்லாம்நெய்‌ வகையைக்‌ கேளு 
அயல்காணும்‌ முயலொன்று பிடித்து வந்து 

அப்பனே கால்தயலையுங்‌ குடலும்‌ போக்கே. 229 


குடல்போக்கி நாலுபத்துப்‌ பலந்தான்‌ தூக்கி 
குமுறவே இடித்துவொரு பாண்டத்‌ தட்டு 
அடலமுடன்‌ முக்குறுணிச்‌ சலமும்‌ விட்டு 
அப்பனே நாலொன்றாய்க்‌ குறுக்கி நீயும்‌ 
வி._லமுயர்‌ தோடைச்சாறு குறுணி விட்டு 
வெள்ளாவின்‌ பாலுமிரு நாழி விட்டு 
நடல்நறு நெய்யுமிரு நாழியுரி விட்டு 


நாட்டிடவே மேல்மருந்தைச்‌ சொல்லு றேனே. 230 
வத 2 பப வன படட பபப படட டட அட்ட ப்தி டவல்‌ ப 
226. 1முருங்கைப்‌,,2 
229. சடுமீ,. 

3உடும்‌। 2 


வாகடங்கள்‌ - மருத்துவ நூல்கள்‌ 


196 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சொல்லுவேன்‌ திப்பிலியும்‌ அதனின்‌ மூலம்‌ 
சுக்குடனே கடக?ங்கி சித்திர மூலம்‌ 
செல்லுமாஞ்‌ சிறுதேக்கு குராசானி யோமம்‌ 
செவ்வியமிரு சீரகமும்‌ கிராம்பு தானும்‌ 
வெல்லுமே சடாமாஞ்சில்‌ கடுகு ரோணி 
மிளகுகோட்டம்‌ இந்துப்புவா லுளுவை யரிகி 
அல்லவே முந்திரிகை ஏலமில வங்கம்‌ 
அதிவிடயம்‌ அரத்தைஅத்தித்‌ இப்பிலியுந்‌ தூக்கே, 231 


தூக்கடா கழஞ்சிரண்டு பாலி லாட்டு 
சொல்லுவேன்‌ பெருவாகை 1பெருங்குமிழு முன்னை 
ஆக்கடா பத்தியுறுங்‌ கண்டங்‌ காரி 
அப்பனேசிற்‌ றாமல்லி பேரா மல்லி 
தேக்கடா கூவிளமும்‌ நெருஞ்சி தானும்‌ 
சிறுவழுத லையுமிவை சமூலங்‌ கூட்டத்‌ 
தாக்கடா தூதுவளை ௮முக்கி ராவோர்‌ 
சங்கம்வேர்‌ இப்பிலியு மிளரும்‌ பாரே. 232 


பாரப்பா மஞ்சளொடு தேவ தாரம்‌ 
பருவரத்தை வகைக்கங்கே பலந்தான்‌ மூன்று 
சேரப்பா தூளாக்கித்‌ தூணி நீரில்‌ 
2சசப்பமுடன்‌ நாலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
ஆரப்பா இவையெல்லாம்‌ ஒன்றாய்ச்‌ சேர்த்து 
அடுப்பேற்றிப்‌ பூசைசெய்து அனலை மூட்டி 
பேரப்பா மூன்றுநாள்‌ ஊற வைத்துப்‌ 
புகழாக நாலாம்நாள்‌ வடித்தி டாயே. 233 


வடித்துவைத்த நெய்யிலே கழஞ்சு தூக்கி 
மைந்தனே அரைக்கழஞ்சு தேனும்‌ விட்டு 

படித்தரமாய்த்‌ தஇப்பிலியின்‌ பொடிமேற்‌ தூவி 
பாங்காக உடம்பறிந்து இருநேரம்‌ ஊட்டு 








232. 1முல்‌ ளி,;3 
233,  2தயிட்டுத 


மலம்‌ மதர்‌ 


சொடிக்குமுன்னே நோய்களறும்‌ வச்சிர தேகம்‌ 
நுணுக்கந்தொண்‌ ஹூாற்றாறு சயமுந்‌ தீரும்‌ 

கடித்துவாய்‌ துடைத்தாற்போற்‌ பிணிவிண்‌ ணேகும்‌ 
கதலிகந்த கிருதங்கள்‌ சுறு வேனை. 234 


கதலி கந்த நெய்‌ 


கதலிகந்த கிருதங்கள்‌ பெரும்பாட்‌ டுக்கும்‌ 
சாசங்கள்‌ சயரோக மெல்லாந்‌ தீரும்‌ 
கதலிகந்த மூலம்பூ இரண்டும்‌ நேராய்க்‌ 
கனக்கவொரு துலாமிடித்து பதக்கு நீரில்‌ 
கதலிகந்தம்‌ நாலொன்றாய்க்‌ குறுக்கிக்‌ காய்ச்சி 
கலந்ததற்குள்‌ பசுவின்றெய்‌ படிதா னொன்று 
கதலிகந்தம்‌ ஆவின்பால்‌ படிதா னொன்று 
கரும்புநீர்‌ நெல்லிக்காய்‌ காணுந்‌ தானே. 232 


தானென்ற நிலப்பனைவேர்‌ தண்ணீர்‌ மீட்டான்‌ 
தனிநீர்தான்‌ வகைநாலு படிதான்‌ நாலு 
கானென்று கலந்துவைத்துக்‌ கடைமருந்தைக்‌ கேளு 
கலரேலம்‌ இலவங்கம்‌ வாளம்‌ கந்தம்‌ 
மானென்ற ௪டாமாஞ்சில்‌ திரிபலைஆல்‌ விழுது 
மைந்தனே அல்லியுடன்‌ செங்கழுதீர்க்‌ கிழங்கு 
தேனென்ற நெய்தலொடு கழஞ்சு மூன்று 
திறமாக ஆட்டிநீ நெய்யிற்‌ சேரே. 236 


ரெய்யையடுப்‌ பேற்றியே அனலை மூட்டி. 
நேராக நாலுதினம்‌ இறுகொதிப்‌ பித்து 
மெய்யாக அஞ்சாம்தநாள்‌ சிறுகக்‌ காய்ச்சி 
1மேன்மையுடன்‌ மூன்றுநாள்‌ ஊற வைத்து 
எய்யாமல்‌ இருநேரம்‌ எடை.தான்‌ கேளு 
என்மகனே இருசழஞ்சு இயல்பாய்த்‌ தூக்கி 
அய்யாகேள்‌ கொண்டிடவே ஓியும்‌ தநோயை 
அறைகிறேன்‌ உள்ளபடி அறைகி றேனே. 227 


வலகவவவை சமவமக சகா? 





சண்ட 








236. கந்தம்‌ - சந்தனம்‌ 
237. 1வுளமையுடன்‌9 


198 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நிலப்பனை நெய்‌ 


அறைகிறறேன்‌ எலும்புருக்கி மேக வெட்டை. 
அடர்ந்தொழுகும்‌ பெரும்பாடு நீரிழிவு நிற்கும்‌ 
நிறைநிற்கும்‌ பெரும்பாட்டுக்‌ கின்னும்‌ சொல்வோம்‌ 
நெய்யடா நிலப்பனைவேர்‌ ஒதியம்‌ பட்டை. 
மறையாத கருங்காலிப்‌ பட்டை தானும்‌ 
வாய்க்கடங்கா 1கருநாவற்‌ பட்டை. தானும்‌ 
குறையாமல்‌ வகைநாலு பலமும்‌ நூறு 
குறுகவிடித்து இருதூணி நீரில்‌ ஊட்டே. 238 


ஊட்டியே எட்டொன்றாய்க்‌ காய்ச்சி வைத்து 
உறவாக இருநாழி பசுவின்‌ நெய்யில்‌ 
நீட்டியே இருநாழி பாலும்‌ வாரு 
நினைவாகப்‌ புளியாரைச்‌ சாறவ்‌ வண்ணம்‌ 
நாட்டியே நீர்வள்ளிக்‌ கிழங்முச்‌ சாறு 
நயமாக இருநாழி கூட. விட்டு 
வீட்டியே பொன்முசுட்டை சிறுகாஞ்‌ சோறி 
விளாம்பழமுத்‌ இரிலையும்‌ கொத்தமல்லி யாமே. 239 


கொத்தமல்லி மாங்கொட்டை பேரிச்சம்‌ பழமும்‌ 
கூறான முந்திரிகை பெருங்குமிழின்‌ பழமும்‌ 
வித்தமல்லி அரத்கைசுக்கு வேரிமலர்த்‌ தாது 
வெள்ளிலவம்‌ பிசின்கொாற்றான்‌ காட்‌டாத்திப்‌ பூவும்‌ 
மத்தமல்லிக்‌ கீழ்க்காயும்‌ ஓதியம்‌ பட்டை 
மாதுளம்‌ பழத்தோடு வில்வப்‌ பிஞ்சு 
சுத்தமல்லி 2அதிமதுரம்‌ விளாம்பி சினுடன்‌ 
துய்யவெள்ளி லோத்திரமும்‌ முத்தக்‌ காசே. 240 


முத்தக்காசு அஞ்சனக்கல்‌ சாத்திர வேதி 
மூலமாம்‌ அமுக்கிரா நன்னாரி கல்நார்‌ 

மத்தக்காய்‌ இலாமிச்சம்‌ அத்தித்திப்‌ பிலியும்‌ 
மைந்தனே இறுநாவல்‌ புளியம்விதைத்‌ தோடு 





236. 1கருவேலம்‌, 
240. 2அதிவிடயம்‌£.5 


மூலம்‌ 199 


உத்தக்காய்‌ இலவங்கப்‌ பட்டை பத்திரி 
1ஊதுபஞ்சக்‌ குராசானி குங்கிலியம்‌ ஏலம்‌ 
சுத்தக்காய்‌ வகையொன்று சுழஞ்சு இரண்டு 
சூட்டி நீ ஆட்டிடுவாய்‌ ஆவின்‌ பாலே. 241 


பாலினா லாட்டியப்பா நெய்க்கு எட்டுப்‌ 
பதமாக வடித்திறுத்துப்‌ பரணி சேர்த்து 
சாலவே கழஞ்சிரண்டு காலத்தி லூட்டு 
சாயரட்சை வேளையிற்‌ கசாயஞ்‌ சொல்வேன்‌ 
நீலவே பருத்திவிதை நிலப்பனையின்‌ கிழங்கு 
நீர்வள்ளி முசுமுசுக்கை வேருங்‌ கூட்டி 
நாளப்பா பேரீச்சம்‌ பழமு மொக்க 
இரண்டுகா செடைநாழிப்‌ பாலிற்‌ போடே. 242 


போட்டப்பா உழக்காக்கி வடித்துக்‌ கொண்டு 
புகட்டடா நெய்தனிலே காலா மாக்கை 
நீட்டப்பா சர்க்கரைதான்‌ வராகன்‌ இரண்டு 
நீயிட்டுக்‌ கொடுத்திடவுந்‌ தீரும்‌ நோய்கள்‌ 
பூட்டப்பா பெரும்பாடும்‌ எலும்பு ருக்கி 
பொருமலுடன்‌ தாகமுறும்‌ சோப தாபம்‌ 
பாட்டப்டா பிரமியமும்‌ சுவாச காசம்‌ 


பாண்டுரத்த காசமெல்லாம்‌ பாறுநீ தானே. 243 
அசுவ கந்தாதி தெய்‌ 


பாறுமே சயங்களப்பா கிருதத்‌ துக்குப்‌ 
பாடுகிறேன்‌ அசுவகரு தாதி நெய்யை 
வீறுடைய அமுக்கிரா துலாந்தா னொன்று 
மேன்மைசா ரணைபிரண்டை. ரிவதை சங்கு 
ட ப்ப பபப பப்ப புட பப்ப பவட டப்ப கட்டட பலப்பட பல்‌ 
241. 1 உபதேச 
242. சாயரட்சை - அந்தி 
243. 2காசம்‌2,5 
பாறுதல்‌ - ஓடுதல்‌ 


200 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வீறுடைய மிளகுசா ரணையும்‌ வேறாய்‌ 
மிஞ்சாமல்‌ பலம்பத்து நிறுத்துக்‌ கொண்டு 
வாறுடைய பெருங்குமிமும்‌ பெருவாகை முன்னை 


மகத்தான கூவிளமும்‌ பாதிரியும்‌ கேளே, 244 


பாதிரியும்‌ சிற்றாமல்லி பேர மல்லி 
பண்பான நெல்லியோடு சண்டங்‌ காரி 
நீதிசிறு வழுகலைவேர்‌ பலந்தான்‌ மூன்று 
நிறுத்தங்கே இவையெல்லாம்‌ இடித்து மைந்தா 
ஆதிபெரும்‌ பாண்டத்தில்‌ இட்டுப்‌ பின்பு 
அளந்துவிடு இருதூணி சலந்தா னப்பா 
போதியே எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
புகட்டடா ஆவின்நெய்யில்‌ படிதா னொன்றே. 245 


நெய்விட்டு மதுரமொடு சூரிய பத்திரி 
நேரான தேட்கடை யாந்திரி கடுகும்‌ 
ஐயற்ற இிரிபலையும்‌ தேவ தாரம்‌ 
அரத்தைமஞ்சள்‌ மரமஞ்சள்‌ இிப்பிலியின்‌ மூலம்‌ 
பையற்ற கொடுவேலி படம உது 
பருந்தகரம்‌ வெட்பாலை கடுகு ரோணி 
தொய்யற்ற அரேணுகமும்‌ அட்ட சந்தம்‌ 
நோக்கவே இன்னமுண்டு நுணுக்கந்‌ தானே, 246 


தானென்ற எவச்சாரம்‌ சத்தி சாரம்‌ 
சகாயமருள்‌ சாய்ச்சல்‌ லவணந்‌ தானும்‌ 
கானென்ற வகையொன்று வராகன்‌ நானு 
துனித்தனியே தூக்கிநீ ஆட்டி மைந்தா 
தானென்ற கலக்கிய நாலு தாள்சான்‌ 
சயிக்கினையாய்த்‌ இயிலிட்டு அஞ்சாம்‌ நாளில்‌ 
தானென்று வடிவெடுத்து மேல்ம ருந்தைச்‌ 


சாற்றுகிறேன்‌ காந்தபற்பம்‌ தாரமிரபற்பற்‌ வம்‌ 





246, தேட்கடை - ஒருமூலி 
247. சயிக்கினை - சாடை 


மூலம்‌ 201 


காணப்பா தாமிரபற்பம்‌ பலந்தா னிரண்டு 
கனத்தமணி இப்பிலியும்‌ பலந்தா னெட்டுத்‌ 
கோணப்பா தூளாக்கி நெய்யி லிட்டுத்‌ 
துஞ்சாத தேன்படிதா னிரண்டு விட்டு 
பூணப்பா தானியபுடம்‌ இங்க ளொன்று 
புகட்டிவைத்துப்‌ பிறகருந்தப்‌ போம்நோய்‌ கேளு 
வீணப்பா சயரோகம்‌ சுவாச காசம்‌ 


வீறான பீலிகையும்‌ அரோ யும்‌ போமே, 246 


அட்ட சந்த நெய்‌ 


அரோட௫யும்போம்‌ சுரம்போகும்‌ குன்மம்‌ போகும்‌ 
அப்பனே அறுசூலை ரத்த பித்தம்‌ 
அரோ ூஇயறும்‌ எலும்புருக்கி வெப்புப்‌ பாவை 
அனேகமாம்‌ ரோகங்கள்‌ தீருந்‌ தீரும்‌ 
அரோ௫ியறும்‌ அட்டசந்த விவரங்‌ கேளு 
அகிற்கட்டை மலாக்கா லவங்கப்‌ பட்டை 
தரோ௫ிபோம்‌ கோட்டமுடன்‌ கத்தூரி மஞ்சள்‌ 
அப்பனே குங்குமப்பூ கர்ப்பூரந்‌ தானே. 249 


கர்ப்பூரம்‌ சமுத்திராப்‌ பச்சை யெட்டு 
காணப்பா அட்டசந்தங்‌ கருதிப்‌ பாரு 
கர்ப்பூரம்‌ நீர்வள்ளீ நெய்யைக்‌ கேளு 
கருதியதன்‌ கிழங்குச்சாறு பழதான்‌ நாலு 
கர்ப்பூரம்‌ ஆவின்பால்‌ படியும்‌ நாலு 
காட்டதற்குள்‌ இருநாழி நெய்யை நீயும்‌ 
கர்ப்பூரம்‌ வெட்பாலை வேரி னோடே. 
காண்துத்தி மாகாளிக்‌ கிழங்கு வாங்கே. 250 


இழங்கப்பா நன்னாரி இருவேலி வேரும்‌ 
கேளடா முசுமுசுக்கை வேருங்‌ கூ! கீ 

களங்கமில்லா இலுப்பைப்பூ பூமிசர்ச்‌ கரையும்‌ 
கனமதுரம்‌ சந்தனமும்‌ பேரீச்சம்‌ பழமும்‌ 


வட பப ப்பு றக்பி வடட ட டங்வி ப ப ட்டட்ப்வ பட்ட 


250. 1கரிப்பாலை ௨ தற்பாலை$ 


202 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முழங்கவே பழ்படகம்‌ நாவற்‌ பட்டை... 
முந்திரிகை சீத்திலுடன்‌ அத்திப்‌ பட்டை 
விளங்கவே ஆலத்தி "முகிழுங்‌ கூட 
வெள்ளீச்சங்‌ கொழுந்துடனே விவரங்‌ கேளே. 2 


லிவரங்கேள்‌ வகையொன்று கழஞ்சு ஓன்று 
மீறாமல்‌ பாலிலை ஆட்டி வாங்கி 
விவரமாய்‌ நெய்யுடனே கலந்து வைத்து 
மெதுவாகக்‌ இயெரிப்பாய்‌ தினந்தான்‌ மூன்று 
விவரமாய்‌ நாலாம்‌ நாள்‌ வடித்துக்‌ கொண்டு 
மேற்பொடிதான்‌ தேனுக்குச்‌ சமனாய்ச்‌ சேர்த்து 
விவரமாய்ச்‌ சர்க்கரையும்‌ பலந்தா ”னொன்று 
மீறாமல்‌ தஇப்பிலியும்‌ பலந்தா னொன்றே. 222 


ஒன்றாகப்‌ பொயபுத்து நீநெய்யில்‌ போட்டு 
உண்டுவரக்‌ கழஞ்சொன்று காலத்‌ தாலே 
நின்றாடும்‌ பெரும்பாடு அட்டிச்‌ சோரை 
நிலையாத எலும்‌ (ருக்கி சயங்கள்‌ ஈளை 
பொன்றாகக்‌ காலெரிவு மூர்ச்சை தாகம்‌ 
பொன்றிவிடும்‌ பஞ்சுதனில்‌ பொறிபட்டாறி போல 
குன்றாத இளநீர்நெய்‌ கிரிச்சனங்க வாறும்‌ 
கூட்டோட இர்ந்திடவுங்‌ கூறி னேனே. 293 


இளநீர்‌ நெய்‌ 


இறந்துவிடும்‌ இளநீர்தான்‌ படிதான்‌ நாலு 

செப்புகிறேன்‌ பூசணிக்காய்த்‌ தண்ணீர்‌ நாலு 
துறந்தோர்‌ வாமையுட கிழங்குச்‌ சாறு 

சொரித்தண்ணீர்‌ மீட்டான்‌ கிழங்குச்‌ சாறு 
மறந்திடாது ஒவ்வொன்று படிதான்‌ நாலு 

மைந்தனே ஆவின்பால்‌ படியும்‌ நாலு 
கறந்துவிடு கரிப்பான்சாறு பொன்னாங்‌ காணி 

களங்கமறு நீர்முள்ளிச்‌ சாறு வாங்கே. 254 











கி 1கருவேல முகிழும்‌2 
252. 2ீனாறு2 


மூலம்‌ 203 


வாங்கடா இச்சாறு படிதா ஸனிரண்டு 
வகையான சீந்திலுட கசாயங்‌ கேளு 
பாங்காக நாலுபடி நெருஞ்சிச்‌ சாறு 
பார்புகமும்‌ ஒரிலைத்தா மரையின்‌ சாறும்‌ 
நீங்காமல்‌ எண்ணான்கு படியு மொன்றாய்‌ 
நீபெரிய பாண்டத்தி லிட்டுப்‌ பின்பு 
ஆங்கமுறும்‌ ஆவின்நெய்யும்‌ படியி ரண்டு 
அப்பனே சிலாசத்து ஈல்நார்‌ காணே. 225 


கன்னாரும்‌ கல்மதமும்‌ சிறுபூளை வேரும்‌ 
கருவத்தித்‌ இப்பிலியும்‌ பொன்னாங்‌ காணி 
சென்னா யுருவிவேர்‌ கூகை நீறு 
சிறுநீர்‌ முள்ளியின்‌ விதையுமேல மெள்ளு 
மன்னான தேற்றான்வித்து பொன்னூரமத்தின்‌ வித்து 
மைந்தனே வகையொன்று வராகன்‌ மூன்று 
மின்னார்தன்‌ பாலிலே ஆட்டி வாங்கி 
விரவியே அடுப்பேற்றி வடித்துக்‌ கொள்ளே. 256 


வடிக்கும்முன்பு ஆவின்நெய்‌ படிதான்‌ நாலு 
மாட்டியே கிருதத்தை வாங்கி வைத்து 
குடித்திடவே சீனியதில்‌ படிதா னொன்று 
கொள்ளவே தேன்படியும்‌ முக்கால்‌ சேர்த்து 
முடித்திருக்கும்‌ நோய்க்கெல்லாங்‌ கழஞ்சு மூன்று 
மொண்டுண்ணக்‌ இரிச்சனங்கள்‌ சுக்கில மேசம்‌ 
கடித்திருக்கும்‌ காலெரிவு தாக உட்டணம்‌ 
காட்டகத்தில்‌ தீப்போலே கரிந்து போமே. ௮ 


பூசணிக்காய்‌ நெய்‌ 


போகாத சயமுதலாய்‌ மேக மெல்லாம்‌ 
போவதற்குப்‌ பூசணிக்காய்‌ நெய்யைக்‌ கேளு 
வாகான பூசணிக்காய்ச்‌ சாறுபடி எட்டு 


மைந்தனே நீர்வள்ளிக்‌ கிழங்குச்‌ சாறு 


_ ப '-ட்ட்டடடட்ட்ட்டய ப ப்பயிய்மமவயய வவ வைகைகையசையை சா கை ளவ க வைகை அவக காயாக க்‌ படட டட பரன்‌ 


கன்னார்‌ - கல்தார்‌ 


கிருதம்‌ - நெய்‌; கரிதல்‌ - கருகுதல்‌. 


204 அகத்தியர்‌ வைத்திய காவி யம்‌-1300 


பாகாகப்‌ படியெட்டுக்‌ கருப்பஞ்‌ சாறு 
படியிரண்டு பாலிரண்டு பசுவின்‌ நெய்கேள்‌ 
ஆகமுடன்‌ படியிரண்டு சேர வொன்றாய்‌ 
௮ளந்துவிடு பாண்டத்தில்‌ அறையசக்‌ கேளே. 258 


அறைகிறேன்‌ இலவங்கம்‌ ஏலம்‌ இந்தும்‌ 
அப்பனே விளாவரிசி அசம தாகம்‌ 
நிறைஏறேன்‌ சாஇிக்காய்‌ 1சீரகமுங்‌ கேளு 
நேரான சதகுப்பை கூகை நீறு 
மறையாத முந்திரிகை பேரீச்சம்‌ பழமும்‌ 
மகத்தான கோட்டம்‌ அதிமதுரத்‌ தானும்‌ 
கறையான ₹சாஇக்காய்‌ இவையெல்‌ லாந்தான்‌ 
கழஞ்சஞ்சு குறையாமல்‌ கருத்தாய்‌ நீயும்‌ 
நிறையாககத்‌ தூக்கியே பாலீ லாட்டி 
நெய்பிலிட்டுப்‌ பேய்வாழைப்‌ பழந்தான்‌ பத்தே, 259 


பழம்போட்டு வடித்துடனே கடைந்து கொண்கு 
பாய்ச்சுவாய்‌ அதிலுழக்குப்‌ பஞ்ச தாரை 

களங்கமறப்‌ பராபரையை நினைந்து கொண்டு 
கழஞ்சிரண்டு இருநேரம்‌ உண்ட போது 

உளமாந்தை சுரமாந்தை *நெஞ்சிற்‌ குத்து 
உத்தமனே மேகத்திற்‌ கிரிச்ச னங்கள்‌ 

முூழம்போட்ட மூத்திரபா ளைரத்த காசம்‌ 
முற்றிகின்ற பித்தகாச மெல்லாம்‌ போமே. 260 





259. 1இரு ரகமும்‌ 2;3 
2மாசிக்காய், 
அசமதுாரகம்‌ - ஓம்‌ 
260. கொள்ளும்‌? 
“நெஞ்சு கோ௮[2,3 
பராபரை - பார்ப்பதி 


மூலம்‌ 205 


வெள்ளுள்ளி நெய்‌ 


போவதற்குக்‌ குடல்வாதம்‌ சூலை 1வாதம்‌ 
பொன்றிவிடும்‌ வெள்ளுள்ளி நெய்யைக்‌ கேளு 
போவதற்குத்‌ துலாமொன்று வெள்ளுள்ளிப்‌ பருப்பு 
புகழாக்கி இடித்தனைப்‌ பாண்டத்‌ திட்டு 
போவதற்குப்‌ பதினாலு மரக்கால்‌ தண்ணீர்‌ 
புகட்டிடுநீ முக்குறுணி யாக வாங்கி 
போவதற்கு வகைவிவரம்‌ வடி.தான்‌ கட்ட. 
பூட்டுதற்கு அறைகறேன்‌ புகலக்‌ கேளே. 261 


கேளப்பா பெருங்குரும்பை வில்வ பத்திரி 
இிரிகையுறு பெருங்குமிழும்‌ இவைநே ராக 
ஏளப்பா பலமரைதான்‌ ஒவ்வொன்று கூட்டி 
இடித்துநீ நாற்குறுணி சலத்தி லிட்டு 
நாளப்பா குறுக்கியே குறுணி யாக்கி 
நயமாக முள்ளிநீர்‌ கூடச்‌ சேர்த்து 
நீளப்பா நெடுநாளைக்‌ காடிநீர்‌ விட்டு 
நேரான மாதுளம்பழச்‌ சாறு தானும்‌ 
தாளப்பா இரண்டுபடி திறமாய்ச்‌ சேர்த்து 
சரியப்பா இரிகடுகு திரிபலையுங்‌ காணே. 262 


காணவே ஓமமிந்தும்‌ இருசீ ரகமும்‌ 
கடையில்வளர்‌ செவ்வியமும்‌ தேவ தாரம்‌ 
பூணவே புளிநடலை சமூலம்‌ வாங்கி 
பொருந்துநீ வகைக்கங்கே கழஞ்சு நாலு 
தோணவே வெள்ளாட்டுப்‌ பாலா லாட்டி 
தொகையாக இரண்டுபடி நெய்யுஞ்‌ சேர்த்து 
உணவே வடித்திறுத்துக்‌ கழஞ்சி ரண்டு 








உண்டிடவுங்‌ குடல்வாதம்‌ ஆறும்‌ போச்சே, 263 
201. 1யாறும்‌?,3 


263,  மேலந்‌ தானும்‌2. 


206 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
வல்லாரை தெய்‌ 


போச்சென்ற காசசு வாசம்‌ வாதம்‌ 
புனைந்தெழும்பும்‌ வெட்டைமுதல்‌ தாக சோபம்‌ 
ஆச்சென்ற சுரஞ்சூலை 1அத்தி வெப்பும்‌ 
2அடர்கின்ற பாண்டுமீ லிகையும்‌ போக 
வாச்சென்ற வல்லாரை நெய்யைச்‌ சொல்வேன்‌ 
மைந்தனை மருந்தினுட வரிசை கேளு 
நீச்சென்ற வல்லாரை பசுவின்‌ பாலும்‌ 


நேரான சீதேலி செங்கமுநீர்ச்‌ சாறே. 264 


சாறுபடி முத்நான்கும்‌ இளநீர்‌ தண்ணீர்‌ 
தானிரண்டு படிநெய்யும்‌ ஐங்கால்‌ கூட்டி 
மீறாமல்‌ குன்றிவேர்செங்‌ கழுநீர்‌ மூலம்‌ 
மேலான மதுரங்கோ ரோசனைதான்‌ கோட்டம்‌ 
கூறான அவுரியிலை பச்சைப்‌ பூரம்‌ 
குறையாமல்‌ கழஞ்சொன்று பாலி லாட்டி 
ஆறாமல்‌ கொதியிட்டு மூன்று நாள்தான்‌ 
அப்பனே நாலாம்தாள்‌ வடித்துக்‌ கொள்ளே. 265 


கொள்ளவே காசெடைகதான்‌ விடங்கள்‌ தீரும்‌ 
கூறான நாவிநஞ்சு கழுதை வண்டு 
விள்ளவே அலரிஎட்டி நஞ்சுந்‌ இரும்‌ 
மமேல்வந்த காந்தலது தாகம்‌ தீரும்‌ 
துள்ளவே அத்திசுரம்‌ எலும்பு ருக்கி 
சூழ்சயமும்‌ வயிற்றெரிவு வோய்வறட்சி ஈளை 
அள்ளவே குறைந்தாற்போ லுடனே இரும்‌ 
அனேகசுக முண்டாகு மப்பா பாரே. 266 
தத பப பபப ப டப்ப 
264. 1மேசுந்‌ தானும்‌ 
2அத்இரம்‌ பாண்டுஅட்ட குன்மமகோ தர பிீலிலகைகள்ர 


266. வோயிலெச்சில்‌,, 


வரரயுலர்ச்சி3 


மூலம்‌ 207 


புளியாரை நெய்‌ 


பாரப்பா புளியாரை நெய்யைச்‌ சொல்வேன்‌ 
படரான இராணிவகை ஆறும்‌ போக 
நேரப்பா புளியாரை குறுணிச்‌ சாறு 
நெய்தானும்‌ இரண்டுபடி தயிர்தான்‌ நாழி 
பேரப்பா அதிவிடயம்‌ இந்துபெருங்‌ காயம்‌ 
பேரான எவச்சாரம்‌ சாதிக்‌ காயும்‌ 
காரப்பா வெட்பாலை திப்பிலியின்‌ மூலம்‌ 


இராம்புமா துளம்பூமர மஞ்சள்‌ காணே. 267 


பலாசு நெய்‌ 


காணவே இலவங்கம்‌ இவைக ளெல்லாம்‌ 
கழஞ்சங்கே வகைக்காறு தூக்கி யாட்டி 
ஊணவே காய்ச்சநீ கொடுக்கும்‌ போது 
உத்தமனே ஆறுவகைக்‌ திராணி தீரும்‌ 
ஆணவே பலாசுநெய்யைச்‌ சொல்லக்‌ கேளு 
அடிப்படை பலாசப்பா நாலெட்‌ டாகும்‌ 
தோணவே பலந்தூக்கி இடித்து மைந்தா 
சொல்லுகிறேன்‌ இருகுறுணி நீரி லூட்டே. 268 


தயிர்‌ நெய்‌ 


ஊட்டியே படியொன்றாய்கீ்‌ குறுக்கி வாங்கி 
உரவரைப்பா இலைத்தண்டு கழஞ்சீராறு 
ஆட்டவே படிநெய்யை அதனிற்‌ சேர்த்து 
அனலிட்டுப்‌ பதமாக வடித்து நீயும்‌ 
மூட்டவே கிராணிகுன் மம்‌ கழிச்சல்‌ விக்கல்‌ 
முறையெல்லாங்‌ குறைதீரும்‌ மோச மில்லை 
நாட்டவே தயிர்நெய்யை மைந்தா கேளு 
நலமான நெய்குறுணி தயிர்நாழி தானே. 269 


தானென்ற பெருங்காயம்‌ ஓமத்‌ தோடு 
சாற்றுவாய்‌ இப்பிலியும்‌ கடுக்காய்‌ கூட 

மானென்ற வட்டத்திருப்பி கருஞ்சீ ரகமும்‌ 
மைந்தனே புங்கம்வேர்‌ வசைக்கோர்‌ பத்து 


208 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தேனென்ற வேர்க்கொம்பு முப்ப தாகும்‌ 
சேரவே கங்ஞ்சுநீ தூக்கி யாட்டி 
சானென்ற எண்குறுணி நீரி லிட்டுக்‌ 
காய்ச்சியே நாலொன்றாய்‌ நெய்யிற்‌ சேரே. 270 


நெய்யிற்சேர்‌ திப்பிலியின்‌ மூலந்‌ தானும்‌ 

நேரான காட்டுத்திப்‌ பிலியுங்‌ கூட 
உய்யவிரு சீரகமும்‌ அத்தித்திப்‌ பிலியும்‌ 

உற்பனஞ்சேர்‌ வில்வக்காய்‌ வட்டத்‌ திருப்பி 
அய்யமில்லா மரமஞ்சள்‌ வெட்பாலை யரிசி 

அதிமதுரம்‌ ௮அரத்தையிவை வராகன்‌ சேர்த்து 
கையோடே வடித்திறுத்து நக்கும்‌ போது 

திரஈணிகுன்மம்‌ அதிசாரம்‌ சூலை போமே, 271 


சுக்கு நெய்‌ 


சூலைபோம்‌ சுக்குநெய்யைச்‌ சூட்டக்‌ கேளு 
சுக்குநீ இரண்டுபத்துப்‌ பலமுந்‌ தூக்கி 
சீலமுறும்‌ ஆயிலூட பட்டை தன்னைச்‌ 
சேரடா சுக்முக்குச்‌ சமனா யப்பா 
சாலநீ இடித்ததனை முக்குறுணி நீரில்‌ 
தாக்கியே நாலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
பாலுறையுந்‌ தயிர்த்தண்ணீர்‌ படிதா விரண்டு 
பண்பான நெய்யதற்குள்‌ ளிரண்டரைதா வல. 
ஊற்றிடுவாய்‌ பெருங்காயம்‌ திரிகடுகு செவ்வியம்‌ 
ஓமம்‌அத்தித்‌ இப்பிலியும்‌ கொடுவேலி வேரும்‌ 
ஊற்றிடவே இப்பிலியும்‌ திப்பிலியின்‌ மூலம்‌ 
ஓங்கிவளர்‌ எவச்சாரம்‌ ஒவ்வொன்‌ றேலேள்‌ 
ஊற்றிடவே கழஞ்சிரண்டு சேர்த்துக்‌ காய்ச்சி 
ஒருவேளை முக்கழஞ்சு உண்ட போது 
ஊற்றிடவே அதிசாரம்‌ பாண்டு சோகை 
ஓடிப்போம்‌ ?மண்டலந்தான்‌ உண்ணச்‌ சொல்லே. 








271. 1திப்.பிலி2,5 
ர்க 2சிராணியெல்லாம்‌ 


சமூலம்‌ 209 


பொன்‌ முசுட்டை நெய்‌ 


உண்ண யிலே முறுக்முவலி வயிழ்று நோவு 
உடல்நோவு 1காந்தலிவை உடனே நிற்கும்‌ 
உண்ணவே பொன்முசுட்டை நெய்யைக்‌ கேளும்‌ 
உத்தமனே உள்மாந்தை கிராணிக்‌ கெல்லாம்‌ 
உண்ணவே பொன்முசுட்டை சித்திர மூலம்‌ 
ஓங்கிநின்ற மாதுளம்வேர்த்‌ தோல்கள்‌ தானும்‌ 
உண்ணவே மாதுளத்தோடு அதிவிடயம்‌ கோட்டம்‌ 
உற்பனஞ்சேர்‌ திப்பிலியின்‌ மூலங்‌ வாணே. 274 


மூலமுடன்‌ சுக்குத்திப்‌ பிலியும்‌ மஞ்சள்‌ 
முருதேவ தாரமர மஞ்சள்‌ தானும்‌ 
ஆலமுறும்‌ வாலுளுவை இலந்தைப்‌ பட்டை. 
அப்பனே வெட்பாலை வசம்ப ரத்தை 
ஏலமொடு சிற்றேலம்‌ ஃடுகு ரோகணி 
இலவங்கப்‌ பட்டையொடு பத்திரி ஓமம்‌ 
சாலவே பேய்ப்புடலும்‌ மிளகு தானும்‌ 
சமனாக வறராகனொன்று பாலி லாட்டிப்‌ 
பாலிதற்கு இரண்டுபடி நெய்யும்‌ நாழி 
பாய்ச்சிநீ வடித்திறுத்துப்‌ பரணி சேரே, 212 


பஞ்ச கவ்விய தெய்‌ 


சோத்தங்கே பாலருக்குக்‌ கிராணி மார்தம்‌ 
செப்பரிய கணைப்பிரளி காமாலை சோகை 
பார்த்தங்கே மனமுரைத்துக்‌ கொடுக்கத்‌ தீரும்‌ 
பஞ்சகவ்விய நெய்யதனைப்‌ பகாக்‌ கேளு 
வார்த்தேபால்‌ தயிர்நெய்கோ மயமும்‌ நீரும்‌ 
மைந்தனே நீர்பிழிந்து மார்க்கங்‌ கேளு 
ஊற்றப்பா அஞ்சுவகை நீருங்‌ கேளு 
ஒருபத்துப்‌ படியாக அளந்து கொள்ளே. 276 





அ ல்க த தட் கதத பட க கம்பல்‌ அண்ண ப்ப தத அப்த தவ யவ வதில்‌ அப்பம்‌ 
274, 1தாந்தல்வலி2 


276. மார்க்கம்‌ - வழி 


[14 


210 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அளத்ததற்குக்‌ சற்சவகை செப்பக்‌ கேளு 

அதிமதுரம்‌ சிறுதேக்கு கோட்டம்‌ இந்து 
விளந்தணியும்‌ வாய்விளங்கம்‌ கொத்த மல்லி 

விளாவரிச வாலுளுவை வெட்பாலை வித்து 
வளந்தரும்நல்‌ வசம்புள்ளி தேவ தாரம்‌ 

2மகத்தான சதகுப்பை அரத்தை கந்தம்‌ 
உளங்குகருஞ்‌ சீரகமும்‌ பூதகரப்‌ பான்பட்டை 

உற்றபூலா மானோவிருட்ச மரைநன்‌ னாரியே. 7 


நன்னாரி பொன்முசுட்டை நெல்லி வேரும்‌ 

நலமான சாரணைவேர்‌ கீழ்க்காய்‌ நெல்லி 
பொன்னாகும்‌ நிலப்பனைவேர்‌ துத்தி வேரும்‌ 

புகழ்கடுகு ரோகணியும்‌ பெருங்கு ரம்பை 
மின்னாகும்‌ அடவிடயம்‌ சாதிக்காய்‌ காத்த 

மிக்கபத்இரி இரிகடுகு வில்வவேர்ச்‌ சாம்பல்‌ 
முன்னாகுந்‌ திரிபலையும்‌ கழஞ்சாய்த்‌ தூக்கி 

முறையாக அரைத்தந்த நெய்யிற்‌ சேரே. 278 


அரைத்திட்ட மருந்தோடே மூன்று நாள்தான்‌ 
அடுப்பேற்றிக்‌ கொுப்பிட்டு நாலாம்‌ நாள்தான்‌ 
விரைந்துநீ வடித்தேதான்‌ இினந்தான்‌ எட்டு 
விவரமுடன்‌ நெற்குழியில்‌ வைத்துப்‌ பின்பு 
வரைந்துதினங்‌ காலமே கழஞ்சு கொள்ள 
வற்றாத பெரும்பாடு குண்மத்‌ தீரும்‌ 
கரைந்திழியும்‌ பீனிசமும்‌ பித்த பாண்டு 
காமாலை பெருவயிறு இருங்‌ காணே. 219 


பஞ்ச கோலக்‌ குக்கில்‌ நெய்‌ 
காணவே சொல்லிவந்த பிரயோ சத்தைக்‌ 
கரந்தபடி அறைந்திட்டேன்‌ களஞ்ச மின்றி 
தோணவே பிணியுள்ளோர்‌ உண்டோ ரால்‌ 
துயார்தீருஞ்‌ சுகமாகுந்‌ தேமங்‌ காணும்‌ 


ல வவ பபப ப பப பபப பப்ப 


277. 1 அரிகித 
₹மரமஞ்சல்‌ 2 


மூலம்‌ 211 


கோணாத குக்கில்நெய்‌ தான்பஞ்ச கோலம்‌ 
கூறுகிறேன்‌ திப்பிலியு மிந்த மூலம்‌ 
பூணவே செவ்வியமும்‌ சித்திர மூலம்‌ 
பொன்முசுட்டை சீந்திலுடன்‌ சுண்டை வேரே. 280 


வேரான வில்வவேர்‌ ஆடா தோடை. 
வோர்க்கொம்பு பேய்ப்புடலும்‌ கண்டங்‌ காரி 
ஆரமுறும்‌ நிம்பத்தோல்‌ கருவேலம்‌ ப. டை 
ஆயிலத்தோல்‌ புங்கத்தோல்‌ கொன்றைத்‌ தோலும்‌ 
சீரான முத்தக்காசு ஆடுதின்னாப்‌ பாளை 
செங்கடுக்காய்‌ கொத்தமல்லி தேவ தாரம்‌ 
வாரமுறும்‌ வசம்புமுட்கா வேளையின்‌ வேரும்‌ 
வகையொன்று கழஞ்சங்கே அறுப தாமே. 281 


ஆமப்பா வகைவகையும்‌ நிறுத்து வாங்கி 
ஆட்டியே தூளாக்கித்‌ தூணி நீரில்‌ 
வேமப்பா எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
விடுநெய்யும்‌ ஒருபடியாம்‌ மேல்ம ருந்த 
நாமப்பா சொல்லுகிறேன்‌ சீனக்‌ காரம்‌ 
நாகப்பூ திரிகடுகு தேவ தாரம்‌ 
ஓமப்பா இரிபலையும்‌ சவுக்காரம்‌ ஏலம்‌ 
உற்றசத்தி சாரம்நறுங்‌ கோட்டந்‌ தானே. 282 


கோட்டமொரடு வசம்புமில வங்ஃ புத்திரி 
கொடுவேலி வேர்ப்பட்டை திப்பிலியின்‌ மூலம்‌ 
வாட்டமறுங்‌ கரிப்பானும்‌ கடுகு ரோகணி 
மைந்தனே சாரணையும்‌ தேவ தாரம்‌ 
ஊட்டவே அதிவிடயம்‌ பொன்முசுட்டை வேரும்‌ 
உத்தமனே வெண்ட௩டுகு கடுக்காய்‌ மாஞ்சில்‌ 
ஆட்டமிடும்‌ பெருங்குரும்பை அத்தித்‌ திப்பிலி 
அழகான பெருங்காயம்‌ ஓமம்‌ பாரே. 283 





280. பிரயோகம்‌ - மருந்து செய்தல்‌ பற்றிய மூல வாக்கியம்‌; 
கரத்தல்‌ - ஒளித்தல்‌, மறைத்தல்‌; களங்கம்‌ - கூற்றம்‌. 


212 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஓமமொடு இந்துப்பு வளைய லுப்பு 
உரக்காய்ச்சு லவணமொரடு பெட்டி லுப்பு 
ஆமமொடு கல்லுப்பு பெருமரத்தின்‌ பட்டை. 
அடைவான உகாவேரும்‌ வராக னொன்று 
சோமமுறும்‌ கத்திசெய்த குச்சி லப்பா 
துக்கடா அஞ்சுபலந்‌ தூள்‌? யாட்டி 
ஏமமுறும்‌ மருந்தெல்லா மொன்றாய்ச்‌ சேர்த்து 
என்மகனே ஆவின்பா லாட்டி டாயே. 284 


ஆட்டியிந்கு நெய்தனிலே கலந்து கொண்டு 
அஜஞ்சுநாள்‌ கொடப்பிட்டு ஆறாம்‌ நாளில்‌ 
மூட்டியே வடித்திறுத்துப்‌ பட்ச மொன்று 
முன்போலே தெற்குழியில்‌ வைத்தெ டுத்து 
ஊட்டுவாய்‌ வராகனெடை வாரம்‌ ஆறு 
உண்டிடவே பவுத்திரமும்‌ பினவை சூலை 
நாட்டியதோர்‌ அட்டகுன்மம்‌ விப்புருதி !விருத்தம்‌ 
நாவினில்புண்‌ முலைக்குத்தும்‌ நாச மாமே. 285 


தனிக்குக்கில்‌ நெய்‌ 


நாசமப்பா பலபுண்ணும்‌ மயோரனிச்‌ சூலை 
நலங்கெடுக்கும்‌ பலவிரணம்‌ கண்ட மாலை 
நேசமாய்த்‌ தனிக்குக்கில்‌ நெய்யைச்‌ சொல்வேன்‌ 
நீசேளு புலத்‌ தஇயனே நினைவு கொண்டு 
வாசமுறும்‌ வேப்பந்தோல்‌ கண்டங்‌ காரி 
மைந்தனே பேய்ப்புடலும்‌ ஆடா தோடை 
நேசமுறும்‌ சீந்திசிறு வழுதுலையின்‌ வேரும்‌ 
நிறையாகப்‌ பப்பத்து பலந்தா னாட்டே. 286 


ஆட்டிநீ எண்குறுணி நீரிற்‌ சேர்த்து 
௮க்‌இனியில்‌ மாட்டியதைக்‌ குறுணி யாக்கி 
ஊட்டுவாய்‌ நெய்யங்கே அறுகா லப்பா 
உரச்சேரு பொன்முசுட்டை வாய்வி எங்கம்‌ 


வப பப பப ப டப்ட்ட்பய்ய்ப்ய்யயயயயய்வியவயயவக 


285. 1வீக்கம், 


விருத்தம்‌ - ஒவ்வாமை; நாசம்‌ - அழிவு, 


ர்‌ 


மூலம்‌ 213 


கட்டியகோர்‌ செவ்வியமும்‌ தேவ தாரம்‌ 
திப்பிலியும்‌ எவச்சாரம்‌ சத்தி சாரம்‌ 
சூட்டுவாய்‌ ஏலம்மஞ்சள்‌ வீழி வேர்த்தோல்‌ 
சுகமான "வெட்பாலை மிளகுந்‌ தானே. 28/ 


மிளகோமம்‌ கொடுவேலி கடுகு ரேணி 
மலமாம்‌ மஞ்சிட்டி ௮இவி டயமும்‌ 
இளகாத கடுக்காயும்‌ வசம்பு நல்ல 
இயல்பான சீரகமும்‌ எடைதான்‌ கேளு 
வளமாகக்‌ காசெடைதா ஸிரண்டு தூக்கி 
மைந்தனே குக்கிலப்பா பலந்தா னொன்று 
களவாகத்‌ தயிர்த்தண்ணீர்‌ விட்டு ஆட்டி 
காய்ச்சடா ஆறாம்நாள்‌ வடித்துக்‌ கொள்ளே. 268 


வடித்ததொரு நெய்யிலே வராகன்‌ தூக்கி 
வாகாக உண்டிடவே மைந்தா கேளு 
குடிக்குமுன்னே நூயம்விட்டும்‌ உடம்பிற்‌ பூசு 
கொடுங்காசம்‌ பவுத்இரங்கள்‌ வீக்கம்‌ போகும்‌ 
கடித்திருந்த விப்புருதி கண்ட மாலை 
இராணிமுதல்‌ கழல்வா தம்பேய்ச்‌ சொறிகள்‌ 
துடித்துவிமும்‌ பீனிசமும்‌ சூலை ஈளை 
சுகமாகும்‌ ஆறாப்புண்‌ வாந்தி போமே. 289 


பேய்ப்புடல்‌ நெய்‌ 


வாந்திபோம்‌ புடல்நெய்யை மைந்தா கேளு 
வாங்கடா சமூலந்‌ தான்பேய்ப்‌ புடலை 
காந்திதரும்‌ வேப்பந்தோல்‌ ஆயிலப்‌ பட்டை 
கருவேம்பு நாவற்பட்டை. நன்னாரி வேரும்‌ 
சாந்தியாம்‌ ௮த்திஆல்‌ அரசு இத்தி 
கதுயவான முகழிலந்தை தஇிப்பிலியின்‌ மூலம்‌ 
ஆந்தியாம்‌ கருப்பாலை வாமை மூலம்‌ 
அஇமதுரம்‌ முத்தக்காசு அன்பாய்க்‌ கேளே. 290 
ட கட ட ப அபபட பபப டப்ப ப்பட பப்ப டடடட்பவ்‌ 


287. 1வெள்வேலும்‌2 
290, இச்சி, 


214 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


அன்பாகத்‌ தாமரையின்‌ கண்டு மூலம்‌ 
அருளான சிவதைவேர்‌ அனைத்தும்‌ வாங்கி 
இன்பாக வகையொன்று பலந்தான்‌ பத்து 
இடித்துநீ படன்குறுணி நீரி லிட்டு 
முன்போலே நாலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
மூட்டுவாய்‌ நெய்யதற்கு அறுகா லப்பா 
வன்பாக அவின்பால்‌ குறுணி யி.ஃடு 
மைந்தனே மருந்துவகை மாட்டக்‌ கேளே. ௮௮1 


மாட்டியே அதிமதுரம்‌ ஓமக்‌ தோடு 
வாகான இந்துடனே வெள்ளி லோத்திர.ம்‌ 
காட்டவே இப்பிலியும்‌ தேவ தாரம்‌ 
இராம்புமஞ்சள்‌ மரமஞ்சள்‌ வேரித்‌ தாது 
மூட்டவே அதனுடைய வளையதந்‌ தானும்‌ 
1முதிழிலந்தை நன்னாரி நந்தி வேரும்‌ 
வாட்டவே இரிபலையும்‌ செங்கமுநீர்க்‌ கிழங்கு 
மஞ்சிட்டி பெருங்குரும்பை வரிசை கேளே. 292 


வரிசைபெறும்‌ ”வெந்தயம்வேப்‌ பலகுங்‌ கூட. 
வகைக்கங்கே மும்மூன்று வராகன்‌ தூக்கி 
வரிசைபெறுங்‌ குக்கிலப்பா மூன்று பத்து 
வராகனடா பாலிலே மயன மாக்கி 
வரிசைபெறக்‌ கலக்கியே நாலு நாள்நீ 
மந்தாக்கினி யாகவே வடித்து வாந்கி 
விசைபெறக்‌ கழஞ்சுண்ணக்‌ கொடுத்துப்‌ பூசு 
மயங்காமல்‌ நசியமும்நீ வார்த்து டாயே. 222 


வார்த்திடவும்‌ புண்தீரும்‌ வீக்கந்‌ தரும்‌ 
மகத்தான சிலேற்பனமும்‌ பிளவை தீரும்‌ 

சிற்றமுறும்‌ பவுத்திரமும்‌ பருவுந்‌ இரும்‌ 
சில்லறையசம்‌ வீச்சமொடு கிரந்தி தீரும்‌ 


292. 'முதுகுராசாணி யாலமுகிழ்‌ நாகநந்தி வேரும்‌,, 
293. 2அத்ஒிமுகிழ்9,53 


மலம்‌ 215 


உற்றமடா மண்டலநதான்‌ உண்ட பேர்க்கு 
ஒழியாக விரணங்கள்‌ ஓழியுங்‌ காணு 
காத்திருந்த காயாசு வாசம்‌ போகக்‌ 


கழறுகிறேன்‌ தசமூல நெய்யைத்‌ தானே. 294 


தசமூல நெய்‌ 


குசமூலம்‌ பெருவாகை முன்னை வில்வம்‌ 
இரமான பாதிரியும்‌ கண்டங்‌ காரி 
19சகாத பெருங்குமிழமும்‌ வழுதலையும்‌ நெருஞ்சி 
பேரான வேரப்பா பலந்தான்‌ ஆறு 
வசமாகும்‌ சிற்றாமல்லி பேரா மல்லி 
வகையொன்று பலமாறு பத்துங்‌ கூட்டி 
குசமாவுந்‌ தூளாக்கிப்‌ பாண்டத்‌ திட்டுத்‌ 
குண்ணீரும்‌ அறுகுறுணி தளர வாரே 2௮2 


களரவிட்ட சலமங்கே எட்டுடொன்‌ நாக்குத்‌ 
குனிநெய்யும்‌ இரண்டுபடி தானே சேர்த்து 
குளரவிடு இரிகடுகு திரிபலைஇந்‌ துப்பு 
குனியேலம்‌ கோட்டம்விளா வரிசி தானும்‌ 
தளரவிடு வாலுளுவை சவட்டி லுப்பு 
தானோமம்‌ சமனாக வராகன்‌ கூட்டி 
குளரவரை மூன்றுநாள்‌ சிறுகக்‌ காய்ச்சித்‌ 
தப்பாமல்‌ நாலாதாள்‌ வடித்துக்‌ கொள்ளே. 296 


நாலாநாள்‌ வடித்ததிலே கழஞ்சு தூக்கி 

நாளொன்றுக்‌ இருநேரம்‌ நக்கச்‌ சொல்லு 
காலனில்லை காசம்போம்‌ நெஞ்சு நோவும்‌ 

திராணிபோம்‌ நெஞ்சினுள்ளே கட்டும்‌ போகும்‌ 
ஆலமுறும்‌ ஆனந்தவை ரவனைச்‌ சேர்த்து 

அப்படியே மண்டலந்தான்‌ அருந்தி னாக்கால்‌ 
வாலசீ வகனாகும்‌ வச்சிர தேகம்‌ 

வசீகரஞ்சேர்‌ நாயுருவி நெய்யைக்‌ கேளே. 297 


216 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நாயுருவி நெய்‌ 

நாயுருவி சிவந்ததாய்ச்‌ சமலம்‌ வாங்கி 

நறுக்கடா துலாமொன்று நிறுத்து நீயூம்‌ 
நேயமுடன்‌ தூளாக்கி எண்குறுணி நீரில்‌ 

நிலைக்கவே அவித்துப்பின்‌ எட்டொன்‌ றாக்கி 
ஆயமுடன்‌ ஆவின்நெய்‌ அறுகால்‌ விடு 

அதற்குவகை கொடுவேலி வேரின்‌ பட்டை 
மாயமுறு கருஞ்சூரை வேர்வெட்டி முன்னை 

மைந்தனே முசுட்டைவேர்‌ சிவதை வேரே. 298 


தவதைஇரி கடுகந்து திரிபலைநேர்‌ வாளம்‌ 

சேங்கொட்டை தான்றிமரப்‌ பட்டை தானும்‌ 
வெதையெனும்‌ ஆயிலுடன்‌ புங்கம்‌ பட்டை 

இரமான 1வெண்கொல்லைப்‌ பல்லி கூட 
சவதையெனும்‌ கத்தூரி மஞ்சள்‌ தானும்‌ 

சிறுபிரண்டைக்‌ ழைங்குடனே காட்டுச்‌ சேனை 
வைதையெனும்‌ மருட்கிழங்கு வகைக்‌ ளெல்லாம்‌ 

சேரடா வகையொன்று கழஞ்சு மூன்றே. 299 


மூன்றாகத்‌ தூக்கியே பாலி லாட்டி 
முலரவிடும்‌ ஆவின்பால்‌ படியும்‌ நாலு 
மூன்றொன்று நாலுநாள்‌ கொ இக்க வைத்து 
முறையோடே அஞ்சாதாள்‌ வடித்து வாங்கி 
மூன்றாகும்‌ சழஞ்சுநெய்யைக்‌ கா லத்தி லுண்ண 
முளைமூலம்‌ முகிழ்மூலம்‌ ரத்த மூலம்‌ 
மூன்றாகும்‌ தாதுவிலே பிறந்த மூலம்‌ 
முளைசோரி ஆறுவகை மூலம்‌ போமே. 300 


குடிநீர்‌ 


மலமென்ற உள்மூலம்‌ ரத்த மூலம்‌ 

முழங்கியே சலம்விழுகும்‌ மூர்ச்சைக்‌ கெல்லாம்‌ 
சாலவே குடிநீரைச்‌ சாற்றக்‌ கேளு 

சன்னல வங்கமொடு விலாமிச்‌ சம்வேர்‌ 


கவவ்ள்‌: 











ப்வல்‌ பஆவ, 


299. !கொல்லியுடன்‌ மல்லி கூட$;$ 


மூலம்‌ 217 


ரீலமூடன்‌ ஐங்கழஞ்சு இடித்து நீயும்‌ 
சலமங்கே படியொன்று ஆழாக்‌ காக்கி 
சாலமே கொண்டுவர இனந்தான்‌ அஞ்சு 
காணாது முளைசுரையுங்‌ களிம்பு கேளே, 301 


களிம்பு 


களிம்பேது முகிழ்மஞ்சள்‌ கள்ளிப்‌ பாலால்‌ 
கரையவே மயனம்போ லாட்டி வாங்கி 
களிம்பதனைப்‌ பூசவுடன்‌ கரைந்து போகும்‌ 
கள்ளியிலை எருக்கலைமா விலிங்க இலையும்‌ 
களிம்பறவும்‌ இத்தனையும்‌ புகைபி டிக்கக்‌ 
கரையுமடா இன்னமொரு கசாயங்‌ கேளு 
களிம்பறவும்‌ வேர்க்கொம்பு வெட்பாலைப்‌ பட்டை. 
சுடுக்காய்தான்‌ மூன்றிட்டுக்‌ சுசாயம்‌ வையே, 302 


சுசாயம்‌ 


வைத்ததொரு கசசயமுண்ணில்‌ மூலம்‌ போகும்‌ 
மைந்தனே இன்னமொரு வரிசை சொல்வோம்‌ 
வைத்திடுவாய்‌ கசாயமுநீ மதுரம்‌ கந்தம்‌ 
மகத்தான நிலவேம்பு சிறுகாஞ்சொறி மூலம்‌ 
வைத்தங்கே எட்டொன்றாய்க்‌ குறுக்கி உண்ண 
வரள்மூலம்‌ உள்மூலம்‌ வாதை இரும்‌ 
வைத்திடவே வெட்பாலை யரிசி பட்டை 
மைந்தனே கருடபச்சை சபபாகந்‌ தரக்கே. 303 


சமபாக மாகவே எடுத்துக்‌ கொண்டு 
சாந்துபோலப்‌ பச்சரிசிக்‌ கழுநீர்‌ தன்னில்‌ 

சமபாகம்‌ ஆட்டியே தேனிற்‌ சேர்த்து 
தானுண்ணகத்‌ இருமடா இன்னங்‌ கேளு 











அ அ பபப ப ப ப படட்டும்‌ 


303. 1ஊாட்ட 


மதுரம்‌ - அதிமதுரம்‌; கந்தம்‌ - சந்தனம்‌. 


218 அகத்ஒயர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சமபாகம்‌ சந்தனம்செங்‌ சமுநீர்க்‌ கிழங்கு 
குனிஇலவம்‌ பிசினு னே சரியாய்ச்‌ சேர்த்து 
சமபாகம்‌ 1மேடத்தின்‌ பாலிற்‌ போட்டு 


தாக்கவே கிராணீவகை சளங்கள்‌ போமே. 304 


துருவாதி நெய்‌ 


சளஞ்செய்யும்‌ வரூரிப்புண்‌ ஆறாப்‌ புண்ணும்‌ 
சாரீரத்தி லுண்டான சார்புக்‌ கெல்லாம்‌ 
உளங்குளிரத்‌ துருவாதிக்‌ கிருதங்‌ கேளு 
உரையேது வெள்காறுகின்‌ சாறெண்‌ நாழி 
பழந்திண்ணிப்‌ பாலையுட பட்டை தானும்‌ 
பாங்காக நாலெட்டுப்‌ பலமுந்‌ தூக்கி 
விழுந்தனிக்கும்‌ வெள்ளறுகின்‌ நெய்யென்‌ பார்கள்‌ 
விட்டிடுவாய்‌ நெய்யதற்குள்‌ அஞ்சுழக்குதீ டடம 


நெய்விட்டுப்‌ பட்டையைநீ இடித்துத்‌ தானும்‌ 
நீர்விடுவாய்‌ எண்நாழி நேர்ப்பாய்க்‌ காய்ச்சி 
அய்யனே இரண்டுபடி யாக்கிக்‌ கொண்டு 
அப்பனே நெய்யுடனே பாதி யங்கே 
மெய்யிட்ட ஆவின்பால்‌ படியு “மிரண்டு 
மேன்மதுரம்‌ சாலைமுகிழ்‌ 3இலாமிச்‌ சம்வேர்‌ 
மையிட்ட நன்னாரிக்‌ கொம்ப ரக்கு 
மருவுறையுங்‌ குங்கிலியம்‌ மலாக்காய்‌ காணே. 306 


மலாக்காயும்‌ முந்திரிகைஃச்‌ சோலம்‌ அடவி 
மைந்தனே வெள்ளறுகு கொட்டி மூலம்‌ 

மலாக்காயும்‌ முத்தக்காசு அல்லி மூலம்‌ 
வரிசைபெறு முளரியுட வளையந்‌ தானும்‌ 








304. 1வெள்ளாட்டு௨,3 
306. 2ஒன்று2,3 
$இலந்தை இலாமிச்சு, 
நேர்ப்பு - நேர்த்தி - திருத்தமாக, 
307. முளரி - தாமரை 


மூலம்‌ 219 


மலாக்காயும்‌ வகைக்கங்கே கழஞ்சு மூன்று 
வரைந்தாட்டிப்‌ புகட்டிநீ மூன்று நாள்தான்‌ 
மலாக்காயும்‌ நாலாநாள்‌ வடித்து வாங்கி 
மனோன்மணியைச்‌ சதாசிவனை வணங்கிச்‌ செய்யே. 


307 
வைத்திய முறை 


வணங்கடா கணபதியைச்‌ இத்தர்‌ முத்தர்‌ 

மகத்தான ரிசிதேவர்‌ ஞானத்‌ தோரை 
பிணங்காமல்‌ அடிபணிந்து 1கருவம்‌ விட்டுப்‌ 

போற்றிநீ வைத்தியஞ்செய்‌ புனித மெய்தும்‌ 
இணங்காத பேருடனே இணங்க வேண்டாம்‌ 

இனமஜிந்து உண்மைசொல்லு இல்லா விட்டால்‌ 
உணங்காத சமாதியிலே நின்று கொண்டு 

ஒப்பற்ற வைத்தியனென்று ஒடுங்கி டாயே. 308 


ஓடுங்காதக நெய்யப்பா கழஞ்சி ரண்டு 
உண்டுவர வசூரிப்புண்‌ ஆறாப்‌ புண்ணும்‌ 
ஓடுங்காத வீக்கங்கள்‌ ரத்த பித்தம்‌ 
உள்கிரந்தி புறக்கிரந்தி ஒடுக்கள்‌ சூலை 
ஓடுங்காத தீச்சுடும்புண்‌ வீக்கந்‌ தூக்கம்‌ 
ஓடிப்போம்‌ நெய்கண்ட வுடனே யப்பா 
ஒடுங்காத பேய்ச்சொறிக்குச்‌ சீந்தில்‌ நெய்யை 
உரைக்கிறேன்‌ சீதபித்த மென்றும்‌ பாரே. 309 


சீந்தில்‌ நெய்‌ 
பேரான சீந்திலுடன்‌ வேப்பம்‌ பட்டை 


பேய்ப்புடலும்‌ வகைக்கங்கே ?பலந்தா ஸிரண்டு 


சீராக இடித்ததனைக்‌ குறுணி நீரில்‌ 
செலுத்திநீ தீயிட்டு நாலொன்‌ றாக்கி 





30%. 1கோபம்‌. 
கருவம்‌ - அகங்காரம்‌ - செருக்கு ; 
சமாதி - அட்டயோகத்தொன்று. 
310. 2பலம்பத்‌ தாக£,3 
?நாற்குறுணி,3 


220 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வாராக நெய்தாழிக்‌ குள்ளே மைந்தா 
வாரடா நெய்படிதான்‌ பருந்து சொல்வோம்‌ 
பேரான பேய்ப்புடலும்‌ இலாமிச்‌ சம்வேர்‌. 
புகழ்பஞ்சள்‌ மாரமஞ்சள்‌ அகில்கந்தங்‌ கேளே. 310 


கந்தமொடு கச்சோலம்‌ தேவ தாரம்‌ 

இளர்கோட்டம்‌ செஞ்சந்தம்‌ 1கிளரேலத்‌ தோடு 
அந்தந்த வகசைக்கப்பா கழஞ்சி ரண்டு 

ஆட்டுயங்கே கொதிப்பித்துத்‌ இனந்தான்‌ மூன்று 
பந்தமூடன்‌ நாலாதாள்‌ வடித்து வாங்கி 

பாங்காக இருகழஞ்சு உண்ணச்‌ சொல்லு 
வந்ததொரு சிரங்குபுண்‌ சட்டை வாங்கும்‌ 

வாகான கருங்குட்டம்‌ வாங்கிப்‌ போமே. 311 


வாங்குமடா நசியத்தால்‌ அநேகந்‌ துன்பம்‌ 

மைத்தனே சொல்லுகிறேன்‌ மயக்கம்‌ நீங்கிப்‌ 
பாங்கான வேப்‌்.பந்தோல்‌ சடுகு ரோணி 

பருங்கோட்டம்‌ முந்திரிகை பேரீச்சம்‌ பழமும்‌ 
ஆங்காக முருக்கம்பூ நெல்லிப்‌ பூவும்‌ 

அத்தித்திப்‌ பிலியுடனே அனைத்தும்‌ மைந்தா 
நீங்காமல்‌ நியம்விடத்‌ இருங்‌ கண்டாய்‌ 

இரத்தவெள்‌ ஞடைப்புக்கு இயம்பக்‌ கேளே. 312 


இரத்த வெள்ளுடைப்புக்கு நெய்‌ 


கேளப்பா இற்றாமல்லி கீழா நெல்லி 
இளார்கண்டங்‌ சகுத்திரிவேர்‌ வேப்பம்‌ பட்டை 
நாளப்பா கோட்டமுடன்‌ கடுகு ரோணி 
ர்ல்1றந்தி3ி பேரீச்சம்‌ அத்தித்‌ இப்பிலி 
தாளப்டா முருங்கைப்பூ நெல்லி முள்ளி 
தயவான சிறுதேக்கு இலாமிச்‌ சம்வோர்‌ 
ஆளப்பா அதிவிடயம்‌ இவையோ ரொன்று 
அப்பனே மும்மூன்று வராகன்‌ தூக்கே. 313 





311. 1லவங்கத்‌ துடனே? 


மூலம்‌ 221 


தூக்கியே ஆட்டிடுவாய்‌ நாழி நெய்யில்‌ 

சுவறவே கலக்‌இநன்றாய்‌ வடித்துக்‌ கொண்டு 
தாக்குவாய்‌ காசெடைதான்‌ உண்ணச்‌ சொல்லு 

சாதகத்தைக்‌ கேள்மகனே சாற்று றோம்தாம்‌ 
வீக்குமே வெள்ளுடைப்பு மூக்கு வாயில்‌ 

விமுகிறதோர்‌ ரத்தமெல்லாம்‌ வீழொட்‌ டாது 
பாக்கியங்கள்‌ செய்தவர்க்கே இந்த நூல்தான்‌ 

பண்பாகப்‌ பலிக்குமடா பற்றிப்‌ பாரே. 314 


சடைச்சி நெய்‌ 

பாரப்பா பறங்கிப்புண்‌ குட்டஞ்‌ சாத்தியம்‌ 

பரிவான விடபடர்‌ தாமரைக்‌ கெல்லாம்‌ 
சாரப்பா சடைச்ரிநெய்யைச்‌ சாற்று றோம்நாம்‌ 

சடைச்சியுட பட்டையங்கே துலாமு மொன்று 
சேரப்பா எண்குறுணி சலத்துக்‌ குள்ளே 

தெறித்திட்டும்‌ எட்டொன்றாய்க்‌ முறுக்கிப்‌ பின்பு 
வாரப்பா இருநாழி ஆவின்‌ நெய்யை 

மைந்தனே படியொன்று நிம்ப நெய்யே. 315 


நிம்பநெய்யும்‌ கச்சந்திராய்ச்‌ சாறும்‌ நாழி 

நீவிட்டு அதிமதுரம்‌ பேய்ப்பு டலுடனே 
இன்பமுறும்‌ பொற்கொன்றை மூலந்‌ தானும்‌ 

இயல்பான பேய்மிரட்டி. வெட்பாலை யரிசி 
அன்புபெறும்‌ அதிவிடயம்‌ பற்ப டாகம்‌ 

அத்தித்திப்பிலி விளாவரிசி வேப்பம்‌ பட்டை 
உம்பார்துதி கொடுவேலி கடுகு ரோணி 

உற்றநில வேம்புபெருங்‌ குரும்பை வேரே. 316 


வேருடனே வகையொன்று வராகன்‌ மூன்று 
மீறாமல்‌ ஆட்டியந்த நெய்யிற்‌ போட்டு 
வாரமுடன்‌ வடித்தாற்றி வைத்துக்‌ கொண்டு 
மாட்டடா ரசகந்து மனோசிலையும்‌ மூன்று 
சருடனே மும்மூன்று சுழஞ்சு தூக்கிச்‌ 
ததறாபல்‌ சாமமொன்று தூளா யாட்டி 
நேருடனே நெய்விட்டு ஆற வைத்து 
நினைவறிந்து ஆளறிந்து நீசெய்‌ வாயே, 317 


222 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


ஆள்பலமும்‌ நோய்பலமும்‌ அறிந்துக்‌ கொண்டு 
அப்பனே முக்கழஞ்சு இருகழஞ்சு தானும்‌ 
நாள்பெறநீ உள்ளுக்கும்‌ மேலும்‌ பூசு 
நலமாக மூன்றுநாள்‌ அரைப்புப்‌ பூசி 
கோளப்பா குளித்துவரச்‌ சொன்னா யானால்‌ 
குற்றமறும்‌ பறங்கியுடன்‌ சூலைக எற்று 
வாளப்பா 1படுபுண்போ லரிகிரந்தி சூலை 
வாங்காத சறுசொறி செம்புண்கள்‌ போமே. 318 


அமிர்த சஞ்சீவி நெய்‌ 


புண்போகும்‌ இவையெல்லாம்‌ பறங்கி ரோந்தை 
புகழ்ந்துசெய்யும்‌ வாகடந்தான்‌ பொய்யோ யில்லை 
புண்போகும்‌ சூலைபோம்‌ முடங்கள்‌ தீரும்‌ 
பேரமிர்த சஞ்சீவி நெய்யைச்‌ சொல்வோம்‌ 
புண்போகும்‌ நெடுநாளை வேப்பம்‌ பட்டை 
புரைதீர ஐயஞ்சு பலந்தான்‌ தூக்கிப்‌ 
புண்போக நறுக்கிநீ பஞ்சு போலப்‌ 
பொட.த்திட்டுப்‌ பாண்டத்திற்‌ பொருந்த வையே. 319 


பொருந்தவைத்து நீர்படிதான்‌ இருபத்‌ தெட்டு 
புகட்டிநீ அஞ்சுஇனம்‌ ரவியில்‌ வாட்டு 
வருந்தியதை பிசைத்துவடி. கட்டு மைந்தா 
மாட்டடா நாலொன்றாய்‌ வற்றக்‌ காய்ச்சி 
விருந்தாகும்‌ நெய்படிதான்‌ இரண்டு விட்டு 
வேப்பெண்ணெய்‌ பேடியொன்று வெற்றிலைச்‌ சாறு 
மருந்தாகும்‌ வேளைச்சாறு மணத்தக்‌ காளி 
மைந்தனே நொச்9ச்சாறு உத்தாமணிச்‌ சாறே. 320 


மணிச்சாறு முடக்கற்றான்‌ குப்பை மேனி 
வகையாறு சாறுபடி மூன்றே முக்கால்‌ 

கணிப்பான இறுகுறிஞ்சி சிவனபர்‌ வேம்பு 
சாட்டுமல்லி பெருமருந்து துளசி நொச்சி 





318. 1படுவன்புண்ட 
519. ரோகம்‌ 
320. படியிரண்டு5 


மூலம்‌ 223 
தணிப்பில்லாத்‌ தூதுவளை அழிஞ்சில்‌ வேளை 
தயவான நாரத்தை செங்கத்‌ தாரி 
பணிப்பான முடக்கற்றான்‌ உத்தம தாளி 
பண்பான மேனிசெருப்‌ படிதா னாமே, 321 


ஆமப்பா இவைமூலங்‌ கழஞ்சு மூன்று 
ஆவின்பா லாட்டியே இன்னங்‌ கேளு 
ஓமப்பா வெண்காரம்‌ சீனக்‌ காரம்‌ 
உற்றஇரு சீரகமும்‌ ஓமத்‌ தானும்‌ 
வேமப்பா சதகுப்பை 1குடசப்‌ பாலை 
வெள்ளுள்ளி யுடன்பூலா விருட்சந்‌ தானும்‌ 
நாமப்பா குங்கிலியம்‌ காசுக்‌ கட்டி 
நலமான சண்பகப்பூ நாட்டக்‌ கேளே. 322 


நாட்டடா கழஞ்சொன்று வலையொன்‌ றப்பா 
நல்லதோர்‌ பழச்சாற்றா லாட்டி வாங்கி 
ஊட்டடா களிப்பாக்கு 2பத்துச்‌ சேர்த்து 
உரப்புகட்டு நெய்யிலே கலரச்‌ சேர்த்து 
மூட்டடா வடித்திறக்கி வைத்துக்‌ கொண்டு 
முன்போலே ரசூதமிரண்டு கந்தி யிரண்டு 
இட்டடா குக்கிலஞ்சு கவுரி கால்தான்‌ 
திறமான துருசுமரைக்‌ கழஞ்சு கூட்டே. 323 


கூட்டியே பழச்சாற்றா லாட்டி வாங்க 
கொடுநெய்யில்‌ புகட்டிமைந்தா வைத்துக்‌ கொண்டு 
ஊட்டுவாய்‌ நாள்மூன்று சென்ற பின்பு 
உண்டுவர முன்போலே உண்மை கேளு 
வாட்டியதோர்‌ மூன்றுவகைச்‌ சூலைப்‌ புண்கள்‌ 
மாறாது *$தளர்வாதம்‌ சூலை போகும்‌ 
நாட்டில்வளர்‌ பதினெட்டுப்‌ பறங்கி தரும்‌ 
நயமாகப்‌ பத்தியமாய்ச்‌ சொல்லக்‌ கேளே. 324 
_- ப ப ப - ப ப பப பப பபப ப பபப 


322. 'குளப்பாலைத 
323. 2கமஞ்சொன்று? 
324. கழல்‌ வாதம்‌) 


224 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 
புண்ணுக்குக்‌ களிம்பு 
சொல்லுகிறேன்‌ புண்ணுக்குக்‌ களிம்பு சொல்வேன்‌ 
சூதமடா வராகனிரண்டு லிங்கம்‌ நாலு 
வெல்லுகிறேன்‌ கந்திநா லரைய தாகும்‌ 
வீறாக யிம்மூன்று சரக்கு மாட்டி 
கொல்லுகிற 1ஆவினுட.. வெண்ணெய்‌ வாங்கி 
குறையமட்டுந்‌ இனந்தோறு மாட்டி வாங்கு 
சொல்லுமடா திசைக்கெல்லா மிக்களிம்‌ புக்குத்‌ 
இராத புண்ணெல்லாந்‌ தீரும்‌ பாரே. 322 


திரிபலா தெய்‌ 


தீருமடா குறைநதோவு குட்டம்‌ புண்ணும்‌ 
திறமாக உடம்பெல்லாங்‌ களிம்பு பூசி 
வாரமுடன்‌ அந்தியிலே குளிக்கச்‌ சொல்லு 
மைந்தனே புண்ணாறு மட்டுஞ்‌ செய்வாய்‌ 
நேரமுடன்‌ விரணத்திற்‌ பூசி யும்நீ 
நெருப்பிலே சுசவெடுக்க வாட்டச்‌ சொல்லு ' 
பாரமுடன்‌ கஇரிபலாதி நெய்யைத்‌ தானும்‌ 
பாடுகிறேன்‌ திரிகடுகு திரிபலையோ டாறே. 326 


ஆறுடனே கொடுவேலி வேரின்‌ பட்டை 
அறியசிவ தைதநிலவா மணக்கு வேரும்‌ 

வீறுடைய மரமஞ்சள்‌ பொற்கொன்றைக்‌ காயும்‌ 
வெற்றிபரி அதிவிடயம்‌ கடுகு ரோணி 

வாறுகேள்‌ மஞ்சளப்பா யின்னஞ்‌ சொல்வோம்‌ 
வட்டத்தி ௬ப்பியிவை வகைக்கு மைந்தா 

மீறாமல்‌ வராகன்மூன்‌ றரையாத்‌ தூக்கி 
விரைந்தாட்டி நாழிநெய்யிற்‌ கலக்கிக்‌ காய்ச்சே. 327 

தூதுவளை நெய்‌ 

காய்ச்சுமூன்னே கள்ளிப்பால்‌ உழக்கு விட்டுக்‌ 
கருத்தாக வடித்துநீ குடிக்கச்‌ சொல்லு 

வீச்சான குட்டமுதல்‌ குன்மந்‌ இரும்‌ 
வெண்குட்டம்‌ பாண்டுவிடக்‌ கடியுந்‌ தீரும்‌ 





322 1தெய்யி லரைபடியை வாங்கி 


மூலம்‌ 225 


வாச்சியிருந்த சூலைபோய்‌ உன்மத்தம்‌ போகும்‌ 
மைந்தனே தூதுவளை நெய்யைச்‌ சொல்வோம்‌ 
மாச்சிருந்த தூதுவளை வேப்பம்‌ பட்டை 
மகத்தான சீந்திலிலைக்‌ கொடியுங்‌ கூட்டே. 326 


கூட்டடா பேய்ச்‌எண்டைப்‌ பழமும்‌ நீதான்‌ 
கொடுங்கண்டங்‌ கத்திரியின்‌ வேருந்‌ தோலும்‌ 
நாட்டடடா வகைக்கங்கே கழஞ்சு நாலு 
நயமாக ஆட்டியே நாழி நெய்யில்‌ 
ஊட்டடா வடித்திறுத்து வைத்துக்‌ கொண்டு 
ஒருபோது இருகழஞ்சு உண்ணச்‌ சொல்லு 
காட்டடா கக்கலுடன்‌ விக்கல்‌ போகுங்கை 
கண்டபடி. சொன்னேன்நான்‌ கருதிப்‌ பாரே. 4. 


கலியாண கிருதம்‌ 


பாரப்பா மேகங்கள்‌ இரண்டு பத்துப்‌ 

1படுமவத்தை விப்புருதி பாண்டு பாகம்‌ 
இரப்பா கலியாண கிருதங்‌ கொண்டு 

செப்புகிறேன்‌ மருந்துவகைத்‌ இறமாய்க்‌ கேளு 
நேரப்பா நிலப்பனைவோர்‌ தண்ணீர்‌ மீட்டான்‌ 

நெருஞ்சயொடு கொடுவேலிதன்‌ னா? வேரும்‌ 
சேரப்பா வழுதலைவேர்‌ சிற்றா மல்லி 

இமிட்டியொடு சிற்றாமுட்டி சாரணைவோர்‌ ட ம 
இராயொடு அமுக்கிரா பாதிரிவேர்‌ வில்வம்‌ 

செப்பரிய முத்தக்காசு தாமரையின்‌ தண்டு 
தஇராயொடு யிவ்வகைகள்‌ பலத்தைக்‌ கேளு 

சேரடா மூன்றரைதான்‌ தறித்தி டித்து 
துராய்நீ தூணிநீர்‌ குறுணி யாக்கச்‌ 

சொல்லுகிறேன்‌ இச்சாற்றைத்‌ தொடர்ச்சி யிட்டு 
நிராயக ரும்புவெள்ளரி பொன்னாங்‌ காணி 

நெல்லிக்காய்‌ பூசணிக்காய்‌ முள்ளிலவந்‌ தோலே. 331 








30, 1படுவனுடன்‌த; 
௮௮-12 


225... : அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 : 


இலவந்தோல்‌ இலுப்பையிலை யிவைச்சா றெல்லாம்‌ 

என்மகனே வகையொன்று படியு மொன்று 
நலமான ஆவின்பால்‌ படியும்‌ நாலு 

நறுநெய்யும்‌ படியிரண்டு கற்கங்‌ சேளு 
பிலமான தோடைவேர்‌ சிற்றா மல்லி 

பேரான நன்னாரி அமுக்கி -ராவேர்‌ 
மலமஈற்றுஞ்‌ சாரணைவேர்‌ நெய்தல்‌ மூலம்‌ 


மலர்த்தாம ரைவளையம்‌ முந்திரிகைப்‌ பழமே. 332 


முந்திரிகை பேரீச்சு கடுகு ரோணி 
முருகுறையும்‌ வெட்டிவேர்‌ மதுரங கோட்டம்‌ 
மந்தமுறும்‌ இலுப்பைப்பூ மலாக்காய்க்‌ கந்தம்‌ 
மாகாளிக்‌ இழங்குடனே தேவ தாரம்‌ 
மந்திரமாஞ்‌ சடாமாஞ்சி வெட்பாலை யசிசி 
மஞ்சிட்டி அதிவிடயம்‌ மஞ்சள்‌ தானும்‌ 
பந்தமுறுங்‌ கார்கோலம்‌ இருசீ ரகமும்‌ 
பண்பான செவ்வியமும்‌ பரிந்து தூக்கே. 222 


பரிந்தெடுத்த வகைகளொன்று கழஞ்சி யொன்று 
பண்பாக ஆட்டியே நெய்யி லிட்டு 
எரிந்துநீ வடித்திறக்கி வராக னொன்று 
இயல்பாக உண்டிடவே இருக்க மில்லை 
சரிந்ததொரு மேகங்கள்‌ இரண்டு பத்துங்‌ 
காட்டுமுன்னே கரியுண்ட கனிபோ லாகும்‌ 
விதிந்தபிர மேகங்கள்‌ இரண்டு பத்தும்‌ 
விப்புருஇ விடபாசும்‌ பாண்டு போமே. 334 


கலியாண மயனம்‌ 


பாண்டுபோங்‌ கலியாண மயனஞ்‌ சொல்ல 
பார்மசகனே இம்மருந்தால்‌ நன்மை யாகும்‌ 

வேண்டியதோர்‌ நெல்லிக்காய்த்‌ குனிநீ ராக 

விரவிநன்றாய்‌ இடித்திறுத்துப்‌ படியும்‌ நாலு... 


ட லட ம காட படு தவ சப்ப அட்ட ப பபப படட வ படைப்‌ 








334. கரி - யானை 
335. *1இளமை2 


மூலம்‌ 22 
தாண்டுபுகழ்‌ வெள்ளைவெல்லம்‌ பலத்தைக்‌ கேளு 
துயவாக கால்துலாம்‌ நிறுத்துச்‌ சேர்த்துக்‌ 
துரண்டுகா ரெள்ளெண்ணெய்‌ உழக்குச்‌ சேர்த்துச்‌ 
சுருளவதைக்‌ குழம்புபோலச்‌ சுண்டக்‌ காய்ச்சே. 


காய்ச்சிவைத்த குழம்பதற்குள்‌ மருந்து கூட்டக்‌ 
காண்மகனே திரிபலையும்‌ வெட்பாலை யரிச 
வாச்சுபுகழ்‌ இப்பிலியும்‌ கொடுவேலி வேரும்‌ 
மகத்தான ஓமமொரடு கடுகு ரோணி 
வீச்சுயார்ந்த கொத்தமல்லி காட்டுத்‌ இப்பிலி 
விளாவசிசி மிளகுசீ ரகம்மஞ்‌ சிட்டி 
பாய்ச்சடா வகையொன்று பலந்தா னொன்று 
பண்பான தஇரிகோலம்‌ பலந்தா னெட்டே. 2 


எட்டுடனே முன்மருந்தைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
இடித்துநீ தூளாக்கி வடியுங்‌ கட்டி. 
விட்டிடுவாப்‌ உழக்கெண்ணெய்‌ பாகி லப்பா 
விரவியது இரண்டுகொதி யிட்ட பின்பு 
கட்டுடனே சூரணத்தைத்‌ தூவித்‌ தூவி 
காய்ச்சடா மயனம்போற்‌ களறி வபங்கி 
மட்டுடைய 1பழங்கலத்தி லிட்டு வைத்து 
மைந்தனே கழஞ்சியுண்ண வாறு கேளே. 337 


வாறுகேள்‌ பிரமேகம்‌ காமாலை பாண்டு 
வளர்குட்டம்‌ ௮றுமூலங்‌ கிரிச்சனமுங்‌ குன்மம்‌ 
வீறாக விழுந்துமுறிந்‌ தெலும்பு மூறும்‌ 
விட்டசந்து காலுறுப்பு மேவிப்‌ போகும்‌ 
தேறாத அரிகுரலு மிடறுந்‌ தொண்டை 
தெளிந்துசுயம்‌ பாடுவான்‌ சித்தி புத்தி 
கூறாக உண்டாகும்‌ வெகுபலமு மெய்தும்‌ 
குறையின்றி திரைபோகும்‌ நரையும்‌ போமே. 338 





227. 1மண்கலசத்திட்டு; 


228 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முந்திரிகை நெய்‌ 


போழப்பா நாட்பட்ட சுரமு மெல்லாம்‌ 
புகழான முந்திரிகை நெய்யை உண்ணில்‌ 
அமப்பா முந்திரிகை வெட்பாலை யரிசி 
அத்தித்திப்பிலி கந்தமதி விடயமும்‌ நெல்லி 
வேமப்பா நிலவேம்பு இலாமிச்‌ சம்வேர்‌ 
வில்வவேர்‌ வகைக்கங்கே கழஞ்சு தூக்கி 
தாமப்பா தண்ணீரா லாட்டி வாங்கி 
தாச்கடா ஆவின்நெய்யில்‌ படிதா னொன்றே. 339 


படிவிட்ட நெய்க்குள்ளே தண்ணீர்‌ நாழி 
பாய்ச்சுநீ மந்தாக்கினி அதனில்‌ வைத்து 
அடிவிட்ட நீர்வற்றும்‌ பதத்தை நோக்கி 
அப்பனே வடித்திறுத்து சழஞ்சு மூன்று 
குடியுற்ற சுரம்போகும்‌ காந்தல்‌ போரும்‌ 
கூரான வயிற்றெரிவு இருமல்‌ போகும்‌ 
குடியுற்ற கெண்டைபோஞ்‌ சொரியும்‌ போகும்‌ 
முதுசொல்லாந்‌ திரிகோலம்‌ விவரங்‌ கேளே. 340 


திரிகோல விவரம்‌ 


விவரங்கேள்‌ சந்தனமுஞ்‌ சிவதை தானும்‌ 

வெள்ளைக்குங்‌ இலியமிவை திரிகோல மாச்சு 
லிவரமாய்த்‌ தெரியாத மருந்தெல்‌ லாந்தான்‌ 

மேன்‌ மக்காள்‌ சொற்கேட்டு விளம்பிக்‌ கொள்வாய்‌ 
விவரமறி யாதவர்கள்‌ ஆகாச கருடன்‌ 

வீறான பழுபாகல்‌ கொல்லன்கோாவை யென்பார்‌ 
விவரமாய்த்‌ இப்பிலிநெய்‌ தன்னைக்‌ கேளு 

லிடாதசுரம்‌ போவதற்கு விள்ளு றேனே, 341 

திப்பிலி நெய்‌ 


விள்ளுறேன்‌ திப்பிலியும்‌ கடுகு ரோணி 
வெட்பாலை யரிசியுடன்‌ £ழ்க்காய்‌ நெல்லி 
கள்ளமறும்‌ வில்வவேர்‌ வேப்பம்‌ பட்டை. 
1கடுதான்றி கந்தமாடா தோடை யோடே. 
மத்த அமன்‌ அனபப க் கனல்‌ அ ம்‌ எடதத லு வல லய மத வப தமல அற்று ய பல அதனை ப என்ன 


342, 1கடுநெல்லி; - கடுகுரோகிணி 


மூலம்‌ 229 


தெள்ளுபுகம்‌ இலாமிச்சம்‌ முந்திரிகைப்‌ பழமும்‌ 
சிறியதொரு சண்பமமும்‌ அதிவிடயந்‌ தானும்‌ 
துள்ளுநீ வகைக்கங்கே காசு தூக்கி 
சுகமாகத்‌ தண்ணீரா லாட்டி வாங்கே, 342 


வாங்கினதோர்‌ மருந்துக்குத்‌ தண்ணீர்‌ நாழி 
வாகாக நறுநெய்தான்‌ நாழி வார்த்து 
பாங்காக 1மந்தாக்கினி தன்னை மூட்டிப்‌ 
பதமாக வடித்திறுத்துக்‌ கழஞ்சி ரண்டு 
தேங்காத தேன்குத்தி நெய்யுஞ்‌ சேர்த்து 
தின்றிடவே சுரம்போகும்‌ விக்கல்‌ போகும்‌ 
தாங்காத உழலைபோம்‌ அரோ? கம்போம்‌ 
தலைநோவு பிரமேகந்‌ தணியுந்‌ தானே. 343 


சீதேவி செங்கழுநீர்‌ நெய்‌ 


தணிந்திடவே சன்னிமுதல்‌ சுரத்துக்‌ கெல்லஈம்‌ 
சாற்றுகிறேன்‌ சீதேவி செங்கழுநீர்‌ நெய்யை 
துணிந்‌ெ தடுப்பாய்‌ சீதேவிச்‌ சாறுபடி நாலு 
சொல்லுகிறேன்‌ மஞ்சிட்டி தாமரையின்‌ பத்திரி 
கணிந்தேலம்‌ இலவங்கம்‌ கடுகு ரோணி 
கனத்தகோட்டம்‌ நன்னாரி மதுரங்‌ கந்தம்‌ 
மணிந்தசரக்‌ கோரொன்று வராகன்‌ தூக்கி 
மைந்தனே ஆட்டியதை வடித்துக்‌ கொள்ளே. 344 


செங்கழுநீர்‌ நெய்‌ 


வடித்ததொரு நெய்யதனைக்‌ கழஞ்சி யுண்டு 
மைந்தனே நெய்யுமதை மேலே பூசு 
கடி த்தசுரம்‌ எண்பத்து நான்குந்‌ தீரும்‌ 
சண்குளிரும்‌ புண்தீரும்‌ கலருஞ்‌ சித்தி 
படித்தினியாம்‌ இன்னமொரு நெய்யைச்‌ சொல்வோம்‌ 
பண்பாகச்‌ செங்கமுநீர்ச்‌ சாறெண்‌ நாழி 
விடித்தேலம்‌ இலவங்கம்‌ மதுரம்‌ கோட்டம்‌ 
மிக்கசிட்டி சண்பகப்பூ கடுகுரோ கணியே. 345 


ன ப அ பபப ப ப பப பபபபபபபபபபபப்ப்ப்பபவிவெங்வையுவைய வையை களாக 


343,  1எரிமுட்டி பூசை பண்ணி; 


230 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ரோருணியும்‌ சந்தனமும்‌ வெட்டி வேரும்‌ 
துணுக்கமுறும்‌ நன்னாரி நீர்வள்ளிக்‌: கிழங்கு 
நாகமுறும்‌ இலாமிச்சம்‌ செங்கமுதீர்க்‌ கிழங்கும்‌ 
நரிமருட்டி முத்தக்காசு வகைக்கோர்‌ சா௪: 
ரேகமூடன்‌ தூச்சியனகு பாட்டி வாங்கி 
ரேஇப்பரய்‌ மூன்றுபடி நெய்யிற்‌ குள்ளே 
சாகமுறக்‌ காய்ச்டியினி வடித்துக்‌ கொள்ளு 
நயமாகச்‌ சுரங்கள்முதல்‌ சன்னி போமே, 346 


ஆடாதோடை நெநம்‌ 


பேோ.மப்பா களங்கமேல்லாம்‌ போவ: தற்குப்‌ 
பூட்டுகிறோேன்‌ ஆடாதோடை. நெய்யைத்‌. கானே 
வேமப்பா கண்டவுடன்‌ நோய்க ளேகும்‌ 
வெற்றிபெருந்‌ தோடைச்சாறு படியி ரண்டு 
நாமப்பா பசுவின்பால்‌ படியி ரண்டு 
நறுநெய்தான்‌ படியிரண்டு அத்தித்‌ திப்பிலி 
ஆமப்பா திப்பிலியுங்‌ கொடுவேளி வேரும்‌ 
அடைவான இத்துசக்கு எவச்சாரத்‌ தானே. 347] 


எவச்சாரஞ்‌ சத்தியட சாரத்‌ தானும்‌ 
இவையெல்லாம்‌ ஐஓரொன்று கழஞ்சு யொன்று 
அவச்சார மன்றிநீ யூடனே ஆட்டி 
அப்பனே பதத்திலே வடித்து வாங்கி 
உவச்சாரம்‌ உற்றிரண்டு தேச காலம்‌ 
ஓவ்வொரு அழஞ்சியே உண்ணச்‌ சொல்றது 
எவச்சாரம்‌ அந்திக்குக்‌ கழஞ்சு பாதி 
என்மகனே உண்மைதனை. இயம்பி னேனே. 248 


இயம்பவே நெஞ்சுவலி கிறுகி றுப்பு 
ஈளைவலி யோடிருமல்‌ காயா: சுவாசம்‌ 

இயம்பவே அதிகுரலும்‌ பித்தும்‌ பாண்டும்‌ 
ஏமுதூலம்‌ உள்மூலம்‌. அரூவை வெப்பு 





வொ 


346, இரேடத்தல்‌ - ஓன்றித்‌;தல்‌, சேர்த்தல்‌. 








மூலம்‌ கி 


இயம்பவே பழஞ்சுரமும்‌ வெப்புப்‌ பாவை 
இயல்பான அசீரணமும்‌ அக்கினி மாந்தம்‌ 
இயம்பவே பறந்துவிடும்‌ விவரங்‌ கேளு 
இவையெல்லாம்‌ அந்திக்கு இயல்வாய்க்‌ கூட்டே. 349 


முலைப்பால்‌ நெய்‌ 


கூட்டடா வேர்க்கொம்புக்‌ கசாயம்‌ வைத்துச்‌ 
கொடுத்திடவே நோய்க்கொல்லாஞ்‌ சித்தி யாகும்‌ 
நீட்டடா முலைப்பால்நெய்‌ சஞ்சீவி யப்பா 
நெறியாக முலைப்பால்தான்‌ படிய மிரண்டு 
நரட்டடா கொடுப்பைவேர்‌ வெள்ளரியின்‌ விதையும்‌ 
நல்லதொரு பூசணிக்காய்‌ விதையுஞ்‌ சேரு 
தட்டம்‌ நெல்லிமுள்ளி மதுர மப்பா 
முறையாக இருகழஞ்சு முதலா யாட்டே. 350 


மூட்டியதோர்‌ மருந்துக்குள்‌ நெய்யும்‌ நாழி 
அடைவாக விட்டுநீ வடித்து மைந்தா 
ஊட்டுவாய்‌ கழஞ்ரெண்டு மேலும்‌ பூசு 
2உடல்வெக்கை சுரவெக்கை உடம்பு லர்த்தல்‌ 
வாட்டிவரும்‌ எலும்புருக்கிக்‌ கணங்கள்‌ காசம்‌ 
வறட்சியொடு பிரமேகம்‌ உள்வெட்டை யோடு 
காட்டியே மறைத்தாற்போற்‌ காணா தோடும்‌ 
கருத்தாக யின்னமொரு நெய்யைக்‌ கேளே. 321 


ஆடா தோடை நெய்‌ 


கேட்டிடவே நாட்பட்ட சுரத்துக்‌ கெல்லாம்‌ 
இருதமாடா தோடைவேர்‌ கீழ்க்காய்‌ நெல்லி 
வேட்டிடவுங காட்டுமல்லி 3வேளை மல்லி 
மிகவேலிப்‌ பருத்தியொடு குப்பை மேனி 
உ. ப்பட ப்பை டட ட்ட டம்‌ 
350. 1கஞ்சா2 


351. 2 டல்வெட்டை சுர வெட்டை 


352. 3பெருகுரும்பை2 


232 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நாட்டில்வளார்‌ வழுதலைவேர்‌ நத்தைச்‌ சூரி 
நலமான 1மருள்கிழங்கு அப்பை மூலம்‌ 
சஊளட்டுவசம்‌ புள்ளிகத்‌ தூரி மஞ்சள்‌ 
உற்பளஞ்சேர்‌ நற்பாம்புக்‌ கண்டந்‌ தானே, 20௮ 


கண்டமொடு வராகனங்கே மூன்று தூக்கி 
களறவாட்டி நாழிநெய்யிற்‌ கலந்து கொண்டு 
கண்டமெனும்‌ நல்லெண்ணெய்‌ ஏரண்டத்‌ தெண்ணெய்‌ 
கலந்திடுவாய்‌ வகையிரண்டு படிகதா னொன்று 
கண்டிதமாய்‌ இவையெல்லாங்‌ காயும்‌ போது 
.. கருங்குங்கி லியமிரண்டு காசு தூக்கி 
கண்டிதமாய்‌ நிம்பச்சா றூற்றக்‌ கேளு 
கனித்தபழ மஞ்சளங்கே பிழிந்து ஊட்டே. 333 


வெள்‌ வேல நெய்‌ 


ஊட்டியே வடித்தப்பா வைத்துக்‌ கொண்டு 
உள்ளுக்குக்‌ காசெடைதான்‌ உண்ணச்‌ சொல்லு 
நாட்டியே மேலுக்கும்‌ துவாலை போட 
நாட்பட்ட சுரந்தணியும்‌ இன்ன மொன்று 
வீட்டியே வேல்நெய்யைச்‌ சொல்லக்‌ கேளு 
வெள்வேலம்‌ வேருடனே கழற்சி வேரும்‌ 
நீட்டியதோர்‌ பூளைவேர்‌ நாயுருவி வேரும்‌ 
நேரான விட்டுணுவின்‌ இரந்து வேரே: 354 


வேருடனே வசம்புள்ளி சமனாய்க்‌ கேளு 
மீறாமற்‌ கழஞ்சஞ்சு ஆட்டி வாங்கி 

ஆரவே நாழிநெய்யிற்‌ லந்து கொண்டு 
அப்பனே வடித்திறுத்து கழஞ்சு கொண்டால்‌ 


அ அ அ வ வவவஙபபபபபஅபபபபபப(படபபட்டபபவ வளைவை 


352. 1மால்கிழங்கு2,3 


மலம்‌ 22 


வீரமுள்ள பழஞ்சுரங்கள்‌ அனைத்துந்‌ தீரும்‌ 

வெற்றியுள்ள நெய்யாச்சு தைலங்‌ கேளு 
1தாருரைத்து நல்லோர்க்குச்‌ சந்த ஸாதி 

குனித்தைலஞ்‌ செப்புகிறேன்‌ சார்ந்து கேளே. 20 


சந்தனாதித்‌ தைலம்‌ 


சார்ந்துகேள்‌ சந்தனமும்‌ வெள்ளி லோத்திரம்‌ 
தனிமதுரம்‌ முந்திரிகை முக்க மஞ்சு 
சார்ந்துபோய்‌ இவையெல்லாம்‌ பாலி லாட்டித்‌ 
தண்ணீர்தான்‌ படியொன்றிற்‌ கலக்கிக்‌ கொண்டு 
சார்ந்துநீ நறுநெய்தான்‌ நாழி ஊற்றித்‌ 
குயவாக வடித்திறுத்துத்‌ தலையிற்‌ தேய்த்து 
சார்ந்தமாய்‌ அரைப்பிட்டு முழுகச்‌ சொல்லு 
தாப்சுரம்‌ பூத்சுரம்‌ தணியும்‌ பாரே, 356 


அரக்குச்‌ சந்தனாதித்‌ தைலம்‌ 


பாரப்பா இன்னமொரு சந்த னாதி 
பாடுகிறேன்‌ அமுக்கிராவேர்ப்‌ பொடியும்‌ நாழி 
சேரப்பா சிற்றாமுட்டி பேரா முட்டி 
ப சிறப்பான கொம்பரக்குப்‌ பொடியும்‌ நாழி 
நேரப்பா இம்மூன்றும்‌ பதக்கு நீரில்‌ 
நீயிட்டு நாலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
ஆரப்பா நல்லெண்ணெய்‌ நாழி விட்டு 
அப்பனே குழம்புமோர்‌ நாழி யூற்றே. 357 


மோரிட்டு நன்னாரி அரத்தை கோட்டம்‌ 
முகிழ்மதுரஞ்‌ சதகுப்பை கடுகு ரோணி 

வாரிட்ட கச்சோலம்‌ தேவ காரம்‌ 
மஞ்சளொடு பரமஞ்சள்‌ கத்தூரி மஞ்சள்‌ 


22. 1தாருறைந்து நாவொழுகுஞ்‌ சந்த னாதி 
தனிநெய்யைச்‌ செப்புகிறேன்‌ சார்ந்து கேளே.3,5 








234 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மாரிட்ட பெருங்குரும்பை அமுக்கி ராவோர்‌ 
மஞ்சிட்டி. கந்தமொடு நாகப்‌ பூவும்‌ 
நேரிட்ட வகையொன்று வராக னொன்று 
நிறுத்துநீ ஆட்டியதைக்‌ கலக்கிக்‌ காய்ச்சே, 358 


முதுக்காரித்‌ தைலம்‌ 


சாய்ச்சப்பா மூன்றுநாள்‌ கொதிக்க வைத்து 
கலரவே நாலாநாள்‌ வடித்து மைந்தா 
தேய்ச்சப்பா உடம்பெல்லாம்‌ நசியம்‌ பண்ணு 
இராத சுரந்தணியும்‌ உடம்பு தோறும்‌ 
பாய்ச்சப்பா தோடைவே ரெண்ணெய்‌ தன்னைப்‌ 
பாடுகிறேன்‌ மதுக்காரித்‌ தைல மென்பார்‌ 
வீச்சப்‌்.ஈ அதிமதுரம்‌ வேப்பம்‌ பட்டை 
விராலித்தோல்‌ வேம்பினுட. வித்து வாங்கே, 359 


வாங்கடா இராய்வேர்‌ ஊமத்தன்‌ வேரும்‌ 
மகத்தான குன்றிவேர்‌ மேனி வேரும்‌ 
பாங்காகும்‌ இந்துப்பும்‌ இவைக ளெல்லாம்‌ 
பரிவடனே வராகனொன்று தூக்கிக்‌ கொண்டு 
ஆங்கடா தோடையிலைச்‌ சாறு விட்டு 
ஆட்டுநீ அச்சாறு நாஜி விட்டு 
தேங்காத நல்லெண்ணெய்‌ நாழி விட்டு 
இயிட்டுப்‌ பதமாக வடித்துக்‌ கொள்ளே. 360 


மமோரெண்ணெய்‌ 


வடித்திறுத்த தைலத்தை மேலு மிட்டு 
மைந்தனே உள்ளுக்குக்‌ கொள்ளச்‌ சொல்லு 

பிடித்ததொரு சன்னிபோம்‌ சுரமும்‌ போகும்‌ 
போர்பெரிய மோரெண்ணெய்‌ சீதம்‌ போகும்‌ 


்‌ மூலம்‌ 235 


தடித்தமோர்‌ நாலுபடி எண்ணெய்‌ நாழி 
சார்வான சிற்றாமுட்டி வேர்த்தொலுங்‌ கூட்டி 
படித்தகோட்டம்‌ வேர்க்கொம்பு பொன்மெழுகு தானும்‌ 
பாங்கான 1முசுட்டைவேர்‌ மதுரம்‌ இந்தே. 361 


இந்துப்பு மஞ்சளொடு தேவ தாரம்‌ 
இயல்பான நன்னாரி மாகாளி மூலம்‌ 
சிந்துபுகழ்‌ பெருங்குரும்பை தக்கோலம்‌ புட்டில்‌ 
சீந்தில்வேர்‌ இலாமிச்சம்‌ சறுகரை வேரும்‌ 
சந்தமுறுந்‌ தகரமொடு கச்சோலம்‌ ஏலம்‌ 
சாதிக்காய்‌ இலவங்கம்‌ பத்திரி தானும்‌ 
பந்தமுறுஞ்‌ சாரணைவேர்‌ திப்பிலியின்‌ மூலம்‌ 


பாங்காக வகைக்கங்கே காசு தூக்கே,. 362 


காசெடைதான்‌ நிறுத்தங்கே மோரி லாட்டிக்‌ 
கலக்கிநீ காய்ச்சியே வடித்துக்‌ கொள்ளு 
நேசமுடன்‌ கழுத்துக்குக்‌ கீழே தேய்த்து 
நிமிடத்திற்‌ குளிர்கரய்ச்சல்‌ பித்த ரூட்சை 
பாசமுறும்‌ 3மந்தகசர தாக ரூட்சை 
பலசுரமும்‌ விடசுரமும்‌ பறக்குங்‌ கண்டாய்‌ 
தேசமுறுஞ்‌ சீதேவித்‌ தைலங்‌ கேளு 
இராத சுரமெல்லாந்‌ தீருங்‌ காணே. 363 


சீதேவித்‌ தைலம்‌ 


காணப்பா சீதேவிச்‌ சாறு நாழி 
கலவாத ச€ந்திற்சா றதுவும்‌ நாழி 
ஊணப்பா எண்ணெய்‌உரி நெய்யவ்‌ வண்ணம்‌ 
உனஜாட்டி மதுரமொடு தேவ தாரம்‌ 


1பொன்முசுட்டை2 

2சத ரூட்சை2 

$தாபசுர மந்த நூட்சை;, வாதசுர பித்த ரூட்சை,, 
மந்தசுர சீத ரூட்சை4 


236 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பூணப்பா நாகப்பூ கோட்டம்‌ கந்தம்‌ 
புகழுமஞ்‌ சிட்டிசர சூப்பை தானும்‌ 
ஊணப்பா வெட்டிவேர்‌ குருக்கத்திப்‌ பூவும்‌ 
உயர்மாஞ்சில்‌ அகற்கட்டை கொம்ப ரக்கே, 364 


அரக்குடனே இலாமிச்சம்‌ தாமரையின்‌ வளையம்‌ 
அ௮தனரும்பு செஞ்சந்தம்‌ ஏலந்‌ தானும்‌ 
இரக்கமுறு நன்னாரிகச்‌ சோலக்‌ "கிழங்கும்‌ 
ஏலமொடு இலவங்கப்‌ பட்டை. பத்திரி 
மரக்கமலர்‌ நெய்தல்வேர்‌ கடுகு ரோணி 
கனசிற்றா முட்டிவேர்‌ பெருங்கு ரும்பை 
திரக்கவே அரத்தையுடன்‌ இப்பிலியுந்‌ தானும்‌ 
சேரவே ₹வகைக்கங்கே கழஞ்சு தூக்கே, 265 


சீதேவித்‌ தைலம்‌ 


தூக்கியே பால்விட்டு ஆட்டி வாங்கி 
சூட்டிடுவாய்‌ மந்தாக்கினியை மூட்டி நீயும்‌ 
தாக்கியே வடித்திறுத்து உடம்பிற்‌ போடு 
சகலகரம்‌ மேலெரிப்பு தாகம்‌ போகும்‌ 
தேக்கியே இன்னமொரு மார்க்கங்‌ கேளு 
சதேதவி செங்கமுநீர்ச்‌ சாறு நாழி 
நீக்கமில்லா ரெய்யுடனே எண்ணெய்‌ நாழி 
நீசேரு பேல்மருந்தை நிரைக்கி றேனே. 366 


நிறையான வெட்டிவேர்‌ கடுகு ரேரணி 
தேர்கந்தம்‌ அதிமதுரம்‌ நிறைதா னொன்றாய்‌ 
அரையட்பா மும்மூன்று கழஞ்சு தூக்கி 
அப்பனே கலக்கியே வடித்து நீயும்‌ 








365. 1மால்கிழங்கு2 
?வுமைக்கொவ்வோர்‌..3 


ச்‌ 


மலம்‌ 237 


கரையவே உள்ளுக்கு மேலு மிட்டால்‌ 
கடுஞ்சுரமும்‌ விடசுரமும்‌ காணா தோடும்‌ 
புரையுடைய நெருஞ்சுரமும்‌ வெட்டை போகும்‌ 
பூட்டுகிறேன்‌ இன்னமொரு மோரெண்ணெய்‌ கேளே. 
367 


மமோரெண்ணெய்‌ 


இன்னமொரு மோரெண்ணெய்‌ படிதான்‌ நாலு 
இயல்பான பழங்காடி படிதகா னொன்று 
பின்னமில்லா நல்லெண்ணெய்‌ படிதா னொன்று 
போர்பெரிய சிற்றாமுட்டி வேர்பலந்தான்‌ நாலு 
சன்னமாய்‌ இடித்ததற்குள்‌ நாலுபடி சலத்தைத்‌ 
தாக்கடா நாலொன்றாய்த்‌ தனீத்தி றுத்து 
சொன்னயிலை ஒன்றாய்க்‌ கலக்கிக்‌ கற்கம்‌ 


சூட்டுகிறேன்‌ வகையாகக்‌ கூட்டு றேனே. 3௦6 


கூட்டுறேன்‌ நன்னாரி குறுந்தொட்டி வேரும்‌ 
குறுக்குடைய முசுட்டைவேர்‌ மூத்தக்‌ காசு 
இட்டிதோர்‌ சீந்தில்வேர்‌ சாரணைவி லாமிச்சம்‌ 
சிறு$ரை வேருடனே அமுக்கி ராவேர்‌ 
ஊட்டியதோர்‌ கோட்டமுடன்‌ இந்து௮தி மதுரம்‌ 
ஓங்குபுகழ்‌ வேர்க்கொம்பு செவ்வள்ளிக்‌ கொடியும்‌ 
நாட்டியதோர்‌ பொன்மெழுகு கச்சோலம்‌ ஏலம்‌ 
நல்லமஞ்சள்‌ இலவங்கம்‌ பத்திரியும்‌ நாட்டே, 369 


பத்இிரியும்‌ சாதிக்காய்‌ சிற்றரத்தை கிராம்பு 
பழந்தேவ தாரமுடன்‌ துப்பிலியின்‌ மூலம்‌ 
முத்திரியுங்‌ கடல்நுரையும்‌ வசைக்கோர்‌ கழஞ்சு 
முறையோடே மோர்விட்டு ஆட்டி வாங்கி 
இத்கனையுந்‌ தாழியிலே கலக்கி யப்பா 
இயல்பாக மூன்றுநாள்‌ றுகொதியு மிட்டு 
வத்தியது பதம்பார்த்து வாங்கிக்‌ கொண்டு 
வளமாசுக்‌ கழுத்துக்கீழ்த்‌ தேய்த்த தாறப்‌ போடே. 370 


235: 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆறப்போட்‌ டரைக்கடிகைக்‌ கப்பால்‌ நீயூம்‌ 
அழகாகத்‌ தலைக்குமந்த எண்ணெய்‌ யிட்டு 
தேறப்பா சீயக்காய்‌ அரைப்புத்‌ தேய்த்துச்‌ 
சிந்தையில்லா வெந்தீரில்‌ முழுகச்‌ சொல்லு 
மாறப்பா ஒன்றுமில்லை விடசு ரங்கள்‌ 
மகாவாதும்‌ சுரம்வெட்டை பித்த.ம்‌ காந்தல்‌ 
நீறப்பா அத்திசுரம்‌ குளிர்தாக சோபம்‌ 
நெஞ்செரிப்பு அளிசுரங்கள்‌ பலசுரங்கள்‌ போமே. 371 


அரக்குமோரெண்ணெய்‌ 


பலகரங்கள்‌ போவதற்கு யின்னமொரு எண்ணெய்‌ 
பகருகிறோம்‌ அரக்குமோ சரெண்ணெய்‌ மைந்தா 
சொலவரிய குறுந்தொட்டி வேர்பலமோ ரஞ்சு 
தூளாக்கி அஞ்சுபடி. சனத்தி லிட்டு 
நிலவரமே நறுக்கிக்கொம்‌ பரக்கு நீயும்‌ 
நிறுத்துவிடு இரண்டரையாம்‌ பலத்தையொரு சழியாய்‌ 
கலவரமில்‌ லாதசலம்‌ மூன்றரைப்‌ படியாய்க்‌ 
காய்ச்சடா அமுக்கிராவேர்‌ அஞ்சு பலமே. 372 


அஞ்சுபலம்‌ வேரிடித்துத்‌ தாள தாக்கி 
அதற்குமொரு மூன்றுபடி சலமு மிட்டு 
பஞ்சுறவே அந்தந்தக்‌ கசாய நீரும்‌ 
பாரடா அரைப்படிதான்‌ பழமோர்‌ சேரு 
வஞ்சமில்லா தாறுபடி எண்ணெய்‌ நாழி 
மருந்துவகை கற்கத்தில்‌ வரிசை சொல்ல 
கஞ்சமுள்ள வெட்டிவேர்‌ விலாமிச்சம்‌ சீந்தில்‌ 
குனிமுசுட்டை குறுந்தொட்டி வேருங்‌ கூட்டே. 373 


கூட்டடா நன்னரரி 1பமுக்கை வேரும்‌ 
கூறரிய சாரணைபிறு கீரை வேரும்‌ 

நாட்டடா கோட்டமகி மதுரமிந்து சுக்கு 
நல்லமஞ்சள்‌ கச்சோலம்‌ ஏலமில வங்கம்‌ 





374. 


புண்ணாக்கு வேரும்‌2, பூனைக்காரய்‌ வேரும்‌; 


மூலம்‌ : 239... 


பூட்டடா சிற்றரத்தை இப்பிலியின்‌ மூலம்‌ 

புகழ்சாதிக்‌ காய்தகரம்‌ செவ்வள்ளிக்‌ கொடியும்‌ 
ஆட்டடடா தேவதாரம்‌ இலவங்கப்‌ பத்திரி 

அப்பனே கழஞ்சொன்றாய்‌ மோரி லாட்டே. 374 


ஆட்டியே கலகக௫ியோர்‌ தாழி சேர்த்து 
அடுப்பேற்றி மூன்றுநாள்‌ கொதிக்க வைத்து 
இட்டியே நாலாதாள்‌ வற்றக்‌ காய்ச்சி 
சீராகும்‌ பதங்கண்டு வடித்தி றுத்து . 
போட்டியே யில்லாமல்‌ நாலுநாளைக்‌ கொருக்கால்‌ 
பூசியே முழுகிவரப்‌ போகும்நோய்‌ கள்கேள்‌ 
தூட்டியாய்‌ வந்தபல சுரங்கள்‌ வெட்டைச்‌ 


சூடுபோம்‌ கடலில்நுரைத்‌ தைலங்‌ கேளே. 375 
கடல்நுரைத்‌ தைலம்‌ 


கேளப்பா கடல்‌ நுரையும்‌ கோட்டம்‌ மஞ்சள்‌ 

கந்தமொடு பொன்மெழுகு இலாமிச்‌ சம்வோர்‌ 
வாளப்பா சதகுப்பை மூத்தக்‌ காசு 

மஞ்சிட்டி இலுப்பைப்பூ கடுகு ரோணி 
வேளப்பா பிசின்கம்பி பெருங்கு ர௬ும்பை 

வெட்டிவேர்‌ 1இந்துவுடன்‌ வோர்க்கொம்பு தானும்‌ 
மாளப்பா ஒவ்வொன்று காசு தூக்கி 


மாட்டுநீ மோரினால்‌ ஆட்டு ஆட்டே. 376 


ஆட்டியே எண்ணெய்படி யொன்று விட்டு 
ஆறுபடுி. 2மோர்விட்டு அடுப்பி லேற்றி 
நீட்டியே வடித்திறுத்து உடம்பிற்‌ தேய்க்க 
நிலையான சுரந்திரும்‌ காந்தல்‌ இரும்‌ 
வாட்டியதோர்‌ உடல்தோவு பொறுத்துப்‌ போகும்‌ 
வாயில்வரு நீரூறல்‌ வறட்சி போகும்‌ 
நாட்டியே வெருகெண்ணெய்‌ சுரத்துக்‌ கெல்லாம்‌ 
நல்லபிர யோகமடா நாட்டிப்‌ பாரே. 377 


376. 1அவுரியுடன்‌- 


240 


பெய வையைவவவவ தகைய யவ க்ளைய எய்யா சவைய மைழ அவக க ககக்ககதா வை வக்ரா ம அவிய வய அடவு யகனாக கணவ கையக ளவு 


376. 
372, 


அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500. 
வெருகெண்ணெய்‌ 


நரட்டியதோர்‌ வெருகன்வேர்‌ சிற்றா முட்டி 
நல்லசிறு காஞ்சொறி அவுரி வேரும்‌ 
பீட்டுபுகழ்‌ சீதேவி துளசி நொச்சி 
1பெருங்குரும்பை யிவைவகைக்குப்‌ பலந்தான்‌ பத்து 
நீட்டியிவை தூளாக்கிப்‌ பாண்டத்‌ இட்டு 
நீரதற்குள்‌ அறுகுறுணி நிரம்ப விட்டு 
வாட்டியனல்‌ ஊட்டியே யெட்டோன்‌ நாக்கி 
வாங்கீநீ கோலரக்குக்‌ கசாயங்‌ கேளே. 378 


கோலரக்குக்‌ கசாயம்‌ 


கோலரக்குப்‌ பலமொன்று நாழி நீரில்‌ 
குவித்திட்டுப்‌ படியாக வடித்துக்‌ கொண்டு 
காலரக் கு எண்ணெய்படி இரண்டு விட்டுக்‌ 
கனத்தமோர்‌ இருகுறுணி கலர விட்டு 
வேலரத்தை அதிவிடயம்‌ முத்தக்‌ காசு 
வெட்பாலை யரிஓகேஈட்டம்‌ வரய்வி ளங்கம்‌ 
வாலமஞ்சள்‌ இரிகடுகு கொடுவேலி ஓமம்‌ 
மரமஞ்சள்‌ கருவேம்பு கடுகுரோணி தானே. 379 


கடுகுரோ கணியகிலும்‌ கந்தமஞ்‌ சிட்டி 
கத்தூரி மஞ்சளொடு இலவங்கப்‌ பட்டை 
அடுகுசத குப்பைசெவ்வியம்‌ தக்கோலம்‌ புட்டில்‌ 
அப்பனே வெள்ளுள்ளி இிட்பிலியின்‌ மூலம்‌ 
தடுகூபுலை யூறல்சிறு தேச்னுத்‌ தானும்‌ 
தனித்தனியே காற்பலழமுந்‌ தானே தூக்கி 
முடுகவே மோரினா லாட்டி வாங்கி 
முறையோடா நாலுதினங்‌ கொதிக்கச்‌ செய்யே, 380 





!பெருங்கரற்னத்‌, 


ட தக்கு2 


மூலம்‌ 24[ 


கொதகிப்பிட்டு அஞ்சாநாள்‌ வடித்து மைந்தா 
கூசாமல்‌ உள்ளுக்குக்‌ கொள்ளச்‌ சொல்லு 
கதிகெட்ட மாறல்போம்‌ முறைக்காய்ச்சல்‌ போகும்‌ 
கடுங்காய்ச்‌ ?சல்பித்த சுரமும்‌ போகும்‌ 
விகிகெட்ட தேகவிீக்க சுரமும்‌ போகும்‌ 
மிக்கஅசீ ரணம்பூத சுரமும்‌ போகும்‌ 
பதிகெட்ட விடசுரமும்‌ மாறாச்‌ சுரமும்‌ 
பலசுரமும்‌ இவற்றாலே பறந்து போமே. 381 


வேறு 


பறந்துபோய்‌ சீதசுரம்‌ அதிலோர்‌ பாகம்‌ 

பாடுகிறேன்‌ வெருகிலையின்‌ தண்டுமூலம்‌ 
சறந்தவில்லை சாரணைவேர்‌ பேரா முட்டி. 

சிற்றாமுட்டி அமுக்கிராவேர்‌ விட்டுணு 3மூலி 
கறந்தபடி பலமுமொன்றாய்‌ இடித்து வாங்கிக்‌ 

சாய்ச்சடா இருகுறுணி சலந்தான்‌ விட்டு 
ம றந்திடா தெண்ணெய்படி யொன்று விட்டு 

வற்காலி வெள்ளையுட..  பால்படிதா னிரண்டே. 382 


பால்விட்டு ஆவின்மோர்‌ படிதா விரண்டு 
பாய்ச்சடா மரமஞ்சள்‌ மதுரம்‌ சிட்டி 
சாலிட்ட லிலாமிச்சம்‌ நன்னாரி அரத்தை 
சந்தனமும்‌ கூவிளத்தின்‌ சதையும்‌ மிக்க 
சேலிட்ட கோட்டமுடன்‌ திரிகடுகு பலையும்‌ 
தேவதாரம்‌ அகிற்கட்டை. சேர்த்து நீயும்‌ 
கோலிட்ட வராகனொன்று வகைக்குத்‌ தூக்கிக்‌ 
குழையவாட்டி வடித்துமைந்தா கொள்ளச்‌ சொல்லே. 








363 
261. 1பிசாசு சுரமும்‌ போகும்‌ 
2அதிகார சுரமும்‌, 
382, கிரந்தி, 


வற்காலி - வெள்ளாடு 


(2 


242 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வெறுகெண்ணெய்‌ 


கொள்வதல்லால்‌ நசியமிடு மேலும்‌ பூசு 

குளிர்காய்ச்சல்‌ சீதகுரங்‌ குதித்தே யோடும்‌ 
விள்வதொன்று வெருகெண்ணெய்‌ வெள்ளைக்‌ காலி 

வி௫த்தபடி சமூலந்தான்‌ துலாமுந்‌ தூக்கு 
கள்வதன்றிச்‌ சற்றமுட்டி பேரா முட்டி 

கடுஞ்சந்தில்‌ வில்வவேர்‌ அமுக்கி ராவோர்‌ 
தள்வதென்ன சமூலமப்பா விட்டுணு மூலி 

சாரணைவேர்‌ சந்திலுட தண்டு தானே. 384 


துண்டுடனே பலமஞ்சு வகைதா னொன்று 

தறித்திடித்துத்‌ தூணிநீர்‌ தன்னிற்‌ போட்டு 
மண்டிடவே குறுணியாய்க்‌ குறுக்கி வாங்கி 

மாட்டுநீ குறுணியெண்ணெய்‌ அதற்குள்‌ விட்டு 
பண்டுவைத்த பழந்தயிர்தான்‌ படிதான்‌ நாலு 

பாய்ச்சிெயதில்‌ மேல்மருந்தைப்‌ பாகாய்க்‌ கேளு 
தின்றுிடவே வெட்டிவேர்‌ மதுரம்‌ கந்தம்‌ 

தேவதாரத்‌ துடனே முத்தக்‌ காசே. 385 


காகடனே குங்கிலியம்‌ திராய்வோர்‌ மூக்கில்‌ 

கனத்தசிற்றா முட்டிவோர்‌ இரிகடுகு மிவைகள்‌ 
வீசுபலம்‌ ஓரொன்று வகையு மொன்று 

விரைந்தாட்டி மூன்றாநாள்‌ 2வடித்துக்‌ கொள்ளு 
ஆசுடனே மேலுமிட உள்ளுங்‌ கொள்ள 

அப்பனே நீகொடுப்பாய்‌ அத்தி ரூட்சை 
தேசுடைய சாதுர்த்தகந்‌ திரிய ரூட்சை 

சிதசுரம்‌ பூதசுரம்‌ சேரப்‌ போமே. 366 


அ அ பபப ப ப டப்ப வையை ரவை 
384. 1வெள்ளைக்காரன்‌2 


சாதுர்த்தகம்‌ - சதுர்த்தகம்‌ 
- நான்காம்‌ முறைக்காய்ச்சல்‌. 


மூலம்‌ 243 
கும்மட்டிக்காய்க்‌ குழம்பு 


சேரவே குன்மங்கள்‌ அனைத்தும்‌ போகச்‌ 
செப்புகிறேன்‌ கும்மட்டிக்காய்க்‌ குழம்பு தன்னை 
ஆரவே கும்மட்டிக்‌ காய்ச்சாறு நாழி 
அப்பனே சம்பீரச்‌ சாறு நாழி 
வாரமுறும்‌ வெள்ளுள்ளி நொச்சி இஞ்சி 
வகைக்குநீ சாறுபடி நாழி வாங்கி 
பார்புகழ அஞ்சுபடி ஒன்றாய்க்‌ சாய்ச்சி 
பாய்ச்சதற்குட்‌ சூதமொடு லிங்கந்‌ தானே. 367 


இலிங்கமொடு பெருங்காயம்‌ இந்து ஓமம்‌ 
நேரான வெண்காரம்‌ கடுகு மஞ்சள்‌ 
இலிங்கமொடு வெந்தயமும்‌ மிளகு கந்தம்‌ 
நேர்வாளம்‌ ஒரொன்று கழஞ்சி யொன்று 
இலிங்கமுற ஆட்டிநீ பாகிற்‌ சேர்த்து 
நெருங்கவே விடாமல்நீ கிண்டிக்‌ கிண்டி 
இலிங்கமுறும்‌ பழம்புளிபோ லிறக்கி மைந்தா 
நினைவறிந்தும்‌ உடலறிந்தும்‌ உண்ணச்‌ சொல்லே. 388 


உண்ணுவது பனைவெல்லம்‌ நல்ல வெல்லம்‌ 
ஊட்டுவாய்‌ தூதுளங்காய்ப்‌ பிரமா ணத்தில்‌ 
உண்ணயிலே குன்மம்போம்‌ பெருவயிறு போகும்‌ 
உதரத்தில்‌ நீராமை மகோதரம்‌ போகும்‌ 
உண்ணயிலே பீலிகையும்‌ வெப்புப்‌ பாவை 
உயரகுவை £வல்லியமும்‌ கவுசி தானும்‌ 
உண்ணயிலே வாயுவென்ற சென்மம்‌ போகும்‌ 


உரைக்கிறேன்‌ கும்மட்டிக்காய்ச்‌ சூரணங்‌ கேளே. 389 


படட அன்த அவன்ட பன்‌ அபபட ப்பபப ப்பட ப பையில்‌ 
388. 1மூன்று$ 
389... 2வைலியொடுழ) 


244 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 
கும்மட்டிக்காய்ச்‌ சூரணம்‌ 


கேளப்பா பேய்க்கும்மட்டிக்‌ காயிற்‌ பத்து 
கெட்டியாய்‌ விளைந்ததாய்‌ இடித்து மைந்தா 
ஆளப்பா அரைத்ததுனை மயன மாக்கி 
அதனுடனே கொடுவேலி வேரின்‌ பட்டை... 
நாளப்பா காய்ச்சலுப்பு 1/வளைய லுப்பு 
நலமான கல்லுப்பு சவட்டி லுப்பு 
வேளப்பா சாரணைவேர்‌ திரிகடுகு ₹மூலம்‌ 
வெற்றிபுரி செவ்வியமும்‌3 மல்லி தானே. 390 


தானென்ற பெருங்காயம்‌ வாய்வி ளங்கம்‌ 
சத்தியருள்‌ ஓமம.டா சத்தி சாரம்‌ 
தேனென்ற எவச்சாரம்‌ புளியந்தோற்‌ சாம்பல்‌ 
சேரப்பா கமஞ்சொன்றாய்ச்‌ செப்பக்‌ கேளு 
கானென்ற புலிநடலை மூலந்‌ தானும்‌ 
காட்டிலுள்ள கருணையுட கிழங்கு கூட 
மானென்ற கழஞ்சுநீ மூன்று வாங்கு 
மைந்தனே யிவையெல்லாம்‌ உலர்த்தி டாயே, 391 


உலர்த்தியெல்லாந்‌ தூளாட்டி வத்திர காயம்‌ 
ஊட்டியே சுரகத்தி லிட்டுக்‌ கொண்டு 
செலத்தையுறும்‌ ஆளுடைய பலத்தைக்‌ கண்டு 
செய்யதற்குத்‌ தேங்காய்ப்பால்‌ படியும்‌ வாங்கு 
பலத்குகச்ச நாரத்தம்‌ பழச்சாறு கானும்‌ 
பாங்கான ஆநீரும்‌ இரண்டுபடி. மைந்தா 
நலத்தயிவை மூன்றுபடி நீருக்‌ குள்ளே 
நலமாகச்‌ சூரணத்தைப்‌ புரட்டு. வையே. 392 


ப ப பபப ப ப ப்ப பப்ப்ப்ப்பப்ப்பிட்டபப்பபப்ப்பிப் பட்ட ப்பப்டடபவபப டையை 
2ரோரகணிர 
3கொத்தமல்லீ,,5, தக்கோலத்‌ தானே 


392. வத்திரகாயம்‌ - வஸ்திரகாயம்‌ - துணியிலிட்டுச்‌ சலித்தல்‌, 


மூலம்‌ 245 


வைத்ததோரு மருந்தெல்லாம்‌ வற்ற வற்ற 
மயனம்போற்‌ திரட்டிநீ உண்டை. செய்து 
உய்த்தபெரு நீரெல்லாம்‌ உண்ட பின்பு 
உறவுசெய்வாய்‌ கருணையுட மூல மாட்டி 
கைத்திரமாய்‌ மூன்றுவிரற்‌ கனத்தில்‌ நீயும்‌ 
கவசமந்த உண்டைக்குக்‌ கட்டக்‌ கேளு 
மொய்த்திடவே காட்டெருவிற்‌ புடத்தைப்போடு 
மூதண்ட. கசபுடந்தான்‌ மூட்டு மூட்டே. 393 


மூட்டிநீ எடுத்ததனைத்‌ தூளா யாட்டி 

மூன்றுவிரல்‌ கொண்டள்ளி உண்ணச்‌ சொல்லு 
தாட்டியெனும்‌ அனுபானம்‌ பால்மோ ராகும்‌ 

தனிவெந்நீ ரிவைகளிலே சாப்பிட்‌ டாக்கால்‌ 
நாட்டியதோர்‌ எண்குன்மம்‌ ஆறு சூலை 

நலமான அஞ்சுவகை நோவுந்‌ தீரும்‌ 
வாட்டியதோர்‌ 1செல்குன்மம்‌ அகுவை வெப்பு 

மகோதரம்‌ நீராமை பெருவயிறு போமே. 394 


குன்மத்திற்கு மூலிகை 


போமப்பா குடல்வாதம்‌ குன்மம்‌ போகப்‌ 
புகலுவேன்‌ மூலிகையின்‌ பிரயோ கங்கள்‌ 
ஆமப்பா இரண்டுபடி கோச லத்தில்‌ 
அப்பனே கற்றாழை மடலும்‌ பின்பு 
நாமப்பா சத்திசா ரணையின்‌ மூலம்‌ 
நல்மிளகு சாரணையும்‌ நறுக்கி நீயும்‌ 
வேமப்பா காய்ச்சிடவே உப்பாய்‌ நிற்கும்‌ 
மேல்மருந்து பெருங்காயம்‌ திரிகடுகு இந்தே. 395 
அலறத்‌ ப படபட அன ட ப வவட அபட்பபட் ப த்ய அன்டன்‌ பலம உ 
3094, 1மேற்குன்‌ மம்‌2 
சீலைகுன்மம்த 


246. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300' 


இந்துப்புக்‌ சல்லுப்பு வெள்ளுள்ளி தானும்‌ 
இயல்பான க௱ஈட்டுச்சீ ரகமுந்‌ தானும்‌ 
முந்தவைத்து உப்பதற்குச்‌ சமனாய்ச்‌ சேர்ந்து 
மூட்டுவாய்‌ நாரத்தங்‌ காயி னுள்ளே 
பந்தமுறும்‌ ஆறுநாள்‌ ஊறி நிற்கும்‌ 
பதத்துடனே தின்றிடவே குன்மந்‌ தீரும்‌ 
விந்தையாய்க்‌ குடற்புரட்டும்‌ வாதத்‌ துக்கும்‌ 
வீழிவேர்‌ பாக்களவு வெந்நீரி லூட்டே. 396 


பூத வைரவம்‌ 


ஊட்டுவாய்‌ பசும்பயறும்‌ ஆவின்‌ பாலில்‌ 
உண்டிடவே குடற்புரட்டும்‌ ஒழிந்து போகும்‌ 
நீட்டிடவே பூதவைர வத்தைச்‌ சொல்வோம்‌ 
நேரமிர்த சூதமுடன்‌ லோகந்‌ தாரம்‌ 
நாட்டிதோர்‌ கந்திசலை சிரோதாஞ்‌ சனமும்‌ 
நயமாகச்‌ சமபாகம்‌ நிறுத்துக்‌ கொண்டு 
ஆட்டுவது இறுநீரிற்‌ சாம மொன்று 
அப்பனே குன்றியெடை. குளிகை கட்டே. 397 


காட்டிதோர்‌ குளிகைக்குச்‌ சுத்தி யான 
கந்‌இயிரண்டு இந்துப்புக்‌ கல்வத்‌ திட்டு 
கட்டியதோர்‌ கால்கடிகை வறுத்து வாங்கு 
கருத்தாக அஞ்சுகுன்றி வறுத்துக்‌ கொண்டு 
அட்டியில்லாக்‌ குளிகையொன்று சவட்டி லுப்பு 
அப்படியே திரிகடுகு பெருங்காயம்‌ நேரே 
துட்டியன்றிச்‌ சிறுநீரில்‌ தினந்தா னூட்டி 


சுகமாக நெய்யதனில்‌ உண்ணச்‌ சொல்லே. 398 


உருத்திர வைரவம்‌ 
சொல்லவே இன்னமொரு குளிகை தானும்‌ 
துயர்தீரும்‌ உருத்திரவை ரவத்தைக்‌ கேளு 
வெல்லுமே சூதமொடு லோகம்‌ தாமிரம்‌ 
வெண்ணாவி யிவைசமனாய்‌ விரைந்து தூக்கி 


மூலம்‌ 247 


செல்லுமே தாமரைப்பூ கள்ளி கஞ்சா 

சித்தருட மூலிகைச்சாறு ஏரண்டம்‌ நொச்சி 
அல்லுறவே ஓவ்வொருநாள்‌ ஆட்டி மைந்தா 

அளவாக ஒருருண்டை திரட்டி டாயே. 399 


இரட்டியே வாலுளுவைத்‌ தைலம்‌ வாங்கு 
சேர்த்தங்கே சாமமொன்று இயை மூட்டி 
பிரட்டியே மந்தாக்கினி தன்னில்‌ வைத்து 
பிரியமுடன்‌ பக்குவஞ்செய்‌ பிறகு கேளு 
உருட்டுவாய்‌ மடலையெடை உண்டை . சேர்த்து 
ஒருகுளிகை தனையெடுத்து இஞ்ச்‌ சாற்றில்‌ 
மருட்டிநீ ஈந்திடவே வலிப்புத்‌ இரும்‌ 
மறுபடிநீ தசமூலக்‌ கசாயம்‌ போடே. 400 


நசியம்‌ 


துசமூலக்‌ சுசாயத்திற்‌ தூவக்‌ கேளு 
இப்பிலியின்‌ பொடியிட்டுத்‌ இன்னச்‌ சொல்லு 
குசமூலம்‌ ந௫யங்கேள்‌ கஞ்சா வித்து 
செயவெள்ளை விட்டுணுவுட. திரந்தி வேரும்‌ 
தசமூலம்‌ ஓறுநீரி லாட்டி மைந்தா 
இறக்கவே நூயம்விடு இன்னங்‌ கேளு 
குசமூலங்‌ கழமுதைலத்தி மகிழம்‌ வித்து 
12ர்சமனாய்‌ ஆட்டிநீ நயம்‌ வாரே. 401 


வார்த்தபின்பு நியமிட மருந்து சொல்வோம்‌ 
மகத்தான வில்லைவேர்‌ வெள்ளை யுள்ளி 
நாற்றமுறும்‌ பெருங்காயம்‌ நாயின்‌ கட்டம்‌ 
._ நன்றாகச்‌ சிறுநீரி லுண்டை. சேர்த்து 
வேற்றுமையொன்‌ றில்லாத வில்வச்‌ சாற்றில்‌ 
விழியிலிடு புகைமருந்தை விள்ளக்‌ கேளு 
சேர்த்திடுவாய்‌ எட்டிவித்து நாயின்‌ கட்டம்‌ 
இறமான பெருங்காயம்‌ உசம்பு காணே. 402 
சட ல ப பட்டய ப பப்ப வவட ளை அட்ட வனக வம பாட டமால்‌ 


401 , 1சர்சாமம்‌2;4 


248 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


வசம்புள்ளி கடுகுடனே சுக்கு தானும்‌ 
மயிருடனே தலையோடு ஆவின்‌ கொம்பு 

விசந்தணியும்‌ நிம்பவித்து தேவ தாரம்‌ 

மீறாமற்‌ சமபாகம்‌ புகையிற்‌ போடு 

வசந்தவெறிப்‌ பித்துடனே வாய்்‌உ லர்து்தல்‌ 
பயித்தியமாய்க்‌ கல்லெறிதல்‌ ?மத்த மாரம்‌ 

உசந்துகுதித்‌ தோடுவதும்‌ உன்மத்‌ ததீதான்‌ 
ஒழிந்துபோங்‌ கெண்டைக்குற்‌ பணத்தைக்‌ கேளே. ர்‌ 

:்‌ 


௮னல்‌ கரணம்‌ 


கேளப்பா மேனோசக்கும்‌ வாயுக்‌ கெல்லாம்‌ 
இருபைஅன லாமென்ற சூர ணந்தான்‌ 
நாளப்பா பிரண்டைத்தூள்‌ படிதான்‌ நாலு 
நலமான சதுரக்கள்ளிப்‌ பட்டை நாழி 
ஆளப்பா புலித்தோலின்‌ பட்டை நாழி 
அப்பனே அரைப்படி.யாம்‌ உப்புத்‌ தானும்‌ 
நீளப்பா இவையெல்லாந்‌ தூளா யாட்டி 
நேராக வடிகட்டிக்‌ கரகத்‌ தூட்டே. 404 


சுரசத்தின்‌ பொடியங்கே வெருகடிதான்‌ தூக்கி 
கார்த்தாவைத்‌ தியானித்து உண்ணச்‌ சொல்லு 
வரவற்றுந்‌ தின்னாமற்‌ பத்தியமாய்த்‌ இண்ணு 
மைந்தனே உப்பன்றி மற்றொன்‌ றாகா 
விரவற்ற சன்னிமுதல்‌ உன்மத்தம்‌ விகற்பம்‌ 
விடங்களோடு குமரகண்டன்‌ காமாலை ஏகும்‌ 
உரமற்ற முயல்வலியும்‌ பித்த சோகை 
உண்ணையிலே பறந்துபோம்‌ உண்மை தானே. 405 





அப யவை வய வகையைக்‌ வைய கைத யனைய வண சசய்ய கைகைளை சாக, 


2பித்தமப்பாத 
நிம்பவித்து - வேப்பம்‌ வித்து; மத்தம்‌ - வெறி, மதம்‌. 
404. பொடிதான்‌ ௨ தூள்படிகான்‌$5,4 
405. கர்த்தா - கடவுள்‌ 


மூலம்‌ 749 


உருத்திர விடக்‌ சலிக்கம்‌ 


உண்மையொன்று விரைந்தோடி மூடிக்‌ கொள்ளு 
உருத்திரமாம்‌ லிடத்துக்குக்‌ கலிக்கங்‌ கேளு 
வெண்மையுறு மேனித்தோல்‌ வராகன்‌ மூன்று 
வெந்தலை யோடப்பா கழஞ்சி யொன்று 
திண்மைபுரி தாமிரத்தூள்‌ 1கழஞ்சி யொன்று 
செய்துருசு கழஞ்சொன்று துத்த மொன்று 
வண்மைபெறப்‌ புளியிலைச்‌ சாறுவிட்‌ டாட்டி 
மைந்தாநீ 3கயிறுபோல்‌ உண்டை கட்டே. 406 


கட்டியதோர்‌ குளிகைக்கு வயணங்‌ கேளு 

கனசன்னிக்கு அகத்தஇிப்‌ பழுப்புச்‌ சாற்றில்‌ 
மட்டில்லா விடத்துக்குச்‌ சாரணையிற்‌ தீட்டு 

மயக்இவிடும்‌ பேய்க்கெல்லாங்‌ கரிப்பான்‌ சாற்றில்‌ 
ஓட்டில்லா உன்மத்தம்‌ முலைப்பா லாகும்‌ 

உரைத்துவிழு முயல்வலிக்குப்‌ பழச்சா றாகும்‌ 
அட்டியுறுங்‌ காமாலைக்கு *இளநீ ராகும்‌ 

அப்பனே மருளுத்குத்‌ தும்பைச்‌ சாறே, 407 


௮மிர்தகாரன்‌ அஞ்சனம்‌ 


சாறுகளிற்‌ சொன்னபடி கண்ணிற்‌ தீட்டச்‌ 
தப்பாமல்‌ அவ்வண்ணம்‌ நிவர்த்தி யாகும்‌ 
வேறுமொரு அஞ்சனத்தின்‌ பெருமை கேளு 
மென்கால மிர்தகார னென்ற நாமம்‌ 
ஏறுபுகழ்‌ குக்கில்துத்‌ தந்துருசு ஏலம்‌ 
இலவங்கப்‌ பட்டையுடன்‌ சமன்தான்‌ தூக்கி 
பேறுடைய பேய்த்தும்பைச்‌ சாற்றி லாட்டி 
பிளக்கவே நெடுங்குளிகை பிடித்தி டாயே. 408 


"ப வென வயா கைவ ங்கை அணைய அஅ்ஷகவளி பணங்கள்‌. 





இவய வவாகைபயயயய அதுகை ராண மல: எனா! 
வெல வயயயமைய சமணன்‌. 








406. 1வராகனொன்று1 
2வராகனொன்று 
3பேயிறுபோல்‌ 

407. கரும்புதீழ 

408, அஞ்சனம்‌ - மை 


250 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


பிடித்தகொரு குளிகையைநீ கண்ணிற்‌ இட்ட 
பேய்ப்பிரமை வலிப்பெல்லாம்‌ பேத மாகும்‌ 
குடித்திடவே உள்ளுக்கு மருந்து சொல்வோம்‌ 
குறைதீரும்‌ வெறிதீரும்‌ கூனுத்‌ தீரும்‌ 
மடித்துடைய வெண்புறா வெச்சந்‌ தானும்‌ 
1மருக்காரைப்‌ பழமிவைதான்‌ சமன்தான்‌ சேர்த்து 
அடித்துடைய வெள்ளாடு கருத்த வண்ணம்‌ 
ஆட்டினுட. பாலதனில்‌ அரைத்தி டாயே. 409 


அரைத்ததொரு மருந்தெல்லாந்‌ திரட்டி நீயும்‌ 

அப்பனே கழஞ்செடை குளிகை சேர்த்து 
உரைத்திடுவாய்‌ குளிகையொன்று வெந்நீர்‌ விட்டு 

உள்ளுக்குக்‌ கொடுத்திடவும்‌ ஒழியு மப்பா 
கரைத்ததனை நசியமிடு அறிவு கெட்டால்‌ 

கண்ணிலே தஇங்களொன்று கலிக்கம்‌ போடு 
வரைத்துடைய முலைப்பாலிற்‌ போடு பேடு 

மைந்தனே மயக்கமறும்‌ 2அறிவுண்‌ டாமே. 410 


அறிவுகெட்ட விடத்தாலுஞ்‌ சன்னி யாலும்‌ 
ஆங்கார வெறியாலும்‌ அசத்து யாகப்‌ 
பிறிவுகெட்டுப்‌ பி ணம்போலே சுரணை யற்றால்‌ 
போடுவாய்‌ கண்ணிலும்‌ காது மூக்கில்‌ 
செறிவுடன்நீ முலைப்பாலில்‌ இட்டா யானால்‌ 
செத்தசவம்‌ பிழைத்தெழுந்து திரும்பிப்‌ 3பேசும்‌ 
அறிவேதும்‌ இல்லையப்பா சத்தியமே யாகும்‌ 





மற்றமற்ற வாகடங்கள்‌ இதுக்கொவ்‌ வாதே. 411 
409. 1மதுக்காரைப்‌। 
410. 20 தளிவுண்‌$,4 
411. போர்க்கும்‌? 


சத்தியம்‌ - உண்மை; வாகடங்கள்‌ - மருத்துவ. நூல்கள்‌. 


மூலம்‌ 251 


கந்தகத்‌ தைலம்‌ 


ஓவ்வாகு சூலைமூ வாறும்‌ போக 
உரைக்கிறேன்‌ கந்தகத்தின்‌ தைலந்‌ தானும்‌ 
செவ்வான கந்தகமோ கழஞ்சு பத்து 
சிவந்தபசு நெய்தனிலே சாம மொன்று 
சவ்வாது போலாட்டித்‌ இரியி லஓரட்டித்‌ 
குலைகீழாய்ட்‌ பிடித்திடவே தைலம்‌ விழும்‌ 
கவ்வாத தைலமதிற்‌ சூதம்‌ மூன்று 
கழஞ்சுமிட்டுச்‌ சாமமொன்று ஆட்டு ஆட்டே. 412 


ஆட்டியகோர்‌ கதைலக்கைக்‌ குழப்பிக்‌ கூட்டி 
ஆயிபதம்‌ பூசித்து அருள்தா வென்று 
நீட்டியொடு காசெடைதான்‌ தினமுங்‌ கூட்டு 
நினைவோடே. தினம்பத்துக்‌ கொண்ட பேர்க்கு 
நாட்டில்வளர்‌ சூலையென்ற தனைத்தும்‌ போகும்‌ 
நலமான பத்தியம்பால்‌ தயிர்நெய்‌ யாகும்‌ 
இட்டியதோர்‌ நல்லெண்ணெய்‌ முழுக லாக 
செப்புகிறன்‌ இன்னமொரு சூதத்‌ தாட்டே. 413 


குத கரணம்‌ 


சூதமப்பா கழஞ்சரண்டு சுத்தி செய்து 
தூக்கிநீ வெற்றிலையின்‌ சாற்றி லிட்டு 

ஏதமுற முறித்ததனை வெற்றிலையிற்‌ பொதிந்து 
இயல்பான பச்சரிசி குறுவை யாகும்‌ 

வாதமுறும்‌ வெற்றிலைச்சாறு பழதா னொன்று 
வார்த்ததிலே பச்சரிசி உழக்கரைகா ஸிட்டுப்‌ 

பேதமுற மூன்றுபத்துக்‌ கடிகை யங்கே 
பிரட்டியதை நனையவே வைத்தி டாயே, 414 


நனைந்ததோ ரரிசிதனைச்‌ 'சுவறப்‌ போட்டு 
நயமாக எடுத்தங்கே £பருவங்‌ கேளு 
நினைந்தமின்னி முசுமுசுக்கை வெற்றிலையிம்‌ மூன்றும்‌ 
நேராக வகையொன்று படிதா னொன்று 


415, ?உலரப்‌),4 
£விவரங்க,4 


252 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


நுனைந்ததனித்‌ தனியாகச்‌ செறுக்க வாட்டு 
நுகரவைத்து வாங்கியே அரிச கூட்டி 
புனைந்திடித்து மாலானாற்‌ சூதம்‌ விட்டுப்‌ 
புரளவே தூளாக்கி இடித்தி டாயே, 415 


இடித்ததொரு பொடியகனை நிழலு லர்த்தி 
இதமாகப்‌ புதுக்கரகத்‌ இட்டுக்‌ கொண்டு 
புடித்தமாய்க்‌ சுழஞ்சுநீ தயிரி லூட்டி 
புரக்கவே மூன்றாகப்‌ பிடித்து உண்ணில்‌ 
அடித்தமாய்‌ ஏமுதினங்‌ கொண்டா லப்பா 
ஆகாத சுரசூலை புண்ணும்‌ போகும்‌ 
படித்தரமாய்ப்‌ பத்தியத்தை விள்ளக்‌ கேளு 
பசுவினுட தயிராகும்‌ உண்ணு உண்ணே. 416 


உண்ணயிலே சூதவெட்டை மீறிற்‌ றானால்‌ 
உதரத்தில்‌ உளைச்சலுமாய்‌ கடுப்புக்‌ காணும்‌ 
கஇண்ணமுறத்‌ தயிரீலே வெல்லம்‌ போட்டுத்‌ 
இன்றிடவே பொறுதியாம்‌ செப்பக்‌ கேளு 
வண்ணமாய்‌ எழுமூன்று தினந்தா னப்பா 
மறுபத்தியம்‌ ஆவதொன்று வரைந்து தள்ளு 
எண்ணெய்கேள்‌ ஆமணக்கந்‌ தைலம்‌ விட்டு 


இதமாக ஈரஞ்சு முழுகச்‌ சொல்லே. 417 


கத குரணம்‌ 


சொல்லுவேன்‌ இன்னமொரு பொசரிமா வாலே 


சூத்திரமாய்‌ அழுதுபடி புழுங்க லாக 
சொல்லுவேன்‌ காற்படியும்‌ பொரிமா வாக்கிச்‌ 
ரூட்டுவாய்‌ பழச்சாறு நனைய வார்த்து 


417. பொறுதி - தணிவு 
418, அமழுதுபடி. - அநீரி 





மூலம்‌ 253 


சொல்லுவேன்‌ சுவறியபில்‌ கழஞ்சு சூதம்‌ 
தூக்கியிட்டு இடித்தங்மே பழச்சா றிட்டு 
சொல்லுவேன்‌ பழச்சாறு விட்டு விட்டு 


சுகமான வெற்றிலைச்சாறு சுவற ஊற்றே. 418 


ஊற்றுவாய்‌ உத்தம தாளிச்‌ சாறு 
உறவுசெய்து தினமொன்று இடித்து மைந்தா 
நேர்த்தியாம்‌ இடித்ததனை வாங்கிக்‌ கொண்டு 
நிழலுலர்த்தி வெருகடியாய்‌ நேர்ப்புக்‌ கண்டு 
சாற்றுவாய்‌ மூன்றுநாள்‌ நாலு நாள்தான்‌ 
குயவாக இருதேரஞ்‌ சாப்பிட்‌ டாக்கால்‌ 
பார்த்துநீ அனுபானஞ்‌ சொல்லக்‌ கேள 
பழந்தண்ணீர்‌ பத்தியந்தான்‌ வெந்நீர்‌ வாரே. 419 


வெந்நீரும்‌ வெள்ளுள்ளி மற்றொன்‌ றாகா 
வீராகக்‌ கொண்டிடவே விவரங்‌ கேளு 
குண்ணீரும்‌ மற்றொன்று முடங்கி னோரும்‌ 
தானேதா னெழுந்து நடந்து செல்வார்‌ 
வன்னீராய்‌ ஏரண்டக்‌ தைலம்‌ விட்டு 
வாரமொருக்‌ கால்முமுக மைந்தா கேளு 
வன்னீரின்‌ வாசனைபோற்‌ தேக மாகும்‌ 


மயக்கமறும்‌ மகிழ்ந்தங்கே உண்ணச்‌ சொல்லே. 420 


வாய்ச்‌ தலைக்குக்‌ குடிநீர்‌ 


உண்ணயிலே வாயெல்லாம்‌ சூலை கண்டால்‌ 
உரசியங்கே கொப்பளிக்கக்‌ கசாயங்‌ கேளு 
கண்ணயிலே வெள்வேலும்‌ எருக்கின்‌ வேரும்‌ 
கருவேலும்‌ துளசியுடன்‌ சுசாய மாட்டு 
நண்ணயிலே நாலுதநாளு மிப்படி யப்பா 
நாச்சூலை வாய்ச்சூலை யிரண்டுந்‌ தீரும்‌ 
அ௮ண்ணயிலே புண்ணுக்குப்‌ புகையைக்‌ கேளு 
அப்பனே கருவேலின்‌ பிசினை வாங்கே. 421 





419. நேர்ப்பு - நேர்த்தி 


420, தேகம்‌ : அடம்டஇ! 


254 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
நாள்பட்ட புண்ணுக்குப்‌ புகை 
பிசினுடனே முருங்கைவோர்‌ எருக்கம்‌ வேரும்‌ 
பேரான அழிஞ்சில்வேர்‌ சிவனார்‌ வேம்பு 
பிசினுடனே இவையஞ்சும்‌ சரியாய்த்‌ தூக்கி 
விரளவே தாளாக்கி யெடுத்துக்‌ கொண்டு 
பிசினுடனே தணலிட்டு வெருகடியைத்‌ தூவப்‌ 
பெருநாளைப்‌ புண்ணெல்லாம்‌ உலர்ந்து போகும்‌ 
பிசினுடனே யிவையெல்லாம்‌ உண்டை. யாகப்‌ 
பேசுகிறேன்‌ நேத்திரநோய்க்‌ கெல்லாங்‌ காணே. 422 


ேதத்திர தோய்க்கு 


காணப்பா இரிகடுகு கடுக்காய்‌ நெல்லி 
கடிதான்றி பசவின்பால்‌ கழுதைப்‌ பாலும்‌ 
பூணப்‌்பா அதிமதுரம்‌ த ரோணி 
பொன்மெழுகு வெள்ளைக்காக்‌ கணமும்‌ நேராய்‌ 
தேோரணப்பா முலைப்பாலாற்‌ சாமமொன்று 
துவளவகைை ஆட்டிநீ குளிகை கட்டி 
ஓணப்பா முலைப்பாலால்‌ உரைத்து நீட்ட 
ஒழிகிற வியாதிகளை உற்றுக்‌ கேளே. 423 


சுடர்கால அஞ்சனம்‌ 


உற்றுவளர்‌ இமிரமுதல்‌ படலந்‌ தானும்‌ 
ஓழுகிவிடும்‌ நீர்ப்பில்லம்‌ [கண்ணில்‌ காசம்‌ 
அற்றுப்போம்‌ வெள்ளைவா கடத்தின்‌ போக்கு 
அப்பனே சுடர்கால அஞ்சனத்தைக்‌ கேளு 
பற்றிநின்ற கண்ணோய்கள்‌ தொண்ணூற்றாறும்‌ 
பற்றறவே சிறுகீரை பொன்னாங்‌ காணி 
சுத்தவெள்ளைச்‌ சாரணைவேர்‌ வெள்ளைக்காக்‌ கணமும்‌ 
சேரவே வெரெல்லாம்‌ வாங்கு வாங்கே, 42 


இண்னிண் கைதக ம அத்னத வ வை தவ வவ வைகை வ்‌ வைகையை எங்கை வைப வைக்ப் -பணைகைகள்கக்வகை கள வன்ன ரவ்வப கை மைகக களைகளை ப அவின்‌ ப பகட்ட கட 


424. 1கூனுக்‌ஃ,5 


மூலம்‌ 255 


வாங்கடா தோற்றான்விதை தலைமண்டை. யோடு 
வளர்சணங்கள்‌ பல்கோழி மார்பெ லும்பு 
வாங்கடா பவளமுத்‌ தவைதான்‌ சேர 
வரிசையுடன்‌ சமனாக நல்லெண்ணெய்‌ விட்டு 
வாங்கடா கல்வத்தில்‌ மயனம்போ லாட்டி 
வரிசையுடன்‌ சிமிழ்தனிலே வைத்துக்‌ கொண்டு 
வாங்கடா கண்ணிலிடு நெடுநாள்‌ சென்ற 
வலுவான குந்தம்பூ மாறுந்‌ தானே. 425 


வேறு 


மாறுவதற்‌ கின்னுமொன்று சொல்லக்‌ கேளு 
மணிக்கொட்டைப்‌ பாரியிலை துருசு துத்தம்‌ 
மீறாமற்‌ சமன்நிறுத்திச்‌ சிறுநீர்‌ விட்டு 
வெண்ணெய்போல்‌ ஆட்டியதைக்‌ குளிகை சேர்த்து 
வேறுமொரு வியாதிகட்குச்‌ சிறுநீர்‌ விட்டு 
விரைந்துரைத்துக்‌ கண்ணிலிட வெளிசச மாகும்‌ 
வீறுடைய புழுப்பூவும்‌ குத்தத்‌ தீரும்‌ 
இருள்மூடும்‌ புகைச்சலுக்கு விவரங்‌ கேளே. 426 


வெள்ளெழுத்திற்கு 


விவரமென்ன முயற்புழுக்கைச்‌ சுட்ட சாம்பல்‌ 
வெங்கலத்‌ தாலத்தில்‌ நெய்யை விட்டு 
விவரமுறக்‌ களிம்பாக்கிக்‌ கண்ணிற்‌ தீட்ட 
விழிமயக்கம்‌ இருள்மயக்கம்‌ புகைச்சல்‌ தீரும்‌ 
விவரமுற வெள்ளெழுத்து மாறு தற்கு 
விரைந்தொழுகும்‌ பசுவின்பால்‌ இனந்தா னாறு 
விவரமுற மாறிப்போம்‌ கண்ணோ வென்றால்‌ 
விசித்திரமாய்க்‌ காதிலிட விளம்பு வேனே. 427 


இட வப படட ப பு பற மடந்து பவ்ய பவட படத அவடன 


425. சுணங்கன்பல்‌ - நாயின்பல்‌ 


256 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


விளம்புவேன்‌ வலக்கண்ணோ வென்றால்‌ மைந்தா 
மேனியிலை சசக்கியிடக்‌ காதி லூற்று 

தளங்கியகோர்‌ இடக்கண்ணோ வென்றால்‌ மைந்தர்‌ 
சாற்றுவாய்‌ வலக்காதிற்‌ சாறு தன்னை 

களங்கமற இரண்டுகண்ணும்‌ தொந்து தானால்‌ 
காதிரண்டில்‌ ஒருமிக்கக்‌ கசக்கி வாறு 

துளம்பியதோர்‌ சிவப்புமற்று நீரும்‌ மாறும்‌ 
சூட்டுகிறேன்‌ பியவடையைத்‌ துணிந்து பாரே. 428 


பிறவடை (புற வளையம்‌) 


துணிந்துகேள்‌ நாயுருவி சிவந்த வேரைத்‌ 
தோண்டியே பிடுங்கிமண்‌ வெட்டிக்‌ காய்ச்சி 
கனிந்துபழச்‌ சாறூற்றி வேரை யாட்டி 
சுண்ணிலே பிறவடையுங்‌ கட்டச்‌ சொல்லு 
அணிந்திடவே அ௮ந்தயிலைச்‌ சாறு வாங்கி 
அம்மியிலே மத்தித்துப்‌ பூசத்‌ தீரும்‌ 
உளிந்துடைய மாலைக்ஈண்‌ காணா தென்றால்‌ 


உற்றஎட்டி வேர்முலைப்பா லூற்றி யாட்டே. 429 


மாலைக்‌ கண்ணுக்கு 


முலைப்பாலில்‌ ஆட்டியங்கே கண்ணிற்‌ இட 
மோசமன்றி மாலைக்கண்‌ காணும்‌ மைந்தா 
இலைப்பாலிற்‌ பழமிளகு நல்லெண்ணெய்க்குள்‌ எிட்டு 
ஈரஞ்சு தினமூறி எடுத்துக்‌ கொண்டு 
நிலைப்பாக எண்ணெய்குத்தி உரைத்துத்‌ தீட்டு 
நோ்ப்பாக மாலைக்கண்‌ நிவர்த்தி யாகும்‌ 
மலைக்காமல்‌ எட்டுநாள்‌ இட்டி னாக்கால்‌ 
மயங்காமல்‌ இருட்டறுத்து வழிசெவ்‌ வாமே. 430 


பெணஸ்குப௮வெவள்க எவரை காகஅ அகல்‌ லக அன்க ௩௮: ஆலந்கண்ணதையையபகய் பதுவு சிய கள்ளை க உங வக்களஸ் வக வனை ள்கண்கிவள்‌ வவககள ர தவவங்வவளைகள ளன ளாக பா்‌. 


429, பிறவடை - கண்ணைச்‌ சுற்றிலும்‌ போடும்‌ மருந்து. 
430. "வெளிச்ச மாமே 


மூலம்‌ 237 


செவ்வாகும்‌ மாலைக்கண்‌ நிவர்த்தி யாகும்‌ 
செப்புகிறேன்‌ அஞ்சனத்தைச்‌ சறக்கக்‌ கேளு 
செவ்வாகும்‌ சூதமொன்று கந்தி மூன்று 
இரைக்கவெள்ளைச்‌ சாரணைவேர்‌ நாலு தூக்கி 
செவ்வா கும்‌ நோர்வாளம்‌ நாலு தூக்கிச்‌ 
சம்பீரச்‌ சாற்றினால்‌ குழைய ஆட்டு. 
செவ்வாகும்‌ மான்கொம்புச்‌ சிமிழில்‌ வைத்து 
தேவையென்றால்‌ பழச்சாற்றிற்‌ தட்டி டாயே. 431 


வெறி மயக்கம்‌ போக 


இட்டினாற்‌ சன்னிவிடம்‌ பேயும்‌ நீங்கும்‌ 
செப்புகிறேன்‌ உண்மைபோம்‌ 1மயக்க மானால்‌ 
கட்டனால்‌ ஓழிந்திடவே மருந்தில்‌ லாமல்‌ 
கடுகவே பிடித்தவரை விலங்கு பூட்டி 
ஊட்டியதோர்‌ உலையிலிட்டுக்‌ கொழுவைக்‌ காய்ச்சி 
ஓழுகவே விடுப்பவர்போல்‌ ஒண்ட ஒண்ட 
நீட்டினால்‌ வாய்திறந்து பேசு வான்காண்‌ 
நிராகரித்துக்‌ கிரிகையே செய்தி டாயே. 432 


எலி கடிக்கு 


செய்திடவே ஓழிந்துபோ யிவற்றுக்‌ கெல்லாம்‌ 
செப்புகிறேன்‌ பத்தியங்கள்‌ திறமா யப்பா 
நெய்யாகும்‌ பாலாகும்‌ மற்றொன்‌ றாகா 
நேராக அடிக்கடிநீ முழுகச்‌ சொல்வாய்‌ 
எய்யாத எலிகடிக்கு மருந்தைச்‌ சொல்வோம்‌ 
இரங்கழிஞ்சில்‌ வேர்ப்பட்டை மாவிலிங்கப்‌ பட்டை 
மெய்யாக வெள்ளாட்டின்‌ நீரி லாட்டி 
விரவியே குடித்திடவே விடங்கள்‌ போமே. 433 
க க ல வப ட மி டபப  அவ ட ப அப்பப்‌ ப ட்பிப்ப்பப பக்க னவ வ அவல்‌ 
432. 1உன்மத்த4,5 
கொழு 5 மழு 


17 


258 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 
சுரணைசெடும்‌ விடங்களுக்கு 


விடம்போகும்‌ பூசிடவே மாதுளையின்‌ வேரை 
வெண்பசுவின்‌ பாலிலே உள்ளுக்குக்‌ கூட்டு 
சவம்போலே சுரணைகெடும்‌ விடங்க ளாகில்‌ 
தண்ணீர்க்குள்‌ நெய்க்கொட்டான்‌ பழங்க சக்கி 
நிசம்போம்‌ வெண்ணெய்துனை வழித்து மைந்தா 
நோர்ப்பாகத்‌ தலையிலே குடாரி யாட்டி 
வசம்போலே தேய்த்திடவே இர்ந்து போகும்‌ 
மருந்துகேள்‌ உள்ளுக்கு மைந்தா நீயே. 434 


மருந்துகேள்‌ முசுமுசுக்கைச்‌ சமூலம்‌ வாங்கி 
வரைந்திடுவாய்‌ ஆவின்பால்‌ வார்த்து நன்றாய்‌ 
பொருந்தவே பிழிந்திடுவாய்‌ குறுணிச்‌ சாறு 
புகழாக வடிகட்டி குறுக்கிக்‌ காய்ச்சி 
விருந்தாக ஆவின்வெண்ணெய்‌ மேதியின்‌ வெண்ணெய்‌ 
வேணதப்போ கிட்டினதில்‌ இரண்டி. லொன்று 
பெருந்தேனிற்‌ படியரைதான்‌ கழுதைப்‌ பால்கேள்‌ 
பிசகாமல்‌ அரைப்படிதான்‌ பலக்கச்‌ சேரே,. 435 


பலத்ததோர்‌ இரண்டுகால்‌ இஞ்சிச்‌ சாறு 
பெற்றிடுவாய்‌ பனைவெல்லம்‌ பலமும்‌ மூன்று 
கலத்கிலுர வார்த்துநீ பாகு செய்து 
கடுக்காயிற்‌ சிறிதாக இடித்துத்‌ தூளும்‌ 
நலத்துறவே காற்படித்தூ ஸிட்டுக்‌ கண்டி 
நயமாக நாற்கழஞ்சு உண்ணச்‌ சொல்லு 
புலத்தியனே பட்சமொன்று உண்ட போர்க்கும்‌ 
பொறிகலக்கம்‌ வெறிமயக்கம்‌ போகும்‌ பாரே. 436 


துவாலை மருந்து 


பாரப்பா துவாலையிட மருந்து கேளு 
பாங்கான ஆகளையும்‌ முத்திருக்கஞ்‌ செவியும்‌ 
நேரப்பா யிவையிரண்டும்‌ உரலி லிட்டு 
நெடுநாளைக்‌ காடிவிட்டு நெகிழ வாட்டி 
அதன ததன்‌ அபபட ப 


436. பட்சம்‌ - பதினைந்துநாள்‌ 


மூலம்‌ 259 


வாரப்பா சிரசுமுதற்‌ பாதம்‌ மட்டும்‌ 
வற்றவற்றத்‌ தடவியே வரிசை யாகச்‌ 
சேரப்பா ஓன்றரைநாட்‌ சென்ற மோரில்‌ 
திறமாகத்‌ துவாலையிடு தெளிந்து போமே. 437 


வெறி தீர 


தெளியாத வெறிபித்து விடம யக்கும்‌ 
இர்ந்திடவும்‌ உள்ளுக்கு மருந்து கேளு 
எளிதாக இஞ்சிச்சாறு கரண்டி. யிரண்டு 
இதற்கிரட்டி கழுதைப்பால்‌ இரண்டு சேர்த்து 
அழியாத சாரக்கரையும்‌ இரண்டி ரண்டு 
அப்பனே தினம்பத்து உண்ணச்‌ சொல்லு 
வழியாக மாறிவிடுந்‌ துவாலை யேது 
மைந்தனே முன்சொன்ன மருந்து தா னே. 43$ 


அறிவுகெட்ட மயக்கத்திற்குச்‌ சோறு சமைக்க 


தானென்று அறிவுகெட்டு மயங்கி னோர்க்கு 
சாப்பிடவே சோறொன்று சமைக்கக்‌ கேளு 
தானென்ற பசுவின்பால்‌ தூணி வாங்கி 
துணலிட்டு அடுப்பேற்றிக்‌ குறுணி யாக்கி 
தானென்ற குன்றிச்சாறு நாமி விட்டுத்‌ 
குனிமுசுறு முட்டையிலே உரியும்‌ விட்டுத்‌ 
தானென்ற பனைவெல்லம்‌ மூன்று பத்துத்‌ 
தாக்கிடவே பின்பதனைச்‌ சாற்றக்‌ கேளே. 439 


சாற்றக்கேள்‌ பேய்வாழைப்‌ பழந்தா னப்பா 

தயவாக நாற்பதங்கே உரித்துச்‌ சேர்த்து 
சாற்றக்கேள்‌ சர்க்கரையும்‌ பலமி ரண்டு 

சம்பாநெல்‌ லரிசியிலே படியு மிரண்டு 
சாற்றக்கேள்‌ சம்பீரப்‌ பழச்சாறு நாழி 

தனியேலம்‌ சுக்கிரண்டு கழஞ்சுபொடி செய்து 
சாற்றக்கேள்‌ பசுவின்பால்‌ நெய்யும்‌ விட்டு 

தாழியுடன்‌ அடுப்பில்வைத்‌ தெரித்துக்‌ கொண்டு 
சாற்றக்கேள்‌ உண்பதற்கு விவரங்‌ கேளு 

சமைத்தங்கே மூன்றுநாள்‌ தாக்கச்‌ செல்லே, 440 


260 


442. 


443. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பிறகடந்‌ தீர 


காக்கச்சொல்‌ இராப்பகலும்‌ இருநே ரந்தான்‌ 
சாப்பிடவே அறிவுமயல்‌ தானே தீரும்‌ 
தாக்கவே மற்றொன்று மாகா தப்பா 
சளதந்தீரும்‌ விடந்தீரும்‌ சம்பிர தாயம்‌ 
தாக்கவே பிறகடந்தான்‌ தீரக்‌ கேளு 
தனிக்கோவை மூத்ததண்டு முடக்கற்றான்‌ தண்டு 
தாக்கவே சமனாக இடித்த வித்துத்‌ 
குனிச்சாறும்‌ உழக்கங்கே பிழிந்தி டாயே. 441 


சாராய வெறிக்கு 


பிழிந்ததொரு கசாயத்திற்‌ காடி நேராய்‌ 

புகட்டியதில்‌ வெல்லமிட்டுக்‌ குடிக்கச்‌ சொல்லு 
அழிந்துவிடும்‌ பிறகடந்தான்‌ ௮லறி யோடும்‌ 

அப்பனே 'சாராய வெறிக்குக்‌ கேளு 
கழிந்ததொரு ?ஆவின்பால்‌ விட்டு மைந்தா 

சமைத்ததிலே நெய்யைவிட்டுச்‌ சாப்பிட்‌ டாச்கால்‌ 
குழிந்துசடம்‌ விழுமளவும்‌ 3லகரி யில்லை 

கூறாத வேதனைதான்‌ கொண்ட. போதே. 442 


பெருவயிறு கரைய 

கொண்டதொரு பெருவயிறு கரைந்து போகக்‌ 

கூறுகிறேன்‌ மருந்தொன்று குழு.லம்‌ விட்டு 
அண்டர்ம௫ழ்‌ மேனியிலை காஞ்சொறி யிலையும்‌ 

ஆடுதின்னாப்‌ பாளையிலை இவைதா னெல்லாம்‌ 
கண்டிதமாய்ச்‌ சாதிக்காய்‌ அளவ ரைத்து 

கரைத்திடுவாய்‌ மூன்றுபடி பழச்சாறு தன்னில்‌ 
விண்டுநீர்த்‌ துருசுகந்தி லிங்க மொக்க 

மீறாமல்‌ அரைக்கழஞ்சு வகைக்குச்‌ சேரே. 443 





1பித்தவெறி தனத்குக் 
2சாராயம்‌ 
பித்த மில்லை 

லஃரி - வெறி 


காஞ்சொறி - சறுகாஞ்சொறி 


மூலம்‌ 261 


வசைசேர்த்து அடுப்பேற்றி மயன மாக்கி 
மைந்தனே இரண்டுதினம்‌ ஆற வைத்து 
வகையாகக்‌ குன்றியெடை அருந்தி னாக்கால்‌ 
மகத்தான வெருவயிறு வற்றிப்‌ போகும்‌ 
வகைகேளு அந்திக்குக்‌ கச.ஈயங்‌ கேளு 
மைந்தனே காட்டுமல்லி சுரைப முத்தல்‌ 
வகையான கரிப்பானும்‌ சமூலம்‌ வாங்கி 
வரிகடுக்காய்‌ முப்பதுடன்‌ பாதிரியின்‌ சருசே, 444 


சருகுடனே மிளகுழக்குத்‌ தட்டிப்‌ போட்டுத்‌ 
கனிச்சலந்தான்‌ நாலுபடி தயவாய்‌ விட்டு 
செருகுடைய அடுப்பேற்றி எட்டொன்‌ றாக்கித்‌ 
திறமாக அ௮ம்மிளகு ஏழொன்‌ றாக்கி 
அருகிருந்த கசாயத்திற்‌ கலக்கி நீயும்‌ 
அடைவாகக்‌ கொடுத்திடுவாய்‌ பட்ச மொன்று 
கருதுகின்ற பெருவயிறு கரைந்து போகக்‌ 


கடுக்காய்பத்துப்‌ பொடியாக்கிக்‌ கசாயத்‌ தட்ட 


நீர்மை, கவுசிக்கு 


சுசாயத்திற்‌ பொடியிட்டு அரைப்படிதான்‌ நீயும்‌ 
கறுத்தவெள்‌ ளாட்டினுட நீரும்‌ விட்டு 
வசாயத்தில்‌ மூன்றுநாள்‌ ஊற வைத்து 
மைந்தனே பத்துமுறை இப்படித்தா னூட்டு 
புசாயுத்த பெருவயிறு கரைந்து போகும்‌ 
பூட்டுகிறேன்‌ நீராமை கவுசிக்‌ கெல்லாம்‌ 
விசாயத்திற்‌ துருசினால்‌ நடக்கை கேளு 
வராகனோ ரிரண்டுபத்துத்‌ துருசு தூக்கே. 440 


தூக்கினதோர்‌ துருசுதனைச்‌ சுத்தி செய்து 
சுருட்டுவாய்‌ ஏரண்ட யிலையே ழப்பா 

தாக்கவே வெள்ளுள்ளிக்‌ கவசங்‌ கட்டித்‌ 
தான்திரும்ப இலைகொண்டு பொதிந்து கட்டி 


௨.௨.௨... டட பபயடடடய்பயய அ ையவவவை கவைவ வைவையை  பானி 





447, ஏரண்டயிலை - ஆமணக்கிலை 





262 


40, 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


தேக்கமுடன்‌ உமிக்காந்தறி குள்ளே வைத்து 
திறமாக மறுநாள்நீ யெடுத்து வைத்து 
ஆக்கமுறுந்‌ தேங்காயில்‌ வெருகடியுத்‌ திருகி 
அத்துடனே வெள்ளுள்ளிீ அரைத்துச்‌ சேரே. 447 


வெள்ளுள்ளி துருசுபற்பம்‌ வராகன்‌ கால்தான்‌ 
வேதித்து யெட்டுநாள்‌ விழுங்கத்‌ தீரும்‌ 
வள்ளலே பத்தியங்கள்‌ சாமைக்‌ கஞ்சி 
வாய்கைகால்‌ கொப்பளிக்க வெந்நீ ரல்லால்‌ 
எள்ளளவு பத்தியங்கள்‌ பிசகி னாக்கால்‌ 
என்மேலே சூறையில்லை யிடுக்கம்‌ நீயும்‌ 
வள்ளலே யின்னமொரு வராக வித்தை 
மணிக்குடலிற்‌ பெருங்காயம்‌ பொரிகாரந்‌ தானே. 448 


வராக வித்தை 


காரமொன்று காயமிரண்டு இந்து நாலு 

காயொன்று நாரத்தை கள்ளிப்‌ பால்கேள்‌ 
வீரமுறக்‌ சழஞ்சிரண்டு மிளகி ரண்டு 

வெள்ளுள்ளிப்‌ பருப்பங்கே பலமு மொன்று 
கோரமுறு 'முப்புழக்குச்‌ சேர வொன்றாய்க்‌ 

குழையவே ஆட்டியதில்‌ வாகை வித்து 
ஆரவே பொடித்திரண்டு உழக்குச்‌ சேர்த்து 

அளவேதூா தளங்காய்ப்போல்‌ உண்ணச்‌ சொல்லே. 


449 


உண்ணுவது மண்டலந்தான்‌ பத்தியங்‌ கேளு 
உத்தமனே மிளகுநீ ராகு மப்பா 
நண்ணயிலே கசாயமொன்று நாட்டக்‌ கேளு 
நலமான கல்நார்தான்‌ கழஞ்சி ரண்டு 
கண்ணயிலே கல்நார்தான்‌ காசு தூக்கி 
கரிப்பான்‌ சிறுகீரை வேரு மாட்டி 
வண்ணமுரப்‌ பாக்களவு அரசம்‌ பட்டை 
வரிசைவெள்‌ எரிவிதையும்‌ வராக னொன்றே. 450 


'மிளகுழக்கு4 


மூலம்‌ 263 


ஒன்றாமக்‌ கூட்டியே வாங்கி வைத்து 

உத்தமனே அரசம்பட்டைக்‌ கசாயம்‌ வைத்து 
நன்றாகக்‌ காலத்தில்‌ கசாயத்‌ துள்ளே 

நாட்டவே அரைத்திறுத்த மருந்து தானும்‌ 
தின்றிடவே நீகொடுக்கப்‌ பெருவயிறு கவு 

இராத நீராமை தீர்ந்து போகும்‌ 
நின்றிடவே காலையந்தி யிருவகையு மூட்டு 

நிசமாகப்‌ படுபருவுக்‌ இயம்பு றேனே. 451 


படுவன்‌, பருவுக்கு 


படுபருக்கள்‌ ஓழிந்தி௪வே மருந்து கேளு 
பண்பான அவுரிவேர்‌ 1குடப்பாலை வேரும்‌ 
கொடுவேலின்‌ வேரின்தோல்‌ மூன்று மொன்றாய்க்‌ 
கூட்டிநீ ஆவின்பா லாட்டி வாங்கி 
தொடுத்துண்ண மூன்றுநாள்‌ தீர்ந்து போகும்‌ 
சொல்லுகிறேன்‌ வகைமூன்று பாலி லாட்டி 
அடுப்பில்வைத்து அரிசியிட்டுச்‌ சமைத்து உண்ண 
ஆச்சரியம்‌ படுபருக்கள்‌ தணிந்து போமே. 452 


படர்தாமரைக்கு 


போவதற்குக்‌ குன்றியிலை இலுப்பைப்‌ பட்டை 
புகமான செருப்படையும்‌ மூன்று மாட்டி 
பாவகமாய்‌ இலுப்பைநெய்யி லாட்டி மைந்தா 
பண்பாகப்‌ புண்ணிலிட மாறி யோடும்‌ 
சாவதில்லை இவைபடர்‌ தாமரைக்குக்‌ கேளு 
சாதகமாய்க்‌ கொடுவேலி வேரின்‌ பட்டை 
காவதிக மதுகாரை வேரும்‌ வித்தும்‌ 
கழஞ்சிரண்டு பழச்சாற்றிற்‌ கரைய ஆட்டே. 453 


த ப தத அப பபப வைகை 


452. "குள சப்பாலை2, குளப்பாலை$,5 


264 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆட்டியே பாக்களவாய்‌ மூன்றுங்‌ கூட்டி 

அப்பனே உள்ளுக்கு மேலும்‌ பூசு 
வாட்டியே உதிர்ந்துவிடு மின்ன மொன்று 

வளரெருக்கின்‌ வேர்ப்பட்டை கடம்பின்‌ பட்டை 
நாட்டியதோர்‌ தகரைவித்துச்‌ சேரக்‌ கூட்டி. 

நாழிப்பால்‌ தனில்விட்டுக்‌ காய்ச்சி யாற்றி 
நீட்டிநீ புரைகுத்தித்‌ தயிரை யுண்ண 

நீகொடுப்பாய்‌ அதிலிருந்த விதையும்‌ வேரும்‌ 
கதாட்டியாய்‌ அரைத்தருந்த மேலும்‌ பூசத்‌ 

குனித்தனியே தீருமடா சாற்றக்‌ கேளே, 494 


மலட்டு வலிக்கு 


சாற்றுகிறேன்‌ மலட்டுவலி மருந்து கேளு 

சாதகமாய்‌ எண்ணெயிலே நுணாயிலைச்சா நூற்றி 
சோர்த்தங்கே கொடுக்கவே நிவர்த்தி யாகும்‌ 

செப்பக்கேள்‌ திரிகடுகு தூளா யாட்டி 
மாற்றமில்லாக்‌ கழற்சிவிதை ஓமம்‌ இந்து 

வகைநேராய்‌ வறுத்திறுத்து முன்பொடியுங்‌ கூட்டி 
ஊற்றுவாய்‌ நல்லெண்ணெய்‌ விட்டு ர௬ுட்டி 

உண்ணவே மலட்டுவலி ஓழிந்து போமே. 455 


பவுத்திரத்துக்கு 


ஒழியாத பவுத்திரங்கள்‌ ஓழிய வென்றால்‌ 

உரைக்கிறேன்‌ மேனியப்பா சமூலம்‌ வாங்கு 
நெழியாமல்‌ நிழலுலர்த்தா யுலர்த்தி யாட்டி 

நேர்த்தியாய்‌ வடிகட்டி வெருகடிதான்‌ வாங்கி 
கழியாக வெண்ணெயிலே குழப்பித்‌ தின்ன 

கணங்களற்றுப்‌ புண்ணுலறுங்‌ கடின மானால்‌ 
அழியாமல்‌ மண்டலந்தான்‌ உண்ணச்‌ சொல்லு 

அப்பனே தீர்ப்பாய்ச்சல்‌ ஆறுந்‌ தானே. 456 


ஆறுமப்பா இம்மருந்தால்‌ நிசமாய்ச்‌ சொன்னேன்‌ 
ஆருக்குஞ்‌ சொல்லாதே ஆத்தாள்‌ சொன்னாள்‌ 

மீறாமற்‌ கொஞ்சநாள்‌ வியாதி யென்றால்‌ 
விரைவுட.னே இருபதுநாள்‌ கொள்ளச்‌ சொல்லு 


லம்‌ 264 


வேறுபடும்‌ வியாதியென்றால்‌ மண்டலந்தா ஜாட்டு 
விளம்பினதோர்‌ மருந்தெல்லாம்‌ உண்மை யுண்மை 

வேறுமொரு பதார்த்தங்கள்‌ அருந்த வேண்டாம்‌ 
வீறுடைய நெய்பாலாம்‌ விரைந்து பாரே, 457 


பாரிச வாயுவுக்கு 


விரைந்துவரும்‌ பாரிச வாயுக்‌ கப்பா 
வெள்ளுள்ளிப்‌ பருப்‌பங்கே சிரங்கை யிரண்டு 
விரைந்துமுளை யெடுத்ததனை ஓட்டி லிட்டு 
விரவிநீ பொன்னிறம்போல்‌ வெதுப்பி வாங்கி 
விரைந்ததுடனே விளக்கெண்ணெய்‌ கழஞ்சி ரண்டு 
விட்டப்பா பனைவெல்லங்‌ கட்டி. யொன்று 
விரைந்தொக்கத்‌ துடுப்பினாற்‌ பிரளக்‌ கிண்டி 
வெதுவெதுக்க மூன்றுநாள்‌ உண்ணச்‌ சொல்லே. 428 


தாகம்‌ பாக்க 


சொல்லுகிறேன்‌ உடம்புழற்றித்‌ தாக மானால்‌ 
சூட்டுவாய்‌ கற்றாழை மணியும்‌ நாழி 
செல்லவே சண்பகப்பூ லவங்கப்‌ பட்டை 
திறமான நல்லவெல்லம்‌ சேர்த்து உண்ணில்‌ 
அல்லலறும்‌ உழற்றல்போம்‌ தாகந்‌ தீரும்‌ 
அப்பனே வெகுதாகம்‌ அடக்கக்‌ கேளு 
வெல்லுமே நெருஞ்சிக்காய்‌ பச்சை யோலை 
வில்வப்பழச்‌ சதையும்நெற்‌ பொரியும்‌ வாங்கே, 459 


கர.ப்பன்‌ சிலந்திக்கு 


நெற்பொறியும்‌ சீரகமும்‌ ஏலந்‌ தானும்‌ 
நேராக வகைக்கங்கே வராகன்‌ தூக்கி 
மற்பெரிய கிழிகட்டிப்‌ பாண்டத்‌ திட்டு 
மாந்துளிருங்‌ கூடயிட்டுச்‌ சலமும்‌ விட்டு 
சொற்பெறவே அருந்திவிடில்‌ தாகந்‌ தீரும்‌ 
சொல்லுகிறேன்‌ கரப்பனொடு ஓலந்திக்‌ கெல்லாம்‌ 
நற்பெரிய நன்னாரி சிறுகு றிஞ்சான்‌ 
நல்மூல நிலவேம்பு நாட்டக்‌ கேளே. 460 


266 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நாட்டவே அந்தரத்தா மரையின்‌. வேரும்‌ 
நலமான நெல்லிமுள்ளி ஈசுர மூலி 
கூட்டுவாய்‌ கொழிஞ்சவோ்‌ பருத்தி வேரும்‌ 
கூறான பேய்ப்பீர்க்கும்‌ கூட நேராம்‌ 
வாட்டமணக்‌ தக்காளி வேருங்‌ கூட 
வரைத்திடித்து வெள்ளாட்டு நீரை வார்த்து 
நீட்டியே பிசைந்ததனை வடிதான்‌ கட்டி 
நிம்பதநெய்‌ நல்லெண்ணெய்‌ தேங்காய்‌ நெய்யே, 461 


நெய்யுடனே புங்கெண்ணெய்‌ நாலும்‌ நேராய்‌ 
நீகலந்து சாறதனை நெகிழ வார்த்து 
மெய்யாக வடித்திறுத்துக்‌ குடிக்கச்‌ சொல்லு 
மேலுக்குப்‌ பூடைவே விரணந்‌ தரும்‌ 
கொய்யவே அந்இக்கு வெந்நீர்‌ விட்டுக்‌ 
குளித்துவரச்‌ சொல்லவே குணமாம்‌ பாகு 
எய்யாத சடைக்ரெந்தி ஒழிவ தற்கும்‌ 
இயம்‌ புவேன்‌ பருந்துவகை இயம்பு வேனே, 462 


சடைக்கிரந்திக்குக்‌ குக்கில்‌ தெய்‌ 


இயம்பினதோர்‌ குக்கில்நெய்‌ தானப்பா கேளு 
ஈரிரண்டு கழஞ்செடுப்பாய்‌ குக்கில்‌ தானும்‌ 
நயம்பெறவே வேப்பிலைச்சாறு விட்ட ரைத்து 
நாட்டடா யிருகழஞ்சு நெநல்லிக்‌ கந்தி 
வியம்பெறவே கழஸஞ்சிரண்டு குங்கிலியம்‌ வெள்ளை 
மீறாமல்‌ இவைமூன்று முன்சாறு கொண்டு 
மயம்பெறவே ஆட்டிநீ வழித்துக்‌ கொண்டு 
வாரடா நெய்நாழி தாழிக்‌ குள்ளே. 403 


ன்ப பப ப ப ப பபு்பபபபபபபட டப்ப 


463. நெல்லிக்கந்தி - நெல்லிக்காய்‌ கந்தகம்‌ 


மலம்‌ 267 


இருமலுக்குப்‌ புகை 

தாழிக்குள்‌ மருந்திட்டுக்‌ கலக்கிக்‌ காய்ச்சி 

தயவாக வடித்திறுத்துக்‌ கடுகு கூட்டி 
வாழியப்பா காசெடைதா ஸீரண்டு தூக்கி 

ம௫ழ்ந்துண்ணத்‌ தினமைந்து மைந்தா கேளு 
சாழித்த சடைக்கரப்பான்‌ தீர்த்து போகும்‌ 

கணியாத இருமலுக்குப்‌ புகையைச்‌ சொல்வோம்‌ 
பூமிக்தக பொன்தாரம்‌ சுத்தி செய்து 

பொடியாக்கிக்‌ கொம்பரக்கும்‌ அவ்வண்ணந்‌ தானே. 


464 


அவ்வண்ணம்‌ அடக்கியே பாவட்‌. டங்கம்‌ 

அப்பனே சாரித்து உண்டை செய்து 
அவ்வண்ணம்‌ புளியந்தோல்‌ கரகத்‌ திட்டு 

அனலிட்டுத்‌ தணலாக்கி அவர்முன்‌ வைத்து 
அவ்வண்ணம்‌ புகைவெளியிற்‌ போகா மல்தான்‌ 

அடை சுற்றிக்‌ குளிகையொன்று அனலிற்‌ போட்டு 
அவ்வண்ணம்‌ இருமல்போம்‌ பட்ச மொன்று 

அப்படியே புகைபிடிக்க அண்டி டாதே. 465 


இருமலுக்குப்‌ புகை 


அண்டாது இன்னமொன்று தாரத்‌ தோடே. 

அழகான பொற்கொன்றைப்‌ பட்டை தானும்‌ 
உண்டாத அவ்விலை நீர்விட்‌ டாட்டி 

உலர்வெள்ளைச்‌ சலையிலே தடவித்‌ இற்று 
குண்டாத நோயுள்ளோன்‌ மோருஞ்‌ சோறும்‌ 

சாப்பிட்டுப்‌ புகைகொளுத்திப்‌ பிடிக்கச்‌ சொல்லு 
மிண்டாத இருமல்போய்‌ இன்ன மொன்று 

வெள்ளியச்‌ சலையிலே பிரண்டைச்‌ சாறே. 466 


அ அ அ பப பப பபப பபபபபபபயபயவயவவைவவகைவைகக வைை 


465. மாவட்டங்கம்‌ - பாவட்டங்காய்ப்‌ பால்‌ 


268 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பிரண்டைச்சாறு விட்டுநன்றாய்ப்‌ பிரட்டிக்‌ கொண்டு 
பின்புகேள்‌ தேற்றங்காய்‌ குழைய வாட்டி. 
பிரண்டைச்சாறு துவட்டியே துணியிற்‌ தோய்த்து 
பேதமன்றி உலர்த்தியே மறுநாள்‌ கேளு 
பிரண்டையினில்‌ மேனிச்சாறு பிரளத்‌ தேய்த்து 
பொன்னரி தாரமதைப்‌ பலக்கத்‌ தேய்த்து 
பிரண்டிடா துலர்த்தியே திரியாய்க்‌ கட்டிப்‌ 
பிடித்துநீ மோருஞ்சோ ரூண்ணச்‌ சொல்லே, 467 


உண்டபின்பு நல்லெண்ணெய்க்‌ குள்ளே மைந்தா 
உறவெடுத்துத்‌ திரிநனைத்து உதறிப்‌ போட்டு 
உண்டிடவே திரிகொளுத்தி அவித்து நீயூம்‌ 
அறிவரும்‌ புகையெல்லாம்‌ உண்டாயானால்‌ 
உண்டுவிடும்‌ இர மலல்லாம்‌ பயந்தோ டிப்போம்‌ 
ஒஓருமூன்று புகையும்வெகு உ௫த மாகும்‌ 
உண்டிடவே நோயெல்லாம்‌ பற்ப மாகும்‌ 
உரைக்கிறேன்‌ மாத்‌தஇிரைதான்‌ உரைக்க றேனே, 468 


காலாந்த வைரவன்‌ 


உரைக்கிறேன்‌ மாத்திரைபே ரப்பா கேளு 
உயீர்க்கருள்‌ காலாந்த வைரவன்தா னப்பார 
உரைக்கிறேன்‌ வெண்காரம்‌ சூகு.ம்‌ நாலி 
உற்றலிங்கம்‌ நேர்வாளம்‌ திரிகடுகு தானும்‌ 
உரைக்கிறேன்‌ இவையெல்லாம்‌ சமனரய்து்‌ தூக்கி 
உற்றபழச்‌ சாறிஞ்சிச்‌ சாறு கூட்டி 
உரைக்கிறேன்‌ இச்சாறி ரண்டுஞ்‌ சேர்த்து 
ஒருசாமம்‌ ஆட்டியே உண்டை செய்யே. 460 


உண்டை.குன்றி யெடைகட்டி நிழலுலர்த்தி 
ஊட்டுவாய்‌ சதசகரம்‌ ஒழிய வென்றால்‌ 

சண்டையறும்‌ வோர்க்கொம்புக்‌ சசாய மாதல்‌ 
தாக்குவாய்‌ இஞ்சியுட சாற்றி லாதல்‌ 





468. உடதம்‌ - மேன்மை 


மூலம்‌ 269 


பண்டையுறுந்‌ தாபசுரம்‌ ஒழிய வென்றால்‌ 

பழச்சாறு இஞ்சிச்சாறு பதமாய்ச்‌ சேர்த்து 
தொண்டையுறக்‌ குளிகையிட்டு அருந்த நல்கு 

தொடரத்தி சுரத்துக்கு முலைப்பால்‌ கூட்டே. 470 


கூட்டயிலே பத்தியங்கள்‌ காலத்‌ தாலே 
குழையவே பால்கஞ்சி அந்தி நேரம்‌ 

வாட்டமன்றிச்‌ சோற்றுடனே முருங்கைச்‌ சாறு 
மைந்தனே மாலைக்குக்‌ கசாயங்‌ கேளு 

மூட்டையிலே செந்தொட்டி பேரா முட்டி 
முள்ளிவேர்‌ பற்படகம்‌ சீந்திற்‌ தணடு 

ஊட்டவே எட்டொன்றாய்க்‌ கசாயங்‌ காய்ச்சி 
உண்ணச்சொல்‌ சன்னிக்கு உரைக்கி றேனே. 471 


சன்னிக்கு நசியம்‌ 


உரைக்கிறேன்‌ சன்னிக்கு நசியஞ்‌ சொல்வோம்‌ 
உற்பனமாய்த்‌ தேற்றான்காய்ப்‌ பிஞ்சும்‌ நன்றாய்‌ 
அரைக்கிறேன்‌ வெண்சீலை தன்னி லூட்டி 
அடைவாகச்‌ சன்னிவந்து அசதி யானால்‌ 
விரையவத்த சலையிலே கொஞ்சங்‌ &றி 
மென்முலைப்பால்‌ தன்னைவிட்டுக்‌ கசக்கி மூக்கில்‌ 
புரையேறா தேபிழியில்‌ வாந்தி யாகும்‌ 
பொருமலொடு நெஞ்சுவலி போகுங்‌ காணே, 472 


சன்னிக்கு எண்ணெய்‌ 


காணப்பா மூக்காலும்‌ விடநீர்‌ வீழும்‌ 
காணாமல்‌ விழுந்தோடுஞ்‌ சன்னி யெல்லாம்‌ 
பூணப்பா எண்ணெயிது யியம்பக்‌ கேளு 
புகலவே வேப்பந்தோழ்‌ சாறு ழக்கு 
தோணப்பா பீரமிச்சாறு துளசிச்‌ சாறு 
சுகமான இராய்சசாறு வகைக்கு ழக்கு 
ஆணப்பா யிவைவேரும்‌ பலமுங்‌ காலாம்‌ 
அதனோடு முசுறுமுட்டை பலமுங்‌ காலே, 473 


270 





அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


காலப்பா வெளிச்சிமரப்‌ பிஏினுங்‌ கால்தான்‌ 
கலந்நுமிக விரைந்தாட்டி வழித்து நீயும்‌ 
காலப்பா வேப்பெண்ணெய்‌ படியும்‌ விட்டு 
சாய்ச்சியே காசெடைதான்‌ உண்ணச்‌ சொல்லு 
காலப்பா கழிந்துவிடும்‌ நவத்து வாரம்‌ 
கதுப்பெல்லாம்‌ தேய்திடவே களங்கத்‌ இரும்‌ 
காலப்பா சுரம்வந்த உடனே தீர்க்க 
காட்டுகிறேன்‌ பற்பத்தின்‌ பேரைக்‌ கேளே. 474 


பிரளய காலாந்த வைரவன்‌ 


பேருரைச்க பைந்தனே கேளு கேளு 
பிரளய காலாந்தக வைர வன்தான்‌ 
பார்புகமும்‌ அரிதாரக்‌ கட்டி யொன்று 
பண்பாகப்‌ பூசணிக்காய்த்‌ தண்ணீர்க்‌ குள்ளே 
பேர்நோக்கித்‌ தோலாந்திரம்‌ எரித்து வாங்கி 
பிரட்டுவாய்‌ சுண்ணநறீர்‌ கொண்டு பின்பு 
ஆரவே தோலாந்திரம்‌ எித்துக்‌ கொண்டு 
அந்தெடைக்குச்‌ சுத்திசெய்த நாவி தூக்கே. 475 


தூக்கியே பிரண்டைச்சா றதனி லாட்டி. 
சுருளவதைக்‌ குகையிலிட்டுச்‌ செம்மண்‌ செய்து 
தாக்குவாய்‌ உலையிலிட்டுப்‌ பழுக்க ஊதி 
தனலாறி யெடுத்துநீ வைத்துக்‌ கொண்டு 
தேய்க்கவே சுக்ககனளைத்‌ தூளா யாட்டி 
சிறப்பாகத்‌ தஇிப்பிலியுந்‌ தூளா யாட்டி 
பார்க்கவே சுரம்வந்தால்‌ பொடியி ரண்டில்‌ 
பணவெடையும்‌ நாலுநீ பண்பாய்த்‌ தூக்கே. 476 





பண்பாக மூன்பொடியும்‌ நாலு கூட்டி 
பண்பாக மத்தித்துப்‌ பணந்தான்‌ கால்நீ 

உண்பதற்கு வெற்றிலையிற்‌ கொடுக்கும்‌ போது 
உடன்விடும்‌ விடாதாகில்‌ உரைக்கக்‌ கேளு 


மூலம்‌ 271 


கண்பார்த்து அரைப்பணந்தான்‌ வெற்றிலையி லூட்டு 
காட்டுமுன்னே சுரந்தீருங்‌ காட்ட வேண்டாம்‌ 
நண்பாக சுரங்களுக்குப்‌ 1பண்டிதலாட சிங்கி 
நாட்டமா யெண்பதைநீ நாட்டக்‌ கேளே. 477 


பண்டித குடோரி லாட சிங்கி 


நாட்டமுறுங்‌ கடுக்காய்தான்‌ பத்து வாங்கி 
நலமான வராகனஞ்சு லிங்க மொன்று 
காட்டவே சாத்திர வேதி யொன்று 
கருநாவி யொன்றுதான்‌ சேரக்‌ கூட்டி 
ஆட்டியே தூளாக்கி வைத்துக்‌ கொண்டு 
அப்பனே பணவெடைதா ஸெடுத்துக்‌ கொண்டு 
நீட்டுவாய்‌ அனுபானம்‌ இளநீர்‌ தன்னில்‌ 
நினைவாகத்‌ தயிர்வெல்லங்‌ சசாயத்‌ தூட்டே. 478 


சுரக்குளிகை 


கசாயமது பேய்வாழைப்‌ பழழு மாகும்‌ 
கனச்ரங்கள்‌ கலைந்துபோம்பத்‌ தியங்கள்‌ கேளு 
கசாயமது மோறுஞ்சோ றுண்ணச்‌ சொல்லு 
காட்டாதே யாருக்கு மிந்த நூலைக்‌ 
சசாயமாஞ்‌ சுரங்களுக்குக்‌ குளிகை சொல்வோம்‌ 
கனரசூதம்‌ வெண்காரம்‌ மிளகு தானும்‌ 
கசாயமாத்‌ இப்பிலிஊ மத்தம்‌ வித்தும்‌ 
களங்கமின்றிச்‌ சரிதூக்கிக்‌ கல்வத்‌ தூட்டே. 479 


ஊட்டியே மத்தஞ்சாறு விட்டு நீயும்‌ 
உறவாக வேயரைப்புச்‌ சாம மொன்று 
ஆட்டியே குன்றியெடை குளிகை கட்டி 
ஆறியபின்‌ எருக்கம்வேர்க்‌ கசாயத்‌ தாட்டு 
அ அவவ ப ப பப பபப டடடடடப்பயயயைவயவவவைகை 


477. 1பண்டித குடோரிலாட இங்கி2,3.5 


272 


461, 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மூட்டியே செவ்வியத்தூள்‌ வராக னொன்று 
மொண்டிட்டுக்‌ குளிகையொன்று முழங்க நல்கில்‌ 
நீட்டவே வாத்குரம்‌ சன்னி மூர்ச்சை 
நிலையாக குளிர்ந்தசுரம்‌ அனைத்தும்‌ போமே. 460 


அர்தீததாரீச்சுரம்‌ 


போமப்பா மகுளிகையொன்று 1தயிரி ஓட்டப்‌ 
பொடியாகுஞ்‌ சுரங்களெல்லாம்‌ பத்தியஞ்‌ சொல்வேன்‌ 
ஆமப்பா தயிருஞ்சோ றுண்ணச்‌ சொல்லு 
அர்த்தநா ரீசுரத்தை அறையக்‌ கேளு 
வேமப்பா நாவிகந்தி வெண்காரம்‌ சூதம்‌ 
மீறாமற்‌ சரிதூக்கி நொச்9ச்‌ சாற்றால்‌ 
சாமப்பா சாமமொன்று ஆட்டி. வாங்கி 
குயவாகக்‌ குகையிலிட்டுச்‌ சலை செய்யே. 48 


சலையதில்‌ மண்செய்து சட்டியி லிட்டுச்‌ 
சிறப்பாகக்‌ கீழேயும்‌ உப்புப்‌ போட்டுச்‌ 
சாலவே மேலுமந்த உப்பை யிட்டுச்‌ 
சட்டிகொண்டு கவிழ்த்தியதைத்‌ தைக்க மூடி 
ஆலையடுப்‌ பேற்றியே கமல வன்னி 
ஆட்டுவாய்‌ மூன்றுபத்துக்‌ கடிகை யப்பா 
காலையிலே செசங்கமுநீர்க்‌ கிழங்குச்‌ சாற்றால்‌ 
கடுகவரை மறுநாளில்‌ நொச்சிச்‌ சாறே, 482 


நொச்சிச்சாறு விட்டாட்டி மூன்று நாளில்‌ 
நெகிழவரை பாகற்சாறு விட்டு மைந்தா 

௮ச்சமற உலர்த்தியே தாளா யாட்டி. 
அப்பனே குழலிலே அடைத்துக்‌ கொண்டு 


ப ஆக்கிய அவயபபடி தள்ளிவைக்க வக்கில்‌ வன்வஅவபைகவ ய அர்கா அண்கம்பகளகடக்ண்சடமையவு மனவளக்‌ ௮ மணிய. அதிடதவயககள்வைடயஸவணை வ அவடன அடங்கக்‌ டிவில கைய அ வகவவைககல்‌ அதைைரகைசச வகு வம்‌ வல்கைவள்கள்‌ அவகல்வ்லமகைகைளிக்‌. 


'தைலத்‌ தூட்டி, 


மூல்‌ ம்‌ 273 


உச்சிதமாய்‌ முன்சொன்ன சாறு வாங்கி 

ஓவ்வொரு பணவெலடதா னுண்ணச்சொல்லு 
நச்சியிடுஞ்‌ சுரந்தீரும்‌ வயணங்‌ கே. 

ரண்டுபுற மொருபுறத்தில்‌ நாட்டக்‌ கேளே. 383 


நாட்டப்பா மருந்திட்ட சாற்றை வாங்கி 

நாசியொன்றில்‌ நசயம்விடச்‌ சுரத்தைக்‌ கேளு 
மீட்டப்பா வொருபுறத்தி லடிக்குங்‌ கண்டாய்‌ 

மீளவந்த நாசியிலே நூயம்‌ ஊற்று 
காட்டுமுன்னே யிருபறமுந்‌ தணிந்து போகும்‌ 

கருக்கிவிடும்‌ விடபாகம்‌ கன்மம்‌ போக்க 
கூட்டுமூன்னே எண்ணெய்க்குப்‌ பாகந்‌ தானும்‌ 

கூறக்கேள்‌ புலத்தியனே கொள்கை நீயே. 484 


பெருவாயனெண்ணெய்‌ 

கொள்ளடா விளக்கெண்ணெய்‌ படியும்‌ நாழி 

கூறமுறும்‌ பெருவாயன்‌ பாலு மக்கு 
கொள்கியதோர்‌ ஈருள்ளிச்‌ சாறு தானும்‌ 

கூட்டடா அரைப்படியுங்‌ குறையா தப்பா 
கொள்ளுவாய்‌ சாணாக்கி யிலையு மிக்க 

கொட்டான்‌ கரந்தையிலை சின்ன பத்திரி 
கொள்கியதோர்‌ காற்றாட்டி நாயின்‌ பத்திரி 

கொத்தோடே கர்ப்பூர வள்ளி காணே. 485 


வள்ளியொடு துளிவிட்டுணுக்‌ கிராந்தி தானும்‌ 
வளர்ந்தசங்கங்‌ குப்பியொடு பருத்தி பத்திரி 
கொள்ளியெனு மருந்திலையும்‌ கொற்றான்‌ சங்கு 
கோழியா வரையிலையும்‌ பிரமி மேனி 
விள்ளியெனும்‌ பெரும்வாத மடக்கித்‌ தையா 
வேளையிலைச்‌ சாறுவகைக்‌ குழக்குத்‌ தானும்‌ 
தெள்ளவே சிற்றவரைக்‌ கிழங்கு தானும்‌ 
சிறுகுறட்டை அப்பையுட கிழங்கு தானே. 486 


வ வவைைவசையய யய யய வையயவைவையைய வைய யனைய வைகையை ய ையகைகையைககளை க வன வைகையை 





483. வயணம்‌ ஃ வசை 


௮18 


27% அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கழங்குடனே நன்னாரி தேற்றான்‌ வேரும்‌ 
இருபையுறுஞ்‌ சிறுகளா பெருங்க ளாவோர்‌ 
களங்கமில்லாப்‌ பாதிரிவேர்‌ முன்னை வேரும்‌ 
கழஞ்சுயிவை வகைக்கங்கே யிரண்டு தூக்கி 
விளங்கவே கார்கோலி னனரத்தை மஞ்சள்‌ 
விளாவரிசி இலவங்கம்‌ ?பூதலி ௬ுட்சம்‌ 
புளங்காத ஆயிலத்தோல்‌ பெருமரப்‌ பட்டை 
பொலிவாகக்‌ கழஞ்சங்கே வகைக்குத்‌ தூக்சே. 467 


கழஞ்சாசுக்‌ கூட்டிநீ யாட்டி வாங்கி 
சுலக்கடா முன்மருந்தின்‌ சாற்றி லூட்டி 
விழிஞ்செடவே யடுப்பேற்றி மூன்று நாள்தான்‌ 
வெதுப்பியே கொதிப்பித்து நாலா நாளில்‌ 
சழந்தீர விநாயகர்க்குப்‌ பூசை செய்து 
தாய்பதத்தை மறவாதே வடித்து மைந்தா 
உளங்குளிரக்‌ காசெடைகா ஸிரண்டு தூக்கி 
உண்டுவர டூமலுக்குப்‌ பூசச்‌ சொல்லே. 4$5 


வங்க பற்பம்‌ 


பூசிடவே விடபாகம்‌ பாண்டு இரும்‌ 
பொருமலறும்‌ சோகையறும்‌ வீக்கம்‌ துரக்கும்‌ 
மாசியறும்‌ வங்கபற்பம்‌ அதனைக்‌ கேளு 
மைந்தனே பதினெட்டுக்‌ குட்டந்‌ தீரும்‌ 
வாசியறும்‌ வங்கத்தை யுறுக்கிச்‌ சாய்த்து 
மலரவே இறகுபோற்‌ தட்டி. வெட்டி 
பாசியுறும்‌ நொச்சியிலை துலாந்தான்‌ வாங்கி 
பணபாக உலர்த்தியே தூளா யாட்டே. 489 


..ஃ_௨.௨....... பபப வதையை கை சை யாக காரான டட அமமா மாமா 
487.  1வனத்தேற்றான்$,4 
பூலா 
பூதவிருட்சம்‌ - ஆலமரம்‌ 


மூலம்‌ 275 


ஆட்டிநீ பரப்பியே சீலைக்‌ குள்ளே 

அதன்மேலே வெள்வங்கத்‌ தகட்டை வைத்து 
நீட்டியே யிலைத்தூளை மேலுந்‌ தூவி 

நோர்ப்பாகப்‌ பாய்போலே சுருட்டிக்‌ கொண்டு 
மூட்டியே யிருபுறமுந்‌ தீய வைத்து 

முடங்காமற்‌ தினமொன்று யெரித்து நீயும்‌ 
நாட்டியதோர்‌ தகடெல்லா மெடுத்துக்‌ கேளு 

நன்றாக வேகாத தகட்டை..த்‌ தள்ளே. 490 


குள்ளிவிட்டு வெந்ததெல்லாந்‌ தூளா யாட்டித்‌ 
தயவாகச்‌ சிமிழ்தனிலே யடைத்து வைத்து 
தெள்ளியதோர்‌ அனுபானங்‌ கார்கோல வித்து: 
திறமான ஆடுதின்னாப்‌ பாளை வித்தும்‌ 
துள்ளியே யிவைசமனாய்த்‌ தூளா யாட்டி 
ரூரணஞ்செய்‌ வெல்லத்திற்‌ கூட்டி மைந்தா 
அள்ளியிடு வெருகடிதான்‌ வெண்ணெய்‌ நெய்யில்‌ 
ஆகாத குட்டம்பதி னெட்டும்‌ போமே. 491 


போவதற்கு வங்கபற்பம்‌ பணந்தான்‌ சூரக்கி 
புகட்டடா வெண்ணெயிலே வெட்டைக்‌ கெல்லாம்‌ 
ஏறுகுற்குச்‌ சயரோகம்‌ சுவாச காசம்‌ 
1ஏய்ப்பிளைப்பு ஈளைக்குத்‌ தேனி லூட்டு 
போவதற்கு எலிப்புழுக்கை முட்டைத்‌ தோடு 
பொங்கோழிக்‌ காட்டமிவை சுட்ட சாம்பல்‌ 
போவதற்குக்‌ காசெடைதான்‌ நாலு தூக்கிப்‌ 
போர்ந்தடவே பணவெடைநல்‌ பற்பந்‌ தானே. 492 


பற்பமொடு வெள்ளரிக்காய்‌ கடுக்காய்வெந்த தண்ணீர்‌ 
பாங்கான வெள்ளாட்டுப்‌ பாலி லாதல்‌ 
பற்பமிடு இளநீரால்‌ இவற்றி லாட்டப்‌ 


படரான கல்லடைப்புச்‌ சதைய உடைப்பு 





492. 1கடுப்பிளைப்பு। ,2,4 


276 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பற்பமிட வொழிந்துபோங்‌ இரிச்சனங்க ளெல்லாம்‌ 
பாய்ந்தொழுகுஞ்‌ சலக்கழிச்சல்‌ பாக மாக 

பற்பமிடு காந்தசிந்‌ தூரங்‌ கூட்டிப்‌ 
பருந்தேனி லுண்டிடவே பரிகார மாமே, 493 


பரிகாரம்‌ வெள்ளரிக்காய்‌ வெந்த தண்ணீர்‌ 
பழங்காயின்‌ விதையுடனே யாட்டி நீயும்‌ 
பரிகாரம்‌ பற்பமிடு கிரிச்சனங்க ளாறும்‌ 
பற்றறுக்கும்‌ கல்தெரக்கும்‌ பகரக்‌ கேளு 
பரிகாரம்‌ முட்டைத்தோல்‌ எலிப்பு முக்கை 
பகர்காரம்‌ வெள்ளையெச்சம்‌ பதமாய்ச்‌ சேரு 
பரிகாரம்‌ வெண்காரம்‌ பொரித்துக்‌ கொண்டு 
பாய்ச்சடா காசெடைநீ ஆட்டுப்‌ பாலே. 494 


கூலைக்குக்‌ குடோரி 


பாலிலே பொடியிட்டுப்‌ பற்ப மிட்டுப்‌ 
பருகவே மேகமென்ற தனைத்தும்‌ போகும்‌ 
காலிலே கையிலே சூலை யானால்‌ 
காட்டுவேன்‌ சூலைச்குக்‌ குடோரி தன்னை 
சூலிலே அரைசூதந்‌ தாரங்‌ காரம்‌ 
சுககந்தி திரிகடுகு திரிபலையும்‌ வாளம்‌ 
சாலிலே வளர்கரிப்பான்‌ சாற்றில்‌ நீயும்‌ 
சாம।பிரண்‌ டாட்டியே தயவால்‌ வாங்கே. 495 


வாங்கியே குன்றியெடை குளிகை கட்டி 
மாட்டுவாய்‌ மிளகுதனில்‌ இஞ்சிச்‌ சாற்றில்‌ 

குரங்கியே வெவ்வேறே குளிகை யூட்ட 
சாற்றுவேன்‌ சூலையெட்டுஞ்‌ சாடிப்‌ போகும்‌ 


அவப்‌ 





"கஅக்தைகையபட்டஅவுத்சளைண்கனைய் கடைய: கணமவிகைமையைரல் விலை. 


494. பழங்காய்‌ - வேம்பு 


மூலம்‌ 277 


496. 


நீங்கியே குன்மம்போம்‌ 1அகுவை போகும்‌ 
சரேரான ?நாச்சூலை நிவர்த்தி யாகும்‌ 
பாங்கியே யிக்குளிகை சூலைக்‌ கெல்லாம்‌ 
பாடுகிறேன்‌ ரசுராம பாணங்‌ காணே, 496 


இரகுராம பாணம்‌ (துத்தச்சிந்தூரம்‌) 


காணப்பா குன்மமடு சார மான 

கிராணிமுதற்‌ பல்வகைக்குங்‌ களங்கம்‌ போகத்‌ 
தோணப்பா துத்தச்சிந்‌ தூரந்‌ தானும்‌ 

சூட்டுவேன்‌ துத்தமொடு காந்தந்‌ தாரம்‌ 
ஊணப்பா வெண்காரம்‌ நிமிளை தானும்‌ 

ஓவ்வொன்றுக்‌ கொவ்வொன்று கழஞ்சு கூட்டி 
பூணப்பா கந்தியிரண்டு பலகறையு மஞ்சு 

பொருந்தவே பழச்சாற்றா லாட்டி வாங்கி. 497 


வாங்கிநீ குகைசேர்த்துப்‌ புடத்தைப்‌ போடு 
மைந்தனே சிந்தார மாகி நிற்கும்‌ 
வாங்கியே காசளவு சீனிக்‌ குள்ளே 
மாட்டடா சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கி 
வாங்கியே வயிற்றுவலி கிராணி போகும்‌ 
வளர்குட்டஞ்‌ சலக்கழிச்சல்‌ மாண்டு போகும்‌ 
வாங்கியே சாதிக்காய்ப்‌ பொடியி லூட்டி 
மந்தமாய்க்‌ கழிகின்ற மயக்கம்‌ போமே. 498 


இரச கர்ப்பூரம்‌ 


மயக்கமறுஞ்‌ செந்‌ தொட்டி வேரை வாங்கி 
மைந்தனே தோலுரித்துக்‌ தாளா யாட்டி 
1மயக்கமறுஞ்‌ இந்தூரந்‌ தன்னி லீய 
வந்த௦ுந்தக்‌ கிரரணியெல்லாம்‌ வாங்கும்‌ பாரு 


1மூலம்‌,,3 
₹நரிச்சூலை,,3. 


278 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-13690 


மயக்கமறும்‌ இரசகர்ப்‌ பூரஞ்‌ சொல்வோம்‌ 
வந்ததெயரு வியாதிபோம்‌ வரிசை கேளு 
மயக்கமற உப்புக்குச்‌ செங்கற்‌ குூளும்‌ 
வரிசைபெற உழக்கெடுத்து வைத்தி டாயே. 499 


வைத்திடவே இருவகையுதந்‌ தூளா யாட்டி 
மைந்தனே சட்டிக்குள்‌ பரத்தி நீயும்‌ 
வைத்திடுவாய்‌ யதிற்குகையைச்‌ சூத மப்பா 
வாரடா கழஞ்சுபத்து மாற்ற மன்றி 
வைத்தங்கே குகைவாயிற்‌ பொடியு மிட்டு 
மறுசட்டி கொண்டிடு வாயை மூடி 
வைத்துநீ எழுசிலை மண்ணுஞ்‌ செய்து 
ஆயிபதம்‌ பூசித்து அடுப்பி லேற்றே. 500 


அடுப்பேற்றிக்‌ கமலவன்னி தினந்தா னொன்று 
அதன்பிறகு காடாக்கினி யுந்தான்‌ மூன்று 
கடுப்பமுடன்‌ நாலுநாள்‌ சென்ற பின்பு 
கன்றினுட. சாணியிந்தக்‌ காட்டு மண்ணு 
நடுப்போலே கட்டிநீ குண்ணீ ரூற்றி 
நன்றாகச்‌ சுவறியபின்‌ சீலை கொண்டு 
வடுப்பாகத்‌ தேவாங்கு பின்னுங்‌ கேளு 
மறுபடியும்‌ நீர்விட்டு யெரித்தி டாயே. 501 


எரித்தாறி எடுத்துப்பார்‌ சட்டி மேலே 
ஏறிநிற்கும்‌ கர்ப்பூர மெடுத்து வைத்து 
அரித்திடுமே நாச்சீலை மண்டைச்‌ சூலை 
அப்பனே நாசிய்புண்‌ தொண்டைப்‌ புண்ணும்‌ 
பரித்திடுமே நாசிதீர்‌ கண்ணில்‌ நீரும்‌ 
பாங்கான தேனிலே கொள்ளத்‌ தீரும்‌ 
பொரித்திடவே எடையேது பணத்திற்‌ பாதி 
பூட்டடா சூலைமுதற்‌ புண்ணும்‌ போமே. 202 


மூலம்‌ 279 


புண்போகுங்‌ குன்மத்துக்‌ கனுபா னங்கேள்‌ 
பொடிசெய்து திரிகடுகு பணந்தான்‌ மூன்று 
பண்பாகக்‌ கர்ப்பூரம்‌ அரைப்பணந்தான்‌ தேனில்‌ 
பாய்ச்சவே குன்மமெல்லாம்‌ பறந்து போகும்‌ 
கண்பாத சூலைக்கு வெள்வேலம்‌ பிசினுங்‌ 
கடுசுக்குக்‌ கசாயம்பெவெள்‌ ஞ்ள்ளி ய்‌ஈதல்‌ 
உண்பதற்குக்‌ கொடுத்திடவே நிவர்த்தி யாகும்‌ 
ஓடுகிற சிராணிக்கு உண்மை கேளே. 503 


இரச பற்பம்‌ 

உண்மைபெறச்‌ சாதிக்காய்த்‌ தூளி விட்டு 

ஓடுங்காத கடினமாம்‌ வாயுக்‌ கெல்லாம்‌ 
வண்மமையுடன்‌ சீரகக்க சாயத்‌ தாட்டு 

வருத்தமறும்‌ .இரசபற்பம்‌ வகைக்குக்‌ கேளு 
வெண்மையுறுஞ்‌ (சூதமொன்று கந்தி யொன்று 

மாறாமற்‌ தூளாக்கி வாங்கிக்‌ கொண்டு 
கண்மையுறும்‌ ஏரண்டத்‌ தைலத்‌ துள்ளி 

காட்டியே மத்தித்துக்‌ கலந்து வையே. 504 


கலந்ததொரு சூதத்தைத்‌ தேன்பி ரட்டிக்‌ 

கட்டாக உருட்டிநீ கருத்தாய்‌ மைந்தா 
குலைந்துசெங்கல்‌ குகைபிடித்து குடைந்து மங்கே 

கூறான எருக்குப்பொன்‌ னர்வரையின்‌ பழுப்பு 
பிலக்கவே மிளகுயிவை நேரா யாட்டி 

பிசகாமல்‌ மைப்போலே பிசைந்து கொண்டு 
பெலக்கவே செங்கல்லுக்‌ குள்ளே பூசிப்‌ 

புகட்டடா களங்கமென்ற சூதங்‌ கேளே, 505 


கேளடா களங்கம்வைத்து மருந்தால்‌ வாயைக்‌ 
கெட்டியா யடைத்துமறு செங்கல்‌ லரலே 

சூளடா யடைத்துநன்றாய்ச்‌ சீலை செய்து 
சூட்டடா எழுசலை மண்ணும்‌ மேலே 








504. 1ரசமொன்று2 
கலர, 4,5 


280 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆளடா குழியொன்று முழத்திற்‌ தோண்டி. 
அதுநிரம்ப விறகெருவும்‌ போட்டெ ரித்து 
நீளமடா குழிநிரம்ப மணலைக்‌ கொட்டி 
நினைவாச எருவடுக்கிப்‌ புடத்தைப்‌ போடே, 206 


கிராணிக்‌ கறுபானம்‌ 


புடம்போடு பதின்மூன்று 1வாட்டி யப்பா 
புகழான சூதமங்கே பற்ப மாச்சு 

கடம்போடு நோய்க்கெல்லாம்‌ பணவெடைதான்‌ சாற்று 
காசெடைசீ ரகமதில்நீ தேனுங்‌ குத்து 

உடம்போக வென்றுண்ண நெஞ்சுவலி கிராணி 
ஒழியாத கிராணிக்‌ சனுபா னந்தான்‌ 

தி;_ம்போடு சாதிக்காய்‌ கிராம்புபத்‌ திரிதேனும்‌ 
சேர்த்திடுவாய்‌ வாயுக்குச்‌ சீரகத்தைக்‌ கூட்டே. 507 


ஈட்டு வகைத்‌ தீர 


கூட்டியிடும்‌ ஈட்டுவகைக்‌ தீர வென்றால்‌ 
கூறுகிறேன்‌ எருக்கம்பால்‌ துளியி ரண்டும்‌ 
ஊட்டடா £இரசபற்பம்‌ பணந்தா னப்பா 
உற்றபழச்‌ சாறாகும்‌ துளசி நீராம்‌ 
நாட்டுமா துளைப்பழநீர்‌ சன்னி வாங்கும்‌ 
நல்லகண்டங்‌ கத்திரிச்சாறு பழச்சாறு நேராய்‌ 
கரட்டுவாய்‌ சயமுதலாய்‌ நெஞ்சிற்‌ கட்டும்‌ 
உய்த்தநீர்ப்‌ பாய்ச்சலிவை யனைத்தும்‌ போமே. 508 


போமப்பா குறுவைநெல்‌ மாக்கழஞ்சி ரண்டு 
பொஇந்தாட்டு 3கர்ப்பநீ ரடைப்புத்‌ தீரும்‌ 

வேமப்பா சளர்க்குருவி முட்டைக்‌ குள்ளே 
விரைந்தூட்டு துர்மாங்கிச அடைப்பு வாங்கும்‌ 








507. 1விசைநீ மைந்தா 
கிராணி - கழிச்சல்‌ 

508. செந்தூரம்‌, நெய்பற்பம்‌3 

509. செந்தூரம்‌ நெஞ்சடைப்புத்‌ தரும்‌ 
துர்மாங்கிசம்‌ - துன்மாமிசம்‌ - ஊழ்த்தவிறைச்சி 


மூலம்‌ 281 


நாரமப்பா யிப்படியே நிசமாய்ச்‌ சொன்னேன்‌ 
நாலாயிரத்து நானூற்று நாற்பத்‌ தெட்டே 
ஆமப்பா வியாதிக்கு மார்பி லாணி 
அறிந்தவனே யோடுிபண்‌ டிதனு மாமே, 509 


பண்டிதர்‌ நிறை 


பண்டிகனும்‌ பரிகாரி வைத்திய னென்றும்‌ 
பகருகின்ற மொழியெல்லாம்‌ பரனுக்‌ காகும்‌ 
கண்டிதமாய்‌ முகம்பார்த்து நோயைப்‌ பார்த்து 
1கதித்தெழுந்த நாடியுட கலக்கம்‌ பார்த்து 
முண்டிதமாய்‌ மூன்றுக்குள்‌ நவதாது பார்த்து 
முனைகண்டு மருந்தினுட முடுக்கும்‌ பார்த்து 
அண்டினபின்‌ பொருளாசை மிகுந்தி டாமல்‌ 
அறிந்துசெய்வோன்‌ எழுபிறப்பும்‌ அயனாம்‌ பாரே. 510 


அயனாகி ஒருகற்பம்‌ நிருட்டித்‌ குப்பால்‌ 

ஆதிதிரு வைகுந்தந்‌ தன்னில்‌ வைக்கும்‌ 
மயனாக ரட்ிக்கத்‌ 2தஇிறமை யுண்டாய்‌ 

3மாய்கையென்ற திரோபவத்தை மனத்தாற்‌ கண்டு 
பயனாகப்‌ பெரியோர்கள்‌ மனது மாகிப்‌ 

பஞ்சதிருட்டி முடிந்தா லுந்‌ தனக்கொன்‌ றன்றிச்‌ 
சுயனாக யெப்பதமுங்‌ கொடுப்ப தாகி 

சோதியொப்பாம்‌ பண்டிதத்தைத்‌ துறைகண்‌ டோரே; 


511 


டடம அவரவ ப அது வம்கி ததக அப்பைய வதுவிம மவ்ப அன்பவம்‌ பத்க்‌ ன்‌ அரி மடம்‌ படட பன்லா மா. ழயமாம்‌ படட வைம பக வடலிய விடா 8 ப 


510. 
511. 


1கரந்தெழுந்த கரத்திருந்த$, காற்றெழுத்த, 
2தகபமை2,557 
பாயை 
4புட்சதிட்‌1.ஐ,5 
பஞ்சகசாயம்‌ர 
இரோபவம்‌ - மயக்கம்‌; பண்டிதம்‌ - வைத்தியம்‌. 


282 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1580 


துறைகண்டோர்‌ அதிதமுத்தர்‌ பிறவி நீத்தோர்‌ 
தோற்றுவதுந்‌ தோற்றாது மிரண்டு மற்றோர்‌ 
நிறைகண்டோர்‌ பண்டிதரென்‌ றவர்க்கு நாமம்‌ 
நீராகு மவருடைய மனது நொந்தால்‌ 
புறைகண்டோர்‌ அவர்பெருமை யுரைக்க வென்றால்‌ 
பூவுலகில்‌ அறியார்கள்‌ புகழ்வார்‌ நல்லோர்‌ 
அறைகண்டோர்‌ அஞ்சறையில்‌ அமிர்தங்‌ கண்டோர்‌ 
அம்மம்மா 3நமனைவெல்ல வல்லோ ராமே, 5312 


வல்லோர்கள்‌ ஆகமத்தின்‌ பொருளை யெல்லாம்‌ 
வகைவகையே வகுத்தறிந்து மனமொன்‌ நாகி 
புல்லோர்கள்‌ சங்காதங்‌ கடிந்து தள்ளி 
பொறையுடைய தபோதனலரப்‌ போற்றி நிற்யோர்‌ 
நல்லோரே யவா்கண்டாய்‌ செகத்துக்‌ கெல்லாம்‌ 
நமனில்லை நமனில்லை நாட்டி லென்றும்‌ 
சொல்லார்கள்‌ உண்மைதனை யார்க்கா னாலும்‌ 
சொல்லுவார்‌ அறிவில்லாத்‌ துட்டர்‌ காணே. 513 


காணப்பா பண்டிதத்தின்‌ தொகையே தென்றால்‌ 
கட்டுரைத்தேன்‌ என்பாடல்‌ இரண்டு லட்சம்‌ 
பூணப்பா தன்வந்திரி பகவான்‌ தானும்‌ 
புகட்டீனார்‌ ஆடியிலே போக்கோ மெத்த 
வீணப்பா உலகத்திற்‌ பண்டிதனா *ரென்பார்‌ 
விதியறிவார்‌ மதியறியார்‌? வெல்லார்‌ தோயை 
ஊணப்பா மூலமென்ற தத்துவத்தைக்‌ கண்டால்‌ 
உடன்சித்தி ஆகுமடா ஊணிப்‌ பாரே. 514 


அ அ ப ப பபபபப்்்(।(பப(பப।ப டட வையை க வையவை 


312. 


513. 
514. 


1இர்த்தோர்‌,, 2வேண்டாம்‌।, 9எமனைவிட। 
அதர்‌ - வானோர்‌, மேலோர்‌, முனிவர்‌; 
அஞ்சறை - ஐம்புலன்‌; நமன்‌ - இயமன்‌. 
சங்காதம்‌ - கூட்டம்‌; துட்டர்‌ - இயர்‌, 
4னென்பார்‌2 


9 வல்வரரா், 


மூலம்‌ 283 





பாரப்பா 1நிமலசித்தர்‌ அகீதர்‌ முத்தா 
பழமறைகள்‌ அனைத்துமொரு பார்வை கண்டோர்‌ 
ஆரப்பா பஞ்சகர்த்தாள்‌ இவர்க்கொப்‌ பல்ல 
அறிக்கையென்ற முத்திரையை யறிந்தா ராகில்‌ 
வேரப்பா அடிநடுவும்‌ முடிவு மொன்றாய்‌ 
வெல்லரிது யவருடைய பொருளை நீயும்‌ 
துரரப்பா வடியொன்றா முடியொன்‌ றாகும்‌ 
சொன்னதெதல்லா 3மவர்நிலையைச்‌ சூட்டிக்‌ காணே. 


ஆ 


காணவே வைத்தியந்தான்‌ நிறையைக்‌ கேளு 
கற்றறிந்து பல நூலுங்‌ கருவுங்‌ கண்டு 
பூணவே தத்துவஞ்சால்‌ நூலுங்‌ கண்டு 
போக்கோடே 3தோதுலட்‌ சணமுங்‌ கண்டு 
தோணவே சரக்கினுட. ஆதி கண்டு 
சுத்திகண்டு அரைப்பினுட. சூட்சங்‌ கண்டு 
ஊணவே புடப்பாகம்‌ எரிப்பின்‌ பாகம்‌ 
உத்தமனே இந்தூரம 4உயரும்‌ பாகம்‌ 
நாணவே “எடையாகம்‌ நோயின்‌ பாகம்‌ 





நலமான குணபாகம்‌ நாட்டத்‌ தானே. 316 
515. 1ரிதிதித்‌ தர்‌. 

2மவரடியைச்‌ சூட்டக்‌ கேளேடி 
516. 3தாதனுட லட்சணமுங்‌2 


*உருக்கின? 
சத்துரு மித்துருவும்‌ பாகம்‌2 


284 


517. 


218, 


௮கத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


1சானென்ற சரீரபலன்‌ சஞ்சா ரங்கள்‌ 
சாப்பிடும்‌ அன்னத்தின்‌ தாக்கும்‌ பார்த்து 
நானென்ற சொல்லற்றுக்‌ கருவைப்‌ பார்த்து 
நலமான வாத்துமஞ்சேர்‌ ரூபங்‌ கண்டு 
மானென்ற மாயையிலே மனம்நா டாமல்‌ 
வாழ்ந்திருப்பார்‌ பெரியோர்கள்‌ வைத்தியன்‌ காண 
தானென்ற அகந்தையதை விட்டுத்‌ தள்ளி 
குன்னிலையே நன்னிலையாய்ச்‌ சார்ந்து பாரே. 517 


அரிதார பற்பம்‌ 


பாரப்பா அரிதார பற்பந்‌ தன்னைப்‌ 

பாடுகிறேன்‌ பொன்தாரம்‌ பலந்தா ?னொன்று 
நேரப்பா நற்கரந்தை பஞ்சாங்க பற்பம்‌ 

நீற்றியே யரைப்படியும்‌ நினைவாய்‌ வாங்கி 
சேரப்பா சட்டிக்குட்‌ சாம்ப லிட்டுச்‌ 

சிறக்கவே அரிதாரம்‌ பரத்தி மேலும்‌ 
வாரப்பா சாம்பலிட்டுச்‌ சட்டி. மூடி. 


வடிப்பெல்லாம்‌ சலைசெய்து மண்ணுஞ்‌ செய்யவே, 
518 


தானென்ற சரீரபலம்‌ பலசா ரங்கள்‌ 
சாப்பிடுகிற அன்னத்தின்‌ காக்கும்‌ பார்த்து 
வேனென்ற நித்திரையும்‌ நினைவும்‌ பார்த்து 
வியாதியுள்ளோன்‌ குணம்பார்த்து அனுபானங்‌ 
சண்டு 
நானென்ற சொல்லற்றுக்‌ குருவைக்‌ காத்து 
நலமாக வாத்துமா வகதனைக்‌ கண்டு 
மானென்ற மாய்கையிலே மனம்நா டரமல்‌ 
வாழ்ந்திருப்பார்‌ பெரியோர்கள்‌ 
வைத்தியராம்‌ பாரே 2.5 
அகந்தை - ஆங்காரம்‌, செருக்கு 


?னாறு,। 


மூலம்‌ 285 


சீலைசெய்து அடுப்பேற்றி வொருநாள்‌ மட்டும்‌ 
தயாறா தேயெரித்து வாங்கி பற்பம்‌ 
சாலவே பணவெடைநற்‌ தேனி லூட்டு 
சகலபுண்ணுஞ்‌ சூலையொடு வாத வாயும்‌ 
வாலைப்பெண்‌ போலவருஞ்‌ சயமும்‌ போக 
மாட்டுதற்குத்‌ திரிகடுகு தேனுந்‌ தானும்‌ 
காலனாம்‌ நோய்களெல்லாம்‌ அரிதார பற்பம்‌ 


கைமுறையாய்ப்‌ புலத்தியனே கண்டி டாயே. 519 


கண்டிட்ட ரிசியினொடு முனிவர்‌ தேவர்‌ 
கணதாதார்‌ சித்தர்களும்‌ யோகி ஞானி 
உண்டிட்டார்‌ பலநூலும்‌ பலமுகமாய்ப்‌ பாடி 
ஊரிலே யலைந்திட.வும்‌ பித்த ரெல்லாம்‌ 
கண்டிட்டார்‌ கற்பங்கள்‌ அமிர்த முண்ணார்‌ 
கருவியுட கருவிகளுங்‌ காணார்‌ காணார்‌ 
பண்டிட்டார்‌ சேகண்டி மறைத்தா ரப்பா 


பார்த்தறிந்தோன்‌ மெஞ்ஞானி பார்த்தி டாயே, 520 
வேறு 


பார்த்திடவே இரண்டுபலந்‌ தாரம்‌ வாங்கி 
பரக்கவே நறுக்கிநீ பண்பாய்‌ மைந்தா 
சேர்த்திடவே சாரணையை மூல மாட்டி 
செப்பரிய சட்டிக்குள்‌ முக்கா லிட்டு 
வார்த்திடவே சட்டிமேல்‌ தாரம்‌ வைத்து 
மறுபடியுஞ்‌ சாரணையை வைத்து மூடி 
நேர்த்திடவே சில்லிட்டுச்‌ சலை செய்து 
நினைவாக மூடியே மண்ணுஞ்‌ செய்யே, 521 


மூடியே இயெரிப்பாய்‌ சாமம்‌ நாலு 
முதிரவே ஆறியது யிறக்கி வைத்து 
நீடிநீ சட்டுக்குட்‌ பற்றித்‌ தீய்ந்து 
நின்றதெல்லாங்‌ களைந்துமற்ற தெல்லாம்‌ பற்பம்‌ 


286 


524. 
222 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1:500 


ஊடிநீ சுல்வத்திற்‌ கூளா யாட்டி 
உற்றசிறு குழலிலே யடைத்து வைத்து 
நாடிநீ பதினெட்டுக்‌ குட்டந்‌ இர 
நல்வீழிப்‌ பொருக்கு_னே இராம்பு கேரே. 5322 


சேரப்பா சமபாகந்‌ தைலம்‌ வாங்கி 

சிறப்பாகப்‌ பணவெடைதான்‌ தைலக்‌ துள்ளே 
ஆரப்பா பற்பத்துற்‌ பணத்இிற்‌ பாது, 

அளித்திடவே குட்டமொடு புண்ணும்‌ நோயும்‌ 
பேரப்பா யொழிந்துவிடும்‌ கேனுங்‌ கூட்டு 

பிலத்தூட்டு பட்சமொன்று பிரிந்து போகும்‌ 
நேரப்பா யிவைக்கெல்லாம்‌ பத்தியங்‌ கேளு 

நெய்யாகும்‌ பாலாகும்‌ பழமழு மாமே. 222 


அமிர்த சிந்தூரம்‌ 


பழமாகும்‌ வெள்ளாட்டி னிறைச்ச யாகும்‌ 
பண்ணுமழ்ற வெந்நீரைப்‌ பருக வேணும்‌ 
சளந்தீரும்‌ 1அமர்தசிந்‌ தாரஞ்‌ சொல்வேன்‌ 
சகலசங்க தநோய்க்கெல்லாஞ்‌ சஞ்சீவி யாகும்‌ 
விளந்தீருந்‌ தாரமொன்று கந்தி யொன்று 
(பிக்கநாவற்‌ பட்டையொடு அரசம்‌ பட்டை 
அளதந்தீரப்‌ பாகலிலை பருத்தி யிலையும்‌ 
௮ப்பனே சரியெடையாய்ச்‌ சேரு சேரே. 524 


சேர்த்ததனை மயனம்போ லாட்டி வாங்கி 
செப்புகிறேன்‌ புதுச்சட்டிக்‌ குள்ளே நீயும்‌ 
மாற்றமற மூன்றுபடி உப்பு மிட்டு 
மயனமென்ற மருந்ததனை நடுவே வைத்து 
வார்த்நிடுவாய்‌ சூதமதிற்‌ பலந்தா னொன்று 
மறுபடி.நீ மருந்தாலே குழியை மூடி 
சார்த்தியே சில்லிட்டுச்‌ சீலை செய்து 
குணலூாட்டிப்‌ பதின்மூன்று கடிகை தானே. 523 


1இரசசெந்‌2,3.4 


மூலம்‌ 287 


பதிமூன்று கடிகைநீ யெரித்து வாங்கு 

பதத்தோடே இந்தூரம்‌ அருணன்‌ போலாம்‌ 
விதிநாறுங்‌ குழலிலே யடை.த்துக்‌ கொண்டு 

மிஞ்சியதோர்‌ சட்டிக்குள்‌ வெல்ல மிட்டு 
மதிநாறும்‌ பிரட்டியிந்த வெல்லந்‌ தன்னை 

மாட்டுவாய்‌ பருத்திவிதைப்‌ பிரமா ணத்தில்‌ 
கதிநாறுந்‌ இனமெழுஞ்‌ சூலை தீரும்‌ 

கருப்பட்டி பணவெடையில்‌ வெல்ல மூட்டே. 526 


வெல்லத்தி லூட்டிடவே பக்க சூலை 

மேற்சூலை காற்சூலை குண்டுச்‌ சூலை 
வெல்லத்தி லூட்டிடவே தசையிற்‌ சூலை 

வீக்கமொடு புண்பிளவை முழந்தாட்‌ சூலை 
வெல்லத்தி லூட்டிடவே சந்து நோவு 

மெய்க்குடைச்சல்‌ எலும்புருக்கி விரணம்‌ போகும்‌ 
வெல்லத்தி லூட்டிடவே நோய்க ளெல்லாம்‌ 

வீறடங்கும்‌ பத்தியங்கள்‌ முருங்கைத்‌ கண்டே, 527 


சூத வெள்ளை 


தண்டுடனே துவரையாம்‌ மற்றொன்‌ றாகா 
தண்ணீர்தான்‌ வெந்நீராம்‌ தாழ்ச்சி யன்றி 

மிண்டுபுரி நோய்க்களெல்லாஞ்‌ சுத்தஞ்‌ சூதம்‌ 
வெள்ளையாய்ச்‌ செப்புகிற விவரங்‌ கேளு 

முண்டுவாரி யிரண்டுபலஞ்‌ சூதங்‌ கல்லில்‌ 
மூவிலை மின்னிச்சாறு முங்க விட்டு 

கண்டிதமாய்க்‌ கடிகைதான்‌ ஊற வைத்துக்‌ 
கனக்கயிதை மூன்றுண்டை கட்டு கட்டே. 528 


சுட்டினதைச்‌ சட்டிநடு வைத்து நீயும்‌ 
கனலூட்டு வொருநாலு கடிகைசென்ற பின்பு 
தட்டியே சுத்தியால்‌ கிண்டிக்‌ கிண்டி 
தான்வறுப்பாய்‌ நாற்கடிகை தானு மப்பா 








526. அருணன்‌ - சூரியன்‌ 


288 அகத்தியார்‌ வைத்திய காவியம்‌- 1300 


சுட்டியன்றிச்‌ சூட்டடா கல்வத்‌ திட்டுச்‌ 
சுருளவே நாற்கடிகை தூளா யாட்டி 
கொட்டிநீ குழலிலே பதனம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளடா அ௮னுபானங்‌ கூறு வேனே. 220 


கூறக்கேள்‌ பணவெடை நீ பற்பந்‌ தீர்த்துக்‌ 

குழைந்தருந்த வெல்லத்திற்‌ குணத்தைக்‌ கேளு 
மீறுகின்ற பெருஞ்சூலை பக்க சூலை 

விலாநோவும்‌ பழுவெலும்பு வீக்கந்‌ தூக்கம்‌ 
ஏறக்கேள்‌ குன்மம்போம்‌ அவத்தைச்‌ சூலை 

எட்டுவகைச்‌ சூலையெல்லா மிதமாம்‌ பாரு 
பாறக்கேள்‌ பட்டையிலே ரசாய னத்தைப்‌ 

பட்டையஞ்சு பலம்வாங்கு வெள்ளைப்‌ பாகே, 220 


பட்டை ரசாயனம்‌ 


பட்டைதனைக்‌ தூளாக்கி யெடுத்துக்‌ கொண்டு 
பகரோமம்‌ அதிவிடயம்‌ குராசானி யோமம்‌ 
கட்டையெனுஞ்‌ சாதிக்காய்‌ சாதி பத்திரி 
கிராம்புசுக்கு திரிபலைநல்‌ மிளகு சேரக்‌ 
கொட்டையுடன்‌ வகைக்குநீ பலமுங்‌ காலாம்‌ 
கொண்டாட்டிப்‌ பாண்டத்தில்‌ வழித்து நீயும்‌ 
இட்டமுடன்‌ பட்டைத்தூள்‌ ௬டச்‌ சேர்த்து 
1இவைதமைய ஆவின்பால்‌ இதம௱ யூற்றே. 521 


இதங்கேளு பசுவின்நெய்யோர்‌ படியும்‌ விட்டு 
இளக்கியே குழம்பாக்கி யடுப்பி லேற்றி 
இதங்கேளு கடிகையொன்று சமல வன்னி 
எரித்திடவும்‌ விடாமலே கஇண்டிக்‌ கிண்டி 
பதங்கேளு மயனம்போல்‌ £பக்கு வத்தைப்‌ 
பதறாமல்‌ நன்றாக யிளக்கி மைந்தா 
மதங்கேளு ஆறுபலஞ்‌ சீனி தூவி 
மறுபடியுங்‌ கம்பாலே சீனி கிண்டே, 222 


பககக, 








531, 1இவைதனைய2.3$.$ 


532. 2 பருவத்தைப்‌ பார்த்து? 


மூலம்‌ 289 


சினியிட்டுக்‌ இண்டியொரு கலசத்‌ திட்டு 
தினமூன்று சென்றபின்பு தான்றிக்காய்ப்‌ போல 
சீனியிட்டு வைத்திருந்த மருந்தை வாங்கித்‌ 
இரட்டுவாய்‌ இருவேளை தின்ற போது 
சீனியிட்டு மண்டலந்தான்‌ அருந்தி னாக்கால்‌ 
தருகிற நோய்கேளு கிராணி சூலை 
சீனிவிட்டுப்‌ பறங்கிப்புண்‌ குட்டம்‌ வெட்டை 
சிரசில்வருஞ்‌ சூலைமுதம்‌ கரப்பன்‌ போமே. 2 


சூலைபோங்்‌ கபாலத்திற்‌ குட்டம்‌ போகும்‌ 

துயர்விளைக்கும்‌ நாவதனிற்‌ சூலை போகும்‌ 
சூலைபோம்‌ வெடிசூலை நெஞ்சிற்‌ சூலை 

கட்டிமுறித்‌ தொடித்தாற்போற்‌ சரீர சூலை 
சலைபெற்ற 1அழல்வாதம்‌ கழல்வாதந்‌ தீரும்‌ 

இயெரிக்கும்‌ விலாவெலும்பு வீக்கஞ்‌ சோகை 
காலையோல்‌ முடச்சூலை பக்க சூலை 

கைச்சூலை கரப்பன்முதற்‌ கழன்று போமே. 534 


போகின்ற வியாதிகட்குப்‌ பத்தி யந்தான்‌ 

புலத்தியனே கண்மணியே ஞான மூர்த்தி 
வாகின்ற சரீரங்கள்‌ பலம றிந்து 

வற்றினமுன்‌ பித்தவெட்டை வாத வெட்டை 
போவதற்குப்‌ புளியுப்பை மாற்றச்‌ சொல்லு 

பெருங்கோழி முருங்கைக்காய்‌ துவரைப்‌ பருப்பு 
ஆவதற்கு முசலுடும்பு கீரைத்‌ தண்டு 

அப்பனே ?சிறுகரை பகரக்‌ கேளே, 535 


பகரக்கேள்‌ மிளகுமஞ்சள்‌ வெந்தயம்‌ஈ ர௬ள்ளி 
பரிவான வெள்ளுள்ளி சீரகம்கரு வேம்பு 

பகரக்கேள்‌ பெருங்காயம்‌ பத்தியத்துக்‌ காகும்‌ 
பனைவெல்லம்‌ நல்லவெல்ல மிரண்டு மாகும்‌ 





534, 1தந்த வாதம்‌, தழல்‌ வாதம்ட 
்‌ 535,  ிறுபயறு பாகங்‌ கேளே 


௮19 


௮0 


536. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பகரக்கேள்‌ இப்படியே சாப்பிட்‌ டாக்கால்‌ 
பற்றற்று வல்வினையும்‌ 1மாறிப்‌ போகும்‌ 
பகரக்கேள்‌ வாதவுடல்‌ தூல காயம்‌ 
பத்தியஞ்சிற்‌ றுப்பிட்டுப்‌ பார்க்கச்‌ சொல்லே. 336 


உதயாக்கினிச்‌ சிந்தாரம்‌ 
(உருக்குச்‌ சிந்தூரம்‌) 

பாரப்பா லோகமென்ற உருக்குத்‌ தன்னைப்‌ 

பாடுகிறேன்‌ காமாலை பாண்டு தீரச்‌ 
சீரப்பா யதன்பெருமை யென்ன சொல்வேன்‌ 

தசமுக உதயாக்கினி சந்தார மென்பார்‌ 
சேரப்பா ரூதுமொன்று கந்தி ரண்டு 

சிறப்பான காந்தமது பலமும்‌ நாலு 
தேரப்பா உருக்குத்தூள்‌ பலமும்‌ நாலு 

நெகிழாட்டு கற்றாழைச்‌ சாறு வார்த்த. 337 


கற்றாழஞ்‌ சாற்றினாற்‌ கடிகை நாலு 
களிப்போலே ஆட்டியே வில்லை தட்டி 
விற்றாழஞ்‌ சட்டியில்‌ ஆலியையைப்‌ பரப்பி 
மேல்வைத்து வில்லைகனை யிலையால்‌ மூடி. 
கொற்றாழஞ்‌ லைசெய்து மண்ணுஞ்‌ செய்து 
கொடியதோர்‌ அடிப்பேற்றித்‌ இயை மூட்டி 
முற்றான மூன்றுபத்துக்‌ கடிகை யங்கே 
மூட்டிநீ பார்ப்பளவிற்‌ சிந்தூர மாமே. 538 


ஆகியதோர்‌ ரிந்தூரந்‌ தூளா யாட்டி 
அடைத்திடுவாய்‌ குழல்தனிலே யன்பாய்‌ மைந்தா 
பாகியதோர்‌ சுக்குத்தூள்‌ வராக னோடு 
பாய்ச்சடா சிந்தூரம்‌ பணந்தான்‌ மூன்று 


'ஓடு.ப்5 
தூலகாயம்‌ - புறஉடல்‌ 


மூலம்‌ 291 


வாகியதோர்‌ நெய்தேனில்‌ உன்னைச்‌ சொல்லு 
வலியதொரு பெருவயிறு காமாலை சோகை 
ஏகியதோர்‌ பாண்டுபித்தம்‌ விடபா கந்தான்‌ 
இந்தனந்தில்‌ வீழ்தீப்பே லெரியுந்‌ தானே. 339 


உலோக பற்பம்‌ 


தானென்ற உதயாக்கினி தசமுகமாய்ப்‌ பற்பம்‌ 
சாற்றுவேன்‌ ரசங்கந்டு அரப்பெபடியங்‌ காந்தம்‌ 
தேனென்ற வகையொன்று கழஞ்சி யிரண்டு 
சதறாமற்‌ கற்றாழைச்‌ சாற்றி லாட்டு 
மானென்ற கலசத்தி லிட்டு வைத்து 
வாய்மூடிப்‌ பார்த்திருக்க வேகும்‌ பாரு 
கானென்ற சாற்றாலே யாற விட்டுக்‌ 
கலராட்டி மூன்றுகரம்‌ வேக வையே. 5340 


கலந்ததொரு மருந்தங்கே ஆறிற்‌ றானால்‌ 
£கல்லிட்டு ஆர்க்கவே தூளா யாட்டி 
அலந்ததொரு அனுபானம்‌ வாயுக்‌ கானால்‌ 
அப்பனே இதிரிகடுகுப்‌ பொடியாய்ச்‌ செய்து 
குலந்ததொரு பற்பத்திற்‌ பணவெடைதா விரண்டு 
கூட்டிநீ பொடியிரண்டு காசெடையிற்‌ சேர்த்து 
வலர்ந்ததொரு உட்கொள்ளக்‌ தேனிற்‌ சேரு 
வாயுவருஞ்‌ சன்னிக்கும்‌ வரிசை கேளே. 541 


வரிசைபெறப்‌ பற்பத்திற்‌ பணத்தா ஸீரண்டு 
வாங்குநீ வெள்ளுள்ளித்‌ தைலக்‌ தாட்டு 

பிரிசைபெறப்‌ பீரமேகந்‌ தீர வென்றால்‌ 
பேரான மருதோணிச்‌ சாற்றி லாட்டு 





539. இந்தனம்‌ - காழி 
240, 'பொருமும்‌ பாரு) 


241, 2சனலிட்டு வார்க்கவே5,5 


292 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பரிசையாய்‌ எரிகுன்மம்‌ போக வென்றால்‌ 
பருஞ்சீந்திற்‌ தண்டுநீர்‌ பரிவா பூட்டு 
உரிசைபெற வாதங்கள்‌ தீர வென்றால்‌ 
உய்த்தநொச்சி கொடுவேலி கொழிஞ்சில்‌ வேளையே. 
542 
வேளையிலே முருங்கைத்தோற்‌ சாற்றி லாதல்‌ 
விரைந்திடவே வாதம்போம்‌ மிகுதி யாகில்‌ 
நாளையிலே பெருங்காயந்‌ தன்னி லூட்டு 
நல்லமஞ்சட்‌ காமாலை நாச மாகத்‌ 
தூளையிலே பூவரிசி சீரஎமும்‌ நேராய்‌ 
தூளாட்டிப்‌ பாலிலே உண்ணப்‌ போகும்‌ 
காளையிலே வெல்லமிடு பிரிக்க வென்றால்‌ 
1காக்காயை வெள்ளியன்று பிடித்தி டாயே. 543 


பிரிவு 


பிடித்ததொரு காக்கையுட வாயிற்‌ கேளு 
பெருக்கவே உப்பிட்டு விடத்தலையின்‌ விறகால்‌ 
அடித்ததொரு £உசிலையுட விறகுங்‌ கூட. 
அடுக்கியே தீயெறித்துச்‌ சாம்ப லாக்கி 
நடிக்ததொரு சாம்பல்வே றுப்பு வேராய்‌ 
ரண்டையுந்தான்‌ வீட்டின்மேற்‌ தூவக்‌ கேளு 
குடித்ததொரு எண்ணெய்‌ கொப்‌ பளித்தாற்‌ போல 
கூட்டமெல்லாம்‌ வெவ்வேறே பிரிந்து போமே. 344 


கோடா கோடிக்‌ குளிகை 


கூட்டமெனும்‌ நோயறவே கோடா கோடி 
குளிகைதனைச்‌ சூட்டுகிறேன்‌ கூர்ந்து கேளு 
ஈட்டவே நாவிரசம்‌ காந்தம்‌ சுநதி 
இதமான தாளகமுஞ்‌ சேங்கொட்டைப்‌ பருப்பு 


_௨௨.௨.௨உ-- ட்ட டட பட டட்டடடடபப பய ய்யப்பய்யய்யயபயயயயயயயயயவவயவவையைவைவைகை 


543. 1காக்காயை வெள்ளியன்று? 
544, 2விரவியுட5 
545, 8சூரிக்ற, 4 


4இயல்வான்‌ பொரிகாரம்‌ அரிதாரம்‌ செவ்வாலங்‌ 
கொட்டை 24 


மூலம்‌ 293 


நாட்டமுள்ள திப்பிலியும்‌ திரிபலையும்‌ உள்ளி 

நயமாக வகையொ௱ன்று கழஞ்சு வொன்று 
காட்டமெனுஞ்‌ செம்புத்தூள்‌ ஈரா ற௱கும்‌ 

சழஞ்சப்பா அக்கா கார மொன்றே, 545 


ஒன்றான நவாச்சாரம்‌ நீர்முள்ளி விதைகான்‌ 
உற்றநிலப்‌ பனைக்கிழங்கு ஓக்கக்‌ கூட்டி 
நன்றாக நாளொன்று கரிப்பான்‌ சாற்றில்‌ 
நலமாக விடாமலே கடிகை யொன்று 
அன்றாடம்‌ எட்டுநாள்‌ அரைத்து நீயும்‌ 
அப்பனே உளுந்துபோற்‌ குளிகை கட்டிக்‌ 
குன்றாகும்‌ வியாதிக்கிங்‌ குறுதி கண்டு 
கொடுத்திடவும்‌ ஆள்பலமுங்‌ குறித்துப்‌ பாரே. 546 


பார்த்துச்செய்‌ 1பலவுறுதி யான பேர்க்குப்‌ 
பழச்சாற்றி லிரண்டுண்டை பதமா யூட்டு 
சேர்த்துச்செய்‌ செரியாமைக்‌ குணத்துக்‌ சென்றால்‌ 
செப்பரிய பசுவின்நெய்‌ கிராணி யானால்‌ 
சேர்த்துச்செய்‌ சுக்குநீர்‌ தன்னி லூட்டு 
சுகமான மோராகும்‌ முள்ளங்கி நீராம்‌ 
கார்த்துச்செய்‌ £கவுசிக்கு ஏரண்‌ டெண்ணெய்‌ 
கட்டுமலங்‌ கழற்றவென்றால்‌ வெல்லத்‌ தாட்டே. 547 


ஊட்டுவாய்‌ பழச்சாற்றில்‌ விடத்துக்‌ கென்றால்‌ 
உட்கொண்டு மேலுக்குத்‌ துவாலை போடு 
நாட்டவே நெல்லிழுள்ளிச்‌ சாற்றி லுண்ண 
நாசமாம்‌ வினையனைத்தும்‌ நன்றாய்க்‌ கேளும்‌ 
பூட்டடா நீர்ப்பிளவை வெள்ளு டைப்பு 
புகழான லேபனத்துக்‌ கெல்லா மேதான்‌ 
நீட்டடா முத்தக்காசு யிடித்த நீரில்‌ 
நேரான கிராணிக்கு நேரே கேளே. 548 





547. 1மெய்யுறுதி; 
£₹விரோ?க்கு। 


௮கத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


'நரான அரணமுங்‌ இராணி சூலை 
நிலையாத கடுஞ்சூலைக்‌ கெல்லா மப்பா 
ேவேரான மூருங்கைத்தோற்‌ சாற்றி லாட்டு 
மிகுந்தசெரி யாமைக்குத்‌ தயிரி லூட்டு 
வாரான சன்விக்கு மத்தஞ்‌ சாறு 
மைந்தனே உள்ளுக்கு மேலும்‌ பூசு 
சீரான மச்சடைப்பு சுவாச காசம்‌ 


இரவே வெள்ளாட்டுப்‌ பாலி லூட்டே. 549 


ஊட்டுநீ பிரமேகம்‌ 1உட்டணம்‌ இரும்‌ 
உறவான தொச்சச்சா றூட்டு ஆட்டு 
நாட்டுநீ கண்புகைச்சல்‌ போக வென்றால்‌ 
நலமான பழச்சாற்றில்‌ நெற்றியில்‌ தேய்ப்பாய்‌ 
நீட்டுவாய்‌ உடலெரிவு போக வென்றால்‌ 
நெல்லிக்காய்ச்‌ சாற்றிலே நினைவா யூட்டு 
கூட்டுநீ தண்ணீரில்‌ பித்தம்‌ போகும்‌ 


றான சழுதீரில்‌ உட்டணம்‌ போமே. 550 


போடுமடா வாய்வாதம்‌ நடுக்கு வாதம்‌ 
போவதற்குச்‌ சாகஇக்காய்ப்‌ பொடியி லூட்டு 
ஆகும..." உடல்வீக்கம்‌ 2சறுநீரில்‌ தீரும்‌ 
அப்பனே விடக்கடியம்‌ விடமும்‌ போக்க 
வாகுமடா வஞ்சினைக்குச்‌ சுக்குத்‌ தண்ணீர்‌ 
வலிரஈடுப்புக்‌ தார வென்றால்‌ வசம்புத்‌ தூளில்‌ 
ஏகுபாடா வாதமது முள்ளிச்‌ சாற்றில்‌ 
இயலான அனுபரனங்‌ கோடி தானே, 221 





350. உடலே. 


331. 2அழுரிகன்னி லஓரட்டு, 


மூலம்‌ 295 


வாயுவுக்குத்‌ தைலம்‌ 


கோடியென்ற வாயுவக்குத்‌ தைலஞ்‌ சொல்வேன்‌ 
கூறக்கேள்‌ புலத்தியனே குறுக்குக்‌ ஒட்டம்‌ 
தேடிநீ உவாவேரு நொச்ூ வேரும்‌ 
சிற்றா மணக்கின்வேர்‌ வகைக்குக்‌ கேஞு 
கேடில்லாப்‌ பலமொன்று யிடித்து வாங்கி 
கிருபையுடன்‌ சலம்பத்துப்‌ படியும்‌ விட்டு 
நாடிநீ யெட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
நாட்டுசிற்‌ றாமணக்கெண்ணெய்‌ படியு மொன்றே. 552 


ஒன்றான கள்ளிப்பால்‌ பதா னொன்று 

உத்தமனே வெள்ளுள்ளி பலந்தா னிரண்டு 
நன்றாகக்‌ கோசலந்தான்‌ படிய மொன்று 

நலமான திப்பிலியும்‌ பலமும்‌ மூன்று 
குன்றாமல்‌ ஆட்டியந்தத்‌ தைலத்‌ இட்டு 

குறுக்கியந்தப்‌ பதமறிந்து வடித்துக்‌ கொண்டு 
இன்றாடும்‌ ஈசனுக்குப்‌ பூசை செய்து 

நினைவோடே காசெடைதான்‌ உண்ணச்‌ சொல்லே. 


253 


ஆனந்த வைரவன்‌ சிந்தாரக்‌ குளிகை 


உண்டவுடன்‌ வாயுவென்ற தனைத்தும்‌ போகும்‌ 
ஓமியாத வாய்வென்றாற்‌ கோடா கோடி 
உண்டையிட்டு உண்ணச்சொல்‌ தீருந்‌ தீரும்‌ 
உத்தமனே ஆனந்தவை ரவனைக்‌ கேளு 
உண்டாகும்‌ வியாதிகளிற்‌ சுரங்கள்‌ கூடில்‌ 
உ௫ிதமட.ர விவரமுடன்‌ உற்றுக்‌ கேளு 
உண்டாகும்‌ இதன்பேரு இந்தூரக்‌ குளிகை 
உற்பனத்தை யாருக்கும்‌ உரைக்கொண்‌ ணாதே. 554 





554. சூரி 


உற்பனம்‌ - உண்மை 


296 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1£00 


உரையாத சூதமொரு பலமுந்‌ தூக்கு 
உற்றரச சிந்தூரம்‌ பலமு மொன்று 
நிரையாத கந்தகமும்‌ பலந்தா னொன்று 
நேரான அப்பிரகம்‌ பலமு மொன்று 
சுரையாத நாவியோ பலமு 1மொன்று 
காணப்பா மூன்றுபலம்‌ செவ்வாலங்‌ கொட்டை 
வரையாத யிவைசேர நாகவல்லிச்‌ சாற்றில்‌ 
மயனம்போல்‌ ஆட்டிநீ வழித்தி டாயே. 235 


வழித்ததொரு மருந்துக்கு விவரங்‌ கேளு 
மைந்தனே வெற்றிலையை யரைத்து வாங்கு 
வழித்திடுவாய்‌ விரற்கனத்திற்‌ குகைக்குள்‌ நீயும்‌ 
மறுபடியும்‌ மருந்தத்தக்‌ குகைக்குள்‌ வைத்து 
வழித்தரைத்த வெற்றிலையைக்‌ குகைமேற்‌ பூசி 
வாகான சலைசெய்து மண்ணுஞ்‌ செய்து 
வழித்தங்கே புடமொன்று போடு போடு 
வளரருணன்‌ போலிருக்கும்‌ வரிசை கேளே. 526 


கேளப்பா சிந்தூர மெல்லாம்‌ வாங்கி 
இருபைபுரி செவ்வாலங்‌ கொட்டை யோடு 
வாளப்பா நாவியிவை பலமி ரண்டு 
மாட்டுநீ வெற்றிலைச்சா றதனால்‌ நன்றாய்‌ 
நாளப்பா ஒன்றரைத்து வழித்து நீயும்‌ 
நற்குன்றிப்‌ பிரமாணம்‌ உண்டை கட்டி 
மீளப்பா சுக்குஇந்து சித்திர மூலம்‌ 
மீறாமற்‌ பொடிசெய்து வெருகடிதான்‌ தூக்கே. 557 


துூக்கியதோர்‌ பொடியிலொரு குளிகை யிட்டு 
சுடுசலத்திற்‌ சர்க்கரையி லாத லூட்டு 

தாக்கியதோர்‌ நாள்மூன்றிற்‌ சுரமெல்லாந்‌ இரும்‌ 
குடைபட்ட சுரசூலை கிராணி பாண்டு 


தக்கம்‌ வெய்பமயய்‌ அவயம்‌ 





அல விஷ்வ வகயகயாக்‌ 


555. மிரண்டு; 








556. 2வயணங்‌, 


மூலம்‌ 297 


தேக்கியதோர்‌ இவைகுணமாம்‌ குன்மத்‌ துக்கும்‌ 
செலுத்தினா லனைத்தும்போய்‌ பத்தியத்தைக்‌ கேளு 
ஆக்கியதோர்‌ சோற்றுக்குப்‌ பாலாமற்‌ றொன்றும்‌ 
ஆகாது 1புளியுடலில்‌ அடுத்தி டாயே, 528 


இரசாயன வைரவன்‌ 


அடுத்ததொரு ரசாயனவை ரவத்தைச்‌ சொல்லிடுவோம்‌ 
அப்பனே மச்சேந்திரா அறிந்து கொள்ளு 
தொகுத்ததொரு நோய்க்கெல்லாம்‌ சம்பிர தாயம்‌ 
தொடுமுன்னே நோயெல்லாந்‌ தூளாய்ப்‌ போகும்‌ 
கடுத்ததொரு சூதமிரண்டு வசம்பி ரண்டு 
கழ.ஞ்சப்பா சுக்கிரண்டு மிளகி ரண்டு 
எடுத்ததொரு இந்திரண்டு வாள மிரண்டு 
இயல்பான திரிபலையுங்‌ கழஞ்சு ரண்டே. 259 


இரண்டாகும்‌ உருத்திராட்சம்‌ இவைக்கு நேராய்‌ 
இட்டிடுவாய்‌ வெள்ளுள்ளிப்‌ பருப்புத்‌ தானும்‌ 
இரண்டாகும்‌ பாண்டத்தி லிட்டுக்‌ இண்டு 
2ஈரமதற்‌ குழியுட தைலம்‌ கொண்டு 
இரண்டாகும்‌ சாமமொன்று மத்தித்த பின்பு 
எருக்கம்பால்‌ வார்த்துமொரு சாம மத்தி 
இரண்டாகும்‌ சாமமொன்று வெள்ளாட்டுப்‌ பாலில்‌ 
இட்டிளக்கிக்‌ கெண்டைமீன்‌ பித்து வாங்கே. 560 


வாங்கியதோர்‌ பித்துக்குள்‌ சாம மொன்று 
மாத்தித்து ஆறியபிஸ்‌ பெடுத்து மைந்தா 

பாங்கயதோர்‌ குன்றியெடை குளிகை கட்டிப்‌ 
பதறாமல்‌ அந்தந்த வியாதி பார்த்து 








558.  புளிநிழலில்‌5,5 


சம்பிரதாயம்‌ - உபாயம்‌ 


560, 2ஈரமதக்‌ குழித்தைலங்‌ கொண்டு மத்தி2 


298 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
தாங்கியதோர்‌ கரிப்பானில்‌ ஈருள்ளி நீரில்‌ 

சளந்தூரும்‌ இஞ்சிச்சா மிவையி லாட்டு 
தேங்கியதோர்‌ முயல்மூர்ச்சை வாயு மூர்ச்சை 

சிலேற்பன மூர்ச்சையிவை யனைத்தும்‌ போமே. 361 


சி£லற்பனக்‌ குளிகை 


போமப்பா தலைவலியும்‌ சன்னி மூர்ச்சை 
புகமான வாந்தியொடு பொருமல்‌ மூர்ச்சை 
ஆமப்பா மூக்கில்நீர்ப்‌ பாய்ச்சல்‌ தானும்‌ 
அரோசிமுதல்‌ பறந்தோடும்‌ பகரக்‌ கேளு 
வேமப்பா சுரமெல்லாம்‌ ஒழிந்து நிற்கும்‌ 
1மென்சலேற்‌ பனமென்ற குளிகை சொல்‌ வோம்‌ 
நாமப்பா சிலையொன்று துத்த மொன்று 
நயமாசச்‌ சுத்திசெய்‌ தெடுத்தி உாயே. 562 


எடுத்திடாய்‌ மோர்சாய்ச்ரித்‌ தெளித்துக்‌ கொண்டு 
இதமாசச்‌ சாமமொன்று ஆட்டு. வாங்கித்‌ 
தொடுத்திடாய்‌ மிளகெடைக்குக்‌ குளிகை கட்டிச்‌ 
சுரங்களுக்குப்‌ பசுவின்மோர்க்‌ குள்ளே பூட்டு 
விடுத்டொய்‌ சுரமெல்லாம்‌ விட்டுப்‌ போகும்‌ 
மீறியதோர்‌ ஏிலேற்பனத்துச்‌ சுரத்துக்‌ கெல்லாம்‌ 
கொடுத்திடாய்‌ சுவாசகு டோரி மாத்திரை 
கூறுவேன்‌ மருந்துவகை கூறு வேனே. 363 


சுவாச குடோரி 


கூறுவேன்‌ அறிதாரம்‌ இரசம்‌ சுக்கு 
கூர்மையுறு வெண்காரம்‌ திப்பிலியந்‌ தானும்‌ 
மீறவே சமபாகல்‌ கரிப்பான்‌ சாற்றில்‌ 


வெண்ணெய்போல்‌ சாமமொன்‌ றாட்டி வாங்கி 





562. 1'ென்சீலை பாணமென்‌ றத 


மூலம்‌ 2099 


ஊறுமே நொச்சிச்சாறு சாம மொன்று 

உருள்பாவட்டங்‌ காய்ப்போலக்‌ குளிகை கட்டி 
தேறுமே யிஞ்சிச்சாறு தேனுங்‌ கூட்டித்‌ 

திடமாக உண்டையோன்று கொடுத்தி பாயே, 564 


சுத்தி மருந்து 


கொடுத்திடவே சுரகாசம்‌ சுவாச காசம்‌ 
குத்திருமல்‌ நெட்டிருமல்‌ குறுகு றுப்பு 
விடுத்திடவே 1சரம்பாய்ந்தாற்‌ போலே யோடும்‌ 
வீறடங்கச்‌ சுத்தியுட மருந்து சொல்வேன்‌ 
தொடுத்திடவே நாவிக்குச்‌ கிறுகீரைச்‌ சாற்றில்‌ 
சூட்டுவாய்‌ இனமொன்று பழச்சாறு ஷபொண்டு 
அடுத்திடவே நாளொன்று சிலைதான்‌ சுத்தி 
அப்பனே தாளகத்தின்‌ சுத்தி கேளே. 562 


கர்ப்பூராதி காயத்திரி மாத்திரை 


தாளகத்தை அரசந்தோற்‌ கசாயத்‌ திட்டு 
துயவாக மறுஇினத்தி லெடுத்துக்‌ கொண்டு 
மீளகத்தி லுயிர்க்கெல்லாம்‌ நோயைத்‌ தள்ளி 
விடாதசுரம்‌ அனைத்துக்கும்‌ விவரங்‌ கேளு 
காளகத்தை வலுவிக்குங்‌ கர்ப்பூ ராதி 
காயத்திரி மாத்திரையின்‌ கட்டுத்‌ தானும்‌ 
ீளகத்துக்‌ கர்ப்பூரம்‌ இரசம்‌ மிக்க 


இிருபையுடன்‌ சாதிக்காய்‌ சமனா யாட்டே. 366 


ஆட்டியதோர்‌ தூளெடைக்‌ கிரட்டி வாளம்‌ 
அப்பனே சேர்த்தந்தக்‌ குமரிச்‌ சாற்றில்‌ 

இட்டியகோர்‌ சாமம்நீ யரைத்து வாங்கிச்‌ 
சிறுவுளுந்து பிரமாணம்‌ உண்டை கட்டி 





565. 1விடம்பாய்ந்தான்‌. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


... நாட்டியதோர்‌ சர்க்கரையில்‌ ஈந்தா யானால்‌ 
நலமான எட்டுவகைச்‌ சுரமும்‌ போகும்‌ 
நீட்டியதோர்‌ உடலறிந்து கொடுத்தா யானால்‌ 
நின்றுபோம்‌ கடிகையொன்று மூன்று மூன்றே. 267 


வ௱திகேசாங்குசம்‌ 


மூன்றுநாழி கைக்குள்ளே சுரங்கள்‌ நிற்கும்‌ 

முறையாகப்‌ பத்தியங்கள்‌ இச்சா பத்தியம்‌ 
ஊன்றுநாழி கைவனதி சேசாங்கு சத்தை 

உரைக்கிறேன்‌ ரசந்துத்தம்‌ நாவி நாகம்‌ 
தூன்றுநாள்‌ மடைதாரம்‌ வாளம்‌ கத்தி 

சொர்ணலோக மிரண்டுஞ்‌ சமனாய்ச்‌ சேர்த்து 
தான்றுநாள்‌ உத்தம தாளிச்‌ சாற்றில்‌ 

தயவாக ஏழுபிர கார மாட்டே. 568 


ஆட்டடா மத்தஞ்சாறு மணத்தக்‌ காளி 
அடவாக முூன்போலே யரைத்து ஆற்றி 
நீட்டியே பொரிசாரம்‌ அரைத்து வாங்கி 
நினைவாசுக்‌ குளிகைக்குள்ளே தடவிப்‌ பின்பு 
ஊட்டியே உண்டைதனைக்‌ குகைக்கு விட்டு 
உறவுசோர்‌ வெண்காரம்‌ அரைத்து மேலும்‌ 
மூட்டியே தெரியாமல்‌ ஏழு சீலை 
முறையாகச்‌ சுற்றியே மண்ணுஞ்‌ செய்யே. 569 


மண்செய்து பாண்டத்தின்‌ நடுவே தானும்‌ 
மைந்தனே தமரிட்டு வோடு போட்டு 
திண்செய்து அதன்மேலே மணலைக்‌ கேளு 
இறமாக தநரலுவிரற்‌ கடைய மிட்டுப்‌ 


568. இச்சாபத்தியம்‌ - புறப்பத்தியம்‌, விடுபத்தியம்‌ 
57/0. தமர்‌ - துளை 


மூல்ம்‌ 301 


பண்செய்த குகையதனை மணல்மேல்‌ வைத்து 

பாங்காக மேலுமந்தப்‌ பாண்டத்‌ துள்ளே 
குண்செய்த மணலதற்குள்‌ முக்கா லிட்டுத்‌ 

குயவாக மேற்சட்டி கவிழ்த்து மூடே. 570 


மூடியே எண்சாமம்‌ கமல வன்னி 
மூட்டிநன்றாய்‌ ஆறியபின்‌ கல்வத்‌ திட்டு 
நாடியே கணேசனுக்குப்‌ பூசை செய்து 
நலமாகத்‌ தூளாக்கிச்‌ சிமிழில்‌ வைத்து 
நீடியே நோயறிந்து குன்றியெடை பூட்டு 
நிலைத்துநின்ற தஇருவகையாம்‌ விடங்கள்‌ இரும்‌ 
வீடியே அனுபானம்‌ வெற்றிலையிற்‌ பொதிந்து 
மென்றுதிண்ணச்‌ சொல்லங்கே விவரங்‌ காணே. 571 


காணப்பா சலக்கழிச்சல்‌ குட்ட ரோகம்‌ 
காசசவா சம்மகோத ரத்துக்‌ கெல்லாம்‌ 
பூணப்பா சீனியிலே உண்ணச்‌ சொல்லு 
புகழாக வயிற்றுவலி வியாதிக்‌ கெல்லாம்‌ 
ஊணப்பா காட்டா மணக்கு நீரில்‌ 
உற்றவெள்ளைச்‌ சாரணைநீர்‌ சுரத்தைத்‌ குள்ளும்‌ 
தோணப்பா திரிகடுகுப்‌ பொடியி லூட்டு 
சுகசன்னி முதலான தெல்லாம்‌ போமே. 572 


டோமப்பா இஞ்சச்சா மதனி லுண்ணப்‌ 
பொதுவான தஇிரிதோடம்‌ போகும்‌ போகும்‌ 

வேமப்பா சூலைக்குப்‌ பெருங்காயத்‌ தூட்டு 
மேலுமினி ௮அனுபானம்‌ வினைய மாக 


டட. ட்ப ப. பெயல்‌ பவடய பவஅபயவைவைகவ்‌ வ வக வைள சையா யவை அ அஅங்கைவவளைகை மலைகளைக்‌. 


573. திரிதோடம்‌ - முப்பிணி 


302 அசத்தியார்‌ வைத்திய சாவியம்‌-1500 


தாமப்பா செய்திடவே 1பிணிக்கெல்லா மாகும்‌ 
குயங்காமற்‌ பத்தியமா யிருக்சச்‌ சொல்லு 

ஆமப்பா அட்டருன்மம்‌ நீராமை எவு௫ 
அப்பனே மகோதரமும்‌ தீரக்‌ கேளே. 373 


மகோதர வண்டை 


சே ப்பா மகோதுரத்துக்‌ குண்டை தன்னைக்‌ 
கெட்டியாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ இரும்புச்‌ சல்லி 

காளப்பா செம்புதுத்த நாகம்‌ மூன்று 
நலமாச வெவ்வேறே சல்லி யாக்கி 

நீளப்பா 2வையொன்று கழஞ்சி யொன்று 
நேராக இந்துப்‌: நிமிளை கந்தி 

வாளப்பா மனோடிலையுங்‌ கவுரி தானும்‌ 


மாறாமல்‌ ஓவ்வொன்று கழஞ்சு தூக்கே. 574 


தூக்கியே பொடிசெய்து வைத்துக்‌ கொண்டு 
சொல்லுகிறேன்‌ அத்தகட்டை எருக்கம்‌ பாலில்‌ 
தாக்குவாய்‌ ஆழக்குக்‌ குள்ளே நீயும்‌ 
தயவாக மூன்றுகினம்‌ ஊழிப்‌ பின்பு 
ஆக்கியதோ..ர்‌ முன்தகட்டு! பொடியுங்‌ கூட 
அமைத்துற்குள்‌ எருக்கம்பால்‌ சிறுக விட்டு 
வீக்கியே பழச்சாறும்‌ அரைக்சால்விட்டு 
விரவியொரு கரகத்தி லடைத்கு டாயே. 575 


அடைத்ததொரு மருந்ததனை றவியில்‌ வைத்து 
௮ன்றாடங்‌ இண்டிவரத்‌ இனந்தா னேழு 

புடைத்ததொரு ரலிப்பட்டு வெந்து நீறிப்‌ 
பொன்மெழுகு போலிருக்கு மொன்ப தாநாள்‌ 





செய்ப வமம்‌ வர்வயயயு ைவவவ வக வவள் ய சவம்‌ சிக்க அயல்‌ பப ளகைகைகவை. 


573. 1பிண்பேு4 





5/4. 29தாகையெ ன்று சல்லியொன்று 


575. கரகம்‌ - வட்டில்‌, இண்ஸம்‌, 


மூலம்‌ 303 
உடைத்ததொரு உண்டையப்பா சுண்டைக்‌ காய்போல்‌ 
உருட்டியே உலரவைத்துக்‌ குழலி லிட்டு 
மடைத்ததொரு வியாதிக்கு அனுபா னங்கேள்‌ 
வகைசொல்வேன்‌ மைந்தனே கண்டி டாயே. 576 


கண்டிடாய்‌ வியாதிகணடு அனுபானஞ்‌ சேர்த்துக்‌ 
கட்டினாற்‌ தருகிற வியாதி கேளு 
1மண்டிடா மகோதரமுஞ்‌ சலக்கேோர்வை அகுவை 
2மஇியழிக்கும்‌ நீராமை கவுசி பாண்டு 
வண்டிடாய்‌ வலிகுன்மம்‌ எரிருன்மத்‌ தானும்‌ 
மகத்தான சத்திகுன்மம்‌ வெப்புப்‌ பாவை 
தெண்டிடாய்‌ கட்டிஞன்மம்‌ எரிவு குன்மம்‌ 
இரிகுன்மம்‌ விடபாஃஞ்‌ சேரப்‌ போமே. 577 


சலதாரை யண்டை 


போமென்ற இிரிச்சனங்க வாறும்‌ போகப்‌ 
பூட்டுகிறேன்‌ சலகாரை உண்டை தன்னை 
வேமென்ற நாலவிகந்தி சூதம்‌ இந்து 
மென்கவு? பெருங்காயம்‌ சவுக்காரம்‌ துருசு 
ஆமென்ற தேர்வாளம்‌ நஞ்சு போக்கி 
அவையெல்லாஞ்‌ சேரவே தூளா யாட்டி 
வேமென்ற கல்வத்திற்‌ பழச்சாறு வார்த்து 
வெண்ணெய்போல்‌ ஆட்டிநீ வாங்கு வாங்கே, 578 


வாங்கியதோர்‌ மருந்ததனை மிளகு போலே 
மணியாக்கிக்‌ குழலிலே வைத்துக்‌ கொண்டு 

ஓங்குயகோர்‌ அனுபானம்‌ வெல்லம்‌ நெய்யாம்‌ 
உற்றபழச்‌ சாறாகும்‌ சுருக்கிச்‌ சொன்னேன்‌ 








977. 1'கொண்டிடாய்‌, 
₹குலமழிக்கும்‌) 
சலக்கோர்வை - மூத்திரக்கட்டு 


304 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தேங்கியதோர்‌ வியாதிகள்தான்‌ தூல காயம்‌ 

இறம்பெரிய வயிற்றுநோய்‌ அகுவை வெண்தோய்‌ 
பாங்கியதோர்‌ பெருவயிறு கெண்டை குன்மம்‌ 

பரந்தூறும்‌ நீர்க்கோவை தீரும்‌ பாரே. 579 


சுராங்குசக்‌ குளிகை 


பாரப்பா சுராங்குசத்தை உரைக்கக்‌ கேளு 
பண்பாகப்‌ புறக்கருவும்‌ அகக்கருவும்‌ போக்கி 
பாரப்பா பன்னிரண்டு லட்சம்‌ பாட்டில்‌ 
பாடினேன்‌ அனைத்தையும்‌ பகுத்துப்‌ பார்த்து 
பாரப்பா நோயெல்லாம்‌ பதறி யோடும்‌ 
பண்டிதற்கு யிந்நூல்‌ பழைய தங்கம்‌ 
பாரப்பா நாலுதிக்கும்‌ யோக இத்தர்‌ 
பார்த்திருப்பார்‌ பொருளாசை பாரார்‌ காணே. 580 


காணப்பா ரூதமொன்று கந்த யொன்று 

கருமத்தம்‌ விதைமூன்று சுக்கு நாலு 
ஊணப்பா திப்பிலியும்‌ நாலு தூக்கு 

உரைக்கவதைக்‌ தூளாக்கி யடைத்துக்‌ கொண்டு 
பூணப்பா குன்றியெடை பழச்சாறு தன்னில்‌ 

புகட்டினால்‌ விடசுரம்போம்‌ விவரங்‌ கேளு 
கோணப்பா பழச்சாற்றில்‌ இஞ்சிச்‌ சாற்றிற்‌ 

துவளவரை வெவ்வேறே சாம மிரண்டே. 581 


இரண்டாகுஞ்‌ சாமமரை கடலை போலே 
என்மகனே யெடுத்துலா்த்தி வைத்துக்‌ கொண்டு 

இரண்டாகுஞ்‌ 1சுடுவெந்நீர்‌ தன்னி லூட்ட 
வெண்சுரமுந்‌ இரிசுரமுஞ்‌ சன்னி பின்னும்‌ 


வெவ்திவ கவ்வ பழனக்‌ அவயம்‌ மம. அம எட பில வல்ல வ. அவதிவையவய்‌ ப யப வொலைஞககவம்‌ 





579. தூலகாயம்‌ - புறஉட.ல்‌ 


582, 'சுக்குவெத்தீர்‌;.5 


மூலம்‌ 305 


உண்டாகும்‌ விடசுரமுந்‌ தோடந்‌ தானும்‌ 

உற்றமுறை தினச்சுரமு மொழிந்து போகும்‌ 
அண்டாத சுரமெல்லா மெய்விட்‌ டோட 

அறைகிறேன்‌ துத்தரசத்‌ தாண்மை தானே. 582 


துத்தஉண்டை 


ஆண்மையென்ற துத்தமொன்று துருசு வொன்று 
அரிதாரந்‌ தானொன்று சூத மொன்று 
வாண்மையென்ற கந்தியொன்று சிலைதா னொன்று 
மைந்தனே யிவைசேரத்‌ தூளா யாட்டி 
தாண்மையென்ற சட்டிக்குள்‌ விட்டுப்‌ பின்பு 
சாரணையி ஸனிலைச்சாறு படிகால்‌ விட்டு 
கேண்மையென்ற வெண்கலத்தின்‌ கிண்ணி யாலே 
கெொர்ச்சிக்க மூடியே சீலை செய்யே. 5832 


சலைசெய்து மண்செய்து மணலு மிட்டு 
தீபாக்கினி யாலேநீ சாம மொன்று 
சாலைசெய்து ஆறியபின்‌ கல்வத்‌ திட்டு 
தக்காளிச்‌ சாறுவகை யிரண்டுஞ்‌ சேர்த்து 
சலைசெய்து மயனம்போல்‌ வழித்து நீயும்‌ 
றுபயறு பிரமாணம்‌ உண்டை. சேர்த்து 
காலைசெய்து அனுபானம்‌ பூரம்‌ சூடன்‌ 
கத்தூரி 2ரகத்திற்‌ கலந்து ஊட்டே. 554 


பாடாண உண்டை 


ஊட்டினால்‌ மாறல்போம்‌ முறைக்காய்ச்‌ சல்போம்‌ 
உத்தமனே தேனிலிடச்‌ சுரமெல்‌ லாம்போம்‌ 
ஆட்டினால்‌ அண்டரண்டங்‌ கலங்கி யோடும்‌ 
அறுபத்து நாலுசுர மனைத்து மோடும்‌ 
காட்டினால்‌ சீதசுரம்‌ பறந்து வோடும்‌ 
கசாட்டடா பாடாண உண்டை. மார்க்கம்‌ 
நாட்டினால்‌ கவுரியொன்று வெள்ளை யொன்று 
நயமாகச்‌ சுண்ணாம்புக்‌ குள்ளே வையே, 585 


௮20 


306 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வைத்துநீ பொதிந்ததனை விளங்காய்ப்‌ போல 
வத்திரத்திற்‌ பொதிந்துகுற்றிச்‌ சுட்டு நன்றாய்‌ 
மொய்த்துநீ 1சரிபோக்கிப்‌ பாடாண மெல்லாம்‌ 
முறையோடே யெடுத்துமைந்தா சூத மொன்று 
மைத்துநீ முறித்ததனை மத்தஞ்‌ சாற்றில்‌ 
மைந்தனே சேரவரை சாம மொன்று 
எய்த்துநீ பின்பதனில்‌ வாள மொன்று 
இயலான திப்பிலிதா னொன்று கூட்டே. 566 


கூட்டியே மைபோலே ஆட்டி வாங்கு 
கூறுகிறேன்‌ சிறுபயறு போலே கட்டி 
நாட்டியே யுலர்ந்தபின்பு குளிருங்‌ காய்ச்சல்‌ 
நயமாக ஒருருண்டை. வெத்தீரி லாட்டு 
நீட்டியே முலைப்பாலில்‌ உண்டை. பூட்ட 
நெறியில்லாச்‌ சுரமெல்லாம்‌ நீக்க மாகும்‌ 
பூட்டியே பத்தியங்கள்‌ பாலுஞ்‌ சோறும்‌ 
பூர்த்தியா யுண்டுவரப்‌ பொறுக்குந்‌ தானே. 367 


பறங்கி, குலைக்குக்‌ குளிகை 


தானென்ற பறங்கிமுதற்‌ சூலை போகச்‌ 
சாதகமாய்‌ மூலிகையைச்‌ சாற்றக்‌ கேளு 
வேனென்ற பேய்ப்புடல்‌ கொடுவேலி வேரும்‌ 
வெள்ளாட்டுப்‌ பாலினா லாட்டி வாங்கி 
தேனென்ற சிறுமுள்ளி யளவ ருட்டித்‌ 
இனமூன்று ஆவின்பாலி லுண்ணப்‌ போகும்‌ 
வானென்ற வெள்ளாட்டுப்‌ பாலு மாகும்‌ 
மைந்தனே தயிருஞ்சோ றுண்ணக்‌ கேளே. 588 





286. 1துணிக்கரிப்‌ போச்கில்ட 
வத்திரம்‌ - துணி; மத்தஞ்சாறு - ஊமத்தஞ்சாறு 
287.  3தெகிழ்தர,3.5 


மூலம்‌ 307 
சூலைக்குச்‌ சம்‌பிரதாயக்‌ குளிகை 


கேளப்பா மருந்துண்ட. மூன்று நாளும்‌ 
கெடியான சலத்திலே யிருச்கச்‌ சொல்லு 
வாளப்பா புளியுப்பை மாற்ற வேணும்‌ 
வாங்காத சூலைக்கு வயணங்‌ சேளு 
தாளப்பா யிவையொன்று சம்பிர தாயம்‌ 
சாதகமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ சமார்த்தாய்க்‌ கேளு 
நாளப்பா இரசமொரு பணந்தான்‌ தூக்கி 
நலமான கவுரியொரு பணந்தான்‌ தூக்கி 
நீளப்பா கடுக்காயு மெட்டு வாங்கி 
நேரான ஓதியம்பட்டை கழஞ்சு அஞ்சே. 589 


அஞ்சான வன்னித்தோல்‌ கழஞ்சு கால்தான்‌ 
அப்பனே யிவைசேரத்‌ தூளா யாட்டி 
குஞ்சான வெல்லமதில்‌ தேராய்க்‌ கூட்டி 
சாதகமாய்‌ உரலிலிட்டுத்‌ தூளா யாட்டி 
மிஞ்சாமல்‌ நாழிகைதான்‌ முப்ப தானால்‌ 
மேவியெல்லாம்‌ வாரியே சுண்டைக்காய்ப்‌ போல 
கஞ்சான குளிகைகட்டி நிழலு லர்த்தி 
கரகத்தில்‌ வைத்தங்கே மூடு மூடே. 590 


மூடியதோர்‌ குளிகையிலே யஞ்சு வாங்கி 
முறையாக மூன்றுநாள்‌ பதனஞ்‌ சூட்டு 
நாடியதோர்‌ புளியுப்பைத்‌ தவிர்க்கச்‌ சொல்லு 
நயமான வயிற்றிலே 1தாக்கிற்‌ றானால்‌ 
நீடினதோர்‌ நெய்பாலும்‌ வெல்லங்‌ கூட்டி. 
நேரான பருத்தியிலைச்‌ சாறுங்‌ கூட 
ஊடினதோர்‌ உள்ளுக்குக்‌ கொடுக்கத்‌ தரும்‌ 
உற்றமண்டைச்‌ சூலைக்கும்‌ உரைக்கிறேனே. 591 


 வெயயவ்ககசைகையயாை 


௨௨-௨௨... பப்ப வவ வைய ளக கையாக வை 


589, சமர்த்து - சாமர்த்தியம்‌ 


591. 1தாவிற்‌ றானால்‌ ௨5 


308 


292 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
மண்டைச்‌ குலைக்கு 


உரைக்கிறேன்‌ துளசியிலை கரிப்பான்‌ மேணி 
!உத்தமதாளி யிலைக்காட்டுக்‌ கொழிஞ்சி தானும்‌ 
நிரைக்கறேன்‌ இவையெல்லாம்‌ நிழலு லா்த்தி 
நேராகத்‌ தூளாக யிடித்துப்‌ பின்பு 
துரைக்கிறேன்‌ சூதமொன்று சகுழஞ்சு வாங்கிச்‌ 
சொல்லுகிறேன்‌ வெற்றிலையால்‌ முறித்துக்‌ கொண்டு 
வரைக்கறேன்‌ பொடியுடனே கூடச்‌ சேர்த்து 
மைந்தனே பகல்முழுதும்‌ இடித்தி டாயே, 592 


இடித்ததொரு மருந்ததனை வடிதான்‌ கட்டி 

இயல்பாகப்‌ புதுக்கலசத்‌ இட்டுக்‌ கொண்டு 
மடித்ததொரு பொடியிலே வெருஃடிதான்‌ தூக்கி 

வாகாகச்‌ சலம்விட்டுக்‌ குழைத்து ௬ட்டிப்‌ 
பொடித்ததொரு குளிகைமூன்‌ றாக வுண்ணப்‌ 

போகுமப்பா தலைச்சூலைப்‌ புண்கள்‌ தானும்‌ 
கடித்ததொரு பிணியதிகம்‌ ஆயிற்‌ றென்றாழ்‌ 

கலந்துண்ண அனுபானங்‌ காட்டக்‌ கேளே, 592 


சன்னிக்குக்‌ கசர்யம்‌ 


கட்டான பூசணிக்காய்க்‌ சசாய மாதல்‌ 
கடுவீழிச்‌ சாறாதல்‌ பாலி லாதல்‌ 
மட்டான வெல்லமிட்டுக்‌ கொள்ளத்‌ தீரும்‌ 
மண்டைநோய்‌ சூலைமுதற்‌ கரப்பான்‌ போகும்‌ 
இட்டான சன்னிக்குக்‌ கசாயஞ்‌ சொல்வோம்‌ 
சிறுவழு தலையின்வேர்‌ கழஞ்சு நாலு 
தொட்டான சுக்கரண்டு €ீந்திலி ரண்டு 
துவளவிடுத்‌ திருநாழி நீரிற்‌ போடே. 594 


1உயர்தாளி. 


மூலம்‌ 209 


இருமலுக்குக்‌ சசாயம்‌ 


போட்டதனை எட்டொன்றாய்க்‌ குறுக்கிக்‌ கொள்ள 
புகழான சன்னியெல்லாம்‌ முறிந்து போகும்‌ 
நாட்டமுடன்‌ இருமலுக்குக்‌ கசாயஞ்‌ சொல்வோம்‌ 
நலமான முத்தக்காசு கழஞ்சு நாலு 
நீட்டதனைப்‌ பேய்ப்புடலுங்‌ சுழஞ்சு நாலு 
நேரான பற்படகங்‌ கழஞ்சு யிரண்டு 
மூட்டதனைச்‌ சீந்தியிரண்டு சுக்கி ரண்டு 
முன்போலே யிருநாழி நீரிற்‌ போடே. 22 


நீரிலிட்டு எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
நேராகக்‌ காசளவு தேனுங்‌ குத்தி 
நீரிலிட்டுக்‌ கொண்டவுடன்‌ பேதி யாகும்‌ 
நீரான மோருண்ணப்‌ பேதி நிற்கும்‌ 
நீரிலிட்ட வாயுமுதல்‌ இருமல்‌ போகும்‌ 
நேரான வேர்க்கொம்பு இப்பிலியுங்‌ கூட 
நீரிலிடக்‌ கரிப்பானுஞ்‌ சமூலம்‌ வாங்கி 
நேரான சங்கம்வோர்‌ தோடை. வேரே. 596 


தோடையுடன்‌ தேட்கொடுக்கி சிறுதேக்குத்‌ தானும்‌ 
செப்பமுடன்‌ இருநாழி நீரிற்‌ போட்டு 

ஏடையுடன்‌ எட்டொன்றாரய்க்‌ குறுக்கி வாங்கி 
இஇபொடியுந்‌ இப்பிலியும்‌ மூல மாட்டி 

ஆடையுடன்‌ கசாயத்தைக்‌ கொண்ட போது 
அலத்திருமல்‌ விட்டோடு மப்பா கேளு 

சாடையுடன்‌ சேர்த்துமேற்‌ கசாயஞ்‌ சொல்வேன்‌ 
சாதகமாய்‌ இலவங்கம்‌ ஏலந்‌ தானே, 597 


தானென்ற செஞ்சந்தம்‌ பூலா விருட்சம்‌ 
சாத.ஃமாய்ப்‌ பூலாவேர்‌ நீர்த்தாளி வித்து 
மானென்ற யிவையெல்லாஞ்‌ சமன்தூ எளாட்டி 


மைந்தனே ஆழாக்கு அளந்து கொண்டு 


310 


329. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஊனென்ற ஆவின்நெய்‌ ஆழக்குங்‌ கூட்டி 
உறவுசெய்து சத்தெடுத்து உண்ட போது 
கேனென்ற குழம்பெடுத்து நக்கி னாச்காற்‌ 
தீராத இருமலெல்லாந்‌ தீருந்‌ தானே. 598 


கிரிச்சனங்களுக்கு 


தீருமே கிரிச்சனங்கள்‌ ஆறு மென்றால்‌ 
செப்புகிறேன்‌ கசாயத்தைத்‌ திறமாய்க்‌ கேளு 
காாருமே காணச்சாறு கொடுப்பைச்‌ சாறு 
சாதகமாய்‌ வெந்தசா றாக வாங்கி 
தேருமே யிவையிரண்டுஞ்‌ சமனாய்க்‌ கூட்டித்‌ 
திறமாகக்‌ காற்படிநீ ர௬ண்ணச்‌ சொல்லு 
தூருமே கல்தெரிக்கும்‌ சலதாரை யாஞம்‌ 
துரர்த்திடா தசையடைப்புக்‌ கயம்‌. வேனே. 299 


தசையடைப்புக்கு 


இயம்புவேன்‌ இந்நீரிற்‌ காரஞ்‌ சேர்க்க 
இசைவான தசைதெரிக்மும்‌ இன்னுங்‌ கேளு 
இயம்புவேன்‌ கட்டிரத்தம்‌ முறிந்து வீழும்‌ 
இறங்குகின்ற நீர்த்தாரைக்‌ கி)_றுந்‌ தீரும்‌ 
இயம்புவேன்‌ கசாயமொன்று சிறுதேக்கு மிளகு 
எரிசங்கம்‌ வேர்சுக்கு கரிப்பான்‌ பத்திரி 
இயம்புவேள்‌ தோடைவேர்‌ கொம்மட்டி. வேரும்‌ 
இவையொன்றுக்‌ இருகழஞ்சு இருநாழி நீரே. 600 


நீரதனை உழக்காக்கிக்‌ குறுக்கிக்‌ கொள்ள 
ரத்தடைப்பு சலவடைப்பு நீரடைப்புத்‌ தீரும்‌ 

வாரதனைக்‌ திரிச்சனங்கள்‌ ஆறுந்‌ தீரும்‌ 
மற்றொருத்தற்‌ இந்நூலை வழங்கி டாதே 


சலதாரை - நீர்த்தாரை 


மூலம்‌ 311 


601. 


602. 


603. 


போரதுனைச்‌ செய்யாதே வாதா டாதே 

பொய்சொல்லிப்‌ புலையாடித்‌ திரிந்தி டாதே 
சீரதனை அறியாரைச்‌ சேர்ந்தி டாதே 

சீடவர்க்கம்‌ அறிந்தகொண்டு த.டசை சொல்லு 
பேரதனை அறிந்திருந்தால்‌ வாகடத்தைக்‌ காட்டு 

2பிதற்றினால்‌ வாய்மேலே போடு போடே. 601 


போட்டவுடன்‌ வணங்கினாற்‌ கருவைச்‌ சொல்லு 

பொய்ச்குறிசொல்‌ பண்டிதரைப்‌ 3 போலா லாது 
நீட்டமுடன்‌ துணிந்தவர்கள்‌ போல அப்பா 

நெறிநிற்கப்‌ 4 பாலமில்லை யில்லா விட்டால்‌ 
நாட்டமுடன்‌ பலபழிகள்‌ சுமத்தி யாகும்‌ 

நலமறிந்து 5சொல்வதற்குத்‌ தோட மில்லை 
கூட்டவுடன்‌ ஒன்றான ₹6பெண்ணைப்‌ போலே 

கூடுபப்பா சீடவர்க்கங்‌ கூடுந்‌ தானே, 602 


இரச சூலைக்கு 


கூடிநின்ற சரீரத்தில்‌ ரசசூலை மூறிக்கக்‌ 
கூடுகிற சுரைக்குடுக்கைக்‌ கரியை வாங்கி 
நீடிநின்ற பமமோரிற்‌ கரைத்துக்‌ கொள்ள 
நீங்காத ரசங்கமன்று நீறாய்ப்‌ போகும்‌ 
நாடிநின்ற ரக்கபித்தம்‌ போக வென்றால்‌ 
நற்குன்றி வெட்பூலா 7மருக்காரை வேரும்‌ 
ஒடிநின்ற முசுமுசுக்கை 8ிறுகளா வேரும்‌ 
உப்பிலிவே ர௬டன்திருநாமப்‌ பாலை வேரே. 603 





1வாயா. 

பித்தானால்‌, 

3தேரிருக்‌- வெல்லுமடா5 
“யாருமில்லை, வேணுமடா? 
5செய்வகுற்குப்‌ பாவ மில்லை”,3,5 
6பான்னைப்‌ போலே,3,5 


7மதுக்காரை1 


312 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சுராங்குசம்‌ 


பாலையுடன்‌ மிளகுகடு கொன்றாய்க்‌ கூட்டிப்‌ 
பரிவாக ஆட்டுநெய்யி லெண்ணெய்‌ விட்டு 
ஆலையுடன்‌ அடுப்பேற்றி 1யெரித்து வாங்கு 
அப்பனே ரேைத்தபித்தம்‌ அனைத்தும்‌ போகும்‌ 
மாலையுடன்‌ சுராங்குசத்தைச்‌ சொல்லக்‌ கேளு 
வளர்சூகதம்‌ விழிகஞ்சா விசுவாசி நேராய்‌ 
சோலையுடன்‌ தாதளையின்‌ சாற்றா லாட்டிதீ 
துவரைபோலக்‌ குளிகைகட்டி வைத்தி டாயே, 604 


கிரிச்சனங்களுக்கு 


வைத்ததொரு குளிகையொன்று இஞ்சிச்‌ சாற்றில்‌ 
மைந்தனே குளிர்மாறல்‌ வெண்சு ரம்போம்‌ 
வைத்ததொரு கிரிச்சினத்துக்‌ இன்னஞ்‌ சொல்வேன்‌ 
மண்ணில்வளர்‌ பூநாகம்‌ எலுமிச்சங்கா யளவு 
வைத்ததொரு பாலிலே கரைத்துக்‌ கொள்ள 
மகத்தான கல்லடைப்புத்‌ தெறித்துப்‌ போகும்‌ 
வைத்ததொரு முசுட்டையிலை பாக்கள வரைத்து 
மருவியதோர்‌ வெண்ணெயிலே கொடுத்தி டாயே. 605 


கொடுத்திடவே நீரடைப்புத்‌ தீருங்‌ கண்டாய்‌ 
கூறுகிறேன்‌ மொள்ளுச்சாறு வாங்கிக்‌ கொண்டு 
கொடுத்தடவே அரிசியிட்டுக்‌ கஞ்சி காய்ச்சிக்‌ 
கொடுத்தவுடன்‌ நீர்ச்சிறுப்புக்‌ குணமாய்க்‌ காணும்‌ 
கொடுத்குடவே மாவிலிங்க வடவே ரொன்று 
கூரான நெருஞ்சிவேர்‌ பேராமுட்டி வேரும்‌ 
கொடுத்திடவே சிறுபீளை வேருங்‌ கூடக்‌ 
கூட்டியொன்றாய்‌ நீரிலிட்டு யெட்டொன்றாய்க்‌ 
காய்ச்சே. 606 


வெய்த வவையைை டய வவையளான 





604. 1வடித்து நக்க5,5 வா தபித்தம்$ 
வசுவாசி - சாதிபத்திரி 


606. நீர்ச்சிறுப்பு - சொட்டு மூத்திரம்‌ 


மூலம்‌ 313 


காய்ச்வெடித்‌ துண்டிடவே பாறைமுதல்‌ நழுவும்‌ 
கல்தெறிப்பு நீர்க்கடுப்புக்‌ கரைய வென்றால்‌ 
காய்ச்சிவடித்‌ இருந்தபழங்‌ கஞ்சிக்‌ குள்ளே 
கடுநெல்லி முள்ளியொரு 1பலந்தா ஸிட்டுக்‌ 
காய்ச்சிநறுந்‌ தாழையுட விழுதுச்‌ சாறும்‌ 
கலந்தரைத்து எட்டுநா ளுண்ணக்‌ கேளு 
காய்ச்சலறும்‌ நீர்க்கடுப்பு அடைப்புத்‌ தீரும்‌ 
கடும்புழுகு பணவெடைதான்‌ தூச்கு தூக்கே, 607 


இருமல்‌ அடைப்புக்கு 


தூக்கியிள வெந்நீரிற்‌ போட்டுக்‌ கொள்ள 

துளிவிமுதல்‌ பொ௫ிந்தூறல்‌ துறந்து போகும்‌ 
தாக்கியே யிருமலமும்‌ அடைத்த தானாற்‌ 

சாற்றுகிறேன்‌ இருமலத்தின்‌ தாரை தன்னைத்‌ 
தேச்சியே திருகுகள்ளிப்‌ பாலா மாக்கு 

ஏற்றா மணக்கெண்ணெய்‌ ஆழாக்‌ கப்பா 
தோக்கியே ஆவின்நெய்தான்‌ படியா ழாக்கு 

சோராமற்‌ பாண்டத்தில்‌ ஊற்று ஊற்றே. 608 


ஊற்றியே நிலப்பனைவேர்‌ வெள்ளை யுள்ளி 
உத்தமனே பெருங்காயம்‌ மஞ்ச ளோடு 
நேற்றியே வொவ்வொன்று அரைப்பலமா யாட்டி 
லேகஇித்துப்‌ பதமாக வடித்து நீயும்‌ 
ஆற்றியே யிரண்டுகா செடைதான்‌ நக்க 
அப்பனே மலதாரை திறக்கும்‌ பின்னும்‌ 
போற்றியே பால்கஞ்சி கொள்ள வேணும்‌ 
பொழுதுபுகிற்‌ பருப்பிட்டுக்‌ சஞ்சி வையே 609 


௨... ப. ட பபபல வைய வைய வ வை வைகை வவைககவதைககய 


607, 'பிடிதாரஷிட 


314 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
நீரடைப்புக்கு 


கஞ்சிகொள்ள நீரடைப்பு வெளியாய்ப்‌ போகும்‌ 
காட்டாதே யிந்நாரலைக்‌ கள்ளர்‌ கண்ணில்‌ 
அஞ்சியே நடப்பவர்போற்‌ கிரகிக்க மட்டும்‌ 
அடிதொழுவார்‌ நூல்கிட்டில்‌ அகந்தை செய்வார்‌ 
மிஞ்சியே எழுதரகி லுடையோ ரப்பர 
வெறும்வீணர்‌ ஆவர்க்கொன்றும்‌ விள்ள வேண்டாம்‌ 
பஞ்சியே போவென்று தள்ளி விட்டுப்‌ 
பாரப்பா பராபரத்தைப்‌ பற்றிப்‌ பாரே, 610 


நீர்சீ சுரப்புக்கு 


பாரப்பா இப்படி யே கஞ்சி கொண்டு 
பத்தியமாம்‌ மறுதாளைக்கு அன்ன முண்ணில்‌ 
தேரப்பா நீரோடும்‌ இன்ன மொன்று 
நிகழ்த்துவேன்‌ ஈருள்ளீ இந்து வேடு 
தாரப்பா பழம்புளியும்‌ சமனாய்க்‌ கூட்டி 
சாதகமாய்‌ அறுதிங்கள்‌ சென்ற காடி 
வாரப்பா கலக்கிநீ யண்ணச்‌ சொல்று 
மருவியதோர்‌ பத்தியத்தை வழங்கு வேனே. 611 


வழங்கியதோர்‌ பச்சரிசி பயறுஞ்‌ சமனாய்‌ 

மைந்தனே பால்கஞ்ச கொடுக்கச்‌ சொல்லு 
விழங்கியதோர்‌ வெண்சாவல்‌ குடலீர லரைத்து 

வெண்பசுவின்‌ பாலிலே கொள்ளப்‌ போகும்‌ 
புழங்கியதோர்‌ வாய்பேசா துண்ண வேணும்‌ 

பூட்டக்கேள்‌ நறுந்தாளிச்‌ சாறு வாங்கி 
அழங்கியதோர்‌ கூறுவைநெல்‌ லரி9 கூட்டி 

ஆட்டியே வெல்லபெொடு ஆட்டு நெய்யே, 612 





610. அகந்தை - ஆங்காரம்‌, செருக்கு. 


்‌ மூலம்‌ 315 
கல்லடைப்புக்கு 


நெய்விட்டுக்‌ களாறியே திண்ணும்‌ போது 
நேராகக்‌ கல்லடைப்பு வீக்கம்‌ நீங்கும்‌ 
நெய்விட்டுப்‌ பலகறையின்‌ சாம்பல்‌ வாங்கி 
நிம்பச்சாறு குழப்பியுண்ணில்‌ நீர்த்தாரை யாகும்‌ 
நெய்விட்டு ஆவின்பால்‌ சங்கங்‌ குப்பி 
நேராக உண்டிடவே சிறுப்பு வாங்கும்‌ 
நெய்விட்டு ஆட்டுத்தாம்‌ பெட்டி தன்னை 
நேரான தண்டிலே பொதியப்‌ போடே. 613 


போட்டங்கே கழுத்தளவு சலத்தில்‌ நிற்கப்‌ 
போகாத கல்லடைப்புப்‌ புழுங்கி வீழும்‌ 
நீட்டக்கேள்‌ புனல்முருங்கை நன்னாரி வேரும்‌ 
நேரான ஆவிரைவேர்‌ அமுக்கி ராவேர்‌ 
நாட்டக்கேள்‌ உத்தம காளி வேரும்‌ 
நலமாக ஆட்டியே விளக்கெண்ணெய்‌ குத்தி 
பூட்டக்கேள்‌ குழப்பிநக்க வீக்கந்‌ தூக்கம்‌ 
பொருமலொடு கல்லடைப்புப்‌ பேர்ந்து போமே, 614 


போமப்பா ஐவாலி மனோசிலையும்‌ நேராய்‌ 
புகழ்மேனிச்‌ சாற்றிலுண்ணப்‌ பொழியும்‌ நீர்தான்‌ 
வாமப்பா சின்னிச்சாறு நாவற்‌ பட்டை 
வளமாக அதன்கொட்டைப்‌ பருப்புங்‌ கூட 
வேமப்பா சமபாகம்‌ அரைத்து வாங்கி 
வெள்ளாட்டின்‌ பாலிலே யுண்ணப்‌ போகும்‌ 
ஆமப்பா வல்லாரைச்‌ சூரணங்்‌ கேளு 
அப்பனே மேகமென்ற தனைத்தும்‌ போமே. 615 


பவத கய வல்லவா த வள்‌ க்வன்வியக்கா எ க்கை கவ கலைக எனக்கா வகைல ட ப்‌ 


613. ஆட்டுத்தாம்பெட்டி. : ஆட்டு மூத்திரப்பை 





அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


வல்லாரைச்‌ தரணம்‌ 


அனைத்தும்போம்‌ வல்லாரைச்‌ சமூலம்‌ வாங்கி 
அப்பனே நிழலுலர்த்திச்‌ சூர ணித்து 
அனைத்தும்போம்‌ நெய்யிலுண்ண மேக மெல்லாம்‌ 
ஆச்சரியம்‌ நிலக்குமிழ வேரிழத்து நன்றாய்‌ 
அனைத்தும்போம்‌ நீரிலிட்டு யெட்டொன்றாய்க்‌ கொள்ள 
அடைத்திருந்த கல்லுவிழு மப்பா கேளு 
அனைத்தும்போம்‌ நாய்ப்பாகல்‌ நத்தைச்‌ சூரி 
அடைவுகருஞ்‌ சீரகமும்‌ சலத்திற்‌ கூட்டே, 616 


கூட்டியே எட்டொன்றாய்க்‌ கொள்ளக்‌ கேளு 
கூட்டோடே கல்தெறித்துக்‌ குமுறி வீழும்‌ 
நாட்டியே மூன்றுதினம்‌ உண்ணக்‌ தீரும்‌ 
நலமான கொடுப்பைச்சாறு நொச்சிச்‌ சாறும்‌ 
ஊட்டியே வகைக்குழக்குக்‌ கலந்து கொள்ள 
உடன்தீரும்‌ கல்லடைப்பு சதைய டைப்‌ 
நீட்டியே பிரமேகம்‌ இரண்டுபத்தும்‌ போக 
நிகழ்த்துகிறேன்‌ மகாமேகக்‌ குடோரி தானே. 617 


மகா 6மகக்‌ கு டோரி 


கானென்ற காரீயம்‌ இலுப்பை நெய்யில்‌ 

தனித்தனியே ஏழுதரம்‌ உருக்கிச்‌ சாய்க்கத்‌ 
கானென்ற கண்டங்கத்‌ திரியின்‌ சாற்றாற்‌ 

சாதகமாய்‌ எடுத்ததனைச்‌ சட்டியி லிட்டுத்‌ 
கானென்ற நாயுருவி வந்து தாகச்‌ 

சட்டிக்குள்‌ ளிட்டுநீ வறுக்கும்‌ போது 
தானென்ற கரண்டிகொண்டு கிண்டி. இண்டி 

சரசமாய்ச்‌ சிந்தூர மான பின்பு 
தானென்ற சிந்தூரங்‌ குழலி லிட்டுச்‌ 

சாப்பிட்டால்‌ மேகாதி குடோரி தானே. 616 


மூலம்‌ 317 


குடோரியென்ற சிந்தூர பற்பந்‌ தன்னைக்‌ 

கூறக்கேள்‌ பணமுன்று நெய்யிற்‌ கொள்_அா 
குடோரியென்ற சுக்கிலத்தில்‌ மேகம்‌ போகும்‌ 

கூறான தேனிலிடச்‌ சகலமே மம்போம்‌ 
குடோரியென்ற கீழ்க்காயின்‌ சாற்றி ஓட்ட 

கொத்தோடே சுரோணித மேகந்‌ தீரும்‌ 
குடோரியென்ற ரத்தமே கத்தைப்‌ போக்கும்‌ 

குருவாமைக்‌ தண்டுநீர்‌ தன்னி லூட்டே. 619 


ஊட்டடா இறுபிளைச்‌ சாற்றில்‌ நீயும்‌ 
உத்தமனே கல்லெரிப்புத்‌ தீருத்‌ தீரும்‌ 
நாட்டடா இஞ்சிச்சாறு சீதசரம்‌ போகும்‌ 
நலமான மேனிச்சாறு தன்னி லூட்ட. 
வாட்டடா அறுசன்னி வாதம்‌ போகும்‌ 
மைந்தனே வெற்றிலைச்சாறு கிராம்பு கூட்டி 
நீட்டடா வாதசுரம்‌ வெருவி யோடும்‌ 
நேருற்ற தாபசுரந்‌ தனக்குக்‌ கேளே. 620 


கேளப்பா இளநீரைச்‌ செதுக்கி வந்து 
கெடியாக நீரிலிடு பித்தசுரம்‌ போகும்‌ 
வாளப்பா பழச்சாற்றில்‌ ஊட்டு ஊட்டு 
வாகாக நீரிழிவு போக வென்றால்‌ 
வேளப்பா அபினியொடு விளம்பிசினும்‌ நேராய்‌ 
விரவுவாய்‌ தேனிலே பொடி.தா னிரண்டு 
நாளப்டா ஏழுதினம்‌ உண்ணத்‌ தரும்‌ 
நலமான இிரிச்சனங்கள்‌ போகத்‌ தானே, 621 


க௱ச்சனங்கள்‌ போகவென்றால்‌ முசுட்டை. வித்து 
கெடியாக நெருஞ்சிவித்து ஆவிரை வித்து 

இரிச்சனங்கள்‌ போகவே வகைக்கு ழக்கு 
கெடியாக லிளாம்பிஏனும்‌ கழஞ்சு யெட்டு 


318 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இிரிச்சனங்கள்‌ போகவே அபினி நாலு 
கேளப்பா உலர்த்திநன்றாய்த்‌ தூளா யாட்டி 
ரிச்சனங்கள்‌ போகவே வெருகடி.தான்‌ தேனிழற்‌ 
கெடியாகச்‌ சிந்தூரம்‌ பொன்பி டிதான்‌ டோடே. 622 


நீரிழிவுக்கு 


போட்டிடுவாய்‌ அட்டதினம்‌ நீரிழிவு தீரும்‌ 
புகழான நீரிழிவுக்‌ கின்னும்‌ கேளு 
நாட்டிடுவாய்‌ சூதமொரு கழஞ்சு பத்து 
நலமான கந்தகமுங்‌ சுழஞ்சு பத்து 
ஆட்டிடுவாய்‌ வெற்றிலையை யிதற்கு இரட்டி. 
அப்பனே பேழைபோல்‌ குகைதான்‌ கட்டு. 
நீட்டிடுவாய்‌ குகைக்குள்ளே கந்த சூதம்‌ 
நேராக வைத்துநீ மூடு மூடே. 623 


மூட்டியே குகைகட்டி வெற்றிலையை யிட்டு 
முழங்கவே யிருநூறு பரத்தி கட்டி 
நாட்டியே பொஇந்துகட்டி யதன்மேற்‌ கேளு 
நலமான வாழையிலை யிருநூறு பொதிந்து 
நீட்டியே பிளவைகட்டு சுற்றி வைத்து 
நெருக்கிநார்‌ கட்டியொரு குழிகெல்லி நீயும்‌ 
ஊட்டியே குழிக்குள்ளே புளிப்பு ரோணி 
உத்தமனே ஈரஞ்சு மரக்கால்‌ கொட்டே. 624 


கொட்டியே அதன்மேலே யிலைப்பொதியை வைத்துக்‌ 
குவித்திடா யதன்மேலே சிராய்ப்பு ரோணி 
கொட்டியே அனலி.்டு வெந்து நிற்கும்‌ 
குவியநீ தெரியாமல்‌ மண்ணை மூடி 


பவ அ பபப பப பப ப ட்ப்ப்யியியியியியயயயயவவயகவகயவகையமவவவவகைவைவையைய 


622. 


1பணவெடைகான்‌2,3 


மலம்‌ 


319 


கொடட்டியே மூன்றுதினங்‌ கழிந்த பின்பு 
கூட்டடா மருந்தெடுத்துக்‌ கல்வத்‌ திட்டு 
கொட்டியே தூளாக்க்‌ குழலி லிட்டுக்‌ 
2கூறக்கேள்‌ சிந்தூரங்‌ குணத்தைக்‌ கேளே. 625 


குணங்கேளு மதுமேகம்‌ பித்த மேகம்‌ 
கூறான வாயுவுடன்‌ கொடிய மேகம்‌ 
ணங்கேளு உண்டவுடன்‌ தீர்ந்து போகும்‌ 
செய்யவுறு கிரிச்சனந்தான்‌ தீரக்‌ கேளு 
மணங்கேளு அத்தித்தோல்‌ ஆவிரநீ தோலும்‌ 
மைத்தனே ஓதியமரப்‌ பட்டை தானும்‌ 
சணங்கேளு சமபாகம்‌ உலர்த்இ நீயும்‌ 
துரிக்கநன்றாய்ப்‌ பொடியாக்கித்‌ தேனிற்‌ டக 
நீரிறங்க 


கொள்ளக்கேள்‌ இரிச்சனங்கள்‌ போகும்‌ போகும்‌ 
கூனமன்றி நீரிறங்கக்‌ கேளு கேளு 
விள்ளக்கேள்‌ மாம்பட்டை ஆவிரையின்‌ பட்டை 
வெள்வேல்தோல்‌ வேப்பந்தோல்‌ இவைதான்‌ நேராய்‌ 
அள்ளக்கேள்‌ இடித்துவொரு பாண்டத்‌ திட்டு 
அப்பனே சலம்விட்டு ஊற வைத்து 
துள்ளக்கேள்‌ குறுக்கிகினம்‌ உழக்க ருந்தத்‌ 
துய*தீரும்‌ மேகாதி சூரணத்தைப்‌ பாரே. 627 


மேமேகாதிச்‌ கரணம்‌ 


பாரப்பா முந்திரிகை பேரீச்சம்‌ பழமும்‌ 
பருநெல்லி அதிமதுரம்‌ ஏலம்‌ கல்நார்‌ 

நேரப்பா திப்பிலியும்‌ சிறுபீளை வேரும்‌ 
நேரான சந்தனமும்‌ கொத்த மல்லி 

வேரப்பா வெள்ளரியின்‌ வித்துங்‌ கூட்ட 
மீறாமற்‌ சமபாகஞ்‌ சூர ணித்து 


அ வபபபஙபபப ப ப ப பபப பப பபபபபடடடடபப்பயயவையவ வைகை 


1கலசத்திட்டு௨, கலக்கி வைத்து 
2கூட்டியே நக்கிடவும்‌?,3,5 


320 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வாரப்பா வெருகடிதான்‌ கழுநீரிற்‌ கொள்ள 
மைந்தனே கடுப்பெரிவு கிரிச்சனங்கள்‌ தீரும்‌ 
ஆரப்பா அறிந்துசெய்வோர்‌ சித்தர்‌ முத்தர்‌ 
அப்பனே மற்றோர்க்குத்‌ தெரிந்தி டாதே. 628 


வங்க பற்பம்‌ 


தெரிந்திடவே குன்மங்கள்‌ சிதறி யோடச்‌ 

செப்புவேன்‌ வங்கபற்பம்‌ இறமாய்க்‌ கேளு 
அறிந்திடாய்‌ தகடுகொண்டு வங்கந்‌ தன்னை 

அப்பனே சட்டியொன்றில்‌ அரைவா௫ யுப்பை 
சொரிந்திடாய்‌ அதன்மேலே தஃடு வைத்து 

சோரவத்தச்‌ சட்டிரொம்ப உப்பு மிட்டு 
வருந்திடாய்‌ மேல்சட்டி கவிழ்த்து மூடி 

மைந்தனே நால்சாமம்‌ எரித்தி டாயே, 629 


எரித்தாறி எடுத்துப்பார்‌ வங்க பற்பம்‌ 
என்மகனே இரண்டுபணந்‌ தன்னை வாங்கி 
எரித்தாறாச்‌ சர்க்கரையிற்‌ குழப்பி யண்ண 
எட்டுவகைக்‌ குன்மங்கள்‌ எல்லாந்‌ தரும்‌ 
எரித்தாறா நோய்க்கெல்லா மிப்படியே யிட்டு 
இட்டுவர வங்கபற்பம்‌ இன்னங்‌ கேளு 
எரித்தாறும்‌ நோயனைத்தும்‌ உசித மிந்த 
இயல்புகேள்‌ ௮தில்கண்ணி பிடுங்கி டாயே. ௦30 


பிடுங்கியொரு சட்டியிலே கழுவிக்‌ கொண்டு 
பேராகத்‌ தாழிக்குட்‌ பரத்தி யிட்டு 
நெடுங்கியே யிரண்டுபலம்‌ வங்கம்‌ வைத்து 
நேராக யதன்மேலும்‌ அதில்கண்ணி யிட்டு 
நடுங்கியகோர்‌ சட்டியினாற்‌ கவிழ்த்து மூடி. 
ராப்பகலாய்‌ எண்சாமம்‌ முத்தீ யிட்டு 
மடுங்கியே ஆறவிட்‌ டெடுத்துப்‌ பாரு 
மைந்தனே வர்சுமது பற்ப மாரே, 631 


மூலம்‌ 321 


ஆமப்பா பற்பத்திற்‌ பணந்தா னொன்று 
ஆவின்நெய்யிற்‌ கொண்டிடவே இரும்‌ நோய்கேள்‌ 
ஓமப்பா எலும்புருக்கி வெள்ளை வீழ்தல்‌ 
உடற்காந்தல்‌ கடுப்புகிரிச்‌ சனங்கள்‌ இரும்‌ 
வேமப்பா சலக்கழிச்சல்‌ காமாலை பாண்டு 
வெங்களனலிற்‌ பஞ்சுபோல்‌ வேகும்வேகும்‌ 
தாமப்பா மருந்தெல்லாம்‌ உள்ளபடிச்‌ சொன்னோம்‌ 
நாதாக்கள்‌ இக்கருவை மறைத்திட்‌ டாரே. 632 


அப்பிரகச்‌ சிழ்தூரம்‌ 


மறைபோற்றும்‌ அப்பிரகச்‌ ந்தூ ரத்தை 

வயணமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ மச்ச கெந்திரா 
நிறைபோற்றும்‌ அப்பிரகம்‌ இடித்து வாங்கி 

நேராகப்‌ பாண்டத்தி லிட்டு நீயும்‌ 
நறைபோற்றும்‌ கல்லத்தி அரசு அத்தி 

நலமான ஆலம்பட்டை யிவைதான்‌ நேராய்‌ 
குறைபோக்கி யிடித்துநீ சலமும்‌ விட்டு 

குமட்டியே சகழுவியதை ஊற வையே. 633 


ஊரறியதோர்‌ நீர்பிழிந்து அப்பிரக மாட்டி 

உத்தமனே எருக்கிலையைப்‌ பரத்தி நன்றாய்‌ 
மீறியதோர்‌ அடையைவைத்து உலர்ந்த பின்பு 

வீதியிலே எருக்கவித்து அடையை வைத்து 
மாறியதோர்‌ அடைமேலே எருவுங்‌ கொட்டி 

மைந்தனே வற்சாலிப்‌ புடத்தைப்‌ போடு 
தேறியதோர்‌ அப்படியே யிருபத்‌ தொன்று 

இறத்திலே அப்பிரகஞ்‌ சிந்தூர மாமே, 634 


கன்ட பப ப டம்மி அ ப பப்ப ட்டவ ப அன்ப்பப்ப்படவ்ம் ப வப்பட்ட்‌ பட்‌ 
632. நாதாக்கள்‌ - சுத்தவான்கள்‌, பெரியோர்‌. 


633. குமட்டுதல்‌ - புர்டுதல்‌ 


௮521 


322 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சிந்தூரம்‌ எடுத்துநீ சலத்திற்‌ போட 
சக்ரைத்திற்‌ தாழ்ந்துபோம்‌ மிதந்தி டாது 
ிந்தாரம்‌ பணவெடைதான்‌ தேனிற்‌ கொள்ளத்‌ 
இராத நீரிழிவு இருந்‌ இரும்‌ 
சிந்தூரம்‌ உண்டிடவே இரிச்ச னங்கள்‌ 
செப்பரிய சயந்தீருங்‌ குன்மந்‌ தீரும்‌ 
தந்தூாரம்‌ உண்டிடநோ யெல்லாநீ தீரும்‌ 
வெசிவா அப்பிரகத்‌ தெளிந்த போக்கே. 635 


போக்கான பிரமேகம்‌ ஓழியக்‌ கேளு 
பூட்டுவேன்‌ ஈருள்ளி பழச்சாறு வெல்லம்‌ 
தாக்கான சமபாகம்‌ பனியில்‌ வைத்துத்‌ 
தான்பிழிந்து சாப்பிடவே தணிந்து போகும்‌ 
தேக்கான அப்பிரகம்‌ இன்னுஞ்‌ சொல்வேன்‌ 
திருமாலின்‌ அப்பிரகம்‌ எடுத்து வந்து 
வாக்கான வெள்ளாட்டு நீரில்‌ வெந்து 
மைத்தனே மறுபடியு மாட்டக்‌ கேளே. 636 


மாட்டக்கேள்‌ சுண்ணாம்புத்‌ தண்ணீர்க்‌ குள்ளே 
வாகான கோநிீரில்‌ அவித்துக்‌ கொண்டு 
நாட்டக்கேள்‌ சலம்விட்டுக்‌ கமுவிப்‌ போட்டு 
நன்றாக இதழிதழாய்‌ எடுத்துக்‌ கொண்டு 
பூட்டாகப்‌ புதுச்சிலைக்‌ குள்ளே வைத்து 
புகழாகப்‌ பருநெல்லுங்‌ கூடக்‌ கூட்டி 
மூட்டசக்கேள்‌ கிழிகட்டிச்‌ சட்டியி லிட்டு 
முத்துப்போலத்‌ கெளிக்காடி. 1மட்டாய்‌ வாரே. 637 


வார்த்துநன்றாய்ப்‌ பிசைந்திட அப்பிரகம்‌ கரைந்து 
மண்டிபோலக்‌ &ழ்நிற்குந்‌ தெளிந்தி றுத்து 

வார்த்துநன்றாய்‌ உலர்ந்தபின்பு ஆலம்‌ பாலும்‌ 
வளராலம்‌ விழுதுமதன்‌ முகிழுங்‌ கூட 





637]. மறைய 


மூலம்‌ 333 


வார்த்துநன்றாய்‌ மயன்ம்போ லாட்டி வாங்கி 
மைந்தனே இன்னமுங்கேள்‌ நினைவாய்‌ நீதான்‌ 
வார்த்துநன்றாய்‌ ஆலிலையில்‌ பழுப்பு வாங்கி 
மடக்கொன்றில்‌ மருந்தப்பி மடக்கால்‌ மூடே. 638 


மூடியே சீலைசெய்து மண்ணுஞ்‌ செய்து 
முசியாதே கசபுடத்திற்‌ போட்டு வாங்கு 
நாடியே மூன்றுதரம்‌ இரட்டையிலை யிட்டு 
நயமாக ஆறுதரம்‌ இப்படியே போடு 
நீடியே கற்றாழைச்‌ சாற்றா லாட்பு 
நேராக மூன்றுகரம்‌ படத்தைப்‌ போடு 
தேடியே ஓஒரிலைத்தா மரையின்‌ சாற்றால்‌ 
சிறக்கவே மூன்றுதரம்‌ புடத்தைப்‌ போடே. 639 


போட்டதொரு அப்பிரகம்‌ எடுத்துப்‌ பின்னும்‌ 
போர்வெள்ளை யாட்டுநீர்‌ தன்னி லிட்டு 
மூட்டதொரு கையாலே பிசைந்து நீயும்‌ 
முழங்கவே கொடுப்பைதனைச்‌ சமூலம்‌ வாங்கி 
கூட்டதொரு குறுக்கரிந்து சட்டியி லிட்டுக்‌ 
குறையன் நி முச்சாமம்‌ எரிக்கப்‌ பற்பம்‌ 
தஇட்டதொரு நாவற்தோல்‌ அத்தித்‌ தோலும்‌ 
சிறப்பான அரசந்தோல்‌ அத்தித்‌ தோலே. 640 


தோல்சமனாய்ப்‌ பொருக்கெல்லாஞ்‌ சீவிப்‌ போட்டுத்‌ 
துண்டுதுண்டாய்‌ நறுக்கியே சன்ன மாட்டி 
தோல்சமன.ரய்‌ நாற்குறுணி நீரிற்‌ போட்டுச்‌ 
சுழலவே ஆறியபின்‌ நாலொன்‌ றாக்கி 
தோல்சமனாய்‌ வெந்தசலம்‌ அப்பிரகத்‌ தூற்றித்‌ 
தூளாட்டி வில்லைதட்டு. உலர வைத்து 
கோல்சமனாய்‌ சுசபுடந்தான்‌ போடு போடு 
சோறுபோலக்‌ கோலரக்குக்‌ சுசாயம்‌ வையே. 64 


324 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கோலரக்குக்‌ கசாயத்தால்‌ புடந்தான்‌ பத்து 
குமட்டியே வெந்தபின்பு சீனி வாழை 
போலரக்குப்‌ பழந்தேன்பால்‌ நெய்யஞ்சும்‌ நேராய்ப்‌ 
புகட்டியதிற்‌ சிந்தாரம்‌ பிசைந்து வைத்து 
காலரக்குச்‌ சட்டியிட்டு அடுப்பி லேற்றி 
கனகம்போல்‌ பதம்வநதால்‌ ஆற்றி வைத்து 
பாலரக்கும்‌ பதமேது சலந்தான்‌ வற்றிப்‌ 
பழமெல்லாங்‌ காணா மல்‌ நெய்பதமாறி தானே, 642 


நெய்பதமாய்‌ நிற்கையிற்‌ சிந்தூர மாகும்‌ 
நேராக ஆறியபின்‌ வைத்து நீயும்‌ 
மெய்பதமாய்‌ அனுபானம்‌ சுரத்துக்‌ கெல்லாம்‌ 
மீறாமற்‌ சீனியிலே அரைமா ஊட்டு 
செய்பதமாய்‌ தாபசுரம்‌ போக வென்றால்‌ 
செப்புகிறேன்‌ சுக்குத்தூள்‌ பணந்தான்‌ வாங்கி 
கைபதமாய்ச்‌ சிந்தூரம்‌ அரைமா ஊட்டு 
கடுஞ்சுரங்கள்‌ சன்னிக்கு முருங்கைத்‌ தோலே. 643 


முருங்கைத்தோல்‌ சுசாயத்தால்‌ அரைமா ச௪எட்டு 
மூர்ச்சையுறுந்‌ தோடகரம்‌ அனைத்துந்‌ தீரும்‌ 
முருங்கைத்தோல்‌ பத்தியங்கேள்‌ வெள்ளாட்டுப்‌ பாலில்‌ 
மொழிகுறுணை நொய்யிட்டங்கே கஞ்சி காய்ச்சி 
முருங்கைத்தோல்‌ பனைவெல்லங்‌ 1கழஞ்சு யிட்டு 
மொலுமொலென வொக்கவே கொடுக்கச்‌ சொல்லு 
முருங்கைத்தோல்‌ உதரத்தில்‌ வியாதிக்‌ கெல்லாம்‌ 
ஹூன்றுநாள்‌ தேனிலே குன்றி ஊட்டே. 044 


ஊட்டுவாய்‌ இரண்டுமா சிந்தூரம்‌ வாங்கி 
உற்றதொச்சிச்‌ சாற்றிலிடு அட்டகுன்‌ மம்போம்‌ 
நாட்டுவாய்‌ உதரத்திழ்‌ கட்டி போக 
நறுநெய்யைச்‌ சேர்த்துநீ உண்ணச்‌ சொல்லு 





644. 1இருகழஞ்சு2,3,5 
குறுணை - குறுநொய்‌ 


ஏலம்‌ 325 


நீட்டுவாய்‌ நீரிழிவு போக வென்றால்‌ 
நிறுத்தொருமா சிந்தூரந்‌ தேனி லூட்டு 
மாட்டுவாய்‌ 1காயா சுவாசம்‌ போக 


மைந்தனே சந்தாரம்‌ காணி போடே. 645 


காணியிடு நெய்யிலே சயரோ சம்போம்‌ 
காயாசு வாசம்போம்‌ வறட்சி போகும்‌ 
கோணியிடு வலிகுன்மம்‌ போக வென்றால்‌ 
கொட்டடா முருங்கைத்தோறி சாற்றி னுள்ளே 
ஊணியிடு சத்திகுன்மம்‌ நீக்க வென்றால்‌ 
உத்தமனே சுக்குவெந்த சலத்தி னுள்ளே 
பேணியிடு இந்தூரம்‌ இருமா நீயும்‌ 
பேரான ரசபற்பம்‌ கூட்டு கூட்டே, 646 


கூட்டயிலே பேதிமெத்த உண்டாச்‌ சென்றால்‌ 
கூறுவேன்‌ காந்தசிந்‌ தூரத்‌ தோடு 
ஊட்டயிலே சூத?ந்‌ தூரந்‌ தானும்‌ 
ஓரொன்று பணத்துக்கும்‌ அப்பிரகம்‌ அரைமா 
நீட்டயிலே அட்டகுன்மம்‌ பறந்து போகும்‌ 5 
நேராகப்‌ பத்தியத்தை நீகே ளப்பா 
நாட்டயிலே பிரமகுலத்‌ துதஇுத்தோ ராகில்‌ 
நலமான துவரைதூ தளங்கா யாமே. 647 


உலோகச்‌ சிந்தூரம்‌ 


ஆமப்பா மாங்கிசந்தான்‌ தின்ற பேர்க்கு 
ஆட்டுவற்றல்‌ முயல்கறியும்‌ நீர்மோ ராகும்‌ 

வேமப்பா உடம்புமெத்த மெலிந்தி ருந்தால்‌ 
வெண்ணெய்திண்ணச்‌ சொல்லுவாய்‌ வேறு கேளு 


படட அ பப்ப வைப டன்த தப ப பவ்ககற்‌ அழற பட டல்‌ 


645. 1சவாச காசம்‌), காச சுவாசங்கள், 


647. பிரம குலம்‌ - பிராமண சாதி (மரக்சறியுண்போர்‌) 


326 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சாமப்பா சலக்கழிச்சல்‌ அனைத்தும்‌ போகச்‌ 
சாற்றுகிறேன்‌ லோகமுற்ற சிந்தூரந்‌ தன்னை 
நாமப்பா கண்டபடி சுருக்கங்‌ கேளு 
நல்லபழச்‌ சாற்றிலே பொடியைப்‌ போடே. 648 


போட்டதனைக்‌ கழுவியே ரவியிற்‌ போடு 
புகழாக உலர்ந்தபின்பு நாவற்‌ பட்டை. 

ஆட்டதனைப்‌ பிழிந்திந்த அரப்பொடியிற்‌ சேர்த்து 
அப்பனே சுவறுமட்டும்‌ ரவியிற்‌ போடு 

நாட்டதனை மூன்றுதரம்‌ இப்படியே செய்ய 
நலமான சித்தூர மாகும்‌ பாரு 

கூட்டதனை ஆவிரையின்‌ விதைத்து எாட்டிக்‌ 
கோதன்றிச்‌ சலைவடி. கொண்டி டாயே. 649 


வடிகொண்ட தூளதனில்‌ வராகன்‌ மூன்று 
மகத்தான சிந்தாரம்‌ பணந்தான்‌ மூன்று 
வடிகொண்ட. தேனினொர௫ு கசாயத்‌ தாட்டு 
மைந்தனே கசாயத்தின்‌ மருந்தைக்‌ கேளு 
வடிசொண்ட கழல்மணியும்‌ வெள்ளுள்ளி கடுக்காய்‌ 
வசம்புதேற்றா னுடனே சுக்கோ டானும்‌ 
வடிகொண்ட எட்டொன்றாய்க்‌ கொள்ளச்‌ சொல்லு 
மைந்தனே இராணிக்குக்‌ கசாயங்‌ கேளே. 650 


கிராணிக்குக்‌ கசாயம்‌ 


கேளப்பா சலக்கழிச்சல்‌ ௮னைத்தும்‌ போகும்‌ 
கெடியான கடலிறாஞ்சிப்‌ பட்டை தானும்‌ 
நாளப்பா பலமுன்றே முக்கா லாகும்‌ 
நலமான ஆலிரைத்தோல்‌ மூன்றே முக்கால்‌ 
நீளப்பா பலமஞ்சு கருங்காலிப்‌ பட்டை 
நேரஞ்சு பலங்கட்டுக்‌ கொடிச்ச மூலம்‌ 
தாளப்பா கடுக்லாய்தான்‌ பலம்நா லாகும்‌ 
தாரனிக்காய்‌ பதினஞ்சு தகர்த்து வாங்கே. 651 





செய வவ வையயத வைக வைய யை பசிவலைகைை பவயயயாவளைதுவகடடயிட பல பசினை ல்‌ வெ யடவேம க்காக ௮ ஆணதுவகைவைவள ளத களைவாய்‌ வனம்‌ வவச்யபய் பைய ய 


649. சுவறுகுல்‌ - வற்றல்‌ 


மூலம்‌ 327 


தகர்த்திடுவாய்‌ இரண்டரைகான்‌ பலந்தா னப்பா 
சாதிக்காய்‌ இவைசேரகத்‌ தூளா யாட்டித்‌ 
தகர்த்திடுவாய்‌ இருநாழி சலத்திற்‌ காய்ச்சிச்‌ 
சார்வாக எட்டொன்றாய்க்‌ குறுக்கி நன்றாய்‌ 
தகர்த்திடுவாய்‌ இரண்டுகுத்துச்‌ சூர ணத்தைச்‌ 
சாப்பிடவே இருநேரம்‌ அசனம்‌ மேலே 
தகர்த்திடுமே சலக்கழிச்சல்‌ மாறும்‌ மாறும்‌ 
துலைமுழுகத்‌ தைலமொன்று சாற்றக்‌ கேளே. 652 


மதுராதித்‌ தைலம்‌ 


சாற்றக்கேள்‌ மதுராஇந்‌ தைல மொன்று 
தபோதனர்கள்‌ 1ஆராய்ந்து சாபந்‌ தர்த்துச்‌ 
சாற்றக்கேள்‌ சறுகரை பொன்னாங்‌ காணி 
துளிரரவி ரையிலையும்‌ தாமரையின்‌ வளையம்‌ 
சாற்றக்கேள்‌ மு.ஃ்‌.தாழை விழுதுங்‌ கூட 
சமபாகம்‌ இடித்ததனைப்‌ பதக்கு நீரில்‌ 
சாற்றக்கேள்‌ நாலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
தயிர்போலே பிழிந்துவைத்துப்‌ பின்னுங்‌ கேளே. 653 


கேளப்பா வெட்டிவேர்‌ பலமஞ்‌ சாகும்‌ 
கெடியாகும்‌ இலாமிச்சம்‌ பலமஞ்‌ சாகும்‌ 
நாளப்பா சந்தனமும்‌ பலபஞ்‌ சாகும்‌ 
நலமான இரண்டுபலம்‌ கெங்கழுநீர்‌ மூலம்‌ 
தாளப்பா இவையெல்லாஞ்்‌ செவ்விளநீர்‌ விட்டுச்‌ 
சாதகமாய்‌ மயனம்போ லாடடி வாங்கி 
நீளப்பா முக்குறுணி சலத்திற்‌ சேர்த்து 
நெருப்பெரித்து எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கே. 
654 
ல ப ல பயப்‌ டட பலபட தப ப்பற் க வட்ட டட்ட ம்‌ அல்ட்ப்ப்வ டப பயனை 
652. அசனம்‌ - சோறு 
653. 1இ.ட்டதொரு௨,5 
துபோதனர்‌ - முனிவர்‌ 


328 அகத்தியர்‌ வைத்திய சகாவியம்‌-1500 


வாங்கியே முந்திவைத்த சுசாயத்‌ தூட்டி 
மைந்தனே மேல்மருந்தை மாட்டக்‌ கேளு 
பாங்கியே இலவங்கம்‌ ஏலம்‌ கோட்டம்‌ 
பருமதுரம்‌ சண்பகப்பூ சாதி பத்திரி 
தாங்கியே மஞ்சிட்டி 1நாகம்‌ கல்நார்‌ 
சாதிக்காய்‌ சடாமாஞ்? கிராம்பு சீரம்‌ 
ஒங்கியே மாஞ்சிகையும்‌ கூகை நீறும்‌ 
உத்தமனே வசையொன்று கழஞ்சு ஒன்றே . 655 


ஒன்றாக மருந்தெல்லாம்‌ ஆட்டி வாங்கி 
உருசவே முன்வைத்த கசாயத்‌ தாட்டி. 
நன்றாக நல்லெண்ணெய்‌ படியும்‌ விட்டு 
நாயகர்க்குப்‌ பூசைசெய்து வடித்துப்‌ பின்பு 
குன்றாகுங்‌ கர்ப்பூரம்‌ புழுகு சட்டம்‌ 
கோரோசனை யிரண்டுப ணந்தான்‌ சேர்த்துப்‌ 
பொன்றாகுத்‌ தைலமிட்டுச்‌ சீயக்காய்த்‌ தேய்த்துப்‌ 
புகழாக முழுகிவரப்‌ புதுமை கேளே. 656 


புதுமையென்ற மேகங்கள்‌ இரண்டு பத்தும்‌ 

பொறிவிழுந்த கருமருந்து போல வேகும்‌ 
பதுமையென்ற உருவம்போல்‌ வாக டங்கள்‌ 

பண்டிதர்கள்‌ அறியாமற்‌ பழியைக்‌ கொண்டார்‌ 
கதுமையென்ற தொழிலெல்லாம்‌ சூத்திரத்திற்‌ சொன்னேன்‌ 

கண்கெட்ட குருடருக்குங்‌ காண லாகும்‌ 
கொதுமையென்ற நாகபூ பதியைக்‌ கேளு 

கோடான கோடிபிணி தீருந்‌ தானே. 657 


நாக பூபதி 


தானென்ற தாமிரம்‌ பலந்தா னிரண்டு 
குகடுவெகு லேசாகக்‌ தட்டி. வாங்கி 

தானென்ற புளியிலைச்சாற்‌ றுக்குட்‌ போட்டுச்‌ 
சாதகமாய்க்‌ கொதுப்பித்து யெடுத்துக்‌ சொண்டு 





655. 1சிறுநாவல்‌$.5 
நாகம்‌ - சிறுநாவல்‌ 


மூலம்‌ 


தானென்ற கந்தியிரண்டு பலந்தான்‌ வாங்கி 
சாதகமாய்‌ எருக்கம்பால்‌ விட்டு ஆட்டு 

தானென்ற தகட்டிலிரு புறமும்‌ பூசி 
தளர்வெயில்‌ உலர்த்தியே திரும்ப வாங்கே, 


வாங்கியே தகடுதன்னைச்‌ சிறுசட்‌ டிக்குள்‌ 
மாட்டியொரு மேல்சட்டி கொண்டு மூடி. 
தாங்கியந்தச்‌ சட்டிக்குள்‌ சீலை செய்து 
சாதகமாய்‌ மண்செய்து இருசாமம்‌ மட்டும்‌ 
தேங்கியந்த எருவடுக்கிச்‌ சட்டி வைத்து 
திரும்பவொரு முழஉயரம்‌ எருவ டுக்கிப்‌ 
பாங்கியந்த அனலூட்டி யெரித்து ஆறில்‌ 
பார்மகனே சிந்தூர பற்ப மாமே, 


பற்மமென்ற தாமிரத்தைத்‌ தூளா யாட்டிப்‌ 
பாய்ச்சடா சமபாகம்‌ சூதம்‌ கந்தி 
அற்பமென்று நினையாதே செருப்படிச்‌ சாறுவிட்டு 
ஆட்டியே குகையிலிட்டு மண்ணுஞ்‌ செய்து 
ஈற்பமென்ற முன்போலே புடத்தைப்‌ போடு 
சிவசிவா ஆறவிட்‌ டெடுத்துப்‌ பின்பு 
சொற்பமென்ற எட்டிலொன்று நாவி கூட்டிச்‌ 
சோராமல்‌ நாலிலொன்று மிளகு கூட்டே. 


மிளகிட்டுக்‌ கொடுவேலி மூலம்‌ வாங்கி 
முலரவே கசாயத்தில்‌ ஆட்டு ஆட்டு 
இளகிட்டு இருசாமம்‌ கழிந்த பின்பு 
இகமாகக்‌ குன்றியெடை குளிகை கட்டி 
மிளகிட்டுக்‌ குகையிலிட்டு நெல்லுக்குள்‌ வைத்து 
ஒருஇிங்கள்‌ சென்றுமே வாங்கி மைந்தா 
புளிகிட்ட நோய்க்கெல்லாம்‌ ௮னுபானந்‌ தன்னைப்‌ 
பாடுகிறோம்‌ பண்டி.தரே பார்த்தி டீரே. 


3209 


658 


659 


660 


661 


330 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பார்த்திடவே இப்‌.பிலித்தூள்‌ பணந்தா னொன்று 
பாய்ச்சடா பூபதியாம்‌ உண்டை யொன்று 
சேர்த்திடவே பதிமூன்று சன்னி போகும்‌ 
சேரிதற்கு இஞ்சிச்சாறு திறமாய்‌ நீயும்‌ 
கார்த்திடவே கொடுவேலிக்‌ ஈசாயத்‌ தூட்டு 
கடுஞ்சுறுக்கும்‌ பதினெட்டுச்‌ சூலை போகும்‌ 
கோர்த்துடவே திரிகடுகு வெந்நீரி லாட்டிக்‌ 
கொடுத்தவுடன்‌ சுரமனைத்தும்‌ கூப்‌ போமே. 662 


கூசிப்போம்‌ அட்டமுன்‌.மம்‌ தேனி லூட்டு 

குலவியதோர்‌ சயரோகங்‌ கூப்பிட்‌ டோடும்‌ 
பேசிப்போம்‌ பவுத்திரமுங்‌ கரப்பான்‌ புண்ணும்‌ 

பிரளவருங்‌ குத்துமுதல்‌ பலங்கெட்‌ டோடும்‌ 
ஆூப்போம்‌ மூண்டுநின்ற வியாதி யெல்லாம்‌ 

அடியு௨னே 1பேர்ந்துபோ மப்பா கேளு 
வாிப்போம்‌ என்றுநினை வாயிற்‌ றென்றால்‌ 

மைந்தனே இந்தநால்‌ வாசிப்‌ பாயே. 663 


சுந்தகத்‌ தைலம்‌ 


வாக்கும்‌ கந்தகத்தின்‌ தைலம்‌ வாங்க 
வகைகேளு புலத்தியனே மச்ச கேந்திரா 
நேக்கும்‌ கந்தியொரு பலந்தான்‌ மூன்று 
நிர்விகற்ப சூதுமஞ்சு லிங்கம்‌ மூன்று 
ஆரிக்கும்‌ கவுரிநீ மூன்று தூக்கு 
அரிதாரம்‌ ஓருமூன்று "லைகான்‌ மூன்று 
பூசிக்கும்‌ ஆயிமுதல்‌ நிருவா ணிக்கும்‌ 
புசுமாக வாமத்திற்‌ பூசிப்‌ பாயே. 664 


பூசித்து மஞ்சளிலே தைலம்‌ வாங்கி 
புகட்டிநீ பருந்தெல்லாம்‌ மயனம்‌ போலே 
பூசித்து எட்டுநாள்‌ ஆட்டி வாங்கி 
புகமான பரணியிலே ஆட்டி மைந்தா 
பவத்‌ பட ட பபப விவ ப்தி வவ வயு ட்‌ பவட ட்ட பப்பப்ப ப ப்ப்ப்ட்பப்ட்ட்ட்ட ப்பட்ட 


663. 'எழுந்துபோடி, யோடிப்போட 


மூலம்‌ 


பூசித்து ரணிக்குள்‌ வளப்பக்‌ கல்லால்‌ 
பொருந்தநீ அடைத்தங்கே சந்து வாய்க்குப்‌ 

பூசித்துக்‌ கற்ருண்ணச்‌ சோறுங்‌ கூட 
பொங்கிதின்ற உமிக்கரியும்‌ ஆட்டி வாங்கே. 


வாங்கியதோர்‌ மருந்துதனைச்‌ சலையி லூஃடு 
வாகாகச்‌ சந்துவாய்‌ அடைத்துச்‌ சுற்றி 
வாங்கியதோர்‌ மண்செய்து கச்சு மட்டும்‌ 
வாகாகக்‌ குழிவெட்டிப்‌ பாதி மட்டும்‌ 
வாங்கயதோர்‌ ஆட்டெருவை அதிலே கொட்டி 
மணல்கொட்டி நெற்குழிபோல்‌ வளைந்து பின்னும்‌ 
வாங்கெதோர்‌ பரணிதனை அதன்மேல்‌ வைத்து 
மைந்தனே ஆறுதிங்கள்‌ ஆட்ட யங்கே, 


ஆறுகுிங்கள்‌ ஆனபின்பு இறந்து பார்க்க 
அப்பனே நீலநிறத்‌ தைல மாகும்‌ 
வேறுவினை யொன்றுமில்‌ லை தைலங்‌ கொள்ள 
வேதாந்தக்‌ தாயெனக்கு விரித்துச்‌ சொன்னாள்‌ 
மாறுவித மணல்படர்த்‌ தைல மாச்சு 
மகத்தான தைலமது மரண மில்லை 
ஏறுவிதம்‌ வியாதிகட்கு அனுபா னந்தாம்‌ 
என்மகனே மஞ்சள்சா நிடித்தி டாயே. 


மஞ்சள்சா றதிலாட்டு மகோதரங்கள்‌ தீரும்‌ 
வளர்நிம்பச்‌ சாற்றிலிடக்‌ குறைநோவு தீரும்‌ 
மிஞ்சாமல்‌ வெருகன்வேர்த்‌ தைலம்‌ வாங்கி 
வேதித்துக்‌ கொடுத்திடவே குன்மநீ இரும்‌ 
அஞ்சாமற்‌ சனியிலே கொள்ளக்‌ கொள்ள 
அப்பனே தாதுவெல்லாம்‌ அமிர்த மூறும்‌ 
துஞ்சாமற்‌ சாதிக்காய்ப்‌ பத்திரியின்‌ தூளின்‌ 
துளியிரண்டு தேன்விட்டுத்‌ தைலம்‌ ஊட்டே. 


331 


666 


667 


668 


334 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஊட்டியுண்ணத்‌ தாதுவெல்லாம்‌ பொருத்து நிற்கும்‌ 
உத்தமனே கொடுவேலித்‌ தைலத்‌ தாட்டிக்‌ 
கூட்டியுண்ணக்‌ கடுவிடங்கள்‌ இரும்‌ தீரும்‌ 
"கொண்ட அன்னம்‌ செரியாட்டால்‌ கடுகி லூரட்டில்‌ 
வாட்டிவிடும்‌ பித்தமெல்லாந்‌ தீர வென்றால்‌ 
மைந்தனே வெறுநீச்சத்‌ தண்ணீ ராகும்‌ 
வீட்டில்வளர்‌ ரிறுகரை வெந்த தண்ணீர்‌ 
வேஇத்துக்‌ கொடுத்திடவே மேகம்‌ போமே, 669 


மேகம்போம்‌ இத்தைலங்‌ குடவனிலே ஊட்ட 

மேவிநின்ற சளிம்பற்றுச்‌ சொர்ண மாகும்‌ 
மேகம்போம்‌ லே3 கங்கள்‌ பொன்னு மாகும்‌ 

வெள்ளிவங்கம்‌ இரும்புசெம்பு பொன்னு மாகும்‌ 
மேகம்டோம்‌ இக்கருவை வெளிவி டாதே 

வேதையாங்‌ சாயசித்தி நோயுந்‌ இரும்‌ 
மேகம்போம்‌ சூதந்‌ தூரங்‌ கேளு 

விவரமூடன்‌ புலத்தியனே விரும்பி நீயே. 670 


சூத சிந்தூரம்‌ 


விரும்பிக்கேள்‌ சூதமொன்று கந்தி யிரண்டு 
மீறாமற்‌ கருந்துளசி நீரா லாட்டி 
விரும்பிக்கேள்‌ இரண்டுதினங்‌ குப்பிக்‌ கேற்றி 
விவரமுடன்‌ சலைமண்தா ஸஜனேழுஞ்‌ செய்து 
விரும்பிக்கேள்‌ குப்பியுட வாய்க்குத்‌ தானும்‌ 
வெண்ணுப்பு பச்சைமண்‌ £உப்புங்‌ கூட்டி 
விரும்பிக்கேள்‌ ஆட்டியதை விரல்போலத்‌ தீர்த்து 
மேல்வாய்க்குள்‌ அழுத்திநன்றாய்‌ வைத்தி டாயே. 





 அவபபஙப ப ப ப படபடப்பு யய யவை 


669. 'வொண்ட அசனம்‌ 
670. குடவன்‌ - பித்தளை 


671. 2வெண்கல்‌2 


க்‌ 


மூலம்‌ 333 


வைத்திட்ட அடிகனத்த பாண்டத்‌ தூட்டு 
மைத்தனே தமரிட்டு மணலைக்‌ கொ ட்டி 
வைத்திட்ட விரல்கனந்தான்‌ தால தாக 
வாகாக அதன்மேலே குப்பி வைத்து 
வைத்திட்ட குப்பிக்குக்‌ கழுத்து மட்டும்‌ 
மணல்சொரிந்து சூட்டடுப்பில்‌ வைத்து நீயும்‌ 
வைத்திட்ட மந்தாக்கினி தன்னை மூட்டி 
மைந்தனே இரண்டுபத்துச்‌ சாம மாட்டே. 672 


மாட்டடா காடாக்கினி பத்துச்‌ சாமம்‌ 
வளமாகச்‌ சிந்தூர மாகும்‌ பாரு 
நீட்டடா ஆறியபின்‌ இறக்கிப்‌ பாரு 
நிறமிந்திர கோபம்போலச்‌ சிவப்பு மாகும்‌ 
ஆட்டடா இத்தைலம்‌ இறக்கும்‌ போது 
ஆயிக்கும்‌ பூசைநன்றாய்‌ வைத்து நீயும்‌ 
ஊட்டடா அனுபானத்‌ துறையோ டொக்க 


ஓவ்வொன்றாய்ச்‌ சொல்லுகிறோம்‌ ஊணிக்‌ பல்‌ 


கேளப்பா பொரசிமாவில்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ 
கெடியாக உண்டிடவே சத்திசுரம்‌ போகும்‌ 
நாளப்பா உட்காய்ச்சல்‌ போசு வென்றால்‌ 
நலமான முள்பொடியில்‌ ஊட்டு ஊட்டு 
தாளப்பா சர்க்கரையில்‌ தாபசுரம்‌ போகும்‌ 
சயகாசந்‌ தரவென்றால்‌ இஞ்சிச்‌ சாற்றில்‌ 
வாளப்பா சத்தியமாஞ்‌ சுரங்கள்‌ மாறல்‌ 
மாறவென்றால்‌ நொச்சிச்சா றுள்ளே ஊட்டே. 674 


ஊட்டுவாய்‌ வயிற்றிலே சீதம்‌ வீழில்‌ 
உத்தறரிக சாம்பலிலே ஊட்டு மைந்தா 

நீட்டுவாய்‌ ௮ட்டகுன்மம்‌ போக வென்றால்‌ 
நேரான கொடுவேலிக்‌ கசாயத்‌ தூட்டு 


பெலன்‌. 





*-௬ 








| ॥ெயெவெுயயவககைகாகவைளி ரல ளகவகயான்‌ அ மையான 


673, ஆயி - தாய்‌ - பார்வதி 


334 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மூட்டுவாய்‌ சன்னிவகை ஒழிய வென்றால்‌ 
முத்தக்காசுக்‌ கசாயத்தி லூட்டு ட்டு 
நாட்டுவாய்‌ திரிதோடம்‌ ஓமிய வென்றால்‌ 
நலமான தசமூலக்‌ கசாயத்‌ தூட்டே. 675 


சுசாயமிட்டு அரோசிசரம்‌ ஒழிய வென்றால்‌ 

கடுஞ்சுக்கு நெல்லுமிவை சமன்வ லறுத்துக்‌ 
தசாயமிட்டு இவையிரண்டுங்‌ கூட்டி பூட்டு 

கண்கொண்ட பவுத்திரங்கள்‌ போக வென்றால்‌ 
ுசாயமிட்டு அமுக்கிராக்‌ கிழங்கு வெந்து 

கன்னிகட்குக்‌ கர்ப்பவிப்‌ புருதி யானால்‌ 
சசாயமிட்டு தோடைநீர்‌ தன்னில்‌ நீயும்‌ 

கரிப்பானும்‌ மிளகுநன்றாய்‌ அரைத்தி டாயே. 676 


அரைத்ததொரு மருந்ததனைச்‌ சிந்தூரஞ்‌ சேர்த்து 
அகுந்திடவே ப பாண்டுவகை அஞ்சுந்‌ இரும்‌ 
இரைத்ததொரு பதினெட்டுக்‌ "குட்டம்‌ போக்‌ 
ஏரண்டத்‌ தைலத்தில்‌ ஊட்டு ஊட்டு 
நிரைத்ததொரு அறுமூலம்‌ போக வென்றால்‌ 
நோ்கருணைச்‌ சாறதனில்‌ உண்ணப்‌ போகும்‌ 
பரைத்ததொரு பத்திரண்டு மேகம்‌ போகப்‌ 
பருத்திவிதைத்‌ தைலத்திற்‌ பாய்ச்சு பாய்ச்சே. 677 


படய்ச்சப்பா காடுரண்டுங்‌ கேளா தென்றால்‌ 
பன்றிமுன்னை புங்கெண்ணெய்‌ கொண்டு ஆட்டிப்‌ 
பாய்ச்சப்பா காதுகளி லடைத்துக்‌ காற்றுப்‌ 
படாமலே பஞ்சுகொண்டு அடைத்து நன்றாய்ப்‌ 
பாய்ச்சப்பா வீட்டிலே மஞ்சி யோரம்‌ 
பாங்காக மூன்றுநா எளிருக்கக்‌ கேட்கும்‌ 
பாய்ச்சப்பா வைத்தியங்க எரின்ன முண்டு 
பார்த்தெல்லாம்‌ சுருக்கியிகுற்‌ பாடி னேனே. 618 





பயலை. பட்செவவய்‌ அழுவத்கயக்‌ ம வடயவகைகசுவளி சோ வரவா வா நெல்‌ செவி வம்‌ வழில வெல்க ப பவத்‌ அதக்‌ மலம்‌ வ வணக்க. மல. ெய்ய்பய்‌ மழை 


677. 1வாதம்2. 


மூலம்‌ 335 


செய்குலாந்தகன்‌ 


பாடுறேன்‌ சிலேற்பனந்தான்‌ தொண்ணூற்‌ றாறும்‌ 
பற்றறுக்கச்‌ செயகுலாந்‌ தகனைக்‌ கேளு 
போடுகிறேன்‌ சடைியிலே மைந்தா சேளு 
புகழுகிறேன்‌ கடுஞ்சுருக்குப்‌ புகழ்ந்து காணும்‌ 
நாடுகிறேன்‌ அரிதாரம்‌ பலம தொன்று 
நலமான சிலாசத்துப்‌ பலம தொன்று 
நீடுகிறேன்‌ செம்பருத்திச்‌ சாற்றில்‌ நீயும்‌ 
நேராக மூன்றுநா ளாட்டி வாங்கே. 679 


வாங்கியிதைக்‌ குகையிலிட்டு மண்ணும்‌ செய்து 
மண்கனத்த சிறுதாழி கொண்டு வந்து 
வாங்கியே தமரிட்டு மணலைக்‌ கொட்டி 
மைந்தனே மணல்மேலே குகையை வைத்து 
வாங்கியே மணல்கொட்டிச்‌ சட்டு. மூடி 
வாகான அடுப்பிலே வைத்து நன்றாய்‌ 
வாங்கியே ஏழுஇனந்‌ இப வன்னி 
மாட்டியே ஆறவிட்‌ டிறக்கிப்‌ பாரே. 680 


பார்க்கையிலே தேவிக்குப்‌ பூசை செய்து 
பார்த்தளவில்‌ இந்திரகே௱ பம்போ லாகும்‌ 
சேர்க்கையிலே பணவெடைகான்‌ நாகவல்லிச்‌ சாற்றில்‌ 
செலுத்தினாற்‌ சயகாசந்‌ தீருந்‌ தீரும்‌ 
வார்க்கையிலே தோடைச்சா றுள்ளே ஊட்டு 
மகத்தான உள்மாத்தை எட்டுந்‌ இரும்‌ 
இர்த்திடவே சிலேற்பன வாத மானால்‌ 
தென்னைமட்டைச்‌ சாற்திலிடு இர்ந்து போமே. 681 


போமப்பா 1காயாசு வாசமானாற்‌ கேளு 
பொற்கடுக்காய்த்‌ தாளிலிடு பொடியாய்ப்‌ போகும்‌ 
வேமப்பா சயகாசம்‌ போக வென்றால்‌ 
வெல்லமுடன்‌ தேன்கூட்டிக்‌ கொடுத்து வாதீ 





அ பவ ப ப ப ப ப ப ட்டடடட்பப்யயியய்வயயய யய ய ய வயையயவம்‌ 


662. 1காசசுவாசமானால்‌2 


336 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆமப்பா சுரகாசந்‌ கனக்கு நீகேள்‌ 
அருமையாய்க்‌ கரிசாலைச்‌ சாற்றி லூட்டு 
சாமப்பா இவற்றாலே எண்பத்‌ தாறு 
சயமெல்லாம்‌ ஒழிந்துபோம்‌ சாற்றக்‌ கேளே. 682 


சாற்றுகிறேன்‌. வாந்திவிக்கல்‌ போக வென்றால்‌ 

குயவாக வெண்ணெயிலே குழப்பி பூட்டு 
சாற்றுகிறேன்‌ செங்கமுநீர்ச்‌ சாற்றி லூட்டு 

சார்வசுரம்‌ ௮னைத்தும்போம்‌ சாத்திய மாகும்‌ 
சாற்றுகிறேன்‌ சுகிர்தத்துக்‌ குள்ளு மாகச்‌ 

சார்வாகத்‌ கீவினைக்குப்‌ பிரகாச மாசச்‌ 
சாற்றுகிறேன்‌ இப்படித்தான்‌ இருந்த பேர்க்குச்‌ 

சகலசித்தும்‌ ஆடிடவே தாய்சொல்‌ வாளே. 683 


புத்தி சாதகம்‌ 


சொல்லுகிறேன்‌ தனித்திருந்த சரீரத்‌ துள்ளே 
துடக்கெல்லாம்‌ அகற்றிருன்றாய்ச்‌ சுத்தி செய்து 
மல்லுகிறேன்‌ நாற்கலையும்‌ விடாமற்‌ சுட்டி 
மகத்தான பரவெளியை விழியால்‌ நோக்கி 
வெல்லுகிறேன்‌ நீர்குணத்தி லிருந்து கொண்டு 
மேலான 1ஆதிசத்தி மென்தாள்‌ போற்றி 
கொல்லுகிறேன்‌ என்று௮று சமயம்‌ விட்டுக்‌ 
கொத்தோடே திரோதாயின்‌ மாய்கை தள்ளே, 684 








683. சுகிர்தம்‌ - புண்ணியவலன்‌ 


684,  1ஆதுபிதா; 
துடக்கு - சூதகம்‌; நிர்க்குணம்‌ - குணமின்மை 


மூல்ம்‌.. 337 


குள்ளிவிட்டுப்‌ பதியிலே யிருந்து கொண்டு 
சங்கற்ப விகற்பமெல்லாந்‌ தகர்த்தே யோட்டித்‌ 
குள்ளிவிட்டுச்‌ சண்டாளர்‌ நேசந்‌ தன்னைச்‌ 
சாதகமாய்‌ வாமிபதந்‌ தன்னை யேற்றுத்‌ 
குள்ளிவிட்டு அசாத்தியமாய்‌ நோயுள்‌ சளோர்க்குச்‌ 
சற்குணமாய்ப்‌ புகழ்ந்தாக்காற்‌ சாத்திய மாகும்‌ 
குள்ளிவிட்டுச்‌ சாத்தியமாம்‌ நோயுள்‌ ளோர்க்குச்‌ 
சண்டாள கோபம்வரில்‌ நோய்க ராதே. 685 


இராத தெய்வீக மருந்தை யீந்து 

இரு ட்டுமனப்‌ பாவியென்றாற்‌ சென்மத்‌ தோடு 
கராது போவதுவே பெரியோர்‌ செய்கை 

செனனமென்ற பெருங்கடல்கான்‌ தெளிந்த பேர்க்குத்‌ 
இராது சிவயோகி யானாற்‌ கேளு 

ப தெப்பம்விட்டுக்‌ கரைகடப்பான்‌ ஆறுகடல்‌ தன்னை 

இராது மூவினையுந்‌ தொடர்ச்சி யாகித்‌ 

தரிகைபோழ்‌ சக்கரம்போற்‌ இரிவார்‌ காணே. 086 


திரிந்திட்டேன்‌ அண்டரண்ட பதங்கள்‌ தோறும்‌ 
செப்பினதோர்‌ சாத்திரங்கள்‌ கோடான கோடி 
இரிந்திட்ட ரிசிகள்முதற்‌ சித்தர்‌ தேவா்‌ 
இருட்டித்த நூல்களெல்லாந்‌ திடமாய்ப்‌ பார்த்து 
திரிந்திட்ட சாத்திரமும்‌ சூத்திரமும்‌ நிகண்டும்‌ 
இறந்துமுதல்‌ பல்தொகையும்‌ தெரிந்து பார்த்தேன்‌ 
இரிந்திட்ட. பண்டிதங்கள்‌ இதற்கொவ்‌ வாது 
2சீவனுக்குச்‌ சஞ்சீவி யிந்நால்‌ பாரே. 687 
685. சண்டாளர்‌ - துரோகி; வாமி - பார்வதி; 
அசாத்தியம்‌ - அருமை, 
686. 1செபயோ கி 
திரிகை - எந்திரம்‌ 
687. 2ச£ விக்கும்‌, சீடனுக்குச்‌$,5 
இருட்டித்தல்‌ - காண்டல்‌; ௮ண்டரண்டம்‌- தேவரண்‌ டம்‌. 


௮22 


338 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
பிள வைக்கு 


பாரப்பா புடைத்தெழுந்த பிளவை யோடு 
பலவீக்கஞ்‌ ரிலந்திக்குப்‌ படுவ ஸனுக்குச்‌ 
சீரப்பா சிறுகொட்டைப்‌ பருப்பு வாங்கிச்‌ 
சிறந்தமுலைப்‌ பாலதனால்‌ திறமா யாட்டி 
வாரப்பா ஏரண்டம்‌ வித்துற்றுந்‌ தைலம்‌ 
வளமாக முலைப்பாலுங்‌ கூடச்‌ சேர்ந்து 
போரப்பா சாறித்துச்‌ சினமுகம்‌ விட்டுப்‌ 
போட்டடா சுற்றொக்கப்‌ போடு போடே. 688 


போடப்பா அழ்திசத்து உ£லந்‌ தோறும்‌ 
போற்றிட3$வ வற்றிப்போம்‌ நீர்க்கொண்டு தானால்‌ 
போடப்பா அனுதினமும்‌ போடப்‌ போடப்‌ 
புகைகளில்லை வீக்கத்தை மேலே யேற்றும்‌ 
போடப்பா பழுத்துடையும்‌ விரண மாறும்‌ 
புண்வாயில்‌ சலைதனை ஊட்டிப்‌ போடு 
போடப்பா காரங்கள்‌ வைத்துப்‌ பின்பு 
புரைகண்கள்‌ ஆறியே விழலாய்ப்‌ போச்சே. 689 


சன்னிக்கு அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ 


விழலாகுஞ்‌ சன்னிக்கு அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ 
விளம்புகிறேன்‌ புங்கெண்ணெய்‌ வேப்பெண்‌ ணெயும்‌ 
அழலாகும்‌ எள்ளெண்ணெய்‌ இலுப்பை யெண்ணெய்‌ 
ஆமணக்கின்‌ எண்ணெயிவை அஞ்சு மப்பா 
சுழலாக ஒன்றாக்கி மருந்தைச்‌ சேர்க்க 
சாற்றக்கேள்‌ ரசங்கந்தி தாளகமும்‌ சிலையும்‌ 
உழலாக லிங்கமொரு வகைக்குமிரு கழஞ்சு 
ஓக்கவே பழங்காடி ஊட்டி ஆட்டே. 690 


அவயகவகயவ்‌ எவை, 





689. விழல்‌ - வீண்‌ 








மூலம்‌ 339 


ஆட்டியே பழஞ்சீலை தன்னி லூட்டி 
அதற்கிசைந்த குறுங்கோல்‌ திரிபந்த மாக்கி 
நீட்டியே எண்ணெய்குத்துித்‌ தீக்கொளுத்தி 
நினைவோடே எண்ணெய்களை வார்க்கும்‌ போது 
வீட்டிமையில்‌ லாமையந்த மருந்துடனே தைலம்‌ 
விடவிடவே மூன்றுதரம்‌ விட்டி றங்கும்‌ 
ஈட்டிவைத்த தைலமது கைகாலிற்‌ காசின்‌ 
எடைதேய்க்கச்‌ சன்னிகளுஞ்‌ சீதம்‌ போமே. 691 


சதமொரடு சன்னிபதி மூன்று வாதம்‌ 
திரையாக உளைச்சலொடு திமிரல்‌ வாங்கும்‌ 
பேதமில்லைச்‌ சன்னியொடு சயித்தியங்கள்‌ தீரும்‌ 
பிணியுள்ளோர்க்‌ கிதுநன்று பேணி வைக்கும்‌ 
நீதமுள்ள சஞ்சீவி நோய்க்குமார்‌ பாணி 
நீங்காத பிணிநீங்கும்‌ நித்தியசுகங்‌ காணும்‌ 
வேதமுறை கண்டுசொன்னேன்‌ சிறுசந்த னாதி 
விசேடமடா வைப்பதற்கு மேகவெட்டை போமே. 


692 


சிறுசந்தனாதி 


மேகவெட்டை நீரிழிவு காசக்‌ கூறு 
மிஞ்சுபித்தம்‌ நெஞ்செரிப்பு வாய்நீ ரேற்றம்‌ 
போகமதிற்‌ தாதுநட்டம்‌ வாதபித்த ஐயம்‌ 
பிரண்டடெழுந்த தொதந்திப்பு பெரிய குன்மம்‌ 
ஆகமெல்லாம்‌ உதறிவிடும்‌ இருமலொடு ஈளை 
அதிசாரம்‌ குடல்வாதம்‌ மிகுதி வாதம்‌ 
ஏகமாய்க்‌ குத்தெடுக்கும்‌ உளைச்சலொடு வீக்கம்‌ 


எடுத்தபலஞ்‌ சூலைகுட்டம்‌ இன்னம்வகை யறியே. 
693 





692. சன்னி சயித்தியம்‌ - சன்னியில்‌ காணும்‌ தளம்‌ 


693. ஆகம்‌ - உடல்‌ 


340 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அறிவதுதான்‌ சோகைபித்தம்‌ காமாலை பாண்டு... 
ுரோசியொடு ரோபாரம்‌ அக்கினியின்‌ மந்தம்‌ 

குறிகுணங்கள்‌ விகற்பமுள்ள பீனிசங்கள்‌ சுரங்கள்‌ 

்‌  கூறரிய நேத்திரநோய்‌ சயங்கள்‌ ஓஒ.மிய 

நெறியுடனே பாடுகிறேன்‌ சிறுசந்த னாதி 
நேர்த்தியாஞ்‌ சூத்திரத்தில்‌ அறிந்து செய்ய 

பிறியாத ரோகங்கள்‌ அனைத்தும்விழுந்‌ தோடும்‌ 
பிலத்தஇரு பத்தொன்று மேகம்போய்‌ விடுமே, 094 


போய்விடுமே கசாயகற்க மருந்துவகைச்‌ சொல்லப்‌ 
புலத்தியனே மச்சகெந்திரா கேளு கேளு 
நேயமுடன்‌ 1சந்தனமோர்‌ பலமுங்‌ கூட்டு 
நேரதற்கு வெட்டிவேர்‌ நிறுத்தி டிப்பாய்‌ 
வியமுடன்‌ 2சலம்பதக்கு விடுநா லொன்றாய்‌ 
வேகவைத்த 8பின்புவே ரடாக சாயம்‌ 
ஆயமுள்ள வில்வவேர்‌ நீர்வள்ளிக்‌ கிழங்கு 
அப்பனே நன்‌ ஸனாரிசிந்தில்‌ மூத்தக்‌ காசே, 695 


முத்தக்காசு ௮ல்லிகொட்டி நெய்தல்கா 4*மரையின்‌ 
மூலம்திலப்‌ பனைக்கிழங்கு இலரமிச்சம்‌ வேரும்‌ 
விக்ததொரு குறுந்தொட்டி வேராலம்‌ விழுது 
மேற்பொன்னாங்‌ கண்ணிவோர்‌ ஆவிரையின்‌ பட்டை 
இத்தொக்க வகைக்குநா வரைப்பலம தாக 
இடித்ததற்குள்‌ சலமுமறு தூணி விட்டு 
சுத்தொக்கக்‌ காய்ச்சியது எட்டொன்‌ றாக்கச்‌ 
சுகமாக முன்வைத்த கசாயத்திற்‌ கூட்டே. 696 


சவ்க்கங்ககுவ்கை்‌யவ்ப்மவ்ட்‌ அபல, பப ல்க உ பலவ தது பக்கபலம்‌ வ ளிலதஸ்‌ 


செயவியயயல்‌ வெட கண்‌... அயல்‌. வா எனாது வ அபாகுமுபவானை அ பகபதுவயாகை வயலடவதவய அபவகடக, த்‌ 





695. 1மலாக்கா சந்தமோர்2 
“சலம்‌ தூணி) 
எைட்டொன்றாய்‌ வடிகட்டி யிருத்துப்பின்‌; 


696, *மரையின்‌ வளையம்த 


மூலம்‌ 341 


கூட்டியபின்‌ சாறுவகைச்‌ சொல்லக்‌ கேளு 
கூறரிய முடக்கற்றான்‌ வீழியொடு தான்றி 
நாட்டிநீ நொச்சியொடு முருக்கிலைகற்‌ றாழை 
நயமாம்‌ பொன்‌ னாங்காணி நீர்வள்ளிக்‌ கிழங்கும்‌ 
ஆட்டிவகைக்‌ காறுபடி இள நீரவி வண்ணம்‌ 
அப்பனே தாழியொன்றில்‌ அடுப்பேற்றிக்‌ காய்ச்சு 
வீட்டிமையில்‌ லாமலது எட்டொன்றாரய்க்‌ குறுக்கி 
வேடுகட்டி வடிகட்டி விநாயகனைப்‌ பணியே. 697 


பணிந்துவொரு தாழிக்குள்‌ மஞ்சள்காப்புக்‌ கட்டிப்‌ 
பாங்கான கசாயங்கள்‌ சாறுகளும்‌ விட்டு . 
துணிந்ததிலே நல்லெண்ணெய்‌ ஆறுபடி. விட்டுச்‌ 
சொல்லரிய ஆவின்பால்‌ அவ்வண்ணஞ்‌ சேர்த்து 
அணிந்ததிலே கற்கவகை உரைக்கி றேன்பார்‌ 
அகிற்கந்தஞ்‌ செஞ்சந்தன மல்லாற்‌ கேளு 
கனிந்ததொரு சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
சுச்சோலம்‌ ஏலமில வங்கங காணே. 698 


உரணப்பா லவங்கப்பத்‌ இிரிசிற்ற ரத்தை 

கடுங்கார மஞ்சிட்டி வங்காளப்‌ பச்சை 
பூணப்பா பேரீச்சு முந்திரிகைப்‌ பழமும்‌ 

புமுக் கவேர்‌ சடாமாஞ்சி பூலாவின்‌ கிழங்கும்‌ 
பேணப்பா செவ்வள்ளிக்‌ கொடிதேவ தாரம்‌ 

பேரீச்சுசிறு சண்பகம்‌ தாளிச பத்திரி 
நாணப்பா கிளியூறல்‌ குராசானி யோமம்‌ 


நன்மதுரஞ்‌ சிறுநாகப்‌ பூவுஞ்‌ சேரே. 699 


சேரடா சாத்திர வேதியிரு கழஞ்சு 
சேரவே தூளாக்கி இளநீசி லாட்டி 
வாரடா இளநீரிற்‌ குழப்பி யொன்றாய்‌ 
வளமாகத்‌ தாழிக்குட்‌ கலக்கியடுப்‌ பேற்றிப்‌ 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பாரடா கமலவன்னி இபவன்னி யாலும்‌ 
பற்றாமற்‌ சிறுகொதியும்‌ நாலுதினம்‌ வைத்து 
நீரடா குறுக்கிவிடு மிளகுபதங்‌ கண்டு 
நினைவோடே. வடிக்கும்போ தப்பா கேளே. 700 


கேளப்பா சாம்பிராணி கோட்டம்‌ வகைக்காறு 
கெடியான அபின்கழஞ்சு நாலரையுங்‌ கூட்டி 
நீளப்பா குங்குமப்பூ கோரோசனை யோடு 
நீள்வெள்ளி லோத்திரமுு்‌ வகைக்குமுக்‌ கழஞ்சு 
தூளப்பா வாட்டியதை ஓலைப்பூப்‌ பரத்தி 
தூவிவடி சூட்டுடனே கலசத்‌ துள்ளே 
நாளப்பா கத்தூரி பச்சைக்கர்ப்‌ பூரம்‌ 


நற்புமுகு சட்டமிவை வகைக்குமுக்‌ கழஞ்சே. 701 


வகைமூன்றுங்‌ கூட்டியது விட்டு நன்றாய்‌ 

வடித்திறுக்குத்‌ தைலம்வார்த்‌ தாற வைத்து 
பசையாமல்‌ தேவிக்கும்‌ வடுகன்க ணபதிக்கும்‌ 

பாங்காகப்‌ பூசித்துதா னியுபுடம்‌ வைத்து 
இகையாமல்‌ நாலுநாளுக்‌ கொருக்லால்‌ மூழ்கு 

சீயக்காய்‌ அரைப்பிட்டு வெந்நீரும்‌ விடுவாய்‌ 
நகையாத படி.யன்று மோர்தயிர்பால்‌ புளிப்பு 

நல்லிறைச்சி 1கைப்பகற்ற நலமாகும்‌ பாரே. 702 


பாரப்பா மற்றாநாள்‌ கூட்டுவகைக்‌ கூட்டு 
பத்தியங்கள்‌ அசடில்லை பறக்குமடா நோய்கள்‌ 
ஆரப்பா அதன்பெருமை அறிந்தமட்டுஞ்‌ சொன்னோம்‌ 
ஆருக்குஞ்‌ சொல்லாதே ஆச்சரியந்‌ தன்னை 


ஓலைப்பூ - தாழைப்பூ 


*கைப்புகைத்த லாகாது; 
வடுகள்‌ - வைரவன்‌ 


மூலம்‌ 34 


நேரப்பா உள்ளவர்க்முச்‌ சொன்னாலும்‌ நன்று 
நினைவுசெட்ட மாந்தரிடம்‌ சொல்ல வேண்டாம்‌ 
காரப்பா பரையுடைய இயானங்கைக்‌ கொண்டு 


கர்த்தாவை 1உள்வைத்தால்‌ பலிக்குமிந்த நூலே. 703 


சுகபேதிச்‌ சிந்தூரக்‌ குழம்பு 


இந்துப்பு நேர்வாளம்‌ வகைக்குமிரு கழஞ்சு 
ஏரண்டஞ்‌ இறுமுத்துப்‌ பருப்புமித னிரட்டி 
சிந்தையில்லாச்‌ சாதிலிங்கம்‌ கோரமொவ்வோர்‌ கழஞ்சு 
இருக்கறவே சுத்திசெய்து கல்வத்து லரைக்க 
தந்திரமா யிருசாம மரைத்துக்கு ழம்பதனைத்‌ 
தனிச்சிமிழி லிட்டடைத்துத்‌ தாக்கநீ கேளு 
முத்தவொரு குன்றியயெடை இஞ்‌்ூ௫ச்சா றதனில்‌ 
முூளகுைய கசாயத்தில்‌ பனைவெல்லத்தி லருந்தே. 
704 


அருந்ததியரை நாழிகைக்கு வெந்நீர்‌ கொள்ள 

அபானத்து லுள்ளமலம்‌ அனைத்தும்‌ போகும்‌ 
வருந்தயே ஆசனத்தை வெதந்தநீராற்‌ சுத்தி 

வயிரெடுப்ப தெந்தமட்டும்‌ விட்டுநீ பார்த்து 
இருந்தியதோ 3ராயாச மினத்தாங்கா தென்றால்‌ 

சிறந்தகுளிர்த்‌ தண்ணீராற்‌ சுத்தியது செய்து 
பொருந்தியதோ ரன்னப்பால்‌ குளிரப்‌ பண்ணிப்‌ 

புரை கீர உப்பிட்டுக்‌ கஞ்ச கொள்ளே. 7095 


கஞ்சிகொள்ளக்‌ குளிர்ந்தசலத்‌ தாலே பேதி 
கட்டிவிடும்‌ பேஇயின்னம்‌ காண வென்றால்‌ 
துட்சமாய்‌ வார்த்தகஞ்சி உப்பி டாமல்‌ 


தன்சூடாய்க்‌ கொண்டிடவே பேதி யாகும்‌ 


ட பபப ப ப்பெபப்ட்ட்ட்ட்ட ப்பட மயல்‌ 


703. 


704. 
705. 


1உள்ளத்தில்‌ வைக்கப்‌, 
உள்ளுருத்து கைகண்ட, தொழிலே, 
உள்ளத்திருந்தால்‌ பலிக்குமிந்ததீ தொழிலே, 
?வண்காரம்2 
கோயமினித்‌2 

ஆயாசம்‌ - சோர்வு 


344 அசத்தியா வைத்திய காவியம்‌-1300 


இஞ்சிக்கும்‌ வெகுபேதி மிளகுபனை வெல்லம்‌ 
எந்தமட்டும்‌ பேதியா மியல்புண்‌ டாகும்‌ 
பஞ்சையாய்ப்‌ பாடவில்லை யண்மை யாரும்‌ 


பதியினின்று செய்வதற்குப்‌ பலித மாமே, 706 


பேதிக்கு வாயு புதீதிரன்‌ 


ஆமப்பா பேதிக்கு வாயு புத்திரன்‌ 
அறைகிறேன்‌ புலத்தியனே மச்ச கெந்திரஈ 
நாமப்பா இரிகடுகு கடுகு ரோணி 
நலமான தேசாபுரம்‌ வாய்விளங்கம்‌ வகைக்கு 
ஓமப்பா இருகழஞ்சு நேர்வாளஞ்‌ சுத்தி 
உற்றமுளை களைந்தபருப்புக்‌ அழஞ்சு பத்து 
வேபப்பா இருகழஞ்சு 1இஞ்ச்‌ சாற்றில்‌ 
விரைந்தியிரு சாமமரை யுண்டை எட்டே, 707 


கட்டியதேோார்‌ குளிகைதனை நிழலு லர்த்தி 
கலங்கொம்புச்‌ சிமிழிலே சஈடுக வைத்து 
மூடைபூயதோர்‌ வாயுமலங்‌ கட்டு வாங்க 
முற்றியதோர்‌ இஞ்தெட்டிப்‌ பிழிந்த சாற்றில்‌ 
அட்டியில்லா தொருபே து குன்றியிரண்‌ டெடைதான்‌ 
அரைத்துநீ கொடுத்தி..வே ஆமமுதல்‌ நீங்மும்‌ 
வெட்டியல்ல பனைவெல்லந்‌ தனில குந்த 
வெந்நீருங்‌ கொண்டிடவே விரோசனமாம்‌ பாரே. 708 


சுகபதி கசாயம்‌ 


பாரப்பா சுகபே௫ி சுசாயந்‌ தன்னைப்‌ 
பாடுகிறேன்‌ பிரமியிலை கடுக்காய்‌ நாலு 
டாரப்பா களிப்பாக்கு மூன்றுசுக்கி ரண்டு 
பழிப்பற்ற இந்தொன்று கழஞ்சது வெல்லாம்‌ 
707. 1யூனாச்‌) 
108. விரோசனம்‌ - அக்கினி, சூரியன்‌, 


மூலம்‌ 345 
பாரப்பா சசாயமொரு படிசலத்திற்‌ போட்டுப்‌ 
பரிவாக எட்டொன்றாய்க்‌ குறுக்கிக்‌ கொள்ளு 
பாரப்பா பேதியுண்டா மின்னமதஇ லொன்று 
பகருகிறேன்‌ கற்கமொன்று பகரு வேனே. 709 


பகருகிறேன்‌ பிரமியிலை நீங்கி னாலும்‌ 

பண்பாக முன்போலே கழஞ்சாய்ச்‌ சேர்த்து 
பகருகிறேன்‌ இஞ்சதட்டிப்‌ பிழிந்த சாற்றில்‌ 

பாங்காகத்‌ தெளிவிலே நால்வகையு மரைத்து 
பகருகிறேன்‌ கலக்கிநீ யருந்தி னாக்கால்‌ 

பழமலமும்‌ வாயுவெல்லாம்‌ பறச்குங்‌ கண்டாய்‌ 
புகருகிறேன்‌ கனபேதி கண்டா லப்பா 

பாகமாய்‌ மோரசனம்‌ பண்ணிப்‌ பாரே. 710 


வச்சிர கபாடம்‌ 


பாரப்பா திறப்பதற்கு வகையைச்‌ சொன்னோம்‌ 
பாடுகிறேன்‌ அடைப்பதற்குப்‌ பண்பாய்‌ மைந்தா 
நேரப்பா வச்சிரக பாடங்‌ கேளு 
நெடுநாளை மூலரத்தங்‌ கராணியதி சாரம்‌ 
வேரப்‌ ।ா முளைமூலம்‌ வயிறுளைச்சல்‌ கடுப்பு 
வீறடங்கச்‌ சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
சீரப்பா வால்மிளகு ஏலமுடன்‌ சுக்கு 
இறமாக வகைக்குயிரு கழஞ்சு கூட்டே. 711 


கூட்டடா வெட்பாலை சீரகந்தா னிரண்டு 
கோரோசனை அதிவிட யமதி மதுரம்‌ 
நாட்டடா வெந்தயமும்‌ வகைக்குநாற்‌ கழஞ்சு 
நலமான அபின்மருந்து சழஞ்சுஅரை யோடு 
வாட்டடா சிறுவறுப்பு வெதுப்பி வாங்கி 
மைந்தனே வெந்தயமோர்‌ பலங்க சாயம்‌ 
ஆ:ட்டடா கசாயமிட்டு மருந்தை நன்றாய்‌ 
ஆட்டியதை அடையாகத்‌ தட்டு வாயே. 712 
அ ப பப்ப ப ப ப பபப பபபுபபுபபபபபபு 


தலி 'கோதில்லா ரோகணியோ டதிம துரம்‌. 


3406 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


குட்டியதோ ரடைக்குமொரு சட்டி வைத்துத்‌ 
துணல்மூட்டி அடையதனைத்‌ தானே போட்டு 

விட்டினிய கசாயத்தைச்‌ சுறுக்கிப்‌ போட்டு 
வெந்தந்தக்‌ கசாயத்தா லரைத்துப்‌ பின்பு 

அட்டியில்லா தாறுதரஞ்‌ சுறுக்குக்‌ காட்டி 
அரைத்திடவே கபாடமருந்‌ தாகு மப்பா 


இட்டித்த வயணம்போற்‌ சொன்னபடி. கேட்கும்‌ 


திறமாக யின்னமொரு கபாடஞ் செய்யே. 713 


வேறு 


செய்துதான்‌ சாதிக்காய்‌ ஐந்துக மஞ்சு 
சிறந்ததொரு பத்திரியு முக்க ழஞ்சு 
பெய்துதான்‌ கிராம்புமொரு நாற்ஃ ழஞ்சு 
பெருமரத்துப்‌ பட்டைத்தூ ளாறுக ழஞ்சு 
எய்துதான்‌ குராசானி ஏழுக மஞ்சு 
இயம்பியதோர்‌ வெட்பாலை 1எண்க ழஞ்சு 
உய்துதான்‌ கசகசா சஎமத்தன்‌ வித்தும்‌ 
ஒவ்வொன்று முக்கழஞ்சு உரைத்துப்‌ போடே. 714 


போடப்பா சடைக்கஞ்சாப்‌ பூவுமேழு தீர்ந்த 
பொடியுமொரு பதின்்‌கழஞ்சு பொலிவாய்க்‌ கூட்டி 
ஆடப்பா அபின்மருந்து கழஞ்சு கூட்டி 
அப்பனே கஊமமத்தன்‌ சாற்றா லாட்டிச்‌ 
சூடப்பா குளிகைசுண்டைக்‌ காயளவு கட்டிச்‌ 
சுகமாக நிழலுலர்த்இிச்‌ சுண்ட வைத்து 
நாடப்பா வயிறுளைச்சல்‌ £கடுப்பு பேதி 
நமுக்குவயிற்‌ றிரைச்சல்‌ ரத்தமூலம்‌ போமே. 715 


அ அ அவவை வபவபபப பப பஅபபபட்டடட்ட்ப்பப்ப்பயயய்யயயயயயியய்வைய வையை 


714. 


1ஐஓங்க மஞ்சு 


715. £2வெகுபேதி$,5 


போய்விடுமே ஆறுவகைக்‌ கிராணியதி சாரம்‌ 
போவதற்கு அனுபானம்‌ புகலக்‌ கேளு 
வாயுவரு முத்தக்காசு இருகழஞ்சு தட்டி 
மைந்தனே கசாயமது எட்டொன்‌ றாக்கி 
வீயமுடன்‌ ஒருண்டை யரைத்துக்‌ தட்டி 
விடிவேரும்‌ அப்படியே மூன்றுதினம்‌ அருந்து 
தேயமுடன்‌ இளவெந்நீர்‌ தேனள்முலைப்பால்‌ தன்னில்‌ 
நின்றுவிடும்‌ இன்னவகை நிகழ்த்து வோமே. 716 


ஓமமது வறுத்திடித்துத்‌ தேனிற்‌ சேர்த்து 
ஒருபோது கொடுத்திடவே ஒட்டம்‌ நிற்கும்‌ 
சாமமிரு நான்கினுக்கு மெடுத்த பேர்க்குச்‌ 
சாந்தமாம்‌ அனுபானம்‌ சாற்றக்‌ கேளு 
வேமமெனும ஆம்பற்பூப்‌ புட்டவியற்‌ சாற்றில்‌ 
இருபோது தேன்கலந்து விட்டா யாகில்‌ 
போமிந்தக்‌ கிராணியதி சாரம்வயிற்‌ றிரைச்சல்‌ 
பொல்லாத கழிச்சல்ரத்தக்‌ கடுப்புப்போம்‌ வாறே. 717 


கபாட லேகியம்‌ 


வாறின்னம்‌ பேதிக்குக்‌ கபாடலேகி யத்தை 

வழுத்துகிறேன்‌ புலத்தியனே 1மச்சமுனி யையா 
பேறுபடப்‌ பெருமரத்துப்‌ பட்டைச்சா ரணைவேர்‌ 

பிரண்டைவேர்‌ இலந்தைப்பட்டை கொடிவேலி வேரும்‌ 
வேறுபட அமுக்கிரா மால்கிழங்கு நடலை 

வேர்க்கிழங்கு வகைக்குமொரு பலந்தூ ளாக்கிக்‌ 
கூறுபட வடிகட்டி. கடைமருந்து வகையைக்‌ 


கூறுகிறேன்‌ நன்றாகக்‌ கூறக்‌ கேளே. 718 


கூறினதோர்‌ மிளகுசுக்கு அதிவிடயம்‌ ஓமம்‌ 
குராசானி சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
தேறினதோர்‌ வெட்பாலை யரிரிபலங்‌ கால்தான்‌ 
சிறந்தஅபின்‌ மருந்துமொரு கழஞ்சுயிவை வெதுப்பி 


71. 1மச்சகெந்திரா5 


3406 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆரினதோர்‌ பொடித்துவடி கொண்டிரண்டு படியும்‌ ' 
அன்பாக இஞ்சிச்சா றரைப்படியு மிறுத்து 

ஆறினதோர்‌ தெளிவதனிற்‌ பனைவெல்லம்‌ பலமூன்று 
அடைத்ததிலே பாகாகக்‌ காச்சதுஉச்‌ சிதமே, 719 


உச்சதமாய்ச்‌ சேரவிழும்‌ பருவமதிற்‌ பொடிதான்‌ 
ஓழுகவே குூரவியதிற்‌ கிளறிப்‌ பின்பு 
வெச்சியிடும்‌ பருவத்தில்‌ தேனும்நறு நெய்யும்‌ 
விடுவகைக்கு மாகஈாணி விரைந்து கிண்டி 
வச்சிடுவாய்ப்‌ “புதுக்கரகந்‌ தன்னில்‌ மைந்தா 
வகையறிந்து அந்திசந்தி மூன்றுதினம்‌ அருந்து 
எச்சுகுடற்‌ பொழுமல்மல பந்தமும்‌ உண்‌ டாகும்‌ 
ஏற்பதுவும்‌ பொரிகஞ்சி இயல்பாம்‌ பாரே, 720 


கபாட கரணம்‌ 


பாருமொரு கபாடசூ ரணத்தை மைந்தா 
பண்பாகச்‌ சொல்லுகிறோம்‌ பரிந்து கேளு 
இருகிற வியாதியதி கிராணியதி சாரம்‌ 
தெளியாத வயிற்றுளைச்சல்‌ சலக்கழிச்சல்‌ இரைச்சல்‌ 
நேருகிற குடற்பொருமல்‌ தாகமொடு சோபம்‌ 
நிற்பதுற்கு மருந்துவகை நீதா னளொன்றாய்‌ 
சருகு சடைக்கஞ்சா புடமேழு தீர்ந்த 
சிறந்ததொரு சாதிக்காய்‌ பத்திரிகு ராம்பே. 721 


பேரான அதிவிடயம்‌ குராசானி யோமம்‌ 
பொடித்துள்‌ பெருமரத்துப்‌ பட்டைமுத்தக்‌ காசு 

வேரான சுக்குடன்மா துளம்பழத்தி னோடு 
வெட்பாலை யரிசசமன்‌ கழஞ்சு கூட்டிக்‌ 





719. உச்சிதம - மேன்மை 
720. 1திண்டிப்5.5 
2புதுகசலசந்3 


மூலம்‌ 349 


காரான அபின்மருந்து கழஞ்சொன்மீற யாகக்‌ 
கடைமருந்து வெதுப்பியதைத்‌ தூள தாக்கி 

நேராகக்‌ கலந்துசூ ரணமி தப்பா 
நினைவறிந்து செய்யவதில்‌ நின்று போமே, 722 


நின்றுபோம்‌ சூரணந்தான்‌ வெருகடியைச்‌ சேர்த்து 
நினைவோடே இருபோது கொள்வா யாகில்‌ 
இன்றுவிடும்‌ நோயையின்னம்‌ அனுபா னங்கேள்‌ 
தேனல்ல பனைவெல்லஞ்‌ சேர்த்தருந்தத்‌ தீரும்‌ 
வென்றியுள்ள தின்னமொரு சூர ணந்தான்‌ 
விளம்புவேன்‌ சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
இன்றினிய குராசானி வெட்பாலை யரிசி 
இயல்பான பெருமரத்துப்‌ பட்டைத்தூள்‌ கூட்டே. தல்‌ 


கூட்டடா மலைதாங்கி வேர்முத்தக்‌ காசு 
கொடியதொரு வால்மிளகு அக்கர காரம்‌ 
நீட்டடா சடாமாஞ்சி சுக்கு௮தி மதுரம்‌ 
நினைவாக வகையதனுக்‌ கிருசு ழஞ்சு 
பூட்டடா அபின்‌ மருந்து அரைக்கழஞ்சு வெதுப்பிப்‌ 
பொடிசெய்து வெருகடிதான்‌ தேனிலே பொசிக்க 
மூட்டடா அந்திசந்தி கசாயத்திற்‌ செலுத்த 
மோசமில்லைக்‌ கசாயவகை மொழிகி றேனே. 724 


மொழிகிறேன்‌ மலைதாங்கி வோ்முத்தக்‌ காசு 

முக்கியமாம்‌ பெருமரத்துப்‌ பட்டைசுக்கு மிளகு 
தெளிவாக வகைக்குமொரு ஃழஞ்சு கூட்டி 

சலமிரண்டு படிவிட்டுக்‌ கிராம்புபதி னைந்து 
வழியாக முடிச்சிட்டு எட்டொன்‌ றாக 

வற்றவைத்து அதிற்பாதி கிராம்பரைத்துக்‌ கலக்கி 
நெழியாமல்‌ அந்திசந்தி மேற்பொடியும்‌ போட்டு 

நீழூன்று தினங்கொடுக்க நெய்சொல்லக்‌ கேளே. 725 


350 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
கபாட தெய்‌ 


சொல்வோம்தநாம்‌ ஈருள்ளி இருக மஞ்சு 
துணுக்காக நொறுக்கியொரு சட்டியி லிட்டு 
வல்வாய்நீ மாணிப்பிரண்டைச்‌ சாறுசுறுக்‌ கிட்டு 
வறுப்பதுதான்‌ பொன்னிறமாய்‌ வரும்போ தப்பா 
பல்விதநெய்‌ யாகாது பசுவின்றெய்‌ கால்விட்டுப்‌ 
பதமறிந்து இறக்கிரண்டு காசெடை.தா னூட்டக்‌ 
கொல்வமென்று வந்தஎம தூதரையும்‌ வெல்லும்‌ 
தகொடியதோரு நெய்யையின்னங்‌ கூறக்‌ கேளே. 726 


கூறவே நாயுருவி ஊமத்தங்‌ கொழுந்து 

கொட்ரை ப்பாக்‌ களவரைத்து வெவ்வேறே வைத்து 
ஈறில்லா ஈருள்ளீ “நொறுக்கியிரு கழஞ்சு 

இரண்டுவகை முன்மருந்து எருமைவெண்ணெ யுழக்கு 
படாறில்லா வெந்திறக்கி பதத்தில்வடித்‌ திறக்கி 

மருத்துநெய்யும்‌ அருந்திடவே வளமா மப்பா 
தேறிநல்‌ றாய்த்‌ தேறாது தெளிய யின்னுஞ்‌ 

செப்புவேன்‌ மைந்தாநீ தெளிந்து கொள்ளே. 727 


தெளிந்நுகொள்ள இன்னமொரு வகையைச்‌ கேளு 
இறமான மிளகுமிரு 5ழஞ்சு அப்பா 

சளிந்திடவே நுணுக்கியதாூள்‌ நல்லவெல்லஞ்‌ சேர்த்துக்‌ 
கடுகவே வெருகடிதான்‌ காலை சந்தி 

ஓமிந்தமொழி யாததற்‌ கின்னமொன்று சொல்வோம்‌ 
உத்தமனே மிளகுநறு நெய்யும்‌ ஆட்டி 

நெழிந்திருக்கும்‌ பேதிக்குங்‌ கபாடஞ்‌ சேர்த்து 








நீயருந்து சுசாயங்கள்‌ நிகழ்த்து வேனே. 728 
726. கொல்லும்‌? 
மணிப்பிரண்டை. - சரணைப்‌ பிரண்டை. 


மச 2தநொறுக்கியொரு? 


மூலம்‌ 351 
அருளாதிக்‌ கசாயம்‌ 


நிகழ்த்துவேன்‌ அருளாதிக்‌ கசாயத்‌ தன்னை 
நெடுதாளை மாதுளைப்பஞ்‌ சாங்க மோடு 
செகத்திலுள்ள பனைவேருங்‌ கருங்காலி வேரும்‌ 
சிறந்ததொரு நீர்ப்பூலா அருகம்‌ வேரும்‌ 
உகத்தவால்‌ மிளகுமகிழ மரப்பட்டைப்‌ பலாவோர்‌ 
1ஓங்குபெரு மரப்பட்டை சற்றேரண்ட வேரும்‌ 
அகத்தியமுத்‌ தக்காசு மிலவுகரு வேலம்‌ 
அதன்பிசினும்‌ வெட்பாலை யரிசியுமோ ரெடை.யே. 
72 


ஓரெடையாய்க்‌ கோட்டமது வசைக்குமுக்‌ சுழஞ்சு 
ஒன்றாக இடித்துத்தூள்‌ மூன்றுகூ நிட்டு 
நீருமிரு நாழியினி லொருகூ நிட்டு 
நீட்டியதிற்‌ கழிகட்டிப்‌ போடவகை சொல்வோம்‌ 
போர்பெரிய சாதிக்காய்‌ கிராம்புச ரகமும்‌ 
பேரான அதிவிடயம்‌ குராசானி யோமம்‌ 
சாரமுடன்‌ ஆறுகிழி ஈட்டிரண்டு கிழியுந்‌ 
தண்ணீரும்‌ எட்டொன்றாய்த்‌ தாக்கவரைத்‌ இிடுமே. 


730 


அரைத்தமருத்‌ தப்போதிற்‌ கசாயத்திற்‌ கலக்கி 
அருந்திடுவாய்‌ மூன்றுதினம்‌ அடங்கு மப்பா 
திரைத்தவயிற்‌ றிரைச்சல்‌ ரத்தக்க இப்புடன்‌ 
சமிவைகள்‌ தீருதற்கு “நேரி லந்தை 
நரித்தலைபோ விருந்தவிட்ணுக் இரந்தியிள குடனே 
நாட்டுவா யிருதாழி கதுண்ணீர்‌ விட்டுக்‌ 
கரைத்திடவே சாதிக்காய்‌ இராம்புசீ ரகமும்‌ 
கருத்துடனே கிழியாறுங்‌ கட்டிரண்டு போடே. 731 


729, 1ஓங்குமாம்‌ பட்டை 


731. 2நேரிலந்தை ய/விரை வேர்ப்பட்டை 


352 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


போட்டசிமி கசாயத்தை எட்டொன்‌ றாக்கிப்‌ 
புனிதமாய்‌ இருபோது இமியரைத்துக்‌ கொடுக்கச்‌ 
சாட்டையில்லாப்‌ பம்பரம்போ லாட்டிவரும்‌ போது 
சாதகமாய்‌ இன்னவகைச்‌ சாற்றக்‌ கேளு 
ஓட்டமெல்லாந்‌ தவிர்ப்பதற்கு விளாம்பத்‌ தோடும்‌ 
உற்பனஞ்சோர்‌ மாதுளையி னோடுங்‌ கூட்டு 
வாட்டமில்லாப்‌ புழுக்கைவேர்‌ அறுகம்‌ வேரும்‌ 
மருவில்லா வில்வவேர்‌ முத்தச்கா சாமே. 732 


ஆமடா வெட்பாலை 1யரிசிநா யுருவி 
அதிவிடய மிளகுசம னொரக்கதறுக்‌ கிட்டு 
நாமடபா சலமுமிரு நாழியெட்டொன்‌ றாக்கி 
நறுந்தேனுங்‌ காசெடைதான்‌ அந்துசத்தி சேர்த்து 
ஓமடா சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
ஓங்குஅதி விடயமுடன்‌ குராசானி யோமம்‌ 
போமடா வெதுப்பியதூள்‌ மேற்பொடியுந்‌ தூவி 
பொல்லாத வயிறுளைச்சல்‌ சுடுப்புப்போய்‌ விடுமே. 
792 


போய்விடவே வயிற்றுரத்தங்‌ கடுப்புளைச்சல்‌ தனக்குப்‌ 
புகமான ஆவிரையில்‌ அஞ்சுவகைக்‌ கூட்டு 

மாயமடா வைவாலீமொட்டு கராம்புசா திக்காய்‌ 
மகத்தான £ஏலமது வகைகள் சம னாத 

வீயமுடன்‌ லரசட்டி வேடுகட்டி யவித்து 
விரைந்தரைத்து எருமைமோர்‌ தயிரி லூட்டு 

நேயமடா நின்றுபோம்‌ இன்னம்விசித்‌ திரமாய்‌ 
நிகழ்த்துவது உற்பனமாய்‌ நீயறிந்து செய்யே, 734 


தெ பிபிடி பவ வழி யய மெய்‌ பெயல்‌ வெயயய்வயயும்‌. வவவைவயபணவயகவெ லல வ. கெலையவகடைம பல்லு வகைய க்கை ப 


732. 1யரிசிதெற்‌ பொரியும்‌... 
யரிசுயூட னெருஞ்சி5 
734, £தாூளுமது, 


மூலம்‌ 353 
வேறு 


செய்யடா இன்னமொரு கசாயங்‌ கேளு 
ரிற்றரத்தை மலைதாங்கி வேர்பூ நாகம்‌ 
மெய்யடா பெருமரத்துப்‌ பட்டைசமன்‌ கூட்டி 
மேல்மருந்து கிராம்புபத்துக்‌ கிழிகட்டிப்‌ போடு 
வையட..ார இருதாழி நீரெட்டொன்‌ றாக்கி 
மைந்தனே இழியரைத்துக்‌ கலக்கியந்தி சந்தி 
கொய்யடாா மூன்றுதினங்‌ கொடுத்து நீ.பும்‌ 
குடற்படுவன்‌ பிளவைபுடைக்‌ தெழுந்தநோய்க்‌ 
குழம்பே. 735 


புண்களுக்குக்‌ குழம்பு 


குழம்புபல புண்களுக்குச்‌ சிலந்திக்‌ கெல்லாம்‌ 
கூறுவேன்‌ சறுகொட்டைப்‌ பருப்பா மாக்கு 
இளம்பிள்ளை முலைப்பாலி லாட்டி வாங்கி 
இளக்கடா முலைப்பாலும்‌ ஏரண்டத்‌ தைலம்‌ 
வளம்பெறவே மத்தித்து சிரட்டை யொன்ஜறில்‌ 
வைத்தெந்த வீக்கமொடு பிளவைக்‌ கெல்லாம்‌ 
தளமுனையாய்‌ முகம்விட்டுப்‌ பக்கத்துக்‌ கனத்திற்‌ 
தடவிட.வே விதனம்விடுந்‌ தோற்றுதல்வற்‌ டட 
வற்றாமல்‌ நீர்கொண்டு பறந்துகனத்‌ திருந்தால்‌ 
வளையமாய்க்‌ குழம்பதனைப்‌ பூசு பூசு 
வற்றாமல்‌ எழும்பியே உடைய மப்பா 
மறுபடியுஞ்‌ 1சலமாகக்‌ கழன்று போகும்‌ 
வற்றாத குழம்பதனைச்‌ சீலை டூட்டி 
வாய்மேலே போட்டபின்பு வளையம்‌ பூசு 
வற்றாத சிலந்திபருப்‌ படுவன்‌ வீக்கம்‌ 
வன்பிளவை புடைத்ததெல்லாம்‌ வளமாய்ச்‌ செய்யே. 
ச்‌ 


வட பவை படவ வவகைகைகவ்வப்சயவயபயம்பபைகவைஷயயவ ல்‌ வ்கய் வலம அவககக்ககள்ளவிள வன -கிலிஸ்‌ வப வதில்‌  கெணங்வங்வர்வவமகல்பங்கைகளிகம்கையிர்‌எ:டலிர்‌ அனிவாகைை- அணைத்‌ கரானிம்‌ அட்டகத்தி ஆ னைவணனைள்‌ க. 


736. ரிரட்டை - தேங்காயோடு 
737. 1சலமாணி௰ 


விதனம்‌ - வேதனை 


௮23 


354 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
சவ்வீரக்‌ குழம்பு 


செய்யடா சவ்வீரக்‌ குழம்பு தன்னைத்‌ 
இறமாக ஓர்கழஞ்சு சிந்தி டாமல்‌ 
பையடா நுணுச்கியபின்‌ ஆவின்‌ வெண்ணெய்‌ 
படிகால்தண்‌ ஸணீர்வாங்கிப்‌ பண்பாய்க்‌ கூட்டி 
நையடா இருசாமம்‌ ஓன்றா யாட்டி 
நலமான பரணியிலே யடைத்து வைத்து 
வையடா பிளவைமுதல்‌ மார்பி லாணி 
மகத்தான புண்பொடிகள்‌ ஆறுந்‌ தானே. 735 


ஆறுந்தான்‌ இக்குழம்பி லெல்லாம்‌ போகும்‌ 
அப்பனே பழங்காடி புளியிலை வெந்து 
கூறாக அந்திசந்தி காடியிற்‌ குமுவி 
கூட்டுவாய்‌ சலைகொண்டு அத்தீர்‌ மாற்றி 
வேறுபடி யிளைச்சீலை களிம்பை பூட்டி 
விரைந்துநீ போடுபுண்க ளாறு மட்டும்‌ 
தாறுமாறாம்ப்‌ புரையும்‌ புண்ணு மாறித்‌ 
தழும்புகருத்‌ துலர்ந்துவிடுந்‌ தன்மை பாரே. 739 


தன்மையாய்ச்‌ சொல்லிவிட்டோம்‌ அடக்கம்‌ விட்டுச்‌ 
சாத்திரத்தை ஒருவருக்குங்‌ காட்ட வேண்டாம்‌ 
உண்மையாய்ப்‌ பாசத்தோர்க்‌ குரைக்க நன்று 
உத்தமியாள்‌ தசஇீட்சைக்‌ குள்ளே சொக்கி 
வண்மையாய்க்‌ கபடற்ற பேர்க்கு மைந்தா 
வசைவிரித்துக்‌ காட்டினால்‌ மகிமை யுண்டு 
பண்மையாய்‌ இந்நூலைப்‌ பார்க்கப்‌ பார்க்கப்‌ 
பண்டிதசி ரோமணியாம்‌ பாரு பாரே. 740 


த்த அவவவவபபபபபபபப பபப 


740. உத்தமியாள்‌ - பார்வதி 


மூலம்‌ 355 
கவுரி சிந்தாமணி 


பாரப்பா கவுசிசிந்தா மணிசிந்‌ தூரம்‌ 
பாடுவேன்‌ ரசகந்தி வெண்காரம்‌ மூன்று 
சீரப்பா வகைக்குமொரு பலந்தா னாக 
செய்கின்ற சுத்தியிலே தெளிந்து பின்பு 
வாரப்பா கல்வத்தில்‌ விட்டு ஆட்டி 
வயணமென்ன வெண்காரத்‌ தாலே மாளும்‌ 
நேரப்பா அரைப்பொடிபோற்‌ கறுத்தி ருக்கும்‌ 
நோர்த்தியாய்ப்‌ பொடியகுனைக்‌ கிழிபோற்‌ கட்டே. 
741 


இழிபோலக்‌ கட்டியதவ்‌ வண்ண மப்பா 
கெட்டியா மிரட்டிலே கொட்டைப்‌ பாக்காய்‌ 
வழிபோலக்‌ கிழிகளெல்லாம்‌ வெவ்வே றாக 
வரிசைபெறக்‌ கட்டியொரு தாழி தன்னில்‌ 
ஒழிவான மணல்கொடட்டி முக்கால்‌ மட்டும்‌ 
ஓவ்வொன்று கிழிமணலி லூன்றிப்‌ பின்பு 
டிதளிவாக மணல்நிரம்ப விட்டு மப்பால்‌ 
சிறப்பாக உலைமூடி கொண்டு மூட்டே. 742 


மூட்டடா வரிசைபெறச்‌ சாணளவு குழியும்‌ 
மூருகவே எருவடுக்கி மேல்தாழி கவிழ்த்துப்‌ 
போட்டடா எருவடுக்கிக்‌ கசபுடத்தை நன்றாய்ப்‌ 
பொலிவாகக்‌ கணேசனுக்குப்‌ பூசைதனை நடத்தி 
நாட்டடா அக்கினியை மூட்டவொரு நாளும்‌ 
நயமாக மறுநாளும்‌ ஆறியபின்‌ னப்பா 
சூட்ட.டா தேவிழுதல்‌ வடுகன்நன்‌ றாகத்‌ 
தொழுவதற்குப்‌ பூசைவிகு தொடங்கு வாயே. 743 


ளவ ட டைவ ஷய வையக கவைவைய ய வகை வ கம கைையவசையைபசைன வைக கை வசமைவ வகையை ஸ் வை வைக்க கண்ணனாக வண்கை கவா வவளக்கிகளையக்கைனையை வைரய கவ வனை மன மண்‌ 


743. வடுகன்‌ - வைரவன்‌ 


356 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தொடங்குவாய்‌ பல்வசையும்‌ நன்றாய்ச்‌ செய்து 
துதித்திந்தப்‌ புடம்பிரித்துச்‌ சூட்டி நீபார்‌ 
அடங்கினதோர்‌ சிந்தூரம்‌ ஆலம்பழம்போற்‌ கறுத்து 
அப்பனே இருக்குமதற்கு ஐய மில்லை 
மடங்காதே மறுபடியும்‌ புடம்போ டாதே 
மகத்தான நோயெல்லாம்‌ வாங்கும்‌ வாங்கும்‌ 
படங்காணப்‌ போகாது அனுபானந்‌ தன்னைப்‌ 
பூட்டுவேன்‌ வகையாகப்‌ பூட்டு வேனே. 744 


பூட்டடா திரிகடுகு வெதுப்பித்‌ தூளில்‌ 
புகட்டடா வெருகடியில்‌ தேனுங்‌ கூட்டிப்‌ 
பூட்டடா பணவெடைஅத்‌ தூரம்‌ அந்தி 
பிலத்ததற்கு மண்டலந்தான்‌ பேணிப்‌ பாரு 
பூட்டடா சூலைபதி னெட்டு மல்லால்‌ 
பொல்லாத வாயுயிரு பத்தாறு மகலும்‌ 
பூட்டடா பதினாறு குன்‌ ம்முூள்‌ மாந்தை 
பொல்லாத சுரங்களெலி கடியும்‌ போமே, 742 


போமப்பா மந்தார காசமொடு ஈளை 

பொருமியதோர்‌ இருமல்சயங்‌ காயர்சு வாசம்‌ 
போமப்பா சுரமாந்தை மூலமரை யாப்பு 

பொருமாறு காமாலை யோனிச்‌ சூலை 
போமப்பா 1அண்டச்சூலை அண்ட வாதம்‌ 

பொல்லாத தொடைவாழை விப்புருதி பலதும்‌ 
போமப்பா நாச்சூலை பக்க சூலை 

புரிசுற்றி வருங்கண்ட மாலையும்போய்‌ விடுமே. 746 


போய்விடுமே கரப்பன்புண்‌ கண்டவிப்‌ புருதி 
2புகைத்திருமும்‌ ஈளைவிப்‌ புருதி ௬டப்‌ 

போய்விடுமே கூடவிப்‌ புருதி தானும்‌ 
பூட்டுகிறேன்‌ அனுபானம்‌ புகழ்ந்து கேளு 


மெவடவகவவவக்‌ அணையை வ பைய கவைகவைகிடிகடல்சவையைய சஸ்ணபனதைவ பசய்‌ ளைய வட்‌ சன்வைக்வவ்க்மையக் அக்க. அக்‌ 





740. 1வர்ணசூலை;, அலைசூலை9;, தலைச்சூலை$ 


747. 


2புரைதீருங்‌ குவளைவிப்‌ புருதி2,, 
புகைத்திருமும்‌ குவளைவிப்‌ புருதி, 


மூலம்‌ 357 


போய்விடுமே சிந்தூரம்‌ பணவெடையி னோடும்‌ 
புனிதமுறுஞ்‌ சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 

போய்விடுமே அஇவிடயம்‌ வெதுப்பியதூ ளப்பா 
போக்குடனே வெருகடியிற்‌ தேனுங்‌ கூட்டே. 747 


கூட்டியே அடிசாரம்‌ பன்னிரண்டு வகையும்‌ 
கூறரிய கடுப்புமுதல்‌ கூறு கூறாய்‌ 
நீட்டியே செய்கின்ற கிராணிவகை ஆறும்‌ 
நின்றுபோம்‌ இன்னமொரு பணவெடை௫அந்‌ தூரம்‌ 
காட்டிலே வளர்கருணைக்‌ இழெங்குலர்த்‌ இப்‌ பொடியும்‌ 
கடுஞ்சுக்குத்‌ இப்பிலியின்‌ பொடியுங்‌ கூட்டி 
மூட்டியே வெருகடியிற்‌ தேனுஞ்சேர்த்‌ துண்ண 
மூலவகை ஒன்பதுவும்‌ பவுத்திரமும்‌ போமே. 746 


போமப்பா பவுத்திரங்கள்‌ தீர்வ தல்லால்‌ 

பூட்டுவேன்‌ சிந்தாரம்‌ பணவெடை யி லின்னம்‌ 
ஆமப்பா ஆவரையின்‌ தைலத்தி லூட்டு 

அப்பனே சதையடைப்பன்‌ பதினெட்டு வகையும்‌ 
வேமப்பா நீரிழிவும்‌ இருபத்‌ தோடு 

மென்மேலும்‌ உள்ளுருக்கிப்‌ பன்னிரண்டுங்‌ கூட 
நாமப்பா இன்னங்கேள்‌ மூத்திர மடைப்பு 

நடுக்கெடுக்கும்‌ மூத்திரபா ளையுந்தா னாறே. 749 


ஆறாக வருமேகம்‌ இருபத்‌ தொன்றும்‌ 
அத்திசுர£ம்‌ எட்டுவகை உட்டணம்‌ ஆறும்‌ 
நீறாகுஞ்‌ சிந்தூரம்‌ பணவெடையி னோடு 
நேர்த்தபெற அழிஞ்சிவிதைத்‌ தைலத்தி லூட்ட 
பேறான வயிற்றுநோய்‌ அறுபதுடன்‌ வாயு 
புரண்டுதிரண்டு குத்திடுமுப்‌ பத்தியி ரண்டும்‌ 
கூறான விப்புருகி யெல்லாந்‌ இரும்‌ 
கூறுவேன்‌ இன்னமனு பானங்‌ கேளே. 750 


அ ப பபப ப ப. ப ப பபட்டட்ப்பய்யியயை 





கெ யயயட வண்டதவகளைகளாரார்‌ 


748... கூட்டியே இருநேரம்‌ இருபதுநா ஞண்ணக்$ 


358 அகத்தியார்‌ வைத்திய காவியம்‌-1500 


கேளப்பா சிந்தூரம்‌ பணவெடையி லின்னம்‌ 
கெடியான எருக்கிலையின்‌ பழுப்பிலையை வாட்டி 
நாளப்பா வொருசேரை தண்ணியிலே பூட்ட 
நலமான வயிறெடக்கும்‌ மோருஞ்சோ றுண்ணு 
கேளப்பா வொன்றுமில்லை ஓன்றைவிட்‌ டொருநாள்‌ 
கமொண்டிடவே விடபாகம்‌ சோகைகா மாலை 
நீளப்பா சோபமொடு பயித்தியமும்‌ பாண்டு 
நீர்க்கோவை அகுவையொடு சுரமும்போய்‌.விடுமே. 751 


ப்‌ 


சுரம்போகும்‌ இந்தச்சிந்‌ தூரத்‌ தாலே 
சொல்லரிஐு அனுபானஞ்‌ சூட்டக்‌ கேளு 
அரம்போலே நோயறுக்கு மப்‌. ா சொன்னோம்‌ 
ஆச்சரியம்‌ ஆச்சரியம்‌ பத்தியத்தைக்‌ கேளு 
பராபரைக்கும்‌ அரனுரைத்த படிநான்‌ சொன்னேன்‌ 
பத்தியந்தான்‌ வெள்ளாட்டுப்‌ பாலுங்‌ கொள்ளு 
இரம்படுத்தி விட்டட்பா சிற்றுப்புக்‌ கறிகள்‌ 
சீராட்டுக்‌ கண்டமுதல்‌ தேட லாமே. 752 


ஏலாதித்‌ தைலம்‌ 


தேடிய ஏலாதித்‌ தைலந்‌ தன்னைச்‌ 
செப்புவேன்‌ ரோகங்கள்‌ அனைத்தும்‌ போக 
சாடரிய ஆலரசு .அத்திநீர்‌ வஞ்சி 
முநுகொன்றை மருதுஅழிஞ்சில்‌ கல்லத்தி கோவை 
போட.ரிய அமுக்கிரா கலைச்சுருளி வேம்பு 
பேய்ப்புடலி இலாமிச்சு பேர்பெரிய புரசு 
நீடரிய வெட்டிழுத்தக்‌ காசுவகை வகைக்கு 
மிறைபத்துப்‌ பலம்வேகும்‌ பட்டைத்தண்டுந்‌ தூக்கே. 
752 


தூக்கியொன்றாய்‌ இடித்தகற்குச்‌ சலம்பத்து மரக்கால்‌ 
சோர்வன்றி மிடாவிலே கசாயம்‌ போடு 

தூக்கியே தீயெரித்து நாலொன்றாய்க்‌ குறுக்கி 
சஙகைபெற நெல்லிக்காய்ச்‌ சாறுபடி யொன்று 


மூலம்‌ 359 


ஆக்கிநல்‌ லாவின்பால்‌ படிதான்‌ மூன்று 
அப்பனே நல்லெண்ணெய்‌ படியி ரண்டு 
ஓக்கியமாய்க்‌ கற்கத்து மருந்து கேளு 
்‌ உத்தமனே ஏலமொடு இலவங்கஞ்‌ சேரே. 754 


சேர்த்தகஈரங்‌ கச்சோலம்‌ அட.விக்கச்‌ சோலம்‌ 

சிறுநாவற்‌ பூவுடன்‌ செங்கழுநீர்‌ கோட்டம்‌ 
பேர்பெரிய தாளிசபத்‌ திரிகல்‌ மதமும்‌ 

பெருங்குரும்டை பூலிங்கமும்‌ சடாமாஞ்சில்‌ குக்கில்‌ 
பார்புகழுஞ்‌ சதகுப்பை பொன்மெழுகு மஞ்சள்‌ 

பழந்தாாம்‌ சாடுக்காய்‌ புன்னைத்‌ கொட்டை 
சரழிஞ்சில்‌ வேர்சண்பக 1வேருடன்தன்‌ னா? 

சிறந்ததொரு குங்குமப்பூ வுடன்கஇிரை செவியே. 755 


செவியமதி மதுரம்வால்‌ மிளகுமிரு சரதம்‌ 
சிற்றரத்தை இம்பூரல்‌ சீரகந்தக்‌ கோலம்‌ 
கவியகருஞ்‌ சீரகமுங்‌ கல்நார்‌ பச்சை 
கடல்நுரைப்பும்‌ இருமஞ்சள்‌ கடுகு ரோணி 
நெலியழிந்து வாய்விளங்கம்‌ வகையொன்‌ நறுக்கு 
நேராக இருகழஞ்சு ஆவின்‌ பாலும்‌ 
தவியாமல்‌ எடுத்தரைத்து எண்ணெய்தனி லிட்டுத்‌ 
குயவாக நாள்மூன்று சிறுகொதியுஞ்‌ செய்யே. 756 


செய்தபின்பு நாலாதநாள்‌ பதத்திலே வடிக்கச்‌ 
செப்புவேன்‌ மான்மருத்இில்‌ குங்குமங்கர்ப்‌ பூரம்‌ 
செய்ததொரு கோரோ சனையுழுகு சட்டம்‌ 
இருக்கின்றித்‌ கட்டிநீ போட்டுவடித்‌ திடவே 
செய்துநல்ல கணபதிக்குந்‌ தேவிவடு கனுக்குஞ்‌ 
சிறப்பாகப்‌ பூசித்துச்‌ சிந்தைகளி கூர 
செய்துவண்டு கட்டிவைத்து எட்டுநாளுக்‌ கப்பால்‌ 
திறப்புடனே முழுகும்வகைச்‌ செப்பு வேனே. 757 








755, 1வித்துடன்நன்‌ 2,355 





360 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


செப்புவேன்‌ சீயக்காய்‌ அரைப்பு மிட்டுச்‌ 
சீராக வெந்தீராந்‌ திடமா யப்பா 
ஓப்புகிறேன்‌ நாலுநாளுக்‌ கொருக்கால்‌ பின்பு 
ஓரெட்டு நாளுக்கொருக்கால்‌ முழுகச்‌ சொல்லு 
தப்பில்லா முழுக்கன்று பால்தயிர்மோ ருப்பு 
கவிர்ப்பதுவு மற்றாதாள்‌ *தாழ்வில்லா தருந்து 
வைப்பில்லா தடக்கம்விட்டுச்‌ சொல்லி விட்டேன்‌ 
மைந்தனே வியாதிபோம்‌ வகையைக்‌ கேளே, 756 


வகைகேளு சயரோகம்‌ காயாசு வாசம்‌ 
மண்டையிலே வருஞ்சூலை பீனிசங்க ளொழியும்‌ 
பகசையரன உள்மாந்தை சுரமாந்தை காந்தல்‌ 
பண்டுள்ள கால்கையெரி வுகளுந்‌ தீரும்‌ 
சிசையிருமல்‌ ஈளையட னத்தி தாகம்‌ 
சிரரோக நயன மதில்‌ வரும்பில்ல நீரும்‌ 
இகையாகது மேகவகை பயித்திய மிரண்டும்‌ 
தீராக வினைதீரத்‌ திறத்தைப்‌ பாரே. 759 


அட்ட சூரணம்‌ 


பாரப்பா அட்டசூ ரணத்தைச்‌ சொல்வேன்‌ 
பருத்திவிகை கழற்கியுட பருப்புங்‌ கூட்டிச்‌ 
சீரப்பா பெருங்காயம்‌ பத்திரிதி ராம்பு 
தேடரிய வளையிலிந்து கல்லுப்‌ பிட்டுச்‌ 
சேரப்பா கருவேம்பு வகைக்குமுக்‌ கழஞ்சு 
சிறந்ததிரி கடுகூடனே சரசகமு மிரண்டு 
தேரப்பா ஓமமில வங்க பத்திரி 
நிறைவகைக்‌ கொருபலந்தான்‌ தூக்கு தூக்கே. 760 


726. !தளர்வில்லா$5 


மூலம்‌ 361 


குரக்கியே மருந்தெல்லாம்‌ வெதுப்பித்தா ளாக்கிச்‌ 
சூரணமாம்‌ அதற்குமனு பானஞ்‌ சொல்வேன்‌ 
தாக்குவது உட்டணத்தின்‌ வாயுவ தால்‌ 
குனித்தயிள வெந்நீரில்‌ வெருகடிதான்‌ கொள்ளு 
போக்குவெரு கடிப்பொடியைச்‌ சோற்றில்‌ தூவி 
பிரட்டி யதில்‌ நெய்விட்டுப்‌ பிடிகவள மஞ்சு 
நீக்கில்லா துண்டபின்பு மறுகறிகள்‌ கூட்ட 
நின்றுவிடும்‌ உட்டணமாம்‌ வாயு தானே. 761 


வாயுவெனும்‌ வலதுபறத்‌ தணுகிய பக்க 
வாயுவெனு மூலமாம்‌ வாயுகளுக்‌ கப்பா 
நேயமுத்தக்‌ காசறு கழஞ்சு தட்டி 
நீருமிரு நாழிதன்னை எட்டொன்றாய்க்‌ குறுக்கி 
வீயமுடன்‌ அந்திசந்தி வெருகடிசூ ரணந்தான்‌ 
விரும்பிநீ கொண்டுவர வினையொரழியும்‌ பாரு 
ஆயமாய்ப்‌ பித்தவெட்டை வாயுவெனிற்‌ பச்சை 


அமுதுபடி கழுநீரில்‌ அந்திசந்தி ௮ருந்தே. 762 


ஏலாதிச்‌ தரணம்‌ 


அருந்துவது மண்டலந்தான்‌ நோய்கள்பல மானால்‌ 
அற்பசொற்ப நோய்களுக்கு அதிற்பாதி கொள்ளு 
இருந்துமினி ஏலாதிச்சூ ரணந்தா னப்பா 
செப்புவேன்‌ புலத்தியனே மச்சமுனி கேளு 
மருந்தினால்‌ அப்பிணிதீர வைத்தியத்தைச்‌ செய்யும்‌ 
வகைஏலம்‌ இலவங்கம்‌ மஞ்சளதி மதுரம்‌ 
பொருந்துதிரி கடுகுடனே இப்பிலியின்‌ மூலம்‌ 
புகழ்செவியஞ்‌ சிற்றரத்தை சந்தனத்தின்‌ பொடியே. 
763 


சந்தனமுஞ்‌ சாஇிக்காய்‌ பத்திரி ராம்பு 
தகரமுடன்‌ வால்மிளகு முந்திரிகைபே ரீச்சு 
பந்தமுள்ள வேரிமலர்த்‌ தாதுகொத்த மல்லி 
பருநெல்லி நெற்பொரிமா பருத்திவிதைப்‌ பருப்பம்‌ 


362 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அந்தமூள்ள மாதுளைவி ளாவில்வத்‌ தோடு 
அப்பனே நிலப்பனைவேர்‌ அமுக்கிரா நன்‌ னாரி 
கந்தமுத்தக்‌ காசுடனே சீந்திலதைக்‌ கூட்டிக்‌ 
கண்டகண்ட தொகையினுக்குக்‌ கழஞ்சொன்‌ றெடுமே: 
764 


எடுத்தவகை மருந்துக்கு நேர்சமன்‌ சீனி 
இயல்பாக மருந்துலர்த்தி இடித்துத்தூள்‌ கலந்து 
வடித்துநீ புதுக்கரகந்‌ கன்னி லிட்டு 
மைத்தனே உண்டுவர அனுபானவங்‌ கேளு 
1தடிக்தமுலைப்‌ பாலாகும்‌ சுதுவு மாகும்‌ 
சம்பழத்தின்‌ சாறாகும்‌ சாற்றக்‌ கேளு 
கடித்தவாய்‌ துடைத்தாற்போல்‌ வியாதிகளைத்‌ தீர்க்கக்‌ 
கைமுறையாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ இன்னங்‌ கேளே. 765 


இன்னங்கேள்‌ மாதுளையின்‌ பழச்சா றாகும்‌ 

இதனாலே தோயொழியும்‌ எரிவுடனே இரத்தம்‌ 
2சன்னையாய்‌ வருகின்ற தாகமொடு சோபம்‌ 

சத்திபித்தம்‌ தலைநோய்‌ அத்திசுரம்‌ வாயு 
பன்னுவிட சுரபாகம்‌ ஈளையோ டிருமல்‌ 

பலசரமும்‌ உப்பிசமும்‌ நெஞ்செரிப்பும்‌ பறக்கும்‌ 
நன்னயஞ்சேர்‌ அசுவஃந்தி சூர ணத்தை 

நாட்டுவேன்‌ புலத்தியனே நயந்து கேளே. 766 





765. 1கடித்தவாய்‌ துடைத்தாற்போல்‌ வியாதிகளைக்‌ கேட்கும்‌ 

கர்மிசங்கள்‌ ஒழிந்துவிடும்‌ மண்டலந்தா னருந்து 

பிடித்தபடி வெருகடி.தான்‌ தேனிஞ்சச்‌ சாறும்‌ 
புகழ்நிம்பச்‌ காற்றிலையும்‌ பூட்டகுணங்‌ கேளே. 

தெடுத்த வெந்நீர்த னிலருந்த வாயுவெலாம்‌ போகும்‌ 
தேனிலே கொள்ளச்சய மிருமல்‌ தீரும்‌ 

சடித்தவாய்‌ துடைத்தாற்போல்‌ வியாதிகளைத்‌ தீர்க்குங்‌ 
கருத்துடனே அனுபானம்‌ வகையின்னங்‌ கேளே.:$ 


76%. 2சன்னையுறு நாவறட்சி வருரூட்சை£ 


மூலம்‌ 363 
அசுவகந்திச்‌ சூரணம்‌ 
கேளப்பா அமுக்கிராவேர்‌ பலழு மூன்று 
கெடியான சுக்கேலம்‌ கூகை நீறும்‌ 
கேளப்பா வகையொன்றுக்‌ கொள்றரைப்‌ பலந்தான்‌ 
கிராம்புகிறு நாகப்பூக்‌ இளர்ப்பலந்தா னிரண்டு 
கேளப்பா இப்பிலியோர்‌ பலந்தா னெட்டு 
இருபைபெற மிளகுநாற்‌ பலமுங்‌ கூட்டு 
கேளப்பா பரவியதை யெல்லாமி டித்துக்‌ 
கெட்டியாய்‌ வடிகட்டிச்‌ சீனியிட்டுக்‌ கண்டே. 767 


சினியிட்டு நாற்பலமுங்‌ கலந்துசூர ணந்தான்‌ 
செப்புவேன்‌ ௮னுபானந்‌ தேனிஞ்டச்‌ சாற்றில்‌ 
சினியிட்டுக்‌ இண்டியது வெண்ணெய்முத்‌ குக்காசில்‌ 
செலுத்துவது வெருகடி.தான்‌ தினமுமிரண்டு போது 
சீனியிட்டுக்‌ கண்டியே மச்சமுனி யையா 
தெளிவான புலத்தியனே ஞான சீலா 
சினியிட்டுக்‌ கஇண்டியது மண்டலந்தா ஊருந்த 
இருகிற நோய்கேளு மந்தமுதல்‌ வாயுவே. 768 


வாயுவறும்‌ வலிதீரும்‌ அரோசி தரும்‌ 
வாதபித்த சிலேத்துமத்தின்‌ வகையுந்‌ இரும்‌ 
ஆயுகின்ற உப்பிசமும்‌ நெஞ்செரிப்புப்‌ பித்தம்‌ 
அரிகுரலும்‌ வாந்திசயம்‌ ஈளையோ டிருமல்‌ 
நேயமுடன்‌ உண்டுவர நின்றுபோ மப்பா 
நில்லாத நோய்கிராணி குன்‌ மம்நின்‌: மிடுமே 
சயிரத்த கிராணிஞடன்மம்‌ குக்குடசூ ரணத்தைச்‌ 
செப்புவேன்‌ கருங்கோழி திறமான தொன்றே. 769 


(கருங்கோழிச்‌ சூரணம்‌) 
குக்குடச்‌ சூரணம்‌ 
திறமான கோழியொளன்று கால்‌ தலையுந்‌ தள்ளிச்‌ 
தித்டுரமாய்‌ வயிற்றிலுள்ள பாண்டத்தைப்‌ போக்கி 
உறவாக மேல்மருந்து கூட்டவகைக்‌ கேளு 
உத்தமனே தஇரிகடுகு வெள்ளுள்ளிப்‌ பருப்பு 


364 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நிறையா? வகையொன்று சழஞ்சுமே பத்து 
நேயமுள்ள வளையலிந்து கல்லுப்பு நேராய்‌ 
குறையாமல்‌ அஞ்சு* ழஞ்சு தன்னைக்‌ 


கூட்டுகிறேன்‌ இன்னவுகைக்‌ கூறு வேனே, 770 


கூறான பருத்திவிதைப்‌ பருப்புக்கா ரெள்ளு 
குமுறிவரு கடுகுகரு வேப்பிலையின்‌ பொடியும்‌ 
நீறாகப்‌ பொடித்தபொடி வகைக்கா மாக்கு 
நீள்விடயம்‌ அதிமதுரம்‌ அக்கர காரம்‌ 
பேறான ஓமமிரண்டு சீரகழு மிரண்டு 
பெருங்காயம்‌ வாய்விளங்க மஞ்சளோ டேலம்‌ 
வேறாய்நீ இலவங்கப்‌ பட்டை பத்திரி 


விளாவரிரி வெட்பாலை செவ்வியத்தோல்‌ கவ்வு 


விரவ€னக்‌ காரம்குக்‌ கில்சவுக்‌ காரம்‌ 
வெந்தயஞ்சிற்‌ றஐரத்தையொடு தாளீசபத்‌ திரியும்‌ 
கருவாயன்‌ பட்டையொடு வெண்கார மப்பா 
கணக்காக வகையொன்று கழஞ்சு மூன்று 
புரவில்லாச்‌ சாதிக்காய்‌ பத்தஇரிகி ராம்பு 
போட்டடா அபின்கூடஅவ்‌ விரண்டு கழஞ்சு 
இரமாக இவையெல்லாம்‌ வடித்துத்‌ தாளாய்ச்‌ 
செலுத்தடா குக்குடத்தில்‌ வைத்துத்‌ தையே, 772 


தைத்துவொரு தாழிக்குள்‌ தண்ணீர்வி/்‌ டமிழ்த்தி 
கயவாகக்‌ கவிழ்சட்டி தன்னால்‌ மூடி 
வைத்ததற்கு நாலஞ்சு சலைமண்ணுஷஞ்‌ செய்து 
வளமாக அடுப்பேற்றித்‌ இமூட்டி யெரிக்கில்‌ 
எய்த்துநீர்‌ குறுக்கிவற்றி அடிப்பற்‌ றாமல்‌ 
எடுத்துதறி மருந்துசதை ஏகமாய்ப்‌ பிரட்டிப்‌ 
பொய்த்திடா தத்திதனைப்‌ போக்கியபின்‌ னப்பா 
புத்தோடு வைத்திட்டுப்‌ போட்டுவறு பொடியே, 773 


மூலம்‌ 365 


பொடிவறுத்தால்‌ கறுக்காமல்‌ பொன்னிறம காகப்‌ 
பொடித்துவடி கட்டினது குக்குடசூ ரணமாம்‌ 
விடிவேறு அந்திசந்தி வெருசடிதான்‌ பொடியை 
விரும்பிநீ மண்டலங்கொள் வியாதி யெல்லாம்‌ 
பொடியாகப்‌ பறக்குமே அட்டகுன்ம வாயு 
படனெட்டுக்‌ கிராணிவகை அதிசார மோடு 
முடியாத வயிற்றெரிச்சல்‌ கழிச்சல்நீ ரிரத்த 
மூலமொடு உப்பிசங்கள்‌ விடப்பாண்டு போமே. 774 


பறங்கிப்‌ பட்டைச்‌ கரணம்‌ 


போமப்பா கரப்பனொடு கிரந்தி சூலை 
புண்பொடிகள்‌ சரங்‌்குவெட்டை கூட்டம்‌ போக 
நாமப்பா பட்டையிலே சூரணஞ்‌ சொல்வோம்‌ 
நல்லவுரு வாடினதாய்ப்‌ புதுசாய்‌ வாங்கி 
ஆமப்பா பறங்கியென்ற பட்டையஞ்சு பலந்தான்‌ 
அப்பனே தூக்கியபின்‌ அமுக்கிரா சங்கு 
வேமப்பா சறுபிரப்பங்‌ கிழங்குகொன்றைப்‌ பட்டை 
வெற்றிபுரி சாரணைவேர்‌ கொடுவேலி வேரே. 772 


வேராக வகைக்குவெரு பலம தாக 
வெட்டியே காயவைத்துக்‌ தூளாக ஆட்டு 
ராகத்‌ தாழியொன்று பால்படிநால்‌ விட்டுத்‌ 
தஇிறமாக வேடுகட்டி.ப்‌ பொடிகுகைகள்‌ கலந்து 
பேராகப்‌ பொடியைவைத்துக்‌ கவீழ்சட்டி மூடி 
பிட்டவித்தாற்‌ போலவித்துப்‌ பின்பதை வாங்கி 
நேராக மேல்மருந்து கொத்த மல்லி மதுரம்‌ 
நெறியான ஓமமிரண்‌ டதிவிடயம்‌ நீட்டே. 776 


நீட்டடா வால்மிளகு வெந்தயளஞ்சிறி றரத்தை 
நேர்த்தியாம்‌ ௮க்கராக£ ரந்திப்‌ பிலியும்‌ 

கூட்டடா சாஇக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
கூறான சீரகங்ல ளிரண்டுதிரி கடுகுீ்‌ 


166 அகத்இயர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


பூட்டடா வமையொளன்று சழஞ்சது மன்று 
புரளவே காயலைகத்துத்‌ தூளாக ஆட்டி 
ம்ட்டடா முன்பொடியுங்‌ கூடச்‌ சேர்த்து 
முறையோடே, துடுிற்பாதி சீனிஈலந்‌ திடுமே. மச்‌ 


கலந்துபட்டைச்‌ சூரணந்தரன்‌ வெருகடிப்‌ பிரமாணம்‌ 
காலையந்தி மண்டலமே கருதக்‌ கொள்ளு 
மலர்ந்தவிர ணங்ரப்ப னோடு சூலை 
பகாவாதம்‌ வெட்டையொடுி அக்கினியின்‌ மத்தம்‌ 
புலத்தஅதி காரமொன்றும்‌ கிராணிஉப்பி சங்கள்‌ 
பொல்லஈத வயிற்றிரைச்சல்‌ புண்பொடியுந்‌ தீரும்‌ 
அலர்ந்தமுகம்‌ போலிருக்கும்‌ வச்சிர தேகம்‌ 
ஆச்கிவைக்கும்‌ பட்டையுட ஆண்மை தானே. 776 


பறங்கிப்‌ பட்டை பதங்கம்‌ 


ஆண்மைசொல்வேம்‌ பறங்கிப்பட்‌ டையடப்‌ பங்கம்‌ 

அப்பனே லேசுருவா டினதைப்‌ பார்த்து 
ஆண்மைபெறும்‌ அறுபலம்‌ பட்டை தன்னை 

அழகாகப்‌ பாக்குப்போல்‌ வெட்ட. நீயும்‌ 
ஆண்மையுடன்‌ சங்கங்‌ குப்பிச்‌ சாற்றில்‌ 

அதைப்பிரட்டி முன்றுதரங்‌ மாய வைத்து 
ஆண்மையொடு கரரத்தி லிட்டு வைத்து 

அடுக்காகப்‌ பகதங்கவகை அறையக்‌ கேளே, 779 


கேளப்பா சங்கம்வோர்‌ அமுக்கிரா வேரும்‌ 
கெடியான இறுபிரப்பங்‌ கிழங்கு மைந்து 
மேளப்பா கொடுவேலி மூல மோடு 
கிளர்கொன்றைப்‌ பட்டையொரடு யெருக்கலம்வேர்‌ 
கூட்டு 
கேளப்பா சாரணைவேர்‌ கருஞ்சூரை வேரும்‌ 
கேடில்லா நாய்க்கொட்டான்‌ பட்டைசிவன்‌ வேம்பு 
கேளப்பா வெள்ளறுகு வகைப்பலத்தா னஞ்சு 
கஇருபையுடன்‌ நொறுக்கியோர்‌ பாண்டத்தி ஓரட்டே. 
760 


மூலம்‌ 367 


பாண்டத்தி லாட்டியபின்‌ சொல்லக்‌ கேளு 

பழம்புளியம்‌ பொருக்குமோர்‌ பாண்டத்தி லூட்டு 
தூண்டவே தமர்களிட்டுப்‌ புறணி மேலே 

சங்கைபெற மருந்தடைத்த பாண்டத்தை யேற்றிப்‌ 
பூண்டிடவே சந்துக்குச்‌ சீலைமண்‌ செய்து 

புகழாக ரவிமுகத்தி லுலர்த்திக்‌ கொண்டு 
தோண்டவே மறுபடியும்‌ சீலைமண்‌ செய்து 

துலங்கவே ரவியில்வைந்துச்‌ சீலை செய்யே. 781 


செய்தந்தக்‌ சலசமேற்‌ பட்டையிட்ட கலசந்‌ 
திறமாகக்‌ கவிழ்த்தியே சீலைமண்‌ செய்து 
வெய்தந்த அடுப்பின்&ழ்‌ விலாவிலே துருத்தி 
வோர்க்கவே தமரிட்டுத்‌ தீயைப்‌ போட்டு 
வைதந்த ஓற்றெல்லாம்‌ அந்திசந்தி சாமம்‌ 
வகையாக ஓன்பதுநாள்‌ மடியாம ஓத 
நைதந்த பொருக்குமருந்‌ தெல்லாம்‌ வெந்து 
நலமாக மேலேறிச்‌ சாரும்‌ பாரே. 782 


சாருமே பட்டையிலே யெல்லாம்‌ வெந்து 
சஞ்சீவி யாகவே பதங்க மேறும்‌ 
பாருமே பதங்கமப்பா தூளாக வாட்டிப்‌ 
பருவமாய்‌ வடி.கொண்டு பாங்கான பின்பு 
சேருமே பட்டைத்தூள்‌ சீனிசம னாகச்‌ 
சேர்த்தபின்‌ வெண்காரஜ்‌ சுத்தி செய்து 
நேருமே ௮ளலிட்டுப்‌ பொடியிலொரு கூறு 
நீட்டடா ஒன்றாகக்‌ கலந்துமினி கொள்ளே. 783 


கொள்ளயிலே அந்தஇசந்தி மண்டலந்தா னப்பா 
கூட்டோடே கரப்பனொடு கிரந்திமுதல்‌ போகும்‌ 

கொள்ளயிலே வெட்டைமுதல்‌ குட்டம்‌ போகும்‌ 
குரலதிகம்‌ இருமலொடு ஈளை போகும்‌ 


368 


796. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-] 500 


கொள்ளயிலே மேகங்கள்‌ ரூலையெல்லாம்‌ போகும்‌ 

கூறரிய இராணிமுதல்‌ அதிசாரம்‌ போகும்‌ 
கொள்ளயிலே சயகாசம்‌ காந்தலெரி வடங்கும்‌ 

கூப்பிட்டு ஓடுமென்று கூறி னோமே. /64 


கந்தக வைப்பு 


கூறினோம்‌ இதற்கிசைந்த கந்தகவைப்‌ பப்பா 
கொஞ்சமல்லச்‌ சஞ்சீவி கூறக்‌ கேளு 
தேறுமே கர்ப்பூரம்‌ கந்தகமாஞ்‌ சீனி 
செப்பரிது செப்பரீது தேகம்‌ பொன்னே ! 
நாறினதோர்‌ நெல்லிக்காய்க்‌ கந்தகத்தூ ளப்பா 
நல்சரக்காய்‌ ஐம்பதடா பலந்தான்‌ தூக்கு 
ஏறினதோர்‌ வைப்பதற்குப்‌ பாடு மெத்த 
என்மகனே லவணவகை இன்னுங்‌ கேளே. 7825 


கேளப்பா லவணவகை இந்துடனே வளையல்‌ 

கெடி.யான பாரையுப்பு சவட்டுப்பு நாலு 
கேளப்பா வகையொன்று பலந்தான்‌ பத்து 

கருபையுள்ள கறியுப்பு இரண்டெடையாம்‌ நூறு 
கேளப்பா இவையொன்றாய்த்‌ தாழி யிட்டு 

நீர்விட்டுக்‌ கெட்டியாய்க்‌ காய்ச்சடா மாறும்‌ 
கேளப்பா நீற்றாலே வெள்ளையா முப்புக்‌ 

கிண்டியதை எடுத்துவைத்துக்‌ கேளிண்ணும்‌ வகையே, 

760 


வகையாக உப்பெல்லாம்‌ ஆறுகூ நிட்டு 

வகையொரன்றிற்‌ கந்தகழுங்‌ கூடக்‌ கூட்டிப்‌ 
பகையாமல்‌ சகாட்டம்மி நாலஞ்சு தன்னில்‌ 

பதியவே ஆறுமட்டும்‌ பண்பாக அரைத்து 
தஇகையாமல்‌ மிடாதநாலிற்‌ சலமுமிரு தூணி 

இமட்டிக்‌ கொடிகண்டு இட்டெனவே யிறக்கி 
நகையாமல்‌ அரைத்தபொடி நாலிலே சேர்த்து 

நாட்டடா கவிழ்சட்டி நாலுக்கும்‌ அடைவே, 787 


இவைணம்‌ - கப்பு 


மூலம்‌ 369 


அடைவாக நாளொன்று திறவாமல்‌ இறந்து 

அப்பனே நல்லபச்சைக்‌ கர்ப்பூர மாகத்‌ 
திடமாகப்‌ பாளைக்கு ரவ்விரண்டு கழஞ்சு 

சக்கிரமாய்ப்‌ போட்டபிள்பு திரும்பவதை மூடி 
பிடமாக ஒருநாளும்‌ அப்படியே வைத்நுப்‌ 

பின்|ோன்றா நாள்தான்‌ தெளிவெல்லாங்‌ களைந்து 
விடவேக மாய்ப்பெரிய தாழிதனிற்‌ சேர்த்து 

வெய்யிலிலே காயவைக்கக்‌ தெளிவுவற்றி விடுமே. 783 


தகெளிவகற்றி மண்டிநின்ற தவ்வளவும்‌ வட்டாய்ச்‌ 

சேர்ந்திருக்கும்‌ வெயிற்பட்டுக்‌ கமர்பிளந்து சிதறும்‌ 
களிம்பகற்றி இப்படியே அறுதரம்‌ வைக்கக்‌ 

களிம்பற்றுச்‌ சத்தெல்லாம்‌ கனகம்‌ போலாம்‌ 
அளிவற்ற கர்ப்பூரம்‌ கந்தகமாஞ்‌ சீனி 

அடையடா குழவிலே அனுபானஞ்‌ சொலக்கேள்‌ 
ஒளிவற்ற மாந்தர்க்கிம்‌ மருந்தா மப்பா 

ஓகோகோ ஆச்சரியம்‌ உண்ணுபணம்‌ மூன்றே, 789 


மூன்றுபணக்‌ தூக்கமுடன்‌ வங்காளச்‌ சீனி 
மும்மூன்று பணவெடைதான்‌ முடுக்காகக்‌ கூட்டு 
ஏன்றதொரு வெண்காரம்‌ மணியாக வாங்கு 
என்மகனே எருமைச்சா ணந்தான்‌ சுத்தி 
தோன்றவே பின்கழுவி அனல்சுற்றிப்‌ பொரித்துத்‌ 
தூளாக்கி யிரண்டுபணந்‌ தூக்கஞ்‌ சேர்த்து 
ஏன்றதொரு மூன்றுவகை மருந்தோ டப்பா 
இயல்பாகப்‌ பட்டையெனும்‌ பதங்கம்‌ நாலே. 790 


நாலுபணகத்‌ தூக்கமடா பறங்கியுட பதங்கம்‌ 
நலமாக கலந்தொன்றாய்ச்‌ சாரித்துக்‌ சேர்த்து 
மேலுமந்தி சந்தியுண்ணு மண்டலந்தா ஸனப்பா 
வியாதிவகைக்‌ கண்டவுடன்‌ வெருண்டே யோடும்‌ 








789, கமர்‌ - நிலப்பிளவு 


அ-24 


370 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1.500 


மாலுமயன்‌ தேடிய ஆத்தாள்தான்‌ விந்து 
மகத்துவத்தை ஒருவரால்‌ காண்பதுவு மறிது 
நூலுகளில்‌ இந்தமுறை வைப்பார்க ளில்லை 
நொறுக்குமடா நோய்க்குமார்‌ பாணி தானே. 791 


ஆணியென்ற கரப்பனொடு குட்டங்கள்‌ போகும்‌ 
அட்டகுன்மம்‌ வெட்டையோர்‌ பயித்திரண்டு தீரும்‌ 
ஊணிநின்ற கிரந்திமுதல்‌ காய்ச்சல்‌ சூலை 
ஒடுங்காகத தாசுமொடு சோரபந்‌ தீரும்‌ 
பேணிநின்ற தாதுநட்டம்‌ பொருமலுஞ்சீ ரத்தம்‌ 
பெரும்பாடு உள்ஞருக்கி ஈளைகளும்‌ இருமல்‌ 
நாணியே பயந்தோடும்‌ பத்தியத்தைக்‌ கேளு 
நல்லாவின்‌ பால்கூட்ட நலமாம்‌ பாரே. 7092 


பால்கூட்டும்‌ ௮ந்திசந்தி மண்டலந்தா னப்பா 
பரிமாற்றம்‌ வெந்நீர்தான்‌ மற்றொன்று மாகா 
சாலவே மண்டலத்துக்‌ கப்பாலு முப்பே 
சாந்தமாய்ச்‌ சுத்திசெய்து கூட்டு கூட்டு 
சீலமுடன்‌ தூதுவளை இலைக்காய்பூ வாகும்‌ 
திறமான முருங்கைப்பூப்‌ பிஞ்சு மாகும்‌ 
ஞாலமெல்லாம்‌ புகழ்பொன்னாங்‌ காணிமுளைத்‌ தண்டு 
நறுநெய்யாந்‌ துவரையொடு சிறுபயறு மாமே. 793 


சிறுபயறு சிறுகரை அவரைப்பிஞ்‌ சாகும்‌ 
தெட்டுமீன்‌ முயல்காடை கவுதாரி உள்ளான்‌ 
பேறுடைய ஊர்க்குருவி விரால்மீன்‌ கண்டம்‌ 
வெள்ளாட்டுக்‌ கண்டமுமாம்‌ வேரொன்று மாகா 
அறுதிரண்டு மண்டலத்துக்‌ கப்பாற்‌ பின்பு 
அழகான தலைமூுமுகு மெண்ணெய்‌ சொல்வோம்‌ 
உறுதியுடன்‌ முக்கூட்டு வெண்ணெய்தலை முழுகு 
உசதமடா சீயக்காய்‌ அரைப்புவெந்நீர்‌ வாரே. 794 


மூலம்‌ ம 


வார்த்தெண்ணெய்‌ முழுக்கன்று கோழிச்சா றப்பா 
வளமாகக்‌ கறிவைத்துக்‌ கூட்டு கூட்டு 
வார்க்தெண்ணெய்‌ நாலுநாளுக்‌ கொருக்கால்‌ வேணும்‌ 
மைந்தனே முழுகுமுறை கோழிச்‌ சாறும்‌ 
வார்க்கெண்ணெய்‌ முழுக்கன்று பால்தயிர்மோர்‌ புளியும்‌ 
மாற்றடா மற்றாநாள்‌ வரம்பு வேண்டாம்‌ 
வார்த்தெண்ணெய்‌ மற்றிரண்டு கடந்தா லேது 
மயக்கமில்லை உடல்காத்தி பொன்னா மாற்றே. 795 


ஏரண்ட யெண்ணெய்‌ 


மாற்றமில்லா ஏரண்ட யெண்ணெய்படி யொன்று 
மைந்தனே கிரந்தியொடு கரப்‌ பன்‌ போக 

சாற்றுவேன்‌ அவித்தூற்றுந்‌ தைலமோர்‌ படிதான்‌ 
சங்கங்குப்பிச்‌ சாறுடனே கழற்சியிலைச்‌ சாறு 

நேற்றியாஞ்‌ செம்பொன்னி நெருஞ்சிச்‌ சாறும்‌ 
நேர்ிறுகாஞ்‌ சொறிச்சாறு முருக்கிலையின்‌ சாறு 

வேற்றுமையொன்‌ நில்லாத மூருக்கிலைச்சா றல்லால்‌ 
வேசரிப்பால்‌ அத்திநீ ரள்ளிச்‌ சாறே. 796 


சாறுகள்தான்‌ வகையொன்று படிகா லாகும்‌ 
சங்கைசறு செருப்படிச்சா நுழக்கரையுங்‌ கூட்டு 
வீறுடைய நெல்லிக்காய்க்‌ கந்தகம்‌ தாளகம்‌ 
மேலான பறங்கியுட. பட்டை தானும்‌ 
தேறியதோர்‌ கடுக்காயும்‌ திலவாலை வேரும 
செந்தொட்டி. வேர்சித்திர மூலமொடு வசம்பு 
பேறுபடக்‌ கருஞ்சீரகம்‌ வகையோர்‌ கழஞ்சு 
பிசகாமற்‌ சாறுகளில்‌ ஆட்டியதைக்‌ 2லக்லே. 797 


கலக்கியே எண்ணெயொடு சாறுகஞங் கற்கம 
கலந்துவொரு தாழியிலே காப்பதனைப்‌ புனைந்து 

மயக்கமில்லா தடுப்பேற்றித்‌ கீயெரித்துக்‌ காய்ச்சு 
வடிக்கிறது பதங்கண்டு ஃடுகுடனே வங்கி 








79%. வேசரிப்பால்‌ - கழுதைப்பால்‌ 


372 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


துலக்கவே கடுகுட.னே ஐங்கழஞ்சு சீனி 
தோன்றவே போட்டதையுங்‌ கிண்டிவண்டு கட்டி 
சொலக்கேளு மூன்றுநாள்‌ ஆறியபின்‌ னப்பா 
தோன்றவஞ்சு தினமுண்டால்‌ சுகமாம்‌ பாரே, 796 


சுகமாக நாளுக்கொளன்று கழஞ்சு மூன்று 
சுத்தமாய்க்‌ கொண்டாக்காற்‌ சொல்லக்‌ கேளு 
உகமூழி காலத்துங்‌ கரப்பானு மில்லை 
ஓன்றுமாசா மறுபத்தியங்கள்‌ கடந்தால்‌ செகமேழும்‌ 
இச ழவே சங்கம்வேர்‌ பரத்தி ஆவின்பால்‌ 
இரைபெறவே வாரியுப்டை வெந்துவைத்துக்‌ கூட்டு 
இகமேழுங்‌ காண்பதுபோல்‌ ஏரண்டதீ தெண்ணெய்‌ 
எப்போதும்‌ ஒன்றைவிட்டு ஒருநாள்‌ மூழ்கே, 7/29 


ஒன்றைவிட்டு ஒருநாளாய்ப்‌ பத்துமுமுக்‌ கப்பா 
ஒருமுழுக்கு நாலுநாளுக்‌ கொருக்கால்‌ மூழ்கு 
நின்றபெருங்‌ கிரந்தியொடு கரப்பான்‌ புண்ணே 
நின்றபெரும்‌ புண்பொடி.கள்‌ கால்கைமுற்‌ றொழிவும்‌ 
வென்றியுள்ள வீக்கம்போம்‌ நன்றாகு மப்பா 
வீறுகளு மறுமுழுக்கில்‌ விலக்குஃறி புளியைக்‌ 
தின்றிடா தொழிப்பதுதான்‌ கரப்பனுள்ள பண்டம்‌ 
தேடரிய உளுந்துபன்றி மறைபாகல்‌ சிக்கே, 800 


சிக்கான பூசணிக்காய்‌ ஆறுதிங்க ளார்‌ 
சிறப்பாகப்‌ பின்புயிவை தேடி.யே யருந்து 
முக்காலுஞ்‌ சொல்லிவிட்டோம்‌ பத்தியங்கள்‌ பருவம்‌ 
மோசமில்லை வியாதிகளும்‌ நாச மப்பா 
எக்காலம்‌ ஒழியுமென்‌ றெண்ண வேண்டாம்‌ 
எண்ணெயுண்டு மூழுகையிலே எல்லாநோய்‌ போகும்‌ 
கக்காதே ஒருவருக்கும்‌ நூல்காட்‌ டாதே 
கனிவுகண்டு பிரயோகங்‌ சுழறு வாயே, 801 


மூலம்‌ 373 


பிரளி பல கணைகளுக்கு எண்ணொய்‌ 


வாய்க்கடங்காப்‌ பிரவிபல கணைகளுக்கே யெண்ணெய்‌ 
வகையாகச்‌ சொல்லுகிறோம்‌ மைந்தா கேளு 
நோய்க்கடங்கா ஏரண்டத்‌ தைலமடா நாழி 
நுணுக்கமுடன்‌ அவுரிவோர்த்‌ தோல்தா னப்பா 
வீச்சடங்கா இிருகழஞ்சு மஞ்சளுடன்‌ கடுகு 
வெந்தயமும்‌ வெள்ளுள்ளி சரகமி ரண்டோமம்‌ 
பேச்சடங்கா மிளகுகடுக்‌ காய்ரோகணி வசம்பு 
பெருங்காயம்‌ வகையொன்று கழஞ்சு யிரண்டே. 802 


ரெவ்வெண்டு கழஞ்சாக யிடித்துத்‌ தாளாய்‌ 
நயம்பெறவே யெண்ணெயோடு போட்டுக்‌ காய்ச்சு 
செவ்வியதாய்ச்‌ சவந்துவரும்‌ பதத்தி றக்கித்‌ 
இிறத்துடனே கற்‌ஈத்தி னெண்ணெய்க்‌ கொன்றாய்‌ 
அவ்வியமில்‌ லாமலே வழித்து வைத்து 
ஆறியபின்‌ மூன்றுநாள்‌ பிள்ளைகளுக்‌ கப்பா 
தவ்வியே கரண்டியொன்று தினந்தா னேந்திச்‌ 


சாந்தம்பின்‌ னாகியினி குளுமை கொளுந்‌ தானே. ட 


தானென்ற குளுமையென்ன சித்திரப்பா லாடை 
கனீமதுரஞ்‌ சீரகமுந்‌ தன்னி லாட்டி 
மானென்ற பிள்ளைகளுக்‌ கவ்வண்ண மருந்து 
மாந்தமொடு கராணிகணை பிரளியெட்டு மொழியும்‌ 
தேனென்ற பத்தியந்தான்‌ ௨ப்புமுத லாகச்‌ 
சிற்றுப்புக்‌ குளுமைமுதல்‌ செலுத்தவுடல்‌ தெளியும்‌ 
வேனென்ற எண்ணெய்க்கு வெகுகுணங்கள்‌ நன்று 


விரும்பியதை வைத்துண்ண விகற்பமில்லை பாரே. ன 





803. ரெவ்வெண்டு - இரண்டிரண்டு 
804. விகற்பம்‌ - பிழை 


374 


808. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300. 
கண்டாத்திரி £லகியம்‌ 


பாரப்பா கண்டாத்திரி லேகி யத்தைப்‌ 
பாடுகிறேன்‌ புலத்தியனே பண்பாய்க்‌ கேளு 
நாரப்பா இல்லாமல்‌ விளைந்த இஞ்சி 
நல.மாகத்‌ தோல்போக்கி வில்லைபோல்‌ நறுக்கி 
நேரப்பா பதினைந்து பலம்தான்‌ நீயும்‌ 
நிறுத்தங்கே நறுநெய்யில்‌ சிவக்கவே வறுத்து 
ரப்பா பொடிசெய்து சலைவடி. கொண்டு 
சித்திரமேல்‌ மருந்தப்பா செப்பு வேனே. 805 


செப்பக்கேள்‌ இரிகடுகு இற்ற ரத்தை 

செவியமதி மதுரஞ்ரிறு தேக்குவாய்‌ விளங்கமேலம்‌ 
ஒப்பான இரிபலையும்‌ கொத்த மல்லி 

ஓங்கிவளர்‌ சீரகந்‌ தாளிச பத்திரி 
துர்பாத இலவங்கப்‌ பட்டை பத்திரி 

தனிரெல்லுப்‌ பொரியுமிவை வகைக்குமுக்‌ கழஞ்சு 
இப்பாரிற்‌ சாஇக்காய்‌ பத்திரிகி ராம்பு 

இயல்பான அஇவிடயம்‌ வசைக்கிரண்டு கழஞ்சே. 806 


கழஞ்சாக மருந்தெல்லாம்‌ நறுக்கியே நொறுக்கித்‌ 
கரயவைத்துத்‌ தூளாக்கிப்‌ பொடியைவடி கட்டித்‌ 
குழஞ்சியாய்ச்‌ சீனியொரு பலந்தான்‌ கூட்டித்‌ 
குனியிஞ்சிப்‌ பொடிகலந்து சாற்றக்‌ கேளு 
வழஞ்சிய நல்லவெல்லம்‌ அ௮ஞ்சுபலம்‌ பாகாய்‌ 
வரும்பருவம்‌ பொடிதுூவி வாகாய்க்‌ கண்டி. 
உழஞ்சயெோாய்‌ நறுநெய்தேன்‌ வகைக்கா மாக்கு 
ஊறவைத்துக்‌ கிண்டிடவே லேகியமாம்‌ உண்ணே. 
807 
உண்ணப்பா அத்திசநதி கொட்டைப்பாக்‌ களவு 
ஒருமண்டலம்‌ அருந்த வோடும்‌ நோரய்கேள்‌ 
ண்ணப்பா புகைச்சலோ டிருமல்‌ பித்தம்‌ 
'வயிற்றுளைவு நெஞ்செரிப்பு வாந்தி தீரும்‌ 
1வர்த்தனையும்‌, 


ஓங்காளம்‌ - வா ந்துப்பு 


மூலம்‌ 37% 


உண்ணப்பா மூவகையாம்‌ தொந்திப்போங்‌ காளம்‌ 
உழங்குவயி றிரைக்கிறது மூலுமெனும்‌ வலியும்‌ 
காணப்பா குரல்கட்டு தலைநோவு குன்மம்‌ 
கடுவறட்சி மலசலக்கட்‌ டுடனேபோய்‌ விடுமே. 808 


போய்விடவே உட்சுரமும்‌ தாபசுரமும்‌ போகும்‌ 
பொருமலொடு வயிற்றுளைச்சல்‌ சீதரத்குந்‌ தீரும்‌ 
போய்விடுமே வாயுவுடன்‌ அக்கினியின்‌ மந்தம்‌ 
பொல்லாத உதரவெப்பும்‌ அபான வாயுவும்‌ 
போய்விடுமே கிராணியதும்‌ அடுசாரக்‌ கழிச்சல்‌ 
போய்விடும்‌ இன்னமொரு புதுமை கேளு 
பேய்விடுமே பத்தியங்கள்‌ உப்புமிள கப்பா 
புகழ்துவரை நெய்பாலாம்‌ பூட்டக்‌ கேளே. 809 


பூட்டடா வழுதலையின்‌ பிஞ்சி னோடு 
பூகாய்பத்‌ திரியாகுந்‌ தூதுவளை யப்பா 
நாட்டக்கேள்‌ புளிகைப்பு மோர்புளியுந்‌ தள்ளு 
நச்சுவிடு வாய்வான பதார்த்தந்‌ தள்ளு 
ஆட்டிறைச்சி மீன்வகைகள்‌ உலர்ந்ததாய்க்‌ கொள்ளு 
அப்பனே மற்றொன்று மாகாது சொன்னேன்‌ 
இட்டுமுன்னே பாய்ந்துவிடும்‌ நோய்க ளோடும்‌ 
இராத வினைதீரும்‌ இதுபரம்‌ பரையே,. 810 


கந்ததாளி நெய்‌ 


பரம்‌பரையாய்‌ வருகின்ற கந்த தாளி 
பறந்தோட நெய்யைநான்‌ பகரக்‌ கேளு 
அரம்போலே அறுத்துவிடும்‌ புண்ணை ஆற்றும்‌ 
ஆச்சரியம்‌ நெய்யினுட ஆண்மை யப்பா 
உரம்பெறவே நறுநெய்யும்‌ படிகா லல்லால்‌ 
உத்தமனே நறுந்தாளி மணத்தக்‌ காளி 
இரம்பெறவே ஈருள்ளி புளியாரை கூடச்‌ 
சிறுஉரைச்‌ சாறுவகைக்‌ காலா ழாக்கே, 811 


376 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


காலாழாக்‌ கெனுஞ்சாறு நெய்யுஞ்‌ சேர்த்துக்‌ 
கடைபருந்தும்‌ ஏலமதி மதுரங்‌ கூட்டு 
சீலமுடன்‌ சாடுக்காய்‌ கிராம்பு தேனும்‌ 
சீரகழு மாச்சக்காய்‌ கூகை நீறும்‌ 
ஞாலமெல்லாம்‌ புகழ்சீனி கற்கண்‌ டோடு 
நலஞ்சிறந்த முந்திரிகைப்‌ பழமுங்காற்‌ கழஞ்சு 
தூலமாய்த்‌ தூளாக்கி நெய்யிலிட்டுக்‌ காய்ச்சச்‌ 
சோர்வின்றி பதத்திலே வடித்தி டாயே. 812 


வடித்திறுத்து ஆறிநெய்யை அந்தி சந்தி 

வாகாகக்‌ காசெடை.தான்‌ உண்டா யானால்‌ 
வெடித்திருந்த புண்மூலா தாரந்‌ தொட்டு 

வெந்துநீறாய்‌ வாயதனில்‌ நாற்றம்‌ போகும்‌ 
கடித்கிருந்த நீர்த்தாரை மூலா தாரம்‌ 

கண்டவாய்த்‌ தொண்டைநோய்க்‌ குள்புண்‌ ணாறும்‌ 
அடுத்துவிடும்‌ உட்சூடு காந்தலெரி தாகம்‌ 

அளைத்தும்போம்‌ கைப்புப்புளிப்‌ பதனையகற்‌ நிடுமே. 


813 
கசிகா தரணம்‌ 


௮கற்றிவிடும்‌ சூசிகாசூ ரணத்தைக்‌ கேளு 
அப்பனே முசுமுசுக்கை பொன்னாங்‌ கண்ணி 
செகத்திலுள்ள பொடுதலையும்‌ சமூலம்நிழ லுலர்த்தித்‌ 
திறமாக வேவறுத்துத்‌ தூளாக யிடித்துத்‌ 
குகர்த்தபொடி வடிகட்டி சமன்வகைக்குப்‌ படிகால்‌ 
குனிப்பருத்தி விதைப்பருப்பும்‌ அவ்வண்ணங்‌ கூட்டி 
விகற்பமில்லாச்‌ சிறுபயற்றின்‌ பொடியதுவும்‌ உழக்கு 
வீறடங்குஞ்‌ சீரகம்வெள்‌ எளாட்டுநீர்‌ நனையே. 814 


நனையடா சீரகத்தை வெள்ளாட்டு நீரில்‌ 
நாளொன்றுக்‌ இருபொழுது மூன்றுதின மப்பா 

வினையமுறக்‌ காயவைத்துத்‌ தாளாச்கிப்‌ பொடிதான்‌ 
விருப்பமுடன்‌ காற்படியாய்‌ அவ்விதம்‌ விரவி 





812. மாச்சக்காய்‌ - மாசக்காய்‌ 


மூலம்‌ 377 


அனையயிது ஒன்றாகக்‌ கலந்துசூ ரணமாய்‌ 
அனுபாளம்‌ பச்சரிசிக்‌ கழுநீரி லருந்து 
தினையளவு பத்தியங்கள்‌ கடவா தப்பா 
இனம்பத்து அந்திசந்து இிரமாக உண்ணே, 815 


உண்ணடா இன்னமுண்டு அனுபானங்‌ கேளு 
உற்றமுத்தக்‌ காசுகசா யத்திலந்தி சந்தி 
உண்ணடா திளம்பத்துப்‌ பின்புயிள வெந்நீர்‌ 
ஊட்டடா அவ்வண்ணம்‌ அந்தி சந்தி 
உண்ணடா புளியாத பசுமோரி லுண்ண 
உத்தமனே பத்துநாள்‌ ஊட்டிரவு பகலும்‌ 
உண்ணடா பத்தியந்தான்‌ வெள்ளாட்டுப்‌ பாலாம்‌ 


உப்புமுதல்‌ ஓழித்துவிடு மண்டலந்தான்‌ அரையே. 816 


மண்டலந்தான்‌ அரைக்கப்பா சுத்திசெய்த உப்பு 
வளர்பொன்னாங்‌ காணியிலைக்‌ கரியுங்‌ கூட்டு 
கண்டதெல்லாந்‌ திண்ணாதே புளியு மோரும்‌ 
கறியப்பா சிறுபயறு மிளகுச்‌ ரகமாம்‌ 
இண்டாடித்‌ திரியாதே அனுபோகதந்‌ தள்ளு 
தெளிந்துவிடு மறுபத்தியந்‌ தீருமட்டும்‌ இதுவாம்‌ 
அண்டாது பிணிதோய்கள்‌ ஓழிவதுதான்‌ மெத்த 
அறைகிறேன்‌ புலத்தியனே அறைகி றேனே. 817 


அறைகிறேன்‌ சுக்கிலசு ரோணிதமாம்‌ வாயு 
அபானத்தி ருந்தேறிமேல்‌ நோக்கும்‌ வாயு 
குறையாத இராணிகுன்மம்‌ வயிற்றி ரைச்சல்‌ 
கூறரிய சீழிரத்தந்‌ திரண்ருண்ட வாயு 
கரைகாணாக்‌ கருக்கெடுக்குஞ்‌ சூசிகா வாயு 
கடுகவலி கொண்டிமுப்பு கண்பக்க வாயு 
நிரையாக நின்றுவிடும்‌ கர்ப்பமுண்‌ டாக்கும்‌ 


!நிகழ்மத்துப்‌ போற்திர ண்‌... குன்‌்மழுதின்று ட்‌ 





_- ப. - - - - --டடடடடடட்ட்பப்ப்யய பவை வைக வைக ய சக்‌ பக காமா கட 
818. 1நீண்டுமத்துப்த 
2உருண்டகணம்2 


378 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சுரராம பாணம்‌ 


நின்றுபோ காதசுரம்‌ மாற லெல்லாம்‌ 
நெடுநதாளை விடாச்சுரமும்‌ வியாதிதனை யொழிய 
இன்றுதான்‌ சுரராம பாண வண்டை 
என்மகனே புலத்தியனே அப்பா கேளு 
என்றுதிருஞ்‌ சூதமொடு வெள்ளைய்பா டாணம்‌ 
இவையிரண்டு வராகனிரண்டு சமனாய்ச்‌ சேர்த்து 
பொன்றுதலில்‌ லாதபடி சுத்திகளுஞ்‌ செய்து: 
பொடியாகக்‌ கல்வத்தில்‌ புரளவரைத்‌ திட வே. 619 


அரைத்திடவே பாகலிலைச்‌ சாறு கொண்டு 
அந்திசந்தி இருசாமம்‌ அரைத்த பின்பு 
இரைத்திடவே இப்படித்தான்‌ மூன்றுதனம்‌ ஆட்டிச்‌ 
சிறுபயற்றின்‌ பிரமாணம்‌ குளிகைதனைத்‌ திரட்டி 
விரைந்திடவே நிழலுலர்த்தி அதன்பின்‌ னப்பா 
வீறடங்கப்‌ பத்துநாள்‌ தானியபுடம்‌ வைத்து 
உரைத்திடவே சுரங்களுக்கு இஞ்சிமுலைப்‌ பாலில்‌ : 
ஒருருண்டை அந்திசந்தி ஊட்டுதினம்‌ மூன்றே. 820 


மூன்றுநாள்‌ மாறலுக்கு மூன்றுதினம்‌ ஊட்டு 

முறைநாலா மாறலுக்கு நாலுதினம்‌ ஊட்டு 
ஏன்றமற்ற சுரங்களுக்குக்‌ கண்டு ஊட்டு 

என்மகனே தஇனசுரத்துக்கு ௨இன்ஜறொருநாள்‌ ஊட்டு. 
தோன்றாதே பறந்தோடும்‌ பத்தியஞ்சிற்‌ றுப்புச்‌ 

சுடுகஞ்சி வெந்நீராம்‌ தூதளங்காய்‌ இஞ்சி 
ஈன்றிவாதம்‌ இக்கிரமம்‌ இப்படியே செய்தால்‌ 

இருவினையும்‌ அற்றுவிடுங்‌ குக்கிலாதி கொள்ளே. 821 


மூலம்‌ 319 
குக்கிலாதி வடகம்‌ 


குக்கிலாதி வடகமப்பா கூறக்‌ கேளு 
கூறரிய குக்கிலோ கழஞ்சு மூன்று 
முக்கியமாய்‌ நல்லதொரு பறங்குப்‌ பட்டை. 
முக்கழஞ்சு 1ரசந்துருசு கூகை நீறும்‌ 
குக்கில்லா தகொருகழஞ்சு லவங்கப்‌ பட்டைத்‌ 
கானுமொரு கழஞ்சுடுஞ்சி குங்கிலியங்‌ கழஞ்சு 
பிக்கில்லாப்‌ பனைவெல்லம்‌ ஓர்க ழஞ்சுக்‌ கப்பால்‌ 
பிலத்‌ தநாவி 2கவுரிபா டாணம்‌ மூன்றே. 822 


மூன்றுவகைக்‌ கொவ்வொன்றுக்‌ கோர்கழஞ்சு கூட்டு 
முறையோட மிதிபாசகல்‌ இலையதனை யப்பா 
ஏன்றதொரு பிடியாகச்‌ சமூலமொடு கசாயம்‌ 
இதில்மருத்து மூன்றுமொரு கிழிதோலாந்‌ திரமாய்‌ 
ஊன்றவதை வேகவைத்தாற்‌ சுத்தி யாச்சு 
ஓன்பதுவகை மருந்தும்‌ உரலிற்‌ போட்டுப்‌ 
போன்றபின்பு நொச்சியுடகொழுந்துமுக்‌ கழஞ்சு 


போட்ட திலே குளிர்ந்தசலம்‌ விட்டுநன்றா டர 


இடித்தமருந்‌ தெல்‌ லாமொன்‌ றாகச்‌ சேர்த்து 
இரசம்விட்டு மாளுமட்டும்‌ இடித்த பின்பு 
மடித்திடாக்‌ கறியுப்புப்‌ பழம்புளியு மெளிதாய்‌ 
வகைக்கொரு கழஞ்சுவிட்டு ஆட்டு ஆட்டு 
துடித்திடா துதிர்ந்தபதம்‌ இறுகத்‌ தானே 
சூட்டடா டுளிர்ந்தசலம்‌ தெளிந்திடிக்கச்‌ சேரும்‌ 
படித்தரம்வி டாமலேகொண்‌ ஹணூறு கடிகைப்‌ 
பதியவே இடிப்பதினாற்‌ பாங்காகும்‌ பாரே. 824 


822. 1ரசங்கழஞ்சு2;3 
2கவுரிவெள்ளை” 


380 அசத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பாங்கான பதங்கமப்பா மயிற்கழுத்துப்‌ போலாம்‌ 
பச்குவத்திற்‌ சுண்டைக்காய்ப்‌ பிரமாணத்தி லஓுண்டை 
தேங்காமற்‌ குளிகைகட்டி நிழலு லர்த்தி 
சிறந்ததொரு ,பதுக்கலத்திட்‌ டாறினாற்‌ போலும்‌ 
நீங்காமற்‌ தலைமுழுகிப்‌ பேதி வாங்கும்‌ 
நேயமுடன்‌ அந்திசந்தி மூன்றுநா ளப்பா 
வாங்காமல்‌ ஏழரைநாள்‌ பொசியிரண்‌ டுண்டை. 


வாகாகப்‌ பனைவெல்லம்‌ பொதிந்துமருநீ தருக்கே 


மருந்தருந்தி ஏழரைநா ளுக்கப்பா லோர்நாள்‌ 
மரு ந்துவிட்டு ஒன்பதாநாள்‌ தலையை முழுகு 
பொருந்தலால்‌ நல்லெண்ணெய்‌ ஒன்றைவிட்‌ டோர்தநாள்‌ 
புகழ்பெறவே பதினைஞ்சு முழுக்குக்‌ கப்பா 
விருந்தாக நோய்களெல்லாம்‌ பறந்தோ டிப்போம்‌ 
விவரமரை யாப்புடனே பவுத்திரமுந்‌ தீரும்‌ 
இருந்தெழுந்து பரந்தெழுந்த கரப்பனொரடு கிரந்தி 
ஏறுகின்ற சூலைவகைப்‌ பதினெட்டும்‌ போமே. 8206 


சூலைபதி னெட்டும்போம்‌ பிளவைகளும்‌ போகும்‌ 
சூசிகா வாயுமுதகல்‌ பலவாயு வும்போம்‌ 
வாலையாய்ப்‌ புடைகத்தெழுந்த வீக்கமொடு புண்கள்‌ 
வளர்கரடு முரடுகளும்‌ வளார்சூலைக்‌ கட்டும்‌ 
வாலைமுட மாக்கியது மேகவகை யோடும்‌ 
கைச்சூலை வாய்ச்சூலை காசவகை குட்டம்‌ 
டாலையிலே படு யைப்போல்‌ நோய்களையும்‌ பறிக்கும்‌ 
பத்தியமழும்‌ சகலமுமாம்‌ பன்றிமரை அகற்றே,. 827 


அகற்றுவது செம்மரையும்‌ ஆடுபன்றி இறைச்சி 
அப்பனே பச்சைமீன்‌ பூசணிக்காய்‌ உளுந்து 

அகற்றிவிடும்‌ பத்தியங்கள்‌ ஆறுஇங்கள்‌ கடந்தால்‌ 
ஆமடா எல்லாந்தான்‌ அசடுமொன்‌ றில்லை 





828. அசடு - ருற்றம்‌ 


மூலம்‌ 361 


அகற்றிவிடும்‌ பத்தியங்க ளேக மராரய்த்தான்‌ 
அப்போது வீக்கங்கள்‌ பூண்ட போது 

அகற்றிவிடு மிதிபாகல்‌ கசாயம்போட்‌ டருந்த 
அசடெல்லாத்‌ தீர்ந்துவிடும்‌ அழகுகருந்‌ திறமே. 828 


அரையாப்புக்கு 


திறமான அரையாப்புத்‌ இர அப்பா 

செப்புவேன்‌ வேர்க்கொம்பு திப்பிலியோர்‌ பலமாம்‌ 
திறமாக மிளகோமம்‌ வசைக்குமுக்‌ கழஞ்சு 

சிறந்ததொரு பெருங்காயம்‌ இருஃழஞ்சு அப்பா 
திறமாக வெள்ளுள்ளி பருப்பஞ்சு கழஞ்சு 

சார்சிறந்த பனைவெல்லம்‌ 1இரண்டரைமாம்‌ மஞ்சள்‌ 
அறமான சீரகமிரு கழஞ்சு அப்பா 

அதிலிடவே கரிப்பான்சா றதுவுமது பாரே 629 


பித்த காமாலைக்குச்‌ சூரணம்‌ 


பாரப்பா பித்தகா மாலைக்குச்‌ சூரணம்‌ 

பாடுகிறேன்‌ புலத்தியனே பண்பாய்க்‌ கேளு 
சீரப்பா இரிகடுகு வகைக்குலங்‌ காலாம்‌ 

ரகமும்‌ இரண்டரையாம்‌ மஞ்சளொடு ஓமம்‌ 
பேரப்பா வகைக்குமரைக்‌ கரிய€ீ ரகமும்‌ 

பேருபட முக்கழஞ்சு இவையொன்றாய்க்‌ கலந்து 
காரப்பா எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ சுலக்கிக்‌ 

காயவைத்து மூன்றுதினம்‌ இப்படியே செய்யே, 830 


செய்வதுதான்‌ அரைப்பலந்தா னப்பா யெல்லாந்‌ 
திறமாக உலர்த்தியே தூளாக்கி வடித்து 
உய்வதற்கு எட்டொன்று சீனிகலந்‌ திட்டு 
ஓடுங்காத பித்தகா மாலைக்கு ஊட்டு 
எய்வதுதான்‌ பிராமணம்‌ வெருகடிதான்‌ கொள்ளு 
இருபோது மண்டலமும்‌ அனுபா னங்கேள்‌ 
நைவதில்லை பழச்சாறு தேனீலே அருந்து 
நலமான இஞ்சிதேன்‌ தன்னையும்‌ அருந்தே. 831 


 சககவ்ககளகககள்‌. 





829, 1இரண்டுபலங்‌ ௯ூட்டு£.$ 


382 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அருந்தினால்‌ நீருகிற நோய்தா னப்பா 
அய்யனே புலத்ஒஇியனே மச்சகேந்‌ தீரா 
வருந்தியறித்‌ திடவல்ல தன்மா ணாக்கா 
வகுக்கிறேன்‌ பித்தசா மாலை யாகும்‌ 
பொருந்தவே சொல்லுகிறோம்‌ வெள்வைமஞ்ச ளிரத்தம்‌ 
பொல்லாத நீலமொடு வறட்சியிது வல்லால்‌ 
திருந்தாக ஊதுகா மாலை யோடு 
இர்ந்துபோம்‌ பத்தியங்கள்‌ இறுநாரை உப்பே. 832 


தாளிச பத்திரி வடகம்‌ 


உப்பில்லாப்‌ பத்தியங்கள்‌ சுருக்காக ஒழியும்‌ 
ஒழியாத வியாதிகட்கு உரைக்கி றேன்பார்‌ 
ஓப்பில்லாத தாளிசபத்‌ திரியாம்‌ வடகம்‌ 
உத்தமனே வகைகேளு தாளிச பத்திரி 
எப்பில்லாக்‌ கழஞ்சொடு முப்பத்தி யொன்று 
இதற்கிசைந்த திரிகடுகு திரிபலையு மேலம்‌ 
செப்பினலால்‌ சாஇக்காய்‌ பத்திரியுங்‌ கிராம்பு 
செவியமொடு இலவங்கப்‌ பட்டையிவை கூட்டே. 833 


கூட்டடா மதுரமொடு வாய்விளங்கம்‌ ஓமம்‌ 
குராசானி சிறுநாகம்‌ சிரகமிரண்‌ டரத்தை 
கூட்டடா வால்மிளகு அக்கரா காறம்‌ 
கொத்தமல்லி தேசா!ரம்‌ கூகை நீறும்‌ 
கூட்டடா சிறுதேக்கு அமுக்கி ராவோர்‌ 
கூறறிய பேரீச்சு முந்திரியாம்‌ பழமும்‌ 
கூட்டடா வகையொன்று கழஞ்சு ஒன்று 
குமுறவே காயவைத்‌ திடித்துத்தூ ளாக்கே. 834 


தூளாக்கித்‌ தாழிதனில்‌ ஆவின்பா லப்பா 
தோன்றவே யிரண்டுபடி. விட்டுவேடு கட்டித்‌ 
தூளாக்கி வைத்தபொடி புட்டவியில்‌ வைத்துச்‌ 
சூட்டுடனே தேன்வார்த்து வாட்டியுண்டைக்‌ கட்டுத்‌ 


அட வலதவவதைவளாளா 











834, 1கோட்டமுடன்‌ தேசாபுரம்‌ கொத்த மல்லி2,ஃ 


. மூலம்‌ 383 


தூளாக்கிப்‌ பிரமாணங்‌ கொட்டைப்பாக்‌ களவு 

சூட்சமாய்‌ உருட்டியது புதுக்கரகத்‌ திட்டுத்‌ 
தூளாக்கப்‌ படியந்தி சந்தியிலோ ருண்டை 

௬கமாக நொறுக்கியே மென்றுதின்னப்‌ போமே. 835 


தின்னப்போம்‌ காசமொடு சயங்களோ டிருமல்‌ 

இராத ஈளையென்னுஞ்‌ சுவாச காசம்‌ 
இன்னப்போம்‌ மந்தார காசம்வருங்‌ காசம்‌ 

இலேற்பனத்தில்‌ வருந்தொண்ணூற்‌ றாறுரோ கங்கள்‌ 
தின்னப்போம்‌ குன்மங்கள்‌ நீர்க்கட்டு வாந்தி 

தேகத்தில்‌ உழல்காந்நில்‌ நெஞ்செரிப்புத்‌ தாகம்‌ 
தின்னப்போம்‌ சுரவீறும்‌ அக்கினியின்‌ மந்தம்‌ 

தெளியாத மூன்றுவகை இளைப்புந்தீர்ந்‌ திடுமே. 836 


இர்ந்திடுமே இரத்தபித்தம்‌ வாயினால்‌ கக்கல்‌ 

செய்கிராணி மூலரத்த மலக்கழிச்சல்‌ போகும்‌ 
இர்ந்திடுமே பத்தியங்கள்‌ புளிபுகையும்‌ கைப்புத்‌ 

கண்டாத மாங்கிசங்கள்‌ பச்சையொன்று மாகா 
இர்ந்திடுமே தாதுநட்டம்‌ மேகவகைக்‌ கூடச்‌ 

சித்தியாம்‌ வெள்ளாட்டுப்‌ பால்தான்‌ கூட்டத்‌ 
இர்ந்திடுமே தாளிசபத்‌ திரியாஞ்‌ சூரணம்‌ 

செப்புவேன்‌ புலத்தியனே செப்பு வேனே. 837 


தாளிசபத்திரிச்‌ சூரணம்‌ 


செப்புவேன்‌ தாளிசபத்‌ திரிவகைதா னப்பா 
திறமாக நாற்பதுவே கழஞ்சு கூட்டு 

செப்புவேன்‌ சீனியந்த எடைக்கெடைதான்‌ கூட்டு 
இரிகடுகு திரிபலையும்‌ சரகமிரண்‌ டேலம்‌ 


தத த பபப ப ப ப ப பப பபப 


37. 1குட்டம்‌ர 


384 


529, 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


செப்புவேன்‌ சாதிக்காய்‌ பத்திரியுங்‌ கிராம்பு 
சிறுதேக்கு அதிமதுரம்‌ சிறுநாகப்‌ பூவும்‌ 

செப்புவேன்‌ இலவங்கப்‌ பட்டையும்பத்‌ திரியும்‌ 
செவியமொடு வாய்விளங்கம்‌ சிற்றரத்தை ர்க ப 


கூட்டடா வால்மிளகு ஓமமி ரண்டு 
கோட்டமுடன்‌ கோரோசனை தேசாபுரம்‌ ௮க்கிரா 
கூட்டடா கொத்தமல்லி முந்திரிகை பேரீச்சு 
செப்பரிய கூகையுட நீறுங்‌ கூட்டு 
கூட்டடா நிலப்பனைவேர்‌ 1அமுக்கிராழமுத்‌ தக்காசு 
இலாமிச்சம்‌ வேருடனே வெட்டிவே ரப்பா 
நாட்டடா தாதுசண்டங்‌ காரியுட வேரும்‌ 
நல்லநெய்தற்‌ கிழங்குடனே நெற்பொரியும்‌ வல்‌ ட 


நாட்டியிந்த மருந்துவகை நாற்பதுக்கு மப்பா 
நலமாக வகைக்குமொரு கழஞ்சு கூட்டு 
கூட்டுமிவை பழுதகற்றி வெயில்காய வைத்துக்‌ 
குமூறவே யிடி.த்தபொடி வடிகொண்டு சீனி 
கூட்டுவொன்றாய்க்‌ கலந்தபின்‌ புதுக்கரகத திட்டு 
கைக்ஃஉடங்கா வெருகடிதான்‌ இருபோது முண்ணு 
பூட்டுவது தேனிஞ்ச9ச்‌ சாறாகு மப்பா 
புசழவரு மாதுளம்பழச்‌ சாற்றிற்‌ போமே, 840 


போமப்பா காசவகைத்‌ தொண்ணுற்‌ றாரும்‌ 
பொல்லாத காமாலை ஆறும்‌ போகும்‌ 
போமப்பா சலரூட்சை தாகம்‌ சோபம்‌ 
பொருமலொடு ஈளைவலி இருமல்‌ போகும்‌ 
போமப்பா வாந்திதுரோ சிப்புத்‌ தானும்‌ 
பூண்டகுன்மம்‌ நெஞ்செரிப்பு தேங்கக்‌ காந்தல்‌ 
போமப்பா பித்தவெட்டை தாது நட்டம்‌ 
புகைச்சலொடு கண்மயக்கம்‌ புண்பொடிகள்‌ போமே. 


84] 


ட பட. ட ப்பட்ட பபெயயவ்வய யய பவையாவவவும்பவயைய ப அச்சை கனைவவகமைகவகது வடக்‌ வையக ைகக கைக அனகை ப வகைவைவபகவைபஅக்‌ 





'நல்னாரிமுத்5 


மூலம்‌ 385 


புண்பொடிகள்‌ சிரங்குடனே கரப்பன்‌ போகும்‌ 

புண்ணாகி வெந்தகந்த தாளி போகும்‌ 
புண்வெடியாஞ்‌ சூலைகளுங்‌ குட்டம்‌ போகும்‌ 

பேர்பெரிய வாயுஎண்பத்‌ தாறும்‌ போகும்‌ 
புண்பொடியாம்‌ நோய்போகப்‌ பத்தியத்தைக்‌ கேளு 

புகழ்துவரை முளைத்தண்டு தூதுவளைச்‌ சமூலம்‌ 
புண்பொடியாம்‌ வெள்ளாட்டுப்‌ பாலி தற்குப்‌ 

பொல்லாத மாங்கிசங்கள்‌ புளிகைப்பு அகற்றே. 842 


செளபாக்கியசண்‌ டி. 


அகற்றிவைக்கும்‌ நோய்களுக்கு மார்பி லாணி 
அறைகிறேன்‌ செளபாக்கிய சுண்டி தன்னை 
அகற்றிவைக்கும்‌ கரிசாலை பொடுதலைச்‌ சமூலம்‌ 
அழகாகத்‌ தஇரித்திட்டு நிழலு லர்த்தி 
அ௮கற்றிவைக்கும்‌ படியிடித்துத்‌ தரனைவடி கொண்டும்‌ 
அப்பனே வகையொன்று பொடிபலமு மிட்டு 
அகற்றிவைக்கும்‌ திரிகடுகு திரிபலையி னோடும்‌ 
அதிமதுரம்‌ ஓமமிரண்டு தாளிசபத்‌ திரியே, 84235 


பத்திரியுஞ்‌ சிற்றரத்தை தேசாபுரம்‌ ஏலம்‌ 
பழுதன்றி வகைக்கொரு பலந்தான்‌ கூட்டிப்‌ 
பத்திரியுஞ்‌ சாதிக்காய்‌ கிராம்புவகை மூன்று 
பண்பாக அதிவிடயம்‌ சீரகங்க ளிரண்டு 
பத்தியமாம்‌ வால்மிளகு கொத்த மல்லி 
பாரங்குடைய வெந்தயமும்‌ வகைக்கரைப்‌ பலந்தான்‌ 
பத்திரியாய்க்‌ காயவைத்தி டித்துவடி. கட்டிப்‌ 
பழையபொடி இரண்டுமிதிற்‌ பருவமுடன்‌ விரவே. ப 
விரவியதோர்‌ பொடிகளுக்குப்‌ பசுவின்பால்‌ படிநால்‌ 
வினையமுறக்‌ குழம்பாக வற்றக்‌ காய்ச்சி 
விரவியிடு பொடியதனைப்‌ பாலிலிட்டுக்‌ கிண்டி. 
வேடுகட்டி நாலு.டி பாலுள்ளாய்‌ விட்டு 








மெய்ப்பட பெய்யப்‌ ஆகவ அவகர வளைக்க அவதியை கலனை அஅச அனவ கணை, ணை 


845, வேடு - வடி.கட்டுசீலை 


௮25 


386 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


விரவிவைத்த மருர்தந்த வேட்டுமூமல்‌ வைத்து 
விரவடா தேன்படிதான்‌ விட்டுக்‌ கிண்டி 

விரவியதோர்‌ அடுப்பேற்றிப்‌ புட்டவித்தாற்‌ போலே 
வெந்தபின்பு வாங்கியம்மி யிலாட்டி டாயே. 845 


ஆட்டியகைச்‌ சுண்டைக்காய்ப்‌ பிரமாணம்‌ உண்டை 
அப்பனே கட்டியபின்‌ நிழலு லர்த்தி 
வீட்டிமை யில்லாமலே நோய்பலமுங்‌ கண்டு 
விடிவேறும்‌ அந்திக்கும்‌ விரைந்துவொரு உண்டை 
நாட்டுநீ நறுந்தேனில்‌ சீனிஇஞ்9ச்‌ சாற்றில்‌ 
நலஞ்சிறந்த மாதுளையின்‌ பழச்சாறு தன்னில்‌ 
கூட்டுமே எலுமிச்சு நாரத்தம்பமச்‌ சாற்றில்‌ 
குமுறயிள வெந்நீரிற்‌ கொண்டிடநன்‌ றாமே. 646 


நன்றாகும்‌ வியாதிகளை மென்று தின்னும்‌ 
நலங்கெடுக்குஞ்‌ சூசிகாகி ராணிகுன்ம மோடும்‌ 
குன்றாகும்‌ வாயுகளும்‌ திரட்டுயுப்பி சங்கள்‌ 
கூட்டோடே ஓடுமடா 1குன்மவகைத்‌ தீரும்‌ 
நின்றாடும்‌ பொருமலொடு தாகம்வெதுப்ப ரோசி 
நிலையாத 2௮க்கினியா மந்தந்‌ தீரும்‌ 
சென்றாடும்‌ பலசுரமும்‌ வெகுபேதி கழிச்சல்‌ 
இராத வினைதீர்க்குந்‌ ததகசுக மாமே. 847 


ஆமடா நெய்பாலுந்‌ துவரையோ _ண்டம்‌ 

ஆட்டிறைச்சி உலர்த்தினதும்‌ வமுதலைப்பிஞ்‌ சாகும்‌ 
ஆமடா தூதுவளைச்‌ சழமூலமது வாகும்‌ 

அவரைப்பிஞ்‌ சல்லாது முளைகத்தண்டு மாகும்‌ 
ஆமடா சிறுகீரை பொன்னாங்‌ காணி 

அயிரைமீன்‌ கெளிறுவிரால்‌ உலர்த்தினதுங்‌ கூட்டு 
ஆமடா உப்புமிளகு ஈருள்ளி துவரை 

வாகாக வெந்நீரும்‌ அருந்த லாமே, 846 


647. 1 அகுவை 
2கிராணிமத்த முதலாய்த்‌ தீரும்‌; 


மூலம்‌ 387 
சண்ட மாருதக்‌ கருக்கு 


ஆமப்பா நீர்ப்பாடு பேய்ப்பாடு மல்லால்‌ 
சீரீணத்தில்‌ மந்தமொடு பலபேதி மிகுந்தால்‌ 
ஆமப்பா சண்டமா ருதக்க ருக்கு 
அப்பனே தும்பையொடு குப்பை மேனி 
ஆமப்பா தைவேளை சமூல மாக 
அஞ்சுவகை ஒன்றுபெரும்‌ பிடிய தாக 
ஆமப்பா சட்டியிலே இயிலே கருக்கி 
அரைச்சாம்ப லானபின்பு கொட்டிசட்டி துடையே. 
8409 
துடைத்தசட்டி திரும்பவுந்தான்‌ அடுப்பி லேற்றி 
துடியான வெந்தயமோ மம்முக்‌ கழஞ்சு 
உடைத்தகுளம்‌ ௮டைப்பதுபோற்‌ சிவக்கவறுத்‌ தப்பா 
ஒருபடிதான்‌ சலம்விட்டு எட்டொன்‌ றாக்கி 
மடைத்தலைப்‌ பாய்ச்சுவதாக வடித்துநீ யருந்து 
வயிறடைக்கும்‌ பேதியொடு வாந்திஉப்‌ பிசமும்‌ 
படைத்தஅயன்‌ போலடைக்கும்‌ தாகம்‌ போக்கும்‌ 
பனைப்பில்லாப்‌ பொரித்தகஞ்ி டரிந்து ஊட்டே. 850 


மணல்‌ குடிநீர்‌ 


பரிந்துசெய்யுந்‌ தாகமொடு 1அந்திர தாகம்‌ 

2பலதாகங்‌ கண்டாக்காற்‌ பண்பாய்‌ மைந்தா 
தெரிந்துவரு மணல்குடி.நீர்‌ செப்பக்‌ கேளு 

3சீனிமணற்‌ கடுகுபோலொன்‌ றேகால்‌ படிதான்‌ 
நெறிந்தபோ காததொரு *தாழிபெரி சதிலே 

நீட்டடா மணல்கொட்டிச்‌ சாமம்வறு இப்போல்‌ 
௮ரிந்ததிலே போட்டரசங்‌ கொழுந்து மப்பா 

அழகாகப்‌ பெரும்பிடிதான்‌ அறுத்ததிலே போடு 
சுரிந்துடனே இப்பற்றும்‌ பருவங்‌ கண்டு 

கண்கொண்ட வெளிப்படுத்தி ஓமமிரு கழஞ்சியே. 851 





851. 1வாந்தி., 
£பலசுரமும்‌2,9,5 
3ன்னமணல்‌2 


*தாழிபருத்த. இலே 


388 


8533. 


அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


ஓமமிட்டுப்‌ பொரித்தபின்பு ஒருகுடஞ்‌ சலந்தான்‌ 
ஒருமிப்பாய்‌ முகமாறி உதட்டிலே விட்டுத்‌ 
தாமதமில்‌ லாமலடுப்‌ பேற்றி நன்றாய்த்‌ 
தணல்மூட்டித்‌ இஎரிந்து வெந்த நீரை 
நேமமுட னேநிறுத்தி தீயைத்‌ தானும்‌ 
நின்றுபோ காதபடி புதைத்துவண்டு கட்டு 
ஏமமாய்த்‌ தாகிக்கிலொரு சொம்பு நீரை 
எடுத்துவடி கட்டியேகொள்‌ வதற்குக்‌ கொடுமே. 852 


கொடுத்திடவே மூர்ச்சைபோம்‌ தாகம்‌ போகும்‌ 
கொண்ட பின்பு சிறுதாகம்‌ எடுத்தாற்‌ பின்னும்‌ 
அடுத்திடவே தாகத்துக்கு அரைச்சொம்பு கொடுக்க 
அடக்கிவிடும்‌ பரிமாற்ற மானதா மிதுவே 
படுத்திடா தெழும்பிவிடுந்‌ தாசமொடு சோபம்‌ 
பறக்குமந்தக்‌ குடிநீரால்‌ பரிவுமிக உண்டாம்‌ 
தடுத்திடாத படிசொன்னோம்‌ சஞ்சீவி மருந்து 
சாற்றினஇவ்‌ வுற்பனங்கள்‌ சார்ந்தவர்க்கு முரையே. 
852 


அட்டகுன்‌.ம லேகியம்‌ 


உரைக்கிறேன்‌ அட்டகுன்ம லேக யத்தை 
ஓடுங்காகு வாயுவலி வயிற்றுநோய்‌ போக 
உரைக்கிறேன்‌ தைவேளை பிரண்டைகுப்பை மேனிக்கு 
ஒவ்வொன்றுக்‌ கொருபடியாஞ்‌ சாறதனைக்‌ கூட்டு 
உரைக்கிறேன்‌ இலுப்பையுட பிண்ணாக்குத்‌ தானும்‌ 
ஓரஞ்சும்‌ ஈரஞ்சுபலங்‌ குடத்தி லிட்டு 
உரைக்கிறேன்‌ சாறுவற்றிக்‌ குழம்பான பின்பு 
உண்மையுடன்‌ புடக்கருக்கும்‌ இடித்துத்‌ தூ வக்ப்‌ 


கலகங்களை பகல்‌ கனவாக கவலககில்கைய வெல வங்பகடைடடு உஸ்க்கு ப வவைகமையய 





*சரரூட்ரைர 


மூலம்‌ 389 


கதூளாட்டி வைத்தபின்பு வறுக்குமருநீ தப்பா 
சொல்லக்கேள்‌ இரிகடுகு ஓமமோர்‌ பலமாய்த்‌ 
தூளாட்டி ரோகணியும்‌ அன்ன பேதி 
சுருக்கான குராசானிக்‌ காயுமுக்‌ கழஞ்சு 
தாளாட்டி வறுத்திடித்து மருந்து சேர்த்து 
சொல்பெரிய பனைவெல்லம்‌ அஞ்சுபலங்‌ கூட்டித்‌ 
தாளாட்டு முன்சாறு வற்றினதத உரலில்‌ 
துளசிதறா தேவழித்தே பொடியைத்‌ தூவே. 855 


பொடிதூவிப்‌ பனைவெல்லம்‌ முக்கூ நிட்டுப்‌ 
பூண்டி.டவே இடித்தபின்பு பிரளவே யின்னும்‌ 
பொடி தூவி வெல்லமிட்டு நன்றாக யிடித்துப்‌ 
பின்புமதன்‌ மேற்பனைவெல்‌ லமுந்தூர ளானப்‌ 
பொடிதூவி யிடித்திடவே சாமமொன்றுக்‌ கப்பால்‌ 
புனிதமா மயில்கழுத்தாம்‌ .நாகம்போற்‌ தூளாம்‌ 
பொடிதாவி மருந்தைச்சூட்‌ டுடனேதான்‌ றிக்காய்ப்‌ 
போற்குளிகை கட்டியொரு புதுக்கரகத்‌ இடுமே. 856 


புதுக்கரகத்‌ இடுமருந்து மூன்றுநா ளாறி/ 
பின்புமொரு குளிகைதன்னை அந்திசந்தி ஊட்டு 
இதுக்கடங்கா வாயுவில்லை அட்டகுன்மங்‌ கெண்ட 
இயல்பில்லா உப்பிசங்கள்‌ செரியாமை இரும்‌ 
மதுக்குடம்போல்‌ பெருவயிறு இரட்சிமலக்‌ கட்டு 
வாயுவுடன்‌ நீரிரத்தம்‌ வாங்கிவிக்கு மல்லால்‌ 
ஓதுக்கிநின்ற பலவாயுநீ இசைகெட்‌ டோடும்‌ 
உண்மைகைப்பு புளிப்புமோர்‌ பதார்த்தங்க ளொழியே. 
857 


நாரத்தங்காய்‌ லேகியம்‌ 


ஓழிவதற்கு நாரத்தங்‌ காய்லேகி யத்தை 
உரைக்கிறேன்‌ நாரத்தம்‌ பழச்சாறு இஞ்சி 

ஓழிவதற்கு அமுக்கிரா சாரணைவேர்ச்‌ சாறும்‌ 
ஒவ்வொன்று படிநாலு உயர்ந்தநல்ல வெல்லம்‌ 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-]506 


ஒழிவதற்குப்‌ பயித்தஞ்சு பலங்கரைத்த சாறும்‌ 

ஒருநான்கு படிகூட்டி ஒன்றாய்க்‌ காய்ச்சி 
ஒழிவதற்குப்‌ பாகாகக்‌ குறுக்கி யப்பா 

உண்மையுடன்‌ குற்கவகை உரைக்கி றேனே. 858 


உரைக்கிறேன்‌ திரிகடுகு ஏலமதி மதுரம்‌. 

உயர்தேசா புரங்கோட்டஞ்‌ சிற்றரத்தை யோடு 
உரைக்கிறேன்‌ கொத்துமல்லி தாளிசபத்‌ திரியும்‌ 

ஓகோகோ முந்திரிகைப்‌ பழமுமோர்‌ பலமாம்‌ 
உரைக்கிறேன்‌ அதிவிடயம்‌ அக்கர காரம்‌ 

உண்மைபெரும்‌ வால்மிளகு சிறுநாகப்‌ பூவும்‌ 
உரைக்கிறேன்‌ சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 

ஒங்குதிரி பலையோடு குராசானி யோமம்‌. 859 


ஓமந்தான்‌ கந்தபொடி கரிய ரகந்தான்‌ 
ஓவ்வொளன்றுக்‌ கரைப்பலமாய்‌ ஒக்கவெயில்‌ காய்ச்சி 
நேமமாய்‌ இடிததுவடி கட்டியசூ ரணத்தை 
நேர்த்தியாய்ப்‌ பாகிலே தூவியே கிளறி 
சாமமரைப்‌ பதமாகக்‌ கிண்டியபின்‌ சீனி 
தனையுமே பதினஞ்சு பலந்தான்‌. தூவி 
ஏமாமாய்ப்‌ பின்புதே னிரண்டு।।11ி. விட்டு 
இளக்கியபின்‌ நறுநெய்யோர்‌ படிவிட்டுக்‌ கண்டே. ர்‌ 


இண்டியதோர்‌ லேகயத்தைப்‌ புதுக்கலசத்‌ திட்டு 
இருபையுடன்‌ வண்டுகட்டி நாலுதின மாறி 
மண்டலந்தான்‌ அந்திசந்தி அருந்தினா லப்பா 
வளர்பித்தம்‌ நெஞ்செரிப்பு அரோசியோடு வாந்தி 
உண்டுவரத்‌ தாபசுரம்‌ வாந்திபித்த ரூட்சை 
1உட்சூடு கிறுகிறுப்பு வாயுதலை நோவும்‌ 
கண்டவுடன்‌ பறந்தோடும்‌ அக்கினியின்‌ மந்தம்‌ 
கழன்றுமல நீர்க்கட்டும்‌ காந்தலும்போய்‌ வீடுமே, ன்‌ 


சைதமான்‌ ணத்தை தவணை தவத னைக வை வையக வை கை சைகை எக பகைவ வனைகைகைகை ன டா வவ ஸ்க் வைரவ க கையளி களண்க்கைகை ணக கைகள எணவககைய கச தவனை கைக வாவா வகை வைகை அவவை வையக 


*உட்சூலை5 


மூலம்‌ 391 


அயனளாதி வடகம்‌ 


காந்தலும்போம்‌ பத்தியந்தான்‌ புளிகசப்பு மோரும்‌ 
கடிந்துவிடும்‌ அயனாதி வடகத்தைஜ்‌ சொல்வோம்‌ 
இர்ந்தஅரப்‌ பொடியஞ்சு பலமோடு குந்தம்‌ 
தெளியூசி பிடிப்பதிலே மூன்றுபலம்‌ சேர்த்து 









போர்ந்தகரிப்‌ பான்சாற்றி லரைத்தி புடந்தான்‌ 
போட்டபின்பு எலுமிச்சம்‌ பழத்ஹ்றி லரைத்துப்‌ 
பாந்தமாய்‌ இரண்டுபுடம்‌ போடப்‌ நல்ல 


பெருநாவற்‌ பட்டைச்சா றரைபிபிரண்டு புடமாம்‌ 
கோந்ததொரு கசாயவகை மருந்து தன்னைக்‌ 
கூறுகிறேன்‌ வகையாகக்‌ கூறு வேனே. 862 


கூறுகிறேன்‌ கரிசாலை 1வெள்ளை நொச்சி 
குப்பைமேனி கழற்சியொடு பொடுதலைவெற்‌ றிலையும்‌ 
மாறில்லா முருக்கிலையும்‌ சங்குகண்டங்‌ காறி 
மணிப்பிரண்டை தொண்டையிலை மாவிலங்குக்‌ கூட்டு 
பேறுபடக்‌ கொடுவேலி அமுக்கிராமூக்‌ குறண்டி 


பேய்த்தேற்றான்‌ பட்டையொடு தலைகசுருளிக்‌ 
கொடியும்‌ 


வேறுபடா மலைதாங்கி வேரும்வகைக்‌ கொன்று 
விளம்பினோம்‌ பலமஞ்சு தரிபாண்டத்‌ தூட்டே. 863 


பாண்டத்து மருந்துக்குச்‌ சலமுமிர௫ு நாழி 

பாய்ச்சியே காய்ச்சடாநா லொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ 
பாண்டத்தில்‌ வடி.கட்டி விடுகுறுணி யப்பா 

பசங்கான வெள்ளாட்டுக்‌ கோமயமுங்‌ குறுணி 
பாண்டத்தில்‌ விடுபசுவின்‌ கோமயமவ்‌ வண்ணம்‌ 

பழையஇரும்‌ புக்கிட்டம்‌ நூறுபலம்‌ தொறுக்கிப்‌ 
பாண்டத்தில்‌ இட்ட.பின்பு பழச்சாறு நாலு 


படிவிட்டு அடுப்பேற்றிக்‌ குறுகினது பாகே. 864 
ட அவன்ட்‌ அபின்‌ டட இபன வ பவள க வ வனி ட பம்டட்டடுப்டம்‌ 
8623. 1வெள்ளருகுஹ வேளைத 

2புரண்டி2 


864, 3தூணி. 


392 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


பாகாக இரண்டுபா. யான பின்பு 
பாய்ச்சப்பா கற்கவகை தன்னைக்‌ ேளு 
வான திரிகடுத திரிபலைசிற்‌ றரத்தை 
மரமஞ்சள்‌ கரியசீர 1கஞ்சிவதை யோடு 
வேகாத தேசாபுரம்‌ வகைக்குமொரு பலந்தான்‌ 
வெகுஓமம்‌ இரண்டுபலம்‌ வெட்பாலை இராம்பு 
தேகாதி சரக்‌ ரளிசபத்‌ திரியும்‌ 
-ட.இல வங்கமிவை சேரே, 665 






சேரப்பா வகைக்குமரைப்‌ பலங்களிவை யெல்லாம்‌ 
தெரிக்கவே காயவைத்தி டித்துச்சூ ரணத்ுல்‌ 
பாரப்பா முன்வைத்த காந்தஞ்ச9ந்‌ தாரம்‌ 
பரவியொன்றாய்க்‌ கசாயநீர்‌ தன்னா லாட்ட 
நேரப்பா ௮அதனோடுவென்‌ ஸூள்ளிப்‌ பருப்பு 
நிறுத்திரண்டு பலங்கூட்டு நீச்சாதி லிங்கம்‌ 
வாரப்பா அரைப்பலந்தான்‌ கூடச்‌ சேரு 
மைந்தனே பொரிகார மணியும்வகைக்‌ கேளே. 666 


பொரிகார மணியமொரு பலஞ்சாணா கத்தில்‌ 
பிசைந்துதான்‌ கழுவியபின்‌ சுத்தி கேள 
அரிதான நவாச்சாரம்‌ சீனக்‌ காரம்‌ 
அப்பனே வெடியுப்புக்‌ கல்லுப்போர்‌ பலமும்‌ 
விரிவான பெருங்காயம்‌ அரைப்பலமூங்‌ கூட்டு 
விளைந்தநெற்றுத்‌ தேங்காய்தான்‌ மூன்றுடைத்துக்‌ 
கீறிப்‌ 
பரிவாக இவையெல்லாங்‌ கசாயநீர்க்‌ கொண்டு 
பண்பாக அவ்விரண்டு சாமமரைத்‌ தஇடுமே. 867 


அரைகத்ததொரு மருந்ததனைக்‌ துட்டுக்கா சளவு 
அப்பனே வில்லையெனக்‌ குளிகைக்‌ கட்டி. 

நிரைத்திட்டு வ௨டகமதை நிழலு லர்த்தி 
நிலையாத வியாதிக்கு மண்டலந்தா ருந்து 





865, 1செவ்வியத்‌ தோடு; 


மூலம்‌ 393 


துரத்திவிடுந்‌ தேனிஞ்சிச்‌ சாறுஅனு பானம்‌ 
சூட்டநொச்சிச்‌ சாறெல்லால்‌ வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ 

விரைத்ததொரு சாரணைவேர்‌ வேப்பந்தோற்‌ தைலம்‌ 
வெவ்வேறே உண்டுவர வியாதியொழிந்‌ திடுமே. 868 


ஒழிந்துவிடும்‌ வியாதிக்கு வகையைக்‌ கேளு 

உள்நீர்க்‌ கோவையொடு புறநீர்க்‌ கோவை 
ஒழிந்திடுமே பெருவயிறு நீராமை கவுசி 

உயர்சோகை காமாலை விடப்பாண்டு குன்மம்‌ 
ஒழிந்துவிடும்‌ அகுவையொடு மகோதரம்பீ லிகை 

ஓழியாத வெப்புடனே பாண்டெட்டு வகையும்‌ 
ஒழிந்துவிடும்‌ புளிகைப்பு மோர்புகையு மாற்றும்‌ 

உப்பாகு மாங்கசங்கள்‌ வாயுவான தொழியே. 869 


குன்‌மத்துக்குக்‌ குளிகை 


வாயுவான வலிகுன்மம்‌ இருமிகளும்‌ போக 
மருந்துகளுஞ்‌ செப்புகிறேன்‌ மச்ச கேந்திரா 
வாயுவான தாறுமடா திரிகடுகு இந்து 
வளர்காயம்‌ ஒஓமமொடு கடுகு ரோணி 
வாயுவான தவ்விரண்டு சீரகமுஞ்‌ சமனாய்‌ 
வகையொன்று கழஞ்சுமூன்‌ றாகச்‌ சேர்த்து 
வாயுவான தறவிடித்துக்‌ குளிர்ந்தசலத்‌ தாட்டு 
மயனம்போல்‌ இருசாமம்‌ ஆனபின்‌ வழியே, 870 


வழித்ததொரு மருந்தையொரு கழற்சிக்கா யுண்டை 
வாகாகக்‌ கட்டியே நிழலு லர்த்தி 
நெழித்திடா வாதகுன்மம்‌ ஓழிவ தற்கு 
நீட்டடா குளிகையொன்று குடிநீரி லூட்ட. 
வழித்துவிடும்‌ வா தமடக்கி கொச்?ி வேரும 
அப்பனே அவ்விரண்டு பலமுங்‌ கூட்டு 
பழித்திடாச்‌ சாரணைவேர்‌ பலமுங்‌ காலாம்‌ 


பதியவே இருநாழி நீரிற்‌ போடே 871 


394 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


போட்டதெட்ட தாக்கியதிற்‌ குளிகைச்‌ சேர்த்துப்‌ 
பூட்ட.வே வாதகுன்மம்‌ பிரண்டே யோடும்‌ 
நாட்டமுடன்‌ பித்தகுன்மம்‌ போக அப்பா 
நல்மிளகு சாரணைவேோர்‌ சீரகழு மூன்று 
சூட்டவே அவ்விரண்டு கழஞ்சு தட்டித்‌ 
துலக்கமுடன்‌ இருநாழி நீரி லிட்டு 
ஆட்டவே எட்டொன்றாய்க்‌ குறுக்கி நீரில்‌ 
அதிற்குளிகைச்‌ சேர்த்துண்ண அடர்ந்தோடுந்‌ தானே. 
872 


இரத்த பித்த குன்மதீதுக்கு 


ஓடவே ரத்தபித்த குன்மத்‌ துக்கும்‌ 
உரைக்கிறேன்‌ அனுபானம்‌ உண்மை யாக 
நாடென்னும்‌ பருந்தியுட பிஞ்சிடித்துப்‌ பிழிந்து 
நன்னீரில்‌ ஒருகுளிகை நயந்தே ஊட்டச்‌ 
சாடிடுமே இன்னமொரு அனுப னங்கேள்‌ 
சஞ்சீவி மாதுளம்ப மத்தோடு தட்டிப்‌ 
போடுமொரு படிசலத்தை எட்டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ 
பூட்டியிட விட்டேோடும்‌ பின்புவகைக்‌ கேளே. 873 


பித்த சி£லேட்டும குன்மத்துக்கு 


கேளப்பா பித்தசிலேட்டு மத்தில்வருங்‌ குன்மம்‌ 
கதிகெட்டு வோடவே கேளு கேளு 
நாளப்பா யெட்டுக்கும்‌ வெந்து நீரில்‌ 
நயமாக ஒருருளிகை நயந்துரைத்‌ துண்ணத்‌ 
தாளப்பா சுத்தசலம்‌ ஓர்படியெட்‌ டொன்றாய்த்‌ 
தாக்கியபின்‌ குளிகையொன்‌ றுரைத்துத்‌ தேனும்‌ 
வேளப்பா காசெடைதான்‌ விட்டருந்தத்‌ தீரும்‌ 
வேப்பீர்ச்சி லிருகழஞ்சு கடுக்காயிரு கழஞ்சே. 874 


இருகழஞ்சு கடுக்காயும்‌ வேப்பீர்க்கு நன்றாய்‌ 
இஞ்சிச்சாற்‌ றிலரைத்து இளவெந்நீ ராதல்‌ 

விருதுடைய வாதமடக்கி நொச்சி வேரும்‌ 
வெற்றிபுரி சாரணைவேர்க்‌ கசாயத்தி. லரட்டில்‌ 


மூலம்‌ 395 


உருவாக உலர்த்திவிடுங்‌ கிருமிகளு மாறும்‌ 
ஒவியம்போல்‌ 1பொன்னாகும்‌ மன்மதனு மாகும்‌ 
கருவிதனை ஒருவருக்கும்‌ காட்டாதே யப்பா 
கருத்திறந்து சொல்லிவிட்டேன்‌ கருத்துணர்ந்து பாரே. 
875 


பீனிசங்களுக்கு 


திறந்துசொன்னோம்‌ புலத்தியனே மச்ச கேந்திரா 

இராத பீனிசங்கள்‌ செம்பித்த மோடு 
பறந்தோடும்‌ பழத்தைலம்‌ பாகமாய்க்‌ கேளு 

பண்புடைய இலுப்பைவேர்‌ அமுக்கிரா வேரும்‌ 
அறம்பெரிய வில்வவேர்‌ முத்தக்‌ காசும்‌ 

அப்பனே எலுமிச்சம்‌ நிலப்பனையின்‌ கிழங்கு 
கரங்குவிய வேங்கையுட சிராய்நன்‌ னாரி 

காட்டில்வளர்‌ பசளியுட கிழங்குங்‌ கூட்டே. 876 


கூட்டடா நீர்வள்ளிக்‌ கிழங்குகுறுத்‌ தொட்டி 

கூறரிய பூமிசர்க்கரைக்‌ கிழங்கு மல்லால்‌ 
பூட்டடா சறுதேக்குச்‌ சண்பகமோ டப்பா 

புகழாக வகையொன்றுக்‌ கஞ்சுபலம்‌ நொறுக்கி 
நீட்டடா ஐங்குறுணி சலத்தி லிட்டு 

நெருப்பேற்றி எட்டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ பின்பு 
மூட்டடா நொச்ிகஞ்சா நெல்லிநாக வல்லி 


முக்கியநல்‌ லெண்ணெயாவின்‌ பால்வடியஞ்சு சேரே. 
877 


சேரான பால்தைலந்‌ தன்னி லேதான்‌ 
இரட்டுதற்குக்‌ கற்கவகைச்‌ செப்பக்‌ கேளு 
போர்மதுரம்‌ இலவங்கம்‌ ஏலம்‌ மஞ்சள்‌ 
பெருகுமிரு சீரகமு நன்னாரி கோட்டம்‌ 
சாரமுள்ள சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
சந்தனஞ்செஞ்‌ சந்தனமும்‌ அகிலுங்‌ கூட 
சருபெறு மஞ்சிட்டு செவ்வள்ளிக்‌ கொடியும்‌ 
சண்பகப்பூ சிறுதேக்கு தேவதாரத்‌ தானே. 878 
கத அட ப ஆ டு அன்த வ ப வன்க பப்ப தவிக்க கனம்‌ படட பப்லு 


875. "பொலினாகும்‌3 


306 அசத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தானென்ற பொன்மெமுகு நெல்லிவெட்டி. வேரும்‌ 
சதகுப்பை சல்மதம்சஈல்‌ நார்பூலாங்‌ இழங்கும்‌ 
வேனென்ற வகைதனக்குக்‌ கழஞ்சு அஞ்சு 
வெய்யிலிலே காயவைத்‌ இடித்துப்‌ பின்பு 
கோனளென்ற அவின்பா லாட்டி வாங்கிக்‌ 
குழம்பாகப்‌ பாலிலே கலக்கி விட்டுத்‌ 
தேனென்ற மொழியாளைப்‌ பூசித்‌ தேதான்‌ 
சிறப்பாகக்‌ காப்பிட்டு ஒன்றாய்ச்‌ சேரே;. 879 


சேரடா கசாயகற்கம்‌ பாலெண்ணெ யெல்லாம்‌ 
தியானித்துத்‌ தீமூட்டி. அடுப்பி லேற்றிப்‌ 
பாரடா மூன்றுநாள்‌ சறுகொதியு மிட்டுப்‌ 
பதறாமல்‌ நாலாநாள்‌ பதத்திலே வடித்துச்‌ 
சரடா அபின்மருந்து நாற்க ழஞ்சு 
தெளிந்தபச்சைக்‌ கர்ப்பூரம்‌ இருகழஞ்சு பூட்டு 
வாரடா எண்ணெய்தனைச்‌ சூட்டுடனே கலசம்‌ 
வளம்பெறவே தைலத்தை விட்டாறிக்‌ கட்டே. 860 


கட்டடா குளிர்ந்தபின்பு தானியபுடமாகக்‌ 
சனநெல்லிற்‌ பத்துநாள்‌ கிடந்த பின்பு 
முட்டா தலைமுமுக்கு நாலுநாளுக்‌ கொருக்கால்‌ 
முழுகிவிடு செவிநாசி தனில்தைலம்‌ நிறுத்தி 
விட்டடா சீயக்காய்‌ அரைப்புவெந்நீர்‌ கொண்டு 
மேன்மையாம்‌ புலத்தியனே மச்ச கேந்திரா 
மெட்டான பதமாக ஆற வைத்து 
விளாவாமல்‌ முமுகுமென்று விலக்குவது கேளே, 881 


கேளப்பா மழுக்கன்று மோர்புளிபால்‌ குயிரும்‌ 
கிறுகிறுத்த புகைகசப்பு பயறுபல ஒாரம்‌ 

கேளப்பா இறைச்ியொடு கனிவகைக ளாகா 
திரமமுள்ள பத்தியங்கள்‌ சொல்லி விட்டேன்‌ 


மூலம்‌ 397 


கேளப்பா தருகிற நோய்தா னொன்றைக்‌ 
கேடில்லைத்‌ தைலத்தால்‌ கிருபை மெத்தக்‌ 
கேளப்பா அதன்பெருமை பீனிசங்கள்‌ வகையைக்‌ 


களத்துவேன்‌ மைந்தாநீ கேளு கேளே. 882 


கேளடா நீர்ப்பொ௫ிவு ரத்தமொடு சிராயும்‌ 
1இறுகிறுப்பாய்ப்‌ பருத்திவிதைப்‌ போற்தெரிக்கு 
மெல்லாம்‌ 
தேளடா வறட்சியொடு பீனிசங்க ளெல்லாம்‌ 
இசைகெட்டு ஓடுமே செங்கண்‌ ணோடும்‌ 
கோளடா செம்பித்த மேகவகை கரப்பான்‌ 
குடிலமாய்‌ வரும்வாயு கபால வாயுவும்‌ 
பாளடா ஒருதலைநோய்‌ சிரசுதோ யுடனே 
பஞ்சிலிட்ட இப்பொறியாஞ்‌ சிந்தூரம்‌ உண்ணே. 883 


பத்தியம்‌ 
சிந்தூரம்‌ குளி கவகை பல்வகைமாத்‌ இிரைக்குஞ்‌ 
செப்புவேன்‌ பத்தியத்தைத்‌ திறமாய்க்‌ கேளு 
இந்துப்பாஞ்‌ சுத்திசெய்த உப்பு மாகும்‌ 
இசைந்ததொரு துவரையுட பருப்பு மாகும்‌ 
பந்துசெரி ஆவின்பால்‌ நெய்யு மாகும்‌ 
பகரரிய முருங்கையிலைப்‌ பிஞ்சு மாகும்‌ 
கொந்துலவுந்‌ தூதுவளைச்‌ சமூல மாகும்‌ 
கொடுவழுத லைப்பிஞ்சுங்‌ கூட்ட லாமே. 864 


ஆமப்பா ஏிறுகரை முளைத்தண்‌ டாகும்‌ 
அப்பனே அண்டமொடு சுறாமீ னாகும்‌ 
ஆமப்பா முயலுடும்பு வெள்ளாட்டுக்‌ கண்டம்‌ 
அழகான விரால்மீன்‌ உலர்த்த தாகும்‌ 
ஆமப்பா வெள்ளாட்டுப்‌ பாலு மாகும்‌ 
ஆச்சரியம்‌ மிளகுடனே கருவேம்‌ பாகும்‌ 
ஆமப்பா வெள்ளுள்ளி சரகழு மாகும்‌ 
அப்பனே மற்றொன்றும்‌ அடுக்கொண் ணாதே. 885 


ப பூவைப்‌ வெய்ய டப வகையை வெட வையக கயளள்‌. கரக கானம்‌ ககக 





தெஞிவகியயய ட அபக கவ்விக்‌ சட்டைக்கு பளவிசனாகாளைய்‌. வச அ அவா 





883, 1கண்டுணிவாய்?, சணுகிணுப்பாப்ப்ட 


396 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஒண்ணாது பரிமாற்றம்‌ வெந்நீர்‌ கண்டால்‌ 

ஒஓகோகோ பத்தியங்கள்‌ உரைத்து விட்டோம்‌ 
பண்ணாகும்‌ பத்தியத்தின்‌ படிநின்‌ நார்க்குப்‌ 

பாழானத்‌ இவினைகள்‌ இல்லை இல்லை 
நண்ணாக மண்டலந்தான்‌ மருந்த ருந்து 

நாடாது பிணியனைத்தும்‌ அகன்றே யோடும்‌ 
எண்ணாதே விசாரங்கள்‌ பண்ணி டாதே 

என்மக்காள்‌ முத்தியும்வந்‌ தெய்துங்‌ காணே. 666 


தீருணசுர கசாயம்‌ 


காணப்பா 1தருணசுர கசாயங்‌ கேளு 
கைகண்ட பேராமுட்டி வேர்க்கொம்புஞ்‌ சமனாய்ச்‌ 
காணப்பா தட்டியிரு நாழி நீரில 
கசாயமது எட்டொன்றாய்க்‌ குறுக்குப்‌ பின்பு 
காணப்பா அந்திசந்தி மூன்றுநாள்‌ கொள்ள 
கள்ளமெல்லாந்‌ தீருமந்த ரூட்சை போகும்‌ 
காணப்பா முழுக்கன்று மந்தசுரம்‌ வந்தால்‌ 
கசாயமிடு தாமிரசிந்‌ தூரங்‌ கேளே, 887 


தாமிரச்‌ சிந்தூரம்‌ 


கேளப்பா தாமிரத்தைச்‌ சிந்தூர மாக்கக்‌ 
கெடியான மருந்துவகைப்‌ பிரித்துச்‌ சொல்வோம்‌ 
நாளப்பா சூதமொடு மனோசிலையுங்‌ கந்தி 
நலமான அரிதாரம்‌ நாவி லிங்கம்‌ 
வேளப்பா நேர்வாளம்‌ ௮க்கர காரம்‌ 
மேலான நெறிவிடமும்‌ வெண்‌.ராரந்‌ தானும்‌ 
நீளப்பா காரீயம்‌ உருக்குச்‌ செம்பு 
நேராக வகைக்கிரண்டு பலந்தான்‌ தூக்கே. 888 





886. விசாரம்‌ - ஆராய்வு 
887. 1வருணசுர$3 


மூலம்‌ 399 


தூக்கியே தாமிரத்தை யுருக்குத்‌ தன்னைத்‌ 
... தாளாக ராவியே மருந்தோ டொக்கத்‌ 
தாக்கியே கற்றாழஞ்‌ சாறு கொண்டு 
சாதகமாய்‌ இருசாமம்‌ தளர ஆட்டித்‌ 
தேக்கியே அடைகட்டிக்‌ காய வைத்துச்‌ 
செயமாசப்‌ புதுச்சட்டிக்‌ குள்ளே வைத்துத்‌ 
தோக்கியே மறுசட்டி கொண்டு மூடித்‌ 
துடியாக விளிம்பெல்லாஞ்‌ சீலை செய்யே. 889 


சலைதகான்‌ மண்பூசி வாலுகையி லேற்றி 
தேவிக்குப்‌ பூசித்துத்‌ திடமாய்‌ நின்று 
வாலையே அம்பரையே கருணை வாழ்வே 
மகத்தான பெரியோர்கள்‌ மனமே யென்று 
காலையிலே எரித்திடுவாய்‌ முத்தி தானும்‌ 
கருவாக எரித்துவர மைந்தா நீயும்‌ 
மாலையிலே கணபதிக்குப்‌ பூசை செய்து 
மறுகாலைச்‌ இந்தூரம்‌ மகத்தாம்‌ பாரே. 890 


மகத்தான சிந்தூரந்‌ தூளா யாட்டி. 
மைந்தனே குழலிலே வாங்கி வைத்து 
அகத்தான வியாதிகட்குக்‌ கொடுக்க மைந்தா 
அனுபானஞ்‌ சொல்லுகிறேன்‌ அப்பா கேளு 
சுகத்தான திரிகடுகு வறுத்து ஆட்டித்‌ 
தூளிலே வெருகடி.தான்‌ தேனி லூட்ட 
உகத்தாகச்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கி 
உண்டிடவே தஇீருகிற நோயைக்‌ வேளே. 891 


நோய்போகும்‌ அட்டகுன்மம்‌ செரியாமை யோடு 
நுகர்ந்துவருஞ்‌ சூலைசுரம்‌ மகோதரம்‌ வெப்பு 

நோய்போகும்‌ காமாலை கிர்ந்தி குட்டம்‌ 
நோக்கினதோர்‌ வெடிசூலை வண்டுகடி தானும்‌ 





890. வாலுகை - குப்பி 


அசுத்தியா்‌ வைத்திய சாவியம்‌-1 500 


இ௱ய்போகும்‌ பெரும்பாடு ரத்த காசம்‌ 
நுணுச்கத்தில்‌ நுணுக்கமாம்‌ தாமிர மப்பா 
நோய்போகும்‌ உட்கருவை அறிந்தா யானால்‌ 
நொடிக்குள்ளே வியாதிகளை உண்ணும்‌ பாரே. 892 


தங்க பற்ப சிந்தூரம்‌ 
பாரப்பா தங்கபற்ப சிந்தூ ரத்தைப்‌ 
பாடுகிறேன்‌ தங்கமது பலந்தா னொன்று 
நேரப்பா உருக்கியதைகத்‌ தகடாய்த்‌ தட்டி 
நினைவாகக்‌ காய்ச்சப்பா தரந்தான்‌ பத்து 
வாரப்பா தஇிரும்பவதை லேசாய்த்‌ தட்டு. 
மாட்டியே நொறுக்கிற்‌ வைத்துக்‌ கொண்டு 
காரப்பா மூசையிலே மருந்தைச்‌ சொல்வோம்‌ 
கம்பந்தி ராயரைத்துக்‌ குகைக்குள்‌ பூசே. 893 


பூசியந்த இலையரத்துக்‌ குகைக்குள்‌ வைத்துப்‌ 
பொற்பொடியை அதற்குள்ளே போடு நன்றாய்த்‌ 
தேசியே இலைமருந்து அதற்குள்‌ மூடிச்‌ 
சிலைசெய்து மண்செய்து சிறக்க மைந்தா 
பேசியே முந்திமுந்திப்‌ புடந்தா னப்பா 
பெருங்கோழிப்‌ புடம்போடு பிலக்க நீயும்‌ 
ஆசியே இப்படித்தான்‌ ஐந்துபுடம்‌ போடு 
அரகரா தங்கபற்பம்‌ ஆகும்‌ பாரே, 894 


ஆகியதோர்‌ தங்கபற்பம்‌ சிந்தூ ரத்தை 
அப்பனே சாப்பிடவே அனுபா னத்தைத்‌ 
தே௫ியதோர்‌ வியாடுகண்டு சேர்த்தா யானாற்‌ 
தருகிற வியாதியினிச்‌ செப்பக்‌ கேளு 
பாகியதோர்‌ சிலேற்பனந்தான்‌ தொண்ணூற்‌ றாறும்‌ 
பறங்கவசைப்‌ பதினாறும்‌ பயித்திரண்டு மேகம்‌ 
போகியதோர்‌ குட்டமெலும்‌ புருக்கி சோகை 
போகுமடா உண்டவுடன்‌ போகுந்‌ தானே. 895 





 வெவகவகவனவவு்‌ சாரணை ண்‌ 
கைக்கும்‌ உ அவ்வா ஒக! 


693. மூசை - மூஃபூகை 


மூல்ம்‌ ்‌ 401: 


கூத கர்ப்பூரம்‌ 


குாரனென்ற சூதகர்ப்‌ பூரந்‌ தன்னைச்‌ 

சாதகமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ சார்ந்து கேளு 
தகேனென்ற சூதமொரு பலந்தா னிரண்டு 

திறமாகப்‌ பச்சைமஞ்சள்‌ சாற்ற லாட்டி 
வானென்ற சாமமிரண்டு ஆட்டி வாங்கி 

மறுபடியும்‌ உலர்ந்தமஞ்சட்‌ கசாயங்‌ கொண்டு 
மானென்ற இருசாமம்‌ ஆட்டி வாங்கி 

மைந்தனே மஞ்சளிலைக்‌ குள்ளே வையே. 896 


வைத்ததொரு சூதகத்தை இலையால்‌ மூடி 
வாகாக நூல்சுற்றிச்‌ சட்டிக்‌ குள்ளே 
வைத்ததொரு சாறுவிட்டு வேடுகட்டி 
மருவியதோர்‌ பிட்டுப்போல்‌ அவித்து வாங்கி 
வைத்ததொரு பிட்டெடுத்து மஞ்சள்‌ சாற்றால்‌ 
மாட்டடா ஒருசாமம்‌ பழச்சாறு கொண்டு 
வைத்ததொரு சாமம்நீ ஆட்டிப்‌ பின்பு 
மறுபடியும்‌ அழிஞ்சில்வேர்ச்‌ சாற்றால்‌ ஆட்டே. 897 


ஆட்டியே ஒருசாமம்‌ எடுத்துக்‌ கொண்டு 
அப்பனே சனமதிழ்‌ பலந்தா னிரண்டு 
கூட்டியே மஞ்சள்சா றதனால்‌ நீயும்‌ 
குமுறவே அரைத்ததனைக்‌ குப்பிக்‌ வேற்றி 
நீட்டியே ஏழுசீலை மண்ணும்‌ பூசி 
நினைவாகக்‌ குப்பிவாய்‌ வளப்பக்‌ கல்லால்‌ 
மூட்டியே பொதித்ததனை அடைமண்‌ கட்டி 
யுலரவே தாழிக்குள்‌ மணலைக்‌ கொட்டே. 896 


மண்லையிடு நாலுவிரல்‌ கனந்தான்‌ நீயும்‌ 
மைந்தனே குப்பிவைத்து மறுபடியும்‌ நீதான்‌ 

மணலையிடு தாழியுட கழுத்து மட்டும்‌ 
மாட்டடா காடாக்கினி மதித்து நன்றாய்‌ 


௮-26 


அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1 500. 


மணலையிடு பன்னிரண்டு சாமம்‌ நீயும்‌ 
மடியாமல்‌ எரித்தாறி வாங்கி வைத்து 
மணலையிடு குப்பிதனை உடைத்துப்‌ பாரு 
மல்லிகைப்பூப்‌ போலிருக்குங்‌ கர்ப்பூரந்‌ தானே. 899 


கர்ப்பூரம்‌ உண்டதற்கு அனுபா னங்கேள்‌ 
கலரவே திரிகடுகு வெதுப்பி யாட்டிக்‌ 
சர்ப்பூரம்‌ பணவெடைதா னொன்று தூக்கிக்‌ 
கருத்துடனே வெருகடிதான்‌ பொடியுங்‌ கூடக்‌ 
கர்ப்பூரம்‌ தேனிலே குழைத்துக்‌ கொள்ளக்‌ 
கட்டாக இருபதுநா ளுண்டு காணக்‌ 
கர்ப்பூரம்‌ அட்டகுன்மம்‌ பயித்தெட்டு வாதம்‌ 
கடிதான மகோதரங்கள்‌ சூலை போமே. 900 


சூலைபோம்‌ ப௫ினாறு கிரந்தி குட்டம்‌ 
சொறிரிரங்கு பதகரியும்‌ தாமரைகள்‌ நாலும்‌ 
கதலைபோம்‌ வெடி.கரப்பன்‌ சன்னி தோடம்‌ 
சூசிகா வாயுவொடு சிலேற்பன காசம்‌ 
சூலைபோம்‌ புலத்தியனே மச்ச கேந்திரா 
சுகமிகுந்த மெய்ஞான குணவி நோதா 
சூலைபோம்‌ நேத்திரத்திற்‌ தோன்று ரோகம்‌ 
கொண்ணூற்று அறுவகையுந்‌ தூரப்‌ போமே. 901 


மண்டூரச்சிந்தார.ம்‌ 


போகுமப்பா வியாதியெல்லா 1மண்டூ ரத்தைப்‌ 
பொ௫ித்திடவே சிந்தாரப்‌ போக்கைக்‌ கேளு 

பாருமப்பா நத்தத்தில்‌ 2 /ராதனக்‌ கிட்டம்‌ 
பார்த்தெடுத்துக்‌ கொண்டுவந்து உலையி லூதி 





901. பதகரி - ஒரு தோல்‌ தோய்‌ 


*மண்டுகம்‌ 
பழைய, வெகுதாள்‌$,5 
மண்டூரம்‌ - இிச்சுக்கிட்டம்‌ - இரும்புக்கறள்‌; 


மூலம்‌ 403 


ஆகுமப்பா கோமயத்திற்‌ தோய்த்துத்‌ தோய்த்து 
அஞ்சாறு தரமெடுத்து அசர ஊதி 

சாகுமப்பா கல்லுரலுக்‌ குள்ளே போட்டுச்‌ 
சாதகமாய்க்‌ [கடப்பாரை தன்னா லாட்டே.. 902 


ஆட்டியதோர்‌ தாளெடுத்துக்‌ கல்வத்‌ திட்டு 

அப்பனே கரிப்பான்சாறு குமரிச்‌ சாறும்‌ 
ஊட்டியதோர்‌ இருசாமம்‌ அரைத்து வாங்கி 

உத்தமனே வில்லைசெய்து ஓட்டில்‌ வைத்து 
மாட்டியதோர்‌ மேலோடு கொண்டு மூடி 

மண்செய்து உலரவைத்து மைந்தா நீயும்‌ 
மூட்டியதோர்‌ எருவடுக்கு முழந்தான்‌ மட்டும்‌ 

முதிரவே ஓடுதகனை அதன்மேல்‌ வையே. 903 


வைத்ததொரு ஓட்டின்மேற்‌ கச்சு மட்டும்‌ 
வாகாக எருவடுக்கி உடைவுக்‌ கெல்லாம்‌ 
எய்த்ததொரு பொடியெருவை நிரம்பக்‌ கொட்டி 
இயல்பாகப்‌ புடம்போடு முப்ப தப்ப 
அய்த்ததொரு புடந்தோறுங்‌ கரிப்பான்‌ சாற்றால்‌ 
அரைத்துநீ போட்டிடுவாய்‌ அடைவாய்‌ மைந்தா 
மெய்த்ததொரு, புடமங்கே முப்ப தானால்‌ 
முருக்கம்பூப்‌ போலாகும்‌ சிந்தூரம்‌ பாரே. 904 


பாரப்பா சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கப்‌ 
பஞ்சதாரை யிலொருவெரு கடியுங்‌ கூட்டி 
நேரப்பா குஞ்சரத்தின்‌ அறுகம்‌ வேரும்‌ 
நீபொடித்து வெருகடியிழ்‌ பாதி சேர்த்து 
ஆரப்பா ஆவின்நெய்யிற்‌ குழப்பிக்‌ கொண்டு 
அடைவாகப்‌ பத்துநாள்‌ அருந்தி னாக்கால்‌ 
வாரப்பா நரம்பெல்லாம்‌ அமிர்த மூறி 
வர்த்திக்குந்‌ தாதுவெகு வாகும்‌ பாரே. 905 


902. 1கட்டப்பாரை 
அசருதல்‌ அயருதல்‌. 
905. பஞ்சதாரை - சருக்கரை; வர்த்திக்கும்‌ - இருக்கும்‌. 


404 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வெகுவாகும்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கி 
மேற்பொடிதான்‌ திரிகடுகு வெதுப்பி யாட்டி 
வெகுவாகும்‌ தேனிலே குழப்பிக்‌ கொண்டு 
வெருகடிதான்‌ பிரமாணம்‌ இருநேரம்‌ உண்ண 
வெகுவாகும்‌ மண்டலந்தான்‌ இன்ற பேர்க்கு 
வெல்லுகிற வியாதிகளை விவரங்‌ கேளு 
வெகுவாகும்‌ எரிகுன்மம்‌ சத்தி குன்மம்‌ 
1மிஞ்சிவளர்‌ மற்றகுன்மம்‌ அற்றுப்‌ போமே. 906 


போகுமே அட்டகுன்மம்‌ அகுவை வெப்பு 
பொரியாமை எரியாமை ஆனந்த வாயு 
வேகுமே சுரபாண்டு பித்த பாண்டு 
வீக்கமதில்‌ வருஞ்சூலை விரணந்‌ தீரும்‌ 
ஆகுமே சீரகத்தை வெதுப்பி யாட்டி. 
அப்பனே பணவெடைதான்‌ நாலு தூக்கி 
தாகுமே சீனியதில்‌ வெருகடியுங்‌ கூட்டிச்‌ 
சாப்பிடவே மண்டலத்தில்‌ விவரங்‌ கேளே. 907 


கேளப்பா வாதம்போம்‌ பித்தம்‌ போகும்‌ 
கெடியாகச்‌ ரந்தூரந்‌ இப்பி லாதி 

ரூளப்பா சூரணத்தில்‌ வெருகடிக்‌ குள்ளே 
சுகமான தேன்விட்டு மண்டலந்தா னுண்ண 

நீளப்பா வறட்ரசிபோம்‌ சிலேற்பன ரோகம்‌ 
நீண்டவகைத்‌ தொண்ணூற்‌ றாறும்‌ போகும்‌ 

வாளப்பா காமாலை பாண்டு ரோகம்‌ 


வண்டுகடி. எலிகஈடியும்‌ மகோதரமும்‌ போமே. 906 


காரீயச்‌ சிந்தூரம்‌ 


போ மப்பா மேகங்கள்‌ இருபத்‌ தொன்றும்‌ 
போவதற்குச்‌ சிந்தூரம்‌ புகலக்‌ கேளு 

காமப்பா காரீயம்‌ பலந்தா னஞ்சு 

கலரவே உருக்கியதைச்‌ சட்டிக்‌ குள்ளே 





906, 1பிஞ்வெளர்‌ பித்தகுன்மம்‌ வெந்து போமேத,35 


மூலம்‌ 405 


ஆமப்பா ஆலிரைத்தோ லரும்பு போட்டும்‌ 
அவ்வசைக்கு இரண்டுபலம்‌ அறிந்து விட்டு 
வேமப்பா ஒருசாமம்‌ வறுத்தா யானால்‌ 
வெள்ளையாய்த்‌ திரும்பவதைக்‌ இண்டு கண்டே. 909 


இண்டிவர மயில்கழுத்து நிறம்போ லாகும்‌ 

கெடியா கத்‌ இரும்பவது மஞ்சள்‌ போலாம்‌ 
கிண்டிவரச்‌ சிந்தூரம்‌ அருணன்‌ போலாம்‌ 

கேள்மகனே குழாயிலே அடைத்துக்‌ கொண்டு 
இண்டியதோர்‌ ஆவிரையைச்‌ சமூலம்‌ வாங்கிக்‌ 

கேளதன்மேற்‌ புல்லுருவி விளாம்பிசின்‌ பொடித்துக்‌ 
கிண்டியே கதலித்தோற்‌ பழந்தா னாதல்‌ 

சிடைத்ததொன்றிற்‌ சர்க்சரையுங்‌ கூட்டு கூட்டே. ்‌ 
கூட்டியதோர்‌ மருந்திலே வராகன்‌ நாலு 

கூடவதிற்‌ சிந்தூரம்‌ வராகன்‌ ஓன்று 
நீட்டியதோர்‌ தினமாறு உண்ணச்‌ சொல்லு 

நீரிழிவும்‌ பிரபோகம்‌ நிவர்த்தி யாகும்‌ 
மாட்டியதோர்‌ ஆவிரையைத்‌ தைலம்‌ வாங்கி 

மைந்தனே சிந்தூரம்‌ உண்ணச்‌ சொல்லு 
ஆட்டியதோர்‌ மேகங்கள்‌ இருபத்‌ தொன்றும்‌ 

அதிற்சூலை பிளவையிவை அடங்கும்‌ பாரே. 911 


அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 


பாரப்பா பிரமேகம்‌ கழிச்சல்‌ போகப்‌ 
பாடுகிறேன்‌ அப்பிரகச்‌ சிந்தூ ரத்தை 
ஆரப்பா இதன்பெருமை காண வல்லார்‌ 
அப்பிரக மேதென்றாற்‌ சத்தி நாதம்‌ 
போரப்பா ரோகங்கள்‌ இதனைக்‌ கண்டால்‌ 
பொறிவிட்ட. பஞ்சுபோலப்‌ பொசுங்கிப்‌ போகும்‌ 
பமேரப்பா காய௫ித்திக்‌ காதி யாதி 
மேகமென்ற 1இருபத்தொன்று விழலாங்‌ காணே. 912 





வவ ய்கய தாகவும்‌. 


910. கதலி - வாழை 
912, 1இருபதுதான்‌ 


406 அசத்தியர்‌ வைத்திய காவியம்‌:1300 


வாணநின்ற அப்பிரகங்‌ கிருட்ண வர்ணம்‌ 
கனக்கவொரு பலம்பத்துத்‌ தூளா யாட்டிப்‌ 
பூணநின்ற கல்லத்தி ஆலும்‌ அரசும்‌ 
புகழான அத்தியிவை நாலுந்‌ தோலும்‌ 
கோணநன்றா யிடித்ததனைகத்‌ கண்ணீர்‌ வார்த்துத்‌ 
துவைத்தவதை இரண்டுதினம்‌ ஊற வைத்து 
ஊணநின்ற உரல்கொண்டு அப்பி ரேகம்‌ 
உத்தமனே இருசாமம்‌ கல்வத்‌ தாட்டே, 913 


ஆட்டி.யே எருக்கிலையில்‌ வாங்கி வைத்து 
௮ப்பனே 1பரத்தியதை எருக்கந்‌ தோலால்‌ 
மூட்டியே பொதிந்துநீ எருவ டுக்கி 
முதிரவே வற்கலிப்‌ புடந்தான்‌ போடு 
நீட்டியே ஊறுகின்ற தண்ணீர்‌ விட்டு 
நினைவாக இப்படியே புடந்தோ றுந்தான்‌ 
நபட்டியே புடமேது இருபத்‌ தொன்று 
நயமாகப்‌ போட்டுவரச்‌ சிந்தூர மாமே. 914 


ஆமப்பா சிந்தாரங்‌ காவி போல 
ஆகுமா எடுத்ததனை அடைத்துக்‌ கொண்டு 
ஓமப்பா சிந்தாரஞ்‌ சலத்திற்‌ போட்டால்‌ 
உள்ளடங்கும்‌ மிதக்காது உறுதி மெத்த 
போமப்பா வெகுதூரந்‌ தொட்ட. தெல்லாம்‌ 
பொன்னாகும்‌ இதிற்சூதம்‌ புகுந்து தானால்‌ 
நரமப்பா இதிற்கித்தி அனேகம்‌ பெற்றோம்‌ 
நாதாக்கள்‌ ?2பலமுகமாய்ப்‌ பார்ப்பார்‌ தானே. 915 


தானென்ற இந்தூரம்‌ வராகன்‌ தூக்கித்‌ 
தனித்தேனி லிருபதுநாள்‌ சாப்பிட்‌ டாக்கால்‌ 

ஊனென்ற மேகங்கள்‌ இருபத்‌ தொன்றும்‌ 
ஒடிப்போந்‌ தூலவுடல்‌ இறுக்கிக்‌ கட்டும்‌ 


வ: 





914. 1உலர்த்தியதத2 


915. 2பலவிதமாய்ப்‌ படித்தார்‌ தானே” 


மூலம்‌ 


மானென்ற சயரோகந்‌ தொண்னூற்‌ றாறும்‌ 
வரடைபட்டால்‌ நிமிடத்தில்‌ மாண்டு போகும்‌ 
தேனென்ற மொழியுடையாள்‌ எந்த தாளுந்‌ 
தேகத்தை நீக்காள்காண்‌ சிறந்து உண்ணே. 916 


இரசச்‌ சித்தூரம்‌ 


உண்ணுகிற சலக்கழிச்சல்‌ அனைத்தும்‌ நன்றாய்‌ 
ஓழியுகிற சிந்தூரம்‌ உரைக்கக்‌ கேளு 
உண்ணுகிற சூதமொரு பலந்தான்‌ பத்து 
உத்தமனே சுத்திசெய்து ஊட்டக்‌ கேளு 
1உண்ணுகிற சுத்திசொல்வேன்‌ மஞ்சள்‌ செங்கல்‌ 
ஒட்டடையின்‌ தூளுடனே உகந்து செய்து 
உண்ணுகிற வெண்காரம்‌ பலந்தான்‌ மூன்று 
உற்றநெல்லிக்‌ கந்தியொரு பலந்தான்‌ மூன்றே. 917 


மூன்றாக இதுயிரண்டும்‌ பொடிதான்‌ செய்து 
முதிரவே கலசமொன்று சிறிதாய்‌ வாங்கி 
மூன்றான ஈவசத்திற்‌ பொடிபாகதி யிட்டு 
மூறையாக அதன்பிறகு சூதம்‌ விட்டு 
மூன்றான கால்படிதான்‌ அ௮மூரி யுப்பு 
முன்னிட்டுப்‌ பின்புநீ பொடிய மிட்டு 
மூன்றாகு முருவிதனைச்‌ ௪சமூல மாட்டி 
முன்மருந்து மடைமருந்து மூடு மூடே. 918 


மூடியே ஒடுவைத்துச்‌ சலை செய்து 
முறையோடே இப்படியே மூன்று சீலை 

நாடியே செய்தபின்பு பானைக்‌ குள்ளே 
நயமாகக்‌ குறுணிமணல்‌ நடுவே கொட்டி 


917. 'உண்ணுகிற வெண்காரம்‌ பலந்தான்‌ மூன்று 
உற்றநெல்லிக்‌ கந்தியொரு பலந்தான்‌ மூன்று 
உண்ணுகிற கந்தியொடு காரம்‌ இரண்டு 
உறவாக யிவையிரண்டும்‌ இருமூன்‌ றாமே.ஆ6 


408 


921. 


அசத்திய வைத்திய காவியம்‌-1500 


நீடியே கலசத்தைப்‌ பானைக்குள்‌ வைத்து 
நினைவாகச்‌ சீலைசெய்து மண்ணுஞ்‌ செய்து 
உரடியே தொண்ணூறு கடிகை நீதான்‌ 
உரமூட்டு சிந்தாரம்‌ முருக்கம்‌ பூவே, 919 


முருக்கம்பூப்‌ போலிருக்குஞ்‌ சிந்த றத்தில்‌ 
மூன்றுபணந்‌ தூக்கமதில்‌ நிறுத்துக்‌ கொண்டு 
பெருக்கவே தேனிலே மண்டலந்தா னுண்ணு 
பேரான சலக்கழிச்சல்‌ அனைத்தும்‌ போகும்‌ 
உருக்கவே எலும்புருக்கி கிரிச்சனங்க ளாறும்‌ 
உட்டணமொடு பிரமேகஞ்‌ சுவாச காசம்‌ 
கருக்கவே கிராணிபோம்‌ பெரும்பாடு போகும்‌ 
துயா்‌தீரஞ்‌ சுகமாகக்‌ கொள்ளச்‌ சொல்லே. 920 


இரச பற்ப சிந்தூரம்‌ 


சொல்லச்கேள்‌ இரசபற்ப சிந்தூ ரத்தைச்‌ 

சூட்டுகிறேன்‌ புலந்தியனே சுருக்க மாகச்‌ 
சொல்லக்கேள்‌ சூதமொரு பலந்தான்‌ தூக்கு 

சுகமான கந்தகந்தான்‌ பலந்தான்‌ தூக்கு 
சொல்லக்கேள்‌ உருவியப்புப்‌ பலங்கால்‌ சேர்த்துத்‌ 

துவளவே இவைமூன்றுந்‌ தூளா யாட்டிச்‌ 
சொல்லக்கேள்‌ தாமிரத்தாற்‌ சிமிழுண்‌ டாக்கிச்‌ 

சூட்டுகிற மருந்துவகைத்‌ தொகுத்துக்‌ கேளே. 921 


கேளப்பா இந்துப்புக்‌ கழஞ்சு தூக்கிக்‌ 
கந்தகந்தான்‌ பொடி.யுடனே சேர்த்து நீயும்‌ 

வாளப்பா சிமிழுக்குட்‌ பொடியைத்‌ தூவி 
மைந்தனே சூதத்தை நடுவே வைத்து 


அனை 


உருவியுப்பு - நாயுருவியுப்பு 





மூலம்‌ 409 


கொவ்பனாரான்‌. 


222 


நீளப்பா முன்பொடியை மேலு மிட்டு 

நினைவாக மூடியதைக்‌ கம்பிகொண்டு கட்டிக்‌ 
கேளப்பா சீலைசெய்து மண்ணுஞ்‌ செய்து 

1குக்குடத்தின்‌ புடம்போடு சிந்தூர மாமே, 922 


ஆமப்பா சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கி 
ஆவிரையின்‌ விதைப்பொடியில்‌ விளாம்பிசினுங்‌ கூட்டி 
நாமப்பா தேனிலே குழைத்துக்‌ கொண்டு 
நலமாக எட்டுநாள்‌ தின்றா யானால்‌ 
போமப்பா சலக்கழிச்சல்‌ எலும்புருக்கி சூலை 
புண்போகும்‌ இன்னமொரு சிந்தூரம்‌ பாரு 
வேமப்பா வியாதிகள்கான்‌ பருத்திவேர்த்‌ தோலி 
விவரமுடன்‌ உரித்துநீ நனையப்‌ போடே. 923 


போட்டேதான்‌ ஊறியபின்‌ மறுநாள்‌ வாங்கிப்‌ 

புகழாகப்‌ பிசைந்துமந்தத்‌ தண்ணீர்‌ வார்த்து 
நாட்டேதான்‌ கந்திபத்து சூதம்‌ பத்து 

நலமான அரிதாரம்‌ கழஞ்சு அஞ்சு 
நீட்டேதான்‌ நாற்£ழஞ்சு கவுரி தூக்கு 

நேராக ஒருசாமம்‌ ஆட்டி நீயும்‌ 
ஊட்டேதான்‌ குமரிச்சாறு கொண்டு சாமம்‌ 


உலரா்பதத்திற்‌ தூளாக்கிக்‌ குப்பிக்‌ கேற்றே. 924 


ஏற்றியே சலைமண்தான்‌ ஏழு செய்து 
இயல்பாக உலர்ந்தபின்பு தாழிக்‌ குள்ளே 

மாற்றியே மண்நாலு விரற்கன மிட்டு 
மைந்தனே குப்பிவைத்து வாய்மூ டாமல்‌ 





1திளார்கோழி2 


410 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சாற்றியே குப்பிவாய்த்‌ திறந்து வைத்துச்‌ 

சாதகமாய்க்‌ கழுத்துமட்டும்‌ மணலுங்‌ கொட்டிப்‌ 
போற்றியே நாற்சாமம்‌ எரீத்து நன்றாய்ப்‌ 

பொங்கினாற்‌ 1சலாகைகொண்டு கிண்டி யாற்றே. 925 


ஆற்றியே ?2நாழிகைதான்‌ முப்ப தானால்‌ 
அப்பனே குழிக்குள்ளே தண்ணீர்‌ விட்டு 
ஆற்றியே குப்பிதனைக்‌ குழிக்குள்‌ வைத்து 
ஆறியபின்‌ தாவாக்கி அதனோ டொக்க 
ஆற்றியே முன்போலே கந்தி வீரம்‌ 
அரிதாரம்‌ அந்தநிறை யாகத்‌ தானே 
ஆற்றியே குப்பிக்குள்‌ முக்கால்‌ வாசி 
அமைத்துநீ மூன்றுதரஞ்‌ சிந்தூர மாக்கே. 926 


ஆக்கியதோர்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கி 
அனுபானம்‌ அறிந்தேதான்‌ வியாதிக்‌ கெல்லாம்‌ 
தாக்கியதோர்‌ அஞ்சுநா ரண்ண வேதான்‌ 
சகலசங்க தோயெல்லாஞ்‌ சாடிப்‌ போகும்‌ 
பாக்கியமே செய்தவர்க்‌ கிந்த நூல்தான்‌ 
பாவியென்றா லாகாது பத்தி வேணும்‌ 
தாக்கியகோர்‌ சிந்தூரம்‌ இன்னஞ்‌ சொல்வோம்‌ 
செயரசப்பி ரளையமென்ற சிந்தூரந்‌ தானே. 927 


செயரசப்‌ பிரளையம்‌ 


கூானென்ற சூதமது பலந்தான்‌ மூன்று 
சாதகமாம்‌ கந்தியொரு பலமிரண்‌ டேகால்‌ 
தோனென்ற செம்முள்ளிச்‌ சாறு வார்த்துத்‌ 
தஇறமாக நாளொன்று திரள ஆட்டி 
மானென்ற தக்காளி மணத்தக்‌ காளி 
மைந்தனே சாறுவிட்டுத்‌ இனந்தா னொன்று 
கோனென்ற செருப்படிச்சாறு தினந்தா ளெரின்று 
குறையா மல்‌ மாதுளஞ்சாறு தினந்தா னொன்றே,. 928 





925. 1சலாத்கதிகொண்டு ஆற்று ஆற்றே, (சலாத்தி-திரைச்‌ 
சீலை) 


926. ஃபிகையங்கே3 


மூலம்‌ ்‌ 411 


ஒன்றாக மூன்றுதினம்‌ மாதுளஞ்‌ சாறு 

உத்தமனே மூன்றுதினஞ்‌ செம்பருத்திப்‌ பூச்சாறு 
ஒன்றாக உலர்த்தியதைத்‌ தூளா யாட்டி 

உறவாகக்‌ குப்பிக்குள்‌ ஏழுசீலை செய்து 
ஓன்றாக வாரியபின்‌ மருந்து தன்னை 

உற்பனமாய்க்‌ குப்பிழுக்கால்‌ வாசி யிட்டு 
ஒன்றாகக்‌ குப்பிவாய்‌ வளப்பக்‌ கல்லால்‌ 


உறமூட்டிக்‌ கவு9க்கு மருந்து கேளே. 929 


கேளப்பா கடுக்காயும்‌ குளவி மண்ணும்‌ 
செடியான இந்துப்பு [கோல ரக்கு 

நாளப்பா 2பழங்கிட்‌._ம்‌ கருவேலம்‌ பிசினும்‌ 
நலமான பொன்மெழுகு வெள்ளைக்‌ கல்லும்‌ 

ஆளப்பா இவையெல்லாஞ்‌ செங்கருவா லாட்டி 
அப்பனே சுண்ணமுடன்‌ வெல்லங்‌ கூட்டி 

நீளப்பா முன்கருவா லாடம்டிப்‌ பின்பு 


நேராகப்‌ பழச்சாறு விட்டே யாட்டே. 930 


ஆட்டியதோர்‌ மருந்ததுவும்‌ பிசின்போ லாகும்‌ 
அப்பனே குப்பிவாய்‌ அடைத்துக்‌ கட்டி. 
நீட்டியே ஒட்டடுப்புக்‌ குள்ளே தாழி 
நீவைத்து நாற்குறுணி மண்ணுங்‌ கொட்டி 
நாட்டியே தாழிமுக்கால்‌ மணலு மிட்டு 
நலமாகக்‌ குப்பிதனை நடுவே வைத்து 
மூட்டியே மூடாமல்‌ நால்விரல்தான்‌ தெரிய 
முசியாமல்‌ அடுப்பேற்றித்‌ தியானஞ்‌ செய்யே. 931 


தியானமென்ன பரபூசை கணேசன்‌ பூசை 
தட்சிணா மூர்த்திபதங்‌ கேத்திர பாலன்‌ 
இயானமென்ன 39த்தருக்கும்‌ பெரியோர்க்‌ கெல்லாஞ்‌ 
சிறப்பாகப்‌ பூசைசெய்து தீயை மூட்டித்‌ 
பப ப ப பவ்ட்ட்ட பப ப பபட்டட்பிமை 


930. 1கவொம்பரக்கு2 





2கருங்கிட்டம்‌; 
932. 3ிசி௫த்தா்‌2 


கேத்திரபாலன்‌ - வைரவன்‌ 


412 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ -1500 


தயானமென்ன முத்தியும்‌ மூவேழு சாமம்‌ 
இயிட்டு ஆறியயின்‌ செப்பக்‌ கேளு 
தியானமென்ன சிந்தூரம்‌ பொங்கி னாக்கால்‌ 
சலா சைசொண்டு குப்பிவாய்க்‌ ண்டு கண்டே, 932 


கிண்டியே கற்றாழஞ்‌ சோறு கொண்டு 
திழிகட்டி வாய்தன்னி லொற்றி யொற்றி 
மண்டியே அ.குதிஃட்கு ச்‌ சோறு போடு 
மைந்தனே குப்பிதனை அடைத்துப்‌ பாரு 
பிண்டியே ஒன்றுமில்லை முருக்கம்பூப்‌ போல 
பேரான ந்தாரம்‌ இருக்கும்‌ பாரு 
கண்டியே இதன்போர்கேள்‌ நோய்க ளெல்லாம்‌ 
காலனாந்‌ திரிபுரதாண்‌ டவனாங்‌ காணே, 933 


காணப்பா சிந்தூரங்‌ கொள்ள வேதான்‌ 
காட்டுகிறேன்‌ ௮னுபானங்‌ களங்கம்‌ விட்டு 
ஊஎணப்பா திரிகடுகு வெதுப்பித்‌ தூளாய்‌ 
ஒருவெருக(4. தூச்கித்‌ தேனுங்‌ கூட்டிப்‌ 
பூணப்பா சிந்தூரம்‌ பணந்தான்‌ சேர்த்துப்‌ 
புகழாக இருபதுநா எளிரண்டு நேரம்‌ 
தகோணப்பா உண்டுவர எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
சுகமாகத்‌ தேனிற்கொள்‌ சுருதி தானே. 934 


சுருதியொத்த சிந்தூரம்‌ உண்ட பேர்க்குச்‌ 

சொல்‌ லுகிறோஞ்‌ சுகமாகும்‌ நோய்க ளெல்லாம்‌ 
மிருதியொத்த வாதமொடு பக்க சூலை 

மேலான காமாலை பதினெண்‌ வாயுவும்‌ 
பருதியொத்த பவுத்திரமும்‌ ஈளை பாண்டு 

பாரமெனுங்‌ இரிச்சனமும்‌ கிரந்தி தானும்‌ 


நிருதியொத்த ஓடிப்போம்‌ இன்னங்‌ கேளு ே 
நேராக வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ வாங்கே, 935 


மெெனசவைகு... வதன யயவளாக வய்க்கமக்ல யாறான்னினானைகள்‌ ல்‌. மலிக்‌ வயல்யைய வை வயய வ ழயவ அவைர வல்களை வள வர்க பக அனனைகைக ளை  சசகைககககைகக்கைள்‌ அல்ஸ்கிஞுன்கைக ணை 
எ எலல வி தவ வகைய வை வமையய வக வைய வை மட 


933. அகுதி - அகதி 


மூல்ம்‌ 413 


வாங்கியே பணவெடை௫ந்‌ தூர மிட்டு 
மைந்தனே எட்டுநா ளுண்ட.. போது 
வாங்கியே பதின்மூன்று சன்னி போகும்‌ 
வாகாகப்‌ பூநாகம்‌ முசுறு முட்டை 
வாங்கியே முலைப்பாலிற்‌ குழைத்து ஊட்ட 
மரணசன்னி விரணசன்னி தோடம்‌ போகும்‌ 
வாங்கியே திரிசடுகு இஞ்சிச்‌ சாறு 
மைந்தனே தேன்கூட்டி நாளெட்‌ டூட்டே. 936 


ஊட்டவே சயம்போகும்‌ அக்கினியின்‌ மந்தமும்‌ 
உள்மாந்தை சுரமாந்தை ஓடிப்‌ போகும்‌ 
நீட்டவே கூவிளச்சா றதனுக்‌ குள்ளே 
நேராகப்‌ பணவெடைதான்‌ சிந்தூரம்‌ போடு 
பூட்டவே பிள்ளைபெற்ற சக்கட்‌ டும்போம்‌ 
புகமான தசையடைப்பு மேகம்‌ போகும்‌ 
ஊட்டவே நெய்யிலிடு முருங்கைத்தோற்‌ சாற்றில்‌ 
ஊட்டிவரச்‌ சொறிபோகும்‌ 'வங்கு போமே. 937 


போகுமப்பா சருவாங்க வாதந் தானும்‌ 
பேராகப்‌ பணவெடைச்‌ சிந்தூரம்‌ வாங்கிப்‌ 
போகுமப்பா இண்டஞ்சாறு தன்னைக்‌ கொள்ளப்‌ 
பொடியாகுந்‌ தோடமென்ற தனைத்தும்‌ போகும்‌ 
போகுமப்பா பணவெடைதான்‌ வாகையிலைச்‌ சாற்றில்‌ 
பூட்டவே மணிக்கட்டு வாதநீ இரும்‌ 
போகுமப்பா பணவெடைதான்‌ அப்பி ரேகம்‌ 
புகமான காந்தமொரு பணந்தான்‌ தூக்கே, 935 


தூக்கியே ஆவிரையின்‌ அரிசி வாங்கிச்‌ 
சுருளவதை விளாங்காய்போற்‌ கர்க்கடகச்‌ இங்கி 
தாக்கியே விட்டரைத்துத்‌ தேற்றான்‌ வித்து 
சமபாகங்‌ கூட்டியே தயிர்தான்‌ மேதி 








937. 1றங்கு3 
வங்கு - புற்று 


414 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1506 


தேத்கியே நீர்வடி.த்து இருநே ரந்தான்‌ 
திரமாக இரண்டுபண வெடைதான்‌ கொள்ளு 
தோக்கியே சலக்கழிச்சல்‌ மதுகாள கண்டன்‌ 


தூாரோடே பறந்துபோஞ்‌ சுகமாங்‌ காணே. 939 


காணப்பா பணவெடைதான்‌ ிந்தூரந்‌ தூக்கிக்‌ 
கனக்கவே நீர்முள்ளிச்‌ சாற்றி லூட்டு 
பூணப்பா சாரதோட. மெல்லாம்‌ போகும்‌ 
புகழாக இன்னமொரு சிந்தா ரங்கேள்‌ 
ஆணப்பா நோய்க்கெல்லாங்‌ கால னாகும்‌ 
ஆச்ச?யம்‌ அதன்பேர்‌ கேளப்பா நீயும்‌ 
சாணப்பா மாட்டில்மு மக்கம்பு வெட்டும்‌ 
சண்டமா ரதமென்ற சிந்தூரந்‌ தானே. 940 


சண்டமாருதச்‌ சிந்தூரம்‌ 


தானென்ற சூதமொரு பலந்தான்‌ மூன்று 
சாதகமாங்‌ கந்தியொரு பலந்தான்‌ மூன்று 
சானென்ற சூதத்தைச்‌ செங்கற்‌ தூளில்‌ 
சவறாமற்‌ சுத்திசெய்து மஞ்சட்‌ தூளில்‌ 
தானென்ற கொடுவேலி வேருங்‌ கூட்டிச்‌ 
சாரணையின்‌ தண்ணீரி லேபிறகு மத்தி 
தானென்ற பசுவின்பால்‌ வாழைக்‌ தண்டுத்‌ 
குண்ணீருங்‌ டவிட்டுக்‌ கரக மொன்றே. 941 


கரகத்தைச்‌ சுத்திசெய்து தூப இப்‌ 
காட்டியே கரகவாய்‌ ஃம்பிளியிற்‌ கட்டிக்‌ 
சுரகத்தைக்‌ குழிக்குள்ளே வாய்தெரியப்‌ புதைத்துக்‌ 
கல ராமல்‌ வண்டுமேற்‌ கந்தகத்தை வைத்துக்‌ 
ரகத்தை உலைமூடி கொண்டு மூடிக்‌ 
கலரவே மண்ணிட்டுத்‌ இயை மூட்டிக்‌ 
கரக்த்தில்‌ கந்தகழ்தா னவுருகி வீழும்‌ 
அரண்மக்காள்‌ கந்தகந்தான்‌ சுத்தி யாச்சே, 942 


940. முழக்கம்பு - முழக்கோல்‌ 


மூலம்‌ 415 
ஆச்சப்பா கந்தகமும்‌ இரசஞ்‌ சேர்த்து 
ஆட்டுநீ குமரிச்சாறு கொண்டு நன்றாய்‌ 
நீச்சப்பா குதம்பைச்சாறு பிறகு ஆட்டு 
நிலையாக மூன்றுதினம்‌ அரசம்‌ பட்டை 
ஏச்சப்பா கடுக்காயும்‌ நறுக்கித்‌ தட்டி 
இதவாக ஊறவைத்துத்‌ திரும்ப ஆட. 
போச்சப்பா நாலுதினஞ்‌ செம்முள்ளிச்‌ சாறு 
போதவிட்டு மயனம்போல்‌ ஆட்டி வாங்கே. 943 


வாங்கயதோர்‌ மருந்துக்கு விவரங்‌ (4 

மைந்தனே இரண்டுகுப்பி கங்கைக்‌ குப்பி 
தாங்கியதோர்‌ அதைப்பொதியக்‌ கவசங்‌ கேளு 

சாதகமாய்க்‌ கருமணலும்‌ வெள்ளைக்‌ கல்லும்‌ 
தேங்கியதோர்‌ உமிக்கரியும்‌ புத்தோ டப்பா 

இறமான கடுக்காயும்‌ இவையோ டொக்கக்‌ 
காங்கெதோர்‌ கல்வத்திற்‌ கலர வாட்டிக்‌ 

கியாமற்‌ சிலையிலே தடலி டாயே. 944 


மூடியே வாய்தனக்கு அடை மண்‌ தானும்‌ 
உலரவே சடுக்காயும்‌ களிப்பாக்‌ குப்பு 
நீடியே குளவிமண்ணும்‌ கருங்கற்‌ கிட்டம்‌ 
நிலையான கருவேலம்‌ பிசினுங்‌ கூட 
பப்ப ப ப்ப்ப்ப ப பபப்ப்ட்டப்பபப்ப்ப்பயய்‌ 
944. இப்பாடலையடுத்து ஒரு சுவடியில்‌ மட்டும்‌ பின்வரும்‌ 
பாடல்‌ உள்ளது. 
தடவியதோர்‌ சீலைதனைக்‌ குப்பியிலே பொதுித்துச்‌ 
சாதகமாய்க்‌ காயவைத்து பிறகு மக்காள்‌ 
விடவில்லாச்‌ சலைமண்தான்‌ கனக்கச்‌ செய்து 
விநாயகர்க்கும்‌ என்தாய்க்கும்‌ வடுக நாதன்‌ 
உடையதொரு நிர்வாணி இவர்கட்‌ கெல்லாம்‌ 
உத்தமனே வாமத்தாற்‌ பூசை செய்து 
தொடை யதொரு மருத்தடைத்துக்‌ குப்பிக்‌ கேற்றி 
சுகமாக வளப்பக்கல்‌ கொண்டு மூடே.2 


416 


946. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நாடியே பொன்மெமுகு வெள்ளைக்‌ கல்லும்‌ 
நயமாகச்‌ செங்கருவால்‌ அரைத்துக்‌ கட்டு 
பாடியே பழச்சாறும்‌ விட்ட ரைத்துப்‌ 
பக்குவமாய்க்‌ குப்பிவாய்‌ வளைத்துக்‌ காட்டே. 9425 


வாட்டியே சூட்டடுப்புக்‌ குள்ளே பின்னும்‌ 
கன,த்ததொரு தாழிதன்னைப்‌ புதைத்து வைத்து 
நாட்டியே நால்விரல்கள்‌ 1மண்ணும்‌ விட்டு 
நயமாகக்‌ குப்பியதன்‌ மேலே வைத்துக்‌ 
கோட்டியே கழுத்துமட்டும்‌ மண்ணுங்‌ கொட்டிக்‌ 
கெடியான வாய்தெரிய வளைத்து மக்காள்‌ 
ஆட்டியே தொன்றுமில்லைத்‌ தீயை மூட்டி 
அப்பனேதீ 2பாக்கினியாய்ச்‌ சாமம்‌ ஆட்டே. 946 


ஆட்டப்பா கமலவன்னி இரண்டு சாமம்‌ 

அதன்பிறகு காடாக்கினி இருபத்‌ தொன்று 
நீட்டப்பா சாமமங்கே எரித்து வாங்கி 

நினைவாக எரித்துவரப்‌ பொங்கிற்‌ றானால்‌ 
மூட்டப்பா கற்றாழஞ்‌ சோறு கொண்டு 

மூறைமுறையாய்ப்‌ பொட்டணங்கொண்‌ டொற்றி 


யொற்றி 
பூட்டப்பா குப்பிக்கு மோசம்‌ வந்தால்‌ 
புகழாக மறுகுப்பி பூட்டு பூட்டே, 947 


பூட்டப்பா கந்தகந்தான்‌ ஆறு மப்போ 

பொறிபட்டாற்‌ போலெடுத்து மருந்தைப்‌ பாய்ச்சு 
நாட்டப்பா நாலாநாள்‌ வைரவற்குப்‌ பூசை 

நயமாகச்‌ செய்தேதான்‌ உடைத்துப்‌ பாரு 
ஆட்டப்பா சிந்தூரம்‌ முருக்கம்பூப்‌ போல 

அருணநிறம்‌ என்றேதான்‌ அறைய லாகும்‌ 
ஊட்டப்பா சிந்தூரஞ்‌ சருவ நோய்க்கும்‌ 

உத்தமனே அடுகண்ட வேங்கை யாமே, 948 





1மணலும்த 
காடாக்கிஷிட 


மூலம்‌ 417 


சிந்தாரத்திற்கு அனுபானம்‌ 


ஆமப்பா விவரங்கேள்‌ நோய்சகட்‌ மெல்லாம்‌ 
அனுபானஞ்‌ சொல்லுகிறோம்‌ அன்பாய்க்‌ கேளு 
ஓமப்பா என்ரநரலுக்குள்‌ பண்டிதகத்கைச்‌ சொல்வோம்‌ 
உத்தமமீன இரண்டுலட்சம்‌ அதுக்குட்‌ சூத்திரம்‌ 
நாமப்பா உள்ளபடு பாடிப்‌ போட்டோம்‌ 
நாலுவித வாகடமும்‌ விவரம்‌ பார்த்துச்‌ 
சோமப்பால்‌ கொண்டதனால்‌ நன்றாய்க்‌ கண்டோம்‌ 
துரோகிகட்குச்‌ சூத்திரத்தைச்‌ சொல்லொண்‌ ணாதே. 
949 


ஓஒண்ணாதே என்றாக்காற்‌ பலித்தி டாது 
உத்தமர்க்குப்‌ பலிக்கும்‌ மக்காள்‌ உண்மை 
ஒண்ணாதே அனுபானந்‌ திரிகடுகுப்‌ பொடியில்‌ 
ஒருபணந்தான்‌ சிந்தூரந்‌ தேனுங்‌ கூட 
ஒண்ணாதே மண்டலந்தான்‌ திண்ணத்‌ திண்ண 
ஓழியாத மகாவாதம்‌ சயமும்‌ தீரும்‌ 
ஓண்ணாதே வாயுவரும்‌ சூலை போகும்‌ 
உத்தமனே அட்டகுன்மம்‌ ஒழியும்‌ பாரே. 950 


பாரப்பா சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கிப்‌ 
பட்டையட பொடியுமொரு கழஞ்சு மூன்று 
நேரப்பா முக்கழஞ்சு இப்பிலியின்‌ பொடியும்‌ 
நிறையாகத்‌ தேனிலே மண்டலந்தான்‌ தின்னப்‌ 
போரப்பா கிராணியென்ற தாறுந்‌ தீரும்‌ 
பிளவையறும்‌ தீராப்புண்‌ பித்தம்‌ போகும்‌ 
ஆரப்பா இதன்பெருமை சொல்ல வல்லார்‌ 
ஆதிவிந்து நாதமென்ற சிந்தூரங்‌ காணே. 951 


காணப்பா இண்டஞ்சாறு சேரை வாங்கிக்‌ 
குசாயஞ்செய்து இந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கிப்‌ 

பூணப்பா இருபதுநாள்‌ கொள்ளக்‌ கொள்ளப்‌ 
புகைச்சலொடு உள்மாந்தை சுரமாந்தை தீரும்‌ 


௮-2 


418 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஊணப்பா ஈளைமுதற்‌ சுவாச காசம்‌ 
உத்தமனே அரிகுரலும்‌ நெரிருரலும்‌ தீரும்‌ 
வேணப்பா குறுவைமா வெருகடியுந்‌ தேனும்‌ 
விரவியே சிந்தாரம்‌ பணவெடைதான்‌ போடே. 952 


சிந்தூரம்‌ அஞ்சுநாள்‌ கொண்ட. ர கல்‌ 

சதரினதோர்‌ எலும்பெல்லாம்‌ ஊறும்‌ ஊறும்‌ 
வந்தூறும்‌ பதக.அியும்‌ உடம்பு நோவும்‌ 

வாதபித்த ஈலேற்பனமும்‌ மார்க்கங்‌ கேளு 
வெந்தூறும்‌ வெத்நீரிற்‌ சிந்தூர மிட்டு 

வேகவைத்து மூன்றுநாள்‌ குளிக்கத்‌ தீரும்‌ 
முந்நூறு முகவாத சன்னிக்‌ கேதான்‌ 

முட்டைநீர்‌ சிந்தூரங்‌ குழைத்துப்‌ பூசே. 953 


பூசியதோர்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ வாங்கிப்‌ 
புகமாக வெள்ளுள்ளித்‌ தைலக்‌ திட்டு 
மூரியதோர்‌ மூன்றுதனம்‌ உண்ண உண்ண 
முப்பத்து மூன்றுசன்னி தோடந்‌ தீரும்‌ 
பே௫ியதோர்‌ சிந்தூரந்‌ தினந்தா னஞ்சு 
யேய்க்குமட்டிச்‌ சாற்றிலே பிலக்க ஊட்டு 
காரசியதோர்‌ ஆறுசூலை வாயுக்‌ குத்து 
௩ர்ப்பவிப்‌ புருதிபோம்‌ கெட்டி தானே. 954 


கெட்டிகர்ப்ப விப்புருதி குடல்விப்‌ புருதி 

கேட்டிடுவாய்‌ விப்புருதியும்‌ தீரும்‌ தீரும்‌ 
௮ட்டியெனுஞ்‌ சிந்தூரம்‌ தேட்கொடுக்குச்‌ சாறு 

௮ப்பனே எருக்கம்பால்‌ கலந்து பூசக்‌ 
கொட்டியதோர்‌ சில்விடமும்‌ நல்ல பாம்பு 

கொத்தினால்‌ காஞ்சுரைத்தோற்‌ தூதை னைக்கேள்‌ 
துட்டியதோர்‌ காசிரண்டு சிந்தூரம்‌ பணந்தான்‌ 

தூக்கியே வெந்நீரிற்‌ தன்னச்‌ சொல்லே, 955 


கத்லம்‌ 419 


சொல்லப்பா நல்லவிடம்‌ எல்லாம்‌ போகும்‌ 
௬சமாக ஆவிரையின்‌ தைலம்‌ வாங்கி 
நில்லப்பா சிந்தூரம்‌ பணவெடையின்‌ வீதம்‌ 
நிசமாகத்‌ தன்றுவரச்‌ சலக்கழிச்சல்‌ போகும்‌ 
நல்லப்பா சீரகமும்‌ வராகனெடை... வெண்ணெய்‌ 
நாட்டியிடு சிந்தாரம்‌ பணந்தா னொன்று 
வெல்லப்பா வாயுவரும்‌ சூலை போகும்‌ 
யெண்பதாம்‌ வாதம்போம்‌ இன்னங்‌ கேளே. 956 


கேளப்பா சிந்தூரம்‌ பணந்தா னொன்று 
கெடியான வேளைச்சா றதனுக்‌ குள்ளே 
நாளப்பா இருபதுநாள்‌ உண்ணப்‌ போகும்‌ 
நலமான உடம்புலர்த்தி 1சீத நீரிற்‌ 
கோளப்பா விட்டேகும்‌ பணந்தான்‌ வீதம்‌ 
கொண்டுவா ஆவினீர்‌ வெள்ளாட்டு நீரிற்‌ 
பாளப்பா 2அறியாமல்‌ மதிம யக்கம்‌ 


பயித்தியமும்‌ பிரமைமுதல்‌ பாழற்றுப்‌ போமே. 957 


போகுமப்பா வெருகடிமுத்‌ தக்காகுத்‌ தூளில்‌ 
பூட்டப்பா சிந்தூரம்‌ பணத்தா னொன்று 
தாகுமப்பா நோயெல்லாம்‌ நிவர்த்தி யாகும்‌ 
தாதுமைந்தா வெகுவாகுஞ்‌ சரீரங்‌ மெட்டி 
ஆகுமப்பா முகமிலங்கும்‌ அழகுண்‌ டாகும்‌ 
அப்பனே இருபதுநாள்‌ கொள்ளு கொள்ளு 
பாகுமப்பா பழச்சாற்றிற்‌ பணவெடைதான்‌ கொள்ளு 
பறக்குமப்பா பயித்தெட்டுச்‌ சுரமும்‌ பாரே. 958 


பாரப்ப.. ! பணவெடைதான்‌ சிந்தூரந்‌ தூக்கிப்‌ 
பாய்ச்சடா புளியிலைச்சாறு சேரை வாங்கி 

நேரப்பா உண்டிடவுங்‌ காமாலை சோகை 
நிவர்த்தியாம்‌ நிகண்டாகும்‌ இந்த நூல்தான்‌ 


957, 1நீரிறக்கம்‌$, 2அழிமயலும்‌9,3 


420 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆரப்பா வைத்தியத்தைக்‌ கரைகண்‌ டார்கள்‌ 
ஆச்சரியம்‌ தன்வந்திரி ௮வரே கண்டார்‌ 
பேரப்பா 1பிரட்டரென்ற சொல்லோர்க்‌ கேது 
பிரகிருதி தாதுநிலை யறியார்‌ தானே. 959 
சர்வ குணச்சிந்தாரம்‌ 
(சர்வகுணரசம்‌ ) 
தானென்ற சர்வகுண ரசத்தைச்‌ சொல்வேன்‌ 
சார்வபஞ்சாட்‌ சரவமிர்கமாஞ்‌ சிந்தூ ரப்போர்‌ 
தானென்ற இரண்டுபேர்‌ வந்த தேது 
சார்பிக்குஞ்‌ சர்வகுண மென்ற தாலே 
தானென்ற விவரங்கேள்‌ மக்காள்‌ நீங்கள்‌ 
சாதகமாய்‌ ரசமூன்று டலந்தான்‌ தூக்கு 
தானென்ற கந்தியதிற்‌ பாதி தூக்கு 
சாறதற்கு மேனியுட சாறு வாங்கே, 9௦0 
வாங்கியே ஒருசாமம்‌ அரைத்து பின்பு 
மைந்தனே கொடுப்பைச்சா றந்த வண்ணம்‌ 
வாங்கியே குதம்பைச்சாறு செம்முள்ளிச்‌ சாறு 
வாகாக இதுகளிலே எட்டுச்‌ சாமம்‌ 
வாங்கியே நன்றாக வாட்டி நீயும்‌ 
வாகான குப்பியிலே பொடித்துச்‌ சேர்த்து 
வாங்கியே அரைக்குப்பி யான பின்பு 
வளப்பக்கல்‌ கொண்டடைத்துக்‌ காடாக்கினி பு 


959... 1பிடானென்ற சொல்லங்‌ கேது, 





பிரம்மனென்ற நாம மெய்தும்‌5, 
பிரட்டர்‌ - தீச்குணமுடையோர்‌; பிரகிருதி - பிதானம்‌. 
961. இப்பாடலையடுத்து இரண்டு சுவடிகளில்‌ மட்டும்‌ பின்‌ 
வரும்‌ பாடல்‌ உள்ளது 
செய்கததொரு வெள்ளலி யடுப்புப்‌ போட்டுத்‌ 
திறமாகத்‌ தாழியொன்று புதைத்து நன்றாய்ச்‌ 
செய்ததொரு தாழிக்குள்‌ மணலு மிட்டுத்‌ 
தெரியாபற்‌ குப்பிவைத்து மணலுங்‌ கொட்டிச்‌ 
செய்கதொரு தீட்சையொடு பூசை பண்ணித்‌ 
தேவிக்கும்‌ வைரவற்கும்‌ திறத்திட்‌ டாகச்‌ 
செய்ததொடு தீபாக்கினி கமலாக்கிரி கொண்டு 
இயெரித்து இருசாபாம்‌ கடாக்கினியைச்‌ கேளே 


மலம்‌ 421 


காடாக்கினி இரண்டுபத்துச்‌ சாம மூட்டு 

கழிந்தபின்பு திழமொன்று ஆறப்‌ போட்டுச்‌ 
சேடாக்கினியைக்‌ கொண்டேதான்‌ பூசை பண்ணத்‌ 

தேவியென்னும்‌ அவளைநன்றாய்த்‌ தெளிந்து கொண்டு 
ஆடாக்கினிச்‌ சிந்தூரம்‌ உடைத்துப்‌ பாரு 

அருணன்நிறம்‌ போலிருக்கும்‌ ௮ப்பா கேளு 
நீடாக்கினிச்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கித்‌ 

தேனோடு இரிகடுகுத்‌ தாளுங்‌ கூட்டே. 962 


கூட்டியே எட்டுநாள்‌ ஊட்டு மைந்தா 
குன்மம்போம்‌ சூலைபோம்‌ குளிருந்‌ தேகம்‌ 
இட்டியே திப்பிலித்தூள்‌ தேனுங்‌ கூட்டித்‌ 
தின்றுவிடில்‌ லகுவாகுந்‌ தாது தானும்‌ 
நீட்டியே சிந்தூரம்‌ பணவெடைதா னப்பா 
நீயுண்ணு ஆனைபெற்ற பலமு முண்டு 
ஆட்டியே இருபதுநாள்‌ இரண்டு நேரம்‌ 
1அருளுண்டாம்‌ நாற்றம்போம்‌ ஆண்மை பாரே. 963 


நாற்றம்போம்‌ மேனியெல்லாஞ்‌ செங்கழுநீர்‌ நாறும்‌ 
நவநாதர்‌ சித்தர்வந்து புத்தி கேட்பார்‌ 
மாற்றம்போம்‌ மாயையென்ற தனைத்தும்‌ நீராய்‌ 
வாசனையோ கர்ப்பூரம்‌ நித்தம்‌ வீசும்‌ 
ஆற்றம்போம்‌ பலகருவு விடையத்‌ துள்ள 
ஆண்மைபோம்‌ சிந்தூர வேதை யாகும்‌ 
பாற்றப்போம்‌ இதுவெல்லாங்‌ சைகண்ட வித்தை 
பணவெடைதான்‌ இந்தாூரம்‌ வாங்கிக்‌ கேளே. 964 


வாங்கயதோர்‌ சிந்தூரம்‌ கோழி வெந்த 
மகாவலியற்‌ சாற்றுடனே திங்களொன்று கொள்ளத்‌ 
தாங்கியதோர்‌ கஇராணியென்ற அறுவகையுந்‌ இரும்‌ 
சாதகமாய்‌ மூர்ச்சையென்ற தெல்லாம்‌ போகும்‌ 


கணக விலக அழக எ வகையை. 


20.2. 1அழகுண்டாம்‌2 











 எவெசுவககவவகையகளை ரா. 


42 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நீங்கியதோர்‌ பணவெடைதான்‌ அஞ்சு உப்பில்‌ 

நிசமதாய்‌ வெருகடிதான்‌ பொடித்து வாங்கித்‌ 
தேங்கியதோர்‌ தேனிலே குழைத்துக்‌ கொள்ளச்‌ 

சேதிகேள்‌ ௮ட்டகுன்மம்‌ தீர்ந்து போமே. 965 


போகுமே அதிசாரம்‌ வாயு தானும்‌ 

பொருமியதோர்‌ டுரைச்சல்ரத்‌ தக்கழிச்சல்‌ தானும்‌ 
போகுமே அக்கினிதம்‌ பித்த வாயு 

புகமான நெஞ்செரிப்பு புளித்தேப்பம்‌ மத்தம்‌ 
போகுமே சிந்தூரம்‌ பணவெடைதான்‌ தூக்கிப்‌ 

புது ப்பழச்சாறு கொதிதண்ணீர்‌ புகட்டி யொன்றாய்ப்‌ 
போகுமே தானந்த நீர்க்க டுப்பும்‌ 

பொசிந்தொ ழுகும்‌ உட்டணமா மேகம்‌ போமேம. 966 


பேகம்போட்‌ பணவெடைதான்‌ கஞ்சாச்‌ சாற்றில்‌ 
வேதத்து ஆறுநாள்‌ கொள்ளு கொள்ளு 
தாகர்போம்‌ மூலமூளை சீதம்‌ ரத்தம்‌ 
தன்னோடே சுடுப்பென்ற தெல்லாந்‌ தீரும்‌ 
போகம்போம்‌ சிந்தூரம்‌ பணவெடைதான்‌ வாங்கப்‌ 
பெருங்காயம்‌ மூன்றுபண வெடையுந்‌ தேனில்‌ 
சோகம்போம்‌ இருபதுதாள்‌ இன்னத்‌ தின்னச்‌ 
சழன்றுவரும்‌ எரியாமை செரியாமை போமே. 967 


அபைபோம்‌ எரிகுன்மம்‌ வலிகுன்மம்‌ சத்தி 

அட்ட.குன்மம்‌ வாய்நீரும்‌ அசந்து தள்ளும்‌ 
!ரபையபோம்‌ சிந்தாரம்‌ இஞ்சிச்‌ சாற்றில்‌ 

பருயவே நாற்பதுநாள்‌ பதினெண்‌ குட்டம்‌ 
தேமைபயே ம்‌ வெடிசூலை அறுகுறையா நோவும்‌ 

இராக புண்சொறியும்‌ கடிவிடமும்‌ போகும்‌ 
இமைபோம்‌ சிந்தூரம்‌ பணவெடைதான்‌ வீதம்‌ 

சப்புவேன்‌ அனுப சஞ்னப்பு வேனே. 966 


மூலம்‌ 423 


செப்புவேன்‌ பூநாகம்‌ அரைத்து நன்றாய்ச்‌ 
சிறுமிச்சங்‌ காயளவு தினந்தான்‌ பத்து 
செப்புவேன்‌ தின்றுவிடிற்‌ பித்த காசம்‌ 
சேர்ந்துவிழும்‌ பதினெட்டுஞ்‌ சுழன்று மூன்னே 
கொப்புவேன்‌ சிந்தூரம்‌ பணவெடைதான்‌ நீயும்‌ 
கூட்டியே சீதேவி செங்கழுநீர்ச்‌ சாற்றில்‌ 
உப்புவேன்‌ இருபதுநாள்‌ கொள்ளக்‌ கொள்ள 
உத்தமனே வாதபித்த சிலேற்பனமும்‌ போமே. 969 


சீவநாராயணச்‌ சிந்தூரம்‌ 


சிலேற்பனம்போம்‌ சூலைபவுத்‌ தரமும்‌ பிளவை 
தீராத வாந்தியொடு 1விடமும்‌ போகும்‌ 
சிலேற்பனம்போம்‌ இன்னமொரு சிந்தா ரம்போர்‌ 
செப்பக்கேள்‌ கிருட்டிணஅப்‌ பிரகமாஞ்‌ சத்தை 
சிலேற்பனம்போம்‌ மகாமேக ராம பாணம்‌ 
2சீவநாரா யண௫ிந்‌ தார மென்பார்‌ 
சிலேற்பனம்போம்‌ சீவனிட்ட பேரொன்‌ றாகும்‌ 
சித்தரிட்ட பேரப்பா சிந்தூரந்‌ தானே. 970 


சிந்தாரம்‌ ரசம்பலங்கேள்‌ அறுப தப்பா 
சிறப்பான கந்தகமோ செப்பக்‌ கேளு 
பந்தூறும்‌ பதினஞ்சு பலந்தா னப்பா 
பாய்ச்சுஅரி தாரமிதிற்‌ பலந்தா னெட்டு 
வந்தூறும்‌ சுத்திசெய்த மனோசிலை கூட்டு 
மருவியதோர்‌ லிங்கமந்தப்‌ படியே கூட்டு 
தந்தூறும்‌ இதுயிரண்டுந்‌ தாரஎடைச்‌ சேரு 
சாதகமாய்‌ 8எருக்கம்பால்‌ கொண்டு ஆட்டே.. 971 





970. 1எரிவும்‌, 
£2ஸ்ரீமன்‌ நாராயணராம்‌ சிந்தூர மென்பார்$5 
971. எருக்கலம்பால்‌2,3 
எருக்கு - எருகீ்கலை 


424 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


ஆட்டுவதும்‌ தும்பைச்சாறு செருப்படிச்‌ சாறு 
அப்பனே மாதுளையும்‌ செம்முள்ளிச்‌ சாறாம்‌ 
ஆட்டுவது சாமமொன்று ஆட்டி நீயும்‌ 
அப்பனே மாதுளம்பூ முருக்கம்பூச்‌ சாறு 
ஆட்டுவது இருசாமம்‌ ஆட்டி வாங்கி 
அடைவாகத்‌ தாூளாட்டிக்‌ குப்பிக்‌ கேற்றி 
ஆட்டுவது முன்போலே எரித்து வாநீ 
அப்பனே முருக்கம்பூப்‌ போலே யாமே, 972 


முருக்கம்பூப்‌ போலிருக்கும்‌ சிந்தூ ரத்தை 

முன்சொன்ன முறையோடே வைத்து வாநீ 
பெருக்கம்பூப்‌ போலிருக்கும்‌ வாசனையப்‌ பாலே 

பேசவே இதுஅட்டத்‌ திசையும்‌ வீசும்‌ 
சுருக்கம்பேோ லேயிருக்குஞ்‌ சிந்தூ ரத்தைச்‌ 

சூட்டுகிற முறைசொல்வோம்‌ சுருதி யாகச்‌ 
செருக்கம்பூப்‌ போலிருக்கும்‌ ஙவியாதி யுள்ளே 

சென்றாக்காற்‌ இன்றுவிடுந்‌ திண்ணந்‌ தானே. 973 


தானென்ற சிந்தூரம்‌ பணவெடைதான்‌ வீதம்‌ 
சாப்பிடவே அனுபானம்‌ சாற்றக்‌ கேளு 
தானென்ற தூதுவளை ஆடா தோடை 
குனிக்கண்டங்‌ 1கத்திரியும்‌ பிட்ட வித்துத்‌ 
தானென்ற திரிகடுகு வறுத்த தாளும்‌ 
தனித்தேனும்‌ ரேகித்துத்‌ கினந்தான்‌ பத்து 
தானென்ற இருநேரம்‌ கொள்ளக்‌ கேளு 
சாதகமாய்‌ ரோகங்கள்‌ சாற்று றேனே. 974 


சாற்றுறேன்‌ ஈளைமுதல்‌ மந்தார காசம்‌ 
சரமாந்தை சுரமாந்தை உள்மாந்தை சுவாசம்‌ 

ஏற்றுறேன்‌ எலிஃ௩டியும்‌ லேற்பன சன்னி 
இவைகீரும்‌ ௮அனுபானம்‌ இன்னங்‌ கேளு 


வக்‌ செ சைவக்‌. மலய கதவ வைய, 
௮-௮ அணைய ஆுயவனதய க அவகிவைக்வகககைை அபல வலகவகல அடைகாத்து: 


974. 'காரியும்‌த 
இரேகித்தல்‌ - ஒன்றித்தல்‌, சேருதல்‌, 


மூலம்‌ 425 


மாற்றுறேன்‌ இப்பிலியை வறுத்துக்‌ தாளாய்‌ 
வாங்கியே காசெடைதான்‌ தேனுயங்‌ கூட்டி 
மாற்றுறேன்‌ சிந்தூரம்‌ பணவெடைதான்‌ வீதம்‌ 
மண்டலந்தான்‌ இருதேரம்‌ அருந்தக்‌ கேளே, 972 


கேளப்பா சூலைபுண்கள்‌ குட்ட ரோகம்‌ 
கிளர்பதினென்‌ குறைநோவு வண்டுகடி. விடமும்‌ 
நாளப்பா சகுபாலவெட்டை கபால சூலை 
நயமாகச்‌ சில்விடங்கள்‌ சொறிக ரப்பன்‌ 
நீளப்பா கால்கரடு நெஞ்சுக்‌ குத்து 
நேரான பீனிசமு மண்டைச்‌ சூலை 
தூளப்பா கன்னோடி செவியோசி வாயு 
சுகமாகுந்‌ தேகந்தான்‌ சொல்லக்‌ கேளே, 976 


கேட்கவே சரீரமெல்லாம்‌ பரிமளங்கள்‌ வீசும்‌ 

சிவப்பென்றாற்‌ சொர்ணநிறந்‌ கெளிந்து காணும்‌ 
கேட்கவே தாதுகன்னில்‌ அமுதம்‌ ஊறும்‌ 

இருபையுடன்‌ நரம்பெல்லாம்‌ முறுக்கத்‌ தேறும்‌ 
கேட்வே கண்சிவக்கும்‌ ஒளிதான்‌ வீசும்‌ 

களம்பிகின்ற தந்தமெல்லாம்‌ இறுக்கிக்‌ கொள்ளும்‌ 
கேட்கவே நரையபோகும்‌ திரையும்‌ போகும்‌ 

கெடியான முன்மமெல்லாம்‌ கிளர்ந்து போமே, 977 


போமப்பா வெள்ளுள்ளித்‌ தைலஞ்‌ சேர்த்துப்‌ 
புகட்டடா இந்தூரம்‌ பணந்தான்‌ தூக்கி 
ஓமப்பா மூன்றுநாள்‌ ஆறு நேரம்‌ 
உண்டாக்கால்‌ சன்னிபதி மூன்றும்‌ போரும்‌ 
தாமப்பா திரிதோட மழுடங்கள்‌ சூலை 
தளர்வாதம்‌ குடல்வாதம்‌ முதிர்வா தம்போம்‌ 
வேமப்பா மகாவாதம்‌ அற்புதமாம்‌ வாதம்‌ 
வெந்துபோம்‌ கன்னோசி கரப்பான்‌ சு ணே. 978 


420 


அரக ணடையவைமவக கவை வ ட்‌. 


979. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


காணப்பா இன்னமொரு ௮னுபா ஸனத்தைக்‌ 
1கடுகுள்ளி சுக்கோமம்‌ மிளகு நேராய்‌ 
மூணப்பா இதைவெப்பித்‌ தூளா யாட்டி 
முருங்மைத்தோல்‌ நீருடனே யொக்கச்‌ சோர்த்து 
ஊணப்பா இருநேரம்‌ மண்டலந்தா னுண்ண 
ஓழியுகிற வியாஇகளை உற்றுக்‌ கேளு 
வேணப்பா முகவாதம்‌ சன்னி வாதம்‌ 


மேல்வாதம்‌ பக்கவாத மோடுவாதம்‌ பாரே. 979 


வாதமென்ற எண்பதுக்கும்‌ அடைப்புப்‌ போகும்‌ 
மகத்தான சிந்தூரம்‌ பணந்தான்‌ வீதம்‌ 
7தமென்ற நிலவாகைச்‌ சாற்றி னுள்ளே 
இனம்பத்துக்‌ தான்கொடுக்கச்‌ செயலைக்‌ கேளு 
கேதமென்ற கா்ப்பவிப்‌ புருதி போகும்‌ 
கெடியான கல்லுவிப்‌ புருதி கூடக்‌ 
காதமென்ற வாதமுள்‌ மாந்தைசுர மாந்தை 


கடியபக்க வாயுஅண்ட வாயுவும்‌ போமே. 960 


வங்கச்‌ சிந்தூரம்‌ 


வாயுவரும்‌ குடல்வாதம்‌ பதினெண்‌ சூலை 
மகத்தான சிந்தூரத்‌ தாலே போகும்‌ 
வாயுவரும்‌ வங்கமென்ற சிந்தூரப்‌ போக்கை 
வகைவகையாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ மைந்தா கேளு 
வாயுவரும்‌ வங்கமுண்டால்‌ தங்க மாகும்‌ 
வாய்க்கடங்கா மனத்தடங்கா வங்க வித்தை 
வாயுவரும்‌ வங்கமல்லோ வாதிகளை ஏச்சு 
மகத்துவமாம்‌ சஞ்சீவி யாகும்‌ வாறே, 981 


வாறான வங்கமப்பா பலந்தான்‌ பத்து 
மைந்தனே சுத்திசெய்து மாட்டக்‌ கேளு 

வீறான வெடியுப்புப்‌ பலந்தா னொன்று 
விவரமுடன்‌ சட்டிக்குள்‌ வங்கம்‌ வைத்துத்‌ 

1கக௩ணுள்ளி தக்கோலம்‌; 

2பக்கமொடு சுற்றுவாதம்‌ போமே 





மூலம்‌ 427 


தாறான வெடியுப்புக்‌ கூட. விட்டுச்‌ 
சாதகமாய்‌ வறுத்திடவுந்‌ தவிடு போலாம்‌ 
பேறான ஆவிரைவேர்‌ வட்டத்‌ துத்திப்‌ 
பெருவேரும்‌ வறுத்திவே சிவக்கு மட்டே. 982 


இவப்பேது முருக்கம்பூப்‌ போலே யாகும்‌ 
தேவிக்கும்‌ வைரவற்குஞ்‌ சிறப்புச்‌ செய்து 
உவப்பேது சிந்தூரம்‌ எடுத்துக்‌ கொண்டு 
ஊட்டுகிற அனுபான முறையை கேஷ 
குவப்பேது சீரகமுஞ்‌ சீனி கூட்டிச்‌ 
சமபாகஞ்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ வீதம்‌ 
நவப்பேது வெண்ணெயிலே குழைத்துக்‌ கொண்டு 
நயமாக இருபதுநாள்‌ உண்ணச்‌ சொல்லே. 983 


உண்டவுடன்‌ கிரிச்சினம்போம்‌ தசையடைப்புப்‌ போகும்‌ 
உட்டணம்போம்‌ கல்லடைப்பு உழலை தீரும்‌ 
சுண்டவுடன்‌ மூர்ச்சைபேரம்‌ எலும்பு ருக்கி 
காணாத உள்ளுருக்கி பன்னிரண்டு வகையும்‌ 
கொண்டவுடன்‌ முகயெரிவு கையெரிவு மிக்கக்‌ 
குடலெரிவு காலெரிவு தாகம்‌ மூர்ச்சை 
கொண்டவுடன்‌ சுக்கிலசு ரோணிதமூம்‌ போகும்‌ 
கோபமில்லை இன்னமிதிற்‌ சூட்டக்‌ கேளே. 984 


கேள்மகனே புலத்தியனே மச்ச கேந்திரா 
கெட்டியாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ வங்கப்‌ போக்கை 
ஆள்மகனே இஞ்சிச்சாறு தேளிய வாங்கி 
அரைப்பணந்தான்‌ வீதமங்கே தினமூன்று கொள்ள 
ஆள்மகனே சுரதோடம்‌ எண்பதுந்தான்‌ மீளும்‌ 
அடுத்துக்கேள்‌ அட்டசூ ரணமுஞ்‌ சேர்த்து 
தோள்மகனே சிந்தூரம்‌ காந்தம்‌ வங்கம்‌ 
தூக்கிரண்டும்‌ ஒருபணந்தான்‌ தேனுங்‌ கூட்டே, 985 


அகத்டுயர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கூட்டியே பத்துராள்கள்‌ இன்னத்‌ இன்னக்‌ 
கூறுகியோறேன்‌ ஆறுவகைக்‌ கிராணியதி சாரம்‌ 
இீட்டியே ௮ிசாரம்‌ ஆறு நீங்கும்‌ 
திறமான பிள்ளைபெற்ற சீக்கட்டுங்‌ கூட 
நாட்டியே சீழ்க்கிராணி மூலமுளை பப்பா 
நலமான திழங்கென்ற கரணங்கள்‌ போகும்‌ 
உளட்டியே காந்தமொடு லோக வங்கம்‌ 
உத்தமனே எடைபாகம்‌ உரைக்கி றேனே. 986 


உரைசெய்த காந்மொடு லோக மிரண்டு 
உத்தமனே டுரண்டுபண வீதந்‌ தூக்கு 
வரையேது வங்காரைப்‌ பணந்தான்‌ தூக்கு 
மைத்தாகேள்‌ இரிகடுகு தேனுங் கூட்டி 
நிரையேது முப்பதுநாள்‌ தின்னக்‌ கேளு 
நீர்ப்பாண்டு காமாலை சோகை தானும்‌ 
நிரையேது நீர்ப்பித்தம்‌ வீக்க மோடு 
கேராக விடபாகம்‌ அனைத்தும்‌ போமே. 967 


போமப்பா பயித்தியமும்‌ பாண்டு சோகை 
பொழுமலொடு மேலிளைப்பு உப்பிசமும்‌ ஈளை 
வேமப்பா விடபாகம்‌ எலிகடியும்‌ காசம்‌ 
மேல்மாந்தை காசமொடு காசசு வாசம்‌ 
நீமப்பா உளமாதந்தை சுரமாந்தை க்கல்‌ 
நீர்க்காசம்‌ பினிசமும்‌ நீறாய்ப்‌ போகும்‌ 
நாயப்பா இதுவெல்லாம்‌ நன்றாய்க்‌ கண்டோம்‌ 
நாட்டிலுள்ள பெரியோர்கள்‌ நடத்தை யாமே, 988 


வங்கசி சிந்தூரம்‌ 


௩ திலதயபம்‌ இ்னமொரு வங்கஞ்‌ சொல்வேன்‌ 
நய டாமக்‌ கர 7ீயம்‌ பலந்தா னஞ்சு 

நிடந்தையாய்ம்‌ கோமயத்தில்‌ பத்‌தரண்டு வாட்டி 
நீயு ருக்கி சாய்த்திடுவாய்‌ களங்கம்‌ போகும்‌ 


மூலம்‌ 5 429 


நுடத்தையாய்ச்‌ சட்டிக்குள்‌ வங்கம்‌ வைத்து 
நுட்பமாய்ச்‌ சிறுகீரை கற்றாழை வேரும்‌ 
இடத்தையாம்‌ இருவேரும்‌ நொறுக்கி வாங்கிச்‌ 
செப்புகிறேன்‌ வெடியுப்புப்‌ பலந்தா னஞ்சே. 989 


அஞ்சுடனே வேர்வகையுங்‌ கூட விட்டு 
அப்பனே மூன்றுகினங்‌ இண்டு கிண்டு 
துஞ்சுடனே வங்கமது சிந்தூர மாகும்‌ 
சோதிநிறம்‌ போலிருக்கும்‌ சூட்டக்‌ கேளு 
உஞ்டிடவே சலம்விட்டுக்‌ கழுவி நன்றாய்‌ 
உலரவே கழுவியதை எடுத்துக்‌ கொண்டு 
பஞ்சுடனே பாரம்வைத்‌ தாற்போலே மக்காள்‌ 
பாய்ச்சிடவே அரைப்பணந்தான்‌ சிந்தூரங்‌ கேளே. 
990 
கேளப்பா தேனிலிடு பதுதா ஞரண்ணக்‌ 
கெடியான அட்டகுன்மம்‌ எட்டும்‌ போகும்‌ 
நீளப்பா பதினெட்டுக்‌ குட்டந்‌ தீரும்‌ 
நிலையாத குறைநோவு செவ்வணடு கடியும்‌ 
நாளப்பா கருவண்டு செய்யானும்‌ விடமும்‌ 
.நயமாகச்‌ சொறிகுட்டம்‌ கபால குட்டம்‌ 
வாளப்பா பிள்ளைபெற்ற சீக்கட்டும்‌ திராணி 
வயிற்றுவலி வெப்புமுத லெல்லாம்‌ போமே. 991 


வாதரச வங்கச்சிந்தூரம்‌ 


போமப்பா தோய்களெல்லாந்‌ தூள்தூ எாகப்‌ 
பூட்டுகிறேன்‌ 1வாதரச வங்கந்‌ தன்னை 
ஆகுமப்பா காரீயம்‌ பலந்தா னஞ்சு 
அப்பனே கோமயத்தில்‌ உருக்கிச்‌ சாய்த்துப்‌ 
பாகுமப்பா பத்துவிசை உருக்கிச்‌ சாய்த்துப்‌ 
பண்பான புதுச்சட்டிக்‌ குள்ளே யிட்டு 
வேகுமப்பா வெடியுப்புப்‌ பலந்தா னிரண்டு 
விரவிநீ வறுத்தி.ட்டுப்‌ பின்பு கேளே, 992 








ச, சசசசகவல. 





992. 1மகுராசத 
விசை - முறை 


430 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கேள்மகனே புலத்தியனே மச்ச கேந்திரா 
கெடியான அரசந்தோல்‌ சிவந்த பட்டை 
கேள்மகனே சிறுஃவதை நறுக்கி யிட்டுக்‌ 
ைட்டியாய்‌ வறுத்திடுவாய்ச்‌ சிவக்க மட்டும்‌ 
கேள் மகனே ிந்தூரம்‌ சீலையிலே ஈட்டிக்‌ 
கெடியாக யொற்றியொற்றி உப்பும்‌ போக்கிக்‌ 
கேள்மகனே இதன்பெருமை ஏதென்‌ நாக்கால்‌ 
!'கெடிவஈத ரசவங்கச்‌ இந்தார மாமே. 993 


ஆமப்பா சிந்தூரம்‌ உண்ணு தற்கு 

அனுபானம்‌ ரிந்தூரம்‌ அரைப்பணம்தான்‌ கூட்டி 
ஐமப்‌: 1 ஆவிரையைச்‌ சமூலம்‌ வாங்கி 

உலர்த்திரன்றாய்ச்‌ குரணத்தை இகதனோ டொக்க 
வேமப்பா சிந்தியட சருக்கரையில்‌ சேர்த்து 

மீமலான சனியொரு தேனுங்‌ கூட்டிப்‌ 
போமப்பா இருநேரம்‌ நாற்பதுநா ஞண்ணப்‌ 

போகுமப்பா மேகமென்ற நீரிழிவு தானே, 994 


நீரிழிவு மதுமேகம்‌ காள மேகம்‌ 
திலையான அத்தியொடு சுரோணிதமாம்‌ மேகம்‌ 
நீரிழிவு கல்லடைப்பு கிரிச்சனமாம்‌ பாளை 
நிலையாதப்‌ பிரமேஃம்‌ இந்திர கண்டி. 
நீரிழிவு தசையடைப்பு சோம ரோகம்‌ 
கேரில்லாக்‌ ஈடுப்புமுதல்‌ உட்டண ரோகம்‌ 
நீரிழிவு முள்ளுருக்கி எலும்புருக்கி எரிவு 
நீர்ப்பிரளை மூத்இிரக்குண்டி உள்ளுருக்கித்‌ ரல்‌ ்‌ 
9 


தானென்ற உழலையொடு தாகம்‌ சோபம்‌ 
சாதகமாய்‌ உட்சுரமும்‌ உடம்பெரிவு நோயும்‌ 

வானென்ற பழுவெரிப்புப்‌ பழுபாகச்‌ சுரமும்‌ 
மணியுதரக்‌ கொதுப்புமிவை யெல்லாங்‌ கேளு 


அரவரவனானைக்களைசிகை.. கமலம்‌ மம்ம டயட்‌ மெய ல்ல லவ கெல்்ஷு வெரல 


993. 'கெட்டியாய்‌ மதராச வங்கச்‌; 


லம்‌ 431 


கானென்ற தீயிலிட்‌_. திரணம்‌ போலே 
காட்டுமுன்னே பற்பமாங்‌ காணு மக்காள்‌ 
ஊனென்ற இவற்றுடனே ரசூந்‌ தூரம்‌ 
உத்தமனே காந்தசிந்‌ தூரங்‌ காணே. 996 


காணப்பா லோகமெடை பாகங்‌ கேளு 
கணக்காக மூன்றுபணந்‌ தூக்கித்‌ தாக்கிப்‌ 
பூணப்பா ரசகந்தி சூரணமுஞ்‌ சேர்த்துப்‌ 
புகழாகத்‌ தேனிலே நாற்பதுநா ளுண்ண 
ஊணப்பா ஈளையபோம்‌ எலிகடியும்‌ போகும்‌ 
உத்தமனே உள்மாந்தை சுரமாந்தை தானும்‌ 
வீணப்பா சிலேற்பனந்தான்‌ தொண்ணூற்‌ றாறும்‌ 
விழலாகும்‌ வங்கமென்ற சிந்தாரம்‌ பாரே. 997 


காரீயச்சிந்தூரம்‌ 


பாரப்பா நாகூத்தி காரீயச்சித்‌ தூரம்‌ 
பாடுகிறேன்‌ காரீயம்‌ பலநீதான்‌ பத்து 
நேரப்பா தூக்கியதை எடுத்துச்‌ கொண்டு 
நிலையாகக்‌ கோலமும்‌ கோமயமு மோரும்‌ 
சேரப்பா ஒன்றாக்கி அதுக்குள்‌ வங்கம்‌ 
சிறக்கவே சாய்த்திடுநீ பத்திரண்டு வாடடிப்‌ 
போரப்பா புதுச்சட்டிக்‌ குள்ளே போட்டுப்‌ 
பிரட்டியே இரண்டுநாள்‌ வெடியுப்பை யிட்டே. 998 


உப்பேது அதுவுமரைப்‌ படிதா னப்பா 
ஊட்டுவாய்ச்‌ வந்தநா யுருவி கொண்டு 
கொப்பேது துண்டுதுண்டாய்‌ நறுக்கி யிட்டுக்‌ 
குமூறாமல்‌ சிவக்கமட்டுஞ்‌ சிறுக விட்டுத்‌ 
தப்பாது முருக்கம்பூப்‌ போலே யாகும்‌ 
சாதகமாய்த்‌ தேவியுட வாம பூசை 
எப்போதுஞ்‌ செய்துவர முறைலி டாமல்‌ 
என்மகனே அனுபானம்‌ இயம்பு றேனே. 999 





 வெைவதவய கைய வைகையை சைகை யவை ா எம ரய்யான்‌ படக்‌ 


99%.  திரணம்‌ - புல்‌ 


432 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500. 


இயம்பகஃ்கேள்‌ கூகைதநீறு சீரகர்வெண்‌ காரம்‌ 
ஏலமொடு கத்தாரி மஞ்சள்‌ சுக்கு 
இயம்புகிறேன்‌ வாய்விளங்கம்‌ மலைவேப்பம்‌ பிஏனும்‌ 
என்மானே விளாம்பிசினும்‌ கருவேலம்‌ பிசினும்‌ 
இயம்புகிறேன்‌ மாம்பிசினு மிவைக்குச்‌ சமன்தான்‌ 
என்மக்காள்‌ ஒருபலந்தான்‌ இறுத்துக்‌ கொண்டு 
இயம்புகிறேன்‌ ஆவிரையின்‌ விதைதா னப்பா 
எண்ணஞ்சு நாற்பதுதான்‌ பலமுந்‌ தூக்கே. 1000 


தூக்கப்பா முருங்கைவிதை சமுத்திராப்‌ பழமும்‌ 
சூட்டுகிறேன்‌ சீந்திலுட கிழங்குங்‌ கூட 
தூக்கப்பா நிலப்பனையின்‌ கிழங்கு தானும்‌ 
துகையேது ஒவ்வொன்று பலந்தான்‌ பத்து 
கதூக்கப்பா அபினியொரு பலந்தா னஞ்சு 
சுகமான கூவிளவித்‌ தந்த வண்ணம்‌ 
தூக்கப்பா தாமரைவித்‌ தந்த வண்ணம்‌ 
சொல்லுகிறேன்‌ பிராய்லிக்‌ தவ்வண்ணங்‌ காணே. 
1001 


காணவே இவையெல்லரந்‌ தேங்காய்ப்‌ பாலால்‌ 
கலரவே ஆட்டியதைக்‌ தூளாய்‌ வாங்கி 
பூணவே வெருகடி.தான்‌ இந்தத்‌ தூளிற்‌ 
புகழாக வெருகடி.தான்‌ பின்னுங்‌ கேளு 
தோணவே பலம்பத்துச்‌ சீந்திலுட வுப்பு 
தூக்கியிட. முன்சேர்த்த சூர ணத்தில்‌ 
ஊணவே வெரு.டியிற்‌ சீனி சேர்த்து 
உண்ணயிலே குளுமைகண்டால்‌ தேனுங்‌ கூட்டே. 


1002 


தேன்கூட்டு டூடானால்‌ வெண்ணெய்‌ கூட்டு 
திறமாச இநநேர மண்டலந்தா னுண்ணத்‌ 

ேேன்கூட்டு நீரிழிவு பதினாறு வகையும்‌ 
இறாத சுக்கிலமா மூத்திர பாளை 


செவ அதனைதிலவயை துகை மனமாக ததுவய, சட. அங்க அழுத்‌ வன, வவட அவ்‌ வபய்‌ பன அனவ ககக ஒத கப பசை அவள்‌ அவது வரைகைடை வெல்க வரச 


1003. பன்னிரண்டு; 


மூலம்‌ 433. 


தேன்கூட்டு ரத்தகண்டி சோகை கிராணி 
1சஇக்கியெழு தொரந்திப்புச்‌ சிதறிப்‌ போகும்‌ 
தேன்கூட்டு மேகமென்ற தனைத்தும்‌ போகும்‌ 
சிந்தூரம்‌ ௮றிந்தாக்காற்‌ சிறுமை போமே. 1003 


தாகச்‌ சிந்தூரம்‌ 

சிறுமையென்ன வங்கம்விட்டு நாகந்‌ தன்னைச்‌ 

சித்தூரஞ்‌ செய்யுகிற திறத்தைக்‌ கேளு 
சிறுமையொடு சீறாமல்‌ புதைந்தி டாமல்‌ 

சீருடனே இலுப்பைநெய்யி லுருக்கிச்‌ சாய்த்துச்‌ 
ஏிறுமையயேன்ன திரும்பவதை எண்ணெய்‌ தேய்த்துச்‌ 

சிறப்பாக இலுப்பைநெய்யி லிட்டு ருக்கிச்‌ 
சிறுமையென்ன வெள்ளாட்டுப்‌ பாலி லப்பா 


திறமாகப்‌ பத்திரண்டு தரந்தான்‌ சாயே. 1004 


சாய்த்தபின்பு திரும்பவகைச்‌ சட்டியி லிட்டுச்‌ 
சாதகம.ரய்‌ வெடியுப்புச்‌ சமன தாகச்‌ 
சேய்த்திரண்டும்‌ இரண்டுபடி பொடித்துக்‌ கொண்டு 
சிறுசுவகைத்‌ தூவியே வறுப்பா யப்பா 
சேய்த்தபின்பு சிவந்தநா யுருவி கொண்டு 
சுருக்காக நொறுக்கியிட்டு வறுக்க நன்றாய்ப்‌ 
பாய்த்தபின்பு சிந்தூர மாகும்‌ பாரு 
பாளைப்பூப்‌ போலிருக்கும்‌ ।க்குவங்‌ காணே. 1005 


பாளைபோல்‌ சிவந்திருக்குஞ்‌ சிந்தா ரத்தைப்‌ 

பாய்ச்சுதற்கு அனுபானம பரிந்து கேளு 
கோளைப்பூ.ந்‌ இரிகடுகு வறுத்த தூளில்‌ 

கூட்டுகிற தேனோடே. குழப்பிக்‌ கொண்டு 
ஏளைப்பூச்‌ சிந்தூரம்‌ பணந்தான்‌ வாங்கி 

என் மக்காள்‌ இருநேரம்‌ நாற்பதுநா ளுண்ண 
ஈளைப்பூச்‌ சிலேற்பனமும்‌ மந்த காசம்‌ 

ஈளைமுதல்‌ எலிகடியுஞ்‌ சுவாசகாசம்‌ போமே. 1006 


ப... 11 டட ப்பவபடயயயயயய்வ வைய வைகை வக கை /சையவைை அவன்கள்‌ கைவ வையை விலக்க வைனை வாக்‌ ட பவமான மனமார 


1003,  சிக்குநிற்குந்‌; 


௮-28 


43.4 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


போமப்பா சுரகாசஞ்‌ சுவாச காசம்‌ 
புகழான அரிகுரலும்‌ நெஞ்சு நோவும்‌ 
வேமப்பா பிரமேகம்‌ அத்தி மேகம்‌ 
வெடிசூலை கடிவிடமும்‌ வெப்பு பாவை 
ஓமப்பா இவைதீரும்‌ இந்திர கண்டி 
உத்தமனே கல்லடைப்பன்‌ நீர்ச்சி றுப்பு 
வாமப்‌.பா நாகத்தா லெல்லாந்‌ தீரும்‌ 
மைந்தனே ஆவிரையைத்‌ தைலம்‌ வாங்கே. 1007 


தைலத்திலோர்‌ பணந்தான்்‌9ந்‌ தார மிட்டு 
சாப்பிடவே நாற்பதுநாட்‌ சலக்கழிச்சல்‌ ஈளை 
பயிலுற்ற எலும்புருக்கிக்‌ கி௱ச்சனங்கள்‌ ஆறும்‌ 
படர்மேகம்‌ உள்ளுருக்கிக்‌ கபால சூலை 
மயிலுற்ற முறைமைபோல்‌ வெளியைக்‌ கண்டால்‌ 
மாண்டுபோம்‌ இன்னமொரு வரிசை கேளு 
கயிலுற்ற சித்திர மூலத்‌ தூளில்‌ 
காட்டுநீ வெருக்கடியில்‌ தேனிற்‌ சேர்த்தே. 1008 


சேர்த்ததொரு இந்தூரம்‌ பணவெடைகான்‌ தினமும்‌ 
திறமாக இருதேரம்‌ நாற்பதுநா ஞண்ணச்‌ 

சேர்த்தகொரு வலிகுன்மம்‌ சத்திகுன்மம்‌ குட்டம்‌ 
செரியாமை வாதமொடு ஈளை வாயு 

சேோர்த்ததொரு இவைகேளு இன்னுஞ்‌ சொல்வோம்‌ 
திறமான பேய்ப்பீர்க்கின்‌ தைலக்‌ தூட்டு 

சேர்த்ததொரு சிந்தூர மரைப்பணந்தா ஸிட்டுத்‌ 
இறமாகத்‌ தண்டிலிட்டு லேபிப்‌ பாயே. 1009 


இலேபித்துப்‌ புணர்ந்திடவே கர்ப்ப சூலை 
நேராகக்‌ கர்ப்பமுண்ணும்‌ புழுவுஞ்‌ சாகும்‌ 

இலேபித்துப்‌ புணர்ந்திடவே கர்ப்ப ரோகம்‌ 
நிவார்த்தியாம்‌ இப்படியே மூன்று நாள்தான்‌ 





1008. (நோயைக்‌ 


மூலம்‌ 425 


இலேபித்து மூலமுளை ஃழன்று போகும்‌ 
நிலையாத பவுத்திரமும்‌ கிழங்கும்‌ வீழும்‌ 
இலேபித்து ஆசனத்தகிற்‌ தடவவே மக்காள்‌ 
நிலைகெடுமே மூலமுளை பவுத்திரமுந்‌ தானே. 1010 


பூரண சந்திரோதயம்‌ 


தானென்ற நாகமிதில்‌ வேதை யாகும்‌ 
சாதகமாய்ப்‌ பூரணசந்‌ திரனைக்‌ கேஷ்‌ 
வானென்ற சூதமொடு கந்தி சீனம்‌ 
மகத்தான வெண்காரம்‌ நாவி சங்கு 
வேனென்ற மனோசிலையும்‌ பவளப்‌ புற்று 
மீறாமற்‌ சமபாகம்‌ கல்வத்‌ இட்டு 
பானென்ற 1பழச்சாற்றில்‌ ஒருநா எாட்டிப்‌ 
பக்குவமாங்‌ குமரிச்சாறு ஈறுநா ளாட்டே. 190 


ஆட்டியே வில்லைகட்டிக்‌ *கரகத்‌ திட்டு 
அப்பனே மேற்கரகங்‌ கொண்டு மூடி 
நாட்டியே சலைசெய்து மண்ணுஞ்‌ செய்து 
நயமாக அடுப்பேற்றி முத்கூக்‌ கொண்டு 
நீட்டியே நாளொன்று எரித்து வாங்கி 
நினைவாசத்‌ திரும்பியதைக்‌ கல்வத்‌ இட்டு 
மூட்டியே தங்கமொன்று லிங்க மொன்று 


முறையோடே பொன்னுமொரு கழஞ்சு கூட்டே. 
1012 


கூட்டியே வெள்ளியொரு ஃழஞ்சு தானும 
குறையாமற்‌ பவளமும்‌ அப்படியே வாங்கி 

இட்டுவாய்‌ ருத்திராட்சம்‌ முத்துந்‌ தானும்‌ 
இறமான அக்கர காரத்‌ தோடும்‌ 





1011. 1பசளைச்சாற்றில்‌। 
இலேபித்தல்‌ - பூசுதல்‌, இலேபிதம்‌ - தடவுதல்‌, 
1012. 2கல சத்த 


436 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


ஊட்டுவாய்‌ இவையெல்லாம்‌ கழஞ்சு மொன்று 

உத்தமனே முூலைப்பாலால்‌ தினந்தா னொன்று 
ஆட்டுவாய்‌ மாதுளம்பூச்‌ சாறு விட்டு 

அப்படியே நுளசிச்சாறு தினந்தான்‌ மூன்றே. 1013 


மூன்றுநாள்‌ அரைத்துலர்த்திப்‌ பின்பு கேளு 

முன்னான சந்திரனைக்‌ கூட விட்டு 
மூன்றுநாள்‌ ஆட்டியதைச்‌ சிறுவில்லை கட்டி 

உத்தமனே நெற்குழியி லுள்ளே வைத்து 
தோன்றுநாள்‌ இருபதங்கே சென்ற தானால்‌ 

சொக்கசந்தி ரோதயந்தான்‌ சுறுக்கு மெத்த 
போன்றுநாள்‌ சன்னிகட்குந்‌ தோடத்‌ திற்கும்‌ 

பொல்லாத நோய்க்கெல்லாம்‌ பூட்டு பூட்டே. 1014 


பூட்டப்பா சன்னிபோம்‌ தோடம்‌ போகும்‌ 
புசழான நீரிழிவும்‌ உளை போகும்‌ 
இட்டப்பா அரோசியம்போம்‌ சூலை போகும்‌ 
சிழ்க்கட்டு மகோதரமும்‌ கவு? பாண்டு 
ஊட்டப்பா முகவாதம்‌ சுழற்று வாதம்‌ 
உட்டணமும்‌ எலும்புருக்கி உழலை தாகம்‌ 
மூட்டப்பா பறந்துபோந்‌ திக்கு கெட்டு 
முறையோடே கொடியநோய்‌ தீரும்‌ பாரே, 1015 


அக்கினி குமாரி 


பாரப்பா வங்காரச்‌ சஞ்சீவி யென்னும்‌ 
பண்புடைய அக்கினிகு மாரி யென்னும்‌ 
நேரப்பா இதன்பெருமை காண வென்றால்‌ 
நெட்டோட்ட.ங்‌ குட்டோட்டம்‌ நோயை யுண்ணும்‌ 
தூரப்பா கோடிக்கு ஒன்று பார்த்துச்‌ 
சூத்திரத்துிற்‌ சேர்த்துவைத்தேன்‌ சுருக்க மெல்லாம்‌ 
போரப்பா இந்தநூல்‌ நன்றாய்ப்‌ பாரு 
போகாத பழவினைக ளெல்லாந்‌ தாளே, 1016 


மூலம்‌ 437 


தூளாகும்‌ வியாதியெல்லாங்‌ குமாரி யாலே 
சொல்லுகிறேன்‌ அரப்பொடியும்‌ உருக்குச்‌ செம்பும்‌ 
வீளாகும்‌ வெண்கலமு மனோசிலைவெண் காரம்‌ 
மின்னலுறும்‌ அரிதாரம்‌ தஇப்பிலியும்‌ நேராய்‌ 
கூளாகும்‌ குமரியுட சாற்றை விட்டுக்‌ 
குமுறவே மூன்றுநா ளாட்டி வாங்கிச்‌ 
சூளாகுஞ்‌ சட்டிக்குள்‌ இதனை வைத்துச்‌ 
சுகமாசு மேற்சட்டி கொண்டு மூடே. 1017 


மூடியே சலைசெய்து மண்ணுஷஞ்‌ செய்து 
முறையோடே அடுப்பேற்றி மூன்று நாள்தான்‌ 
நீடியே தீயெரிக்கச்‌ சிந்தூர மாகும்‌ 
நேராக எடுத்ததனை வைத்துக்‌ கொண்டு 
ஊடியே நாவியொரு பலவந்தான்‌ வெட்டி 
உத்தமனே கோமயத்தில்‌ நனையப்‌ போட்டு 
நாடியே நாவிதனை எடுத்து மைந்தா 
நாட்டுகிற மருந்துவகை நயந்து கேளே. 1018 


கேளப்பா இப்பிலியு மதனின்‌ மூலம்‌ 
கெடியாக இரண்டுபலம்‌ அதனைத்‌ தூக்கு 
நீளப்பா வெள்ளுள்ளித்‌ தைலங்‌ கொண்டு 
நீயாட்டு இந்தூரங்‌ கூட விட்டு 
நாளப்பா பணவெடையாய்க்‌ குளிகை எட்டி 
நலமாக நிழலிலே உலர்த்திக்‌ கொண்டு 
கேளப்பா குளிகையொன்று வெள்ளுள்ளிச்‌ சாற்றில்‌ 
கொண்டவுடன்‌ சன்னிபதி மூன்றும்‌ போமே. 1019 


போகுமப்பா மாவிலிங்கம்‌ சாற்றில்‌ வாங்கிப்‌ 
புகழாக அரைப்பணந்தான்‌ ஏந்தூரஞ்‌ சேர்த்து 

வாகுமப்பா எட்டுநாள்‌ கொள்ள வேதான்‌ 
வாதமென்ற எண்பதும்போம்‌ பதினெண்‌ சூலை 


438 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


ரூ 
19 


வகுமப்பா குட்‌..மொடு வாயு தானும்‌ 
வெந்துபோம்‌ வண்டுகடிசெவ்‌ வண்டு கடியும்‌ 
பாகுமப்பா கடிவிடங்கள்‌ கபால குட்டம்‌ 


ப /ரவிநின்ற சரங்குபடர்‌ தாமரைதான்‌ கேளே. 1020 


கேளப்பா வெண்குட்டம்‌ செங்குட்டம்‌ கருங்குட்டம்‌ 
கெடியான பேற்புள்ளித்‌ தாமரைகள்‌ கூட 

ஷே ப்பா இவையெல்லாங்‌ கொடுந்தீப்‌ பற்றும்‌ 
கொம்மட்டிக்‌ காய்ச்சாற்றிற்‌ குமரி சேர்த்து 

நாளப்ப7 ஓன்றுலிட்டு ஒருநாள்‌ வீதம்‌ 
நாள்பத்து நாலுநாள்‌ நயமாய்க்‌ கொள்ளில்‌ 

வேளப்பா உதரத்தில்‌ உழன்ற ரோகம்‌ 
வேமப்பா வாயுவெல்லாம்‌ விழலாம்‌ பாரே. 1021 


விழலாகும்‌ விப்புருதி அகுவை வீக்கம்‌ 

லான மகோதரமுங்‌ கர்ப்ப சூலை 
விழலாகும்‌ பீலிகையும்‌ பதினெண்‌ குட்டம்‌ 

விம்மிவரும்‌ பெருவயிறு மேல்வயிறு வீக்கம்‌ 
விழலாகும்‌ நீராமை படஇனாலு பாண்டு 

வீறுகொண்ட கெண்டையமுகுல்‌ அடிவயிறு வீக்கம்‌ 
விழலாகும்‌ அக்கினிகு மாரி யென்றால்‌ 

வேடிக்கை மெத்தவுண்டு விரிக்கி லேனே. 1022 


விசய நாராயண பாணம்‌ 


விரிக்கிலேன்‌ அக்கினிரு மாரிக்‌ இன்னும்‌ 
விசயநா ராயண பாண மென்று 
பரிக்கிலேன்‌ அ௮க்கினிகு மாசி யென்றும்‌ 
பாடினார்‌ 1வல்லோர்கள்‌ பரப்பில்‌ மெத்த 
குரிக்கலேன்‌ பலநூலை என்னூல்‌ நன்றாய்த்‌ 
குரித்தாக்காற்‌ சசலித்துந்‌ தானே எய்தும்‌ 
செரிக்கிலேன்‌ தபோதனர்க்கு லபிக்குந்‌ தெய்வம்‌ 
இருந்தியதோர்‌ திருக்பெல்லாஞ்‌ செப்பு றேனே, 1023 


அத்த வவகககய வைக்கு ம்டயய யபப மய்யம்‌ எவவாவைக கைய அவ, வனா வவைவவுதயயண.. ல. வதயாயவ்‌ ய்‌ வம்‌ யய்கம வைய யய வவைவவைவவமா, 


1023. 1வாதிக்கெல்லாம்்‌ட 
இலபித்தல்‌ - பேறு கிடைத்தல்‌ 


மூலம்‌ 430 


செப்புறேன்‌ சூதமொன்று காந்த மொன்று 

செகமறியாக்‌ கந்தியொன்று சிலைதா னொன்று 
செப்புறேன்‌ செம்பொன்று லிங்க மொன்று 

சோர்சமனாய்‌ வகையொன்று பலந்தான்‌ பத்து 
செப்புறேன்‌ பெருங்காயம்‌ பலந்தான்‌ ஐந்து 

சிறந்த வெள்ளை உள்ளியொரு பலந்தான்‌ தூக்கு 
செப்புறேன்‌ குமரிச்சாறு விட்டு ஓர்நாள்‌ 

இரளவே மயனம்போ லாம்டு ஆட்டே. 1024 


ஆட்டப்பா நாளொன்று சாம மொன்று 
அப்பனே மூன்றுநா ளாட்டி வாங்கி 
நீட்டப்பா குப்பியிலே அடைத்து மைந்தா 
நிலையாக வளப்பக்கல்‌ கொண்டு கட்டி 
மூட்டப்பா ஒட்டடுப்பிற்‌ குப்பிதனை வைத்து 
முத்தீயு மூன்றுநா ளெரித்து நன்றாய்‌ 
மூட்டப்பா வடுகனுக்கு நிருவா ணிக்கு 
மூடியே ஆறவைத்‌ தெடுத்துக்‌ கொள்ளே. 1025 


எடுத்ததொரு சிந்தாரத்‌ துடனே கேளு 
என்மக்காள்‌ தஇப்பிலியும்‌ சாதி பத்திரி 
கடுத்ததொரு திப்பிலியின்‌ மூலந்‌ தானும்‌ 
கடுகுரோ சகணியிவைதான்‌ பலங்கால்‌ வீதம்‌ 
மடுத்ததொரு வெண்கருவால்‌ சாம மாட்டி 
மைந்தனே மிளகுபோற்‌ குளிகை கட்டி 
தொடுத்ததொரு அனுபானம்‌ முள்ளிச்‌ சாற்றில்‌ 
சூட்டியுண்ணிற்‌ சன்னிபதி மூன்றும்‌ போமே. 1026 


போகுமப்பா திரிகடுகு வறுத்த தூள்தான்‌ 
புகழாக வெருகடியில்‌ தேனுஞ்‌ சேர்த்து 

வேகுமப்பா குளிகையொன்று நாளும்‌ பத்து 
விரவியுண்ணிற்‌ பத்தெட்டு வாத மொக்கச்‌ 


440 ௮கத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


சாகுமப்பா சயரோகம்‌ உட்டண ரோகம்‌ 
சலக்கட்டுக்‌ குறைநோவு குட்டநோவும்‌ 
ஏகுமப்பா விடக்கடியும்‌ ரூலை மூர்ச்சை 
இவையெல்லாந்‌ இர்ந்துப்போய்‌ இன்னுங்‌ கேளே. 
1027 


சடாட்சர குமாரி 


இன்னமொரு அக்கினிகு மாரி சொல்வோம்‌ 
இதன்பேர்கேள்‌ சடாட்சர குமாரி யாகும்‌ 
சொன்னதொரு 1மால்விசய வேல்கைக்‌ கொண்ட 
சுப்பிர மணியமென்றுஞ்‌ சொல்லு வார்கள்‌ 
வென்னதொரு அரப்பொடியுங்‌ கந்தி காந்தம்‌ 
வெண்காரம்‌ லிங்கமொடு பலந்தான்‌ பதீது 
வல்னதொரு வகைவீதம்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
மாட்டடா கற்றாழஞ்‌ சாறு வார்த்தே. 1028 


சாறுகொண்டு நாற்சாமம்‌ மயனம்‌ போலே 
சாதகமாய்‌ ஆட்டியே பொடித்துக்‌ கொண்டு 
ஆறுகொண்ட. கலசத்தில்‌ நடுப்பொடியை வைத்து 
அரைத்துடுவாய்‌ தாமிரக்‌ கண்ணி யாலே 
வீறுகொண்ட ரவியில்வைகச்கப்‌ புகைந்து வேகும்‌ 
மீட்டுமிதை முன்சாற்றால்‌ நாலு சாமம்‌ 
பேறுவொண்டு ஆட்டிநன்றாய்‌ பொடித்து முன்போல்‌ 
பிசகாமற்‌ தாலத்தின்‌ நடுவே வையே. ்‌... 1029 


வைத்திடுவாய்‌ இப்படிநீ முன்று வாட்டி 
வைக்கவெந்து சிந்தூர மாகும்‌ பாரு 
மெய்த்ததொரு சிந்தூரம்‌ பணந்தான்‌ வீதம்‌ 
வேதித்துத்‌ திரிகடுகு தேனு மொக்க 
எய்த்ததொரு மண்டலந்தான்‌ உண்ணும்‌ போது 
எண்பதென்ற வாகதுமொடு வாயுச்‌ சூலை 
மொய்த்ததோர்‌ அட்டகுன்மம்‌ சன்னி வாதம்‌ 
2மூகவாதங்‌ கனல்வாத மூர்ச்சை போமே. 1030 


1028. 1மகாவிசயர.5.5 
1030. ?மூலர்வாதம்‌ 


மூலம்‌ 441 


மூர்ச்சைபோம்‌ பித்தமறும்‌ சிலேற்பனமும்‌ போகும்‌ 
முசல்வலியும்‌ குதிரைவலீ குமரகண்ட வலியும்‌ 
மூர்ச்சைபோம்‌ மேகமறும்‌ கவு) தீரும்‌ 
முன்னடைப்பு 1நெஞ்சடைப்பு மொளியிற்‌ சூலை 
மூர்ச்சையோ டிவையெல்லாந்‌ தீரும்‌ தீரும்‌ 
மோசமில்லைக்‌ குமாரிக்கு முடுக்கு மெத்த 
மூர்ச்சையறுங்‌ குமாரிவிட்டுப்‌ பூபதியைச்‌ சொல்வோம்‌ 
முறையோடே பாடிவிட்டேன்‌ முறையைக்‌ கேளே. 
1031 


விட்டுணு ராச பூபதி 


கேளப்பா அரப்பொடியும்‌ வங்க பற்பம்‌ 
கெடியான திராப்பொடியும்‌ வெண்கலத்தின்‌ பொடியும்‌ 
வாளப்பா வெண்காரம்‌ பச்சை நாவி 
மகத்தான சவுக்காரம்‌ சத்தி சாரம்‌ 
ஆளப்பா எவச்சாரம்‌ காந்த பற்பம்‌ 
அப்பனே பித்தளையும்‌ உருக்கு லோகம்‌ 
சூளப்பா வகையொன்று பலந்தா னொன்று 
தூக்கடா கந்தகமும்‌ பலந்தான்‌ ஆறே. 1032 


ஆறாகும்‌ இவையெல்லாங்‌ குமரிச்‌ சாற்றால்‌ 
௮ப்பனே நாள்மூன்று ஆட்டி நீயும்‌ 
வேறாகப்‌ பொடியாக்கிக்‌ குப்பிக்‌ கேற்றி 
விவரமுடன்‌ ஏமுசிலை மண்ணுஷஞ்‌ செய்து 
கூறாக வளப்பக்கல்‌ லடைமண்‌ செய்து 
குமுறவே முத்தியு மூன்று நாள்தான்‌ 
தேறாக எரித்துவர நாலா நாளில்‌ 
சிந்தூரம்‌ வாங்கையிலே பூசை செய்யே. 1033 


௨.௨.௨." "௨௨ ப படடட்டடபட பபப ப பபப! 
1031. 1பின்னடைப்பு5 
ஒளி - கண்மணி; ஓஒளியிற்குலை - நேத்திரசூலை, 


442 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பூசைசெய்யும்‌ இதன்போர்கேள்‌ விட்டுணு ராச 
பூபதி யென்றேவேதம்‌ புகலு முண்மை 
ஆசைசெய்யும்‌ நோயதற்கு மசக மாகும்‌ 
ஆட்டுதற்கு மருந்துவகை நாவி யோடு 
மாசைசெய்யுந்‌ இப்பிலியு மதனின்‌ மூலம்‌ 
வகையிரண்டு பலம்நாலு தூக்கிக்‌ கொண்டு 
கோசைசெய்யுங்‌ கோமயத்தைக்‌ கசாயம்‌ வைத்துக்‌ 
கூட்டியே நன்றாக ஆட்டு ஆட்டே, 1034 


ஆட்டி யதோர்‌ சிந்தூரம்‌ உழுந்து போலே 
அப்பனே உண்டைசெய்து நிழலு லர்த்தி 
நாட்டியதோர்‌ வெள்ளுள்ளித்‌ தைலத்‌ துள்ளே 
நயந்திடுவாய்‌ சன்னிபதி னெட்டும்‌ போகும்‌ 
நீட்டியதோர்‌ குளிகையொன்று இஞ்சிச்‌ சாற்றில்‌ 
நீயூட்டுத்‌ தனுர்வாதம்‌ 'பிரளி குத்து 
மூட்டியதோர்‌ குதிரைவலி ₹கலிப்புப்‌ பாண்டு 
முத்தோடம்‌ மூர்ச்சையொடு முழுதுங்‌ கேளே. 1035 


ஈசுர பூபதி 


கேளப்பா நவகண்டி மூர்ச்சை தானும்‌ 
கெடியான தோட.மொடு சன்னி தானும்‌ 
நீளப்பா பறந்தோடும்‌ இன்ன மொன்று 
நீகேளு புலத்தியனே மச்ச கேந்திரா 
ஈளப்பா என்றவுடன்‌ நோயைச்‌ சாடும்‌ 
ஈசுர பூபதியென்‌ றிதற்கு நாமம்‌ 
கோளப்பா தோய்க்செல்லாங்‌ சுடுங்கோ ளாகும்‌ 
கூட்டிதினை வரிசைசொல்வேன்‌ கூர்ந்து காணே. 1036 





1035. 'பிறவலியும்‌ குத்தும்‌£ஜ,5,5 
கச்சை வலியான; 


மசகம்‌ - கொசுகு, கலிப்பு - மிகுடு, கக்குதல்‌, வெடிப்பு, 


மூலம்‌ 463 


காணப்பா சூதமொன்று கந்தி யொன்று 
காந்தமொடு நாகபற்பம்‌ உருக்குச்‌ செம்‌! 
பூணப்பா அரப்பொடியும்‌ பித்தளையின்‌ பொடியும்‌ 
புகழாக வெண்கலத்தின்‌ பொடியுங்‌ கூட்டி 
ஊணப்பா அரிதாரம்‌ ிலையும்‌ துத்தம்‌ 
உத்தமனே சுண்ணாம்பு மொன்ப தாக 
வேணப்பா சேங்கொட்டை கற்பொடியும்‌ நேராய்‌ 
மேலான முமரிச்சாறு தன்னா லாட்டே.. 1037 


ஆட்டப்பா சாமமொன்று கள்ளிப்‌ பாலால்‌ 
அப்பனே ஒருசாமம்‌ அரைத்து நன்றாய்‌ 
பூட்டப்பா பொடியாக்கிக்‌ குப்பிக்‌ கேற்றிப்‌ 
புகழாக முன்போலே மூன்று தீயும்‌ 
மூட்டப்பா மூன்றுநாள்‌ இயெ ரித்து 
முறையோடே பூபதியை வாங்கிக்‌ கொண்டு 
ஊ.ட்டப்பா நாவியொன்று இப்பிலியின்‌ மூலம்‌ 
ஓரெடையாய்க்‌ கோசலத்தி லூறப்‌ போடே. 1038 


போட்டதனை எடுத்தேதான்‌ கல்வத்‌ திட்டு 
பூபதியுங்‌ கூடவிட்டு உள்ளிச்‌ சாற்றால்‌ 
ஆட்டதனை ஒருசாமம்‌ வாங்கிக்‌ கொண்டு 
அப்பனே குன்றியெை... குளிகை கட்டி 
ஊட்டதனை அனுபானம்‌ முன்போ லப்பா 
ஒருகுளிகை சன்னிமுதம்‌ பிரகிருதி பிரமை 
மூட்டதனை வாதம்போம்‌ சயரோ கம்போம்‌ 
மூலமொடு மகோதரங்கள்‌ கவுசி போமே. 1039 


வடவான பூபதி 


போகுமப்பா வடவான பூபதிதா னொன்று 
புகலுகிறேன்‌ வடபான பூபதிதான்‌ பேரு 

ஆகுமப்பா சூதமொன்று கந்தி யொன்று 
அப்பனே காந்தமொன்று லிங்க மொன்று 


4414 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


வேகுமப்பா லையொன்று தாளகமு மொன்று 
வெண்காரம்‌ நாசபற்பம்‌ வங்க பற்பம்‌ 

தாகுமப்பா அரப்பொடியும்‌ தாமிர லோ௭ம்‌ 
சாதகமாம்‌ பித்தளையும்‌ வெண்கலமுஞ்‌ சங்கே. 1040 


சங்கொடு நோர்வாளந்‌ இப்பிலியு நேராய்‌ 
சாதகமாம்‌ வகையொன்று பலந்தா னொன்று 
சங்கொடு கவுரியதில்‌ பலங்கால்‌ கூட்டிச்‌ 
சமரசமாய்க்‌ கற்றாழஞ்‌ சோற்றா லாட்டிச்‌ 
சங்கொடு சாமமொன்று வெள்ளாட்டுப்‌ பாலாற்‌ 
சாமமொன்று எருக்கம்பால்‌ சாம மொன்று 
சங்கொடு கள்ளிப்பால்‌ சாம மொன்று 
தளராட்டிப்‌ பொடியாக்கிக்‌ குப்பிக்‌ கேற்றே. 1041 


ஏற்றியதை மூன்றுதினந்‌ தீயை மூட்டி 
எடுத்தாறி நாலாநாள்‌ எடுத்துக்‌ கொண்டு 
மாற்றியதில்‌ நாவியொடு திப்பிலியின்‌ மூலம்‌ 
வகையொன்று பலமொன்று மூன்றுந்‌ தூக்கி 
ஏற்றியே எருக்கிலையின்‌ பழுப்புச்‌ சாற்றால்‌ 
இயல்பாகச்‌ சாமமொன்று ஆட்டி வாங்கி 
பாற்றியே குன்றியெடை குளிகை செய்து 
பாய்ச்சடா அனுபானம்‌ துளசிச்‌ சாறே. 1042 


சாறுகொண்டு குளிகையிடச்‌ சன்னி போகும்‌ 
குளர்வாதம்‌ சிலேற்பனமாஞ்‌ சன்னி மூர்ச்சை 
வீறுகொண்ட முசல்வலியுங்‌ குமர கண்டன்‌ 
1வெளிக்குத்தும்‌ உட்குத்துந்‌ தனுவலியும்‌ வீச்சும்‌ 
2மாரறுகொண்ட சுழல்வாதம்‌ முகவாதஞ்‌ சன்னி 
பாகோகுரமும்‌ பீலிகையும்‌ 3அகுவை வெப்பும்‌ 
வேறுகொண்டு மறைந்தோடும்‌ பூபதியைக்‌ கண்டால்‌ 
மேலான பூபதியின்‌ விவரந்‌ தானே. 104 





1042. மேலான உள்குத்துப்பிறவீச்சு வலியும்‌ 


2வாறுகொண்ட முகவாதந்‌ தழல்வாதந்‌ தானும்‌; 
கூமைவலி3 


மூலம்‌ 445 
கர்ப்பூரம்‌ 


தானென்ற கர்ப்பூர மொன்று சொல்வேன்‌ 
சாதகமாய்ச்‌ (சூதமொரு பலந்தான்‌ தூக்கி 
வானென்ற சட்டிக்குள்‌ மூன்றுபடி. உப்பை 
வளமாகப்‌ பொடித்திட்டு நடுவே கேளு 
தேனென்ற செங்கற்தூள்‌ கால்படிதா னிட்டுத்‌ 
இரமாகக்‌ குளித்ததிலே சூதம்‌ விட்டு 
ஏனென்ற மறுசட்டி கவிழ்த்தி மூடி 
இயல்பாக எழுசலை மண்ணுஞ்‌ செய்யே. 1044 


மண்செய்து தொண்ணூறு கடிகை யப்பா 

வாகாக முத்தீயு மெரித்து மைந்தா 
மண்செய்த மேற்சட்டிக்‌ குள்ளே கேளு 

வாகாக உறைந்திருக்கும்‌ வெள்ளை மெத்த 
மண்செய்த கர்ப்பூரங்‌ குழாயில்‌ வைத்து 

வாகாகப்‌ பணவெடைகான்‌ தூக்கிக்‌ கொண்டு 
மண்செய்து அனவெல்லம்‌ நல்ல வெல்லம்‌ 

வாகாக ஊட்டிவர வளப்பங்‌ கேளே, 10425 


கேளப்பா தருகிற வியாதி கேளு 

ரெந்திபதி னாறுமுதல்‌ அட்ட குன்மம்‌ 
வாளப்பா தமரோக மாறு சூலை 

மகத்தான குட்டமொடு குறைநோய்‌ தானும்‌ 
பாளப்பா பறக்குமே கர்ப்பூர முண்டால்‌ 

பத்தியந்தான்‌ £புளிக்கரப்பன்‌ பதார்த்தநீ குள்ளு 
நீளப்பா நேத்டுரத்தின்‌ வியாதிக்‌ கெல்லாம்‌ 

நீகேளு வகைமருந்து நினைவாய்த்‌ தானே. 1046 








*ரவசககைகவத கவை அமை. பட்ட ட ப டட டப்ப யயயிய்யயயயய்யய்யயய்வவவையவகவையகைவளையை கனை 


1044. 1ரூ.கு மிரண்டு4 
1046.  2புளிகைப்‌(/2,3 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-!300 


கண்ணோய்கள்‌ தொண்ணூற்றாறுக்கும்‌ மாத்திரை 


தானென்ற இத்துப்பு பீத ரோணி 
சாகுகமாந்‌ திப்பிலியுஞ்‌ சமனாய்ச்‌ சேர்த்து 
கோனென்ற நந்தியா வட்டப்பூச்‌ சாறு 
குமுறவிட்டு இருசாமம்‌ ஆடி வாங்கி 
கானென்ற கயிறுபோற்‌ குறுக நீட்டிக்‌ 
காற்றாட நிழலிலே உலர்த்திக்‌ கொண்டு 
ஊனென்ற கண்ணோய்கள்‌ தொண்ணாூரற்‌ றாறும்‌ 
ஓழிவதற்கு முலைப்பாலில்‌ உரைத்துப்‌ போடே... 1047 


கனகரத்தினாதி 


போடுதற்கு நேத்திரத்தில்‌ நோய்கட்‌ கெல்லாம்‌ 
பூட்டுகிற கனகரத்தி னாதி தன்னை 
ஆடஇிதற்கு இதுவென்றாற்‌ கண்ணோ யெல்லாம்‌ 
ஆச்சரியம்‌ ஒ.நிந்துபோம்‌ விவரங்‌ கேளு 
நீடுகற்கு நீலமொடு கெம்பு வச்சிரம்‌ 
நேரான மரகதமும்‌ புட்ப ராகம்‌ 
கோடுதற்கு கோமேதகம்‌ பவளம்‌ முத்து 
கொடி.யவை டூரியத்தோ டொன்ப தாச்சே. 1048 


ஆச்சப்பா இரத்தினங்கள்‌ ஒன்ப தாகும்‌ 
அப்பனே லோகங்கள்‌ ஒன்பதையுங்‌ கேளு 
வாச்சப்பா நங்கமொடு வெள்ளி செம்பு 
மைந்தனே பித்தளையுந்‌ துத்த நாகம்‌ 
ஓச்சப்பா வெள்ளீயங்‌ காரீயங்‌ கஞ்சம்‌ 
உத்தமனே ஒன்பதையும்‌ ஓக்கக்‌ கூட்டு 
நீச்சப்பா துருசியொடு துத்தஞ்‌ சங்கு 
நீலாஞ்சனம்‌ பீதாஞ்‌ சனமும்‌ பாரே. 1049 


பாரப்பா ஈடல்நுரையும்‌ பீதரோர கணியும்‌ 
பரிவான மஞ்சளொடு கடுகு ரோணி 

நேரப்பா திப்பிரியுங்‌ கோட்டத்‌ தானும்‌ 
நேரான நிரைபுங்கம்‌ விதையி னோடு 


மூலம்‌ 447 


காரப்பா அண்டோடு ஆமை யோடு 
சுபாலோடும்‌ இந்துப்பு கரர்ப்பூரந்‌ தானும்‌ 
தாரப்பா சந்தனமுஞ்‌ செம்பஞ்சுங்‌ கடுக்காய்‌ 
தாமரைக்‌ இழங்குடனே நெல்லிக்காய்‌ காணே. 1050 


காணப்பா மருந்துவகை நாற்பத்‌ தஞ்சும்‌ 
காணொன்று குறையாமல்‌ நிறுத்து வாங்கு 
ஊணப்பா கல்வத்தி லிட்டு நீயும்‌ 
உத்தமனே பழச்சாற்றால்‌ ஒருநா ளாட்டி 
பூணப்பா கொடுப்பைச்சாறு மறுநா ளாட்டி 
புகழாக மூன்றாநாள்‌ சிறுகீரைச்‌ சாறு 
தோணப்பா நாலாதாள்‌ கரிப்பான்‌ சாறும்‌ 
சுகமாக அஞ்சாநாட்‌ பொடுதலையின்‌ சாலே. 1051 


சாறுகேள்‌ ஆறாநாள்‌ பிச்சிப்பூச்‌ சாறாம்‌ 

சாதகமாய்‌ ஏழாநாள்‌ மல்லிகைப்பூச்‌ சாறும்‌ 
வாறுகேள்‌ எட்டாநாள்‌ சண்பகப்பூச்‌ சாறு 

மைந்தனே ஓன்பதாநாள்‌ நந்திப்பூச்‌ சாறு 
வீறுகேள்‌ பத்தாதாள்‌ அல்லிப்பூச்‌ சாறு 

மேலான பதினொருநாள்‌ முலைப்பா லப்பா 
வேறுகேள்‌ அரைத்ததனைக்‌ கயிறு போலே 

விவரமுடன்‌ உருட்டியே நிழலில்‌ வையே. 1052 


வைத்ததொரு கயிறெடுத்து நேத்திர ரோகம்‌ 

மைந்தனே தொண்ணூற்றோ டாறுத்‌ இர 
நைந்ததொரு அனுபானம்‌ பார்த்து நன்றாய்‌ 

நயமாகத்‌ தீட்டிடவே அருந்ததியைக்‌ காணும்‌ 
மொய்த்ததொரு சூத்திரத்திற்‌ சொன்‌்னமருந்‌ தெல்லாம்‌ 

மொழிக்குற்றம்‌ வாய்க்கும்றம்‌ மோச மில்லை 
எய்த்ததொரு ஏழுவகைச்‌ சாறு கொண்டு 

இடுகனக ரத்தினத்தை யெல்லாம்‌ போமே. 1053 


448 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
வேறு 


போகுமப்பா பத்தியங்கேள்‌ 1கிரந்திப்‌ பண்டம்‌ 
புளியாகா கைப்பாகா துவர்ப்பு மாகா 
ஆகுமப்பா உப்புடனே பால்நெய்‌ யாகும்‌ 
அப்போது அருந்ததியி னளவு காணும்‌ 
ஏகுமப்பா குந்தங்கள்‌ கரைவ தற்கு 
இயம்புகிறேன்‌ சூதமொன்று காரரீய மிரண்டு 
வேகுமப்பா காரீய மிரட்டி துத்தம்‌ 
இதற்கிரட்டிக்‌ தாமிரமு மின்னங்‌ கேளே. 1054 


சேளப்பா தாமிர மிரட்டி சங்‌( 
கெடியாக இதுவெல்லாம்‌ பழச்சாறு கொண்டு 
நாளப்பா மூன்றுகனம்‌ ஆட்டி வாங்கி 
நலமாகக்‌ குளிகைகட்டி நிழலு லர்த்தி 
வேளப்பா பழச்சாற்றா லுரைத்துத்‌ தீட்ட 
விரணம்போம்‌ குந்தம்போம்‌ வெளியு மாகும்‌ 
நீளப்பா சுறுக்குமெத்த ஒளியைக்‌ காணும்‌ 
நேத்திரத்தின்‌ நோய்க்கெல்லாம்‌ நிலைத்துப்‌ பாரே. 
1055 


வெண்ணெய்‌ 


நிலைத்துப்பார்‌ மேதிவெண்ணெய்‌ பலந்தா னொன்று 
நோர்சீனங்‌ கால்பலந்தான்‌ பீத ரோணி 
நிலைத்துப்பார்‌ அரைப்பலந்தான்‌ தூக்கக்‌ கொண்டு 
நீவெண்ணெ யன்றியிந்த மருந்து மூன்றும்‌ 
நிலைத்துப்பார்‌ தாளாக்கிக்‌ கல்வத்‌ திட்டு 
நீட்டுவாய்‌ வெண்ணெய்தனைசக்‌ கூட்டி யிட்டு 
நிலைத்துப்பார்‌ சாமமொன்‌ றாட்டி வாங்கி 
நிசமான வெண்கலசத்‌ தூரில்‌ வையே, 1056 





1054.  1கரப்பன்‌) 


மூலம்‌ 449 


வைத்ததொரு மருந்துதனைச்‌ செம்பு கொண்டு 
மயனம்போல்‌ இருசாமம்‌ ஆட்டி வாங்கி 
மெய்த்ததொரு தாமிரத்தின்‌ சிமிழுக்‌ குள்ளே 
முறையாக அமைத்தேதான்‌ மூடிப்‌ போட்டு 
எய்த்ததொரு நேத்திர நோய்கட்‌ கெல்லாம்‌ 
என்மகனே இடுகடுகு பிரமா ணந்தான்‌ 
மைத்ததொரு கண்ணிலிடு தீரும்‌ நோயை 
மைந்தனே வகையாகக்‌ கேளு கேளே. 1057 


கேளப்பா தேத்திரத்தின்‌ வாயு தானும்‌ 
கெடியான 'விழிசலக்‌ கண்மாலைக்‌ கண்ணும்‌ 
சூளப்பா கண்ணோவும்‌ வலிசண்‌ தானும்‌ 
சுற்றுக்கண்‌ குலைந்தகண்‌ £பிரிந்த கண்ணும்‌ 
வாளப்பா முழிக்குருடு நீர்ப்பில்லம்‌ பூவும்‌ 
வளமான குந்தமுதல்‌ அனைத்துந்‌ தீரும்‌ 
வேளப்பா நேத்திரநோய்‌ தொண்ணூற்‌ றாறும்‌ 
வெல்வதற்கு வெண்ணெயோன்று விள்ளு றேனே. 
1058 


வெண்ணெய்‌ 


விள்ளுறேன்‌ பசுவின்வெண்ணெய்‌ பலந்தா னொன்று 
விவரமுடன்‌ புதுப்பாண்டத்‌ துள்ளே போட்டு 
விள்ளுறேன்‌ குளிர்ந்தசலம்‌ நிரம்ப விட்டு 
மேன்மேலும்‌ இப்படியே நித்தம்‌ நித்தம்‌ 
விள்ளுறேன்‌ ஒருதிங்கள்‌ மறந்தி டாமல்‌ 
விட்டுவர வெண்ணெயதநு கல்போலாகும்‌ 
விள்ளுறேன்‌ திரும்‌ வதைக்‌ கல்வத்‌ இட்டு 
மேல்பீத ரோகணியும்‌ எடைகால்‌ சேரே, 1059 





1058. 1இழிசலக்‌ 
£பிதிர்ந்த 


௮-29 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சேர்த்தேதான்‌ செம்பதனாற்‌ பழச்சாறு குத்தித்‌ 
திறமாக இருசாமம்‌ களிம்பு ?சர்த்து 
பார்த்தேதான்‌ சகடுகெடைதான்‌ கண்ணிற்‌ இட்டப்‌ 
பறக்குமடா தொண்ணூற்றாறும்‌ பாரு பாரு 
போர்த்தேதான்‌ ஆறுதிங்கள்‌ மண்டலந்தா னொன்று 
போட்டிருந்த வெண்ணெயுமாம்‌ போக்குக்‌ கெல்லாம்‌ 
கார்த்தேதான்‌ குருப்பிறகே கவடு நீச்கி 


காத்திருக்கிற்‌ கருணையினாற்‌ கடாட்ிப்‌ பாரே. க 


காசக்‌ குடோரி 


கடாட்சமுள்ள காசக்கு டோரி யொன்று 
காட்டுகிறேன்‌ புலத்தியனே கண்டு பாரு 
கடாட்சமுள்ள தங்கமொன்று வெள்ளி யொன்று 
சுடும்புலியின்‌ நகமொன்று பீத ரோணி 
கடாட்சமுடன்‌ இவைசமனாய்‌ நிறுத்துக்‌ கொண்டு 
கனக்கவே நாலுவகைப்‌ பாலும்‌ விட்டு 
கடாட்சமுற்றுங்‌ கயிறுபோற்‌ இரட்டி நீயும்‌ 
காரிகையாள்‌ முலைப்பாலில்‌ உரைத்துப்‌ போடே. 


1061 
குளிகை 


போட்டவுடன்‌ நேத்திரநோய்‌ அனைத்தும்‌ போகும்‌ 
பூட்டுகிறேன்‌ இன்னமொரு குளிகை தன்னை 
நாட்டவே அரிதாரம்‌ சங்கு சுக்கு 
நலம்பெரிய நல்மிளகு பீத ரோணி 
நீட்டவே தஇிப்பிலியு மதுரந்‌ தானும்‌ 
நேரான புங்கவிதை சிலைதான்‌ துத்தம்‌ 
மூட்டவே இவைசமனாய்‌ நிறுத்துக்‌ கொண்டு 
முக்கியமுள்ள நந்திப்பூச்‌ சாற்றா லாட்டே. 1062 


ஆட்டியதைக்‌ கயிறுகட்டி வைத்துக்‌ கொண்டு 
அப்பனே முலைப்பாலி லுரைத்துக்‌ கொண்டு 

மாட்டியதை நேத்திரநோய்க்‌ கெல்லாம்‌ போட 
வாகாகத்‌ தொண்ணுூற்றோ டாறும்‌ போகும்‌ 


மூலம்‌ 451 


மூட்டியதிற்‌ திட்டாந்த மூலிகை யிரண்டு 
முத்திருக்கஞ்‌ செவியதனைக்‌ காரி நாளில்‌ 
நாட்டியதிற்‌ காப்பிட்டுப்‌ பராபரை-க்கும்‌ பூசை 


நயமாகச்‌ செய்துவே ரறாமல்‌ வாங்கே. 1062 


மூலிகைப்‌ பிரயோகம்‌ 


வாங்கப்பா அருக்கநாள்‌ பிடுங்கி வந்து 

மைந்தனே அந்தயிலைச்‌ சாற்றி லாட்டி 
வாங்கப்பா கண்ணிலிடு குருட.ர்க்‌ கெல்லாம்‌ 

வானிலுறும்‌ அருந்ததியை மருவிக்‌ காண்பார்‌ 
வாங்கப்பா பிறவடைக்கு மருந்து சொல்வோம்‌ 

மகத்தான நேத்திரநோய்க்‌ கெல்லா மாகும்‌ 
வாங்கப்பா கடுக்காயும்‌ காசுக்‌ கட்டி 

1மடற்துத்தம்‌ பொன்மெழுகு சீனந்‌ தானே. 1064 


பிறவடை 


தானென்ற மதுரமொடு “பிஞ்சுப்‌ பாக்குச்‌ 
சாதகமாய்ச்‌ சரியாகத்‌ தூக்கி வாங்கிக்‌ 
கோனென்ற தாூளாட்டி இதனோ டொக்கக்‌ 
கூட்டுகிற மருந்துதனைக்‌ கூர்ந்து கேளு 
கானென்ற தேற்றான்விதை அபினி யோடு 
கடியதொரு கொடுக்காயின்‌ புளியும்‌ நேராய்‌ 
தேனென்ற பழச்சாற்றா லாட்டி வாங்கித்‌ 
தரும்பவதைத்‌ தூளுடனே சேரு சேரே. 1065 


சேர்த்‌ திரண்டும்‌ ஒன்றாக்கிப்‌ பழச்சாறு விட்டுத்‌ 
இரளவே பிசைந்துகொண்டு கரத்தில்‌ நெய்யை 
வார்த்துநன்றாய்ப்‌ பிரட்டியே மருந்தைத்‌ தானும்‌ 
மைந்தனே இரண்டுவிரற்‌ கனத்தில்‌ நீயும்‌ 
வலது அன்ப பட படடுங்வட்ட்பட்ட படப்பட வயப்பட்டு பப்ப ட வவவிவ பிப்‌ பவ்ப்பல்யம்‌ 
1064.  மயில்துத்தம்‌ 
1065. 2பிளிசு, கூளிசு 


452 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பார்த்ததொரு விரல்நீளங்‌ கயிறு கட்டிப்‌ 

பாங்காக நிழலுலர்த்திப்‌ பழச்சா றாதல்‌ 
கார்த்துநின்ற காடியால்‌ ஊனாஞ்‌ சாற்றால்‌ 

கருவேலங்‌ சுசாயத்தில்‌ அரைத்தி டாயே. 1066 


நசியம்‌ 


அரைத்ததொரு மருந்துதனைக்‌ கொதிக்க வைத்து 
அப்பனே பிறவடைதான்‌ போடு போடு 
நிரைத்ததொரு நேத்இரநோய்க்‌ கெல்லா மாகும்‌ 
நேராக இன்னமொரு வழியைக்‌ கேளு 
விரைத்ததிரி கடுகுடனே வேளை வேரும்‌ 
வெறும்வெந்நீர்‌ விட்டரைத்துக்‌ கயிறு கட்டிக்‌ 
கரைத்ததொரு 1வெத்நீரிற்‌ கலக்கிக்‌ கொண்டு 
கட்டாகப்‌ பஞ்சிலே துவைத்தி டாயே, 1067 


துவைத்ததொரு மருந்ததனை நாசி யிரண்டிற்‌ 
சுருக்காக நசியமிடு துன்பம்‌ போகும்‌ 
வைத்ததொரு மூலிகையில்‌ உச)த மொன்று 
வாய்திறந்து சொல்லுகிறேன்‌ மைந்தா சேளு 
வைத்ததொரு வெள்ளையா வரையின்‌ வேரை 
வாகாகச்‌ சனிக்கிழமை காப்புக்‌ கட்டி 
வைத்ததொரு பராபரையைத்‌ தியானஞ்‌ செய்து 
வாகாக அருக்கநாள்‌ மூலம்‌ வாங்கே, 1068 


வாங்கயதோர்‌ வேருடைய இலைச்சாறு கொண்டு 

வளமாக உரைத்தேதான்‌ கண்ணில்‌ தீட்ட 
ஏங்கியதோர்‌ பீளைபோம்‌ நேத்திர ரோகம்‌ 

மெலிவாகி இளைத்தோடும்‌ ஈசன்‌ வித்தை 
தாங்கியதோர்‌ சித்தர்களும்‌ ரிசிகள்‌ தேவர்‌ 

சத்திமுதல்‌ வைத்தியத்தைச்‌ சாற்றி னார்கள்‌ 
பாங்கியதோர்‌ ரூத்திரத்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்கப்‌ 
பண்டிதத்திற்‌ சிரோமணியாம்‌ பாரு பாரே, 1069 


இதைய 





இதத வ படை வனக்‌, 





அளக ய எவவ, 





1067. 'வெல்ணெயிலே2 
10683. அருக்கநாள்‌ - ஞாயிற்றுக்கிழமை 


மூலம்‌ 453 
கர்ப்பக்சோள்‌ 


பாரப்பா பெண்களுக்குக்‌ கர்ப்பக்‌ கோளின்‌ 
பக்குவத்தைச்‌ சொல்லுகிறேன்‌ பண்பாய்க்‌ கேளு 
ஆரப்பா ஆண்மலடே யாகு மாகும்‌ 
அப்பனே பெண்மலடு யாரு மில்லை 
நேரப்பா கவ௫ருந்து பிள்ளை யில்லா 
நேர்மையென்ன ஆறுவகைச்‌ சூலை யுண்டு 
வேரப்பா தேவதையால்‌ ஏழாங்‌ 1கர்மம்‌ 
விவரமுடன்‌ சொல்லுகிறேன்‌ வித்தை யெல்லாம்‌ 
பேரப்பா ஆசான்தான்‌ வகையாய்ச்‌ சொல்லப்‌ 


புலத்தியனே உங்களுக்குப்‌ புகலு றேனே. 1070 


புகலுகிறேன்‌ £₹முதல்தரந்தான்‌ மலடி யென்றாற்‌ 
பெண்ணுக்குக்‌ கருக்குழிதான்‌ விலக்க மற்று 
அகலுகிறேன்‌ அகலாத பாச பற்றி 
அடைந்திருந்த விந்துவங்கே அணுகா தப்பா 
நெகலுகிறேன்‌ மறுபடிதான்‌ கருக்குழி வாயு 
நிறைத்திருந்தால்‌ விந்துவங்கே நேர்ப டாது 
குகலுகிறேன்‌ பின்னுமந்தக்‌ கருக்குழியில்‌ மைந்தா 


தசைவளர்ந்தால்‌ விந்தவங்கே தான்செல்‌ லாதே. 
1071 


செல்லாது நாலாவ தப்பா கேளு 

ஸ்‌இரீகளுக்குக்‌ கருக்குழியில்‌ கிருமி மொய்த்தால்‌ 
செல்லாது அஞ்சாவ தப்பா நீகேள்‌ 

செறிந்தங்கே சோரைநிறைந்‌ திருந்தா லுநீதான்‌ 
செல்லாது ஆறாவ தப்பா சொல்வோம்‌ 

இரண்டுதிசை மதத்திருக்கில்‌ விந்து தானுஞ்‌ 
செல்லாது இவையாறும்‌ வியாதி யாகும்‌ 

செப்பக்கேள்‌ விரோதமே ழாருங்‌ காணே. 1072 


ம அவ அ வவ பப ப ப பபப யய வவைவைைையவை 
1070. கர்ப்பம்‌ 





107], 2முூத்தான மலடியென்ற$ 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 ' 


காணப்ப இதன்விவரம்‌ விரித்துச்‌ சொல்வோம்‌ 
கன்னியர்க்குப்‌ புணர்வேளை தலைதான்‌ நொந்தால்‌ 
கோணப்பா கருக்குழியிற்‌ பாசு பற்றிக்‌ 
குறையாது நிறைந்திருக்கும்‌ சாந்தி கேளு 
பேணப்பா கோழியுட பித்து வாங்கிப்‌ 
புஈழாகப்‌ பருத்திவிதைப்‌ பருப்பு ஆட்டித்‌ 
தோணப்பா அவள்குளித்த அன்று தொட்டு 
சொல்லுகிறேன்‌ மூன்றுநாள்‌ நீதான்‌ கேளு. 1073 


கேளப்பா இம்மருந்தை யோனிக்குட்‌ தேய்த்துக்‌ 
கெடியாக புருடனையும்‌ புணரச்‌ சொல்லு 
நாளப்பா மூன்றுதினம்‌ இப்படியே செய்யில்‌ 
நலமாகப்‌ பாசுமறும்‌ பிள்ளை உண்டாம்‌ 
ஆளப்பா புணாவேளை உடம்பு நொந்தால்‌ 
அப்பனே வாயுநிறைந்‌ திருக்கு தென்று 
வாளப்பா பெருங்காயம்‌ நல்லெண்ணெய்‌ யிரண்டும்‌ 
வார்த்தரைத்து யோனிக்குட்‌ பூசச்‌ சொல்லே. 1074 


பூசியே மூன்றுதினம்‌ புணர்ந்தா னாகில்‌ 
பிள்ளையுண்டா மூன்றாவ தப்பா கேளு 
கூசியே புணர்வேளை மாதுக்‌ கங்கே 
குத்துடனே நெஞ்சுவலி கூடிற்‌ றானால்‌ 
காசியே யோனியெல்லாம்‌ மூடிக்‌ கொண்டு 
தசைவளர்ந்‌ தஇிருக்குதென்று திப்பிலிகர்ப்‌ பூரம்‌ 
வாசியே கோழியுட பித்துஞ்‌ சேர்த்து 
மாடப்டீயதை யோனிக்குட்‌ தடவச்‌ சொல்லே. 1075 


குட வியே மூன்றுதினம்‌ புணர்ந்தா னாகில்‌ 
குப்பாது புத்திரனும்‌ நாலாங்‌ கட்டு 

அடவியே புணர்வேளை முதுகு தொந்தால்‌ 
அப்பனே புழுநிறைந்‌ திருக்கு தென்று 


மூலம்‌ 458 


விடவியே இந்துப்பும்‌ அரிதாரங்‌ காயம்‌ 
வெந்நீரில்‌ மூன்றுபணந்‌ தூக்கி மாடி 

படவியே மூன்றுநாள்‌ யோனிக்குட்‌ பூசிப்‌ 
படுத்திடவே 1பிள்ளையுண்டு பண்பாய்கத்‌ தானே. 


1076 


தானென்ற அஞ்சாவ தப்பா கேளு 
தழுவையிலே கெண்டைக்கால்‌ நொந்தா லப்பா 
வானென்ற சோரையங்கே கருக்குழியை மூடி 
மறைந்திருக்கு தென்றறிந்து மைத்தா கேளு 
பானென்ற கடுக்காயும்‌ பஞ்ச தாரை 
பச்சையாம்‌ புழுகுடனே ஆட்டி வாங்கி 
மானென்று முழுகின மூன்று நாளும்‌ 
மங்கைக்கும்‌ உள்ளுக்குக்‌ கொடுத்தி டாயே. 1077 


கொடுத்திடவே பிள்ளையுண்டாங்‌ குறைவோ யில்லை 
கூறக்கேள்‌ இன்னமொரு மருந்து கூட்டு 
நடத்திடவே குங்குமப்பூ அதிமதுரத்‌ தானும்‌ 
நற்சர கத்துடனே மூன்றுங்‌ கூட்டிப்‌ 
படுத்திடவே யோனிக்குட்‌ தடவி நன்றாய்ப்‌ 
பாயிலின்மேற்‌ புணரயிலே பிள்ளை யுண்டாம்‌ 
எடுத்திடவே ஆறாவ கப்பா கேளு 
ஏப்பம்விட்டாற்‌ புணர்வேளை மதத்து தென்னே. 


1078 


மதத்துமெத்தக்‌ கொழுத்துருக்கு தென்றே யெண்ணி 
வாகான சவுக்காரம்‌ கடுக்காய்‌ சாரம்‌ 
ததத்துமிவை சமபாகம்‌ அரைத்துக்‌ கொண்டு 
குடவியே புணரப்பா மூன்று நாளும்‌ 
பிதத்துமற்று பிள்ளையுண்டாம்‌ ஏழங்‌ கட்சிப்‌ 
பேயாலும்‌ பிதிராலும்‌ பெருத்த கோளாம்‌ 
சுதத்துமினிச்‌ சாந்தியொன்று சூட்ச மாகச்‌ 
சொல்லுகிறேன்‌ நன்றாகக்‌ கேளு கேளே. 1079 


ணன தகைய தவக்‌ பட ர க்கைள வனை வனை கை ய்‌ ப னைகைள்ர வபால்‌ ன்னால்‌ எங்வக வரன்கள்‌ கை அவவை வா வல்‌ வாட வராம எதமா ப மகன கள டட்கண்ரட 


1076.  புத்திரனுண்டு; 


456 அசத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கேளப்பா 1சூதயிலை மாதுளையி ஸனிலையும்‌ 
கெடியான கத்தூரி மஞ்சளிவை நாலும்‌ 
நாளப்பா அரைத்துநன் றாய்ப்‌ பாதமுதல்‌ கழுத்தும்‌ 
நயமாக மேல்நோக்கித்‌ தடவச்‌ சொல்லி 
வேளப்பா புருடனைத்தான்‌ திரும்ப நோக்கி 
விவரமுடன்‌ ஈழ்நோக்கிப்‌ பார்க்கச்‌ சொல்லு 
வாளப்பா மருந்தெல்லாம்‌ எடுத்துக்‌ கொண்டு 
மாவிலையிற்‌ பொதிந்ததனை வாங்கிக்‌ தட்ட 


வாங்கயதோர்‌ மருந்ததனை அவள்முன்‌ காட்டி 
வாசலிலே புதைப்பித்து மற்று மந்தப்‌ 
பாங்கிதனைக்‌ குளிப்பித்துப்‌ புடவை நல்கி 
பண்பான அடிலுடனே சாம்பிராணி போட்டுத்‌ 
தேங்கியதோர்‌ தேகமெல்லாம்‌ புகைத்து நன்றாய்த்‌ 
தினமொன்றில்‌ மூன்றுதரம்‌ புகைத்த போதில்‌ 
ஏங்கியே தேவதையும்‌ பூதப்‌ பிரேதம்‌ 
ஏவலொடு பிசாசுயிவை இல்லாமற்‌ போமே, 1081 


போகுமப்பா மருந்துவகை யோனிக்‌ குள்ளே 
பூசுகிற விவரமதைப்‌ பூட்டக்‌ கேளு 
ஆகுமப்பா வகையொன்று பணவெடைதா ஸனஞ்சு 
ஆண்பிள்ளைக்‌ சானாக்கால்‌ பணவெடைதா னொன்று 
ஏகுமப்பா வியாதிமுதல்‌ விரோத மெல்லாம்‌ 
என்மக்காள்‌ சஞ்சலங்ன ளில்லை யில்லை 
பாகுமப்பா மலடியில்லை பிள்ளை யுண்டாம்‌ 
பாடினேன்‌ கர்ப்பத்தின்‌ கோளைத்‌ தானே. 1082 


தானென்ற பத்தியத்தைச்‌ சூத்திரத்திற்‌ சொல்வோம்‌ 
சாதகமாய்க்‌ கட்டியதோ ருப்பு மாகும்‌ 

வானளென்ற புளியாரைச்‌ சீயக்காய்க்‌ கொழுந்து 
மைந்தலே வேழுதலங்காய்‌ நெல்லிக்‌ காயும்‌ 





1080. 1சூரையிலை 
சூதயிலை - மாவிலை 


1083. 2கெல்லிக்காய்‌ யருநெல்லிக்‌ காயும்ட 


மூலம்‌ 457 


தேனென்ற வெள்ளாடாம்‌ முசலாமை யாகும்‌ 


திறமான ஊர்க்குருவி காடை மானாம்‌ 
பானென்ற மரையாகும்‌ சுறாமீ னாகும்‌ 


பண்பான கெளுத்தியொடு மிளகு மாமே. 1083 


ஆகமப்பா சர்க்கரைதேன்‌ சிறுகீரை யாகும்‌ 
ஆவின்பால்‌ நெய்யாகும்‌ சிறுபயறு மாகும்‌ 
ஆகுமப்பா துவரையொடு பொன்னாங்‌ காணி 
அவரையொரடு தூதுவளைச்‌ சமூல மாகும்‌ 
ஆகுமப்பா தித்தித்த தெல்லா மாகும்‌ 
ஆகாகா புளிதுவர்ப்பு கசப்பு மாகா 
ஆகுமப்பா பழவகைகள்‌ எல்லா மாகும்‌ 


அத்தாளைப்‌ பூரித்த மதுவு மாமே. 1084 


மதுவாகும்‌ குளிர்ந்தசலங்‌ கட்டா காது 
மைந்தனே கொஇிதண்ணீர்‌ வெந்நீ ராகும்‌ 
சதுவாகும்‌ வேதத்தைக்‌ கண்டு சொன்னேன்‌ 
சத்தியமாம்‌ இந்நூலைச்‌ சார்ந்து பாரு 
அதுவாகும்‌ இதுவாகும்‌ என்றே யெண்ணி 
அலைந்தலைந்து திரியாம லருளை நோக்கிப்‌ 
பொதுவாகும்‌ நினைவுகொண்‌ டிருப்பா ராகில்‌ 
புத்திசித்தி முத்திமுதல்‌ புனித மாமே. 1085 


சுரம்‌ வரும்நாள்‌ 


ஆமப்பா சுரதோடத்‌ தாண்மை யெல்லாம்‌ 
அறைந்திட்டேன்‌ முனியேதா னடக்க மாக 
ஓமப்பா நட்சத்திர மவத்தை நேரும்‌ 
உற்றதாள்‌ நீகேளு மச்ச சேத்திரா 
வேமப்பா அசவஇநாள்‌ வந்தசரந்‌ தானும்‌ 
விட்டுப்போ மெட்டாநாட்‌ பரணி யானால்‌ 
போமப்பா வந்தசுரங்‌ கொல்லா தாகில்‌ 
பொறுக்குமடா ஒன்பதிலே கார்த்திகைநாள்‌ கேளே. 


1086 


458 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சேளப்பா கார்த்திகைக்கு வந்தசுரந்‌ தானும்‌ 

கெடியான எட்டநாள்‌ விடாதே போனால்‌ 
நாளப்பா மூவேழு தினத்திற்‌ கொல்லும்‌ 

நயமான ரோகணிதாள்‌ சுரத்தைச்‌ சொல்வோம்‌ 
நீளப்பா எட்டாநா ஸிருபத்‌ தெட்டில்‌ 

நின்றுபோ மிரு5ச ரிடசுரத்தைச்‌ சொல்வோம்‌ 
ஆளப்பா பத்தாநாள்‌ விட்டு வாங்கும்‌ 

ஆச்சரியம்‌ ஆதிரைநாள்‌ சுரத்தைச்‌ சொல்லே. 1067 


சொல்லடா அஞ்சாநாள்‌ கொல்லுங்‌ கொல்லும்‌ 
துஞ்சாரேல்‌ திங்களொரு ஏழு ஏழு 
செல்லடா புனர்வசுநாள்‌ வந்த ரூட்சை 
தீர்ந்தபோம்‌ பதினோரா நாளிற்‌ தானும்‌ 
புல்லடா பூசநாள்‌ வந்த ரூட்சை 
போகுமே நாளிரண்டிற்‌ போகா தாகில்‌ 
வெல்லடா எட்டாநாள்‌ விட்டுப்‌ போகும்‌ 


வீறான ஆயிலிய சுரந்தான்‌ பாரே. 1088 


பாரப்பா ஏழாநா ளுயிரை யுண்ணும்‌ 
பாடுகிறேன்‌ மகத்துநாள்‌ சுரத்தை மைந்தா 
நேரப்பா பத்தாநாள்‌ நிவர்த்தி யாகும்‌ 
நீங்காதே பதின்மூன்றில்‌ நின்று போகும்‌ 
சீரப்பா பூரநாள்‌ வந்த ரூட்சை 
தர்ந்துபோம்‌ பத்தாநாள்‌ பதினோரா நாளில்‌ 
வேரப்பா உத்திரநாள்‌ வந்த ரூட்சை 
வென்றுகொல்லும்‌ பதினொரு தாளிற்‌ தானே. 1089 


தானென்ற பதினொன்றிற்‌ கொல்லா தாகில்‌ 
சாதகமாய்‌ மூன்றுஇங்கள்‌ செல்லுஞ்‌ செல்லும்‌. 

தானேன்ற அத்தநாள்‌ தோன்று ரூட்சை 
சாந்தமாய்‌ எட்டாநாள்‌ பத்தா நாளில்‌ 


மூலம்‌ 4$9 


தானென்ற சித்திரைநாள்‌ வந்த ரூட்சை 
சாந்தமா மூன்றாநாள்‌ தானே கொல்லும்‌ 
தானென்ற சோதிநாள்‌ தொடுத்த ரூட்சை 
சண்ணுமடா வல்லவென்றால்‌ விட்டுப்‌ போமே. 1090 


போகுமப்பா விசாகநாள்‌ வந்த ரூட்சை 

பொன்றுவிக்கும்‌ எட்டாநாள்‌ பொன்‌ றாகில்‌ 
வேகுமப்பா திங்களொன்றில்‌ மடிந்து போவார்‌ 

மேலான அனுடநாள்‌ சுரத்தைக்‌ கேளு 
தாகுமப்பா அஞ்சாநாள்‌ சாவார்‌ சாவார்‌ 

சாற்றுகிறேன்‌ கேட்டைநாள்‌ சுரத்தை மைந்தா 
ஒகுமப்பா ஒன்பதிலே உயிரை யுண்ணும்‌ 

உத்தமனே மூலநாள்‌ சுரத்தைக்‌ காணே. 1091 


காணப்பா நவதினத்தில்‌ விடாதே போனால்‌ 
கண்டுகொள்ளும்‌ பதினோரா நாளிற்‌ இரும்‌ 
பூணப்பா பூராட நாளில்‌ ரூட்சை 
பொறுத்துப்போம்‌ நாளெட்டில்‌ மாச மொன்றில்‌ 
பேணப்பா உத்திராட நாளில்‌ ரூட்சை 
பேதகமாம்‌ பன்னிரண்டு தினந்தான்‌ சொல்லில்‌ 
வீணப்பா விடாதாகில்‌ மாச மேழில்‌ 
விட்டுப்போம்‌ அவிட்டநாள்‌ சுரத்தைக்‌ மேளே. 1092 


கேளப்பா நாளெட்டில்‌ விட்டு வாங்கும்‌ 

கெட்டியாய்‌ விட்டில்லை இறக்கு மானால்‌ 
தாளப்பா சதயதாள்‌ சுரந்தான்‌ தோன்றில்‌ 

சரிபிடிக்கும்‌ பத்தாநாள்‌ தவிர்ந்தாற்‌ சாந்தம்‌ 
தேளப்பா பூரட்டாதி சுரத்தைக்‌ கேளு 

செப்புகிறேன்‌ நாளாறில்‌ கொல்லுங்‌ கொல்லும்‌ 
நாளப்பா உத்திரட்டாதி தோன்றும்‌ ரூட்சை 

நாளெட்டில்‌ உயிர்பறித்து நண்ணுந் தானே. 1093 


460 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வாரபலன்‌ 


தானென்ற எட்டாநாள்‌ கொல்லா தாசில்‌ 
சாதகமாய்ப்‌ பத்தாகாள்‌ சாந்த மாகும்‌ 
மானென்ற ரேவதிநாள்‌ வந்த ரூட்சை 
மாள்விக்கும்‌ எட்டாநாள்‌ மாளா துகில்‌ 
கேனென்ற பத்தாநாள்‌ தெளிந்து போகும்‌ 
செப்புகிறேன்‌ சுரரூட்சை தேதி இன்னம்‌ 
உளஎனென்ற ஆதிரைநாள்‌ சோம வாரம்‌ 
உத்தமனே சுரந்தோன்றில்‌ உயிர்போம்‌ பாரே. 1094 


பாரப்பா திருவோணம்‌ அருக்கன்‌ வாரம்‌ 
பகைநாளிற்‌ சுரம்வருகில்‌ மரண மாகும்‌ 
இரப்பா சனிவாரங்‌ கார்த்திகைநாள்‌ ரூட்சை 
சிறந்தக்கால்‌ கொன்றுவிடுந்‌ திண்ண மாக 
வேரப்பா விசாகநாள்‌ வெள்ளி வாரம்‌ 
விடாதுசுரம்‌ உயிர்பறிக்குந்‌ தண்ணந்‌ திண்ணம்‌ 
நேரப்பா ரேவதிநாள்‌ புதன்வா ரத்தில்‌ 
நேர்‌ ந்தசரங்‌ கொன்றுவிடும்‌ நிசமாய்க்‌ காணே. 1095 


காணப்பா செவ்வாயுஞ்‌ சித்திரைநாள்‌ சேரில்‌ 
கடினமப்பா மறலியூர்‌ காண்பா ரையா 
பூணப்பா திரியவத்தைக்‌ குணத்தைச்‌ சொல்வேன்‌ 
புகழாக வாதசுரம்‌ முகங்கறுத்துக்‌ காணும்‌ 
ஊணப்பா சரசரத்து மிடறு புண்ணாம்‌ 
உத்தமனே வறண்டு உடம்பு துள்ளி 
வீணப்பா உள்ளங்கால்‌ செவிமார்‌ புச்சி 
வெதும்பாமற்‌ குளுந்திருந்தால்‌ அவத்தை அஞ்சே. 
1096 
அஞ்சாநாள்‌ மரணமாம்‌ பித்தசுர அவத்தை 
அறைகிறேன்‌ புலத்தியனே மச்ச கேந்திரா 
பிஞ்சாயமல்‌ வாயுவதால்‌ மலசலங்கள்‌ கட்டிப்‌ 
1, பிணிமிருக்கு முகம்பார்த்தாற்‌ பிசாசு போலாம்‌ 





1096. இரியவத்தை - முப்பிணி 


1097. 1'பிணிமூக்கு,, பிணியோர்தன்‌, 


மூலம்‌ 461 


பஞ்சான உடல்வெளுத்துத்‌ தலைய ழற்றிப்‌ 
பாராமுகமாய்த்‌ தான்பார்த்து மேலே நோக்கி 
துஞ்சாத வோர்வைதான்‌ முகத்திற்‌ காணில்‌ 
துஞ்சுவா ராறாநதாள்‌ சுறுக்காய்த்‌ தானே, 1097 


சுறுக்காசச்‌ சிலேற்பனத்தின்‌ ௮வத்தை தன்னைச்‌ 
சொல்லுகிறேன்‌ அரோூத்து செரித்தி டாமல்‌ 
குறுக்காகும்‌ உணர்வற்று உறக்க மற்று 
கூறுகிறேன்‌ உதரத்தில்‌ மசசலங்‌ கட்டிப்‌ 
பறுக்காகுந்‌ தாகமொடு சோபந்‌ தானும்‌ 
பற்றியே பச்சடைந்துப்‌ பார்லை குன்றி 
இறுக்காக ஏழரைநாள்‌ தன்னில்‌ வாழ்வார்‌ 
இயம்புவேன்‌ திரிநாடித்‌ தொந்தந்‌ தானே. 1098 


திரிநாடித்‌ தொந்தம்‌ 

தொந்தமென்ற வாதந்தான்‌ பித்தத்‌ தேறி 

சுற்றியே கீழ்நோக்கி ஒடு மாகில்‌ 
தொந்தமென்ற பித்தமது வாதத்‌ தேறி 

சுறுக்காக மேல்நோக்கி வாங்கு மாகில்‌ 
தொந்தமென்ற உயிர்மீளும்‌ வாத பித்தம்‌ 

சுழன்றுதான்‌ சிலேற்பனத்திற்‌ தொடரு மாகில்‌ 
தொந்தமென்ற மருந்தேது தடுப்பா ரின்று 

துஞ்சுவார்‌ பட்சத்திற்‌ துஞ்சு வாரே. 1099 


வேறு 


வாரப்பா இவ்வகைக ளெல்லாம்‌ 
வகைவகை விவரஞ்‌ சொன்னேன்‌ 
ஊரரப்பா நோய்க ளெல்லாம்‌ 
உரைத்திட்டே னுறுதி யாகப்‌ 
பாரப்பா இந்த நூலைப்‌ 
பண்டிதம்‌ வேண்டிற்‌ றானால்‌ 
சேரப்பா விரித்து நன்றாய்ச்‌ 
சேர்த்‌ இடிற்‌ சத்த மாமே, 1100 


பதப்‌ வஸ்பவய அணையை ய அவதையசையய வகை வம னதைவைவள்‌ களை யுவ வயசை கணக்‌ மனைக்‌ வவவவம்கி ளக 











1099,  1மபித்தத்‌। 


402 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தோய்கள்‌ வரக்‌ காரணங்கள்‌ 


ஆகுமடா தோய்வருங்‌ காரணந்தா னப்பா 
அறிவுள்ளோர்‌ தனைப்பழித்து அகந்தை கூறி 
பாகுமடா சாத்திரங்கள்‌ தன்னைப்‌ பாரார்‌ 
ப.ரிவாஃதக்‌ தர்மத்தைச்‌ சிந்‌ யார்கள்‌ 
போகுமடா கோத்திரங்கள்‌ தன்னைக்‌ காரார்‌ 
புத்தியால்‌ குருவினுக்கு இன்பஞ்‌ செய்யார்‌ 
வாகுமடா பாத்திரங்க ளறிந்து நன்றாய்‌ 
மைந்தனே ஈயாத மட்டை தானே, 1101 


தானென்ற பாவிகள்தான்‌ மெத்த வுண்டு 
சத்தியமுஞ்‌ சாத்தியமு மெத்த வுண்டு 
பானென்ற ஆயிபதம்‌ பூசை செய்வார்‌... 
பழிப்பார்கள்‌ நிந்தைசெய்வார்‌ பெரியோர்‌ தன்னை 
ஊனென்ற சையோகங்‌ கொலைகள்‌ செய்வார்‌ 
உற்றதொரு சித்தரைத்தான்‌ பொய்யே யென்பார்‌ 
கோனென்ற வாதவித்தை பொய்யே யென்பார்‌ 
குருவறியார்‌ மிலேச்சர்கள்‌ தான்கொாஞ்சர்‌ காணே. 


1102 


கொஞ்சரென்ன குருநிந்தை யுறவு நிந்தை 
1குருகொடுக்க முன்னேதான்‌ குறுக்கே வாங்கல்‌ 
£?வஞ்சமுற பொய்பேசி பரட்டுப்‌ பே 
3வயிறுதனைப்‌ “பிழைப்பதற்குப்‌ பெண்டீர்‌ பிள்ளை 
5கொஞ்சமற உண்டுடுத்திச்‌ சாட்சி சொல்லி 
6கொடுப்போர்‌ தனைத்தடுத்துப்‌ பட்ச பாதம்‌ 
கஞ்சமென்று அடைந்தாரைகத்‌ தற்காக்‌ காமல்‌ 
குள்ளுவர்‌ கஇஷெட்ட சண்டி மாடே, 1103 
1101. அகந்தை - ஆங்காரம்‌, செருக்கு 
1102. மிலேச்சர்‌ - மசியேடர்‌ 
1103. குருக்களுக்கு] 
?அஞ்செழுத்தை யறியாமல்‌ பொய்புரட்டுட்‌ பேசி; 
3அவனிதனிற்5 
*வளர்ப்பதற்குப்‌, 
பஞ்சம ற. 
6பலிகொடுப்போர்‌; 


“மூலம்‌ 463 
மாடுதான்‌ என்றுசொன்னால்‌ சகிக்க மாட்டான்‌ 
வார்த்தையிலே 1பசப்பியவர்‌ மயக்கங்‌ கொள்வார்‌ 
காடுகள்தான்‌ தேடியே நடந்து ₹மாய்வார்‌ 
கழமுதைகள்தான்‌ சிலருண்டு காணும்‌ பின்பு 
ஆடுவார்‌ பாடுவார்‌ விரத மென்பார்‌ 
அங்கங்கே வகைமாறி 8அவது செய்வார்‌ 
ஓடுதான்‌ கரத்தேந்தித்‌ தக யென்பர்‌ 
உண்மைதனை அறிந்தவர்போல்‌ உரைசொல்‌ வானே, 


1104 


சொல்லுவான்‌ கற்பனைக ளனேக மாக 
சூத்திரந்தா னிவர்க்கெல்லாம்‌ நோயே யாகும்‌ 
வெல்லுவான்‌ கூற்றனுட தூதர்‌ தன்னை 
வெல்லாமற்‌ போனார்கள்‌ பாசத்‌ தோர்கள்‌ 
கொல்லுவான்‌ உயிர்களைத்தான்‌ கூறு “கொண்டு 
கோடான கோடிசெனம்‌ நரகில்‌ வீழ 
அல்லுவான்‌ நாய்போலே கடிப்பான்‌ மட்டை. 
அம்‌ பரத்தைக்‌ காணாத அழிவி னோரே. 1105 


புத்தி ஞானம்‌ 


அழிவின்றி நோயன்றிப்‌ பாவ மன்றி 
அரசாணை நிழல்போலே யடுத்துக்‌ காத்து 
கழிவன்றி 6நாற்கரையுங்‌ காற்ற டக்கி 
கால்களிரண்டும்‌ நடுநிறுத்திக்‌ "கலையொன்‌ றாக 


1104. 1பசுவென்றால்த 
2வோய்வான்5 
3அசதி செய்து, அசடு செய்வான்‌$,5 
“தியாகி”, கதியே 

1105. 5கெட்டு2 

அம்பரம்‌ - திசைபரவெளி 

1106. நால்வகையுங்‌;, நாற்காலையுங்,, 
குலைகளையு மங்கத்‌ தட.க்கித 
7கருத்தொன்றாக£ 


464 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


மிழிவன்றித்‌ தத்துவத்தை வெளியாய்க்‌ கண்டு 
வென்றுகொண்டு திரோபவத்தின்‌ வீறுங்‌ கண்டு 

பழிவன்றிப்‌ பராபரத்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்க 
பலித்திடுங்காண்‌ ஞானவித்தை பலிக்குங்‌ காணே. 


1106 


காணப்பா முந்திமுந்தி வாலை பூசைக்‌ 
1கனிவித்துக்‌ தசதீட்சைகருவுங்‌ கண்டு 
பூணப்பா சிதம்பரமும்‌ பூசை செய்து 
பொலிவான நிருவாணி பதம்போற்றி நின்று 
ஊஎணப்பா பஞ்சசத்தி ௮ட்ட சத்தி 
உத்தமியாள்‌ தீட்சைவிதிக்‌ குள்ளே சொக்கி 
விணப்பா ஆணவத்தை விகற்பஞ்‌ செய்து 
வென்றவனே அத்துவித விவேகி தானே. 1107 


ஞானோபதேசம்‌ 


தானென்ற அத்துவித விவரங்‌ கேளு 
சாதகமாய்ச்‌ சொல்லுகிறேன்‌ சாரமாகப்‌ 
பானென்ற பாசம்விட்டு நின்றா யானாற்‌ 
பலிக்குந்தான்‌ ஞானநெெறி பண்பாய்ப்‌ பின்னும்‌ 
தேனென்ற பதியில்நிற்க யோக மாகும்‌ 
சிந்தையற்று நிற்கிறதே நிர்வி கற்பம்‌ 
ஊனென்ற அறிவறிதல்‌ நிராகார மாகும்‌ 
உத்தமனே நோசமற்றால்‌ நிர்க்குணந்‌ தான்பாரே, 
1108 


"ததைகைக்வாவுணாம்ககைவ்க்‌ அவிய பைக்கின்‌ கையத்‌ அ மையச்‌ மை வை வய அவஅவக்மை அனையன்‌ ப வரனைகாகளனைன்‌ யான அர வோட்‌. 





1106. திரோபவம்‌ - மயக்கம்‌ 

1107. 1கருவித்து2,3, களிப்பித்து5 
உத்குமியாள்‌ - பார்வஇ 

1106. நோலுமற்றால்‌2 
நிர்விகற்பம்‌ - வேறுபாடின்மை, ஒருமையுணர்ச்ி: 
நிராகாரம்‌ - சடவுள்‌ தன்மை 


மூலம்‌ 463 


பாரப்பா இவ்வண்ணம்‌ அறிந்தா யானால்‌ 
பலிக்குமப்பா ஞானநெறி பண்பாய்ப்‌ பின்னும்‌ 
பாரப்பா என்நுரலைப்‌ பார்த்தால்‌ நோய்கள்‌ 
பாழாகும்‌ நல்வினைகதீ வினைக எிரண்டும்‌ 
ஆரப்பா காசமற்ற கண்ணைப்‌ போலே 
அறியலாம்‌ ஆத்துமா வென்ற தாரு 
நேரப்பா இவையறிந்தால்‌ ஆசா னாகும்‌ 
நெறியில்லான்‌ குருவல்ல நிர்மூட னாகும்‌ 
பேரப்பா உலகத்தில்‌ ஆசா னென்று 
பேரிட்டுப்‌ பிழைப்பதற்குப்‌ பொய்சொல்‌ வானே. 1109 


சொன்னாக்கால்‌ வருமோடா சித்‌. முத்தி 
துன்மார்க்க ரெருகோடி சுடுவார்‌ வாதம்‌ 
சொன்னாச்கால்‌ வருமோடா குருகைக்‌ காட்டச்‌ 
சுறுக்காகப்‌ பலித்திடுங்காண்‌ வித்தை யெல்லாம்‌ 
சொன்னாக்கால்‌ வருமோடா சண்டா எர்க்குத்‌ 
துறையேது நிறையேது சுகந்தா னேது 
சொன்னாக்கால்‌ வருமோடா சூட்ச மெல்லாம்‌ 
தொடர்ந்துன்னை விட்டகுறை தூக்குங்‌ காணே. 1110 


தூக்குவது ஆரையென்றால்‌ அறிவுள்‌ ளோரே 
சோரர்வன்றிச்‌ சத்தியமாய்ச்‌ சொக்கி னோரைத்‌ 
தூக்குவது ஆரையென்றால்‌ ₹தேவி பூசை 
துணிந்துசெய்யு முத்தமரைத்‌ தூக்குந்‌ தூக்கும்‌ 
தூக்குவது ஆரையென்றால்‌ பராபரத்திற்‌ பற்றிச்‌ 
சூட்டிநின்ற நல்லோரைத்‌ தூக்குந்‌ தூக்கும்‌ 
தூக்குவது ஆரையென்றால்‌ பொய்சொல்‌ லாதச்‌ 





சுரூதிகளைச்‌ சடத்தோடே தூக்குங்‌ காணே. 1111 
1109. 1பேர்சொல்வானேட 
ஆத்துமா இ ஆன்மா; ஆசான்‌ - குரு; நீர்மூடன்‌ 
புத்தியில்லான்‌ 


1110. ஆரை - யாரை; சண்டாளர்‌ - துரோகி. 
1111. சத்தி, 


௮-30 


466 அகததியார்‌ வைத்திய காவியம்‌-1500 


காணப்பா குருவான பெரியோர்‌ தன்னைக்‌ 

கைரகுவித்துத்‌ தண்டனிட்டுக்‌ கருத்தொன்‌ றாக்கிப்‌ 
பூணப்பா கோபமென்ற முனையைத்‌ குள்ளி 

புகமான பெரியோர்கட்‌ குதவி செய்து 
வீணப்பா பெண்டாசை பிள்ளை யாசை 

விளைந்தாலுந்‌ தவறாமல்‌ மேலே நோக்கித்‌ 
கதோணப்பா தோணுமமட்டும்‌ இருந்தா ராகிற்‌ 
்‌. சொல்லேது பொருளேது 1பூரி யாமே. 1112 


வேறு 


பூரிகாத்‌ தைலம்‌ 


பூரிகாத்‌ தைலந்‌ தன்னைப்‌ 
புலத்தியா புகலக்‌ கேளு 
வீரிய ஆயிலப்‌ பட்டை. 
விளம்பினோம்‌ பலந்தா னூறு 
காரியங்‌ கண்டங்‌ கத்திரி 
கறிமுள்ளி நொச்சி யோடு 
சீரிய அமுக்கி ராவுஞ்‌ 
சித்திர மூலங்‌ கூட்டே.. 1113 


கூட்டு பாஇரி நன்னாரி 
கூவிளஞ்‌ சீந்தில்‌ தூது 
நாட்டு சாரணையி லாமிச்சு 
நல்லசிற்‌ றாம ணக்குப்‌ 
பூட்டு முப்புர மெரித்தான்‌ 
புகல்வேம்பு மெருக்கி னோடு 
நீட்டு சிற்றா முட்டிவேர்‌ 
நிலக்குமிழ்‌ முடக்கத்‌ தானே. 1114 


'சனசைனய ம உதவ வவைவையையயயைவ சைவ கதுவ பைக வவட யவ அகைககளை சவ்‌: 


1112, 1சொருபம்‌ பாரே? 


(114. முடக்கத்தான்‌ - முடக்கற்றான்‌ 


467 


தானென்ற சிறுகாஞ்‌ சொறியும்‌ 
சத்திசா ரணைகாற்‌ றோட்டி 
மானென்று மல்லி ரண்டு 
மலைதாங்கி இலுப்பைப்‌ பூவும்‌ 
கானென்ற பேரா மூட்டிக்‌ 
காகில மலாக்க௱ கந்தம்‌ 
வேளனென்ற வாகுந்‌ தன்னை 
மடக்கிவேர்‌ நறுக்கு மூலம்‌. 1115 


மூலம்வோர்க்‌ கொம்பு செவ்வியம்‌ 
மூலஞ்செங்‌ கழுநீர்க்‌ கூட்டு 
சாலவே வகைகள்‌ வேருந் 
குனிவகைப்‌ பலந்தான்‌ பத்து 
துூலமாய்‌ நொறுக்கிப்‌ பாண்டத்‌ 
தூட்டிடு தூணி நீரில்‌ 
காலமே அனலு மூட்டிக்‌ 
கசாயமு மெட்டொன்‌ றாச்கே. 11/6 


ஆக்கிய கசாயந்‌ தன்னை 
அடைவுடன்‌ வடிகான்‌ கட்ட 
நீக்கிலாச்‌ சிற்ற ரத்தை 
நாற்பது பலம்நி றுத்துத்‌ 
தாக்கடா நொறுக்கிக்‌ தூணி 
நீர்தனில்‌ கசாயத்‌ தாட்டிப்‌ 
போக்குட னெட்டொன்‌ றாக 
வடித்துப்பின்‌ கட்டக்‌ கேளே, 1117 


கேளப்பா வரகுநெல்‌ லோடு 


கேடூலா துளுந்து கரணம்‌ 
சேளப்பா வகைக்கு எட்டுப்படு 


தூணி நீரி லிட்டுக்‌ 


468 


119]. 'நாழித 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கேளப்பா வெந்த தண்ணீர்‌ 
கிருபையாய்க்‌ குறுணி சேர்த்துக்‌ 
கேளப்பா யிவைக ளெல்லாம்‌ 


கெட்டியாய்க்‌ குறுக்கி டாயே, 1118 


குறுக்கிய கசாய மூன்றுங்‌ 
கூறுடன்‌ தாழி சேர்த்து 
அரிக்கையாற்‌ காப்புக்‌ கட்டி 
ஆடகத்‌ தைலம்‌ விட்டு 
பருக்கில்லா வெள்ளாட்‌ டுப்பால்‌ 
வாகு. ன்‌ தூணி சேர்த்துப்‌ 
அபருக்கவே யனலை மூட்டிப்‌ 


பின்பகற்‌ கங்கள்‌ சேரே. 1119 


வேறு 


சேரடாசெவ்‌ வியமுடன்இப்‌ பிலிச்சிற்ற ரத்தை 
செஞ்சந்த பக௫ில்கந்தி இப்பிலியின்‌ மூலம்‌ 
சேோட £கு நுந்தொட்டி வேர்த்தோல்நன்‌ னாரி 
2தசாபு ரம்தேவ தாரமோடு குக்கில்‌ 
சேரடாம லைதாங்கி வேர்ப்புமுக்கை வேருஞ்‌ 
சிறந்தசுக்கி லாமிச்சுச்‌ சடாமாஞ்சி மதுரம்‌ 
சரா நல்லகதந்தி லவங்கப்‌ பட்டை 
ரான மாஞ்சிட்டி நிலவாகை வேரே, 1120 


வேரட 7 கோடை. வேர்‌ வங்காளப்‌ பச்சை 

மிள தடன்‌ த்‌ தூரிமஞ்சள்‌ அடவிக்கச்‌ சோலம்‌ 
பாரடா வகைக்குமொரு பலந்தூ ளாக்கிப்‌ 

பண்புறவே வெள்ளாட்டுப்‌ பாலி லாட்டிச்‌ 
சீரடா மறுத்தாட்டுப்‌ பாலிலே கலக்கச்‌ 

றப்புடனே தாழிக்குக்‌ காப்பதலைப்‌ புனைந்து 
வாரடடா எண்ணெயொடு கசாயகற்க மெல்லாம்‌ 

வளமாக விட்டதற்பின்‌ விநாயகனைப்‌ பணியே. 1121 


மூலம்‌ 469 


பணிந்தடுப்பிற்‌ தீமூட்டிக்‌ தாமிதனை யேற்றிப்‌ 

பதறாமற்‌ சிறுகொதியு மூன்றுதினம்‌ வைத்துகு 
துணிந்தந்த நாலாதாள்‌ பதத்திலே வடிக்கச்‌ 

சொல்லக்கேள்‌ குங்குமங்கக்‌ தூரிகர்ப்‌ பூரம்‌ 
அணிந்தவகை மூன்றுக்கும்‌ வகைநாலு கழஞ்சும்‌ 

அப்பனே பொடித்திட்டுத்‌ தைலமதை வடிப்பாய்த்‌ 
தணிந்தந்தத்‌ தைலமோர்‌ கலசத்‌ திட்டு 

தானியபுரம்‌ பத்துநாள்‌ தங்கினபின்‌ பாரே. (124 


பார்புகழுந்‌ தைலத்தை நாலுநாளுக்‌ கொருக்கால்‌ 
பண்புட.னே தலைக்கிட்டு மேலுமதைப்‌ பூசி 
ஆரவே செவிநாசி தைலத்தை நிறுத்தி 
அப்பனே சீயக்கா யரைப்பிடுவெந்‌ நீராம்‌ 
சார்பெறவே வெதந்நீர்க்கு வேப்பிலைகொம்‌ பரக்கு 
செங்கத்‌ தாரிப்பட்டைச்‌ செம்புக்கா சுழக்கு 
வாரமுடன்‌ கிழிகட்டி வெந்நீரிற்‌ போட்டு 
மறுகயபின்‌ னெடுத்தாற்றி முழுகிவர வளமே. 1123 


வளமான நோய்போவ தேதென்றாற்‌ சொல்வேன்‌ 
வாதமென்ற எண்பதுவு ஈரூண்டே. யோடும்‌ 
சளமான தோடங்கள்‌ சன்னி வதம்‌ 
கசைவாத முசவாதஞ்‌ சன்னிவிட. வாதம்‌ 
உளவுநரிக்‌ தலைவாத மண்டை. வாதம்‌ 
உள்ளடங்கி நின்றதொரு அத்தி வாதம்‌ 
பளகுபக்க வாதமொடு அற்புதமாம்‌ வாதம்‌ 
பலகோட்டிக்‌ குமரகண்டன்‌ முயல்‌ வலிப்பும்‌ பறக்குமே. 
1124 


பறக்குமடா தோடகுணஞ்‌ சன்னிப2 மூன்றும்‌ 
பனைத்ததெல்லா மொழிவதற்குப்‌ பாகங்‌ கேளு 

திறக்கவொரு காசெடைதான்‌ தைலந்‌ தன்னைத்‌ 

இமிரிட்டு டன காலிற்தேய்ப்பா யாகில்‌ 


பெய ப வெல ப பழமை. வெக ப சவைதகைவ கை யகைகைககளக அகல்‌ ஆட கலகக்‌ அட உம்‌ 








1125. 1சரதேோட.ம்5 


470 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இறக்கிவிடுஞ்‌ சன்னிமுதல்‌ எல்லா மப்பா 
இதன்பெருமை யிவ்வளவுவென்‌ றெண்ணவேண்டாம்‌ 
அறக்கொடுமை அகற்றிவிடும்‌ பத்தியங்கள்‌ வேனும்‌ : 
அசுவசந்து பலாச்சுதமாந்‌ தைலங்‌ கேளே. 1125 


அசுவகந்தித்‌ தைலம்‌ 


கேளடா அழுக்கிரா வேர்பலம்‌ பத்து 
கிளா்வில்வம்‌ சிற்றாமுட்டி. பேராமுட்டி வேரும்‌ 
வாளடா திலப்பனைவேர்‌ நீர்வள்ளிக்‌ கிழங்கு 
மைந்தனே நன்னாரி பொன்னாங்‌ காணி 
மீகவாடா விலாமிச்சு முத்தக்‌ காசு 
கூறினோம்‌ வமையொன்று பலந்தான்‌ மூன்று 
கநள்டா நெ. றுக்கியதைத்‌ தூளா யாட்டித்‌ 
தாணியிரண்டு பாண்டத்திற்‌ கசாயம்‌ போடே, 1126 


போட்டபின்‌ பெட்டொன்ற௰ய்க்‌ குறுக்கி யப்பா 
புலுசிறோம்‌ வகைகேளு புலத்தி யாநீ 
வாட்ட முடன்‌ அகில்கந்தம்‌ புழுக்கை வேரும்‌ 
நல்லததந்தங்‌ கொம்பரக்கு வகைக்கிரண்டு பலந்தான்‌ 
ஆட்டா தூளாக்கிச்‌ சலம்பதக்கு விட்டு ப 
அக்கினியை மூட்டியதை யெட்டொன்றாய்க்‌ குறுக்கி 
நீட்டடா இன்னம்வகை கசாயத்‌ துக்கு 
நி௩ழ்த்துதிறோம்‌ இலுப்பைப்பூக்‌ 1குளப்பாலை வேரே. 
1127 


3வோர்நாணல்‌ “மால்கிழங்கு தாமரையின்‌ வளையம்‌ 
வெருசன்சி ழங்குடனே பெருங்கோரைக்‌ கிழங்கு 

வேர்பூமிச்‌ சர்க்கரையின்‌ கிழங்குக்கல்லா லப்பா 
வெட்டி வேர்‌ 2ந்தியுடன்‌ செங்கமழுநீர்க்‌ கிழங்கு 

வேர்வகைக்குப்‌ பலமிரண்டு நொறுக்கியே கசாயம்‌ 


விடுதாணி நீரதுவும்‌ எட்டொன்றாய்க்‌ குறுக்கே. 1128 


ட வன்க யவ பெய்ய மய்வயவு வவ ப்டவ வைய தயை பவை வையயயையவையையையையை “யனைய க்‌ உடைய யவை ணவ சதையை கைச பைக டைய் பப்ப படக அவையை வவ வைவல்க அண்ண ையை, வணவகிவானகாவ்களயளிளா கார்‌ 


1127. குட ப்பாலை, 


1128. 2மலைதாங்கி;. மருள்கிழங்குட 


மூலம்‌ 471 
குறுக்கியினி மூன்றுவகைக்‌ கசாயம்வடி. கட்டிக்‌ 
கூட்டடா தாழியொன்றில்‌ காப்பணிந்து சேர்த்து 
முறுக்கடா சாறுவகை முசுமுசுக்கை கொடுப்பை 
முடக்கற்றான்‌ காத்தொட்டி சரிப்பான்‌ சாறு 
இறுக்கியிட கற்றாழை கீழ்க்காய்‌ நெல்லி 
இயல்பான நீர்வள்ளி நெல்லிக்காய்ச்‌ சாறும்‌ 
குறுக்கடா கூத்தனுட குதம்பைச்‌ சாறும்‌ 
தனிச்சாறும்‌ வகைக்குமொரு படிதான்‌ சேரே. [129 


சேரடா தயிர்த்தண்ணீர்‌ படியு மொன்று 
இறமான ஆவின்பால்‌ படியவ்‌ வண்ணம்‌ 
சேரடா நல்லெண்ணெய்‌ படித! ஸனிரண்டு 
செப்புகிறேன்‌ கற்கவகை திரிகடுகு மதுரம்‌ 
சேரடா திரிபலையுங்‌ கிராம்புசிறு நாகம்‌ 
சிற்றரத்தைச்‌ சீரகமு முத்தக்‌ காசு 
சேரடா கடல்நுரையுங்‌ கச்சோலந்‌ தானும்‌ 
செவ்வள்ளிக்‌ கொடிதேவ தாரம்வெட்டி வேரே. 1130 


வெட்டிவேர்‌ இலாமிச்சு ௮முக்கிராநன்‌ னாரி 
வெட்பாலை யரிசியொடு கோட்டம்‌ இலவங்கம்‌ 
பட்டையொடு பத்திரியும்‌ அடவிக்கச்‌ சோலம்‌ 
பச்சையொடு மரமஞ்சள்‌ கடுகுரோ க்ணியும்‌ 
தட்டில்லாக்‌ குறுத்தொட்டி வேர்த்தோல்‌ மஞ்சிட்டித்‌ 
தகரமொடு சடாமாஞ்சி சண்பகம்நறி கந்தம்‌ 
முட்டில்லா தருளேல மிந்தவகை& கூட 
முதலஇல்செஞ்‌ சந்தமொடு செங்கழுநீர்‌ வேரே. 1131 


வேர்முதலாய்‌ வகையொன்று கழஞ்சி ரண்டு 
வெய்யிலிலே காயவைத்துத்‌ தூளா யாட்டிச்‌ 

சர்பெறவே ஆவின்பாலி லரைத்துச்‌ சேர்த்து 
சிறப்புடனே தாழிக்குட்‌ கலந்து பின்னும்‌ 


மெய்ய ப்மையவ யய வைம வைகையை வைய வைகை யயைய பப அவையை வய வவ வைள வ சைகை னர வகைக ரை வைளை என்றை எனா எக பரம வகர ர கவன 


1130. 1இரண்டு9,3,5 


472 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


சாரமுடன்‌ அடுப்பேற்றித்‌ தயை மூட்டிச்‌ 

சாமமொன்று எரித்திடுவாய்‌ மூன்று நாளும்‌ 
வாரமூடன்‌ நாலாநாள்‌ வற்றக்‌ காய்ச்சி 

வடிக்கும்போ தப்பனே வகையைக்‌ கேளே. 1132 


வகைகேளுங்‌ 'குங்குமங்கத்‌ தூரிகர்ப்‌ பூரம்‌ 
வாகான புழமுகுசட்டம்‌ கோரோச னையினோடு 
இசையாபமல்‌ வகையொன்று கழஞ்சு வொன்று 
திறக்கவே பொடித்திட்டுத்‌ தைலத்தை வடித்துப்‌ 
பகையாமற்‌ கணேசனையும்‌ பூசை செய்து 
பத்துநாள்‌ தானியபுடம்‌ புகைத்து வைத்து 
நகையாத படிநாலு நாளுக்கொருக்கால்‌ முழுக 
நலஞ்சிறந்த சீயக்காய்‌ அரைப்புவெந்நீர்‌ நலமே. 1133 


நலம்பிறக்கு மிப்படியே முழுகி னாக்கால்‌ 
நாடாது பிணியனைத்தும்‌ நடுங்கி யோடும்‌ 
பலன்பிறக்கப்‌ பத்தியத்தைச்‌ சொல்லக்‌ கேளு 
பால்தயிர்மோர்‌ புளிமைப்பு பச்சைமாங்கி சங்கள்‌ 
அலம்பல்செய்யும்‌ புகையிலையு மந்தமுள தகற்று 
அகன்றுவிடு மறுகாளி லானதெல்லா மருந்து 
புலம்படவே போம்நோய்க ளேதே தென்றால்‌ 
புலத்தியனே அத்திசரம்‌ வெட்டை போமே. 1134 


போமப்பா மூன்றுவமைப்‌ பணைப்பொடுதொர்‌ இப்பும்‌ 
புரண்டெழுந்த சுரதோடம்‌ வாயுநீ ரேற்றம்‌ 
போபப்பா வறட்சியொடு இருமல்‌ தாகம்‌ 
பித்தவர்த்‌ தனையோடு தலைநோய்பிீ ஸனிசமும்‌ 
போமப்பா உட.ற்காந்தல்‌ ₹பீனிசங்கள்‌ கபங்கள்‌ 
பொல்லாத விடபாகம்‌ போம்விக்க லடங்கிப்‌ 
போமப்பா தாமரையின்‌ மணிப்பருப்பும்‌ அஞ்சு 
புகழ்குளவிக்‌ கூட்டுமண்ணும்‌ அந்தயெடை. தானே. 
1135 


 அலவகவ்வவயயமாசாட அரனை யவ வசாகைகசசைகவ பவ படயகாளன கக கவல மஸ அகவக்‌: 





10௩7 1குங்குமப்பூ$ 


1135. £2உப்புசங்கள்‌ சயங்கள்‌2, 


மூலம்‌ 473 


எடைசமனாய்‌ வெந்நீரி லாட்டியே கலக்கி 
என்மகனே விக்கலுக்குக்‌ கொடுக்க நிற்கும்‌ 
விடையயின்னங்‌ கர்க்கடக சங்கிசடா மாஞ்சி 
மேன்மைபெறச்‌ சிறுதேக்கு இரிகடுகு கூட்டு 
அடையடையா யலித்திருக்கும்‌ பூரிணியின்‌ பருப்பை 
அளவுசப. னாகவே தூளாட்டிப்‌ பின்‌ 
தடையறவே சர்க்கரையி லருந்தத்‌ தீரும்‌ 
தாக்குகுற்குக்‌ குடிநீரைச்‌ சாற்றக்‌ கேளே. 1136 


குடிநீர்‌ 


சாற்றக்கேள்‌ சிறுநாகஞ்‌ ஈித்திர மூலம்‌ 

சண்பகமும்‌ வளையவலுப்புச்‌ சுக்குங்‌ கூட்டி 
வேற்றுமையில்‌ லாது௪ம னாகவே நறுக்கி 

இரண்டுபடி சலமமெட்‌ டெொன்றாய்க்‌ குறுக்கி 
நாற்றிசையுங்‌ கீர்த்தியெற அந்இிசந்தி யருந்த 

நாள்மூன்றில்‌ விக்கல்நிற்கும்‌ நன்றாய்க்‌ கேளு 
நேற்றியொரு ஈசாயங்கேள்‌ சார்த்திகையி னிலையும்‌ 

நீதிசிறு வமுதலைவேர்‌ சிற்றரத்தை நீட்டே. 1137 


நீட்டடா கொடுவேலி வேர்சமனாய்‌ தொறுக்கி 
நீரிரண்டு படிவிட்டு எட்டொன்‌ நாக்தி 

நாட்டடா அந்திசந்டு மூன்றுநா எருந்த 
நலமாகும்‌ விக்கலுக்குக்‌ தூபங்‌ கேளு 

கூட்டடா தோடையிலை குங்கிலியஞ்‌ சிலையும்‌ 
கொம்பரக்கு மயிலிறகு மகிலாவின்‌ நெய்யும்‌ 

பூட்டடா சமன்கூட்டிப்‌ பொடித்ததையுத்‌ தூபம்‌ 
புகைத்திடவே விக்கல்நிற்கும்‌ பின்பு கேளே, 1138 


பின்புகேள்‌ விக்கலுக்குத்‌ திரிபுகையை யப்பா 
புகலுகிமோம்‌ கொமபரக்கு மஞ்சள்சடா மாஞ்சி 

அ௮ன்புமனோ சிலைதேவ தாராகிழ்‌ கட்டை 
அழுக்கிராவேர்‌ சமனாம ணக்கிலையின்‌ சாற்றில்‌ 


474 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இன்பமுட. னேயரைத்துத்‌ துணியிற்‌ சேர்த்து 
இயலாகத்‌ இரிபிடித்‌ துலர்த்திக்‌ கொண்டு 
முன்புதிரி புகையேற்ற விக்கல்‌ இரும்‌ 
முரணவந்த தளம்போட வகையைக்‌ கேளே. 1139 


வகைகேளும்‌ ஏரண்டம்‌ விடசூதத்‌ தைலம்‌ 

மங்கையர்கள்‌ முலைப்பாலும்‌ ஆவின்நெய்யுங்‌ கலந்து 
பகையாமற்‌ சாரித்து தலைமயிரின்‌ கரியும்‌ 

பருந்தோகை மயிலிறகும்‌ சுட்டகரி கூட்ட 
நகையாம லேகித்து நாடிமுதல்‌ தாபி 

நற்சிலைப்‌ பாளத்திற்‌ தளம்போடு நன்றாய்‌ 
கெகையாதே விக்கல்விழுந்‌ தோடுங்‌ கண்டாய்‌ 

சிர்கண்டு யிவ்வண்ணம்‌ சிறந்து செய்யே. 1140 


ஏரண்டச்‌ சலவை யெண்ணெய்‌ 

சிறந்துசெய்யும்‌ ஏரண்டச்‌ சலவை யெண்ணெய்‌ 

செப்புகிறேன்‌ சூட்டுக்குச்‌ சலசூத்திர மாகத்‌ 
இிறந்துசொல்‌ லார்‌அவித்தாூற்றும்‌ ஏரண்டத்‌ தெண்ணெய்‌ 

சேர்வன்றிப்‌ படியொன்று ஆவில்பால்‌ நாழி 
2றந்திடா முலைப்பாலும்‌ உழக்குக்‌ கூட்டி 

மைந்தனே இளநீர்‌ 1அவுரியின்‌ சாறு 
குறைந்திடா திருநாழி துளசி நெல்லி 

கொடுப்பையொடு முசுமுசுக்கைச்‌ சீந்திற்‌ தூறே, 1141 


சாறுமுடக்‌ கற்றான்க௧கற்‌ றாழஞ்‌ சாறும்‌ 
சதாவேரி சரிசாலை கர்ப்பூர வள்ளி 
உாறுபடாச்‌ சிறுகீரை கருப்பஞ்‌ சாறு 
வகையொரன்றுக்‌ கரைப்படிதான்‌ வளமாய்ச்‌ சேர்த்து 
2வறுமினிக்‌ கற்கவகை நிலப்பனைநன்‌ னாசி 
வெட்டிவேர்‌ இலாமிச்சு முத்தக்‌ காசு 
கூறியஅமுக்‌ கிராவல்லி கொட்டி நெய்தல்‌ 
கோட்டிமோ?ூ இரிகடுகு திரிபலையுங்‌ கூட்டே. 1142 





114]. 1மவுழக்குச்சாறுத 


மூலம்‌ 475 


கூட்டுதா மரைவளையஞ்‌ சிற்றரத்தை ஏலம்‌ 
கொடுமதுரம்‌ இலவங்கப்‌ பட்டை பத்திரி 
நாட்டுமிரு சீரகழு முந்திரிபே ரீச்சு 
நற்கந்தஞ்‌ சாதிக்காய்‌ பத்திரி ராம்பு 
கட்டுவெந்‌ தயஞ்சீவி ௩ற்கண்டு மாூக்காய்‌ 
திறத்கவகைக்‌ கொருகழஞ்சு தூளா யாட்டிப்‌ 
பூட்டுபுக மிளநீர்த்தண்‌ ணீரைவிட்‌ டரைத்துப்‌ 
புகழ்ச்சாறு பால்கற்க எண்ணெயுடன்‌ கலக்கே. 1143 


எண்ணெயுடன்‌ புகட்டியோர்‌ தாழி சேர்த்து 
இயல்பாகக்‌ காப்பணிந்து சிறுகொதியு மிட்டுப்‌ 
பெண்ணையி:_ப்‌ பாகம்வைத்தோர்‌ துனைத்தியா ஸித்துப்‌ 
பூசித்து மூன்றாநாள்‌ பதத்தில்வபு. கட்டி 
தஇண்ணையமாய்‌ ஒருகலசத்‌ இட்டுப்‌ பின்பு 
நீர்க்குறுணி தாழியொன்றில்‌ விட்டதிலே வைத்துப்‌ 
புண்ணியந்தான்‌ செய்தவற்கு 13நர்புடன்‌ மண்டலந்தான்‌ 
பேறுபட வைத்தபின்பு பூட்ட.க்‌ கேளே. | 144 


பூட்டக்கேள்‌ அந்ெந்தி ஒருக ரண்டி. 
புகட்டுவாய்‌ பலநாளிற்‌ புனித மாகும்‌ 
நீட்டக்கேள்‌ மேகவெட்டை. அத்தி சூடு 
நேரான கணைபிரளர்‌ வறட்சி தாகம்‌ 
கூட்டான 2சோர்பித்த வர்த்தனையோ டிவையும்‌ 
கூறாக வறண்டவு_ல்‌ பூரித்துப்‌ பருக்கும்‌ 
ஆட்டான சலவையெண்ணெய்‌ செய்யு மாண்மை 
அப்பனே சொல்லிலிட்டோம்‌ இச்சாப்பத்திய மாமே. 
1145 


சுரக்கசாயம்‌ 


பத்தியாஞ்‌ சுரங்களுக்குக்‌ கசாயங்‌ கேளு 
பண்பிறு காஞ்சொறி வோர்முத்தக்‌ காசு 
வெற்றிசிறு.வழுதலைவேர்‌ சீந்தில்பற்ப டாகம்‌ 
வேர்க்கொம்பு பேய்ப்புடலும்‌ வெவ்வே றாகச்‌ 
1444. 1தெற்புடம்‌2.5 நேர்பட 
1145. கோபித்த,, சோமைபித்தம்‌; 


476 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சித்திபெற வகையொன்று கழஞ்சு மூன்று 
இறமாக யிடித்தது முக்கூறிட்டு 

எத்திசையும்‌ புகழிரண்டு படிசலமெட்‌ டொன்றாய்‌ 
இறக்குநீ தேன்கழஞ்சு இட்டருந்த இயல்பே. 1146 


இயல்பான பலசுரங்க ளெல்லாம்‌ போகும்‌ 
இன்னவகைச்‌ சுரங்களுச்கும்‌ இயம்‌ பத்‌ கேளு 
இயல்பான நன்னாரி முத்தக்‌ காசும்‌ 
இலாமிச்சு திரிகடுகு கொத்த மல்லி 
இயல்பான செந்தொட்டி வேர்பற்ப டாசம்‌ 
என்மகனே புடல்வகைக்கு மிருகழஞ்சு இடித்து 
இயல்பாக மூன்றுகூ நிட்டதற்குச்‌ சலந்தான்‌ 


இருதாழி யிருவகையு யெட்டொன்றாய்க்‌ ண ப 


குறுக்கியது ௮ந்திசந்தி தேன்கலந்து பின்னுங்‌ 
கூறியதிப்‌ பிலியும்வெ துப்பித்தூ விட்டு 
விறுக்கியே மூன்றுநா எருந்துகர மெல்லாம்‌ 
விடுபட்டே.. யோடிவிடு மின்னும்வகைக்‌ கேளு 
மறுக்கியே வருரூட்சை கசாய மப்பா 
வளர்சீநதில்‌ தோடையிலை வேருங்‌ கூட்டி. 
நறுக்கியே முத்தக்காசு தூதுகண்டங்‌ காரி 
சஞ்சீவி செவ்வியமுந்‌ இரிகடுகு கூட்டே. 1448 


கூட்டு பேராமுட்டி பற்ப டாகம்‌ 
கொத்தமல்லி பேய்ப்புடல்‌ இப்பிலியின்‌ ஏலம்‌ 
வாட்ட மறவகை யொன்றுகழஞ்‌ சிரண்டு 
மசியவே இடித்ததையு முக்கூ றிட்டுத்‌ 
இட்டுவர்‌ இருநாழி சலமெட்‌ டொன்றாய்த்‌ 
இருந்தவைத்து அருந்திடவே தேன்விட்‌ டப்பா 
பூட்கிடைய சுரங்களெல்லாம்‌ போகும்‌ போகும்‌ 
புகலுகிறேன்‌ இன்னம்வகைப்‌ புகலு றேவே,. 1149 


வலம்‌ 477 
பலசுரக்‌ சுசாயம்‌ 


புகலுகிறேன்‌ இன்னமொரு பலசுரக்‌ கசாயம்‌ 
பேய்ப்புடல்‌ தோடையிலை செம்முள்ளி வேரும்‌ 
புகலுவேன்‌ முப்புரத்தை யெரித்தான்‌ வேரும்‌ 
புனிதமுறும்‌ வேர்க்கொம்பு வகைக்குநாற்‌ கழஞ்சு 
புகலுவேன்‌ இடித்ததுவு முக்கூ றிட்டு 
பூட்டடா கூறுக்கிரு நாழி நீர்தான்‌ 
புகலுவேன்‌ எட்டொன்றாய்க்‌ குறுக்கியந்தி சந்தி 


பொடிதுூவித்‌ தஇப்பிவிதேன்‌ விட்டருந்தப்‌ போமே. 
1150 


அருந்தப்போம்‌ இன்னமொரு கசாயங்‌ கேளு 
அப்பனே இப்பிலியுஞ்‌ சீந்திலி ரண்டும்‌ 
பொருந்தவே நாற்கழஞ்சு தட்டிப்‌ பின்பு 
பொலிவாகச்‌ சலமுமிரண்டு படியும்‌ விட்டு 
விருந்தாசு எட்டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ பின்பு 
வீறடங்க இருபோதுந்‌ தேன்கலந்து வுண்ணு 
மருந்தாலே சுரந்தீரு மப்பா கேளு 
வாதசிலேற்‌ பனசுரத்தின்‌ வகையைத்‌ தானே. 1151 


வாத சி£லட்டும சுரத்துக்கு 


தானென்ற மலைகாங்கி தூதுகண்டங்‌ காரி 
சாதகமாய்‌ நன்னாரி சறுகாஞ்‌ சொறியும்‌ 
மானென்ற தோடைறு வழுதலையின்‌ வேரும்‌ 
மகத்தான இப்பிலிவேர்க்‌ கொம்பு மல்லால்‌ 
கோனென்ற பேய்ப்புடலோர்‌ !வகைக்கிரு கழஞ்சு 
குமுறவிடித்‌ ததைமூன்று கூறாய்ச்‌ செய்து 
கேனென்ற தொருகூறுக்‌ கிருநாழி நீரும்‌ 
திட்டெனவே எட்டொன்றாய்க்‌ குறுக்கித்தின மூன்றே. 
1152 





கறிக்காக வங்கிய: -அக்கவிகைதவ்வ்வ்காவு கை: அங்வத்தமடகண்கைக வகை க களை கைகள்‌ ணக எண்ணா கர்‌ கை அன்‌ க கைக்கைகண்களை வைவ்‌ டக, 





152 1வசைக்குமுக்‌,3,5 
சிறுதாஞ்சோறி - சிறுகாஞ்சொறி 


478 


அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


மூன்றுநாள்‌ அத்திசந்தி தேன்கலந்து கொள்ள 

முக்கியஞ்சேர்‌ மேற்பொடிக்கு வலையைக்‌ கேளு 
மூன்றுநாள்‌ திரிகடுகு வெதுப்பித்‌ தூவு 

முரணந்தீ ரின்னமேற்‌ பொடியைச்‌ சொல்வோம்‌ 
மூன்றுடனே இலவங்கப்‌ பட்டையதி மதுரம்‌ 

முழகிணிய?ிழ்‌ றரத்கைதிப்‌ பிலியுஞ்‌ சமனாய்‌ 
மூன்றாக வெதுப்பியதூள்‌ போட்ட ருந்து 

முத்தோடச்‌ சுரத்துக்கு முறையைக்‌ கேளே. 1153 


முத்தோடச்‌ சுரத்துக்கு 


மதறைககேளு தாதுகண்டங்‌ காறிநில வேம்பு 

முத்தக்காக கொத்தபல்லி சிற்றரத்தை செவியம்‌ 
முறைகேளு சீந்தில்கிறு வாஞ்சொறிரன்‌ னாரி 

முள்ளிலேர்‌ தோடையிலை விட்டுணுக்‌ கிரந்தி 
முறைகேளு இரிகடுகு திரிபலைபேய்ப்‌ புடலும்‌ 

முதுகோட்டஞ்‌ சன்னயிலவங்‌ ஈமுமூக்‌ கழஞ்சு 
முறைகேளு வகைவகைக்குச்‌ சமனாக யிடித்து 

முக்கூறி லொருகூறி லிருநாழி நீரே. 1154 


வாத சுரத்துக்கு 


நீர்விட்டு எட்டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ பின்பு 

நீட்டடா அந்திசந்தி இப்பிலிமேற்‌ பொடியும்‌ 
பார்புசுழத்‌ தேனுமொரு காசெடை_தான்‌ விட்டு 

பண்பாகக்‌ கொடுத்திடவே பாறிப்‌ போகும்‌ 
க வாதசுரம்‌ போக வப்பா 

செப்புகிறேன்‌ சிற்றாமுட்டி வேர்க்கொம்பு மிளகு 
பேரான கொத்தமல்லி பேராமுட்டி வேரு/ம 

பிரியமுடன்‌ வகையொன்று ஈழஞ்சு மூன்றே: . 1155 


மாறல்‌ சுரத்துக்கு 
கழஞ்சியாய்‌ எடுத்திடித்து மக்கூ நுிட்டுக்‌ 
கருத்தாக ருகூறுக்‌ கிருநாழி நீரும்‌ 
வழஞ்சியாய்‌ எட்டொன்றாய்‌ வற்ற வைத்து 
வாகத்‌ தேன்கலந்து முன்று, ருந்து 


மூலம்‌ 479 
தெளிந்துபோம்‌ மாறல்சுரத்‌ துக்கின்ன மப்பா 
செப்புகிறேன்‌ இலுப்பைப்பூ முந்திரிைப்‌ பழமும்‌ 
துழஞ்சியாம்‌ பெருங்குமிழ வேர்மதுரம்‌ நாரி 
தாமரையின்‌ வளைய?மாடு இருவேலி ேவேசே. 1156 


இருவேலி வேரொடு முத்தக்‌ காசு 
இயல்பான வேர்க்கொம்பு சிறுகாஞ்‌ சொறியும 
வருநெல்லிப்‌ பருப்புடனே வகைக்குமுக்‌ கழஞ்சு 
மசியவே இடித்ததையும்‌ முக்கூ நிட்டுப்‌ 
பருவமாய்‌ ஒருகூறுக்‌ கஇருநாழி நீரும்‌ 
பண்பாக எட்டொன்றாய்ப்‌ பாக மாக்கிப்‌ 
ஒஓருநாளுக்‌ கிருபோது கலந்தே பூட்ட 
ஓழிந்துவிடும்‌ வாதசுரம்‌ ஐடுக்கங்‌ கேளே 1127 


வாதசுரக்‌ கசாயம்‌ 


ஒஓடுங்காத வாதசுரக்‌ 5சாய மப்பா 
உரைக்கிறேன்‌ குறுந்தொட்டி நொச்சிமுத்தக்‌ காசு 
கொடுங்கூந்தன்‌ தூதுசண்டங்‌ காிிபற்ப டாகம்‌ 
கூறரிய நிலவேம்பு வாதத்தை மடக்கி 
நெடுஞ்சிறிய நெருஞ்சில்வேோர்‌ தோடைவேர்‌ பீர்க்கில்‌ 
நெல்லீர்க்கு வேப்பீர்க்கு மாவிலையி ஸனீர்க்க 
இடும்பான இரிகடுகு நாரத்தை யீர்க்கில்‌ 
இவைசேர வகையொன்று கழஞ்சு மூன்றே. 1158 


வகையொன்று கழஞ்சுமூன்‌ றாகநீ யியு.த்து 
வாகாக மூன்றிலொன்றுக்‌ கிருநாழி நீரும்‌ 
நகையாமல்‌ எட்டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ பின்பு 
நாட்டடா மேற்பொடி இப்பிலியுங்‌ கூட்டு 
பகையாமல்‌ அந்திசந்தி தேன்ஃலந்‌ தாட்டப்‌ 
பறந்தோடும்‌ வாதசுரம்‌ பழஞ்சுரங்கள்‌ போகத்‌ 
இகையாமற்‌ கசாயமொன்று செப்புகிறே னப்பா 
இரிபலையுஞ்‌ செவ்வியமு முத்தக்‌ காசே. 1159 





1158, கூத்தன்‌ - கூத்தன்்‌குதம்பை - மூக்கொற்றிப்பூண்டு, 


480 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முத்தக்கா சரத்தைகொத்த மல்லிச்சித்திர மூலம்‌ 
முசுமுசுக்கை வெண்காரம்‌ அக்கர காரம்‌ 
சிற்றாமுட்டி பேராமுட்டி தோடை வே ரிலையும்‌ 
செம்முள்ளி நெருஞ்சியொடு செந்தொட்டி வேரும்‌ 
வெற்றிபெறு அமுக்கிரா மலைதாங்கி வில்வம்‌ 
வெட்டிவேர்‌ இலாமிச்சு கரிசாலை புடோலும்‌ 
எத்திசையும்‌ புசழ்தூது கண்டங்‌ காரி 
இலுப்பைப்பூச்‌ சிறுபீளை நீர்முள்ளி வேரே. 1160 


முள்ளிவேர்‌ நன்னாரி கற்றாழைச்‌ சருகு 

முன்னைவேர்‌ பெருங்குமிழ வேர்முப்புரங்க 

ளெரித்தான்‌ 

கள்ளமில்லா நிலவேம்பு விட்டுணுக்‌ கிரந்தி 

கற்கண்டு கிராம்புசிறு தேக்கி னோடு 
தெள்ளுகோட்டம்‌ பேரீச்சு முந்திரிகை மதுரம்‌ 

தேசபுரஞ்‌ சந்தனத்தின்‌ பொடி.தேவ தாரம்‌ 
விள்ளுகடுகு ரோகணிபற்‌ படாகமில வங்கம்‌ 

வீழதியுட பட்டைதா மரைவளையஞ்்‌ சேரே. 1161 


சேரடா வகையொன்று கழஞ்சு வொன்று 
இறமாக இடித்ததூள்‌ பதின்கூ நிட்டு 
வாரடா கூரொன்றுக்‌ கிருநாழி நீரும்‌ 
வற்றவச்சு எட்டொன்றாய்‌ அந்திசந்தி யாகப்‌ 
பாரடா திப்பிலித்தூள்‌ தூவித்தேன்‌ விட்டுப்‌ 
பருவமாய்‌ அஞ்சுதினம்‌ அருந்தி னாக்கால்‌ 
ரீரடா சகலசுரம்‌ விட்டு வாங்கு.ம்‌ 
சித்திரமாய்‌ இன்னமொரு கசாயங்‌ கேளே. 1162 


விடபாக சுரத்திற்கு 


இன்னமொரு கசாயம்கேள்‌ விடபாக சுரத்திற்கு 
இயம்புகிறேன்‌ நீர்முள்ளி சிறுபீளை வேரும்‌ 

பின்னமில்லா இலாமிச்சும்‌ அமுக்கராநன்‌ னாரி 
பெரூங்குமிழ்வேர்‌ சந்தலொடு முன்னைபா திரியும்‌ 


மூலம்‌ 481] 


சன்னயில வங்கமொரடு வீழிகுறுந்‌ தொட்டி 

தாமரையின்‌ வளையமொடு நெரருஞ்சிழுத்தக்‌ காசு 
நன்னயஞ்சேர்‌ கறிமுள்ளி சிறுகாஞ்‌ சொறியும்‌ 

நல்லசிற்றா மணக்கம்வேர்‌ கற்றாழஞ்‌ சருகே. 1163 


சருகுடனே மலைதாங்கி பற்ப டாகம்‌ 
சாரணைவேர்‌ தோடை வேர்‌ ௬விள மலரும்‌ 
மருவுசிற்றா மல்லிவேர்‌ பேரா மல்லி 
வாதத்தை மடக்கிவேர்‌ இரிகடுது செவியம்‌ 
பெருகுஇப்‌ பிலிமூலம்‌ சிற்றரத்தை கோட்டம்‌ 
போர்பெரிய சிறுதேக்கு தேசபுரம்‌ ஏலம்‌ 
உருவாக வகையொன்று கழஞ்சு 1யிரண்டும்‌ 
ஒன்றாக இடித்ததூள்‌ முக்கூ றாக்கே. 1164 


ஆக்கியதோர்‌ ஒருகூறுக்‌ கிருநாழி நீரும்‌ 

அப்பனே எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
தேக்யெகோர்‌ பொரிகாரங்‌ சஈழஞ்சு மூன்று 

இறமாகச்‌ சுத்திசெய்து பொரித்துக்‌ கொண்டு 
நீக்கியே ௮ந்திசந்தி பொரிகாரந்‌ தூவி 

நினைவோடே மூன்றுநா எருந்தி னாக்கால்‌ 
பாக்கியங்கள்‌ செய்தவர்க்‌ இந்நூலின்‌ படியே 

பத்தியாய்க்‌ கொண்டுவரப்‌ பறக்கும்விட பா கமே. 

1165 
ஏலாதி மாத்திரை 

பாகமாய்‌ ஏலாதி மாத்திரை தன்னைப்‌ 

பாடுகிறேன்‌ புலத்தியனே பண்பாய்க்‌ கேளு 
ஏகமாய்‌ ஏலமில வங்கம்வால்‌ மிளகு 

இசைந்ததிரி கடுகூடனே சன்னயில வங்கம்‌ 
வேகமுள்ள சிற்றரத்தை இப்பிலியின்‌ மூலம்‌ 

வெட்டிவேர்‌ இலாமிச்சு செவியமதி விடயம்‌ 
தாகம்லிடும்‌ அதிமதுரம்‌ சீரகங்க ளிரண்டும்‌ 

தாளிசபத்‌ திரிகடுரோ கணியுஞ்‌ சேரே. 1166 





1164. மூன்று 


௮-31 


482 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சேரப்பா திரிபலையுங்‌ குராசானி யோமம்‌ 
தேசாபுரம்‌ அக்கர காரமுத்தக்‌ காசு 
சேரப்பா சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
சிறுநாகங்‌ குங்குமப்பூ கர்க்கடக சிங்கி 
சேரப்பா அமுக்கிராநன்‌ னாரிகொத்த மல்லி 
சீனிகற்‌ கண்டுமுந்தி ரிகைபே ரீச்சு 
சேரப்பா மாதுளையி னோடுபொரி காரஞ்‌ 
சிலைசவுரி தாரம்விசு வாசுரசங்‌ கந்தம்‌. 1167 


சந்தமடா மலாக்காயுங்‌ கூகை நீறும்‌ 
கடியான கோரோ சனைகத்தூரி புழுகும்‌. 
பந்தமுள்ள சாதிலிங்கம்‌ சாம்பிராணி காந்தம்‌ 
பகராத அமிர்தசர்க்‌ சரையுங்‌ கூட்டு 
இந்தவகைக்‌ கொருகழஞ்சு சுத்‌திவகைப்‌ படியே 
எடுத்தபின்பு சிந்தூரம்‌ சேரும்வகை கேளு 
முந்தரச சிந்தூரம்‌ காந்தமப்‌ பிரகம்‌ 
முறையோடே. தாமிரமும்‌ வங்கசிந்‌ தூரமே. 1168 


சிந்தூரம்‌ இந்தவசைக்‌ கொருக மஞ்சு 
சேரடா இவையெல்லாங்‌ கல்வத்‌ இட்டுப்‌ 
பந்தாறும்‌ இரண்டுநா ஸளிஞ்சிச்‌ சாற்றில்‌ 
பண்பான மாதுளம்பூச்‌ சாற்றிலி ரண்டுதான்‌ 
வெந்தாறு மாதுளம்பழச்‌ சாற்றி லிட்டு 
வீதராம லிரண்டுநா ளான பின்பு 
விந்தூறும்‌ பனிநீரி லிரண்டுதின மரைத்து 
மேலான குளிகைிறு பயறளவு கட்டே. 1169 


சுட்டியதோர்‌ குளிகைதன்னை நிழலு லர்த்திக்‌ 
கலைக்கொம்புச்‌ சமிழிலே யடைக்கு முன்னே 

தட்டில்லாக்‌ தானியபுட மண்டலந்தா னப்பா 
தாழ்வில்லா திருந்தபின்பு தானெ டுத்து 


மலம்‌ 483 


அ.ட்டில்லா தனுபானம்‌ அப்படிதோய்‌ கண்டு 
அருந்தினாற்‌ பிணிபலவும்‌ ௮ண்டா தையா 
திட்டித்தாற்‌ போல்கேட்கும்‌ பூரணகர்ப்‌ பிணியின்‌ 
சீதசுரம்‌ சுவாசமுடன்‌ சன்னிக்‌ குள்ளே, 1170 


சன்னிசுரஞ்‌ சுவாசமே லேப்பமொடு தணியச்‌ 

சாற்றுறேன்‌ முலைப்பாலிற்‌ தனித்துண்டை யொன்று 
உன்னியே இருபோது மூன்றுதினஞ்‌ செலுத்த 

ஒடுமடா மதலைமுத லனைவருக்கு மூட்டு 
பின்னிநின்ற தொந்திப்புச்‌ சரதோடந்‌ தீரப்‌ 

பிசகாமல்‌ மிளகுடைய கசாயமிஞ்சச்‌ சாற்றில்‌ 
இன்னிலத்துத்‌ கோடையிலை மிஊகுகசா யத்தில்‌ 


இட்டருந்தத்‌ தஇட்டெனவே நிற்குமிள்னங்‌ ப டட்ட னர 


இன்னங்கேள்‌ சன்னியதி மூன்றுக்கு மப்பா 

இஞ்சியொடு சிற்றரத்தை முலைப்பால்‌ வேப்பந்தோல 
இன்னங்கேள்‌ முருங்கைத்தோல்‌ வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ 

இதற்கிசையப்‌ புட்டவியிற்‌ பூநாகத்‌ இட்டால்‌ 
இன்னங்கேள்‌ சன்னிபல சுரங்கள்‌ தோடம்‌ 

என்மகனே வீட்டோடும்‌ இயல்பாம்‌ பாரு 
இன்னங்கேள்‌ சயரோகந்‌ தீர வென்றால்‌ 

இயல்பான புட்டவியிற்‌ தேனுமேற்‌ பொடியே. 1172 


மேற்பொடிகேள்‌ தஇப்பிலிரற்‌ றரத்தை தன்னை 
வெருகடி தூ ளூடன்குளிகை வெதுப்பியொன்று சேர்த்து 
மேற்பொடி இப்படியேதா னருந்தி னாக்கால்‌ 
விட்டோடுஞ்‌ சயரோகம்‌ இரும லெல்லாம்‌ 
மேற்பொடியே பின்னுமனு பானஞ்‌ சொல்வோம்‌ 
வீறான சராணிய௫ சாரந்‌ தீர 
மேற்பொடியாஞ்‌ சாதிக்காய்‌ பத்திரிக ராம்பு 
வெட்பாலை குராசானி அக்கர காரமே. 1173 


484 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


காரமுடன்‌ பெருமரத்துப்‌ பட்டைசடா மாஞ்சி 
கருஞ்சீரக ஈும்வால்‌ மிளகுமலை தாங்கி 
பாரமூடன்‌ முத்தக்காசு மாதுளத்தின்‌ ஒடு 
பாங்கான அதிவிடயம்‌ வெதுப்பித்‌ தூளாய்‌ 
ஈரமுள்ள முத்தக்காசு பெருமரத்துப்‌ பட்டை 
இனியமலை தாங்கிவேர்‌ சிற்றரத்தை சமனாய்‌ 
சீராக நறுக்கியிரு நாழி நீரில்‌ 


இிறமாகக்‌ கஇராம்புபத்து முடிந்து போடே. 1174 
முடிந்த... கிராம்புடனே எட்டொன்‌ றாக்கி 


மூலமதி சாரம்வயிற்‌ றுளைச்ச லுக்குப்‌ 
பட.ந்திட்‌(. ௮ந்திசந்தி கிராம்பரைத்துக்‌ சலக்கிப்‌ 

பதியவே குளிகையிட்டு மேற்பொடிதேன்‌ சேர்த்து 
குடித்தவுட னாலைய்ந்து தினத்தில்‌ நிற்கும்‌ 

குன்பமெனும்‌ வாயுவுக்குக்‌ கூறக்‌ கேளே. 1172 


கூறுக்கேள்‌ ச௪ாரணைவேர்‌ சுக்குவேப்‌ பலகு 
கொடியதொரு காசயத்திற்‌ குளிகை நீட்டி 
கூறக்கேள்‌ வியாதிகண்டு அனுபானத்‌ தூட்ட 
கொடுபிணி_ ளணுகாது குளிகைவெகு பேர்க்குக்‌ 
கூறக்கேள்‌ மூலமொடு கிராணிவா யுக்குக்‌ 
கொஞ்சமொரு லேகியத்தைக்‌ கூட்ட டாநீ 
கூறக்கேள்‌ பழம்புளியுங்‌ கூகை நீறுங்‌ 
குறைவில்லா வெள்ளுள்ளிப்‌ பருப்புங்‌ கூட்டே. 1176 


பருப்பு._டனே வகைக்குமெ7ரு டலந்தா னப்பா 
பண்பான காரெள்ளுப்‌ படிமக்‌ காலும்‌ 
விரப்புடனே வெல்லம்நாற்‌ பலமுங்‌ கூட்டி 
விரைந்திடிக்க இருசாமம்‌ லேகியமாம்‌ மேலும்‌ 
தருப்புவனம்‌ அந்திசந்தி தான்றிக்கா யளவு 
தானருந்த -மலமென்ற கிராணி வாயும்‌ 
இருப்பிருந்தி குடைந்திரையும்‌ கழிச்சல்ரத்தஞ்‌ சீதம்‌ 
ஏப்பமொடு பொருமல்வலி யெல்லாம்‌ போமே. 1177 


மூலம்‌ 485 


வேறு 


பேய்ப்புடல்‌ கடுக்காய்‌ நெல்லி 
பெரியதோ ராடா தோடை. 
காய்ப்புள்ள கண்டங்‌ கா 
மஞ்சள்‌ ஈடுகுசெம்‌ முள்ளி 
கதோய்ச்சுக்‌ கோடி சைந்த 
வேலிப்பருத்தி இப்பிலிதா னப்பா 
வாய்ப்புடன்‌ வகைக்கு மூன்று 
கழஞ்சுதா விடித்துப்‌ போடே. 1178 


போடுமுக்‌ கூறு செய்து 
பொலிவட னொருகூ றுக்கு 
நாடி. யேயிரு நாழிநீர்‌ 
நலம்பெறக்‌ கடுகு ரோணி 
பேடியா தொருக ழஞ்சு 
மூன்றாக்கி முடிந்து போட்டு 
வாடவே எட்டொன்‌ ஐாக்கி 
வடி.த்கந்டு சந்தி கொள்ளே. (179 


கொள்ள வேஅளி சுரங்கள்‌ 
கூறிய மலபந்‌ தங்கள்‌ 
தள்ளவே கசாயஞ்‌ சொன்னோம்‌ 
குனிவிட சுரங்க ஸனப்பு 
மெள்ளவே மூர்ச்சை வேர்வை 
குளிர்நளிர்‌ கண்ட தற்கு 
எள்ளலாய்க்‌ கசாயந்‌ தன்னை 


இயம்புவே னெளிய சுக்கே. 1180 


வேறு 


சுக்குச்‌ செவ்வியங்‌ கொத்தமல்லி 
துடியாங்‌ கண்டுபா ரங்கி புடோல்‌ 
ஃக்குந்‌ திப்பிலி மூலங்‌ 
கண்டங்‌ காரிஇல வங்கம்‌ 





1178. 1பரமஞ்சள்‌5 
2? தாய்கொடுவேலிட 


480 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மிக்க ஏலமதி மதுரம்‌ 
மிகுந்த சீந்தில்‌ பற்படாகம்‌ 
பக்க நாரிக்‌ கொடித்தூவி ப 
முத்தக்‌ காசு பரிந்தெடுமே, 11 81 


எடுமே ஆடா தோடையிலை 
இலாமிச்‌ சிருவே லிருகழஞ்சு 
படுமே இடித்துப்‌ பொடியாக்கிப்‌ 
பண்பாய்‌ மூன்று கூறுமிட்டு 
இடுவாய்‌ கூறுக்‌ கருநாழி 
நீரும்‌ உழக்காய்‌ வற்றிவரும்‌ 
கெடுவாய்‌ என்றே விட்டோடுங்‌ 
கசாய மொன்றின்‌ னங்கேளே, 1162 


வேறு 


இன்னங்கேள்‌ முத்தோடவிட சுரக்க மிச்சல்‌ 

இயல்பில்லாக்‌ 1நடுக்கலொடு நளிர்குளிர்‌ தீர 
நன்னயஞ்சேர்‌ கொடித்தூவி நாரிமுத்தக்‌ காசு 

நல்லதிரி பலையோடு வீமிப்‌ பட்டை 
மின்னியதோர்‌ இருவேலி எலுமிச்சம்‌ வேரும்‌ 

மிகுந்ததா மரைவளையம்‌ இவைபத்‌ துந்தான்‌ 
சொன்னவேர்‌ வகைக்குமுக்‌ கழஞ்சு கூட்டித்‌ 

தூளாக இடித்துமுக்‌ கூறு செய்யே. 1183 


செய்யடா ஒருகூறுக்‌ கிருநாழி நீருஞ்‌ 

சிறக்கவே விட்டதையு மெட்டொன்றாய்க்‌ குறுக்கி 
வையடா இருபோது மூன்றுதின மருந்து 

மகத்தான குளிர்சுரங்கள்‌ மாறல்வி._. பாகம்‌ 
மெய்யடா அத்திசுரங்‌ குறுவேர்வை தாகம்‌ 

விடாதசுரம்‌ இத்தனையும விட்டே யோடும்‌ 
பொய்யடா ஒன்றுமில்லை விடபாகம்‌ ஒழியப்‌ 

பூட்டுகிறேன்‌ கசாயமொன்று மலைதாங்கி வேரே. 

1184 


எச சனத ஆயவ சைய வயது வைகிய பயண்வடய வகைய படட வ உணவ ணை வகைல 


1183. 1கக்கனுடன்‌, 


மூலம்‌ 487 
விடசுரத்துக்கு 


மாலைதாங்கி திரிகடுகு புங்கம்‌ பட்டை 
வகையஞ்சுக்‌ கொள்றரைவ ராகன்‌ பட்டை 
நிலையாக வெட்டியதை யிடித்துக்‌ கூறாய்‌ 
நேராக மூன்றாக்கி யொருகூ றுக்குச்‌ 
சலமுமிரு நாரிதனை யெட்டொன்‌ றாக்கித்‌ 
குசமூன்‌ றாறுபொழு துண்ணத்‌ தீரும்‌ 
பலகரங்கள்‌ அளியுமே சுரமும்‌ போகும்‌ 
பண்டுற்ற நடுக்கற்சுரம்‌ பறக்கும்‌ மல்லியே. 1185 


கொத்தமல்லி திரிகடுகு பேரா முட்டி 

கொடுவேலி வகைக்குமொரு கழஞ்சு கூட்டிப்‌ 
பத்தறவே அரைத்துவொரு நாழி நீரிற்‌ 

பரிவுடனே கலக்கியதை யெட்டொன்‌ றாக்கி 
வெற்றிபெற ஒவ்வொருபோ தருந்த வந்து 

வீறடங்கி நடுக்கலென்ற வெப்புந்‌ தீரும்‌ 
சத்தியமாய்‌ மிளகுக்கசா யந்தா னுண்ணத்‌ 

தான்நடுக்கல்‌ சுரந்தீரும்‌ சத்தியமாஞ்‌ சுக்கே, 1186 


ேவேறு 


சுக்கொடு கொத்த மல்லியும்‌ 

துலங்கு தேசபுர மூன்றும்‌ 
ஓக்கத்‌ தட்டி யொருபடி 

நீருடனே எட்டொன்றாய்க்‌ குறுக்கி 
மிக்க அந்தியம்‌ பொழுது 

விரைந்து உஊணுங்‌ கழிந்தபின்பு 
சிக்கக்‌ கசாய மொருபோதாய்த்‌ 


திவசந்‌ தோறுங்‌ கொண்டிடுமே. 1167 


கொண்டு வரவே விடமழியும்‌ 

குறுவேர்‌ வையும்போம்‌ பசியெடுக்கும்‌ 
பண்டே. வந்த உட்சுரமும்‌ 

பறக்கு மேது பணையாது 


1187. திவசம்‌ - நாள்‌ 





488 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-!.500 


விண்டார்‌ வேருவெந்‌ தயஞ்சிவக்க 
வெதுப்பி மிளகிட்‌ டொருபடிநீர்‌ 

உண்டாம்‌ டடிக்கு எட்டொன்றாய்‌ 
உண்ணும்‌ இரவி லிப்படியே. 


வறு 


இப்படி யஞ்சுநா ளிரவிற்‌ கொண்டிட 
வெப்பொடு உட்சுர மாந்தம்‌ வேர்வையுங்‌ 
குப்பெனக்‌ குத்திடுங்‌ குடல்கு எிர்ந்திடுஞ்‌ 
செப்பி னோமினிச்‌ சுரமாந்தை சுக்கொடே. 


வேறு 


சுக்கு நறுக்கு மூலமொடு 
துலங்கு முசுமுசுக்மை வேரிவைகள்‌ 
ஓக்க வைக்கோர்‌ கழஞ்சுதட்டி 
ஒருபோ தருந்த வோர்படிதீர்‌ 
தக்க தாழாக்‌ கெனக்குறுக்கித்‌ 
தாக்கப்‌ பஞ்ச தாரையிட்டு 
ஓக்கக்‌ குடிக்க நெஞ்சிகுமல்‌ 
வேறாஞ்‌ சுரமாந்‌ தையும்பேயே, 


வேறு 


பேய்ப்புடல்‌ பற்ப டாகம்‌ 
பேராமுட்டி மிளகு சுக்கு 
வாய்ப்புள்ள விட்ணுக்‌ கிரந்தி 
மகிழ்ந்தநா ரத்தைப்‌ பட்டை 
காய்ப்புட னவைக்கோர்‌ மூன்று 
கழஞ்சியை யிடித்துமுக்‌ கூறாய்த்‌ 
தேக்கிய முதற்க றுச்குத்‌ 
இினமிரு நாழி நீரே. 


நீரிரு நாழிக்‌ கேதா 
னொருகூறு நேயத்‌ தோடு 
வீரமா யெட்டெ.்.ன்‌ றாக்கி 
விரும்பித்தேன்‌ கலந்த ருழ்த 


1188 


1189 


1190 


1191 


சமூலம்‌ 489 
சார்வெப்புச்‌ சுரமுந்‌ தீரும்‌ 
இனது விரைந்தே யேறும்‌ 
பாரமாந்‌ தலைநோய்‌ போக்கும்‌ 
பகர்சீந்திற்‌ கசாயங்‌ சேளே. 1192 


வேறு 
சிலேட்டும சுரத்திற்கு 

சீந்தில்மூத்தக்‌ காசிரட்டி பேய்ப்புடல்பற்‌ படாகஞ்சுக்கு 

திறமாக அதிற்பாதி சேர்த்திடித்துக்‌ கூறாய்‌ 
பாந்தமா யொருகூறுக்‌ கிருநாழி நீரும்‌ 

பண்பாக எட்டொன்றாய்க்‌ குறுக்கியதை வாங்கி 
சாந்தமாய்த்‌ தேன்கலந்து மூன்றுதன மருந்து 

குகர்ந்துசிலே பற்பனசு ரந்தான்தணியு மப்பா 
காந்தவெரித்‌ தாறாப்புண்‌ இரத்திக்‌ கெல்லாம்‌ 

களிம்பொன்று சொல்லுகிறோங்‌ கண்டு பாரே. 1193 


களிம்பு 


கண்டுபார்‌ களிம்புக்கு வகையைக்‌ கேளு 
கடுஇரசம்‌ துத்தமொடு காசுக்‌ கட்டி. 
பண்டிலுள்ள வெள்வைருங்‌ கிலியம்‌ நேராய்ப்‌ 
பதியவே ரசமான ௮லவத்‌ திட்டில்‌ 
விண்டவதிற்‌ கற்சுண்ணம்‌ நெல்லிக்கா யளவு 
வேதிச்சு அரைத்தாவின்‌ வெண்ணெயதி ஸீரட்டி 
கொண்டாட இருசாமம்‌ நன்றா யாட்டிக்‌ 


கூறாக்கிச்‌ சிமிழிலே அடைத்தி டாயே. 1194 


அடைத்திட்ட. களிம்பதனைப்‌ புண்பொடிகட்‌ கிட்டு 
அப்பனே பழங்காடி புளியிலையும்‌ வெந்து 
புடைத்திட்ட புண்கமுவிக்‌ களிம்பு போடப்‌ 
போகாத கிரந்தியொடு சூலைப்‌ புண்கள்‌ 
துடைத்திட்ட பலபுண்கள்‌ ஆறாப்‌ புண்கள்‌ 
தொடைவாழை விப்புருகி சிலந்திப்‌ புண்கள்‌ 
படைத்திட்ட இவையெல்லாம்‌ பறந்தே யோடும்‌ 
பழையபுண்கள்‌ கருந்தழும்பாம்‌ பதின்காடி பலனே. 


1492 


490 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கொடித்தூவி வேரிழைத்துக்‌ கிழியாய்க்‌ கட்டி 
கோவின்பால்‌ வெள்ளாட்டுப்‌ பால்‌சரிநீர்‌ விட்டு 
அடுப்பிலே வேகவைத்து நீர்வற்றும்‌ போது 
அப்பனே இழிபிழிந்து அப்பாற்‌ கொள்ள 
இடுக்கிலே பட்டஎலி போடவிட மழியும்‌ 
இசைந்தமலக்‌ கட்டுசலம்‌ விடபாக மெல்லாம்‌ 
தடுத்திடா தேபோகுஞ்‌ சுரவீ ரில்லைச்‌ 
சாதகமாய்‌ 1கோரமொன்று சாற்று றேனே. 1196 


வேறு 


கோரைக்‌ இழங்கு ?கொடித்தூவி 
கோட்டஞ்‌ செவ்வியங்‌ கொத்தமல்லி 
வீர முடைய தூதுவளை 
விட்ணுக்கி ரந்தி இலாமிச்சு 
சார முடைய அதிமதுரம்‌ 
தனித்த சுக்கு இலவங்கம்‌ 
பாரப்‌ புடோல்‌ முள்ளிவோர்‌ 
பற்ப டாகம்‌ பகரேலம்‌, 1197 


ஏலந்‌ இப்பிலி திப்பிலிமூலம்‌ 
இசைந்த கண்டங்‌ கத்திரியும்‌ 
ஞாலத்‌ தாடா தோடையிலை 
நன்னாரி வோர்சீந்தி யோடு 
சீலத்‌ நடனே இருகழஞ்சு 
சேர இருபதுக்‌ கொன்றிடித்து 
காலத்‌ துடன்முக்‌ கூறுசெய்து 
காயப்‌ போட்டுக்‌ கொள்வீரே, 1198 


 அயெலசையவவயவைையயச்னையய ய தவ வயையவடபடவாகைய்யபயஅைய கர்சவமைகவ யய கைய அளியக அவனி வக்‌ அங்கன்‌ வவ களைவயகவைகக்கவைவக்டடக கணைகளை ள்‌ வவால்வல்‌வ பின்வ கைவ கைவைகள்‌ ளால்‌ கைக்ககைகன்பாமாட வக்கா டபில்‌ 


1196. 1வா தசுரம்‌2 
1197. கொடித்தாச 


1198. கைசாயம்த 


1199. 


491 


கொள்வீ ரொருகூ றுக்கிரு 
நாழிநீர்‌ விட்டொன்‌ றாக்கியதை 
உள்ளே குடிக்க மூன்றுதின 
கோடுஞ்‌ சுரவீ நற்றுவிடுங்‌ 
கள்ளத்‌ தருங்‌ 1கசடுமறும்‌ 
கால கால மருதந்திவர 
வள்ளல்‌ போல இருந்தாடு 
மயக்கந்‌ தவிர்க்கும்‌ மாமயிலே. 1199 


மயிலே சன்னி தோடமுதல்‌ 
வாத பித்தஞ்‌ ரிலேற்பனமும்‌ 
குயில்போ லிரைச்சல்‌ மலபந்தங்‌ 
கூறுஞ்‌ சலக்கட்‌ டிவையெல்லாம்‌ 
பயிலாய்த்‌ இரும்‌ விடபாகம்‌ 
பண்பாய்க்‌ காட்டுச்‌ சீரகந்தான்‌ 
ஓயிலாய்‌ மூன்று கழஞ்சு தன்னை 
ஓவ்வோர்‌ கழஞ்சு நீரிலிடே. 1200 


இடுவாய்‌ சலந்தா னிரண்டுபடி. 
எட்டொன்‌ றாக்கி அத்இசந்தி 
விடுவாய்‌ மூன்று தினத்தாலே 
விடமு மழியுஞ்‌ சுரமும்போம்‌ 
கெடுவாய்‌ இன்ன நற்சுரையின்‌ 
கேடில்‌ லாம லுர்ந்ததண்டு 
வடுவாய்‌ மூன்று துண்டுயிரு 
நாழி நீரில்‌ வற்றவையே, 1201 


வற்ற வைப்பாய்‌ எட்டொன்றாய்‌ 
மருந்து அத்தி சத்தியுண்ணும்‌ 

அற்றே போகும்‌ விடபாகம்‌ 
அறையக்‌ கேளும்‌ இன்னவகைப்‌ 

பற்றச்‌ சுரைதான்‌ தழைபச்சை 
யரிந்து கழுநீர்‌ படியொன்றில்‌ 





ஆளணிவைவயவகளள்களட வய பப பெெலண்வைவகளைககள்க் ளை ாவமவனிக்ு சின்க்‌ 


1காசமறுப்? 


492 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


வெற்‌, பெறவே வேகவைத்து 
மிளகு உள்ளி தட்டியிட்டு 
சித்தி யாகத்‌ தேனுடனே 
சேர்த்து அருந்தத்‌ தீர்ந்திடுமே. 1202 


வேறு 


தார்ந்திடுமமே விடபாகம்‌ வீக்கஞ்‌ சோபம்‌ 
1சக்குமலக்‌ கட்டுநீர்‌ தெளிந்து போகும்‌ 
இர்ந்திடுமே வோர்க்கொம்பு ஓமம்வெள்‌ ளூள்ளி 
சிரகங்கள்‌ மூன்றுடனே கிராம்பு சேரு 
இர்ந்திடுமே இலவங்கள்‌ கடுகு ரோணி 
திகையா மல்‌ வகைக்கொரு கழஞ்சு வொன்று 
தர்ந்திடுமே இவையிடித்து முக்கூ நிட்டுத்‌ 
திறமாகக்‌ கூறொன்றுக்‌ இருநாழி நீரே. 1203 


நீரோடு முடிச்சிடவே மருந்தைக்‌ கேளு 
நிறைக்கிறேன்‌ சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
பேரால தும்பராட்டம்‌ வகைக்குக்காற்‌ சழஞ்சு 
பிசகாமற்‌ கூறுமு டி.ச்சு மிட்டுச்‌ 
சீராக அனல்பூட்டி எட்டொன்‌ றாக்கித்‌ 
தஇனமொன்றுக்‌ கிருபோது முடிச்ச ரைத்து 
தேராக இப்படியே மூன்றுதின மருத்து 
நின்றுபோம்‌ பிணியனைத்தும்‌ நிலைகெட்‌ ர 


வேறு 


ஓடிடும்‌ விடசுரம்‌ ஓட்டிய கணைச்சுரம்‌ 

பாடிய உட்சுரம்‌ பணைப்புத்‌ தோன்றுதல்‌ 

குூ.டிய மலசலக்‌ கட்டுக்‌ கொண்டதும்‌ 

சாபிடிஞ்‌ சவ்வீர வைப்புக்கல்‌ லுப்போடே, 1205 


1203. 1சீதமலக்‌. சிக்கிரின்‌ ற 


1203. நும்பரபட்டம்‌ - பேரரத்தை 


மூலம்‌ 493 


வேறு 


சவ்வீரவைப்பு 

கல்லுப்பு வெடியப்புச்‌ சீனக்‌ காரம்‌ 

கட்டியதோர்‌ நவச்சாரம்‌ ௮ன்ன பேதி 
வெல்லவல்ல மயிற்துத்தம்‌ ரசமோ மேடமும்‌ 

விளம்புதல்‌ சவ்வீர வைப்புச்செய நீராக 
நல்லதொரு கங்காசலக்‌ குப்பிக்‌ கேற்க 

நலம்பெறவே ஏமுசீலை மண்ணுஞ்‌ செய்து 
சொல்லவரி தானசிவன்‌ சத்தி பூசைத்‌ 

தொரசுமில்முடிந்து மண்பாண்டக்‌ குப்பி வையே. 1206 


வைத்தமண்‌ குப்பிக்கு 1மட்டர யிட்டு 
வாகாக முத்தீயு மாறாம லேதான்‌ 
பத்திரமாய்‌ மூன்றுதின மெரித்துப்‌ பின்பு 
பாங்குடனே பூசைவிதிப்‌ படிந படத்தி 
மற்றாநாள்‌ குப்பியெடுத்தாற்‌ பதங்க மேறி 
வாதியென்ற வீரமெனும்‌ வகுப்பார்‌ பாரீர்‌ 
சத்தின்்‌க&ீழ்ப்‌ படிவதுசிந்‌ தூர மாகும்‌ 
சரத்தையவ ரிச்சாறி லரைக்க லாமே. 1207 


அரைத்துவைத்த சிந்தூரம்‌ வில்லை யாக 

அடைபிடித்து உலரவைத்து அப்பால்‌ நல்ல 
புரையறவே வராகபுடம்‌ போட்டுப்‌ பின்பு 

புடம்பிரித்துச்‌ சிந்தூரம்‌ தன்னை வாங்கி 
நிரைநிரையாய்‌ நொச்ரியிலைச்‌ சாற்றிலோர்நாள்‌ 

நேரான இஞ்சிமுலைப்‌ பாலி லோர்தாள்‌ 
வரையாது மூன்றுதினம்‌ அரைத்துப்‌ பின்பு 

மாத்திரையுங்‌ கடலைப்பிர மாணம்‌ செய்யே. 1208 


செய்துவைத்த மாத்திரையை நிழலு வர்த்தி 
சேர்த்திடுவாய்ச்‌ சமிழிலது சென்ற காலம்‌ 

உய்வதுக்கு நறுநெய்தேன்‌ தனிலோ ர௬ண்டை 
உண்ணுமிரு போது௮அரை மண்ட லத்தில்‌ 





௮-௮. 


1207. 'கழுத்துமட்டும்‌; 


494 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நையும்விட பாகசுரம்‌ மகோதரங்‌ குன்மம்‌ 
நற்காச சுவாசமொடு காசக்‌ கூறும்‌ 
பையநகன்று பிரிந்துதட்டுக்‌ கெட்டுப்‌ 
பழவினையும்‌ பறந்தோடும்‌ படிசொன்‌ னோமே, 1209 


பத்தியம்‌ 


சொன்னோம்நாம்‌ பத்தியத்து வகையைக்‌ கேளு 
சுத்திசெய்த உப்பதனைச்‌ சுகமாய்கீ கூட்டு 
சொன்னோம்தநாம்‌ வெள்ளாட்டுப்‌ பால்நெய்‌ கூட்டு 
துவரையுடன்‌ வழுதலங்காய்ப்‌ பிஞ்சுங்‌ கூட்டு 
சொன்னோம்நாம்‌ முருங்கையிலைச்‌ சாறு கூட்டு 
துடுக்காக மற்றொன்று மாகா தப்பா 
சொன்னோம்நாம்‌ கரந்தியொடு கரப்பான்‌ போகச்‌ 
சூட்டுகிறேன்‌ வசையாகச்‌ சனமெனும்‌ புகையே. 1210 


வேறு 
கிரந்திக்குச்‌ சீனப்புகை 


சீனப்‌ புகைக்கு வகைகேளாய்‌ 
சிறந்த சாதி லிங்கங்கடுகு 
ஊன மில்லாக்‌ கந்தகமும்‌ 
ஒவ்வோ ரெடையாய்ச்‌ சமன்கூட்டி 
ஆன பச்சைப்‌ புகையிலைச்சாறு 
அதனில்‌ நன்றாய்‌ அரைகத்தபின்‌ பு 
ஈன மில்லா தேகடலைப்‌ 
பிரமாண மாயு லா்த்திடுமே. 1211 


உலர்ந்த பருந்தை எடுத்து வைத்து 
ஒட்டிற்‌ புளியஞ்‌ ரொய்த்‌ கணலில்‌ 
மலர்ந்தே பதைக்கப்‌ புண்‌ மட்டும்‌ 
பட்டாய்க்‌ சுவிய மூடியபின்‌ 
சலங்கொப்‌ பளிக்கும்‌ இரைவாங்கிச்‌ 
சேர்த்து வந்த பின்னந்தி 
புலர்ந்த போதும்‌ புகையெடுத்துப்‌ 
போக்காய்‌ ஏழு பொழுதினுக்கே.. 1212 


மூலம்‌ 


495 


வேறு 


ஏழு பொழுதி லின்னமொரு 
புகைக்கு வகைகே ளேதென்னில்‌ 
ஆழுஞ்‌ சாதி லிங்கமுடன்‌ 
அரிதாரங்‌ கந்தி கடுகுடனே 
ஆழுங்‌ காசக்‌ கட்டியிவை 
ஐந்துஞ்‌ சமனாய்‌ வீஜறொடுங்க 
தாழம்‌ பச்சைப்‌ புகையிலையின்‌ 
சாற்றா லரைத்து வுலரவைத்து 
நீழப்‌ புகைச்சால்‌ கானங்குழலில்‌ 
நினைவேம்‌ போது வாங்கிவிடே. 1213 


போதே மினுக்கோ யின்னுமிந்தப்‌ 
புகைதான்‌ பிடிக்கப்‌ புளியந்தணலில்‌ 
பாத கேசபரி யந்தம்புகைப்‌ 
பற்ற மருந்தைப்‌ பரப்பியபின்‌ 
மாதே சூழக்‌ கவிசினையாய்‌ 
வளைந்து வேர்வை பொங்கியது 
சூதாய்த்‌ திரையை வாங்கியது 
துவரப்‌ படியே சூட்டிடுமே. 1214 


இலிங்கப்புகை 


இடுமே இன்னமொரு புகைதான்‌ 
ஏழு போது செய்யும்வகை 
சடுகாஞ்‌ சாதி லிங்கமனோ 
திலையாங்்‌ காசுக்‌ கட்டிகந்தி 
விடுவாந்‌ துத்தம்‌ அரிதாரம்‌ 
வகையோர்‌ சமனாய்ப்‌ புகையிலைச்சாறில்‌ 
குடமார்‌ புடையா யரைத்துலர்த்தத்‌ 
தானே வைக்சத்‌ தக்கதுவே. 1215 


அ அ அ பபப ப டப்ப பட படட டப்ப பபப பப்ப பய பயபபயய்வயயமய யய வவ 


1214. 


பரியந்தம்‌ - முடிவு, வரைக்கும்‌; 
கவிசனை - உறை. 


496 


1217. 


அகத்தியா வைத்திய காவியம்‌-1500 


தக்க புகைக்குத்‌ தான்புளியஞ்‌ 
தணலில்‌ மருந்தைப்‌ பரப்பியபின்‌ 
பக்கம்‌ புகைகள்‌ சிதறாமல்‌ 
பாங்காய்க்‌ கவிய மூடியது 
கக்கும்‌ புசையால்‌ வேர்வையெல்லாம்‌ 
கடுகத்‌ திரையை வாங்கிவிடும்‌ 
ஓக்கத்‌ தவரு மிப்படிநீ 
ஏழு போதும்‌ உறச்செய்யே. 1216 


செய்த பின்பு ஏழுபோது 
இரமாய்‌ விட்டுச்‌ சீர்கண்டு 
பையக்‌ குளிர்நீர்‌ தனிலருத்தப்‌ 
பதமாம்‌ நாலு இனங்கடந்தால்‌ 
வையகம்‌ புகழும்‌ விளக்கெண்ணெய்‌ 
வார்த்துத்‌ தேய்க்க உசிலரைப்பு 
மெய்யா யிதுவொன்‌ றரைவருட. 
மிணங்க முழுகி வருவீரே. 1217 


வீர மாறு மட்டுமந்த 
விளக்கெண்‌ ணையைத்‌ தான்முழுகி 
வாரந்‌ தீரங்‌ கரப்பன்புண்‌ 
இரந்இச்‌ சேட்டை வியாதியறும்‌ 
காரஞ்‌ சுருக்கு மற்றுவிடுங்‌ 
கறிகள்‌ பலவு மாகாது 
கூரத்‌ துடனே ஃப்புமுதற்‌ 
கோடா இருக்கச்‌ சொன்னோமே. 1218 


சொன்னோம்‌ அரைமண்‌ டலங்கட.ந்தால்‌ 
சுத்தி செய்த உப்பாகும்‌ 

மின்னே அவரைப்‌ பிஞ்சுசிறு 
சீரை முளைத்தண்‌ டதைவிரும்பி 


1மூன்று। 








மூலம்‌ 


இன்ன தன்றி வேரொன்றும்‌ 


இணங்கா தொருமண்‌ டலங்கடந்தால்‌ 


பின்னைப்‌ பன்றி செம்மறையும்‌ 


பலாக்காய்‌ உழுந்து மாகாதே. 


ஆகா திண்ணும்‌ அரையக்கேள்‌ 


அவரை துவரை கரும்பயறு 


வாகாம்‌ பாகல்‌ கொம்மட்டி 


மாங்காய்‌ தேங்காய்‌ பூசணிமீன்‌ 


ஏகார திருக்கில்‌ ஆறுதிங்கள்‌ 


எல்லா நோயும்‌ பறந்தோடும்‌ 


சாகா திருக்க வெள்ளாட்டுக்‌ 


கறியை உலர்த்தித்‌ தான்கூட்டே. 


இரசப்புகை 


கூட்டுஞ்‌ சரக்கு ரசப்புகசைக்குக்‌ 


கொடிய இரசம்‌ பாடாணம்‌ 


கூட்டுங்‌ கந்தி தாளகமுந்‌ 


துத்த மிவைகள்‌ சமனாக 


ஆட்டும்‌ பச்சைப்‌ புகையிலைச்சாறு 


அதனி லரைத்துத்‌ திரியாக்கிப்‌ 


பூட்டுப்‌ புளியந்‌ குணல்நெருப்பில்‌ 


திரியை யொன்றாய்‌ முழுக்காட்டே. 


காட்டாய்‌ ஏழு போதுதிரிப்‌ 


புகையைக்‌ கட்டாக்‌ கவிசனையும்‌ 


பூட்டாய்ப்‌ புகையால்‌ வேர்வைகொண்டு 


புகழுந்‌ திரியைப்‌ பிரித்துவிட்டால்‌ 


பாட்டால்‌ துயரத்‌ தான்தணியும்‌ 


பகலும்‌ இரவும்‌ பத்தியமாய்கீ 


கூட்டாய்‌ வெள்ளாட்டுப்‌ பாலன்‌ னம்‌ 


௮-32 


உப்பி லாதே கொண்டிடுமே. 


497 


1219 


1220 


1221 


1222 


498 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கொண்ட புகைநா ளளவு 
மறுபடியே யானாற்‌ குற்றமன்றி 

உண்ட பொரட௫ிப்புஞ்‌ 'சமித்தக்கால்‌ 

உடன்கை யூடனே குளிர்நீரில்‌ 
மண்டல மூங்கு யதிலிருக்க 

வைத்தாற்‌ கடிகை இரண்டரையே 
அண்டர்‌ துதிக்க ஏழுஇினம்‌ 

வெந்நீ ராட அடைவாமே. 1223 


அடைவாம்‌ இன்ன மொருூபாகம்‌ 
அந்தப்‌ புகைக்கு மிடாத்தண்ணீர்‌ 
விடவே வியாதி வெயிற்காந்தஇப்‌ 
பட்ட நீரைப்‌ பனிவிமுமுன்‌ 
இடமாய்‌ ஏழு மிடாத்தண்ணீர்ச்‌ 
சேரத்‌ தலையிற்‌ சொரிவீரால்‌ 
கடலே புகலாய்ப்‌ புகல்வீறுங்‌ 
கரப்பன்‌ புண்ணுங்‌ காணாதே, 1224 


காணா தேபோரய்‌ விடுங்கிரந்தி 
கடுகி யெழுந்த புண்முதலாய்‌ 
வீணே செத்து வேருமற்று 
மேனி பழுக்காய்‌ நிறமாகும்‌ 
ஆணாய்ட்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்தோர்க்கும்‌ 
ஆமே முழுக்‌ விளக்கெண்ணெய்‌ 
நாணா தொன்றை விட்டொருநாள்‌ 
நாடி முழுக நலமாமே. 1225 


நலமா மின்னும்‌ புகைக்கு 
நல்ல முறைகே எடுக்கும்‌ 
பலநா எளவு மாறியபின்‌ 
பாங்காய்‌ முழுகும்‌ விளக்கெண்ணெய்‌ 


மெய்‌ மெபய வ வஷ்களைைை எ அவயகு இல்லக்‌ 








1223. 1செரித்தாக்கால்க 
பொசிப்பு - புசிப்பு; 
சமித்தல்‌ - சீரணித்தல்‌. 


மூலம்‌ 499 


விலகா தொன்றை விட்டொருநாள்‌ 
வீறு மடங்கி யொடுங்கிவிடும்‌ 
திலத நுதற்கண்‌ சிவனருளிச்‌ 
செய்தார்‌ ஈகிட்சை செய்வீரே. 1226 


தலைக்‌ கட்டுக்குப்‌ புகை 


செய்யுஞ்‌ சூலைக்‌ கட்டுக்குத்‌ 
தீரும்‌ புகைதான்‌ செப்புகிறேன்‌ 
ஐயப்‌ படாமல்‌ நல்லகத்தி 
அதனைக்‌ குன்றி மணியாகப்‌ 
பையக்‌ கறுத்தக்‌ காறலுள்ள 
பழுக்காய்க்‌ கத்தரிக்‌ காய்பிளந்து 
வையம்‌ புகழக்‌ கந்திமணி 
வசையாய்ப்‌ பிளந்து வைப்பீரே. 1227 


வைப்பீர்‌ மண்பாண்‌ டந்தனிலே 
வைக்கோல்‌ முக்கி நீர்விட்டு 
ஓப்பாய்‌ அதன்மேற்‌ கத்திரிக்காய்‌ 
ஒன்றோ டொன்று சேராமல்‌ 
தப்பா மல்தான்‌ பரப்பியபின்‌ 
சட்டி கவிழ்த்துக்‌ தான்றூடிக்‌ 
குப்பா யேழு சீலைமண்ணுங்‌ 
கூறாய்ப்‌ பூசி அடுப்பேற்றே. 1228 


ஏற்றி அடுப்பில்‌ வெந்தபின்பு 
இயல்பாய்ப்‌ புகைகள்‌ கொள்ளுமட்டும்‌ 
சாற்றுந்‌ திரையைக்‌ சவிசனையாய்ச்‌ 
சணத்தி லிறக்கி வேறுபுகை 
மாற்ற மேற்சட்டி யைத்துளைக்க 
வருமே புகைகள்‌ அடிக்கடிதான்‌ 
சற்ற மெனவே புகைகள்வரும்‌ 
சேர விடாமற்‌ இகைத்திடுமே. 1229 
பணித்தல்‌ பப பன ப ப டடத வவ வாய கு ப்பட்ட ப்பட ப படவ யப் பப்ப ப்பட பட்டய 


1227. கந்திடிணி - கந்தகவுருண்டை. 


500 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இகைக்க ஏழு புகையிந்தப்படி 

செய்வீர்‌ சூலை பதினெட்டும்‌ 
பகைக்கக்‌ கரடு முரடாகப்‌ 

பற்றும்‌ விரண முளைப்புண்கள்‌ 
குகைக்க ஓடிப்‌ போய்விடுங்காண்‌ 

நல்ல சிகிட்சை இதுவன்றி 
மிகைக்கச்‌ சொன்னோம்‌ புகைவிட்டால்‌ 


விளக்கெண்ணெய்‌ தான்முழு கரிதாம்‌ 1230 


அரிதாரப்புகை 


அரிதா ரத்தின்‌ தகட்டை.த்தான்‌ 
அழகாய்க்‌ காரற்‌ கத்திரிக்காய்‌ 
தெரிய இரண்டாய்ப்‌ பிளவுசெய்து 
செய்யுங்‌ கிரிகைப்‌ படிபரப்பிப்‌ 
பெரிய தாழி யொன்றிலே 
பெருக வைக்கோல்‌ அதில்முக்கி 
விரிவாய்த்‌ தண்ணீர்‌ விட்ட.பின்பு 


வேண்டும்‌ தகட்டைச்‌ காயவையே. 1231 


வைத்து மேலே சட்டிகொண்டு 
வழங்கக்‌ கவிழ்த்திச்‌ சீலைமண்செய்‌ 
ஒத்தி அடுப்பி லேற்றியனல்‌ 
மூட்டி ஒருசாமங்‌ இ;_ந்தால்‌ 
சற்றே நீம்ப லில்லாமற்‌ 
கானே இரையைக்‌ கவிசனைசெய்‌ 
பற்றாய்‌ வேறு பகைக்குமில்லிப்‌ 
பலவா யிட்டுப்‌ பாய்ச்சடுமே. 1232 


பாய்ச்சும்‌ புகையால்‌ வேர்வைதனைப்‌ 
பாசத்‌ கடராப்‌ படிதுலர்ந்து 

மூச்சு விடவே திரைப்பிரித்து 

மூன்று தரமிப்‌ படிச்செய்வீர்‌ 


1232. நீம்பல்‌ - வெடிப்பு 


மூலம்‌ 


வாச்சு தானாற்‌ புகையைவிட்டு 
மறுபத்‌ தியம்விளக்‌ கெண்ணெய்‌ 

தேய்த்துக்‌ குளிப்பீ ரொன்றைவிட்டுச்‌ 
சீராட்டுப்‌ பாலதனைக்‌ கூட்டே. 


கூட்டடா தொன்றைக்‌ கூட்டிலதைக்‌ 
கோடா கோடி குணமுண்டாம்‌ 
நீட்டி நிமிர்ந்து உடம்பசந்து 
நேரே குத்துக்‌ குடையுண்டாய 
மூட்டிக்‌ கால்கை குனைமுடக்கி 
முழுதும்‌ வீக்கம்‌ பெரிதாக்கி 
ஆட்டி விட்ட பம்பரம்போல்‌ 
அலைவீர்‌ வீணர்‌ இதுகாணே. 


காணப்‌ பட்ட சூலைமுதல்‌ 
சைகால்‌ குழைத்துக்‌ கரடுகட்டும்‌ 
வேண வீக்க மதிமயக்கம்‌ 
வீறு விரண முள்ளதற்கும்‌ 
ஆணிப்‌ படவே சிவனார்வேம்பு 
அதனாற்‌ தைல மொன்றிறக்கும்‌ 
பூண நன்று தைலமொன்று 
பொருந்தவே சறரிவத்தி யெடே. 


வத்தி யெடுத்தே அதிற்தைலம்‌ 
நலமாய்‌ வாங்கி இம்மூன்றும்‌ 
பத்தி யுடனே கலந்துவெய்யில்‌ 
பருவத்‌ துடனே பிரட்டிவர 
முத்துத்‌ தைல முட்கொள்ளில்‌ 
முடங்கிக்‌ கிடந்த கால்கைகள்‌ 
செத்தே யிருந்த உடல்வீக்கஞ்‌ 
சேரத்‌ தெளியுஞ்‌ சச்‌ சையிதே. 


501 


1234 


1236 


502 


அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 
துவாலை போட 


இதுபோல்‌ வேறு அனுபானம்‌ 
இன்னுஞ்‌ சொல்வோம்‌ உவாய்ப்பட்டை 
சதிய விடித்துப்‌ பழங்காடி 
குன்னில்‌ வெந்து விடுமிதத 
விதியால்‌ வந்த வியாதிகளும்‌ 
விட்டே யோடும்‌ விரணங்கள்‌ 
புதுசாய்‌ ஆவிரை யிலையிடித்துப்‌ 
போடுந்‌ துவாலை உச்சிமுதல்‌, 1237 


உச்சி முதலாய்ப்‌ பாதட்வரை 
உடம்பி லுறவே துவாலையிட்டு 
அச்சந்‌ தவிருட னுக்குடனே 
அழகா யிளவெந்‌ நீர்குளிக்கத்‌ 
துச்சந்‌ தீரு மூன்றுதினந்‌ 
துவாலை எடுத்துப்‌ போட்டிடுவீர்‌ 
கச்சு முலையா யிதுவன்றிக்‌ 
கட்டும்‌ புகையைக்‌ கழறக்கேள்‌. 1238 


கேளாய்‌ நண்டு தேங்காயும்‌ 
கெடி.யா யிடித்துச்‌ சாறுகொள்ளு 
நாளாய்‌ மூன்றுக்கு அதந்இிசந்தி 
நன்றா யருந்து அதன்பின்பு 
ஆளும்‌ ஆவின்‌ பால்‌ நண்டுச்‌ 
சாறு அருந்து யதன்மேலும்‌ 
தாழ்வு மில்லாமல்‌ நல்லெண்ணெய்‌ 
குனிலே நண்டுச்‌ சாறருந்தே, 1229 


அருந்திப்‌ படியே வெவ்வேறாய்‌ 
அடுத்து அடுத்துக்‌ கொண்டவுடன்‌ 

தெறிந்து முறிந்து போய்விடுங்காண்‌ 
நிற்குங்‌ கரடு மற்றுவிடும்‌ 


மூலம்‌ 903 


பொருந்தும்‌ வினையும்‌ போய்விடுமே 
.|ண்சள்‌ தனக்கு உவனியங்கேள்‌ 
இருந்த ஆவின்‌ பால்தனிலே 
சித்த ரத்தி வெந்துகட்டே. 1240 


கட்டு பருந்திற்‌ கடுப்பெரிப்புக்‌ 
காந்தல்‌ தணியுங்‌ கண்பொருந்தும்‌ 
இட்டம்‌ உவாயின்‌ இலைகாடி 
இசைய வெந்து உவனியஞ்செய் 
இட்ட மூடனே புளியிலையைக்‌ 
காடி சேர்த்து வேகவைத்து 
சட்ட முடனே புண்கமழுவித்‌ 
குப்பா திலையைத்‌ கான்கட்டே. ்‌. 1241 


கட்டாய்ச்‌ ரூலை சகரப்பன்புண்‌ 
சுபூய கிரந்தி சிரங்குக்குத்‌ 
தொட்டா லதனால்‌ விட்டோடச்‌ 
சொன்னோம்‌ புகைவேது உவனியங்கள்‌ 
மட்டாய்‌ சடுவை யாமல்‌ 
வகுத்தோ மின்னும்‌ வகைசொலக்கேள்‌ 
குட்டா யோடச்‌ சேங்கொட்டை 


கூட்டு மெண்ணெய்க்‌ கொடுத்திடுமே. 1242 


சேங்கொட்டை எண்ணெய்‌ 


சேங்கொட்லட இருகூரு நல்ல கந்தி 
தெளிவுள்ள தகட்டரி தாரமி ரண்டு 
பாங்குடனே படுபாதி கூட்டு நன்றாய்ப்‌ 
பரிவபொடி யுடன்காய்ச்சத்‌ தைல மாகும்‌ 
நீங்காத ஒருமிடாத்‌ தண்ணீர்‌ தன்னில்‌ 
நீதைலம்‌ விட்டுவைத்துப்‌ பத்து நேரம்‌ 
வாங்குவாய்‌ நீரெண்ணெய்‌ போலெடுத்து ரலியில்‌ 
வைத்தெடுத்துப்‌ புண்ணிலிட்டுக்‌ குளிக்க வாங்குமே, 
1243 
1240. உவனியம்‌ - உவனாயம்‌. - துவைத்துக்‌ கட்டு மருத்து; 
ித்.தர.த்தி - கடுகு 


₹04 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
சலக்கழிச்சலுக்கு 


வாங்காத சலக்கிச்சல்‌ மாற்று விக்கும்‌ 

மகத்தான தைலமொன்று வகையாய்க்‌ கேளு 
பாங்கான ஏலமில வங்கமதி மதுரம்‌ 

பழந்தேவ தாரமொடு செங்கமுநீர்‌ கோட்டம்‌ 
நீங்காத சாத்திரமாம்‌ வேதிமர மஞ்சள்‌ 

நீண்டசிறு சண்பகமுஞ்‌ சிறுநாகப்‌ பூவும்‌ 
தேங்காத சதகுப்பை வெந்தயங்கச்‌ சோலம்‌ 

இகையாமல்‌ வகையொன்று கழஞ்சு ஆறே. 1244 


ஆறாகச்‌ சிறுதேக்கு செவ்வியத்தோல்‌ கிராம்பு 
அரத்தையொடு வாய்விளங்கம்‌ வகைக்குமஞ்சு கழஞ்சு 
வீறான ரிற்றரத்தை இப்பிலியும்‌ நல்ல 
விளாவரிசி இவைமூன்று வகைக்குமுக்‌ கழஞ்சு 
சிறாத செஞ்சந்தனம்‌ கடுகு ரோகணியுஞ்‌ 
ஏறந்தகொத்த மல்லியிவை வகைக்குநாற்‌ கழஞ்சு 
பேறான நெல்லிபத்துப்‌ புமுக்கைவேர்‌ பத்து 
பேர்பெரிய சாதிக்காய்‌ பஇின்கழஞ்சும்‌ போடே. 1245 


போட்டடா சந்தனந்தான்‌ பலமொன்‌ றரைத்து 

பொன்முசுட்டை வோற்றா முட்டிவட்டதீ துத்தி 
போட்டடா நீர்ப்பூலா வேர்‌ஆல விழுதும்‌ 

புகழல்லி நீர்வள்ளி நிலப்பனை யின்கிழங்கு 
போட்டடா ஆவிரையின்‌ பட்டை யோடு 

பொன்னாங்‌ காணிநாரி மகொல்லங்‌ கோவை 
போட்டடா முடக்கற்றான்‌ சீதாசெங்‌ கழுநீர்‌ 

பொற்சீந்தில்‌ விலாமிச்சு 1வகைக்குயேழு கழஞ்சு. 

1246 

கழஞ்சான இவையெல்லாம்‌ நொறுக்கிக்‌ கொண்டு 

கற்றாழஞ்‌ சோற்றினா லோரரைப்‌ பரைத்து 
விழைஞ்சதொரு தாழைலிழுதுச்‌ சாற்றி லரைத்து 

விரைந்துகுமரிச்‌ சாறுமோர்‌ படியும்‌ விட்டு 


முழ டட பவ ைககவைய ககன வ்சவயையை பணை அக வையா ககவளிம்க சைகை வாவனா. 





மூலம்‌ 505 
துழஞ்சிஆ வின்பால்‌ மூன்று சேர்த்துத்‌ 
தாக்கடா நல்லெண்ணெய்‌ ஆறுபடி யதஇிலே 
வழஞ்சியமா யோர்தாழிக்‌ காப்புக்‌ கட்டி 
வாகாகக்‌ கற்கம்பா லெண்ணெய்‌ வாரே. 1247 


வார்த்தொன்றாய்க்‌ கலக்கியடுப்‌ பேற்றித்‌ தயூம்‌ 
மட்டாக எநியவே விநதாயகனைப்‌ பணிந்து 
நேத்திரமாய்‌ மூன்றுநாள்‌ சிறுகொதியு மிட்டு 
நினைவோடே. நாலாநாள்‌ வற்றக்‌ காய்ச்ப்‌ 
பார்த்தந்‌ தப்‌ பதங்கண்டு மெழுகுபதந்‌ தன்னில்‌ 
பதறாம லேவடித்துப்‌ பக்கு வத்திற்‌ 
சாற்றினேன்‌ குங்குமப்பூ பச்சைக்கர்ப்‌ பூரம்‌ 
சாதிகோரோ சனைகத்தாரி சட்டம்‌ போடே. 1248 


சட்டமடா புழுகுச்சட்டம்‌ வகைக்குமுக்‌ கழஞ்சு 
தனித்தனியே பொடித்தொன்றாய்க்‌ கலத்து போட்டுத்‌ 
திட்டமாய்‌ அறுபத்து நாலு சித்துநீ 
தெரியவல்ல மாணாக்கா மச்ச கேந்திரா 
விட்டிடுவாய்‌ தைலமது வடித்த பின்பு 
வேழேயொ௱ரு கலசத்தில்‌ தைலம்‌ வாங்கிக்‌ 
கட்டடா தானியபு.ந்‌ இனந்தான்‌ பத்துங்‌ 
கடந்தபின்பு தைலமதைக்‌ கழுத்துக்குக்கழ் த்‌ தேயே 
1249 


கழுத்துக்கீழ்த்‌ தேய்த்தபின்பு தலைக்குமந்த,த்‌ தைலம்‌ 
கதியாமல்‌ தேய்த்தபின்பு சீயக்காய்‌ அரைப்பாம்‌ 
பழுத்துவிடும்‌ வெய்யிலிலே முழுகாமல்‌ வெந்நீர்‌ 
பாங்குடனே நாலுநாளுக்‌ கொருமுமுக்கு முழுகு 
கொழுத்திறைச்சி பால்தயிர்மோர்‌ புளிகைப்பு மல்லால்‌ 
குளிர்ந்தசலம்‌ புகையிலையும்‌ கூட்ட. லாகா 
அழுத்திவிடும்‌ அன்றுவிட்டு மறுதா ளேது 
அசடில்லை வேண்டியதும்‌ அருந்து வாயே. 1250 


அடமானம்‌, 





அக்பன 





1250. அசடில்லை - குற்றமில்லை. 


506 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சிலேட்டுமத்‌ தைலம்‌ 


வாய்ப்பான தைலமொன்‌ நின்னஞ்‌ சொல்வோம்‌ 

மைந்தனே வகைகேளு ஏலங்குத்‌ திரிக்கம்‌ 
வாய்ப்பான கச்சோலம்‌ அடவிக்கச்‌ சோலம்‌ 

மருவுசடா மாஞ்சிகோட்டம்‌ நறும்பிசின்‌ சந்தனமும்‌ 
வாய்ப்பான சாதிக்காய்‌ பழந்தேவ தாரம்‌ 

வங்காளப்‌ பச்சையதில்‌ சன்னிநா யகழும்‌ 
மாய்ப்பான கருங்காலி இலவங்கப்‌ பட்டை 


மகாமதுரம்‌ வெந்தயமிலா மிச்சம்‌ வேரே. 1251 


வேர்முதலாய்‌ வகையொன்று கழஞ்சு யொன்று 
வித்தியாச மில்லாம விடித்த ரைத்து 
சாரமுடன்‌ சலமிரண்டு படியிற்‌ சேர்த்து 
குயவாக நல்லெண்ணெய்‌ படிதான்‌ விட்டு 
வீரமுடன்‌ அடுப்பேற்றித்‌ தீயை மூட்டி 
விநாயமஉனைப்‌ பூசித்து ஒருநாள்‌ விட்டுச்‌ 
ரான பதம்பார்த்து மெழுகுபதந்‌ தன்னில்‌ 
சித்திரமாய்ப்‌ புழுகுசட்டம்‌ கர்ப்பூரஞ்‌ சேரே. 1252 


சேரடா குங்குமப்பூக்‌ கத்தூரி யிவைகள்‌ 
சிறக்-ரவொரு வராகனெடை பொடித்துப்‌ போட்டு 
வாரடா தைலத்தை வடித்துப்‌ பின்பு 
வைத்திடுவாய்‌ தானியபுடம்‌ பத்து நாள்தான்‌ 
சீரடா நாலுநாளுக்‌ கொருமுமுக்கு முழுகச்‌ 
சீயக்காய்‌ அரைப்புவேந்நீர்‌ சிக்கான தகற்று 
போரடா பால்தயிர்மோர்‌ புளிசசப்பு மல்லால்‌ 
புசையிலையு மாங்கிசங்கள்‌ பொல்லாது தள்ளே, 1253 


தள்ளிவிட்டு மறுநாள்கான்‌ கூட்டுவது கூட்டு 
குடையல்ல நீரிழிவு மேகமுதல்‌ வெட்டை 

தள்ளிவிடுக்‌ கபாலநீர்ப்‌ பீனிசங்க ளாறும்‌ 
குணலாக எலும்புருக்கி மூத்தரக்குண்டி பர்ளை 


1254, அறுப்பு - நீர்ச்சிறுப்பு - சொ ட்டுமூத்திரம்‌. 


மூலம்‌ $07 


குள்ளிவிடும்‌ இந்திரகண்டி கல்லடைப்பன்‌ சிறுப்பும்‌ 
தாகமொடு பித்தவகை உட்டணமுந்‌ தணியும்‌ 

கள்ளிவிடுஞ்‌ லேற்பனநீர்‌ மண்டைப்பீ னிசங்கள்‌ 
தனிலத்தி மூர்ச்சைக்குத்‌ தைலங்‌ கேளே. 12254 


மூர்ச்சைக்குத்‌ தைலம்‌ 


தைலங்கேள்‌ இலுப்பைப்பூ விலாமிச்‌ சோடு 
தனிவேங்கைச்‌ சராயுடனே அமுக்கிரா நன்‌ னாசி 
பயிலான நிலப்பனை வேர்முத்தக்‌ காசு 
பங்கயமாம்‌ வளையமொடு நீர்வள்ளிக்‌ கிழங்கு 
ஓயிலான குறுந்தொட்டி பூமிசர்க்‌ கரையின்‌ 
உடன்கிழங்கு வகையொன்று பலம தஞ்சு 
அயிலாகத்‌ தரித்திட்டுப்‌ பாண்டத்‌ திட்டு 
அடையவே சலமஞ்சு மரக்கா லூட்டே. 1255 


ஊட்டியே அடுப்பேற்றித்‌ தீயை மூட்டு 
ஓடுங்கவதை எட்டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ பின்பு 
நீட்டியே நல்லெண்ணெய்‌ படியு மஞ்சு 
நேரான ஆவின்பா லவ்வண்‌ணஞ்‌ சேர்த்து 
மூட்டுவாய்‌ கற்கவகை ஏலமில வங்கம்‌ 
முதுமதுரஞ்‌ சீரஈகங்க ளிரண்டுமர மஞ்சள்‌ 
கூட்டுவாய்‌ கந்தமகில்‌ செஞ்சந்தனம்‌ மஞ்சிட்டி 
கூர்சாதிக்‌ காய்ப்பத்திரி கிராம்புசத குப்பை, 1256 


சதகுப்பை கோட்டமொடு செவ்வள்ளிக்‌ கொடியும்‌ 
சார்வான தேவதாரம்‌ வெட்டிநெல்லிப்‌ பருப்பும்‌ 
விதமாக வகையொோன்று கழஞ்சு அஞ்சு 
வெயிலிலே காயவைத்து இடித்தாட்டுப்‌ பாலில்‌ 
விதம்பல செய்யாதே கலக்கியெண்ணெய்‌ சேர்த்து 
வேகவைத்து மறுநாளில்‌ வழக்கும்‌ போது 
பதமெழுகு பதங்கண்டு பச்சைக்கர்ப்‌ பூரம்‌ 
பாங்கான அபினிமுக்‌ கழஞ்சுமிட்டு வடியே, 1257 


508 


அசுத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


வடி.த்திடுவாய்‌ விநாயகனைப்‌ பூசை செய்து 
வைத்திடுவாய்‌ தட்சணைறை வேத்தியமுஞ்‌ செய்து 
கடித்தவாய்‌ துடைத்தாற்போற்‌ கலசமொன்றி லிட்டுக்‌ 
சுனிவாக வண்டுகட்டித்‌ தானியபுட மாக்கி 
முடித்திடவே பத்துநாள்‌ கழிந்த பின்பு 
முறையாக நாலுநாளுக்‌ கொருகால்‌ முழுகு 
படித்தரமாய்ச்‌ சீயக்காய்‌ அரைப்புவெந்நீர்‌ கொண்டு 
பருவமாய்‌ முழுக்சன்று பத்தியத்தைக்‌ கேளே. 1258 


பத்தியங்கள்‌ பால்தயிர்மோர்‌ புளிகசப்பு மல்லால்‌ 

பாரடா புகையிலையும்‌ பச்சைமாங்குி சங்கள்‌ 
சத்தியமாய்‌ விட்டுவிடு மறுநாளைக்‌ காகும்‌ 

சாற்றுகிறோம்‌ தோய்போகும்‌ 1வயணந்‌ தன்னை 
முத்தியநீர்ப்‌ பீனிசமோர்ப்‌ பீனிசஞ்சீ ழிரத்தம்‌ 

மூக்கிலே சிராய்ப்பருத்தி விதைபோலும்‌ விழுதல்‌ 
இத்தனையோர்‌ செம்பித்த செங்கால்‌ நோயும்‌ 

இதிற்பிறந்த மேகமொடு எல்லாம்‌ போமே. 1299 


விடமுட்டித்‌ தைலம்‌ 
போமப்பா ஓருதலைநோய்‌ கபால வாயும்‌ 
பித்தமிஞ்சு சரநோவு மண்டைவரு கரப்பன்‌ 
போமப்பா இத்தைலத்‌ தாலே சொன்னேன்‌ 
0.ாஈல்லாத விடமுட்டித்‌ தைலஞ்‌ சொல்வோம்‌ 
போமப்பா சன்னிசயித்‌ தயத்துடனே வாதம்‌ 
புரிசுத்தி வருதோடம்‌ அசதி மூர்ச்சை 
போமப்பா மதிமயக்கம்‌ முயலகன்முக வாதம்‌ 
புறவீச்சும்‌ உள்வீச்சு தனுர்வாத முடக்கம்‌ 
போமப்பா குதிவாதம்‌ பக்க வாதம்‌ 


போக்கில்லாத்‌ தமிர்வாதம்‌ எண்பதுவும்‌ போமே. 


260 


ப ன தத்த லம அப்று த்‌ வட்ல அ தத்துவ வபப் திதி. அட்ட அகிபப டடல்வ் ப தவை ப படை 
1258. தட்சணை - காணிக்கை; நைவேத்தியம்‌ - காணிக்கை 
1259. 1விகுங்கள்5 


மாங்கசம்‌ - இறைச்சி 


1260. சன்னிசயித்தியம்‌ - சன்னியில்‌ காணும்‌ €தளம்‌, 


பக்கவாதம்‌-பட்சவாதம்‌,. 


மூலம்‌ 509 


வாதமென்ற எண்பதுக்குந்‌ தைலங்‌ கூட்டு 
வகையிலுப்பைப்‌ புன்னைபுங்கு மயில்வேம்பி னோடு 
நீதமுள்ள நல்லெண்ணெய்‌ விளக்கெண்ணெ யல்லால்‌ 
நினைவுடனே மயில்நெய்க்கு வயணங்‌ கேளு 
பாதமொடு இறகுலர்த்தி வைத்திருந்த தெடுத்துப்‌ 
பால்வெண்ணெய்‌ தனில்நொறுக்கிப்‌ போட்டுக்‌ காய்ச்சு 
ஈதன்றி மயில்கறியில்‌ வெள்ளாட்‌ டின்பால்‌ 
இதன்வெந்து புரைகுத்திக்‌ கடைந்தி டாயே. 1261 


கடைந்திட்ட. வெள்‌ ணெய்தனை உருக்கிநெய்‌ கூட்டுக்‌ 
கசடற்ற முசுறுமுட்டைக்‌ குஞ்சு கூட்டி 
அடைந்திட்ட தொருபடியில்‌ வெந்நீர்‌ விட்டு 
அப்பனே பிழிந்திட்ட அதுவுங்‌ கூட்டு 
குடைந்திட்ட 1பூநாகத்‌ தைலம்‌ வாங்கிக்‌ 
குறையாம லோர்படிதான்‌ சலத்திற்‌ போட்டு 
உடைந்திட்ட மண்மணல்கள்‌ கலக்கிப்‌ பின்பு 


ஒருகலசத்‌ திட்டுவட்டத்‌ தோடு போடே. 1262 


ஓடுபோ டதுநடுவே துவார மிட்டு 
ஓவியம்போற்‌ சலைமண்செய்‌ யொருசா ணாழம்‌ 
போடுவட்டக்‌ குழிக்குள்ளே சட்டி வைத்துப்‌ 
பின்புமந்தக்‌ கலசத்தைக்‌ கவிழ்த்து மூடி 
நாடிசந்து வாயதற்குச்‌ சலைமண்ணுஞ்‌ செய்து 
நாட்டெருவுங்‌ காட்டெருவு மடுக்கித்தீ யைமூட்டு 
பாடில்லா திறக்கிவிடு தைலங்‌ கண்டாய்ப்‌ 
பாங்காக வகைக்கொன்றுக்‌ கரைப்படியும்‌ பதியே. 


1 263 


பதியான கொடிக்கள்ளி எருக்குசதுரக்‌ கள்ளி 
பரிவான இலைக்கள்ளி திருகு கள்ளிப்‌ பாலும்‌ 
பதிவான திவ்விலைகள்‌ வாட்டியே பிழியும்‌ 
படிவரைக்கும்‌ அரையந்தப்‌ பால்களுமவ்‌ வண்ணம்‌ 


சணதவகளை ணய கனைகவகவகையகட ல்க 








1261. வயணம்‌ - வகை 


1262. 1முசல்புமுக்கை2 


310 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


பஇயான குழலாதண்‌ டையிடித்த சாறும்‌ 

பாய்ச்சடா அவ்வண்ணம்‌ பருந்தாழி யொன்றில்‌ 
பதியான இந்தவகைச்‌ சாறும்பா லெண்ணெய்‌ 

பதறாபமற்‌ கலந்துவிடு பலசரக்குக்‌ கூட்டே. 1264 


பலசரக்குப்‌ பெருங்காயம்‌ வசம்புமர மஞ்சள்‌ 

படரான சதகுப்பை சன்னிநா யகமும்‌ 
விலையஇகங்‌ கத்தூரி சீரகங்கள்‌ மூன்றும்‌ 

வீரோமம்‌ பூநாகம்‌ மயிலெச்சம்‌ விரைந்து 
மலையாபல்‌ வகையொன்று கழஞ்சு ஆறு 

மறுபடிநீ வெள்ளுள்ளிப்‌ பருப்புமஞ்சு பலந்தான்‌ 
நிலையாகச்‌ சாறுகொண்டு இவைக எாட்டி 


நேயமுடன்‌ இமட்டி. எரித்தி டாயே, 1265 


எரித்திட்டுப்‌ பதத்திலே வடித்துக்‌ கொண்டு 
என்மக்காள்‌ சணேசனுட. பூசை செய்து 
அரித்ட்ட தைலத்னதப்‌ பதனஞ்‌ செய்து 
அப்பனே வியாதிகண்டு தொட்டுப்‌ போடு 
விரித்திட்ட சன்னிமுதல்‌ தோடம்‌ போகும்‌ 
மேலான வாதவகை எண்ப தோடும்‌ 
தெரித்திட்ட செவிநாடு ந௫யஞ்‌ செய்யும்‌ 
இருகுற்கு உள்ளக்கோர்‌ காசு சூட்டே. 1 266 


குனிர்தோட சுரதீதிற்கு 
சூட்டக்கேள்‌ குளிர்நளிர்‌ விடதோட சுரத்தைச்‌ 
சொல்லுகிறோம்‌ உடல்வேர்க்குத்‌ தாக. மாகும்‌ 
ரூட்டக்கேள்‌ இடுப்பசைந்து தலையும்‌ நோகும்‌ 
கூடெமும்பிக்‌. குளிர்ந்தபின்பு குளிர்ச்சுரமுண்‌ டாகும்‌ 
சூட்டக்கேள்‌ வாத்தியொடு மலசலங்‌ கட்டும்‌ 
துயரமாய்‌ நாவறண்டு சோப மாகும்‌ 
சூட்டக்கேள்‌ ௮அசதியுண்டாங்‌ காசயந்‌ தன்னைச்‌ ர்‌ 
சூட்டுகிறேன்‌ வகைகேளுஞ்‌ சந்தி கூட்டே, 1267 


மூலம்‌ 91% 


சீந்திமுத்தக்‌ காசற்ப டாகத்‌ தோடு 
சிறந்தகொடு 1வேலிவெட்டி இலாமிச்‌ சம்வேர்‌ 
ஆர்த்தகொத்த மல்லிசுக்கு நிலவேம்‌ போடு 
அதுவகைக்கு இருகழஞ்சு அளவாய்க்‌ கூட்டிப்‌ 
பாந்தமற இடித்துமுக்‌ கூறு செய்து 
பண்புடனே ஒருகூறுக்‌ கிருநாழி நீர்தான்‌ 
சாந்தமாய்‌ விட்டுயெட்‌ டொன்றாகக்‌ காய்ச்சித்‌ 
தானருந்து தேன்கலந்து இருபோதிப்‌ படியே. 1268 


இப்படியே மூன்றுதினங்‌ கொண்டா யாகில்‌ 
எடுத்தசுரம்‌ குளிர்நடுக்கு விடபாகம்‌ போகும்‌ 
வெப்படர்‌ தஇிருத்திவிடும்‌ வாய்நீர்‌ போக்கும்‌ 
மெய்நீரும்‌ வாந்தியும்போம்‌ வீறும்‌ போக்கும்‌ 
குப்பாத கைப்படனே புளிப்பு மோருந் 
்‌  தள்ளிவிடு ஆறுகின்ந்‌ தாண்டு மட்டும்‌ 
அப்படியே கொண்டுநின்ற பேருக்‌ கெல்லாம்‌ 
அளிசுரமு மாறலுடன்‌ அறைகின்‌ றோமே. 1269 


தேற்றாங்கொட்டை தெய்‌ 


அறைகிறேன்‌ பித்தவெட்டை காசக்‌ கூறும்‌ 
அதிற்பிறந்த பலரோகம்‌ சத்தி வாந்தி 
மறையாத பெருமேகம்‌ இருமல்‌ ஈளை 
மதிமயக்கங்‌ காந்தலுடன்‌ எரிவு தாகம்‌ 
உறைவான நெஞ்செ?3ப்பு வயிற்றி ரைச்சல்‌ 
உட்டணங்கள்‌ கால்கைகள்‌ காந்தல்‌ போக 
நிறையாக ஒருநெய்யைச்‌ சொல்லக்‌ கேளு 
நிமிடத்தில்‌ நிற்பதற்குத்‌ தேற்றான்‌ வித்தே. 1270 


வேறு 


தேற்றான்‌ விதைகால்‌ படிதன்னைத்‌ 
தேய்த்துக்‌ கழுவி யுலரவைத்து 

நேர்ந்திப்‌ பகவின்‌ பாலதனில்‌ 
நனைக்க மூன்று தினமூறப்‌ 





(268. 1தூதுவளைவெட்டித 


312 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பார்த்து அதனை இருகூறாய்‌ 
வெட்டிப்‌ பால்விட்‌ டாட்டியபின்‌ 
சேர்த்துத்‌ திரட்டி யதனளவு 
பசுவின்‌ வெண்ணெய்‌ சேர்த்திடுமே. 1271 


சேர்த்த பின்பு நெய்தன்னில்‌ 
சேரப்‌ போட்டு அடுப்பேற்றி 
போர்த்தி டாதே தீமூட்டி 
எரிக்கிற்‌ கடுகு பொன்னிறமாம்‌ 
கூற்றுப்‌ பார்த்துக்‌ கடைமருந்து 
கூறக்‌ கேள்சீ ரகமேலம்‌ 
ஏற்று வதுதா ஸிருகழஞ்சும்‌ 
இன்ன மியம்ப வகைகேளே, 1272 


கேளு சாதிக்‌ காய்பத்திரி 
கிராம்பு சிறுநா கப்பூவும்‌ 
நீளு தாளிச பத்திரியும்‌ 
நீதி விடயம்‌ அதிமதுரம்‌ 
வாளுங்‌ி ரஞ்சி ரகமோம 
மிலவங்கப்‌ பட்டை சதகுப்பை 
மீளு திரிகடு குடனஞ்சும்‌ 
வராக னெடைக்குக்‌ கூட்டிடுமே, 1273 


கூட்டு மீரேழு மருந்துங்‌ 
குறுக நறுக்கி நிழலுலர்த்தி 
நாட்ட முடனே யிடித்துப்‌ 
பொடியாக்கி யதையும்‌ வடிகட்டி 
வாட்ட மில்லா நெய்ச்சட்டு 
மகிழ்ந்தே நெய்யிற்‌ பொடிகளுடன்‌ 
சூட்டாய்‌ மூன்று பலஞ்சீனி 
கலந்து பொடிபோல்‌ தூவிடுமே. 1274 


513 


துரவிக்‌ கிண்டி வெதுப்புடனே 
துணிவா யிறக்கி வண்டுகட்டி 
ஆவிக்‌ கேற்ற தினம்பார்த்து 
அப்பா கொட்டைப்‌ பாக்களவு 
மேவி இருபோ தெண்ணஞ்சு 
இனமும்‌ விரும்பிக்‌ கொள்வீரால்‌ 
கோவித்‌ திருந்த பித்தவெட்டைக்‌ 
கூப்பிட்‌ டோடுங்‌ கண்டாயே. 1275 


கண்டாய்‌ ௮த்தி சுரவெட்டை 
கால்கை யெரிப்புக்‌ காந்தலொடு 
பண்டாய்‌ எழுந்த சூடுமுதற்‌ 
பனைத்த இருமல்‌ புகைச்சலொடு 
துண்டாய்‌ வந்த சயரோகந்‌ 
தொட்ட வியாதி அத்தனையும்‌ 
வண்டார்‌ குழலாய்‌ பயந்தோடும்‌ 
வச்சிர தேகம்‌ ஆக்கிடுமே, 1 276 


வேறு 
ஆக்கிய யிந்த நெய்க்கு 
அசடில்லைப்‌ பத்தி யங்கள்‌ 
நீக்கிடு புளிக சப்பு 
நிறுத்தினால்‌ மெத்த நன்று 
போக்கிலே கொள்வீ ராகில்‌ 
பொறுப்பது வெகுநாள்‌ செல்லும்‌ 
சிக்கிரம்‌ நிவார்த்தி யாகச்‌ 
செய்காந்த லெரிவைக்‌ கேளே. 1277 
ேவேறு 


காந்தல்‌ எரிவுக்குக்‌ கசாயம்‌ 


காந்தல்‌ எரிவு எடுத்ததற்குக்‌ 

கசாய மொன்று கழறுகிறேன்‌ 
சேர்ந்த மிளகும்‌ அறுகம்வேர்‌ 

சீராய்ச்‌ சமனாய்த்‌ தாக்கியதைப்‌ 





1277. நிவார்த்தியாதல்‌ - விட்டுநீங்குதல்‌ 


௮33 


514 அகத்தியா வைத்திய சாவியம்‌-1500 


பாந்த மாக நீரோர்படி. 
விட்டே யெட்டொன்‌ நாக்கியபின்‌ 
வார்ந்து வடி.த்தாவின்‌ வெண்ணெயிட்டு 
வளமாய்க்‌ கொள்ள வாங்கிடுமே. 1276 


வாங்கிட இன்ன மொன்று 
வகுக்கிறோம்‌ சுசாயந்‌ தன்னைப்‌ 
பாங்குடன்‌ பத்தி யான 
பேர்க்கெல்லாம்‌ பலிக்கு மப்பா 
இங்குடன்‌ மாந்தர்க்‌ காகச்‌ 
செய்வது திரமா காது 
சாங்கமாய்ச்‌ செய்வ தெல்லாந்‌ 
தவமுள்ள தேகத்‌ தோர்க்கே. 1219 


வறு 


தேகங்‌ காந்தல்‌ நெஞ்செரித்தல்‌ 
இதரக்‌ சசாயஞ்‌ செப்பக்கேள்‌ 
வேக முடைய மிளகுவீல்வ 
வேரின்‌ வைர முளைத்துதுவும்‌ 
பாகஞ்‌ சமனாய்த்‌ தாக்கிரட்டிப்‌ 
பாங்காய்க்‌ கொத்த மல்லியிடு 
ஏக மாக இருநாழி 
நீரிலிட்‌ டெட்டொன்‌ றாக்கே. 1280 


வேறு 


ஆக்கிய சகசாயந்‌ தன்னை 
அந்தி சந்திக்கு வைத்து 
நீக்கிடு பாதி தன்னை 
நீவடி கட்டிப்‌ பின்பு 
தாக்கிட முலைப்பால்‌ பாதி 
சாரித்‌ துத்தனிச்‌ ரேம்‌ 
பாக்குடன்‌ சிவக்க நீயும்‌ 
வறுத்ததைப்‌ பொடிசெய்‌ வாயே. 1281 





1278. சாங்கம்‌ - ஒழுங்கு 


மூலம்‌ 


பொடிவடி கொண்டு யிரண்டு 
பணவெடை பொடிமேல்‌ போட்டுக்‌ 
குடியிது மூன்று போதில்‌ 
குணங்காந்த லெரிவு நிற்கும்‌ 
துடியுடன்‌ மலநீர்‌ விட்டுச்‌ 
சொத்தமா யிருக்கச்‌ செய்யும்‌ 
படியுள்ளோர்‌ தமக்குப்‌ பித்தம்‌ 
பணைத்தது வாந்தி கேளே. 


வேறு 

வாந்தி அரோ? பித்தமதில்‌ 

வாய்நீ ரூறல்‌ நெஞ்செறிப்புச்‌ 
சாந்தி யாகக்‌ கசாயமொன்று 

சாற்றக்‌ கேளும்‌ தணிவதற்குப்‌ 
பாந்தமாம்‌ வில்வவே ரிழைத்துப்‌ 

பகருங்‌ கொத்த மல்லி 
நோதந்த நெல்லுப்‌ பொரிமதுரம்‌ 

நெல்லி யுடன்முந்‌ திரிப்பழமும்‌ 
ஆர்ந்த சீனி ஈற்கண்டு 

அடை. வா யொவ்வோர்‌ கழஞ்சொன்றே. 
ஓன்றாய்‌ நறுக்கிப்‌ படியொன்றில்‌ 

ஓடுக்கி யெட்டொன்‌ றாக்கியதை 
௮ன்றா டமாக மூன்றுதினம்‌ 

அந்தி சந்தி கொள்வீரால்‌ 
சென்றா றென்றே விட்டகன்று 

இரும்பிப்‌ பாரா தொளித்தோடும்‌ 
என்றே கசாய மொழிப்படியே 

இணங்கச்‌ செய்வீ ரியல்பாமே. 


வச்சிரவல்லிச்‌ சூரணம்‌ 


இயல்பாம்‌ வச்சிர வல்லியென்றது 
இதுகா ணினிய சூரணங்கள்‌ 
மயலா காத சதுரப்பிரண்டை 


மணிமுத்‌ தினது சமூலமெல்லாம்‌ 


1282. சொத்தம்‌ - சொஸ்தம்‌ - சுகம்‌ 


515 


1282 


1283 


1284 


516 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஒயிலாம்‌ லில்லை போல்நொறுக்கி 
உரலிற்‌ துவைத்து உலரவைத்து 
பயிலா யிடித்த தாளைவடிப்‌ 
பருவத்‌ துடனே வைத்திடுமே. 1285 


வைத்த பின்பு மேல்மருந்து 
வகையைக்‌ கேளு திரிகடுகு 
எய்த்த திரிபலை கல்லுப்பும்‌ 
இசைந்த செவ்வியஞ்‌ சிற்றரத்தை 
மொய்த்தார்‌ ஏலம்‌ இலவங்கம்‌ 
முதிர்த்த கந்தந்‌ திப்பிலிமூலம்‌ 
சித்தா யிரண்டு சரகமுஞ்‌ 
சீன முடனக்கர காரமே. 1286 


காரமான இந்துப்பு கிராம்பு 
சாஇக்‌ காய்பத்‌ திரியும்‌ 
வீரமூடைய அமுக்கிரா வேரும்‌ 
வகைக்கு நாற்க மஞ்சு 
சாரமுடைய கடுகு ரோகணி 
சாதிக்கா யும்வெண்‌ காரம்‌ 
போராம்‌ வகைக்கும்‌ இருகழஞ்சு 
போடுதவாச்‌ சாரங்‌ கல்மதமே. 1287 


வேறு 


கல் மதஞ்‌ சாரம்‌ இரண்டும்‌ 
வகைக்கொரு கழஞ்சு கூட்டு 
பல்வித மருந்து கழஞ்சு 
பார்த்துக்கை யதினில்‌ பாதி 
வெல்வது வச்ர வல்லிப்‌ 
பொடிசே ரவ்வண்ணஞ்‌ €னி 
செல்வது மூன்று மொன்றாய்த்‌ 
இாட்டுரு ரணந்தான்‌ தண்ணே. 1288 


மூலம்‌ 517 
திண்ணடா அந்தி சந்தி 
வெருகடி தேனி லேதகான்‌ 
பண்ண.டடா குன்மம்‌ வாயு 
பார௨உப்‌ பிசமுந்‌ தீரும்‌ 
பிண்ணடா கபால வாயுடனே 
பித்தவெண்‌ கோழை தானும்‌ 
விண்ணடா காசக்‌ கூறு 


வெகுண்டுவிட்‌ டோடும்‌ பித்தமே. 1289 


பித்தமாம்‌ உட்டண ரோகம்‌ 
பெருகிய வெட்டைக்‌ கெல்லாம்‌ 
மத்தியாம்‌ வெண்ணெய்‌ நெய்பால்‌ 
மோர்தனைச்‌ செலுத்து வீரால்‌ 
வைத்தியாய்‌ நிவர்த்தி யாகும்‌ 
வேறொன்று மில்லை யப்பா 
சத்தியம்‌ புளிக சப்பு 
தள்ளடா சுகம தாமே. 1290 


மதன கா£மசுர சூரணம்‌ 


சுகம்தர மதனகா மேசுர 
சூர ணத்தைச்‌ சொல்வோம்‌ 
செகம்புகழ்‌ அமிர்த சர்க்கரை 
சீர்பத்துக்‌ கழஞ்சு கூட்டி 
இகம்பெற அமுக்கி ராவோர்‌ 
எழில்கண்டங்‌ காரி தூது 
திகையவே முத்தக்‌ கா௬ 
நிலப்பனைப்‌ பகர்ந்திட்‌ டாரே. [291 


பகர்ந்தது வில்வ வேரும்‌ 
பாதிரிப்‌ பொன்னாங்‌ காணி 
சுகந்தரு நாரி நத்தைச்‌ 
சூரி வோர்சிறு நெருஞ்சி 





1292. நாரி - நன்னாரி 


518 





அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


உகந்த ஈ8ழ்க்காய்‌ நெல்லி 
யொடுகசிறு கீரை வேரும்‌ 
புகழ்ந்த மாதுளம்‌ வோர்வெட்டி 
விறாமிச்சம்‌ வேரும்‌ போடே. 1292 


போடம்மான்‌ பச்சரிசி வேரும்‌ 
பெரியஆ விரைவேர்ப்‌ பட்டை 
தேடிய அத்திப்‌ பட்டை 
சறந்தகோ ரக்கர்‌ மூலி 
கூடிய லித்துச்‌ சாதிக்‌ 
காய்பத்திரி கூகை நீறும்‌ 
பாடிய கிராம்பும்‌ ஏலம்‌ 
முந்திரிப்‌ பழங்கற்‌ கண்டே. 1293 


சண்டிற்‌ றரத்தை சல்நார்‌ 
கல்மதங்‌ கொத்த மல்லி 
விண்டதா ளிசபத்‌ திரியும்‌ 
மிகுதிப்‌ பிலிசுக்‌ கோடு 
பண்.தி மதுர மொன்று 
(பகர்ந்தனர்‌ கழஞ்சு மூன்று 
வண்டலர்‌ குழலாய்‌ மற்ற 
வகையினி துரைக்க லுற்றோம்‌. 1294 


உற்ற? ரகந்தா னிரண்டு 
குராசானி யோமம்‌ நெல்லி 
சிற்றில வங்கம்‌ பத்திரி 
சிறுநாகப்‌ பூவ தல்லால்‌ 
கொற்றலர்‌ தேவ தாரம்‌ 
விளாவொடு கோட்டதக்‌ கோலம்‌ 
மூற்றுகத்‌ தூரி மஞ்சள்‌ 
மூதுகந்தந்‌ இப்பிலி மூலமே. 1295 


வ வடவவஅவவ வ வன்க வவ பட பயகலக சசசககுமாக கைய வை வச கானை 


1293. கோரக்கர்‌ சலி - கஞ்சா 


மூலம்‌ 


319. 


மூலம்வால்‌ மிளகு தேசா 
பபுரத்கோடு செவியங்கச்‌ சோலம்‌ 
சீலமாம்‌ அன்ன பேதி 
சிறந்தமா துளத்தி னோடு 
கோலமாம்‌ அக்கர காரம்‌ 
கூறிய வாய்வி எளங்கம்‌ 
வாலகொடு மகரப்‌ பூவும்‌ 
வகைக்கிரு கழஞ்ச தாமே. 1296 


ஆமொரு கழஞ்சு வீதம்‌ 
அபின்குங்‌ குமப்பூ வல்லால்‌ 
கோவெரு துடைய கோரோ 
சனையோரடு கூறி னோம்பின்‌ 
நாமுரு நாறுங்‌ கத்தூரி 
நல்லநெற்‌ பொரியுங்‌ கூட்டிப்‌ 
பூரூடன்‌ நாடன்‌ பருத்திப்‌ 
பருப்பொடு கழஞ்சு பொடியே. 1297 


பொடி.செய்வ தெட்டெட்‌ டுக்கும்‌ 
போற்றுநூற்‌ றெழுபத்‌ தெட்டு 
வெடிவெயிற்‌ காய வைத்து 
மெல்லிதா பிடித்துச்‌ சேர்ப்பாய்‌ 
வடிசெய்து யிதிலே பாதிதான்‌ 
வங்காளச்‌ சீனி போட்டுப்‌ 
படியவே புதுப்பாண்‌ ட.த்திற்‌ 
பதனஞ்செய்‌ பண்பாய்த்‌ தானே. 1298 


தானென்ற மேக வெட்டை 
துனித்தாது நட்ட மானால்‌ 

தேனென்று நெய்யும்‌ பால்மா 
துளம்பழச்‌ சாற்றிற்‌ இன்னப்‌ 


5920 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


போனென்ற வீரியவி ருத்திப்‌ 
புருடர்க்குப்‌ பொங்கி வாழும்‌ 
ஞானதே சிகனைப்போற்‌ காயஞ்‌ 
சுப்பிர மாக நண்ணுமே, 1299 


நண்ணுவீர்‌ நாற்பத்‌ தெட்டு 
நாள்பாதி யருந்துவீ ராகில்‌ 
புண்ணிய புருட னாவான்‌ 
பூமகள்‌ விரும்பி வாழ்வாள்‌ 
திண்ணமாய்ப்‌ பலனுண்‌ டாகுந்‌ 
தினந்தோறும்‌ பால்கொள்‌ வீரால்‌ 
அண்ணலார்‌ அருளி னாலே 
அறிந்துசெய்‌ அதனா லாமே. 1200 


அறிந்துசெய்‌ வாத சீதம்‌ 
அணுகிடில்‌ இஞ்?9ச்‌ சாற்றில்‌ 
செறிந்திடு வெருகடி நீயும்‌ 
தின்றுவா பத்துப்‌ போது 
பிறிந்திடுங்‌ குடைச்சல்‌ நீங்கிப்‌ 
பின்னிய முடக்குந்‌ தீரும்‌ 
மூறிந்திடா தனுபா னத்தில்‌ 
முற்றும்நீ அருந்து வாயே, 1301 


அருந்திய நாள்மட்‌ டுக்கும்‌ 
அப்புறம்‌ விடுதி விட்டால்‌ 

திருந்தியே வாத சீதம்‌ 
பித்தங்கள்‌ சேரொட்‌ டாது 





1299. 1சுகம்பிர காசம்‌ நண்ணும்ர 
சுப்பிரம்‌ - ஒளி 
1300. பூமகள்‌ - இலக்குமி: அண்ணலார்‌ - சிவபெருமான்‌ 


மூலம்‌ 521 


பொருந்திடு பிணிகட்‌ செல்லாம்‌ 
புகலிடங்‌ கதிகெட்‌ டோடும்‌ 
வருந்தியே யுண்ண வாந்தி 
மலபந்த வாயு போமே, 1302 


வாயுவொடு முந்ழூற்‌ றாறும்‌ 
வாதங்க ளெண்பத்‌ தெட்டும்‌ 
பாய்கின்ற குன்ம மெட்டும்‌ 
பலமேக மிருபத்‌ தொன்றும்‌ 
நோய்மூலக்‌ கிராணி பாண்டு 
விடபாகம்‌ நொறுக்கும்‌ பின்னும்‌ 
சீயிரத்தங்‌ குளிர்சு ரங்கள்‌ 
இரும்நோய்‌ நீர்மூல மாமே, 1303 


வேறு 
அதிவிடயச்‌ சூரணம்‌ 


மூலக்‌ சிராணிக்‌ கதிவிடயம்‌ 
முகழ்ச்சூ ரணத்தின்‌ வகைகேளாய்‌ 
சீல விடையம்‌ பெருங்காம்‌ 
சிறுநா கப்பூத்‌ இிப்பிலியும்‌ 
சால நிறைந்த சாதிபத்திரி 
சமன்முக்‌ கழஞ்சு சாதிக்காய்‌ 
தூல சூட்ச மைங்கழஞ்சு 
துய்ய தப்பிலி நாற்கழஞ்சே. 13048 


கழஞ்சு எட்டு வேர்க்கொம்பு 
கடுகு வெள்ளுள்ளி அப்படியே 
கழஞ்சு பத்து நாய்க்கடுகு 
கருத்தாய்ப்‌ போடுங்‌ களங்கமற 


ப ட தம் ட அதம்‌ படபட பபபல வ ப்வெலம்தைக்ளைை கங்கைக்‌?! 





1302. மலபந்தம்‌ - மலக்கட்டு 
1303. 1ஓடுங்கு!62 
நிர்மூலம்‌ - நிருமூலம்‌ - கட்டழிதல்‌ 


தல்‌ 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சழஞ்சு பத்துத்‌ இப்பினியு 
மூல மொடுகட்‌ டாகவிரு 
கழஞ்சு அபினுங்‌ கூட்டிடுவாய்‌ 
கனிவாய்‌ வெதுப்பித்‌ தூளாட்டே. 1305 


ஆட்டி யதற்கு எஞ்சுபலஞ்‌ 
சீனி கலந்து புதுக்கரகத்து 
ஆட்டி அதுதான்‌ சூரணத்தை 
அப்பா அந்தி சந்தியோடு 
ஆட்டி அதுவும்‌ வெருகடி தான்‌ 
அருந்த அனுபா னத்தின்வகை 
ஆட்டி முத்தக்‌ கசாயத்தால்‌ 
அருந்தேன்‌ இஞ்சிச்‌ சாறாமே, 1306 


ஆமே கிராணி ஆறுவகை 
அசடும்‌ தீரும்‌ அனுபானம்‌ 
ஆமே சுக்குக்‌ கடுகெள்ளு 
அப்பா தஇப்பிலி சமனாக 
ஆமே வெகருப்பித்‌ தூளாட்டி 
அதிலே பாதி சூரணமும்‌ 
ஆமே கலந்து கொண்டுவர 
அதனால்‌ எல்லாம்‌ ஓழிவதுவே. 1307 


வேறு 


ஒழிவதற்கு இன்ன மொன்று 
ஊட்ட வகைகேள்‌ பெருந்தும்டை 
வழியா நொச்சில்‌ கருவேம்பு 
முருங்கை ஈர்க்கி லையோடு 
தெழியாய்க்‌ கொழிஞ்ச சாரணைவோர்‌ 
நீதி முத்தக்‌ காசுக்கு 
வெழியாய்‌ நல்ல மலைதாங்கி 
வேருஞ்‌ சமனாய்‌ இடித்திடுமம. 1308 


மூலம்‌ 


சரவனா விக்‌ பாலினா. 


1310. 





523 


வேறு 


இடித்‌்ததை முக்க றிட்டு 
இயலொரு கூறுக்‌ குத்தான்‌ 
படித்தர மாக வப்பா 
பாய்ச்சிரு நாழி நீரைக்‌ 
குடிப்பகற்‌ கெட்டொன்‌ றாக்கிக்‌ 
கொள்வதுக்‌ கொன்று கேளும்‌ 
முடிப்பது கிழிம ருந்து 
மிளகுதிப்‌ பிலியுஞ்‌ சுக்கே. 1309 


சுக்குவெள்‌ ஞள்ளி யோமம்‌ 
சூட்டதி விடயம்‌ வசம்பும்‌ 
இக்கிறா 1திரண்டோ டேற்றித்‌ 
தாழ்வில்லாக்‌ கழியுங்‌ ஃட்டிப்‌ 
பக்குவத்‌ துடன்தா னந்தக்‌ 
கசாயத்திற்‌ பாய்ச்சிப்‌ பின்பு 
தொக்கடா அந்தி சந்தி 
துணிந்துதா னறிந்து கொள்ளே. 1310 


2வது 


கொள்ளவே மூன்றுதினத்‌ துடனே மூலங்‌ 
கூட்டோடே விழுந்துபோங்‌ குறைதா னில்லை 
விள்ளுறோேன்‌ இன்னமொரு கசாயந்‌ தன்னை 
வேப்பீர்க்கில்‌ கருவேம்பி னீர்க்கில்‌ சுக்கில்‌ 
வள்ளுறேன்‌ வெள்ளுள்ளி இப்பிலியி னோடு 
வராகந்தா னினமருந்து வகைக்கு மூன்று 
உள்ளுவேன்‌ ஒள்ளிதாய்க்‌ கிழிபோலக்‌ கட்டி 
ஒருநாளைக்‌ இ௫ுநாழி நிரை ஊட்டே . 1311 


அடபசவஅகதையயை வைச்‌ அன்க்குமதைுயை, வட வவ னா அவவ சனரல வை யட. 


1ரெட்டொன்‌ நாக்கி, 


அகத்தியா வைத்திய காவியம்‌-1 500 


ஊட்டியதை எட்டொன்றாய்க்‌ குறுக்கப்பொட்‌ டணத்தை 
ஒருநாளைக்‌ கிருபோது அரைத்ததையுங்‌ கலக்கி 
உஎட்டியதில்‌ மூன்றுதினம்‌ மூலம்வே ரோடும்‌ 
ஓடுங்கா ணின்னமொரு சுசாயங்‌ கேளு 
ஊட்டியதில்‌ வெள்ளுள்ளி கருவேம்பி னீர்க்கு 
ஓகோகோ சுக்குவேப்‌ பீர்க்கில்திப்‌ பிலியும்‌ 
ஊட்டியது சமனாகத்‌ தட்டியே சுசாயம்‌ 


ஓப்பாகச்‌ சலமிரண்டு படிதான்‌ சேரே. 1312 


சேரடா இப்படியே மூன்றுநா எப்பா 
இனந்தோறும்‌ எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கி 
வாரடா இருபோதும்‌ அருந்தி னாக்கால்‌ 
மாசகல மூலம்வேர்‌ மடிந்து போகும்‌ 
ஆரடா பத்தியங்கள்‌ புளிகசப்பு மாற்று 
ஆச்சரியங்‌ ககாயங்கட்கு அசடோ வில்லை 
பாரடா வேணதுண்டு சுருக்கிச்‌ சொன்னோம்‌ 
பண்பான சிவதைச்‌ சூரணந்தான்‌ பாரே. 1313 


சிவதைச்‌ தரணம்‌ 


பாரப்பா சிவதைச்சூ ரணத்தைத்‌ தானும்‌ 
பாடினோம்‌ சவதையொரு பலந்தான்‌ கூட்டு 
பாரப்பா திரிபலையுங்‌ கொத்தமல்லி ரோணி 
பகர்தேசா புரமிந்து செவ்வியமுத்‌ தக்காசு 
பாரப்பா இரிகடுமு சரகங்க ளிரண்டும்‌ 
பண்பாகச்‌ இறுநாகப்‌ பூவன்ன பேதி 
பாரப்பா விலாமிச்சு வசைக்குமுக்‌ கழஞ்சு 
பழந்தேவ தாரமில வங்கப்பத்‌ திரியே. 1314 


பத்திரியுங்‌ கோட்டமொடு நல்ல கந்தம்‌ 
பரிவான பொரிகாரம்‌ கத்தூரி மஞ்சள்‌ 
முத்திரியா சடாமாஞ்சி வாய்வி எங்கம்‌ 
முறையாக வகைக்கொன்றுக்‌ கொன்றரையாங்‌ கழஞ்சு 


மூலம்‌ 325 


இத்தனையா னாலேமு மருந்துலர்த்தி யிடித்து 

என்மகனே வடிகட்டிச்‌ சீனியந்‌ தெடைக்கு 
அத்தனையு மொன்றாய்க்க லந்துசூர ணித்து 

அருந்துவாய்‌ வெருகடிதான்‌ அபானவாயு வுக்கே. 1315 


வாயுவென்னப்‌ பட்டதுக்குத்‌ தேனிஞ்சிச்‌ சாற்றில்‌ 
வளமாக ஒருபோது கொள்ளத்‌ தீரும்‌ 
தேயமுதல்‌ கலக்கியது பழமலம்நீர்க்‌ ஃட்டும்‌ 
இறந்துவிடு மல்லாது தேகசொத்த முண்டாம்‌ 
நேயமுள்ள பேர்க்காகு மலக்கட்‌ டில்லை 
நினைவுகெட்ட மாந்தருக்குச்‌ செய்ய வேண்டாம்‌ 
ஆயமுள்ள மருந்தெல்லாம்‌ அடக்கம்விட்டுச்‌ சொன்னோம்‌ 
அப்பனே ஓஒப்பில்லை அதேகநோய்‌ பறக்குமே. 1316 


வேறு 


பறந்திடும்‌ பத்து நாட்குள்‌ 
பழமலங்‌ கழியும்‌ வாயும்‌ 
இறந்திடும்‌ உட்டணம்‌ போக்கும்‌ 
இருமலும்‌ ஈளை நீங்கும்‌ 
சிழந்திடுந்‌ தேக காந்தி 
செய்திடும்‌ தினவும்‌ வாங்கும்‌ 
நிறைந்ததை உண்டு வந்தால்‌ 
நீள்பிணி ௮ண்டொட்‌ டாதே. 130 


வேறு 


ஓட்டாத ஈளையோ டி௫ுமல்‌ விக்கல்‌ 
ஓடிடவே திப்பிலிவெந்‌ குயம்நெல்லிப்‌ பருப்பு 
தட்டாத சிற்றறததை நெற்பொரிசர்க்‌ கரையுஞ்‌ 
சமனாக வகையொன்று கழஞ்சு ஆறு 
மூட்டாகக்‌ காயவைத்துத்‌ தூளா யாட்டி 
மூறையோடே வடிகட்டிக்‌ கொண்டுநெய்யில்‌ விரவி 
கட்டாக அர்திசந்தி கொட்டைப்பாக்‌ களவு 


கடங்களறக்‌ இன்றுவரிற்‌ கள்ளம்‌ போமே, 1316 


926 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1388 


கள்ளம்போம்‌ களகசாத்து இருமல்‌ ஈளை 
கபங்களொடு சுயக்கூறு விக்கல்‌ போகும்‌ 
கள்ளம்போம்‌ இன்னமொன்று விக்க லுக்குக்‌ 
சுனிந்ததொரு விளாம்பழத்ன்‌ விதையைப்‌ போக்கிக்‌ 
கள்ளமில்லா முலைப்பாலிற்‌ சாரித்‌ தப்பாற்‌ 
கடியநல்ல திப்பிலியை வறுத்துக்‌ கொண்டு 
சள்ளமறத்‌ தூளாக்கி வடித்து இந்து 
சால்கழஞ்சும்‌ அமுக்கிராவேர்‌ சுட்ட கரியே, 1319 


கரியான இ௮வையொக்க வொன்றாய்ச்‌ சேர்த்துக்‌ 
கறத்தகொம்பிற்‌ தேனிலே கலந்து கொண்டு 
விரிவான அந்திசந்தி கொள்ளக்‌ கொள்ள 
விக்கலெல்லாம்‌ பறந்தோடும்‌ இளைப்பும்‌ ஈளை 
விரிவான இருமலொடு வறட்சி தாகம்‌ 
பேரான தோடமழுதற்‌ பிரிந்து போகும்‌ 
தெரியாத வகையெல்லாம்‌ சொல்லி விட்டோம்‌ 
சிறந்தமகா வில்வாதி லேகுியமா நிலத்தே. 1320 


மகாவில்வாதி லேகியம்‌ 


மாதிலத்தில்‌ வில்வாதி லேகி யத்தை 

வகையாகச்‌ சொல்லுகிறோம்‌ வரிசை யாகக்‌ 
கானகத்தி லில்லாத வில்வ வேர்தான்‌ 

கனத்தபிர யோகத்துக்‌ கஞ்சுதுலாம்‌ தொறுக்கித்‌ 
தானென்ற பாண்டத்தி லஞ்சுக்ல்‌ நீரும்‌ 

சாதகமாய்‌ அடுப்பேற்றி எட்டொன்‌ றாக்கிக்‌ 
கோனென்ற வடிகட்டித்‌ தாழி சேர்த்துக்‌ 

கூறாக அஞ்சுதுலாம்‌ பொடியைப்‌ போடே. 1321 


போட்டபின்பு சர்க்கரைதா அருகிற்‌ தானால்‌ 
பிறகுமதை வடிகட்டித்‌ தாழி சேர்த்து 

நாட்டமுடன்‌ இஞ்சிச்சாறு நெல்லிச்‌ சாறும்‌ 
ம்லிமாக வகைக்குமொழு தூணி சேர்த்து 


மூலம்‌ 527 


வீட்டிமை யில்லாத கடைமருந்தைச்‌ சொல்வோம்‌ 
வெதுப்பான வெய்யிலிலே காய வைத்துத்‌ 

இீட்டடா தனிமிளகுப்‌ பொடியுமொரு குறுணி 
இப்பிலியுஞ்‌ செவ்வியமொடு தாளாறு படியே. 1322 


படியல்லாற்‌ பலமாகச்‌ சுக்குப்பதீ குஞ்சு 
பலமோடு ஏலமிலவங்‌ கஞ்சிறு நாகம்‌ 
கொடியதா எிசபத்திரி சிற்றரத்தை மதுரம்‌ 
கோட்டமொடு பேரரத்தை அக்கர காரம்‌ 
துடியாக வகையொன்று பலந்தா னஞ்சு 
சொன்னதன்பின்‌ சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்பு 
பொடியாக வகையொன்றுக்‌ கீரஞ்சு பலந்தான்‌ 


பொடியாக்கி மருந்தெல்லாம்‌ வடிகட்டிப்‌ ரட்‌ ப 


வடிகட்டிப்‌ பொடியெல்லாங்‌ கூடச்‌ சேர்த்து 
வளம்பெறக்‌ கசாயமொடு பாகுசா றல்லால்‌ 
நெடியதொரு கருப்பம்பால்‌ கொம்மட்டி மாதுளை 
நோர்த்திபெறு பழச்சாறு வகைக்குமஞ்சு படிதான்‌ 
முடிவாக மூன்றுசாறுங்‌ கூடக்‌ கூட்டி 
மூறையோடே அடுப்பேற்றிப்‌ பாகு காய்ச்சி 
அடிமுடியாய்‌ இருக்கின்ற கணேசனைப்பூ சித்து 
அக்குழம்புப்‌ பாகிலேம ருந்துமைத்‌ திடுமே. 1324 


மருந்தான பொடிய்பாகற்‌ தூவித்‌ தூவி 
வளமாகக்‌ கைவிடாமற்‌ கிண்டி குண்டிப்‌ 
பொருந்தவே கிளறியபின்‌ நெய்படிரெண்‌ டரையும்‌ 
பொலிவுடனே விட்டிளக்கித்‌ தேனுமவ்‌ வண்ணம்‌ 
இருந்தவே விட்டிளக்கி லேகியமாங்‌ கண்டாய்‌ 
இன்னயிரு போதுகொட்‌ டைப்பாக்‌ களவும்‌ 
அருந்தவது மண்டலந்தான்‌ அணுகாது நோய்கள்‌ 
அசடில்லை நோய்க்குமார்‌ பாணியென லாமே. 1325 


528 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆமப்பா தீராத நோயுங்‌ கேட்கும்‌ 
அதனாலே ஓழிசின்ற வியாதி கேளு 

வேமப்பா குள்மமுதற்‌ குட்டம்‌ போகும்‌ 

வெட்டைபோம்‌ சத்தியொடு அரே; ரசி யம்போம்‌ 
போமப்பா சயகாசம்‌ இருமல்‌ ஈளை 

புகைச்சலொடு நெஞ்செரிப்புப்‌ பித்த சோகை 
நாமப்பா காமாலை தொந்திப்‌ போடு 

நலங்கெடுக்கும்‌ அதிசாரங்‌ நாடா தோடும்‌. 1326 


ஓடுகிற வயிற்றிரைச்சல்‌ ரத்தக்‌ கடுப்பும்‌ 
உள்மாந்தை தலைநோயும்‌ சுரமாந்தை தரும்‌ 
சாடுகின்ற எரிவிரிவுங்‌ காந்தல்‌ தீரும்‌ 
தாகமொடு நீரேற்றம்‌ உப்பிசமுந்‌ தீரும்‌ 
வாடாத புலத்தியனே ஞான சீலா 
வளமான சிவயோகி மச்ச கேந்திரா 
நாடுகின்ற நோயெல்லாம்‌ விட்டோ டிப்போம்‌ 
நல்லபிர யோகமடா பத்தியமும்‌ நலமே. 1327 


பத்தியம்‌ உப்புநெய்பால்‌ துவலரப்‌ பருப்பாம்‌ 
பழுதகற்றும்‌ வழுதலங்காய்‌ முருங்கைப்பிஞ்‌ சாகும்‌ 
சத்தியெனு முளைத்தண்டும்‌ அவரைப்‌ பிஞ்சாம்‌ 
துனிநெல்லி அண்டமொடு விரால்தேளி சுறாமீன்‌ 
வெத்திபுரி வெள்ளாடு காடைமுய லுடும்பு 
மீன்வகைஃ எளிதுவெல்லா முலர்த்தியே கூட்டு 
மத்தியிலே விடாமல்நீ மண்டலந்தான்‌ கொண்டால்‌ 
மகாநோயுந்‌ தீருமத்த மகிமைநீ யறியே, 1328 


வில்வாதி லேகியம்‌ 


மகிமைக்கு வில்வாதி லேகி யத்தை 
வகையாகச்‌ சொல்லுகிறேன்‌ மைந்தா கேளு 
மகிமையுள்ள வில்வவேரோ ரஞ்சு பலந்தான்‌ 
வாகாக நொறுக்கியே இருதூணி நீரில்‌ 


வதய பல்வ வி 





வெட 


1326. சத்தி - சுக்கல்‌ 





நப்‌ 5259 


மகிமையுள்ள பாண்டத்தி லிட்டுத்தீ மூட்டி 

வலம்பெறவே நாளொன்றாக்‌ குறுக்கிவடி கட்டி 
மகமையுள்ள சர்க்கரைதான்‌ நீஆறு பலத்தை 

வற்றிநின்ற கசாயத்தில்‌ மாட்டு வாயே. 1329 


மாட்டுவாய்‌ போட்ட. இதிலே கரைத்துக்‌ காய்ச்ச! 
வற்றியது குழம்பாகிப்‌ பாகாய்‌ நிற்கும்‌ 
மாட்டுவாய்‌ மிளகுபொடி செவ்வியந்திப்‌ பிலியும்‌ 
வளமான மகாராச யோக தீரா 
மாட்டுவாய்‌ மலமச்ச கந்தி புத்திரா 
வகையோன்று படிகாலாய்‌ வகுக்கக்‌ கேளு 
மாட்டுவாய்‌ ஏலமில வங்கம்‌ இஞ்சி 
மகத்தான சிறுநாகம்‌ தாளிச பத்திரியே, $338 


பத்திரியோ டிவைக்கெல்லாம்‌ வகைக்குவெஈரு பலந்தான்‌ 
பகார்சாடு பத்திரிகி ராம்புபல மரையாம்‌ 
இத்தனையுங்‌ காயவைத்துக்‌ தூளா யாட்டி 
இயல்பான சாறுபா கிதுபருவங்‌ குழம்பாய்‌ 
வற்றிவரும்‌ பதத்திலே கடைமருந்துத்‌ தூளை 
வடிகட்டித்‌ தூாவியதை வாகுடனே கிளறு 
வெற்றியாய்‌ லேகியமாம்‌ அதிலே நெய்தேன்‌ 
விட்டுவர ஆழாக்கு விரவியதைக்‌ கண்டே. 1331 


இண்டியது லேகியந்தான்‌ உண்ணக்‌ கேளு 
சேடில்லைக்‌ கொட்டைப்பாக்‌ களவுஅந்தி சந்தி 
இண்டியேலே இயமருந்த வயிற்றுவலி குன்மம்‌ 
சண்‌ணித்த இருமலொடு ஈளை காசம்‌ 
இண்டியேலே இயத்தினால்நெஞ்‌ செரிப்பு வாயு 
சிரஈாணியத சாரமொடு பித்தகா மாலை 
சிண்டியேலே இயத்தினாற்‌ தேகக்‌ காந்தல்‌ 
சிளர்காகஞ்‌ சோபமொடு வாதந்தொந்‌ திப்பே. 1332 


௮-34 


530 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தொந்தித்த பலரோகம்‌ உட்டண ரோகம்‌ 

சோபமொடு விடப்பாண்டு கரங்களுப்பி சங்கள்‌ 
தொந்தித்த வயிற்றிரைச்சல்‌ தோடம்‌ வாந்தி 

தொடர்ச்சியாய்‌ வருமிரத்த பித்த ரோகம்‌ 
தொந்தித்த நீரேற்றம்‌ வீக்கமலக்‌ கட்டுத்‌ 

தொலையாத தலைநோவு துயரந்‌ தீரும்‌ 
தொந்திப்பாய்‌ லேகியந்தான்‌ மண்டலந்தான்‌ கொள்ளு 

சூட்டுகிறேன்‌ குண்டலாதி லேகுியத்தைக்‌ கேளே. 

1333 


வேறு 
குண்டலாதி லேகியம்‌ 


குண்ட லாதி லேகுியத்தைக்‌ 
கூறக்‌ கேளும்‌ குவலயத்தில்‌ 
பண்டு சங்கம்‌ வோர்நுரறு 
பலமூஞ்‌ செவிய மதிற்பாதி 
கண்டங்‌ காரியு மவ்வண்ணங் 
கடுந்திப்‌ பிலிஇதன்‌ மூலம்‌ 
பண்டை. முத்தக்‌ காசுவில்வம்‌ 


சித்திர மூலம்‌ பகர்ந்தோமே. 1334 


பசர்ந்தோம்‌ சீந்தில்‌ நிலப்பனைவேர்ப்‌ 
பலனார்‌ வெட்டி விலாமிச்சு 
பகர்ந்தோம்‌ சிற்றா முட்டி 
கொட்டிக்‌ கிழங்கும்‌ ௮முக்கிராவோர்‌ 
பகர்ந்தோம்‌ வகைக்கு நாலஞ்சு 
பலமுங்‌ கூட்டி இடித்துத்தூள்‌ 
பகர்ந்தோம்‌ பாண்டந்‌ தனிற்பத்து 
மரக்காற்‌ பரணி சேர்த்திடுமே. 1335 


பரணி சேர்த்துத்‌ கீழமூட்டிப்‌ 
பருவத்‌ துடனே எட்டொன்றாய்ப்‌ 
பரணி குறுக்கிக்‌ கற்கவகைப்‌ 
பகர்வேோழ்‌ இப்பிலி பலமிரண்டு 


மூலம்‌ 531 


பரணிக்‌ கிசைய கூகைநீறு 
பலந்தான்‌ நாலு நாகப்பூப்‌ 
பரணிக்‌ இசையச்‌ சீரகங்கள்‌ 


இரண்டு பலமும்‌ வளைமூன்றே. 1336 


மூன்றாம்‌ ஏலம்‌ இலவங்கம்‌ 
முத்தக்‌ காசு சிறுதேக்கு 
மூன்றாம்‌ கார்க்கடக சிங்கியொடு 
மூலஞ்‌ சாந்திப்‌ பெருங்காயம்‌ 
மூன்றாம்‌ வமைக்கி ரண்டுபலம்‌ 
மிளகுப்‌ பொடி.தா னரைப்படியே 
மூன்றாம்‌ சுக்கும்‌ பொடியரையாம்‌ 
முழுது மிடித்துத்‌ தூள்வடியே. 1337 


வடித்த தூள்கள்‌ ஒன்றாக்கி 
வைத்த கசாயம்‌ குழம்பதிலே 
கடித்தாற்‌ போலே பொடி.த்தூவிக்‌ 
களறக்‌ கண்டி வற்றவைச்சு 
பிடித்த பிடியாய்‌ நறுநெய்யோர்‌ 
படியும்‌ விட்டுக்‌ கிண்டியபின்‌ 
தடித்த நறுந்தேன்‌ படியொன்று 
தான்விட்‌ டிளக்கி லேகியமே. 1338 


வறு 


இலேஇயமோர்‌ புதுக்கரகத்‌ திட்டு வைத்து 
என்மகனே வியாதிகண்டு அந்தி சந்தி 
இலேகியமோர்‌ மண்டலந்தான்‌ உண்ணு உண்ணும்‌ 
இயல்பான வியாதிபோம்‌ வகையைக்‌ கேளு 
இலேகியந்தான்‌ சிலேற்பனங்க ளெல்லாந்‌ தீரும்‌ 
இடர்படுத்தும்‌ வாயுவென்ற தெல்லாந்‌ கரும்‌ 
இலேகியத்தால்‌ இருமல்போம்‌ குண்ட வாயு 
எட்டுவகைக்‌ குன்மங்கள்‌ பலவுந்‌ இரும்‌. 1339 





1337. சாந்தி - ஓமம்‌ 


532 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


தீராத விக்கலொடு ஓங்கா எங்கள்‌ 
இறமான பீனிசங்கள்‌ உதரவே துனைகள்‌ 
தராத சுரதோடஞ்‌ சன்னி யோடு 
தேகத்தி லேங்கல்குத்துக்‌ குடைவு ளைச்சல்‌ 
இராத உப்பிசங்கள்‌ நீரேற்றம்‌ வீக்கம்‌ 
செரியாமல்‌ அக்கினியின்‌ மருந்தஞ்சீத பித்தம்‌ 
இராத நெஞ்செரிப்பு வாந்தி சூடு 
தெளியாத பலநோவுத்‌ தெளியுந் தானே. 1340 


தெளியாத ரோகங்கள்‌ பலவுந்‌ இரும்‌ 
செப்பினேன்‌ பத்தியத்தைத்‌ திறமாய்க்‌ கேளு 
தெளியாது புளிகசப்புப்‌ புகையிலைமாங்‌ கிசங்கள்‌ 
சீரான கடல்சம்பை பாகல்பூ சணிக்காய்‌ 
தெளியாது பலாக்காய்தான்‌ சுரைசேம்பு இவைகள்‌ 
இண்டாதே விலக்கிவிடுஞ்‌ சேர்த்தருந்தக்‌ கேளு 
தெளிவான நெய்பாலு மிளகும்‌ உப்பு 
1செங்கரை முளைத்தண்டு வழுதலையு மாமே. 1341 


ஆமப்பா கொடுப்பையோ டவரைப்‌ பிஞ்சும்‌ 
அப்பனே வெள்ளாட்டுக்‌ கண்ட மாகும்‌ 
ஆமப்பா கடல்சம்பைத்‌ தேளு மாகும்‌ 
அந்தேரங்‌ குளச்சம்பை யலர்ந்த தாகும்‌ 
ஆமப்பா முருங்கையிலைப்‌ பிஞ்சு மாகும்‌ 
அறைக்கீரைத்‌ தழையறுத்துத்‌ தளர்ந்த தாகும்‌ 
ஆமப்பா பசுவின்மோர்‌ புளியா தாகும்‌ 
ஆச்சரியஞ்‌ சுவாசகுடோரி சூரணத்தைக்‌ கேளே. 1342 


சுவாச குடோரிச்‌ சூரணம்‌ 


சூரணமாஞ்‌ சுவாசமென்ற குடோரி தன்னைச்‌ 
சூட்டுகிறேன்‌ திரிகடுகு சிற்ற ரத்தை 
சூரணமாம்‌ ௮க்கர காரம்வால்‌ மிளகு 
சொல்லரிய தேசாபுரம்‌ பொரிகாரஞ்‌ சமனாம்‌ 





1340, ஓங்காளம்‌ - ஓக்காளம்‌ - வாந்திப்பு 
1341, 1சிறுகரை,4 
மாங்கிசம்‌ - இறைச்சி 


மூலம்‌ 533 


சூரணமாந்‌ தாளிசபத்‌ திரியிரட்டி கூட்டிச்‌ 

சூரியபுடத்‌ தினிலுலர்த்தித்‌ தூளா யாடீடிச்‌ 
சூரணமாய்‌ வடிகட்டிக்‌ கலந்துபுதுக்‌ கரகத்‌ 

தூட்டுவாய்‌ அனுபானஞ்‌ சொல்லக்‌ கேளே. 1343 


சொல்லக்கேள்‌ ௮அனுபானந்‌ தேனிஞ்சிச்‌ சாறு 
சுகமான நறுநெய்யுங்‌ கூட்டிப்‌ பாரு 
சொல்லக்கேள்‌ தருகிற தென்னவென்றால்‌ 
சுவாசமென்ற தொண்ணூற்‌ றாறும்‌ போகும்‌ 
சொல்லக்கேள்‌ ஈளையொடு இருமல்‌ காசம்‌ 
சூடதிக வெட்டைமுூதல்‌ தூளாய்ப்‌ போகும்‌ 
சொல்லக்கேள்‌ இதற்கொத்த டிந்தூரம்‌ புகுந்தால்‌ 
தொல்லைவினைகள்‌ விழுந்தோடும்‌ சுருதிதானே. 1344 


வெட்டைச்‌ சூட்டுக்குக்‌ குமரித்‌ தைலம்‌ 


சுருதிவெட்டைச்‌ சூட்டுக்குச்‌ செப்பக்‌ கேளு 

சுகமான குமரியென்னுந்‌ தைலந்‌ தன்னைச்‌ 
சுருதிவெட்டி வோமுத்தக்‌ காசு தானும்‌ 

தொகைவகைக்‌ கிரண்டுபலந்‌ தோணப்‌ போட்டுச்‌ 
சுருதிகொட்டி முடக்கற்றான்‌ அமுக்கி ராவோர்‌ 

துடியான இற்றாமுட்டி இலாமிச்சு நாரி 
சுருதிதா மரைவளையம்‌ சரகஞ்செங்‌ கழுநீர்‌ 

துணுக்காக நொறுக்கியிட்டு வகைமூன்று பலமே. 1345 


வகையொன்று பலமூன்று வீதஞ்‌ சேர்த்து 
மைந்தனே இடித்துத்தூள்‌ பாண்டத்‌ திட்டுத்‌ 
தொகையாகத்‌ தூணிநீர்‌ விட்டடுப்பி லேற்றித்‌ 
தோன்றுவது நாலொன்றாய்க்‌ குறுக்கு வாங்கிப்‌ 
பகையாமற்‌ சாறுவகை கரிசா லைச்சாறு 
பாங்கான சிறுகரைச்‌ சாறுங்‌ கூட்டு 
மிகையாத கொடுப்பைமுசு முசுக்கைச்‌ சாறும்‌ 


ஜேற்குமரி நெல்லிக்காய்ச்‌ சாறுஞ்‌ சேரே, 1346 


534 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சேரடா நீர்வள்ளிக்‌ கிழங்குச்‌ சாறு 
சிறந்தநல்ல இளநீர்தான்‌ திறமா யப்பா 
சேரடா படி.தானும்‌ வகைக்கு நாலு 
சேரவிட்டு நாலொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கிச்‌ 
சேரடா முன்வைத்த சுசாயத்‌ தோடு 
இரட்டுவாய்‌ ஆவின்பால்‌ படிதான்‌ நாலு 
சேரடா தாழியொன்றிற்‌ காப்புக்‌ கட்டித்‌ 
இருந்தயெண்ணெய்‌ படி.நாலு விட்டுச்‌ செய்யே. 1347 


செய்யடா விநாயசனைப்‌ பூசை செய்து 
இறமாக மேல்மருந்து செப்பக்‌ கேளு 
செய்யடா நெல்லிமுள்ளி மதுரம்‌ ஏலம்‌ 
சிறந்தரிறு நாகப்பூத்‌ தேவ தாரம்‌ 
செய்யடா மாஞ்சிட்டி. மாஞ்சிமர மஞ்சள்‌ 
சண்பகப்பூ புழுக்கை வேர்‌ செவ்வள்ளிக்‌ கொடி.யம்‌ 
செய்யடா நற்கந்தஞ்‌ செஞ்சந்‌ தனமும்‌ 
தித்திபெறுஞ்‌ சகத்திரமாம்‌ வேதி போடே. 1 348 


போட்டடா இலவங்கப்‌ பட்டைபத்‌ திரியும்‌ 
புகழ்பூலாங்‌ கிழங்குகோட்டங்‌ கிராம்புசா இக்காய்‌ 
போட்டடா புகழவே வகைமூன்று ஃழஞ்சு 
புரளவே இடித்தாட்டு இளழீ ராலே 
போட்டடா கலக்கியெண்ணெய்‌ கசாயத்‌ தோடு 
பொலிவான சாறுபாலு டன்தாழிக்‌ குள்ளே 
போட்ட.டா அடுப்பேற்றிதந்‌ இயை மூட்டி. 
புரையற்று மூன்றுநாள்‌ சறுகொதியும்‌ பூட்டே. 1349 


பூட்டியபின்‌ நாலாநாள்‌ பதங்கடுகில்‌ நீரும்‌ 
பொசியாமல்‌ வற்றபத மெழுகி லேதான்‌ 
நீட்டியே சட்டிமுன்னங்‌ குங்குமங்கத்‌ தூரி 
நிசபுமூழ சட்டமொடு கோரோசனை வகைக்கு 


அணத பவயஅவவயவமயயக்‌ வம ர 


1350. பொசிதல்‌ - நீரரும்பல்‌ 





மலம்‌ 


3 


ச்‌ 
ம 
ச 


நாட்டியே வகையொன்று கழஞ்சி ரண்டு 
நறுக்கியிட்டு வடித்திடுவாய்‌ தைலந்‌ தன்னைப்‌ 
போட்டியில்லை வண்டுகட்டிக்‌ தானியபுடம்‌ வைத்துப்‌ 
போக்குடனே நாலுநாளைக்‌ கொருக்கால்‌ முழுகே. 
1350 


முழுகடா சீயக்காய்‌ அரைப்பு வெந்நீர்‌ 
முழுக்கன்று பால்தயிர்மோர்‌ புஸ்கசப்பு மகற்று 
முழுகடா முறையோடே மற்றாதநாள்‌ கூட்டு 
மோசமில்லை குமரியென்னுந்‌ தைலத்‌ துக்கு 
மூமுகடா பித்தவெட்டை தலைகண்‌ ணோவு 
முரடான உட்சூடு காந்தல்‌ தீரும்‌ 
முழமுகடா தேகமொரு காந்தி காணும்‌ 
மூக்குநீர்ச்‌ சிறுப்புமல பந்தம்‌ போமே. 1351 


அரக்கெண்ணெய்‌ 


பந்தமுடன்‌ அரக்கெண்ணெய்‌ பித்தவெட்டை சுரங்கள்‌ 
பகையான சயித்தியநீர்‌ மூன்றுவகைப்‌ பணைப்பும்‌ 

கொத்துடனே போவதற்குக்‌ கொம்பரக்கோர்‌ பலந்தான்‌ 
கூறாகப்‌ பொட்டணமாய்க்‌ கட்டிப்‌ பின்பு 

இத்தமுடன்‌ சலங்குறுணி தனிந்தோலாந்‌ தஇிரமாய்த்‌ 
இமூட்டி எரித்துநா லொன்றாய்‌ வாங்கி 

வைத்தவுடன்‌ குறுந்தொட்டி அழக்கி ராவேர்‌ 
வகையொன்று பலமஞ்சு நொறுக்கி டாயே 1352 


நொறுக்கியே சலங்குறுணி தன்னிற்‌ போட்டு 
நேராக வேகவைத்து நாலொன்‌ றாக்கி 
மூறுக்கியே இவ் வகைகள்‌ பிழிந்தகசா யங்கள்‌ 
மூட்டுவாய்‌ தயிர்த்தண்ணீர்ப்‌ படியி ரண்டு 
மறுக்கியே பசுவின்பால்‌ படியும்‌ நாலு 
வாகான பழங்காடி படியி ரண்டு 
தறுக்கில்லா நல்லெண்ணெய்‌ படியும்‌ நாலு 
தாழியொன்று காப்பிட்டுச்‌ சாற்றக்‌ கேளே. 1353 


$36 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


சாற்றக்கேள்‌ விநாயகனைப்‌ பூசை செய்து 
சதாசிவனைத்‌ தியானித்துக்‌ கற்கந்‌ தன்னைச்‌ 
சாற்றக்கேள்‌ அமுக்கிரா குறுந்தொட்டி வேரும்‌ 
சதகுப்பை பொன்மெழுகு தேவ தாரம்‌ 
சாற்றக்கேள்‌ சிற்றரத்தை பேரேல மஞ்சள்‌ 
சாதிக்காய்‌ பத்திரிகி ராம்புவெட்டி வேரும்‌ 
சாற்றக்கேள்‌ இலாமிச்சம்‌ புழுக்கைவேர்நன்‌ னாரி 
தக்கோலம்‌ கோட்டமொடு முத்தக்‌ காசே. 1324 


முத்தக்காசு அதிமதுரம்‌ செவ்வள்ளிக்‌ கொடியும்‌ 
முறையாக வகையொன்று கழஞ்சு நாலு 
சுத்தொக்கக்‌ கசாயம்வைத்து இடித்ததூள்‌ தன்னைச்‌ 
சுகமாகக்‌ கசாயந்தயிர்த்‌ தண்ணீரா லாட்டிக்‌ 
கொத்தொக்கக்‌ கலக்கியே ஒன்றாய்ச்‌ சேர்த்துக்‌ 
கொடுந்தியை மூட்டாமல்‌ ஒழுகுதீ யெரித்து 
வற்றக்காய்ச்‌ சாமலே மூன்றுநாள்‌ கழித்து 
மற்றுநாலா நாளில்வடிக்‌ கும்பதம்‌ பாரே. 1355 


பதம்பாரு மெழுகுபதங்‌ கண்டு நீயும்‌ 

பருவத்தே புழுகுசட்டம்‌ கோரோசனையும்‌ போடு 
விதம்பாரு வகையொன்று கழஞ்சி ரண்டு 

மெல்லிதாய்ப்‌ பொடித்திட்டு வடிப்பா யப்பா 
மிதம்பாரு குளிரவிட்டு வண்டுகட்டி வைத்து 

மீறாமற்‌ தானியபுடம்‌ பத்துநாள்‌ கழித்துப்‌ 
பதம்பாரு நாலுநாளுக்‌ கொருக்கால்‌ முமுக 

வாகான சீயக்காய்‌ அரைப்புவெந்‌ நீரே. 1356 


மந்தார காசத்‌ தைலம்‌ 


வெந்நீரும்‌ வளாவாமல்‌ முழுக்கன்று தயிர்பால்‌ 
வீரான புளிகசப்புப்‌ புகையிலையு மாற்று 

தந்நீர்மை நோய்களெல்லாம்‌ விட்டே யோடும்‌ 
சாற்றினேன்‌ மந்தார காசத்தின்‌ தைலம்‌ 





1336. வண்டுகட்டல்‌ - வடிகட்டல்‌ 


மூலம்‌ 537 


பன்னீர்போற்‌ தெளிவதற்குச்‌ சசாயந்‌ தன்னைப்‌ 
பாடுகிறேன்‌ புலத்தியனே பகரக்‌ கேளு 

நன்னாரி குறுந்தொட்டி பொன்னாங்‌ காணி 
நல்லவட்டத்‌ துத்திவேர்‌ சீந்திற்‌ தண்டே. 1327 


சந்தியொடு முடக்கற்றான்‌ சீரார்செங்‌ கழுநீர்‌ 
சிறந்தநிலப்‌ பனைக்கிழங்கு நீர்வள்ளிக்‌ கிழங்கு 
போந்தஅல்லி தாமரைவேர்‌. வெட்டியிலா மிச்சுப்‌ 
புகழாலம்‌ விழுதுமாவிரம்‌ பட்டை. யோடு 
சாந்தமலை தாங்கிவேர்நீர்ப்‌ பூலா வேரும்‌ 
தறித்இடுவாய்‌ வகையொன்று பலந்தான்‌ மூன்று 
சேந்திடித்துச்‌ சலமும்‌ 1குறுணித்‌ தண்ணீர்‌ 
சூட்டுவாய்‌ மிடாவிலிட்டுத்‌ இயை மூட்டே. 1358 


இமூட்டி எட்டொன்றாய்க்‌ குறுக்கி வாங்கிச்‌ 
சலைவடி கொண்டுபின்பு செப்பக்‌ கேளு 
நேயமுடன்‌ கடைமருந்து கற்கஞ்‌ சேர்க்க 
நிகழ்த்துகிறோம்‌ ஏலமில வங்கமதி மதுரம்‌ 
மாயமுறு வாய்மரமஞ்சள்‌ சகத்திர வேதி 
வாய்விளங்கச்‌ சோலம்கேட்‌ டஞ்சிறு நாகம்‌ 
நாயழள்ள சதகுப்பை வெந்தயஞ்‌ சாதிக்காய்‌ 
நல்லசிறு தேக்கரத்தை செவியம்‌ கூட்டே. 1359 


செவியமொடு சண்பகப்பூத்‌ தேவ தாரம்‌ 
இகைத்ததுதான்‌ வகைக்கொன்று கழஞ்சு மூன்று 
குவியவே நெல்லிமுள்ளி சுந்தங்கத்தூரி மஞ்சள்‌ 
கூறரிய புழுக்கைவேர்‌ சாதிபத்‌ இரியும்‌ 
செவியமுறுங்‌ கோதும்பை கிராம்புநாற்‌ கழஞ்சு 
செஞ்சந்தங்‌ கொத்தபல்லி திப்பிலிரிற்‌ றரத்தை 
கவியவறு கடுகுரோணி விளாவரிசி தானும்‌ 
கழஞ்சரண்டு வகையொன்று காயவைத்‌ இடியே. 1360 


அ அஅவஅவபபப பபப ப டடபபப்ப்பயயயப வையை வைகையை 


1358. தூணி நீரில்‌ 


338 


 அவலகுகளாரகவனககைளைைள்‌. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இடிபொடியைத்‌ தாழைவிழுதுச்‌ சாற்றி லாட்டி 
இயல்பாகச்‌ சாறுபடி யொன்று விட்டு 
வடிவான குமரியுட. சாறுமரைப்‌ படியும்‌ 
வளமான நல்லயெண்ணெய்‌ படிமூன்று கலந்து 
முடிவான கசாயமுன்பு வைத்ததிலே சேர்த்து 
முகூர்த்தத்தில்‌ மஞ்சளில்‌ காப்புக்‌ கட்டிப்‌ 
படிவாகக்‌ கணேசனையும்‌ பூசை செய்து 
பரிவுடனே அடுப்பேற்றித்‌ தீயை மூட்டே. 1361 


மூட்டியே எரித்திட்டு மூன்றுநாளுக்‌ சுப்பால்‌ 
மெழுகுபதந்‌ தன்னிலே படிக்கும்‌ பபாது 
நீட்டியே புழுகுடனே பச்சைக்கர்ப்‌ பூரம்‌ 
நிசமாங்கோ ரோசனையும்‌ வகைக்குமிரு கழஞ்சு 
மாட்டியே பொ.ழுத்திட்டு வடி.த்திடுவாய்‌ தைலம்‌ 
வண்டுகட்டி தானியபுடம்‌ வைத்தெடுத்துக்‌ கொண்டு 
மூட்டியே நாலுநாளுக்‌ கொருமுமுக்கு முழுகு 
முறையோடே யக்காய்‌ அரைப்புவெந்நீர்‌ வாரே. 1362 


வார்த்தெண்ணெய்‌ முழுக்கற்று மோர்தயிர்பால்‌ இறைச்சி 
மருவுதலும்‌ புளிகசப்பு புகையிலையு மாற்று 

வார்த்தெண்ணெய்‌ முழுகிவரில்‌ போம்தோய்‌ கேளு 
மைந்தனே மந்தார காசமொடு ஏங்கல்‌ 

வார்த்தெெண்ணெய்‌ முழுபையிலே இருமல்‌ ஈளை 
மசத்தான பக்கமந்‌ தார காசம்‌ 

வார்த்ததண்ணெய்‌ முழுமையிலே கபாலதீர்ப்‌ பாய்ச்சல்‌ 
வாதமொடு பொருமல்குரு வேர்வை போமே, 1363 


வெல வலனைகைதுவ, அனவ வைய அபய வையக ககைகைை தகக வச்‌ உவையக்கனனைவவை அமைக வளைவை வச கை னா க்களாச ள்‌ படப்பட 


1363. ஏங்கல்‌ - ஓர்‌ இழுப்பு 


மூலம்‌ 539 


குருவோர்வை நெஞ்ச9ருமல்‌ 1நெஞ்செ ரிப்புக்‌ 

கூறரிய அரோசிபித்தந்‌ தலைநோய்கண்‌ வலியும்‌ 
கிறுகிறுப்பு ₹முறிந்தொடுங்கி இவைகளெல்‌ லாந்தான்‌ 

கேளடா உப்புடனே துவரைவமு தலங்காய்‌ 
மறுவில்லா முளைத்தண்டு நறுநெய்‌ பாலாம்‌ 

மற்றொன்று மாகாது வாதராட்‌ சதனே. 1364 


வாதராட்சதக்குளிகை 


வாதராட்சதக்‌ குளிகை தன்னைக்‌ கேளு 
வகையாச உரைக்கிறேன்‌ மருந்து நீகேள்‌ 
பேதமற வளர்சூதம்‌ பெரிய லோகம்‌ 
பலமுடைய காந்தமொடு சிந்தா ரங்கள்‌ 
நீதமுடன்‌ வகையொன்று பலத்தா னொன்று 
நதோர்வாளம்‌ மனோசிலையும்‌ ரசகந்தி யோடு 
வேதமுறை நாவிலிங்கம்‌ வெண்காரந்‌ கானும்‌ 
வராகனஞ்சு வகையாகச்‌ சுத்தி செய்யே. 1365 


சுத்திசெய்த மருந்துடனே இந்தரரங்‌ கூட்டிச்‌ 
சுருதிபெற நொச்சியிலைச்‌ சாற்றி லாட்டிச்‌ 
சுத்திபெறத்‌ தூளாக்கிக்‌ கங்காசலத்தின்‌ குப்பித்‌ 
தோன்றவே சீலைமண்‌ ஏழுதரஞ்‌ செய்து 
சுத்திபெற மருந்தடை.த்து மண்ணுஞ்‌ செய்து 
சூட்சமாய்‌ ஓட்டடுப்‌ பொன்று போடு 
சுத்தியாய்த்‌ தாழியொன்றில்‌ நாலுவிரல்‌ மண்ணும்‌ 
சொரிந்துகுப்பி வைத்தபின்பு மணல்கழுத்திற்‌ 
கொட்டே. 1366 


கழுத்துமட்டு மணல்கொட்டித்‌ தயை மூட்டிக்‌ 
கமலவன்னி ஒருசாமம்‌ காடாக்கி ஸனியும்பின்பு 

பழுத்துவிழப்‌ பதினொன்று சாம மாட்டிப்‌ 
பார்ப்பளவில்‌ சிந்தூர மாகிற்‌ றப்பா 


1364. *நெஞ்சுக்குத்து2 
₹முறிந்தோடும்‌ பத்தியந்தான்‌, 


540 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


மழுத்தரித்தார்‌ பதந்தொழுது அனுபா னத்தில்‌ 
வியாஇகண்டு மருந்துகொடு வகையே தென்னில்‌ 
இழுத்துவிடுந்‌ திரிகடுகு வறுத்த தூளில்‌ 
இனியதே னுடன்கலந்து ஊட்டு வாயே. 1367 


ஊட்டுவாய்‌ பணவெடை.௫ந்‌ தூரங்‌ கூட்டி 
ஒருநாளைக்‌ கிருபோதாய்‌ ஒடுங்க மட்டும்‌ 
மூட்டுவாய்‌ சத்திகுன்ம முதலட்ட குன்மம்‌ 
மூழங்குபதி னெட்டுவகைக்‌ குன்மம்‌ போகும்‌ 
நாட்டுவாய்‌ வாதவகை 1எண்ப தோடும்‌ 
நலங்கெடுக்கும்‌ பலசூலை வாயுவுக்‌ கெல்லாம்‌ 
நீட்டுவாய்‌ சுரசன்னி தோடத்‌ இற்கு 


நெறிஇஞ்சி முருங்கைத்தோல்‌ முலைப்பால்‌ ரல்‌ 


சேரடா பூநாகம்‌ வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ 
சேரதிலே பணவெடைதான்‌ இிந்தாரத்‌ தருந்த 
பாரடா விழுந்தோடும்‌ பலபலநோ யகன்று 
பாங்கான அ௮னுபானம்‌ பரித்திட்‌ டாக்கால்‌ 
வேரடா அற்றுவிடும்‌ வியாதிக்‌ கெல்லாம்‌ 
விரணமுதற்‌ புண்பொடிக ளிவைகள்‌ தீரச்‌ 
சீரடா திரிகடுகுத்‌ தூள்தேனி லூட்டச்‌ 
சிலேற்பனந்‌ தொண்ணூற்‌ றாறும்சிரங்கும்‌ போமே. 
1369 


வேறு 


சிரங்கு சொறிவு வெடிப்பறங்கி 
தீராப்‌ பறங்கி எரிபறங்கு 
தரங்கம்‌ போன்ற அனல்சூலை 
சன்னி வாத மண்டைநோய்‌ 
அரங்கம்‌ போன்ற பினிசமும்‌ 
ஆன தொண்டைப்புற்‌ றரையாப்புப்‌ 
பிரங்கா யோனி லிங்கப்‌ 
புற்றெல்லாப்‌ புற்றும்‌ போமிதற்கே, 1370 
எர க அயா கைக கைகைதவவைவகைவைள்‌ கசிவை வவயு வகர தக கு வைய வலக்கையை வையை கவை வவ வைவகை 


1368. 1எண்பத்தஞ்சு। 





மூலம்‌ 


541 


இதுக்கே குட்டம்‌ படனெட்டும்‌ 
இறங்குங்‌ கழல்நோய்‌ தோடைவாழை 
அதுகண்‌ பிளவை கிரந்தியுடன்‌ 
ஆறாப்‌ பவுத்திரம்‌ பலவாயு 
முதுக்கண்‌ செவிநோய்‌ செவிப்புற்று 
மூல ரோகம்‌ விப்புருதி 
கதுக்காங்‌ குறைநோய்‌ விடக்கடியும்‌ 
காணா தோடுங்‌ கண்டியே. 1371 


அசுவாதிச்‌ கரணம்‌ 


அறிவால்‌ அறிவாய்‌ அசுவாதிச்‌ 
சூரணத்‌ கன்னை அறையக்கேள்‌ 
பிறிவாய்‌ வந்த பலரோகம்‌ 
போகும்‌ படிக்கு அமுக்கிராவேர்‌ 
குறியாய்‌ இடித்து வடிகட்டி.க்‌ 
கூட்டு மருந்து திரிகடுகு 
நெறியாஞ்‌ சாதிக்‌ காய்‌! பத்திரி 
நீத மதுரம்‌ திராம்பாமே. 1372 


ஆமே கடுகு ரோகணியும்‌ 
அசம தாகம்‌ குராசானி 
ஆமே வகைக்கு முக்கழஞ்சு 
அனலில்‌ வெதுப்பித்‌ தூளாக்கி 
ஆமே இருபத்‌ தைங்கழஞ்சும்‌ 
௮திக சீனி இவையொசக்க 
ஆமேயிரட்டி அமுக்கிராவேர்ப்‌ 
பொடியுஞ்‌ சூரண மாச்சே, 13723 


அவவ பப ப ப பபப்ப்பயியயியயவியயவயயய வய வவைவைகையைவைகைை 


1371. கழல்‌ - சுழலை - கழலைக்கட்டு.. 


1373. 


1இருபத்தேழு2 
இருபதின்‌ சழஞ்சு3 


542 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வேறு 


சூரணமாச்‌ சதனில்‌ வெருகடிதான்‌ நெய்யில்‌ 
தொடர்ந்துயிரு போதுமண்ட வந்தா னுண்ணக்‌ 
காரணமாய்‌ வறண்டுவற்றி யிருந்த தேகம்‌ 
ஃனத்தவுடல்‌ பூரித்துப்‌ பருக்கு மப்பா 
பூரணமாய்த்‌ தூலித்துப்‌ பருத்தோ ருக்குப்‌ 
பூட்டடா தேனிலே மண்டலந்தான்‌ அருந்து 
வாரணமாய்ப்‌ பித்தமொடு பாண்டு இர 
வாழ்மேதி புளியாத மோரி லூட்டே. 1374 


ஊட்டடா எலிகடிக்குப்‌ பசுவி னீரில்‌ 

ஓடுங்காத சித்நுவிட ந்‌ தேட்க்முவேப்‌ பெண்ணெய்‌ 
பூட்டடா விளக்கெண்ணெய்‌ மேலும்‌ பூசு 

பொல்லாத ஈளையொடு சோகை தீர 
மூட்டடா வெள்ளாட்டு நீரி லேதான்‌ 

மிகுந்தபெரும்‌ பாட்டுக்கு என்ளெண்ணெய்‌ வெல்லம்‌ 
நீட்டடா விரியனுக்கு வெத்நீரி லூட்டி. 

நிகழவே பூசிவிட நின்று போமே, 1375 


நின்றுபோம்‌ மதலையிளைத்‌ திருந்தா லப்பா 
நேராவின்‌ பாலிலே ஊட்டு ஊட்டு 
நின்றுபோம்‌ அட்டமுன்மம்‌ வாயுஅரோ ௫ிக்கு 
நீட்டடா கச்சல்பழச்‌ சாற்றி லேதான்‌ 
நின்றுபோஞ்‌ சூலைகளுக்கு கழுரியிலே பூட்ட 
நில்லாத சோகைகா மாலை போக 
நின்றுபோம்‌ நிம்பத்தின்‌ சாற்றி லுண்ண 
நிலைகெட்டுப்‌ பிள்ளையில்லா ததற்குக்‌ கேளே. 1376 


பிள்ளை யில்லா தார்க்கு மப்பா 

பிரமியிலை நல்லெண்ணெய்ப்‌ பாகலிலைச்‌ சாறும்‌ 
தள்ளாத மிளகுடனே கூட்டி யுண்ணச்‌ 

சந்ததிதான்‌ உண்டாகுந்‌ தாழ்ச்சி யில்லை 


1374. தூரலித்தல்‌ - பருத்தல்‌ 


1376. மதலை - பிள்ளை 


மூலம்‌ 543 


கள்ளமுள்ள கைமசக்குக்‌ வெண்ணெய்‌ குன்னில்‌ 
கனமிள கோடருந்து கனிவுண்‌ டாகும்‌ 

தெள்ளியநற்‌ காயமொடு ஃப்பிலிச்சாற்‌ நிலருந்து 
தெரிவையர்க்கு மாதர்விடை சிறக்குந்‌ தானே. 1379 


குட்டதீதிற்கு 


தானென்ற குட்டமெல்லாந்‌ தீரு தற்குத்‌ 

குனித்தவேப்‌ பெண்ணெய்தனிற்‌ சாரித்‌ துண்ணு 
தானென்ற செய்யான்தான்‌ கடிவிடங்கள்‌ தீரச்‌ 

சலியாதே வெள்ளாட்டு நீரி லூட்டு 
தானென்ற மேற்பூச்சு விப்புருதி தீரச்‌ 

சாற்றினேன்‌ வெள்ளுள்ளி வசம்புவெந்‌ நீரிலருந்து 
தானென்ற மோற்றடவி விரியன்கடி தாத்‌ 

தனிப்பசுவின்‌ பாலிலுண்டு பின்மேலுந்‌ தடவே. 1378 


வேறு 


மேலேறு வாயுவுக்கு வயிறுநோ வுக்கு 

வெற்றிலையிற்‌ பொதிந்துண்டு வெந்நீருங்‌ கொள்ளு 
கால்கைமூக வெரிவுக்குஞ்‌ 3ிரங்கும்‌ போக்கக்‌ 

கருத்தாட்டு நீரிலுண்டு துவாலை போடு 
சாலவே வாதத்துக்‌ கேரண்டத்‌ தைலம்‌ 

குனிக்காய்ச்சி உண்டுமேற்‌ சலியவதைப்‌ போடு 
நீலனென வரும்சன்னி கஇரநல்‌ வெண்ணெய்‌ 

நினைவுடனே காய்ச்சியுண்டு மேலும்‌ பூசே. 1379 


பூசுவாய்‌ 1மலங்கக்கும்‌ இரும லுக்கும்‌ 
பூட்டடா காரண்டத்தி லருந்திமேற்‌ பூசு 
பூசுவாய்‌ குடைவுகர்ப்ப ரோக வாயு 


அப்பனே இஞ்சிச்சா றதனிற்‌ கொள்ளு 








1377. கைமசக்கு - மசக்கு - மாதர்‌ மசக்கை 
மாதவிடை - மாதத்தீட்டு 


1380. 1விடாமல்‌ கக்கும்‌ 2,4 


544 


அகத்தியர்‌ வைத்திய காவீயம்‌-1500--- 


நேசமுடன்‌ மேகவெட்டைத்‌ தாது நட்டம்‌ 
நின்றதுவுந்‌ இீருதற்கு ஆவின்பா லிலருந்து 
மாசற்றுக்‌ கசப்புடனே புளிப்பு மாற்று 
மண்டலந்தான்‌ உண்டவர்க்கு வல்வினையும்‌ போமே. 


1360 


போமப்பா ஆறுதிங்கள்‌ உண்ட. பேர்க்குப்‌ 
பலமெனுமா யிசுவர்த்திக்‌ கும்நடு வன்காண்‌ 
நாமப்பா சொல்லிவிட்டோம்‌ காய௫த்தி யாகும்‌ 
நலம்பெறவே பன்னிரண்டு திங்களுண்ட பேர்க்கு 
வேமப்பா தேகமது பொன்னிறம்போற்‌ சிவந்து 
வேற்றுருவாஞ்‌ சகத்திரத்திற்‌ பலனுண்‌ டாகும்‌ 
ஆமப்பா கண்டதெல்லாந்‌ தஇண்ணொண்‌ ஸணாது 
ஆச்சரியம்‌ இதன்பெருமை யார்கண்‌ டாரே. 1381 


வேறு 
மந்தார காச லேகியம்‌ 


சண்டங்‌ காரி தூதுவளை 
கடிய ஆடா தோடையிலை 
ஓண்ட உலர்த்டுப்‌ பொடியாக்கி 
உறுதாள்‌ நன்றாய்‌ வடி.கட்டிப்‌ 
பண்டோர்‌ செய்த முறைப்படியே 
பசரக்‌ கேளு திரிகடுகு 
விண்டார்‌ ௮ரத்தைப்‌ பொடியிவைகள்‌ 
வகைக்கா மாக்கு விளம்பினனே. 1382 


விளம்பக்‌ கேளு கொம்புத்தேன்‌ 
வெதுப்பிச்‌ சட்டிக்‌ காயவைத்துக்‌ 
குழம்பாய்க்‌ காய்ச்சி அதிற்பொடிகள்‌ 
குமுறத்‌ தூவிக்‌ கண்டிடவே 
தளும்பச்‌ னி ஆழாக்குத்‌ 
தானுந்‌ தூவிக்‌ கிண்டியபின்‌ 
நழும்ப நறுநெய்‌ ஆழாக்கு 
நலமாய்‌ விட்டுக்‌ கண்டிட்டே. 1383 


மூலம்‌ 545 


கிண்டி. யெடுத்த லேகியத்தைக்‌ 
கிரிகை யுடனே புதுக்கரக 
மண்ட வமைத்து மூன்றாநாள்‌ 
வ௱மாய்த்‌ தான்றிக்‌ காயளவு 
உண்டே அந்தி சந்தியொடு 
ஒருபண்ட லத்திலொழி வதுகேள்‌ 
கண்டா லோடு மந்தார 
காச சுவாசங்‌ கசநோவே. 13564 


மகாவாத சன்னிக்குத்‌ தைலம்‌ 


நோவான மகாவாத்‌ சன்னிக்கோர்‌ தைலம்‌ 
நோக்குமுன்னே ஒழிந்துவிடச்‌ செப்பக்‌ கேளு 
காவான முள்ளுவளர்‌ முன்னை வேரும்‌ 
கழற்சிவே ரானதுத்திப்‌ பட்டை யோடு 
பாவான சீந்திவே ரமுக்கி ராவோர்‌ 
பபற்படாகம்‌ நிலவேம்பு எட்டி. வேரும்‌ 
கோவான வெட்டியிலா மிச்சம்‌ வேரும்‌ 
கொடிய௫று குறிஞ்சாவேர்‌ மலைதாங்கி வேரே. 1385 


மலைதாங்கி தூதுவேர்நஞ்‌ சுண்டான்‌ பட்டை. 
வாகான மூக்கறுத்தான்‌ பட்டை யோடு 
ஓலையாத ஆவிரைவேர்‌ கிளிழூக்குக்‌ கிழங்கு 
உடலம்பட்டை யோடுகடம்பு நாவற்‌ பட்டை 
நிலையான சாரணைவேர்‌ புளியம்‌ பட்டை. 
செம்பிரண்டை மணிப்பிரண்டைக்‌ கிழங்கு கூட்டித்‌ 
துலையான பசலைக்கிழங்‌ கரசம்‌ பட்டை 


சுள்ளிவேர்‌ முள்ளிவேர்‌ முள்ளடியின்‌ கிழங்கே. 1386 


இழங்குவகை யல்லாது சந்தி வேரும்‌ 
இலுகிலுப்பை வேரழிஞ்சில்‌ பட்டை. வேரும்‌ 

முழங்கியகொன் ஹைப்பட்டை. ஆயிலப்‌ பட்டை 
மூதண்ட நரியனார்‌ பொரியரிசி கூட்டிக்‌ 


௮-35 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


களங்கமில்லா எருக்கம்பால்‌ அத்திப்‌ பட்டைக்‌ 

கருவேலம்‌ பட்டையொடு கருங்காலிப்‌ பட்டை 
விளங்குபெரு வாகைப்பட்டை குமிழம்‌ வேரும்‌ 

வில்வவேர்‌ வெள்ளறுகு சிவனார்‌ வேம்பே. 1367 


வேம்பினுட பட்டைமுக்கு றண்டிநெல்லிப்‌ பட்டை 
வீறான தோடைவேர்‌ பனைவேர்‌ கோவை 
மாம்பட்டை புரசினுட பட்டைசங்கங்‌ குப்பி 
மால்கிழங்கு வேங்கைப்பட்டை நொச்சி வேரும்‌ 
சோம்பலில்லாச்‌ சன்னகரம்‌ பட்டை. யோடு 
சுறுக்குடைய சத்திச்சா ரணையின்‌ வேரும்‌ 
வீம்புடைய எலுமிச்சு நாரத்தன்‌ வேர்‌ 
மிளகுசா ரணைவே ரமுக்கிரா வேரே. 1388 


வேரான மூுருங்கைவேர்‌ புன்முருங்சை வேரும்‌ 
வெள்ளிலவம்‌ பட்டையொடு லவங்கப்‌ பட்டை 
சிரான சங்கம்வேர்‌ சிலந்தியாங்‌ கொடியும்‌ 
சண்பசுத்‌ தாழையொடு சிற்றாம ணக்கம்வேர்‌ 
பேரான விளாவின்வேர்‌ பெருங்குறிஞ்சி வேரும்‌ 
புங்கம்வே ரதன்பட்டை உவாவேருங்‌ கூட்டு 
நேரான கொழிஞ்_சவேர்‌ விட்ணுக்‌ கிரந்தி 
நிலைத்தமுத்தக்‌ காசுகண்டங்‌ காரி கூட்டே.. 1389 


கூட்டடா ஆடுகின்னாப்‌ பாளைகஞ்சாங்‌ கோரை 
கூறரிய மாவாத மடக்கியுட வேரும்‌ 
கூட்டடா புலித்தொடரி வேரேமுமுள்‌ வேரும்‌ 
கொடியகார்த்தி மைக்கிழங்கு வகைக்கிரண்டு 
பலந்தான்‌ 
கூட்டடா தரித்திட்டு யெட்டொன்றாய்க்‌ 
குறுக்கியே பாண்டத்தி லிட்ட பின்பு 
கூட்டடா தரியிட்டு யிடித்ததூ ளுழக்குக்‌ 
கொட்டடா நாற்குறுணி சலம்பாண்‌ டத்தே,. 1390 


மூலம்‌' 547 


பாண்டத்தி லிட்டதற்கும்‌ அடுப்பேற்றித்‌ தீயைப்‌ 
பரிவாக எரியிட்டெட்‌ டொன்றாய்க்‌ குறுக்கிப்‌ 
பாண்டத்தி லிட்டபின்பு சாறுவகை தன்னைப்‌ 
பகருகிறோங்‌ கரிசாலை குப்பை மேனி 
பாண்டத்தி லிட்டதல்லாற்‌ தூதுகரு நொச்சி 
பழுதில்லா வெள்ளைநொச்சி மாவிலிங்க யிலையும்‌ 
பாண்டத்தி லிடுவதற்குப்‌ பெருந்தும்பை கொற்றான்‌ 
பகர்வேலிப்‌ பருத்தியிலை பொன்னாங்‌ காணியே. 


1391 


காணிபொன்னா விரையிலையும்‌ எருக்கிலையோற்‌ 
பழுத்தல்‌ 
கடியஉவா யிலைவகைக்குக்‌ காற்படியாஞ்‌ சாறு 
ஆணியென்னும்‌ வேப்பெண்ணெய்‌ புன்னை யெண்ணெய்‌ 
அழகான நல்லெண்ணெய்‌ இலுப்பை யெண்ணெய்‌ 
பேணிவரும்‌ புங்கெண்ணெய்‌ இவைகள்‌ சமனாய்ப்‌ 
பேறுபட வகைக்குழக்குப்‌ பசுவின்கா மயம்பால்‌ 
ஊணியவெள்‌ ளாட்டுப்பால்‌ கோமயமும்‌ வகைக்கு 


ஒருபடி தா விடுகற்கம்‌ உரைக்கி றேனே. 1392 


உரைக்கிறேன்‌ வெள்ளுள்ளி வசம்புஇப்‌ பிலியும்‌ 
ஒப்பரிய காட்டுச்சீ ரகம்‌௮அசம தாகம்‌ 
விரைக்கிறேன்‌ சன்னிநா: யகமுங்‌ கூட்டு 
மீறாமல்‌ வகையொன்று கழஞ்சு மூன்று 
அரைக்கிறது சாறுகளாற்‌ கலக்கி யிட்டு 
அப்பனே தாழியொன்றிற்‌ காப்புக்கட்டி 
நிரைக்கிறேன்‌ அடுப்பேற்றித்‌ தீயை மூட்டி 
நினைவாகப்‌ பதத்திலே வடித்து வையே. 1393 


வடித்துவைத்தத்‌ தைலத்தை வண்டு கட்டி. 
வளம்பெறவே நாள்சென்று எடுத்து மைந்தா 

குடிக்கவொரு கழஞ்சுயிடு மூன்றுதின மப்பா 
கூறாக நூயமிடு கால்கைமேழ்‌ பூசி 


548 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நொடிக்குமுன்னே பதிமூன்று சன்னி போகும்‌ 

நூற்றிரட்டி. இருபதல்லால்‌ வாதும்‌ போகும்‌ 
முடிக்கமுக வாதமொடு பட்ச வாதம்‌ 

மூயலகனும்‌ குமரகண்ட னெல்லரம்‌ போமே. 1394 


போமப்பா வாதமென்ற தெல்லாம்‌ போகும்‌ 
பொல்லாத சன்னியொடு தோடம்‌ போகும்‌ 
நாமப்பா அடக்கமெல்லாம்‌ சொல்லி விட்டோம்‌ 
நன்னாலாஞ்‌ சூத்திரத்தை அடங்கி யாடும்‌ 
வேமப்பா தொட்டதெல்லாம்‌ வியாதிக்‌ காணி 
மெய்யுள்ளோர்க்‌ குரைப்‌புதுவே விமீசட மாகும்‌ 
ஆமப்பா மற்றோரை அடுத்தி டாதே 
அறைடகிறேன்‌ நாவறட்‌? விக்கலிரு மலுக்கே. 1395 


விக்கலுக்கு 


மயிலிறகு சுட்டகரி மதுரஞ்‌ சீனி 
வடிதேனிற்‌ திப்பிலியும்‌ வகையைக்‌ கூட்டி 
ஓயிலாகக்‌ கற்கண்டுஞ்‌ செய்வீ ராகில்‌ 
ஓடிடுமே நாவறட்சி விக்கல்‌ சத்தி 
பயில்தாக முட்படலம்‌ உள்ளோங்‌ காளம்‌ 
பகராமற்‌ பகர்ந்ததுவும்‌ பஞ்சாங்‌ கண்டாய்‌ 
அயிலாக இன்னமொன்று சொல்லக்‌ கேளு 
அப்பனே அதிதாகம்‌ போகஅரு நெல்லியே, 1396 


ேவறு 


நெல்லி நொற்பொரி சர்க்கரை திப்பிலி 

கொல்லி மான்கொம்பு கூட்டி யுரைப்பது 

வல்லி மாமுலைப்‌ பாலி லுரைத்திடச்‌ 

சொல்லி யோடிடும்‌ விக்கலுஞ்‌ சத்தியே. 1397 


வில்வம்‌ நெற்பொரி சர்க்கரை திப்பிலி 

கொல்லி மாமலைத்‌ தேனிற்‌ குழைத்திட 

வல்ல விக்கலுஞ்‌ சத்தியு மாறிடுந்‌ 

கொல்லை யில்லைச்‌ சுகநீடு காலோ, 1298 


மூலம்‌ 
நீடு மாதுளை நெற்பொரி சர்க்கரை 
தேடு திப்பிலி தேனிற்கு மைத்துண்ண 
நாடு விக்க லிருமலுஞ்‌ சத்தியும்‌ 
பாடி யோடிடும்‌ பகரதி மதுரமே, 


வேறு 


அதிமதுரம்‌ சரகம்வெண்‌ காரம்‌ கோட்டம்‌ 
அழகான திப்பிலிவங்‌ காளச்‌ சினி 
இதுசனமாய்‌ எலுமிச்சம்‌ பழச்சாற்றி லேதான்‌ 
இயல்பா£ உய்த்திடவே விக்கல்‌ போகும்‌ 
அதிகாரம்‌ தோடமொடு தாசம்‌ நீங்கும்‌ 
அப்பனே மருந்திடுவ றட்சியிரு மலுக்குப்‌ 
புதுசாகச்‌ சண்டமா ர௬தலேகி யத்தைப்‌ 
புகலுகிறேன்‌ புலத்தியனே சுண்டங்‌ காரி. 


வேறு 
இருமலுக்குச்‌ சண்டமாருத லேகியம்‌ 


கண்டங்‌ காரி தூதுவளை 
கடிய மிளகுத்‌ தக்காளி 
அண்டர்‌ துதிக்குஞ்‌ சங்கிலையும்‌ 
ஆடா தோடை துளசியிலை 
கொண்டே வகைக்குக்‌ காற்படியாய்க்‌ 
கூறப்‌ புதுசாஞ்‌ சட்டியொன்றில்‌ 
மண்ட அதுவு மரைப்படியாய்‌ 
வற்றக்‌ காய்ச்சிக்‌ கொள்வீரே. 


காய்ச்சிக்‌ கொள்வீ ரதன்பிறகு 
கருப்புக்‌ கட்டி பலமஞ்சு 
பேச்சில்‌ லாதே பொடிசெய்து 
பின்பு சாற்றிற்‌ தூவியது 
நீச்சில்‌ லாதே காற்படியாய்‌ 
நிற்கும்‌ நிதானங்‌ கண்டறிந்து 
கூச்ச மறவே கடைமருந்து 
கூட்ட வகையுங்‌ கூறுவமே, 


549 


1399 


1400 


1402 


550 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பேறு 


கூறிய சுடுக்காய்‌ இப்பிலிய ரத்தை 
குறையில்லா வகையொன்று கழஞ்சு பத்து 
நீறியே வெயிற்காய வைத்தி டித்து 
நோர்த்தியாய்ப்‌ பொடியை வடித்துக்‌ கொண்டு 
தேறவே முன்புவற்‌ ஙியகு ழம்பிற்‌ 
சேர்ந்திடவே பொடியதனைக்‌ கூடத்‌ தூவி 
ஆறுதற்கு முன்பாக அடிப்பற்‌ றாமல்‌ 
அடிக்கடிநீ பருவமதாய்க்‌ கண்டு சண்டே. 1403 


வேறு 


கிண்டி அரைக்காற்‌ படிதேனைக்‌ 
கிளற விட்டு அதன்பின்பு 
மண்ட. நறுநெய்‌ மாகாணிப்‌ 
படியை விட்டு மத்திக்கச்‌ 
சண்ட மாருத லேகியத்தைத்‌ 
தான்றிக்‌ காய்போ லுண்டைசெய்து 
கொண்டு வரவே இருமலெல்லாங்‌ 
கூப்பிட்‌ படோடுங்‌ கண்டீரே. 1404 


கண்டீர்‌ கைப்புப்‌ புளியகற்று 
கரிப்புப்‌ பூடனே கச்சக்காய்‌ 
விண்டார்‌ முருங்கைப்‌ பிஞ்சவரை 
வீறி லாத வழுதலையும்‌ 
பண்டார்‌ நறுநெய்‌ பால்துவரைப்‌ 
பருப்பு மருதத்‌ தழைக்கீரை 
தண்டார்‌ தூது சமூலமும்‌நீ 
தள்ளா தரும்பத்‌ தியங்கடந்தே. 1405 


மந்தார காசக்‌ குழம்பு 
உடடந்தே இருமல்‌ மந்தார 
காசம்‌ முதலாய்ப்‌ போவதற்கு 
அடர்ந்த குழம்பு ஒன்றுதனை 
அறையக்‌ கேளும்‌ புலத்தியரே 


மூலம்‌ 


394 


துடர்ந்தேதே கனக மிளகொளன்று 
துய்ய நறுநெய்‌ அவ்வண்ணம்‌ 
படர்ந்த சீனி இவைமூன்றும்‌ 
வகைக்கோர்‌ பலமாய்ப்‌ பாகுசெய்யே. 1406 


செய்வாய்‌ இரண்டு சாமமரை 
தெளிய ஆட்டிப்‌ பிசினிபோல 
தய்யும்‌ பருவம்‌ புதுக்கல௪த்‌ 
இட்டு நாலா நாள்முதலாய்‌ 
வையும்‌ புகழும்‌ அந்திசந்தி 
வாகாய்த்‌ தான்றிக்‌ காயளவு 
உய்யும்‌ படிக்கு அருந்திவரில்‌ 
ஒருமண்‌ டலத்தி லோடிடுமே. 1407 


வேறு 
ஓடிடும்‌ வியாதி கேட்க 
உறுதிகேள்‌ தேங்காய்ப்‌ பாலில்‌ 
கூறிடுஞ்‌ சிறுப யற்றம்‌ 
பருப்பிடு கருத்த பாலால்‌ 
நாடிடு மொன்றாய்க்‌ காய்ச்சி 
நயம்பெற உப்புப்‌ போட்டு 
தேடிடும்‌ படிக்குக்‌ கொள்ளத்‌ 
தெளிந்துபஞ்‌ சாகப்‌ போமே. 1408 


வேறு 
பஞ்சதாரைக்‌ குழம்பு 


பஞ்ச தாரை நாற்கழஞ்சு 
பருத்த சுக்கு முக்கழஞ்சு 
இஞ்சி திப்பிலி இருகழஞ்சு 
ஏலந்‌ தானு மொருகழஞ்சு 
அஞ்சுங்‌ கூட்டிப்‌ பொடிசெய்து 
ஆவின்‌ பாலிற்‌ கொள்வீரால்‌ 


$52 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


1மிஞ்சு பித்தம்‌ தலைநோவு 
வெள்ளோக்‌ காள முள்ளதெல்லாம்‌ 
அஞ்சிப்‌ பயந்து தானடுங்கி 
அடவிக்‌ சேரப்‌ போய்விடுமே. 1409 


வேறு 
மலைதாங்கி நன்னாரி முள்ளி வேரும்‌ 
மகத்தான நெல்லிக்காய்‌ தான்றிக்‌ காயும்‌ 
இலையாடா தோடைகொடித்‌ தூலி யோடு 
இசைந்ததொரு தூதுகண்டங்‌ காரி கூட்டி 
அலைவில்லா தொருநாழி நீரி லப்பா 
அட்டபாகம்‌ வகைக்காற்‌ கழஞ்சு கூட்டி 
நிலவரமாய்த்‌ தேனுமொரு கழஞ்சு கூட்டி 
நேயமுடன்‌ தஇிப்பிலியும்‌ மேற்பொடியும்‌ பதன்‌ 
வேறு 
போட்ட கசாயம்‌ பொடிதேனும்‌ 
பொருந்த மூன்று தினங்கொள்ள 
நாட்ட மாகப்‌ பின்னிநின்ற 
நாடு செம்மைப்‌ படுங்கண்டாய்‌ 
மீட்டு மத்தோ டேமிளகும்‌ 
சுக்குங்‌ கூட்டிக்‌ கசாயத்தில்‌ 
வாட்ட மின்றிப்‌ பொடிதேனும்‌ 
வருந்திக்‌ குடிக்க வளமாமே. 1411 


வளமாந்‌ தாது தாகநிற்கும்‌ 
மலமும்‌ பத்தம்‌ மயக்கமறும்‌ 
சளமாய்த்‌ இறந்த தலைநோயும்‌ 
சளிரென்‌ றேறும்‌ வாயுக்குத்தும்‌ 
உளையுங்‌ கால்கை மேல்வலியும்‌ 
ஒங்கா ளத்தோ டிருமல்நிற்கும்‌ 
பழையோர்‌ முனிவோர்‌ நாடிவகைப்‌ 
பகர்ந்தார்‌ வாந்தி இருமலுக்கே. 1412 





1409.  1மிஞ்சும்‌ பித்தம்‌ நாற்பதுவும்‌ 
வெருண்டே ஓடிப்‌ போய்விடுமே. அடவி - காடு 


மூலம்‌ 353 


வேறு 
வாந்தி இருமலுக்கு 


வாந்தியும்‌ இருமலும்‌ மருந்துவீ றுக்கும்‌ 

சேர்ந்திடு மிளகுடன்‌ சுக்குத்‌ திப்பிலி 

கூர்ந்துடும்‌ வில்வவேர்‌ கொத்த மல்லியும்‌ 
சாந்தமாய்‌ இவையஞ்சும்‌ சமன்கொண்‌ டாக்குமே. 


1413 


ஆக்கிய மருந்தஞ்சும்‌ அளவுடன்‌ நாழிநீர்‌ 

வாக்குடன்‌ எட்டொன்றாய்‌ வற்றக்‌ காய்ச்சிப்பின்‌ 
போக்குடன்‌ கொண்டவர்‌ பொலிவும்‌ வீறும்விட்டு 
ஏக்கியே பறந்திடும்‌ இயல்இரி பாலையே, 1414 


வேறு 


திரிபாலை இருவேலி இலாமிச்‌ சம்வேர்‌ 

சிறந்ததோர்‌ முண்டகத்தின்‌ வளைய மோடு 
நெறியான வீழிமரப்‌ பட்டை யோடு 

நிறையொன்றாய்‌ வகைக்குமிரு கழஞ்சு கூட்டிக்‌ 
குறியாக இடித்ததுவும்‌ முக்கூ றிட்டுக்‌ 

கொண்டிடவே இருநாழி நீரி லிட்டுப்‌ 
பிரியாம லொருகூறு அட்ட பாகம்‌ 

போதிரண்டு கொண்டுவரப்‌ பிணிநில்‌ லாதே. 1415 


நில்லாத விடபாகச்‌ சுரமும்‌ வாந்தி 
நெஞ்செரிப்பு குளிர்தாகம்‌ வேர்வை கோழை 
அல்லாத மலசலங்‌ கள்முறி யாலும்‌ 
அப்பனே கண்மயக்கம்‌ அசதி யோடு 
எல்லாம்விட்‌ டோடிடுமாஞ்‌ சோகை நீங்கும்‌ 
-இதுக்குக்கைக்‌ குற்றம்வரி லேறா தேபோம்‌ 
வல்லவர்கள்‌ கண்டறிந்து கொடுக்கத்‌ தீரும்‌ 
மாறலாய்‌ வருசுரமும்‌ வாரா தன்றே. 1416 


554 அகத்தியா்‌ வைத்திய காவியம்‌-1500 


வேறு 


மா றல்சுரத்திற்கு 
மாறல்‌ சுரங்கள்‌ மாற்றுதற்கு 
வகைகேள்‌ சீந்தில்‌ பேய்ப்புடலும்‌ 
கூறு முத்தக்‌ காசுவேர்க்‌ 
கொம்பு பற்ப டாகமிவையும்‌ 
தேற வகைக்கு வொருகழஞ்க 
சிதற இடித்துக்‌ கூறுசெய்து 
நேறு படவே இருநாழி 
நீரி லொருகூ றதிற்போடே. 1417 


போட்டே கசாயம்‌ எட்டொன்றாய்க்‌ 
குறுக்கி வாங்கிப்‌ போதிரண்டு 
நாட்ட மூடனே தேன்கழஞ்சு 
நயமாய்‌ மூன்று நாளருந்த 
வாட்ட மேது மில்லையந்த 
மாறல்‌ மூன்று நாலுபோம்‌ 
கூட்ட முடைய பலசுரங்கள்‌ 
குளிரும்‌ தாகம்‌ வேர்வையும்போம்‌. [418 


தாகம்‌ வேர்வை மலபந்தம்‌ 
சந்தித்‌ இருந்த தொந்தமொடு 
வேகும்‌ சோபம்‌ நீரேற்றம்‌ 
விட்டே யோடும்‌ பத்தியங்கள்‌ 
மோகம்‌ அடக்கும்‌ புளிகசப்பு 
மோரும்‌ புகையும்‌ தள்ளிவிடு 
ஆகம்‌ தெளிய அன்னப்பால்‌ 
அப்பா அருந்தச்‌ சுகமாமே. 1419 
திப்‌.பிலாதிச்‌ சூரணம்‌ 
ஆமே இருமல்‌ 'சயத்துக்கும்‌ 
அடங்கத்‌ திப்பி லாதியைக்கேள்‌ 
ஆமே சூரணஞ்‌ செய்வதற்கு 
அப்பா இப்பிலி மூன்றுபலம்‌ 
_  அபஅபபபஅபபப(பபபடடடடடட்ப்ப்பபயயயய யய 
1420. 1சளத்துக்கும்‌) 
சளம்‌ - சளி - கோழை 


355. 


ஆமே இரண்டுபல மாஞ்சில்‌ 
அரத்தை மிளகு வால்மிளகு 
ஆமே ஏலம்‌ இலவங்கப்‌ 
பத்திரிப்‌ பட்டை அதிமதுரம்‌. 1420 


மதுரந்‌ இரிபலை சாதிக்காய்‌ 
பத்திரி கிராம்பு வாய்விளங்கம்‌ 
சதிராங்‌ கொத்த மல்லிகுரா 
சானி தாளிச பத்திரியும்‌ 
எதிராஞ்‌ செவியம்‌ சிறுதேக்கும்‌ 
இருசீ ரகமுந்‌ இப்பிலியும்‌ 
நதிராங்‌ கூகை நீறுடனே 
நறுக்கு மூலம்‌ நாடிடுமே. 1421 


மூலம்‌ அமுக்கி ராஈவேரும்‌ 
மூன்று கழஞ்சு வகையொன்று 
சீல முடனே காயவைத்துத்‌ 
திறமா யிடித்து வடிகொண்டு 
ஞாலம்‌ புகழும்‌ தூதுகண்டங்‌ 
காரி கரிசாலை யுமுலர்த்தி 


ஓல மெஈ௱வே இடித்தபொடி 
வடிகால்‌ படியா யுரைத்தோமே. 1422 


உரைத்தோம்‌ இந்தப்‌ பொடிகளெல்லாம்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டி அதிற்பாதி 
உரைத்தோம்‌ சீனி கலந்திடவே 
ஓகோ சூரண மானதுக்கு 
உரைத்தோம்‌ தேனில்‌ வெருகடியாம்‌ 
இருபோ துண்ண இருபதுதாள்‌ 
உரைத்தோம்‌ ஈளை இருமல்சயம்‌ 
ஓடும்‌ அரோ? வாந்தியுமே. 1423 


536 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500, 


வாந்தியும்‌ குடற்பு ரட்டு 
வாயுவும்‌ வயிற்று நோவும்‌ 
தீர்ந்திடும்‌ சிலேற்ப னங்கள்‌ 
தெளிவுறு மலச லங்கள்‌ 
ஆர்ந்திடும்‌ கட்டு விட்டு 
அதிரூடு மிகுந்த பித்தம்‌ 
பேர்ந் திடும்‌ நறுநெய்‌ தன்னில்‌ 
பேணிநீ கொள்ளு வாயே, 1424 


கொள்ளுநல்‌ லனுபா னத்திற்‌ 
கூறினேன்‌ வகையாய்க்‌ கேளு 
தெள்ளுமா துளங்க னியினது 
சாற்றில்நீ தின்னும்‌ போது 
ஓள்ளிதாம்‌ சகல நோயும்‌ 
ஓடிடும்‌ பித்தம்‌ போகும்‌ 
தள்ளுநல்‌ புளிப்பு கைப்பு 
மோர்புகை தானுந்‌ தள்ளே. 1425 


வேறு 


தள்ளிய கோழை வாந்தி 
சலேற்பனந்‌ தகர்ந்து போக 
வள்ளலே சசாய மொன்று 
வகுக்கிறேன்‌ வயணங்‌ கேளு 
கள்ளமில்‌ லாக கொத்த 
மல்லியும்‌ ஏலம்‌ காணி 
நள்ளிரு வேலி மூன்றும்‌ 
வகையொன்று கழஞ்சு மூன்றே. 1426 


கழஞ்சுமூன்‌ றல்லால்‌ இன்னங்‌ 
கழறக்கேள்‌ மதுரம்‌ சுக்கு 

வழஞ்சிய நல்ல சந்தம்‌ 
இலவங்கப்‌ பட்டை நாலும்‌ 


உளங்களி கூற யிரண்டு 
கழஞ்சா யொக்கப்‌ போடு 

தளஞ்சியா யிடித்துத்‌ தாளைத்‌ 
குயவுடன்‌ கூறு போடே. 


போடது முக்கூ றிட்டுப்‌ 


பொலிவுட னொருகூ றுக்கு 


நாடிரு நாறி நீரும்‌ 


நலம்பெற எட்டொன்‌ றாக்கித்‌ 


தேடி.நீ அந்தி சந்தி 


இனமூன்றும்‌ அருந்தி னாக்கால்‌ 


பாடியே ஒடு மென்று 


பத்தியம்‌ புளியுங்‌ கைப்பே. 


கைப்பொடு புளிப்பு மாற்றிக்‌ 
கசாயநீ ரருந்தி லப்பா 
ஏய்ப்பில்லை இருமல்‌ ஈளை 


சலேற்பன மென்ற வாந்தி 


பற்பல அரோசி கூடப்‌ 
பறந்திடும்‌ பாரி லின்னம்‌ 

சொற்பமாய்த்‌ இப்பி லாதி 
லேகியஞ்‌ சூட்டு றேனே. 


திப்பிலாதி கியம்‌ 


சூட்டுலே தியந்தா னப்பா 
தொந்திப்‌(। சயங்கள்‌ தீர 
நாட்டுதிப்‌ பிலிக மஞ்சு 
நாற்பது பத்துஞ்‌ சேரு 
கூட்டுசிற்‌ றரத்தை தானும்‌ 
கூறுமுப்‌ பதுக மஞ்சு. 
இட்டுநற்‌ கொத்த மல்லி 


பதின்்‌ஈழஞ்‌ சென்னச்‌ சேரே, 


557 


1427 


1428 


1429 


1430 


258 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சேரடா மிளகு சுக்கு 
செவியம்‌ திப்பிலி மூலம்‌ 
சேரடா மதுரம்‌ நெல்லி 
சீரகம்‌ இரண்டோ டேலம்‌ 


.சேரடா நறுக்கு மூலம்‌ 


சிறுதேக்கும்‌ கூகை நீறும்‌ 
சேரடா அமுக்கி ராவோர்‌ 
குராசானி திருந்தக்‌ கூட்டே. 1431 


இருந்தவால்‌ மிளகு தாஜிச 
பத்திரிசக டுக்காய்‌ சேரு 
பொருந்தவே வகைக்கு அஞ்சு 
கழஞ்செனப்‌ பூட்டு மன்பு 
மருந்தின்னம்‌ வகைக்கு மூன்று 
கழஞ்சது வகையாய்க்‌ கேளு 
விருந்தில வங்கப்‌ பட்டை 
பத்திரி விளம்பி னோமே. 1432 


விளம்பினோம்‌ கிராம்பு சாதிக்‌ 
காரய்பத்திரி இவைதா னஞ்சு 
வளம்பெறக்‌ காய வைத்து 
இடித்துத்தூள்‌ வடியுங்‌ கட்டிப்‌ 
பளம்பெறக்‌ கண்டங்‌ காரி 
தூதுவும்‌ கரிசா லைப்பாரா்‌ 
உளம்பெற வகைக்கு ழக்குப்‌ 
பொடிவடி கொண்டு சேரே. 1433 


சேரொரு படிந றுந்தேன்‌ 
காய்ச்சியே தெளிவு தன்னில்‌ 

வார்பல மருந்துத்‌ தூளை 
வாக்குடன்‌ தூவிக்‌ கிண்டிச்‌ 


மூலம்‌ 


1435. 


1437. 


சீர்கண்டு நறுநெய்‌ யுங்காற்‌ 
படிவிட்டுக்‌ இளறும்‌ போது 

பார்திப்பி லாதி லேகியம்‌ 
பாக்குப்பி ரமாணஞ்‌ செய்யே. 


பிரமாணம்‌ உண்டை செய்து 
பின்பொரு போத ருந்தப்‌ 
பிரமாணம்‌ மண்‌... லந்தான்‌ 
பிசசலா துண்பா யாகில்‌ 
பிரமாணம்‌ வியாதி வாதம்‌ 
சிலேற்பனம்‌ பித்தத்‌ தோடு 
பிரமாணம்‌ பணைப்புத்‌ தொந்தம்‌ 
பித்தவ றட்சி போமே. 


போம்மல சலபந்‌ தங்கள்‌ 
பொருமல்நெஞ்‌ செரிப்புத்‌ தாகம்‌ 
போம்ஈளை இருமல்‌ வாயு 
இரட்சியும்‌ அரோசி போகும்‌ 
போம்வலி குன்ம வாயு 
வாயூறல்‌ புளித்த யேப்பம்‌ 
போம்‌அதி சாரம்‌ அக்கினி 
மந்தமும்‌ போகுந்‌ தானே. 


கானென்ற பத்தி யங்கள்‌ 
குன்னைக்கேள்‌ புளிக சப்டு 
தானென்ற தயிர்மோ ரோடு 
புகையிலை வரம்பாய்த்‌ தள்ளு 
தானென்ற நறுநெய்‌ பாலும்‌ 
துவரையும்‌ அவரைப்‌ பிஞ்சும்‌ 
தானென்ற முருங்கைச்‌ சாறு 
வழுதலை முளைத்தண்‌ டாமே. 


1பிரமாணம்‌ இலை ப்புக்‌ தொந்தம்‌ 
பித்தவர்‌ தனையும்‌ போமே.3,5$ 
1பிஞ்சு மாமேத 


559 


1434 


1435 


1436 


1437 


360 


அசுத்தியர்‌ வைத்திய காவீயம்‌-1500 


ஆம்மிள குப்பு மஞ்சள்‌ 
அரைக்‌ ரையைத்‌ தள்ளி 
ஆம்கரு வேம்பு உள்ளி 
சரகம்‌ தூது வற்றல்‌ 
ஆம்சிறு கரை பொன்னாங்‌ 
காணியும்‌ அவரைக்காய்க்‌ கூட்டி 
ஆம்மற்ற தொன்றா காது 
அறைகிறேன்‌ அறைகி றேனே. 1438 


வேறு 
பீனணிசத்திற்கு நசியம்‌ 


அறைகிறேன்‌ பீனிசத்தின்‌ ந௫யந்‌ தன்னை 

௮ப்பனே ஆவெண்ணெய்‌ உழக்கா மாக்கு 
அறைகிறேன்‌ குங்குமப்பூ பச்சைக்கா்ப்‌ பூரமொடு 

அபின்மருந்தும்‌ கத்தூரி வகைக்குக்காற்‌ கழஞ்சு 
அறைகிறேன்‌ பொடித்திட்டு வேக வைத்துப்‌ 

பதத்திலதை வடித்தாற வைத்துமப்பாற்‌ கேளு 
அறைகிறேன்‌ அவல்குறுணை வாயி லிட்டு 

௮தன்பின்பு நாசியிலே நசயஞ்‌ செய்யே, 1429 


நரியஞ்செய்‌ இப்படியே அந்தி சந்தி 
நாள்மூன்றில்‌ குணங்கண்டால்‌ பின்னு மப்பா 
நசியஞ்செய்‌ நாலுநாள்‌ ஆறு நாள்தான்‌ 
நாசிநீர்ப்‌ பாய்ச்சலொடு புண்ணும்‌ ஆறும்‌ 
நயஞ்செய்‌ சூலைபீ ணிசமும்‌ போகும்‌ 
நாகரிக மாகுமின்னம்‌ நசியங்‌ கேளு 
நசயமொன்று தேங்காய்நெய்‌ உழக்கு வாங்கி 
நலமான குங்குமம்‌ கத்தூரி சேரே, 1440 


சேரப்பா வெந்துகொண்டு நசியஞ்‌ செய்ய 
தீராத பினிசநீ ரெல்லாந்‌ தீரும்‌ 

ஆரப்பா அறிந்தமட்டுஞ்‌ சொல்லி விட்டோம்‌ 
ஆருக்குஞ்‌ சொல்லாதே அடங்கி ஆடு 


மூலம்‌ 561 


பாரப்பா இந்தநூல்‌ பார்க்கப்‌ பார்க்கப்‌ 

பண்டி தத்தின்‌ திறமெல்லாம்‌ பரிவாய்த்‌ தோணும்‌ 
நேரப்பா உள்ளவர்க்குச்‌ சொல்லு சொல்லு 

நெறிகுறிக ஸில்லார்க்கு நீபூட்‌ டாதே. 1441 


பூட்டாதே வகைமாறி மருந்தி டாதே 
பொற்பூவும்‌ வாசனையாய்ப்‌ பூட்டு பூட்டு 
மூட்டாதே முறையோடே ஏதுஞ்‌ செய்ய 
மோட்சகதி வந்தடையும்‌ மோச மில்லை 
கூட்டாதே இனமறிந்து கூட்டு கூட்டு 
சோடான கோடிபிணி சூலை யும்போம்‌ 
காட்டாதே எந்நாளும்‌ பலநோ யெல்லாம்‌ 
கடைபட்டு ஓடிடுமே கன்ன ரோகம்‌, 1442 


வேறு 
செவிதோயின்‌ குணம்‌ 


கன்ன ரோகம்‌ 1காதெழிச்‌9 

காணுங்‌ குறியைக்‌ கருதக்கேள்‌ 
முன்னம்‌ சூடு கொண்டதன்மேல்‌ 

மூலங்‌ கடுத்து மேலேறி 
அன்னம்‌ ஒறுத்துப்‌ பசியின்றி 

௮திநித்‌ திரைசோம்‌ பலுங்கொடிதாய்‌ 
பின்னும்‌ கபால வாயுவாடப்‌ 


பீனிசங்‌ கூடப்‌ பிறந்திடுமே, 1443 


கூடப்‌ பிறந்த செவிக்கிரைச்சல்‌ 
குடையும்‌ குத்துச்‌ சலமோடு 
வாடா நீரும்‌ நாசிதனில்‌ 
வறட்சி இரும லுண்டாகும்‌ 
தேடா தன்னம்‌ விடம்போலே 
தியக்க மயக்க முண்டாகும்‌ 
நாடா சீதங்‌ கனத்துடலம்‌ 
நைய்யு மலநீர்க்‌ கட்டிடுமே. 1444 





1443. 1காதிரைச்சி5 
௮-36 


362 அசத்திய வைத்திய காவியம்‌-1500 


கட்டுங்‌ கண்ணி லொளிமயக்கும்‌ 
கால்கை அசந்து உளைவுண்டாம்‌ 
முட்டிச்‌ சளிரென்‌ றெனக்குத்தும்‌ 
மூச்சுச்‌ சுவாசம்‌ அதிகரிக்கும்‌ 
வெட்டுப்‌ பட்ட புண்போலே 
மேனி யெங்கும்‌ விதனமுண்டாம்‌ 
மட்டுப்‌ படாத செவிரோகம்‌ 
மருந்து வெண்ணெய்‌ வைப்பீரே. 1445 


மருந்து வெண்ணெய்‌ 


வைப்பீ ர௬ண்ண நெய்தனக்கு 
வகைகேள்‌ நறுநெய்‌ மருந்தரத்தை 
வெப்பா லரிசி சீரகமும்‌ 
விளங்காய்‌ சாதிக்‌ காய்பத்திரி 
ஒப்பாங்‌ கிராம்பு அதிமதுரம்‌ 
ஓமமி ரண்டுதா எளிசபத்திரி 
அப்பால்‌ இரிபால்‌ திரிகடுகு 
மிளகு கொத்த மல்லிவகையே, 1446 


வகையோ ரெடையா யதனெடைதநற்‌ 
சீனி கூட்டி மருந்துதனைத்‌ 
திகைய வெதுப்பிப்‌ பொடியாக்கிச்‌ 
சீனி கலந்து நெய்நா;ி 
பகையில்‌ லாதே வெந்திறக்கித்‌ 
தேனும்‌ அளாவிப்‌ பதத்துடனே 
நகையா திறக்கி உண்டுவர 
நசியஞ்‌ செய்ய நலமாமே,. 1447 


வேறு 


ஆமே செவிக்குள்‌ வருரோகம்‌ 
அடங்கா நறுநெய்‌ வேப்பெண்ணெய்‌ 
மாமால்‌ துயின்ற கடல்‌ நுரையும்‌ 
வசம்புவெள்‌ ளுள்ளி வால்மிளகு 


1446. வெப்பாலரிசி - வெட்பாலை யதி9 


மூலம்‌ 


1448, 
1449. 
1450. 
1451. 


363 


நாமா துடல்போல்‌ நற்சோகி 
நற்ச ரகம்பூச்‌ சிக்கூடும்‌ 
போமே வெந்து விட்டடைக்கும்‌ 
புனித மாகும்‌ 1சகலமுமே. 1448 


சக்லரோ கந்தனக்கு மெண்ணெய்‌ 
தானே ஏலாகித்‌ தைலத்தைப்‌ 
புகலாய்‌ வைத்து முழுகிவரப்‌ 
போமே சகல மபீடையுந்தான்‌ 
இகலா ததுவே சரீரத்துக்கு 
ஏற்குஞ்‌ சரீரம்‌ சவுக்கியமாம்‌ 
சுகமா யிருக்கும்‌ படிசொன்னோம்‌ 
பித்த சிலேற்பன சுரம்போமே. | 449 


பிதீத சிலேட்டுமசுரம்‌ 


பித்தரசி லேட்டும சுரந்தன்னைப்‌ 
பேசுங்‌ காலை வகைகேளாய்‌ 
குத்தும்‌ குடையும்‌ இடுப்பசைந்து 
2குமறிப்‌ பேசும்‌ குறுவேர்வை 
கத்தும்‌ இருமல்‌ ரைகால்கள்‌ 
கடுக்கும்‌ மூர்ச்சை அசதியுண்டாம்‌ 
மெத்தக்‌ காது குடைந்திரையும்‌ 
வெதும்பும்‌ நாவும்‌ உலர்ந்திடுமே. 1450 


உலர்ந்தே நாவில்‌ பலாமுட்போள்‌ 
உறையும்‌ தாகம்‌ வயிறிரையும்‌ 
கலந்தே பிரிந்த மான்போலே 
காந்தல்‌ கொடுக்கும்‌ *கண்சிவக்கும்‌ 
1க௧ா௦ெ தழிச்சி, 
சவுக்கியம்‌ - சுகம்‌ 
“குன்றிப்‌; 
கோல்கண்‌ கடுக்கும்‌2, காதல்‌;,5, 


4கடைடிவக்கும்‌, 


564 


1451. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மலந்தான்‌ 1கட்டும்‌ தஇரங்கனக்கும்‌ 
மனமுங்‌ குமட்டும்‌ மதிமயக்கும்‌ 

மலர்ந்தே முகமும்‌ பசந்திலங்கும்‌ 
அசாத்திய மென்ன அறைவீரே. 


அறைந்த குணத்தின்‌ படியிருந்தால்‌ 
அதற்கோர்‌ கசாயம்‌ அருந்தக்கேள்‌ 
சிறந்த முத்தக்‌ காசுடனே 
தேசா புரம்‌இலா மிச்சம்வோர்‌ 
நிறைந்த பற்ப டாகமிரு 
வேலிவெட்‌ பால்நெற்‌ பொரியும்‌ 
துறைந்த மாவி னிலைர்க்கில்‌ 
சொன்னோம்‌ இதுதான்‌ கொத்தமல்லி. 


இதுஒன்‌ பதுவுஞ்‌ சமன்கூட்டி 
இடித்து நாழி நீரிலிட்டு 
அதுதான்‌ எட்டி லொன்றாக்கி 
அரத்தைப்‌ பொடிமேல்‌ முலைப்பாலும்‌ 
விதியால்‌ இரவு பகலும்‌ 
இருபோது குடிக்க விடாதாகில்‌ 
பதிய இதிலே மாத்திரைகள்‌ 
பாங்காய்க்‌ கொடுநோய்‌ பறந்திடுமே, 


பறந்த வியாதி ஏதென்றால்‌ 
பழைய சுரமும்‌ வகைதோடம்‌ 
நிறைந்த சன்னி பதின்மூன்று 
நெடுமூச்‌ சதிநெஞ்‌ செரிப்பு 
பிறந்த விக்கல்‌ பித்தசிலேற்பனம்‌ 
தோட. சுரமும்‌ பிறிந்தோடும்‌ 
சிறந்த மலமூத்‌ திரம்நெகிழும்‌ 
தெளிந்தே விழியுஞ்‌ சிறந்திடுமே, 


1கனக்குஞ்‌ சலங்கட்டும்‌$ 
அசாத்தியம்‌ - அருமை 


1451 


1452 


1453 


1454 


மலம்‌ 569 


இடும்பைச்‌ செய்வா ரேதென்னில்‌ 
ஈரேழு நாளில்வீ றொடுங்கும்‌ 
படும்பா டனேக கைகடந்த 
பருவம்‌ வென்மேல்‌ மலைவுண்டாம்‌ 
நெடுநாள்‌ மலமும்‌ கஃடிவிடும்‌ 
நெகிழ ரோகணி கடுக்காய்‌ 
திடமாம்‌ இந்துப்‌ புடனேபேய்ப்‌ 
புடலுங்‌ சுசாயத்‌ துடள்கூட்டே. 1455 


கூட்டிக்‌ சசாயம்‌ முலைப்பாலும்‌ 
குறுகி இஞ்சிச்‌ சாறுட.னே 
ஆட்டிக்‌ கொடுக்க மேற்பொடி 
இப்பிலியுங்‌ கோடா சூடியிட்டு 
மூட்ட மலபந்த முங்கமியும்‌ 
மூர்ச்சை தெளியும்‌ சன்னியும்போம்‌ 
தாட்ட மரைக்கண்‌ மாமயிலே 


சகல தோடந்‌ தணிந்திடுமே. 1456 


வேறு 
காமரசம்‌ 
துணிந்த சாம ரசந்தன்னைச்‌ 
சாற்றக்‌ கேளு பெரும்பாடும்‌ 
தணிந்தே போகும்‌ எலும்‌। (ருக்கி 
தாது நட்டம்‌ பிரமேகம்‌ 
குணிந்தே போகும்‌ உட்டணங்கள்‌ 
சகல சுரங்கள்‌ பணைப்புடனே 
தணிந்தே போகும்‌ நீரிழிவு 
அரோசி காந்தி வாதந்திதூதே. 1457 


தூது வளம்பூ முருக்கம்பூ 
சொல்லும்‌ வகைக்கு நால்நாழி 
பாத நெருஞ்சில்‌ ஏலநிலப்‌ 
பனையும்‌ வகைக்கோர்‌ (பலமாகும்‌ 
அ அ அ அ அ அ அ பபப ப ப பப்ப யப்பன்‌ 
1458, 1பலம்நாலு9 


566 


1458. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஒது மதுரம்‌ நன்னாரி 
ஓவ்வொளன்‌ நிரண்டாஞ்‌ சதாவேரி 
வோத 'மூன்று பலமுலர்த்திப்‌ 
பொடித்துத்‌ தூள்வடியுங்‌ கண்டதுவே. 1458 


கண்ட பசுவின்‌ பால்பதக்குக்‌ 
காய்ச்சிப்‌ பின்னைப்‌ பொடித்தூவிக்‌ 
இண்டித்‌ இரண்டு வரும்போது 
இளற சர்க்கரைதேன்‌ நெய்மூன்றும்‌ 
கொண்ட வகைக்கோர்‌ படிவிட்டுக்‌ 
கூட்டித்‌ தான்றிக்‌ காயளவு 
அண்ட லுண்டு புளிசசப்பும்‌ 
அருந்தார்‌ பெருமை வகைகேளே. 1459 


பெரும்பா டுடனே எலும்புருக்கி 
பிரமே கங்க ளோடிப்போம்‌ 
தருந்தா துக்ளு மிகவுண்டாஞ்‌ 
சாருங்‌ காண மிவையொன்று 
வரும்பார்‌ வதிக்கு வெள்விடையோன்‌ 
மகிழ்ந்தே யருளிச்‌ செய்ததுகாண்‌ 
இரும்பா லுலகி லிதுபெரிதாம்‌ 
எந்த மருந்துஞ்‌ சிறிகாமே. 1460 


பாலாடச்‌ சூரணம்‌ 


ஆடப்பா பாலாடச்‌ சூர ணத்தை 
அறையக்‌ கேளும்‌ புலத்தியனே 
ஆமாம்‌ முந்திரி பேரீச்சம்‌ 
அக்கர காரம்‌ அதிமதுரம்‌ 
ஆமாம்‌ கோட்டம்‌ கொத்தமல்லி 
அமுக்கிரா வோர்சடா மாஞ்சி 
ஆமாம்‌ ஏலம்‌ இலவங்கப்‌ 


பத்திரி பட்டை அரத்தையெட்டே. 1461 


1பலம்‌ -மூன்றுவிட்டுக்‌? 


1460. வெள்விடையோன்‌ - சவபெருமான்‌ 


மூலம்‌ 


367 


எட்டாஞ்‌ சாதிக்‌ காய்பத்திரி 
கிராம்பு மிரு ரகமொடு 
எட்டாத்‌ திரிபலை திரிகடுகும்‌ 
இனிய தாளிச பத்திரியும்‌ 
எட்டாஞ்‌ சிறுதா கப்பூவும்‌ 
இலாமிச்‌ சம்வேர்‌ வால்மிளகு 
எட்டாஞ்‌ செவியம்‌ நன்னாரி 


£ழ்க்காய்‌ நெல்லி நெற்பொரியே. 1462 


பொரி௫ற்‌ றரத்தை நல்லகந்தம்‌ 
புகழ்சேர்‌ வெட்டி வேர்தகரம்‌ 
அரிதாந்‌ இப்பிலி மூலமொடு 
அசம தாக குராசானி 
விரிவா மாதுளம்‌ பழத்தோடு 
மேன்மை பொருதக்‌ கோலமல்லால்‌ 
தெரிதாங்‌ கூகை நீறுமுத்தக்‌ 
காசுஞ்‌ சமனாய்ச்‌ சேர்கழஞ்சே, 1463 


சேரக்‌ கழஞ்சாய்க்‌ காய வைத்து 
இடித்த தாளை வடி.செய்து 
கார முடைய வங்காளச்‌ 
சீனி சமனாய்க்‌ கலந்தபின்பு 
சார முடனே புதுக்கரகத்‌ 
தன்னி லடக்கி அனுபானம்‌ 
நேர மறிந்து தேனிஞ்சிச்‌ 
சஈறு நறுநெய்‌ நாட்டிடுமே. 1464 


இடுமே அந்திசந்தி வெருகடி 
யாயொரு மண்டல மிணங்கக்‌ 

கொடுமே அதனாற்‌ குணங்கேளு 
மருட்டும்‌ வாந்தி நெஞ்செரிப்பு 


568 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


விடுமே அத்தி சுரம்வெட்டை 
மேகம்‌ தாது நட்டமுதல்‌ 
படுமே இருமல்‌ கணைச்சூடும்‌ 
பணைப்பும்‌ யாவும்‌ பறந்நிடுமே. 1465 


வறு 


பறந்திட்டக்‌ கணைமேல்‌ வந்த 
சுரம்போகக்‌ கசாயங்‌ கேளு 
திறந்திட்‌. டேன்வரட்‌ பூலாவேர்‌ 
வில்வவேர்‌ சிற்றா முட்டி 
அறைந்திட்‌ டேன்விட்டுணுக்‌ கிரந்தி 
நன்னாரி இவையோ டைந்தும்‌ 
குறைந்திடா தொவ்வொளன்‌ நுக்குப்‌ 
பலஞ்சுக்கு மிளகு கூட்டே. 1466 


கூட்டடா இரண்டு மொன்றுக்‌ 
கரைப்பலந்‌ தானு மாக 
தாாட்டடா கட்டி யஞ்சு 
கூறிட்டு ஒருகூ றுக்கு 
மூட்டடா சலமி ரண்டு 
படிவிட்டு எட்டொன்‌ றாக்கி 
ஆட்டடா அந்தி சந்தி 
அதிசூடு கணையும்‌ மாறுமே. 1467 


மாறுமே கணைச்சு ரங்கள்‌ 
வந்துள்ள பலநோ யுந்தான்‌ 
வீறுமே அடங்கப்‌ போகும்‌ 
வேரொரு குணமு மில்லை 
கேறுமே வியாதி யெல்லாந்‌ 
தெளியுமே சிந்தை யில்லை 
ஆறுமே மருந்தில்‌ நோய்கள்‌ 
அண்டாது அருளு மாமே, 1468 


மூலம்‌ 469 


வேறு 
சொர்ணதார வைரவம்‌ 


ஆமப்பா புலத்தியனே 1'சொர்ணதார வைரவத்தை 
அறையிழேன்‌ அப்பா அன்பாய்க்‌ கேளு 
ஆமப்பா தங்கமிரண்டு காசு தன்னை 
அகலமாய்‌ லேசாகத்‌ தகடு தட்டி 
ஆமப்பா சாதிலிங்கம்‌ கழஞ்சு நாலும்‌ 
அதுவு!_னே சவ்வீரம்‌ வெண்கார மணியும்‌ 
ஆமப்பா சுத்திசெய்து தட்டில்‌ வைத்து 
அடை வாகப்‌ பொதிந்தபின்பு ௮றைகி றேனே, 1469 


அறைகிறேன்‌ ஒருசட்டிக்‌ குள்கற்‌ சுண்ணம்‌ 

அளந்துவொரு படிபோட்டு அதிலே தானும்‌ 
குறையாமல்‌ ஒருபடிசா ராயம்‌ விட்டுக்‌ 

கூறாக நீற்றியதைக்‌ குகையுஞ்‌ செய்து 
நிறையாகச்‌ சட்டிக்குட்‌ குகைநடுவே வைப்பாய்‌ 

நீதியாய்த்‌ தங்கத்தின்‌ தகட்டுப்பொட்‌ டணத்தை 
மறையாமற்‌ பதியவைத்து மேலுஞ்‌ சாராயம்‌ 

வழுவாமல்‌ அரைப்படியும்‌ விட்டி டாயே. 1470 


விட்டபின்பு கற்கண்ண நீற்றால்‌ மூடு. 
மேற்சட்டி சவிழ்த்தியே சீலைமண்‌ செய்து 
சட்டமாய்‌ விநாயகனைப்‌ பூசை செய்து 
தாயாரை அர்ச்சித்து அடுப்பி லேற்றி 
இட்டமாய்த்‌ தியானித்துக்‌ கமல வன்னி 
எரியிடுவாய்‌ இருசாமம்‌ சிந்தூர மாகும்‌ 
அட்டூக்கும்‌ வெல்லுமடா சகல நோய்க்கும்‌ 


ஆணியடா அனுபானத்‌ தாட்டு ஆட்டே. 1471 
1469. 1சொர்ணனாகிருஷ்ண;, சொர்ணானந்த$9 
சொர்ணசாவல,, சொர்னணசர௬ணடி 
கழஞ்சு 


3அச்சமாய்டி 


37/0 அகத்தியா்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆட்டடா கோழிமுட்டைத்‌ தைலம்‌ வாங்கி 
அதிலேதான்‌ இருகழஞ்சு தைலந்‌ தன்னில்‌ 
பூட்டடா சிந்தூரம்‌ பணவெடைதா னொன்று 
போதிரண்டு மண்டலந்தான்‌ பூட்டு பூட்டு 
மூட்டடா உன்மத்தம்‌ பிசாசு பேய்கள்‌ 
முரணான சயகாசம்‌ குன்மம்‌ குட்டம்‌ 
நீட்டடா மேகவகை நீரிழிவு சோகை 
நில்லாத கிராணியொடு பவுத்திரங்கள்‌ போமே. 1472 


போமப்பா பவுத்‌ திரங்கள்‌ கரப்பனெபடு கிரந்தி 
புண்பொடிகள்‌ அரையாப்பு புடைத்தெழுந்த விரணம்‌ 
போமப்பா விடபாகம்‌ பாண்டுபெரு வயிறு 
பொல்லாத பித்தகா மாலையொடு சோகை 
போமப்பா மூலமுளை பீளிசம்நீர்ப்‌ பாய்ச்சல்‌ 
பொருமலொடு தாகமல்லால்‌ ஈளையிரு மலுந்தான்‌ 
போமப்பா பலரோக மெல்லாம்‌ போகும்‌ 
பிணியறிந்து ௮னுபானம்‌ பூட்டப்‌ பாரே, 1473 


பாரப்பா வடிதெடுத்துக்‌ கற்பங்‌ கொண்டு 
பரிவாக உண்டுவருங்‌ காலந்‌ தன்னில்‌ 
தாரப்ப। வாதமொடு பித்தத்‌ தாலே 
தனித்தசிலேற்‌ பனத்தாலே தாறு மாறு 
தூரப்பா பாரமாகக்‌ கற்பங்‌ கொண்டு 
சுழன்றுநீ அலையாதே நோய்கள்வரும்‌ நோய்கள்‌ 
காரப்பா சிந்தூர மினங்கள்‌ தேரறுங்‌ 
கட்டாயச்‌ சிந்தூரித்துக்‌ கடக்க வையே. 1474 


வையப்பா கற்பங்கள்‌ கொள்ளு முன்னே 
வகையான லேகியங்கள்‌ சூர ணங்கள்‌ 
செய்யப்பா கிருதங்கள்‌ தைல மோடு 
கெட்டிய.ரய்ச்‌ செய்துகொண்டு கிரமத்‌ தோடே 


1473. வீக்கம்‌, 


மூலம்‌ 571 
பொய்யாக உரைப்பதென்ன புத்தி சொன்னேன்‌ 

புலத்தியனே அதுக்குரைத்த வைத்தி யமப்பா 
மெய்யாகு மென்றோர்க்கு மெய்யாய்‌ நிற்கும்‌ 


விளம்பவென்றாற்‌ பொய்யாகும்‌ விளம்பக்‌ கேளே. 
1475 


வேறு 


கேளப்பா கர்ப்பூர ரிலொசத்‌ நுத்தான்‌ 
கெடியாகப்‌ பலமொன்று பொசிகா ரந்தான்‌ 
நாளப்பா பலமொன்று இரண்டு கூட்டி 
நலமான பருத்திவேர்‌ அத்தி வேர்த்தோல்‌ 
நீளப்பா பாங்காகக்‌ சசாயஞ்‌ செய்து 
நிசமாக விட்டாட்டு ஒருநாள்‌ மட்டும்‌ 
ஆளப்பா அஞ்செருவிற்‌ புடத்தைப்‌ போடு 
ஆறியெடு கல்வத்‌ லாட்டத்‌ தானே 1476 


ஆட்டத்தூ ளாகும்டா வெண்கருவை விட்டு 
அரைத்துவில்லை செய்துரவி யுலர்த்திக்‌ கொண்டு 
மாட்டவே அஞ்செருவிற்‌ புடத்தைப்‌ போட்டு 
வாகாக அரைத்தரைத்து அஞ்சுதர மானால்‌ 
தாட்டவே வெண்பொடியாம்‌ அதனை யுண்ண 
நலமான பெருவயிறு மகோதரம்‌ குட்டம்‌ 
ஓட்டப்பா நீர்ச்சிறுப்பு கல்ல டைப்பும்‌ 
ஒடுமப்பா வெடியுப்புச்‌ சுண்ண நீரே. 1477 


வேறு 


வெடியுப்புப்‌ பலம்பத்துப்‌ பூநீறு பத்து 
வேசுமடா பழச்சாறுஞ்‌ சாம மாட்டு 
அடியுப்புக்‌ கரண்டியிலே வார்த்து வைத்து 
அப்பனே கொதிக்கவைக்கச்‌ சுண்ண மாகும்‌ 
கொடிதப்பா பீங்கானில்‌ நீற தாகும்‌ 
கூறினேன்‌ வைத்தியனுட. உப்பு நீறே 
துடியப்பா ரிலாசத்துத்‌ தனக்கு முன்னே 
தோயப்பா பலநோயந்‌ தணிய மன்றே. 1478 


572 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-100 


வேறு 
கற்பமுறை 


தணியப்பா உலைமுகத்தில்‌ துருத்தி கொண்டு 
தரமாக ஊதிலிடு அமுக மட்டும்‌ 
பணியப்பா எடுத்ததனை ஆற வைத்துப்‌ 
பாங்காக பின்பொருக்கால்‌ அழுக ஊது 
துணியப்பா பின்புமது குகையில்‌ வைத்துக்‌ 
துலங்கவே பின்பொருக்கால்‌ நன்றாய்‌ ஊது 
அணியப்பா காந்தமது கராப்போல்‌ நிற்கும்‌ 
ஆகாகா காந்தசத்‌ தருமை தானே. 1479 


அருமையென்ற காந்தத்தை உருகுகையில்‌ வைத்து 
அப்பனே மூன்றுதரம்‌ அமுக ஊது 

பெருமையென்ற காந்தமது சத்தாய்ப்‌ போனாற்‌ 
பேச்சேது ரூதமொரு பலத்தைத்‌ தாக்கிக்‌ 

௪ருமையென்ற காந்தமது சோதித்‌ தேற்கக்‌ 
கருவளையல்‌ வீரமொடு காரங்‌ கூட்டி 

உரிமையென்ற சாரமுடன்‌ பழச்சாற்றா லாட்டி 
உலரர்த்துவாய்‌ மணம்போலே வில்லை செய்யே. 1480 


வில்லைசெய்த மருந்தெல்லாஞ்‌ சமனாய்ச்‌ சேர்த்து 
மீறியதோர்‌ காந்தசத்‌ துருக்கும்‌ போது 
சொல்லுவேன்‌ சத்துக்குச்‌ சமனாய்த்‌ தாக்கு 
துடியாக ஓவ்வொன்றிற்‌ கொடுக்க வாங்கும்‌ 
அல்லாது சமனாகத்‌ தாக்கிப்‌ பின்பு 
அப்பனே ஒடுகொண்டு மூடிக்‌ கொண்டு 
வல்லதொரு குகையமுக நன்றாய்‌ ஊது 
மகத்தான காந்தமது வங்கந்‌ தானே, 1481 


கானென்ற காக்கமது ஈய மாகச்‌ 
சாத்தரமெலாம்‌ படித்தே னருமை யென்றே 

நானென்ற ஆணவத்தால்‌ வெளியிற்‌ போட்டேன்‌ 
நாட்டாகே களரென்ற பிள்ளைக்‌ செல்லாம்‌ 


மூலம்‌ 573 


வானென்ற ஈயமஓதப்‌ பதனம்‌ பண்ணு 
வணமையாய்‌ அதனுடைய நாகங்‌ கேளு 

வேனென்ற அயப்பொடிதான்‌ பலந்தான்‌ அஞ்சு 
வெள்ளையுடன்‌ தாளகமுஞ்‌ சூதங்‌ கூட்டே. 1482 


கூட்டுவாய்‌ கற்கமொடு சாரந்‌ தன்னைக்‌ 
குறிப்பாக வகைக்கோர்‌ பலம்வீதங்‌ கூட்டி 
மூட்டுவாய்ப்‌ பூறத்துக்‌ கழஞ்சு மொன்று 
முற்றியதோர்‌ வெண்கருவின்‌ நீரா லஈட்டு 
ஆட்டுவாய்‌ இருசாமம்‌ அரைத்துப்‌ பின்பு 
வளமாக வில்லைசெய்து ரவஙியிற்‌ போடு 
நாட்டுவாய்‌ உலர்ந்தகு கைக்குள்‌ ளாக 
நலமாக வைத்துதனைக்‌ குகைவாய்‌ மூடே. 1483 


மூடப்பா ஓடுகொண்டு சீலை செய்து 
முன்போலே உருக்கியெடு வெண்கலமாய்‌ நிற்கும்‌ 
தேடப்பா முன்போலே சோதித்‌ தேறு 
செகமெல்லாம்‌ இரும்‌. அனுட வீயங்‌ காணார்‌ 
ஆடப்பா விதினாட்டுச்‌ சித்த ராட்டு 
அரகரா காந்துமது கூடிழ்‌ றானால்‌ 
வீடப்பா பலத்துதடா மறவி யேது 
மிமிஞ்சு மென்றுசொல்லி மறைத்திட்‌ டாரே. 14$4 


மறைத்திட்டார்‌ அயத்ினொடு காந்தந்‌ தன்னை 
மக்களே ௮வமிருத்துத்‌ தட்டு மென்று 
குறைத்திட்டார்‌ அறுசுவையும்‌ அகற்று முன்பே 
கொள்வதற்கு முதற்கற்ப மென்று கூறு 
நிறைத்திட்டேன்‌ உலகமெல்லாஞ்‌ சித்தாய்ப்‌ போக 
நிலையான த.ரறுவகை உறுதி சொன்னேன்‌ 
முறைத்திட்டந்‌ தப்பாமற்‌ கற்ப முண்ண 
முந்தவே அயமதுவு பொழிந்திட்‌ டேனே. 1485 





,வச்ஹ க்ளா யதவஆக வையகம்‌ எனன மவ வயவவ வள்‌ வவ்விய வவ அவவ பண்ட வர்‌ 


1485. அவமிருக்து - துர்மரணம்‌ 





574 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மொழிந்ததொரு அயக்காந்தம்‌ பலந்தா னிரண்டு 

முத்தமிழ்சோர்‌ புலத்தியனே வகையொரன்‌ றுக்கு 
தெழமிந்ததொரு தங்கமது பலந்தா னிரண்டு 

சேரவே மூன்றுபொன்மா யுருக்கி யாட்டு 
குழிந்ததொரு கல்வத்திற்‌ பொடியாய்ச்‌ செய்து 

கூறப்பா எண்டெடைக்குச்‌ சவ்வீ ரக்த 
வழிந்ததொரு மச்சநிலே பனியிற்‌ போடு 

மாட்டடா தங்கஎடை சூதந்‌ தானே. 1486 


சூதுமுற வாலையதாய்‌ நாள்மூன்‌ றில்தான்‌ 
சுறுக்காக நித்தியமொரு சாம மாட்டி 
நாதமுற முலைப்பாலால்‌ அட்டு ஆட்டு 
ராப்பனியிற்‌ போட்டுவிடு மூன்று நாள்தான்‌ 
வாதழமுற வேதையிடும்‌ வாதிக்‌ கல்லோ 
வமிற்றில்வா லைரச மாகச்‌ சொன்னேன்‌ 
வேதையி௫ லொட்டாது ஆசி யாதே 
வேதைக்குக்‌ குறுவேரை விளம்பக்‌ கேளே. 1487 


விளம்புவேன்‌ வாலைரசம்‌ கண்டெடை_க்‌ கிரட்டி 
மீரியதோர்‌ கந்௫யிடு ॥லைபத்‌ தொன்று 
வளம்பெறவே பொற்றலையின்‌ சாற்ற லாட்டு 
வாசமா யிரண்டுநாள்‌ அரைத்த பின்பு 
உளம்பிலக்கக்‌ குப்பியிலே உலர்த்தி யிட்டு 
உத்தமனே வாலுகையிற்‌ இயை மூட்டு 
குளம்பெறவே மூன்றுநாள்‌ முத்தீ யிட்டுத்‌ 
குப்பாது தளமுறச்‌ இந்தாரந்‌ தானே. 1 486 


சிந்தூரம்‌ சிவப்பென்றால்‌ முருக்கம்பூ ஒவ்வா 
தேஃமதற்‌ கழிவேது வைரவனைப்‌ பூடி 

சிந்தாரம்‌ எடுத்‌ தடக்கிச்‌ சிவனைப்‌ பூசி 
தேவியொடு ணபதிக்குப்‌ பூசை பண்ணு 





1587. ஆசித்தல்‌ - விரும்பல்‌ 


மூலம்‌ 575 


சிந்தூரம்‌ இன்பதற்குத்‌ தீட்சை முன்னே 

செயமாகக்‌ காரியமோ டிலக்கணமுஞ்‌ சொன்னேன்‌ 
சிந்தாரம்‌ குன்றியெடை மூதண்‌ டத்தின்‌ 

இறமான லேகியத்திற்‌ பொடுந்து தின்னே. 1 489 


இன்னவே லேகியந்தான்‌ முன்பே செயவாய்‌ 

இட்சையிரு நூற்றுள்ளே திடமாய்ச்‌ சொன்னேன்‌ 
அன்னயிலே லேகியத்தை யாருஞ்‌ சொல்லார்‌ 

அழகாகக்‌ காசெடை லேகியத்திற்‌ கொள்ளு 
உண்ணவே மண்டலங்கொள்‌ வயது கண்டு 

உத்தமனே நோயென்ற தெல்லாம்‌ போகும்‌ 
அன்னமொடு பால்சீனி பத்தி யந்தான்‌ 

அப்பனே மற்றொன்றும்‌ ஆகா தென்னே. 1490 


ஆகாது என்றுசொன்ன தேனென்‌ றாக்கால்‌ 
அவமிருத்துத்‌ தட்டுதற்ருப்‌ பத்தியம்‌ வேணும்‌ 
வாகாகச்‌ சிந்தூரம்‌ நோய்கொண் டோர்க்கு 
வளமான அனுபானம்‌ அறிந்து கூட்டித்‌ 
தாகான மண்டலமே குன்றி வீதஞ்‌ 
சாற்றினோம்‌ நோயெல்லாந்‌ தவறுண்‌ டேபோம்‌ 
வாகான பத்தியங்கள்‌ காக்க வேண்டாம்‌ 


மத்தியமாம்‌ புகையிலையும்‌ புளியுந்‌ தானே. 1491 


தானென்ற இரண்டுவிட்டுக்‌ கொண்டாற்‌ கேளு 
குவறாது சகலவி யாதிகளுந்‌ தீரும்‌ 
ஊனென்ற உடம்பெடுத்தாற்‌ சாகாக்‌ கல்வி 
உத்தமனே இதுக்கல்லோ தள்ளுசிந்‌ தூரம்‌ 
மானென்ற பெண்கள்வலைக்‌ குள்ளே சிக்கி 
மாளுதற்கோ சிந்தூர வைப்பைச்‌ சொன்னேன்‌ 
தானென்ற பொய்விட்டுத்‌ தன்னைக்‌ காணுஞ்‌ 
சாதகமாய்‌ லட்சியத்திற்‌ குறியைப்‌ பாரே. 1492 


576 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


பாரப்பா வாசியினால்‌ யோக மாகும்‌ 
பரிவான தீட்சையினால்‌ சித்தி யாகும்‌ 
சாரப்பா சாபமெல்லாம்‌ நிவர்த்தி செய்து 
கற்பத்தில்‌ முதற்கற்பங்‌ காந்தங்‌ கொள்ளு 
சேரப்பா சத்திபெறக்‌ கதியி னாலே 
ஏந்தார மெடுத்தாலே தெளிந்து காணும்‌ 
பேரப்பா கேட்டுடனே எமதூ தர்கள்‌ 
பேசாதே ஓடுவர்காண்‌ பின்பா ராதே. 1493 


பாராத இத்தாந்த மொன்று மில்லை 
பஞ்சகர்த்தாள்‌ கடலமது வேகும்‌ மட்டும்‌ 
சேராதே என்றுசொல்லும்‌ வேதாத்‌ தத்தைத்‌ 
தெளிந்தறிய மாட்டார்கள்‌ சைவ மாடு 
கூறாதே பூரணமே தெய்வ மன்றிக்‌ 
கோவிலுக்குட்‌ சுயம்புவந்து பாதா ரகத்தைச்‌ 
சேராதே இருப்பதென்ன வென்று சொல்லி 
செப்பேடா சித்தாந்தந்‌ தெளிவா மாடே. 1494 


தெளிவான மனத்தோர்க்கு வாதஞ்‌ சொன்னேன்‌ 
இடமற்ற மூடருக்குத்‌ திடமுஞ்‌ சொன்னேன்‌ 
தெளிவான மனத்தோர்க்கு வைத்தியஞ்‌ சொன்னேன்‌ 
செய்முறைக்குக்‌ கற்பத்தின்‌ நெறியுஞ்‌ சொன்னேன்‌ 
தெளிவான மனத்தோர்க்கு நூலுஞ்‌ சொன்னேன்‌ 
சுத்தியுடன்‌ முத்திபெற யோகஞ்‌ சொன்னேன்‌ 
தெளிவான மனத்தோர்க்கு மவுனஞ்‌ சொன்னேன்‌ 
இட்சையொடு பூசைவிதி செப்பி னேனே. 1495 


செப்பினேன்‌ வாதத்தில்‌ லட்சங்‌ காப்பு 

இறமான வைத்தியத்தில்‌ இரண்டு லட்சம்‌ 
செப்பினேன்‌ வாதநூல்‌ ஆயி ரந்தான்‌ 

தெளிவாக இரண்டுகாண்டந்‌ திறத்தைக்‌ தேர்ந்து 


க்ஷண்‌: 


1494. சுயம்பு - கடவுள்‌ 





மூலம்‌ 577 


செப்பினேன்‌ சூதந்தான்‌ இருநூ றப்பா 

இட்சைவிதி இரு நாறுந்‌ தெளிவாய்ச்‌ சொன்னேன்‌ 
செப்பினேன்‌ ஞானமாயி ரந்தான்‌ தேர்ந்து 

தெளிவாக இருநூறுந்‌ திறந்திட்‌ டேனே. 1496 


இறந்திட்டேன்‌ வைத்தியத்திற்‌ குறுக்கி லட்சம்‌ 

செப்பினேன்‌ அதிற்பாதி அதனைத்‌ தேர்ந்து 
திறந்திட்டேன்‌ வாதத்தின்‌ சூத்திரம்போலத்‌ 

தெளிவாக வைத்திரச சூத்திரஞ்‌ சொன்னேன்‌ 
இறந்திட்டேன்‌ இவ்வண்ண மாக மூன்றும்‌ 

சிறுபிள்ளைக்‌ கானாலும்‌ வைத்தி யந்தான்‌ 
திறந்திட்டேன்‌ பூரணசுத்‌ இரந்தா னப்பா 

செயலிருபத்‌ தோராயி ரத்தாறு நூறே. 1497 


நூறான இருபத்து ஓன்றுங்‌ காட்டி 

நுவலுமனு பவத்தினால்‌ நாலு காண்டம்‌ 
வீறான திதைக்குறுக்கிச்‌ சூத்திரம்‌ போல 

வெட்டவெளி பூரணசூத்‌ திரத்தைச்‌ சொன்னேன்‌ 
கூறான இிருநூற்றுப்‌ பதினா றுக்குள்‌ 

கொட்டினேன்‌ சரிதையுடன்‌ கிரிகை சொன்னேன்‌ 
பேறான யோகமொடு ஞானத்‌ தோடு 

பிலத்தசுவா சந்தனிலே பேணிக்‌ காணே. 1498 


சாணப்பா விட்டகுறை மார்க்கந்‌ தோணும்‌ 

கைவிட்ட சூத்திரமாய்‌ வெளியிற்‌ போட்டேன்‌ 
தோணப்பா கற்பத்தின்‌ நேர்மை யாவும்‌ 

துடியாகக்‌ குறுக்கியதை நூறாய்ச்‌ சொன்னேன்‌ 
பேணப்பா கற்பநூ லிருநூறுஞ்‌ சொன்னேன்‌ 

பிலத்தமாந்‌ இரிகைஅஞ்‌ ஞாறுஞ்‌ சொன்னேன்‌ 
பூணப்பா இந்திரமும்‌ மயேந்திர சாலம்‌ 
... பூட்டினேன்‌ ஆயிரந்தான்‌ புகழ்ந்த தாமே, 1499 


௮37 


1500. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆமப்பா வாகடத்தின்‌ சூத்திரத்தை யெல்லாம்‌ 
அறைந்திட்டேன்‌ 1அணுவொன்றும்‌ அடக்க மில்லை 
வேமப்பா நோயெல்லாம்‌ படுகப்‌ பற்றும்‌ 
வேறுள்ள *நூல்களெல்லாம்‌ விவர மில்லை 
சோமப்பா இந்தநாரற்‌ தொகையே தென்றால்‌ 
சொல்லுகிறேன்‌ ஆயிரத்தை நூறுஞ்‌ சொல்லும்‌ 
நாமப்பா உள்ளபடி சொல்லி வைத்தோம்‌ 
நாதாக்கள்‌ கடாட்சத்தால்‌ சூத்திரந்தான்‌ முற்றே. 
1500 


முற்றும்‌ 





!இனியொன்றும்‌; 
£₹தநோய்க்கெல்லாம்‌. 


ஆச. அன ஆச அ அது அ அச அபு அபு பு அய்‌ அம்‌ 
உரை விளக்கங்கள்‌ 


அதன வனக அனு அன அரன்‌ அன அணை அன்‌ அண மன்‌ மல்‌ அன்‌ 


580 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌ 1500” என்னும்‌ இந்நூலில்‌ 
தமிழ்‌ மருத்துவச்‌ சிறப்புகள்‌ பலவும்‌ தொகுத்தளிக்கப்‌ பெற்றுள்‌ 
ளன. ஆயிரத்து ஐநூறு பாடல்களும்‌ தொடர்ச்சியாக அந்தாதி 
அபைப்பில்‌ எழுதப்‌ பெற்றுள்ள இத்நரலில்‌ மருத்துவச்‌ செய்தி 
கள்‌ பலவாறாக அமைந்துள்ளதைக்‌ காணலாம்‌. ஓரு தலைப்பி 
லான பல செய்திகள்‌ பலவிடங்களிலும்‌ பல பாடல்களிலும்‌ 
வீரவி வந்துள்ளன. சுவடிகளில்‌ இவற்றிற்கான உரை விளக்கங்‌ 
கள்‌ இல்லாத நிலையில்‌ இவை ஒருங்கே தொகுக்கப்‌ பெற 
வேண்டியுள்ளன. இவ்வகையில்‌ இந்நூலிலுள்ள செய்திகள்‌ 
அனைத்தையும்‌ கீழ்க்கண்டவாறு தொகுத்துக்‌ காணலாம்‌. 
1, நாடி இலக்கணம்‌ 

நோய்கள்‌ பிறக்கும்‌ வகை மற்றும்‌ குறிகுணங்கள்‌ 
மருந்துப்‌ பொருள்‌ - சுத்தி முறைகள்‌ 
மருந்து செய்முறைகள்‌ 
. நோயும்‌ மருந்தும்‌ 
. பத்தியம்‌ 

” மேற்காணும்‌ "ஆறு தலைப்புகளில்‌ கிடைக்கும்‌ “பல்வேறு 
பாடல்களிலுள்ள செய்திகள்‌ அனைத்தும்‌ முறையாகத்‌ 
தொகுக்கப்‌ பெற்று, அவற்றிற்கான உரை விளக்கங்களும்‌ இங்கு 
எழுதிச்‌ சேர்க்கப்‌ பெற்றுள்ளன. 


கே புகு ே.௦ 


மாதலாவதாக, நாடி இலக்கணம்‌ என்ற பகுதியில்‌ - நாடி 
யின்‌ தோற்றமும்‌ தொலையும்‌, நாடி தெரியுமிடங்கள்‌, நாடி 
ச௪ளின்‌ வன்மை, வாதகுணம்‌, பித்த குணம்‌, சிலேட்டும குணம்‌, 
நாடி நடை, நாடி நிறம்‌, பஞ்சபூத வகை, தோடங்கள்‌ பிறக்‌ 
கும்‌ வகை, மரணக்குறி, தோட நீக்கம்‌, திரிநாடித்‌ தொந்தம்‌, 
நாடி. முறை போன்ற செய்திகள்‌ சுவடியில்‌ உள்ளவாறே 
தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. 


இரண்டாவதாச, உருத்திர நோய்‌, கண்ணோய்‌, கர்ப்ப 
சன்னி, கர்ப்ப ரூுலை, கழிச்சல்‌, குட்டம்‌, குன்மம்‌, சுகசன்னி, 
சுரங்கள்‌, சூலை, செவிநோய்‌, மந்தம்‌, மூலம்‌, மேகம்‌, வாயு 
போன்ற தோய்கள்‌ பிறக்கும்‌ வகையும்‌ அவற்றின்‌ குறிகுணங்‌ 
களும்‌ அகர வரிசையில்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. 


உரை விளக்கங்கள்‌ 881 


மூன்றாவதாக, மருந்துப்‌ பொருள்‌ - சுத்தி. முறைகள்‌ 
என்னும்‌ தலைப்பில்‌ பல்வேறு பாடாணங்கள்‌ மற்றும்‌ சரக்கு 
களின்‌ சுத்தி முறைகளை மருந்துப்‌ பொருள்‌ பெயர்‌ அகர 
வரிசையிலேயே தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. இவ்வகையான 
மருந்துப்‌ பொருள்களை முறைப்படி நன்கு தூய்மை செய்த 
பின்பே பயன்படுத்தப்‌ பெற வேண்டுமென்பதால்‌ இவை சுவடி 
களில்‌ முதலாவதாகக்‌ கூறப்‌ பெறுகின்றன. அவ்வாறே இவை 
இங்குத்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. 


நான்காவதாக, மருந்து செய்முறைகள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 
பல்வேறு மருந்துகளின்‌ செய்முறை விளக்கங்கள்‌ தொகுக்கப்‌ 
பெற்றுள்ளன. முதலில்‌ இவை அகமருந்துகள்‌ என்றும்‌, புறமருந்து 
கள்‌ என்றும்‌ கண்டறியப்‌ பெற்றபின்‌, ஒவ்வொன்றிலுமுள்ள 
மருந்து வகைகள்‌ முறையாகத்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. 
காட்டாக, 4அக உமருந்துகள்‌' என்னும்‌ தலைப்பின்‌ கீழ்‌, 
இளகம்‌ (இலேகியம்‌), எண்ணெய்‌ (தைலம்‌), குடிநீர்‌, குழம்பு, 
சிந்தூரம்‌, சுவைப்பு (இரசாயனம்‌), சூரணம்‌, நீறு (பற்பம்‌), 
நெய்‌, பதங்கம்‌, மாத்திரை, வடகம்‌, வைப்பு போன்ற தனித்‌ 
குனி தலைப்புகளில்‌ உடைக்கும்‌ மருந்து வகைகள்‌ அகர வரிசை 
யில்‌ தொகுக்கப்‌ பெற்றுள்ளன. இதே போன்று, “பற மருந்துகள்‌” 
என்னும்‌ தலைப்பின்‌ &ழ்‌, கலிக்கம்‌, களிம்பு, நயம்‌, புகை, 
மை போன்ற தனித்தனி தலைப்புகளில்‌ கிடைக்கும்‌ மருந்து 
வகைகள்‌ அகர வரிசையில்‌ தொகுக்‌ஃப்‌ பெற்றுள்ளன. மேலும்‌, 
ஓவ்வொரு மருந்து செய்‌ முறையிலும்‌ தேவையான மருந்துப்‌ 
பொருள்சள்‌, தக்க அளவு முறைகள்‌, தீரும்‌ நோய்கள்‌, துணை 
மருந்துகள்‌, பத்திய முறைகள்‌ போன்றன பாடல்களில்‌ உள்ள 
வாறே எழு$ிச்‌ சேர்க்ுப்‌ பெற்று ன. 


ஐந்தாவதாக, நோயும்‌ மருந்தும்‌ என்னும்‌ துலைப்பில்‌ சில 
செய்திகளைக்‌ காணலாம்‌. அரையாப்புக்கு, இரச ரூலைக்கு, 
படர்‌ தாமரைக்கு என இவ்வாறு குறிப்பிட்ட தோய்களைக்‌ 
௯0, அவற்றிற்கான மருந்துகளை விளக்கும்‌ போக்கினை 
நூலின்‌ இடையிடையே காணலாம்‌. இவற்றை முறைப்படி 
தொடுத்து, நோய்ப்பெயர்‌ அகர வரிசையிலேயே இப்பகுதியில்‌ 
விளக்சப்‌ பெற்றுள்ளன. 


582 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


ஆறாவதாக அமைவது :பத்தியம்‌' என்னும்‌ தலைப்பாகும்‌. 
தோய்‌ தீர்க்கும்‌ மருந்து வகைகளைக்‌ கூறும்‌ ஓவ்வொரு செய்‌ 
முறைப்‌ பகுதிகளிலும்‌ பத்திய முறைகள்‌ கூறப்‌ பெறுகின்றன. 
அவை அங்கங்கேயே தேவைக்கேற்றவாறு தொகுத்தளிக்கப்‌ பெற்‌ 
றுள்ளன. இருப்பினும்‌, சிந்தூரம்‌, மாத்திரை ஆகிய பலவகை 
மருந்துகளை உட்கொள்ளும்‌ பொழுது கடைபிடிக்க வேண்டிய 
பத்திய முறைகள்‌ பற்றி ஒரு சில பாடல்களில்‌ கூறப்‌ பெற்றுள்ள 
தரல்‌ அவை இங்குத்‌ தனியே எடுந்துக்‌ காட்டப்‌ பெற்றுள்ளன. 


மேற்காணும்‌ வகையில்‌ அமைந்துள்ள உரை விளக்கங்கள்‌ 
அனைத்திலும்‌ அச்செய்திகள்‌ இடம்பெறும்‌ பாடல்களின்‌ எண்‌ 
களும்‌ அங்கங்கேயே குறிக்கப்‌ பெற்றுள்ளன. அவற்றைக்‌ 
கொண்டு நாூற்செய்திகளை நன்கறியலாம்‌. 


1. நாடி இலக்கணம்‌ 


தாடியின்‌ தோற்றமும்‌ தொகையும்‌ 


மனித உடலில்‌ உந்டுயை மூலமாகக்‌ கொண்டு எழும்பி, 
மேலுங்‌ கீமுமாக உடல்‌ முற்றிலும்‌ பரவி நிற்கும்‌ நாடிகள்‌ 
மொத்தம்‌ எழுபத்தீராயிரமாம்‌. இவற்றுள்‌ பத்து நாடிகளே 
மிகவும்‌ முக்கியமானவை. அவை தசநாடி எனப்பெறும்‌. இவற்‌ 
றுள்ளும்‌ குறிப்பிடத்தக்கவை மூன்று நாடிகளே. அவை, வாத்‌ 
நாடி, பித்த நாடி, ஐய அல்லது கப நாடி என்பன. (பா. 1) 


இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்னும்‌ மூன்று நாடி 
களும்‌ முறையே வாத, பித்த, கபநாடிகளைக்‌ குறிக்கும்‌. 
இவற்றுள்‌ வாதம்‌-மலம்‌ பற்றிய தோடத்தையும்‌, பித்தம்‌-நீர்‌ 
பற்றிய தோடத்தையும்‌, ஐயம்‌-விந்து பற்றிய தோடத்தையும்‌ 
குறித்து நிற்கும்‌. (பஈ. 2-4) 


இடமலையென்ற வாத நாடியானது வலது கால்‌ பெருவிர 
வினின்று தோன்றி, மூலாதாரத்டுன்‌ வழியாக இதயத்திற்கு 
இடது புறமாகக்‌ கண்டம்‌ வரையில்‌ ஓடிக்‌ கத்தரிக்கோல்‌ மாற 
லென மாறி, தலையிலுள்ள சந்திர மண்டலத்தை அடைந்து 
இடது நாசியில்‌ வழியாகச்‌ சென்று இடக்கரத்தில்‌ பாயும்‌. 
பிங்கலை என்ற பித்த நாடியானது இடதுகால்‌ பெருவிரலி 
னின்று தோன்றி, மூலாதாரத்தின்‌ வழியாக இதயத்திற்கு வலப்‌ 
புறமாகக்‌ சண்டம்வரையில்‌ ஓடிக்‌ கத்திரிக்கோல்‌ மாறலென 
மாறி, தலையிலுள்ள சந்திர மண்டலத்தை அடைந்து வலது 
நாசியின்‌ வழியாகச்‌ சென்று வலக்கரத்தில்‌ பாயும்‌. சுழிமுனை 
என்ற கபநாடியானது இவையிரண்டிற்குமிடையே மூலாதாரத்தி 
னின்று உச்சிவரை ஓடிச்‌ சூரிய மண்டலத்தை அடைந்து வலது, 
இடது நா௫ித்துளைகளுக்கிடையே புருவமத்தியில்‌ இயங்கி 
நிற்கும்‌. (பா. 5) 


மேற்கூறிய நாடிகள்‌ பத்தும்‌ தசவாயு எனப்பெறும்‌ பத்து 
வாயுக்களை ஆதாரமாசுக்‌ கொண்டுள்ளன. (பா. 6) 


584 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


(தசநாடி என்னும்‌ இப்பத்து நாடிகள்‌ உயிருக்கு ஆதாரமாக 
உள்ளவை. இவை உடலின்‌ பத்து இடங்களில்‌ பரவியிருந்து 
ஐம்புலன்களின்‌ போக்குகளை அறியக்‌ கூடியன. அவற்றின்‌ 
பெயர்கள்‌ முறையே, இடகலை, பிங்கலை, சுழிமுனை, காந்தாரி, 
அத்தி, சங்கினி, அலம்புடை,: புருடன்‌, குருவன்‌, சிங்குவை 
என்பன. 


தசவாயு என்பன உடலில்‌ தங்கியுள்ள உயிருக்கு ஆதார 
மாகவுள்ள பத்து வாயுக்கள்‌ ஆகும்‌. இவற்றின்‌ பெயர்கள்‌ 
முறையே அபாணன்‌ அல்லது மலக்கால்‌; உதானன்‌ அல்லது 
ஒலிக்கால்‌; வியானன்‌ அல்லது செயற்கால்‌; சமானன்‌ அல்லது 
செரிகால்‌; நாகன்‌ அல்லது வரந்திக்கால்‌; கூர்மன்‌ அல்லது 
விழிக்கால்‌; இருதரன்‌ அல்லது தும்மிக்கால்‌; தேவகுத்தன்‌ 
அல்லது கொட்டாவிக்கால்‌; பிராணன்‌ அல்லது உயிர்க்கால்‌; 
துனஞ்செயன்‌ அல்லது வீங்குசால்‌ என்பன.) 


ஜாடி தெரியுமிடங்கள்‌ 

காமியம்‌, குதிக்கால்‌ சந்து, உந்திகரம்‌, மார்பு, சண்டம்‌, 
புருவம்‌, உச்சி, காது, மூக்கு என்னும்‌ பத்து இடங்களிலும்‌ 
நாடித்துடிப்பு தெரியும்‌. கரத்தில்‌ நாடி காண இயலாத நேரங்‌ 
களில்‌ மேற்கூறப்பட்ட பிற இடங்களில்‌ நாடியை அறிந்துணர 
லாம்‌. இத்தகைய இடங்களில்‌ நாடித்‌ துடிப்பு ௮றியப்படு 
மானால்‌ நோயாளியின்‌ உயிருக்குக்‌ துன்பமில்லை என்றும்‌, 
பிணி தீருமென்றும்‌ கூறலாம்‌. (பா.7) 


வாத நாடி மற்றும்‌ பித்த நாடி என்பன முறையே ஆக்கலை 
யும்‌ இருத்தலையும்‌ தொழிலாகக்‌ கொண்டுள்ளன. எனவே, 
இவை உயிருக்கு இன்றியமையாதனவாம்‌. இவ்விரு நாடிகள்‌ 
குறைந்தும்‌, மார்பில்‌ நாடி. குறுகியும்‌ இருக்குமாகில்‌ அவ்வுட.லி 
லுள்ள உயிர்‌ பதினைந்து நாளில்‌ அடங்குமெனலாம்‌. இத்தகைய 
வேதனையான முடிவுகளை நன்கறிய வாத, பித்த நாடிகளை 
நுணுகி ஆராய்தல்‌ தேவையாகும்‌. (பா.5) 


தாடிகளின்‌ வன்மை 
மூன்று நாடிகளின்‌ வன்மையை மாத்திரை அளவில்‌ கூறுவர்‌. 
நோயற்ற உடலில்‌ வாத நாடியின்‌ வன்மை ஒரு மாத்திரை 


உரை விளக்கங்கள்‌ $8$ 


யாகவும்‌, பித்த நாடியின்‌ வன்மை அரை மாத்திரையாகவும்‌, 
கபநாடியின்‌ வன்மை கால்‌ மாத்திரையாகவும்‌ இரக்கும்‌. இவை 
மூன்றும்‌ இந்த ௮ளவையின்‌ போக்கிலேயே டுயங்கி இருப்பின்‌ 
உடலுக்கு எவ்வித நோயும்‌ ஏற்படாது. இவற்றின்‌ மாறுபாடே 
நோயின்‌ குறியைக்‌ காட்டும்‌. (பா.9) 


வாத குணம்‌ 


உடலில்‌ வாதம்‌ மிகுந்திருக்கும்பொழுது, கால்‌, கை, சந்து, 
மூட்டு இவை நோகும்‌. குடல்‌ புரட்டும்‌. மலம்‌, சிறுநீர்‌ கட்டும்‌. 
குளிருடன்‌ கூடிய காய்ச்சல்‌ உண்டாகும்‌. உடம்பெல்லாம்‌ 
குத்தலுண்டாகும்‌. குதம்‌ இறுக்கி மலம்‌ கழியாது. மிகுந்த 
வேர்வையும்‌ உண்டாகும்‌. (பர,10) 


பித்த குணம்‌ 

உடலில்‌ பித்தம்‌ மிகுந்திருக்கும்பொழுது, உடலெங்கும்‌ 
வெப்பம்‌ மீறிக்‌ காணும்‌. அடிக்கடி வாந்தியாகும்‌. வாய்நீர்‌ 
மிகுந்து ஒழுகும்‌. மிகுதியான வியர்வையுடன்‌ உடல்‌ காயும்‌: 
மண்டையில்‌ குத்துண்டாகும்‌. விக்கல்‌, மூர்ச்சை, செவியடைப்பு 
போன்றனவும்‌ உண்டாரும்‌. (பா.11) 


சிலேட்டும்‌ குணம்‌ 

உடவில்‌ கபம்‌ மிகுத்திருக்கும்பொழுது, மூலாக்கினியில்‌ 
வெப்பம்‌ மிகும்‌. உடல்‌ இளைக்கும்‌. நெஞ்சுடன்‌ விலாவும்‌ 
நோகும்‌. காய்ச்சலுண்டாகும்‌. உணவில்‌ வெறுப்புண்டாகும்‌. 
இரத்து வாந்தியுடன்‌ உடல்‌ வற்றிக்‌ காணப்படும்‌. (பா.12) 


தாடி தடை 

நாடியின்‌ நடையை மாத்திரை அளவேயன்றி வேறு வகை 
யிலும்‌ ஒப்பிட்டுக்‌ கூறுவர்‌. வாத நாடியாவது அன்னம்‌, கோழி 
இவற்றின்‌ இயல்பான நடையை ஒத்திருக்கும்‌. பித்தநாடியின்‌ 
நடையானது ,ஆமை நடையை ஒத்திருக்கும்‌. பப நாடியின்‌ 
நடையானது தவலை, பாம்பு இவற்றின்‌ இயல்பான நடையை 
ஓத்திருக்கும்‌. பொதுவாக, கரத்டுல்‌ நாடியை நோச்குங்கால்‌ 
அங்குக்‌ காணக்‌ கிடப்பது ஒரு நரம்பு மட்டுமே, பந்த ஒரு 


466 அகத்தியர்‌ வைத்திய: சாவியம்‌-1500 


நாளத்தில்‌ பாய்கின்ற :ரத்த :' ஓட்டத்தின்‌ உணர்வினைக்‌ 
கொண்டே வாத, :பித்கு, கபம்‌ என்னும்‌ மூன்று நாடியாக 
அறியப்‌ பெறுசன்றனவே தவிர வாதத்‌இற்கென்றும்‌, பித்தத்திற்‌ 
கென்றும்‌, கபத்திற்கென்றும்‌ தனித்தனியே மூன்று நாடிகள்‌ 
இல்லை என்பது அறியத்தக்கது. (பா.13) 


தாடி நிறம்‌ 


மூன்று வகை நாடிகளின்‌ நிறங்கள்‌ வெவ்வேறானதாகும்‌; 
வாத நாடியின்‌ நிறம்‌ கருப்பு, செம்மை; பித்த நாடியின்‌ நிறம்‌ 
மஞ்சள்‌, பச்சை; ஐய நாடியின்‌ நிறம்‌ வெள்ளை ஆகும்‌. (பா. 14) 


பஞ்ச பூத வகை 


மண்‌, நீர்‌, நெருப்பு, காற்று, விண்‌ என்பன ஐந்து பூதங்க 
ளாகும்‌. பஞ்சபூதத்‌ தத்துவத்தின்படி அண்‌! பிண்டங்கள்‌ 
யாவும்‌ பஞ்ச பூதங்களினால்‌ தோற்றமுற்று, அவற்றின்‌ ஆட்‌? 
யிலேதான்‌ இயங்கி வருகின்றன என்பர்‌. காட்டாசு, உடலிலுள்ள 
சதையெல்லாம்‌ பிருதுவி அல்லது மண்ணாகும்‌. நீர்‌, இரத்தம்‌ 
இவை அப்பு அல்லது நீர்‌ ஆகும்‌. வெதுப்புப்‌ போன்றன தேயு 
அல்லது நெருப்பு ஆகும்‌. மூக்கின்‌ மூச்சு அல்லது உயிர்ப்பில்‌ 
காண்பது வாயு அல்லது காற்று ஆகும்‌. இவற்றின்‌ கூட்டாக 
உண்டாகும்‌ பல்வேறு உணா்ச்சிகள்‌ ஆகாயம்‌ அல்லது விண்‌ 
ஆகும்‌. (பா.15) 


இவற்றுள்‌ பூமி (மண்‌) நாியிலும்‌, அப்பு (நீர்‌) நாவிலும்‌, 
வன்னி (நெருப்பு) கண்ணிலும்‌, வாயு (காற்று) உடலெங்கும்‌; 
வானம்‌ (விண்‌) காதிலும்‌ அறியப்‌ பெறும்‌. (பா.16) 


மேற்கூறப்‌ பெற்ற ஐம்பூதங்களில்‌ வாயு, வன்னி, அப்பு 
ஆகிய மூன்றின்‌ காரணத்தாலேயே முக்குற்றங்களும்‌ தோன்று 
இன்றன. இவை மூன்றின்‌ மிகுதியாலும்‌ குறைவினாலும்‌ உடலில்‌ 
தோய்கள்‌ உண்டாடின்றன. இம்‌ மூன்றனுள்‌ முதன்மையாயும்‌ 
எல்லாவற்‌ நிற்கும்‌ ஆதாரமாகவும்‌ இருப்பது வாயுவே ஆகும்‌. 
(யா.17) 


உரை விளக்கங்கள்‌ 567 


உடலில்‌ வாயு கூடியிருக்குமானால்‌ .பலமுடையதாகும்‌. 
வன்னி கூடியிருக்குமானால்‌ வெப்பமுடையதாயிருக்கும்‌. எனவே, 
நோய்களைக்‌ கணிப்பதற்கு ஏதுவாகும்‌. (பா.18) 


தோடங்கள்‌ பிறக்கும்‌ வகை 

வன்னி, வாயு இவை இரண்டும்‌ சேர்ந்து மிகுந்திருப்பின்‌ 
காய்ச்சலும்‌, தாகம்‌ போன்றவையும்‌ மிகுதியாகும்‌. வன்னியோடு 
அப்பு சேர்ந்திருப்பின்‌ சீத தோடம்‌ மிகுதியாகும்‌. (பா.19) 


வன்னியுடன்‌ வாயு கூடிய தோடம்‌ கடுமையானது. ஆயினும்‌ 
இது சாத்தியமே ஆகும்‌. (பா.20) 


பித்தத்துடனும்‌, கபத்துடனும்‌ கூடிய வாயு அடங்கி நிற்கும்‌ 
பொழுது தோடம்‌ போகும்‌, அவ்வாறன்றி வாயு பெருத்துதா 
னால்‌ மண்ணொடு நீரும்‌ ஒன்றாகும்‌. மேலும்‌, வாயுவும்‌ நீரும்‌ 
சேர்வதால்‌ வன்னி மாளும்‌. வாயு அண்டத்தைச்‌ (ஆகாயத்தை) 
சேரில்‌ . மரணமாகும்‌, (பா. 21) 


மரணக்கு றி 

இடகலை என்னும்‌ வாததாடி. மூன்று நாள்கள்‌ தொடர்ந்து 
ஒரே மாதிரியாகப்‌ பாய்ந்திருக்கு. மானால்‌ இரண்டு ஆண்டில்‌ 
' மரணமாகும்‌. பிங்கலை என்னும்‌ பித்தநாடி இரண்டு நாள்கள்‌ 
பாயுமானால்‌ மூன்று ஆண்டில்‌ மரணமாகும்‌. (பா.23) 


இவ்விரண்டு நாடிகளும்‌ தொடர்ந்து பத்து நாள்கள்‌ குந்‌ 
இருப்பின்‌ ஒரு இன்களில்‌ மரணமாகும்‌. மூச்சு அல்லது உயிர்ப்பு 
கின்‌ வறியே நடவாமல்‌, வாய்வழியே வாயு பாயுமானால்‌ 
மூன்று நாள்களில்‌ மரணமாகும்‌. பலங்கள்‌ வெளியேறுவது வஜ்‌ றி 
"விடுமானால்‌ பஇனைந்து நாள்களில்‌ மணமாகும்‌. (பா.24) 


உண்ணாக்கு, உதடு இவை காய்ந்து; காது, பல்‌ இவை 
குறுகுமாகில்‌ மூன்று நாளில்‌ மரணமாகும்‌. வற்றி தின்ற பித்த 
உடம்பு பருத்து ஊ௲இனால்‌ ஆறு இங்களில்‌ மரணமாகும்‌. கபத்‌ 
இன௱ல்‌ இளைத்து. உடலானால்‌ . ஒரு இங்களிலேயே ராண 
ட ஐராசூம்‌, (பா.26) 


588 அகத்தியர்‌ வைத்திய, காவியும்‌-1300 


'நரீடியானது மேல்‌ நோக்கி நடக்குமானால்‌ உயிர்ப்பு உண்‌ 
' டாகும்‌." மரணம்‌ ஏற்படாது. ' நாடியானது கீழ்நோக்கி நடக்கு 
மானால்‌ மரணமாகும்‌. (பா.27) 


மூன்று நாடிகள்‌ தமக்கு இயல்பான நடையிலிருந்து' குறைந்‌ 
தும்‌, பின்னர்‌ வாத, பித்த நாடிகள்‌ நின்றும்‌, ஐயம்‌ மீறி இருக்கு 
:மர்னால்‌ மரணம்‌ உறுதியாகும்‌. (பா.28)' 


தோட நீக்கம்‌ 

வாத, பித்த நாடிகளின்‌ நிலையை யறிந்து மருந்து கொடுக்‌ 
கத்‌ தோடங்கள்‌ தீரும்‌. பித்த நாடி மிகுதியானால்‌ வெப்பம்‌ 
அதிகமாகும்‌. ஆயினும்‌ உயிர்‌ நிலைத்திருக்கும்‌. வாத நாடியின்‌ 
வன்மையை அறிந்த பின்பே மருந்து நல்க வேண்டும்‌. மூன்று 
நாடிகளும்‌ பரவலாக உடலெங்கும்‌ பரவி, மேல்‌ நோக்கிப்‌ 
- பாய்ந்து நடக்குமானால்‌ மரணமில்லை என்றும்‌, 8ீழ்நோக்கிக்‌ 
குறைந்து நடக்குமானால்‌ மரணமுண்டாகுமென்றும்‌ அறிந்து 
தோடத்தை நீக்க வேண்டும்‌. பத்து வனக நாடிகளுள்‌ வாத 
நாடியே வன்மையானது என்பதையும்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 
நோயுள்ளோர்கள்‌ வாய்‌ நீரை வெளியே உமிழும்பொழுது அது 
தொலைவில்‌ விழுந்தால்‌ மரணமில்லை. அதுவே அருஇல்‌ விழு 
மானால்‌ மரணம்‌ விரைவிலேயே உண்டாகும்‌ என இது போன்ற 
பக்குவங்களை உணர்ந்து மருந்தளித்து தோடங்களை நீக்க 
வேண்டும்‌. (பஈ.25,29- 32) 


,திரிதாடிதீ தொந்தம்‌ 

வாதமானது பித்தத்தேறி 8ழ்தநோக்கி ஓடுமானாலும்‌, பித்த 
மானது. வாதத்தேறி மேல்நோக்கி வாங்குமானாலும்‌ உயிர்‌ 
மீளும்‌. வ௱த பித்தம்‌ சுழன்றுதான்‌ சிலேட்டுமத்திற்‌ தொடரு 
மானால்‌ உயிர்‌ மீளாது. மருந்தால்‌ பயனில்லை, பதினைந்து 
நாளில்‌ மரணமாகும்‌. (பா..1099) ப ப 


தரி முறை 

உடலில்‌ தோன்றும்‌ ' நோய்களுக்கெல்லாம்‌ , முதன்மையா 
யிருப்பன வாத, பித்த, கபம்‌ என்னும்‌ மூன்று..நாடிகளே..த௪ 
நாடி என்னும்‌ பத்து நாடிகளில்‌ ஏழு நாடிகளை: நீக்கிடநோக்கு 


உரை விளக்கங்கள்‌ 589 
இடகலை வாதமாகவும்‌, பிங்கலை பித்தமாகவும்‌, சுழிமுனை 
ஐயமாகவும்‌ நிற்கும்‌. *' இவற்றுள்‌ முறையே மலமும்‌, நீரும்‌, 
விந்தும்‌ தோடங்காட்டி. நிற்கும்‌. மூன்று நாடிகளும்‌ ஐந்து 
பூதங்களைக்‌ கூடி நிற்கின்றன என்பார்‌. வாதமானது வாய 
மற்றும்‌ அபானனையும்‌; பித்தமானது பிராணனையும்‌ தேயுவை 
யும்‌; ஐயமானது அப்புவையும்‌ சமானனையும்‌ கூடி. நிற்கும்‌ 
(பா.89-92) 


ட - எழுபத்தீராயிரம்‌ நாடியில்‌ குறிப்பிடத்‌ தக்கவை பத்து 
நாடிகள்‌ என்றும்‌, அவற்றுள்‌ சிறப்பானவை மூன்று என்றும்‌ 
அம்மூன்றனு ள்‌ வாத நாடியே முதன்மையானது என்றும்‌ கூறு 
வா்‌. இந்நாடிகளின்‌ தன்மையை அறிந்தே மருத்துவம்‌ செய்தல்‌ 


வேண்டும்‌. 


2.. நோய்கள்‌ பிறக்கும்‌ வகை மற்றும்‌ 
குறிகுணங்கள்‌ ப 


உருத்திர நோய்‌ பிறக்கும்‌ வகை 

உருத்திர நோய்‌ என்பது கப நோயாகும்‌. இது ருத்திர நாடி 
அல்லது கபநாடியால்‌ புலனாகும்‌. இதந்தோயினால்‌ நீர்‌ எலும்பு 
களில்‌ பாய்ந்திருக்கும்‌. நெஞ்சில்‌ குத்துண்டாகும்‌. பித்த நாடி 
தடுக்கப்பட்டு உடல்‌ குளிர்ச்சியாகும்‌. பேசும்பொழுது நாக்‌ 
குளறி மரணமுண்டாகும்‌. (பா.42) 


கண்ணோய்‌ பிறக்கும்‌ வகை 

கண்ணில்‌ பல்வேறு காரணங்களால்‌ தோய்கள்‌ தோன்று 
கின்றன. குறிப்பாக, மிகுதியான சூடானாலும்‌, வெய்யிலில்‌ 
கசாய்வதாலும்‌, பெண்களிடம்‌ மோகம்‌ கொள்வதாலும்‌, 
குலைக்கு எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிக்காததாலும்‌, நெருப்பு 
போன்ற கனல்களை உற்றுப்‌ பார்ப்பதாலும்‌, கொடிய பாடா 
ணத்தாலும்‌ கண்ணோய்‌ தோன்றும்‌. (பா.85) 


மேக நோயினாலும்‌, வெட்டை நோயினாலும்‌, வாயு 
வாலும்‌, சீதத்தாலும்‌, மலச்சிக்கலாலும்‌ கண்ணோய்‌ தோரன்றும்‌. 
கொடிய காரசாரங்களாலும்‌, இரசப்புகை மற்றும்‌ சில சரக்குச்‌ 
சுட்ட புகையினாலும்‌ கண்ணோய்‌ தோன்றும்‌. இடைவிடாத 
பேதி அல்லது கழிச்சலாலும்‌, வெவ்வேறு தண்ணீரை அருந்துவ 
தாலும்‌ கண்ணோய்கள்‌ தோன்றுகின்றன. (பா. 86,897) 


கர்ப்ப சன்னி 

பெண்களுக்குக்‌ கர்ப்ப சன்னியானால்‌ வாயு மீறி இருக்கும்‌. 
உடல்‌ வேர்க்கும்‌, மயத்கமாகும்‌, மலக்கட்டுடன்‌ சோர்வும்‌ 
உண்டாகும்‌. (பா.81) 


பெண்கள்‌ கருக்கொள்ளுங்‌ காலங்களில்‌ புணர்ச்சியில்‌ மிகுந்த 
ஈடுபாடு கொள்வர்‌. புளிப்பான பழங்காடி அருந்துவதிலும்‌, 
மாங்காய்‌, மாப்பண்டம்‌ இவற்றை உண்பதிலும்‌ விருப்பம்‌ 


கூரை: விளக்கங்கள்‌ 401 


கொள்வர்‌. இத்தகைய காலங்களில்‌ இவர்களுக்குத்‌ தோன்றும்‌ 
சன்னி தோய்கள்‌ எட்டு வகையாகக்‌ கூறப்படும்‌. ஆண்களுக்கு 
இக்காலங்களில்‌ ஏற்படுவது சுகசன்னி எஃ்பது அறியத்தக்கது. 
(பா.82-84) 


கர்ப்ப தலை தோய்‌ பிறக்கும்‌ வகை 

பெண்களுக்குக்‌ கர்ப்ப காலங்களில்‌ வாதமும்‌ பித்தமும்‌ 
“சேர்ந்ததானால்‌ ௧௫௬ தங்காது. இதைப்‌ போக்கினால்‌ ஆண்‌ 
பிள்ளை பிறக்கும்‌. அப்படியே ௧௫௬ தங்கினாலும்‌ சீழ்நீர்‌ கட்டி, 
இடுப்பு, கை, கால்கள்‌ குத்தி நோகும்‌. பசியும்‌ இருக்காது. வாயு 
மிகுதியாகச்‌ சேர்ந்து பொழுது மிகுந்த கழிச்சலுண்டாகும்‌. 
உடல்‌ எங்கும்‌ வலியும்‌ இடையில்‌ நோவும்‌ உண்டாகும்‌. காப்‌ 
பத்தோடு இரத்தம்‌ கட்டி இருக்குமானால்‌ வயிற்றில்‌ மத்துப்‌ 
போல வாயு உருளும்‌. பசி இருக்காது. வயிறு இரைச்சலாகும்‌. 
கழிச்சலும்‌ மிகுதியாகும்‌. கர்ப்ப காலத்தில்‌ மேகம்‌ சேர்ந்திருப்‌ 
பின்‌ உடலெங்கும்‌ தோவுண்டாகி மயக்கமாகும்‌. புண்‌ போலக்‌ 
குத்தலுண்டாகும்‌. இத்தகைய சூலை நோய்‌ இருப்பின்‌ ௧௬ 
தங்காது. இந்நோய்களைப்‌ போக்கினால்‌ பிள்ளையுண்டாகும்‌. 


(பா.75-80) 


கழிச்சல்‌ வகை 

வாதம்‌, பித்தம்‌, ஐயம்‌ என்னும்‌ இவை மூன்றும்‌ கூடி 
உண்டாகும்‌ கழிச்சல்‌ நோயினால்‌ உடல்‌ வலிமை குறையும்‌. 
இத்தகைய கழிச்சல்‌ ஆறு வகையாகக்‌ கூறப்பெறும்‌. அவை, 
வாத, பித்த, கபத்தால்‌ ஏற்படும்‌ மூவகையுடன்‌, மூலத்தோட. 
பேதி, சங்கான பேதி, மேக பேதி என ஆறாகும்‌. (பா.49) 


குட்டம்‌ பிறக்கும்‌ வகை 
குட்ட நோய்கள்‌ பதினெட்டாகும்‌. இவை, மேகம்‌, கிரந்தி 


நோய்களாலும்‌, வண்டு கடியாலும்‌, புழூுவாலும்‌, கபத்தினா 
லும்‌ தோன்றக்‌ கூடியன என்பர்‌. (பா்‌. 88) 


குன்மம்‌ பிறக்கும்‌ வகை 
குன்ம நோய்‌ பலவகைப்படும்‌. பித்தத்துடன்‌ வாதம்‌ சேரு 
டமானால்‌ வாய்நீர்‌ மிகுந்து ஊறி வாந்தியுமாகும்‌. வாவுவானது 


502 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அபானத்தில்‌ ஒங்கியிருப்பின்‌ அதுவே ' வயிற்றில்‌ உருண்டு 
இரண்டு மிகவும்‌ நோவுண்டாகும்‌. ' நெஞ்சில்‌ குத்தும்‌. குடலை 
மறுக்கக்‌ சொண்டு வலிக்கும்‌. இது வாகத்துடன்‌ சோர்ந்த வாயு 
வால்‌ ஏற்படுவதாகும்‌. வாதமும்‌ அப்புவும்‌ ஒன்று சேருமானால்‌ 
கஞ்சி போன்ற நீர்ப்பொருள். களும்‌ ஏற்றுக்‌ கொள்ளாது. .சிறு 
அளவு உணவு உட்கொண்டாலும்‌ குத்தலுண்டாக்்‌க வெளியே 
குள்ளும்‌, இதுவே முற்றிய நிலையாயின்‌ மிசவும்‌ கொடியதாகும்‌. 
-வாயுஏடன்‌ மேகம்‌ சேருமானால்‌ மலம்‌, சிறுநீர்‌ இவை கட்டிக்‌ 
கொள்ளும்‌. வலது பக்கமும்‌ இடது பக்கமுமாக மாறி மாறிக்‌ 
'குத்தலுண்டாகும்‌. இது சூலைக்குன்மமாகும்‌. இத்தகைய குன்ம 
்‌ நோய்பள்‌ கொடிய நோய்களாகும்‌. இவை நன்மையே செய்யும்‌ 
தர்ம சிந்தனையுள்ளவர்க்கு வருவதில்லை என்பர்‌. (பா. 63-67) 


.ச்க்சன்னி 


கலைக்கு . எண்ணெய்‌ தேய்த்துத்‌ தலை மூழ்கிய: பின்‌, 
உணவில்‌ கட்டித்‌ தயிர்‌ கூட்டிச்‌ சாப்பிட்டபின்‌, மந்த நிலையில்‌ 
. இருக்கும்பொழுது அண்‌, பெண்‌ புணர்ச்சியில்‌ ஈடுபடுவதால்‌ 
வாயு தலைக்கேறி அதனால்‌ அயர்ச்சியுடன்‌ கூடிய சன்னி உண்‌ 
டாகும்‌. இது சுக சன்னி எனப்படும்‌. இச்‌ சன்னி தோன்றும்‌ 
பொழுது உடலெங்கும்‌ வியர்வை உண்டாகும்‌. கண்கள்‌. சிவப்‌ 
பாகும்‌, பித்தமும்‌ வாதமும்‌ மிகுந்து உடலழிவுக்கும்‌ வழியுண்‌ 
டாகும்‌, (பா.42,44) 


சுரங்கள்‌ (இரியவக்தை குணம்‌) 
வாத சரத்தின்‌ குணம்‌ 

முகம்‌ கறுத்துக்‌ காணும்‌. மிடறு புண்ணாகும்‌. உடம்பு 
வறண்டு, உள்ளங்கால்‌, செவி, மார்பு, உச்சந்தலை இவை 


குளிர்ந்திருக்கும்‌. இக்குறிகள்‌ நீடித்தால்‌ ஐந்து நாளில்‌ மரண 
"மாகும்‌. 


பித்த சுரத்தின்‌ குணம்‌ 
மலம்‌, இிறுறீர்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌, முகம்‌ பிசாச போல 
. இருக்கும்‌. உடல்‌ வெளுத்கும்‌. தலையுழற்றியிருக்கும்‌. கண்கள்‌ 


ுமமேல்‌ தோக்கி, முகத்தில்‌ வோர்வை காணும்‌, இக்குறிகள்‌ நீடித்‌ 
தால்‌ ஆறு நாளில்‌ மரணழாகும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 593: 


சிலேட்டும சுரத்தின்‌ குணம்‌ 

செரியாமை, அரோ?ூயுண்டாகும்‌. உணர்வும்‌ உறக்கமும்‌ 
இருக்காது. மலம்‌, சிறுநீர்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌. தாகம்‌, சோபம்‌, 
உண்டாகும்‌. கண்‌ பார்வை குன்றும்‌. காதும்‌ கேளாது. இக்குறி. 
கள்‌ நீடித்தால்‌ ஏழரை நாளில்‌ மரணமாகும்‌.(பா.1096-1098) 


பித்த சி்‌லேட்டும சுரத்தின்‌ குணம்‌ 

பித்த சலேட்டும சுரம்‌ உண்டானால்‌, உடலில்‌ குத்தலும்‌. 
குடைச்சலுமுண்டாகும்‌. நாக்குழறும்‌. குறுவேர்வையும்‌, இரும 
லும்‌, மூர்ச்சையும்‌, அசதியுமுண்டாகும்‌. கைகால்கள்‌ கடுக்கும்‌. 
காது குடைந்திரைச்சலாகும்‌. நாவுலர்ந்து பலா முூட்போலா 
கும்‌. தாகமுடன்‌ வயிறிரையும்‌. காந்தலுடன்‌ கண்‌ சிவக்கும்‌; 
மலக்கட்டு, தலை கனத்தல்‌, மதிமயக்கம்‌, குமட்டல்‌ போன்ற 
வையும்‌ உண்டாகும்‌. (பா,1450,1451) 


கலை பிறக்கும்‌ வகை 

சூலை நோய்‌ பல வகைப்படும்‌. பித்த சூலை உண்டாகும்‌. 
பொழுது, சோறு உண்டால்‌ உருசி தப்பி வாந்தியாகும்‌. கை, 
கால்‌, சந்து இவை மிகவும்‌ நோகும்‌. உடலெங்கும்‌ எரிச்சலும்‌ 
ஊறலும்‌ உண்டாகும. வாத சூலையானால்‌, கை, கால்‌, சந்தூ 
இவை கடுப்புடன்‌ நோகும்‌. அடிவயிறு விம்மிக்‌ கனத்துடன்‌ 
காணும்‌, உடலும்‌ கனத்திடும்‌. உடலை இளைக்கச்‌ செய்யும்‌. 
வாத சூலையினால்‌ கை, கால்‌, நெஞ்சு வறண்டு குத்துண்டா 
கும்‌. மார்பில்‌ குத்துண்டாக்கி மேலேறி வெட்டும்‌. சீமும்‌ கக்க 
லாகும்‌. வாத பித்த சூலையானால்‌ கை, கால்கள்‌ கரடு கட்டி 
யிருக்கும்‌, உடலெங்கும்‌ தடிப்புடன்‌ வெடிப்புண்ணா௫யிருக்கும்‌. 
இது தீராததாகும்‌. பித்தமும்‌ ஐயமும்‌ கூடிய சூலையினால்‌ 
எலும்பெங்கும்‌ குடைந்து குத்தும்‌. உடல்‌ வலியுடன்‌ காய்ச்ச 
லுண்டாகும்‌. உடல்‌ வற்றி இருமலும்‌ கக்கலும்‌ உண்டாகும்‌: 
வாதமும்‌ ஐயமும்‌ கூடிய சூலையினால்‌ உடல்‌ நோகும்‌... நாவில்‌ 
௬௫ இருக்காது. மண்டையில்‌ புண்‌, காலில்‌ ஆணி, கழிச்சல்‌, 
குளிர்சுரம்‌, தாதுநட்டம்‌ போன்றவையுண்டாகும்‌. இவ்வாறு 
தோன்றும்‌ சூலைகள்‌ பல்வேறு குணங்களைக்‌ கொண்டதாகும்‌. 
(பா.68-74) 


௮-3 8 


494 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1366 


செவி நோயின்‌ குணம்‌ 

செவியில்‌ நோயுண்டானால்‌ உடலில்‌ சூடு கொண்டு மூலங்‌ 
கடுத்து." மேலேறும்‌. 'உணவ வெறுத்துப்‌: பசியின்மையாகும்‌. 
தூக்கமின்மை, சோம்பலுண்டாகும்‌. கபாலவாய, பீனிசம்‌ 
தே௱ன்றும்‌. செவியில்‌ இறைச்சல்‌, குத்தல்‌, குடைச்சல்‌ உண்டா 
கும்‌. மூக்கில்‌ நீர்‌ வடியும்‌. இருமலுண்டாகும்‌. மயக்கமும்‌ 
மலநீர்க்கட்டுமுண்டாகும்‌, கண்ணொளி மங்கும்‌. சீதத்தால்‌ 
உடல்‌ கனக்கும்‌. கால்‌ சை அசந்து உளைவுண்டாகும்‌. ழூச்சுச்‌ 
கவசம்‌ அதிகரிக்கும்‌. வெட்டுப்பட்ட புண்‌ போல மேனியெங்‌ 
கும்‌ வவலியுண்டாகும்‌. (பா.1443. 1445) 


மந்தம்‌ பி.றக்கும்‌ வகை 

உட்கொள்ளும்‌ உணவு நன்கு செரியாமையால்‌ உண்டாவது 
மந்தம்‌ எனப்படும்‌. உடலில்‌ தோன்றும்‌ பல முறைகேடுகளுக்கு 
மந்தமே காரணமாகிறது. மந்தம்‌ தோன்றியவுடன்‌ வாயுவும்‌ 
உடன்‌ சேருகிறது. இதனால்‌ நோய்கள்‌ மேலும்‌ வளர்கின்றன. 
முத்தோடங்களும்‌ வந்து சேருகின்றன. (பா.33) 


நான்‌ உண்ணும்‌ உணவே மந்தம்‌ . தோன்றக்‌ காரணமா 
இன்ன. இறைச்‌, மாப்பண்டங்கள்‌, எருமைப்பால்‌ போன்ற 
எளி௫ல்‌ செரிக்காத பொருள்சளாலேயே மந்தம்‌ உண்டா 
வதைக்‌ காணலாம்‌. (பா.34) 


உணவினைக்‌ கொண்டே உடம்பு வளர்கிறது. இவ்வுணவில்‌: 
மாறுபாடு அல்லது குற்றங்கள்‌ ஏற்படும்பொழுது நோய்களும்‌ 
உண்டாடுன்றன. உணவில்‌ பித்தம்‌ மிகுதியானால்‌ வெட்டை 
போன்ற நோய்களும்‌, வாயு மிகுதியானால்‌ வாத நோய்களும்‌, 
கம்‌ (குளிர்ச்சி) மிகுதியானால்‌ ஐய தோய்களும்‌ ஏற்படு 
இன்றன. எனவே, நாம்‌ உண்ணும்‌ உணவே பல நோய்களுக்குக்‌ 
காரணமாகின்றன என்பது, அறியத்தக்கது. (பா.35,36) 


முவ௮தோய்‌ 

பரியின்றி உணவு உட்கொள்ளுமிடத்து வாயு உள்ளே 
செல்வதாலும்‌, மலம்‌ வெளியேறாது 'அடக்குவதாலும்‌ குண்ட. 
லிக்குள்‌ வாயு புகுந்து தொல்லையளிக்கும்‌. அபான வாயு 


உரை விளக்கங்கள்‌ 595 


இறுக்கமாகி மலத்தைக்‌ கட்டும்‌. மலம்‌ புகையெனக்‌ கறுக்கி 
விழும்‌. சிறுமுளை போல மலவாயிலில்‌ காணும்‌. இதுவே மூல 
நோய்‌ எனப்படும்‌. மலம்‌ கட்டி நிற்கும்‌ மூலமென்றும்‌, புண்ணு 
டன்‌ சீழ்வடியும்‌ மூலமென்றும்‌, வாயுவாலே இரத்தம்‌ கட்‌4 
நிற்கும்‌ இரத்த மூலமென்றும்‌ இந்நோய்‌ பல நிலைகளைக்‌ 
கட்டும்‌. இந்நோயினால்‌ மூலாதாரத்தில்‌ வெப்பம்‌ மிகுதியாகும்‌. 
விந்து அழிவாகும்‌. இரைச்சலுடன்‌ கூடிய கழிச்சலும்‌ உண்டா 
கும்‌. (பா.45-48) 


மேகம்‌ பிறக்கும்‌ வகை 

மேக தோய்கள்‌ பல காரணங்களால்‌ உண்டாகின்றன. 
உடல்‌ நலிவுற்றிருக்கும்‌ பொழுதும்‌, மந்த நிலையிலுள்ள 
பொழுதும்‌, பசியோடிருக்கும்‌ பொழுதும்‌ ஆண்‌, பெண்‌ புணர்ச்‌ 
சியில்‌ ஈடுபடுதல்‌ மேக நோய்க்குக்‌ காரணமாகும்‌. விந்து மிகுதி 
யாக விழ விழ வெப்பம்‌ மிகுதியாடுப்‌ புண்ணுங்‌ காணும்‌. 
இத்தகைய மேகத்தால்‌ கிரந்திப்புண்‌ உண்டாகி அதில்‌ விரண 
முண்டாகிச்‌ சீழ்‌ வடியும்‌.. இவற்றுடன்‌ மூலவாயிவில்‌ சூலையு 
முண்டாகும்‌. ஆண்குறியிலும்‌ கொடிய நோயுண்டாகும்‌. காய்ச்‌ 
சலும்‌ வாயுவும்‌ மிகுந்திருக்கும்‌ இத்நிலையில்‌ உணவில்‌ கட்டுப்‌ 
பாட்டினை மேற்கொள்ளல்‌ வேண்டும்‌. (பஈ.39,49) 


மேகத்தின்‌ குணம்‌ 


மேக நோய்‌ இருபத்தொன்றாகும்‌. உள்ளாடையில்‌ மஞ்சள்‌ 
திறமான கழை காணுமானால்‌ பித்த மேகமாகும்‌. வெள்ளை 
யான கறையிருப்பின்‌ வாத மேகமாகும்‌. மயில்‌ போல நீல 
நிதமான கறையானால்‌ கப. மேகமாகும்‌. (பா.50,51) 


பித்தமும்‌ வாயுவும்‌ சேரும்பொழுது உடல்‌ நாளங்களின்‌, 
துளைகளில்‌ எரித்து வேகும்‌. விடம்‌ போலக்‌ கசிந்தொழுகும்‌.. 
(பா.52) ்‌ * 


வாயு ஒதுங்கி நிற்குமானால்‌ தண்டினில்‌ தோவுண்டாகும்‌. 
மந்தத்தால்‌ வாயு உட்புகுந்து வலியெடுக்கும்‌. மிகுந்த எரிச்சலு 
டன்‌ சல்லடைப்பாகும்‌, வெள்ளையுண்டாகும்‌. (பா.53) 


596 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


. வெள்ளை- "மிகுதியாக -விழுவதால்‌ உடலில்‌ வீக்கம்‌ 
உண்டாகும்‌. உடலெங்கும்‌ கருமையான தநரம்போடும்‌. தாது 
நட்டம்‌, தயகம்‌ இவை .மிகுதியாகும்‌. (பா.54) 


வாயுவுடன்‌ ஐயமும்‌ கூடும்பொழுது நீர்க்கசிவும்‌ வெள்ளை 
யும்‌ விமாமல்‌ மேகநோய்‌ உண்டாகும்‌. இதனால்‌ உடல்‌ எரிந்து, 
இளைப்புடன்‌ இருமலுண்டாகும்‌. புகைச்சலும்‌ வலியும்‌ காணும்‌. ' 
(பா.55) 


வாத, பித்த, ஐயம்‌ என்னும்‌ மூன்றும்‌ சேர்ந்த மேகத்தில்‌ 
மாறி மாறி நீர்‌ ஒழுகும்‌. மிகுந்த தாகமுண்டாகும்‌. சாப்பிட்ட 
வுடனே காந்தல்‌ தோன்றுவதுடன்‌ வாயில்‌ நீருடன்‌ இனிப்புச்‌. 
சுவையும்‌ உண்டாகும்‌. (பா.56). 


வாத மேகத்தால்‌ நீர்‌ நல்லெண்ணெய்‌ போலும்‌ 'பனங்கள்‌ 
போலும்‌ இருக்கும்‌. உடல்‌ கனத்து வெளுத்துப்‌ போகும்‌. ஐய 
மேகம்‌ சாத்தியமானதேயாகும்‌. (பா.57) 


பித்தமும்‌ ஐயமும்‌ கூடிய மேகமானால்‌ தண்டில்‌, இரத்தம்‌ 
கொப்புளித்தோடும்‌. பெண்களுக்குப்‌ பெரும்பாடும்‌, பெருவயிறும்‌ 
உண்டாகும்‌. (பா.58) 


பிற வகைகளிலும்‌ மேச தோய்கள்‌ தோன்றக்கூடும்‌. கர்ப்பத்‌ 
தினாலும்‌ பெண்களுக்கு மேகம்‌ தோன்றும்‌. தீராத புணர்ச்சி 
வேட்கையாலும்‌ இது தோன்றும்‌. இது ௮த்தி மேகம்‌ என்றும்‌, 
வெள்ளை கொட்டும்‌ மாமேகம்‌ என்றும்‌ வெவ்வேறாகும்‌. நரம்பு. 
பற்றிய மேகமும்‌, உடலை உருக்கும்‌ மேகமும்‌, பசியுடன்‌ கூடிய, 
மேகமும்‌, புணர்ச்சியை மிகுதியாக விரும்பும்‌ மேகமும்‌ வெவ்‌ 
வேறு நிலையில்‌ வளரக்‌ கூடியன, உணவு மாறுபாட்டாலும்‌, 
பாடாணங்களாலும்‌ சில மேகங்கள்‌ : தோன்றி வளரக்‌ கூடியன, 
(பா.59-62) 


வாய தோய்‌ 


அடலில்‌ வ௱யு மிகுதியானால்‌ மேல்‌ மூச்சு வாங்கும்‌. 


விரணங்கள்‌ மிகுதியாகும்‌, மலம்‌, சிறுநீர்‌ இவை கட்டிக்‌ கொண்டு 
தடைப்படும்‌, (பா,41) 





3, மருந்துப்‌ பொருள்‌ - சுத்தி முறைகள்‌ 


அம்பிரசம்‌ சுத்தி 

அப்பிரகம்‌ இரண்டுபடி (2,6 லிட்‌.) எடுத்து, பசுவின்‌ : நீர்‌ 
மூன்றுபடி (3.9 லிட்‌.) விட்டுக்‌ காய்ச்சி ஒரு படியாக வற்ற 
வைத்து அதைச்‌ சுனையுள்ள நெல்லில்‌ சேர்த்து இழியாகக்‌ 
கட்டிப்‌ புளித்த காடியில்‌ விட்டுக்‌ கசக்கினால்‌ .கரையும்‌. பின்‌ 
அந்தக்‌ காடி நீரைத்‌ தெளிய வைத்து இறுத்து, உலர: வைத்து 
எடுக்க அப்பிரகம்‌ சுத்தமாகக்‌ கடைக்கும்‌. இதை: மருந்துகள்‌ 
செய்யப்‌ பயன்படுத்த நோய்கள்‌ தீரும்‌. (பா, 109,110) 


- அயப்பொடி சுத்தி 

: அயக்கிண்ணமென்னும்‌ அயப்பொடியை ஓரளவாச வாங்கு 
அதில்‌ எள்ளெண்ணெய்‌ வேண்டிய அளவு விட்டு ஒரு சாமம்‌ 
(3 மணி நேரம்‌) நன்றாக வறுச்சு வேண்டும்‌. பின்‌ அதைக்‌ 
காடிவிட்டுக்‌ கழுவவும்‌ சுத்தியாகும்‌. கருவேலம்பட்டைச்‌ சாற்றில்‌ 
இரண்டு சாமம்‌ (6 பணி நேரம்‌) வேக வைத்து, பின்‌ காடியில்‌ 
கழுவி எடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. (பா.08) . 


இரசம்‌ சுத்தி 

இரசம்‌ என்னும்‌ சூகுத்தை ஒரு பலம்‌ (35 கிராம்‌) வாங்கி, 
மஞ்சள்‌ தூள்‌, ஓட்டடையின்‌ குள்‌, வெற்றிலைச்சாறு இவற்றைத்‌ 
தேவையான அளவு சேர்த்து, மூன்று கடிகை தனித்தனியே 
கல்வத்தில்‌ மத்தித்து, பின்பெடுத்து ஊறப்‌ போட வேண்டும்‌. 
பின்னர்‌, தாழை நீர்‌, மலாக்காய்‌ நீர்‌, செம்பரத்தம்‌ பூவின்‌ 
சாறு, வெற்றிலைச்சாறு, பழுபாகற்‌ கிழங்குச்சாறு, ஐங்கோலச்‌ 
சாறு, அம்மான்‌ பச்சரிசிச்‌ சாறு, சாரணைச்‌ சாறு, அரசம்‌ 
பட்டைச்‌ சாறு, கொன்றைப்‌ பட்டைச்சாறு என இவற்றில்‌ 
துனித்தனியே இம்மூன்று கடிகை மத்திக்க இரசம்‌ சுத்தி 
யாகும்‌. (பா.97) . 


. சுக்கு, மிளகு, இப்பிலி, கடுக்காய்‌, நெல்லிக்காய்‌, தான்றிக்‌ 
“காய்‌, மஞ்சள்‌, - மரமஞ்சள்‌, கற்கண்டு, சர்க்கரை, எலுமிச்சம்‌ 
பழம்‌, முந்திரிகை, கொம்மட்டி, பொன்முசுட்டை, நன்னாரி, 


59% அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


புளியாரை, கொடுவேலி, மணத்தக்காளி, கத்தாழை, வாய்‌ 
விளங்கம்‌; கற்‌, ரகம்‌, கருஞ்€ரகம்‌, கோட்டம்‌, தாயுருவி 
இவற்றை வேண்டிய அளவு எடுத்து, நீர்‌ கொண்டும்‌ மத்தித்துச்‌ 
சேர்த்து, தனித்தனியே மூன்று கடிகை செய்து முஷிக்க' இரசம்‌ 
சுத்தமாகும்‌. இதுவே மருந்துக்கு ஏற்றதாகும்‌. (பாஈ..98,99) 


ஏவிப்பாடாணம்‌ சுத்தி 

எலிப்பாடாண்த்தை ஆவின்பால்‌, சறுகீரைச்சாது, காணச்‌ 
சாறு இவற்றில்‌ தோலாந்திரமாக வாட்டி எடுக்கவும்‌ சுத்தி 
யாகும்‌. (பா.105,106) 


கந்தகம்‌ சுத்தி 

கந்தகத்தைப்‌ பசுவின்‌ நெய்யிலிட்டு உருக்கிப்‌ பாலில்‌ 
சாய்க்க வேண்டும்‌. இவ்வாறு ஏழு முறை உருக்கிச்‌ சாய்க்கவும்‌ 
கந்தகம்‌ சுத்தியாகும்‌. (பா.100) 


கர்‌.ப்பூரசிலா சத்தி 

கர்ப்பூரச்‌ லையை வாங்கி நொறுக்கிக்‌ கொண்டு அதைக்‌ 
கிழியாகக்‌ கட்டி, ஆவின்‌ பாலிட்டு, வற்றும்‌ வரையில்‌ தோலாந்‌ 
திரமாக எரித்தெடுக்க வேண்டும்‌. பின்னர்‌ அதை அயக்கிண்ணிக்‌ 
குள்ளே வைத்து அல்லி நீரிலாட்டி. யெடுக்கவும்‌ சுத்தியாகும்‌ 
(பா.116) 


காந்தம்‌ சுத்தி 

தூசி பற்றுங்‌ காந்தத்தைத்‌ துண்டு துண்டாக வெட்டி 
அதை எலுமிச்சம்பஜச்சாறு, வெகுநானைக்‌ காடி, புளித்த மோர்‌ 
இவற்றில்‌ தனித்தனியே மூன்று தாள்கள்‌ கொட்டி வைத்தெடுக்‌ 
கவும்‌ சுத்தியாகும்‌. (பா.111,112) 


குக்கில்‌ சுத்தி 

குக்கிலை இடித்துக்‌ கிழியாகக்‌ கட்டி அத்துடன்‌ திரிபலை, 
தேவதாரம்‌, பேய்ப்புடல்‌ இவற்றாலான குடிநீரிலிட்டு நாலு 
சாமம்‌. (12 மணி நேரம்‌) தோலாந்திரமாக எரித்தெடுக்க 
'வேண்டும்‌. அத்துடன்‌ பேய்ப்புடலின்‌. இலை, நிம்யத்ஜோல்‌ 


உரை விளக்கங்கள்‌ ட 


இவற்றாலான குடி.நீரிலிட்டுக்‌ காய்ச்சியெடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. 
"இதேபோல, ஆவின்பாலில்‌ நாலு சாமம்‌ காய்ச்சியெடுக்கவூல்‌ 
குக்கில்‌ சுத்தியாகும்‌. (பா.114,115) 


சாதிலிங்கம்‌ சுத்தி 


சாதிலிங்கத்தை நொறுக்கி எடுத்து, இழியாகக்‌ சுட்டி 
எலுமிச்சம்‌ பழச்சாற்றிலும்‌ மூலைப்பாலிலுமாக இரண்டு சமம்‌ 
(6 மணி நேரம்‌) தனித்தனியே ஊற வைத்தெடுக்கவும்‌ சுத்தி 
யாகும்‌. (பா.102) 


தாமிரம்‌ சுத்தி 

தாமிரத்தை நறுக்கிக்‌ கொண்டு, புளித்த மோர்‌, காணாச்‌ 
சாறு இதற்றில்‌ ஏழு முறை தனித்தனியே காய்ச்சித்‌ துவைத்து 
எடுக்கவும்‌. இதே போன்று, எருக்கம்பால்‌, நல்லெண்ணெய்‌ 
“பசுவின்‌ நீர்‌, எலுமிச்சம்‌ பழச்சாறு, ஆவின்பால்‌, கற்றாழைச்‌ 
சாறு, பொன்னாங்காணிச்‌ சாறு இவற்றிலும்‌ குனித்தனியே 
காய்ச்சித்‌ துவைத்தெடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. (பா.110.111) 


தாளகம்‌ சுத்தி 

தாளகத்தைச்‌ சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து, கழியா 
கக்‌ கட்டி, ஆவின்‌ நீர்‌, புளித்த காடி இவற்றிலிட்டு, தனித்‌ 
தனியே தோலாந்திரமாக அவித்தெடுக்கவும்‌, பின்னர்‌ இதை 
சுண்ணநீர்‌, பூசணிக்காய்‌ நீர்‌, ஆவின்பால்‌, அரசம்பட்டைக்‌ 
கசாயம்‌ இவற்றில்‌ தனித்தனியே மூன்றுநாள்‌ ஊறப்‌ போட்டு 
எடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. (பா.101,102) 


துத்தம்‌ சுத்தி 

துத்தத்தைச்‌ சிறு துண்டுகளாக நொறுக்கிக்‌ இழியாகக்‌ 
கட்டி அமுரியில்‌ ஏழு, சாமமும்‌ (21 மணி நேரம்‌) ஆவின்‌” நீரில்‌ 
இரண்டு சாமமும்‌(6 மணி நேரம்‌) தோலாந்திரமாக எரித்தெடுக்‌ 
கவும்‌ சுத்தியாகும்‌. (பா.113) 


தொட்டி சுத்தி 


தொட்டியைச்‌ கறு துண்டுகளாக :தொறுக்கியெடுத்து, 
நெய்‌, தேன்‌ இவற்றை ஒரேயளவாகச்‌ சேர்த்துக்‌ கலக்கி, எட்டு 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


நாள்கள்‌ ஊறவைத்து எடுக்கவும்‌. ன்னர்‌, சாணச்சாற்றில்‌ 
பேதோலாந்திரமாகக்‌ காய்சீசியெடுக்கவும்‌, சுத்தியாகும்‌. (பஈ.115) 


நாகம்‌ சுத்தி 

நாகத்தை வெண்ணெய்‌, ஆவின்பால்‌, மோர்‌, காடி. நீர்‌, 
ஆவின்‌: நீர்‌, எலுமிச்சம்பழச்சாறு, எருக்கம்பால்‌ இவற்றில்‌ 
தனித்தனியே வெந்துருக்கிச்‌ சாய்த்தெடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. 
'பா.103,104) இருவங்கமும்‌- இப்படியே செய்தெடுக்கவும்‌ சுத்தி 
யாகும்‌. 


தாவி சுத்தி 

நாவியை வெண்பருத்தியிலைச்‌ சாற்றிலும்‌, ஆவின்‌ நீரிலும்‌ 
தனித்தனியே இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) போட்டெடுத்து, 
பின்னார்‌ அதை எரண்டயிலையில்‌ சுற்றி அனலிலிட்டு வாட்டி 
எடுக்கவும்‌, பின்னர்‌ சீந்திற்‌ குடிநீரிலிட்டுத்‌ தகோலா.ந்திரமாக 
எரித்தெடுத்து ஆவின்‌ நீரில்‌ கழுவவும்‌, அதை எருக்கம்பாலிலே 
ஊறப்‌ போட்டெ.டுத்து ஆவின்‌ பாலில்‌ கழுவி எடுக்கவும்‌ சுத்தி 
யாகும்‌. (பா.106,107) 


நிமிளை சுத்தி 

நிமிளையை நொறுக்கி எடுத்து அத்துடன்‌ வாழைய/ட 
இழங்கு நீரைச்‌ சேர்த்தெரித்து எடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. 
(பா.112,113) 


தேர்வாளம்‌ சுத்தி 

நேோர்வாளத்தை எருமைச்‌ சாணியிலே போட்டெடுத்து, 
கமலாக்‌ இனியிலிட்டு ஆற வைத்து, மேல்‌ தோல்‌ போக்கி 
யெடுக்கவும்‌ சுத்தியாகும்‌. (பா.117) 


மனோசிலை சுத்தி 

மனோடலையைச்‌ சிறு துண்டுகளாக நொறுக்கி அதைக்‌ 
இழியாகக்‌ கட்டி, ஆட்டு நீரிலிட்டு, தோலாந்திரமாக எரித்து 
எடுக்கவும்‌, பின்னர்‌ உளுந்து வெந்த தண்ணீரிலிட்டு எடுக்கவும்‌ 
சுத்தியாகும்‌. (பா,100,101) 


உர விளக்கங்கள்‌ 601 


வெள்ளைப்‌ பாடாணம்‌ சுத்தி 

வெள்ளைப்‌ பாடாணத்தைச்‌ 9ிறு துண்டுகளாக வெட்டிப்‌ 
பெரடித்து அதைக்‌ இழியாகக்‌ கட்டிச்‌ சுண்ண நீரிலிட்டு, 
தோலாந்திரமாசவும்‌ ஆவின்‌ பாலிலும்‌ ஆவின்‌ சாணிப்பாலிலும்‌ 
மூடி எரித்தும்‌ எடுக்கவும்‌. சுத்தியாகும்‌, (பா.105) 


உூலாக மாரணம்‌ 

உலோகங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு சரக்குகளால்‌ 
மாளும்‌. வெள்ளீயம்‌ - தாளத்தாலும்‌, காரீயம்‌ - மனோசிலை 
யாலும்‌, வெள்ளி - மாட்சிகத்தாலும்‌, பொன்‌ - நிமிளையாலும்‌, 
உருக்கு - இலிங்கத்தாலும்‌, தாமிரம்‌ - கந்தியாலும்‌ மாளும்‌. 
இத்தகைய உலோகங்களைத்‌ துனித்தனியே தகடாகத்‌ தட்டி 
எலுமிச்சம்‌ பழச்சாற்றை அதன்மேல்‌ பூச ஒரு, சட்டிக்குள்‌ அத்‌ 
தகட்டை வைத்து ஓடு கொண்டு மூடி, சீலை செய்து, கசபுட 
மிடவும்‌. இவ்வாறே ஓவ்வொரு உலோகத்திற்கும்‌ -செய்தெடுக்க 
வும்‌ சுத்தியாகும்‌. (பா.118-120) 


4. மருந்து செய்முறைகள்‌: 


௮. அகழருந்துகள்‌ 
1. இளகும்‌ (அ) இலேகியம்‌ வ 


1, அட்டகுன்ம லேட௫யம்‌ 


ல 


ஸூ... ஒட ட டக. பூடு ம 


12. 


ட சண்டா;ஆிகி லேகியம்‌ 
_சபாட லேகியம்‌ 

..கஊாமரச லேடயம்‌ 

. கிராணி வாயுக்கு லேகியம்‌ 
._ குண்டலவாதி லேகியம்‌ 
சண்ட மாருத லேஒயம்‌ 

. இிப்பிலாதி லேகியம்‌ 

. நாரத்தங்காய்‌ லேகியம்‌ 

. மகாவில்வாது லேகியம்‌ 


11. 


மந்தார காச லேகியம்‌ 


வில்வாதி லேடியம்‌ 


கைகள்‌ 


பாடல்‌ எண்‌ 


854 - 857 
805 -. 810 
718 - 72 
1457 - 1460 
1176, 1177 
1334 - 1342 
1401 - 1405 
1430 - 1438 
858 - 861 
1321 - 1328 
1382 - 1384 
1329 - 1333 


உரை விளக்கங்கள்‌ 603 


1. அட்டகுன்ம லேகியம்‌ 


செய்மூைற 

தைவேளை, பிரண்டை, குப்பைமேனி. இவற்றின்‌ சாதுகள்‌ 
வகைக்கு ஒரு படி (1.3 லிட்‌,) எடுத்துக்‌ கொண்டு அத்துடன்‌, 
இலுப்பைப்‌ பிண்ணாக்குப்‌ பத்துப்பலம்‌ (350 கிராம்‌) க்ட்ட்டு;கி 
காய்ச்சவும்‌. இரிகடுகு, ஓமம்‌ வகைக்கு ஒருபலம்‌ (35 இராம்‌); 
கடுகுரோகணி, அன்னபேதி, குராசானியோமம்‌ இவை வகைக்கு 
மூன்று கழஞ்சு (15.3 இராம்‌) சோர்த்து, வறுத்திடித்து வைக்க 
வும்‌. அத்துடன்‌, பனைவெல்லம்‌ ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) 
கூட்டி, முன்‌ சாறுகளில்‌ சேர்த்து இடிக்கவும்‌. மயில்கழுத்து 
நிறத்தில்‌ தாளாம்‌. இதைச்‌ சூட்டுடன்‌, துான்‌.நிக்காவளவு 
உருட்டி வைக்கம்‌. 


அளவு 
ஒரு குளிகை, இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 
வாயு, அட்டகுன்‌ மம்‌, கெண்டை, உப்பிசங்கள்‌, செரியாமை, 
பெருவயிறு, திரட்சி, மலக்கட்டு இவை தீரும்‌. 


- புதிதியம்‌ 
புளிப்பு மோர்‌, கைப்பு இவை நீக்கவும்‌. (பா. 854-857) 
2. கண்டாத்திரி லேகியம்‌ 
செய்முறை 


இஞ்சி பதினைந்து பலம்‌ (525 இராம்‌) எடுத்து, 'தோல்‌ 
போக்கி, வில்லைபோல்‌ நறுக்கி, நறு நெய்யில்‌ சிவக்க வறுத்துப்‌ 
பொழி செய்து, சீலையில்‌ வடித்தெடுக்கவும்‌. அத்துடன்‌ கேல்‌ 
மருந்தாக திரிகடுகு, 'இற்றரத்தை, செவ்வியம்‌, அதிமதுரம்‌, 
சிறுதேக்கு, வாய்விளங்கம்‌, ஏலம்‌, இரிபலை, 'கொத்தமல்லி, 
'சீரகம்‌, தாளிசபத்திரி, இலவங்கப்பட்டை, இலவங்கப்பத்திரி, 
நெற்பொரி இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 இராம்‌); 
சாதிக்காய்‌; சாதிபத்‌ திரி, கிராம்பு; கல்‌ 'இவை ர்க 


604 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


இரண்டு கழஞ்சு '(10,2 இராம்‌); சீனி ஒரு பலம்‌ (35 இராம்‌) 
எடுத்துத்‌ தூளாக்கி வடித்துச்‌ சேர்க்கவும்‌. நல்ல வெல்லம்‌ 
ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) எடுத்துப்‌ பாகாய்க்‌ காய்ச்சவும்‌, 
'பாகில்‌ மேற்கூட்டிய பொடியைத்‌ தூவிக்‌ இளறவும்‌. அத்துடன்‌, 
நெய்‌, தேன்‌ வகைக்கு ஆழாக்கு (168 மி,லிட்‌.) விட்டுக்‌ இிண்டி 
யெடுக்கவும்‌, 


அளவு 
கொட்டைப்பாக்களவு, காலை, மாலை 'இருவேளையும்‌ ஒரு 
மண்டலம்‌ (48 நாள்கள்‌) சொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 

புகைச்சலோடு இருமல்‌, பித்தம்‌, வயிற்றுளைவு, நெஞ்‌ 
செரிப்பு, வாந்தி, வாதபித்த கப தொதந்திப்பு, ஓங்காளம்‌ 
(வாந்திப்பு), வயிறிரைதல்‌, மூலம்‌, குரல்கட்டு, தலைநோவு 
குன்மம்‌, வறட்‌9ி, மலசலக்கட்டு, உட்சுரம்‌, தாபசகரம்‌,பொருமல்‌, 
வயிற்றுளைச்சல்‌, சதரத்தம்‌, வாயு, ௮க்கினிமந்தம்‌, உதரவெப்பு, 
அபானவாயு, கிராணி, அதிசாரக்‌ கழிச்சல்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
உப்பு, மிளகு, துவரை, நெய்‌, பால்‌, வழுதலைப்‌ பிஞ்சு, பூ, 
காய்‌, இலை, தூதுவளை, உலர்ந்து மீன்‌, ஆட்டிறைச்சி இவை 
ஆகும்‌, புளி, கைப்பு, மோர்‌, வாயுபதார்த்தங்கள்‌ ஆகா. 
(பா. 805-810) 


3. கபாட லேகியம்‌ 

செய்முறை 

பெருமரத்துப்பட்டை, சாரணைவேோர்‌, பிரண்டைவேர்‌, 
இலந்தைப்பட்டை, கொடிவேலி வேர்‌, அமுக்கிரா, மால்‌ கிழங்கு, 
நடலை வேர்க்‌ கிழங்கு இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌) 
-தூளாக்கி வடிகட்டவும்‌. அத்துடன்‌, மிளகு, சுக்கு, அதிவிடயம்‌, 
'குராசானியோமம்‌. சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கராம்பு, வெட்‌ 
பாலை-யரிச. இவை வகைக்குக்‌ கால்‌ பலம்‌ (8.75 ' இராம்‌); 
அபின்‌ ஒரு. கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்த்து, வறுத்திடித்துக்‌ 
கொள்ளவும்‌. இதில்‌, இஞ்சிச்சாறு அரைப்படி (672 மி,லிட்‌.) 


உரை விளக்கங்கள்‌ .. 605” 


விட்டு, பனைவெல்லம்‌ மூன்று பலம்‌ (105 கிராம்‌) சேர்த்தும்‌: 
பாகாகக்‌ காய்ச்சவும்‌. பதமானதும்‌ தேன்‌, நெய்‌ தனித்தனியே 
வகைக்கு மாகாணி (84 மி.லிட்‌.) விட்டுக்‌ கிண்டியெடுத்துப்‌ புதுக்‌ 
கரகத்தில்‌ வைக்கவும்‌, 

அளவு 


தேவையான அளவு. இரண்டு :'வேளையும்‌ மூன்று நாள்கள்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
குடற்பொருமல்‌, மலபந்தம்‌ நீங்கும்‌. 


பத்தியம்‌ 
பொரியரிசிக்‌ கஞ்சி ஆகும்‌. (பா.718-720) 
4, காமரச லேகியம்‌ 
செய்முறை 


தூதுவளம்பூ, முருக்கம்பூ இவை வகைக்கு நான்கு நாழி 
(4.12 லிட்‌.);; நெருஞ்சில்‌, ஏலம்‌, நிலப்பனை இவை வகைக்கு 
ஒரு பலம்‌ (35 கிராம்‌); அதிமதுரம்‌, நன்னாரி வகைக்கு இரண்டு 
பலம்‌ (70 இராம்‌); சதாவேரி மூன்று பலம்‌ (105 கிராம்‌) 
எடுத்துப்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. பசுவின்பால்‌ ஒரு பதக்கு 
(10.7 லிட்டர்‌) கூம்டிக்‌ காய்ச்சி, அதில்‌ இப்‌ பொடியைத்‌. தூவிக்‌ 
களறி, மேலே சர்க்கரை, நெய்‌, தேன்‌ வகைக்கு , ஒருபடி (1.3. 
லிட்‌.) விட்டுக்‌ கிண்டி. இறக்கவும்‌. 


அளவு 
தான்றிக்காயளவு : 


தீரும்‌ நோய்கள்‌ ப 
பெரும்பாடு, எலும்புருக்கி, பிரமேகம்‌, தாதுநட்டம்‌,, உட்ட 
ணங்கள்‌, சகல சுரங்கள்‌, பணைப்பு, நீரிழிவு, அரோசி, காந்தல்‌, 


வாத்தி இவை இரும்‌. 


606 அசுத்தியா வைத்திய காவியம்‌-1500 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு நீக்கவும்‌. (பா.1457-1460) 
5. கிராணி வாயுக்கு லேகியம்‌ 
செய்முறை 


... பழம்புளி, கூகைழீது, வெள்ளுள்ளிப்பருப்பு இவை வகைக்கு 
ஓரு பலம்‌ (35 கிராம்‌); காரெள்ளு முக்காற்படி (1லிட்‌.); 
வெல்லம்‌ நான்கு பலம்‌ (140 கராம்‌) கூட்டி, இரண்டு சாமம்‌ 
(6 மணி நேரம்‌) இடித்தெடுக்கவும்‌. 


அச்வ 


தான்றிக்காயளவு காலை, மாலை இரண்டு வேளையும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 


மூலம்‌, கிராணிவாயு, கழிச்சல்‌, ரத்தம்‌ சீதம்‌ கழிச்சல்‌, 
பொருமல்‌, வலி இவை தீரும்‌. (பா.1176, 11/7) 


6. குண்டலாதி லேகியம்‌ 
செய்முறை ற 


சங்கம்வேர்‌ நரறு பலம்‌ (3.3500 க. கிராம்‌); செவ்வியம்‌ 
ஐம்பது பலம்‌ (1,750 கி.கிராம்‌); கண்டங்காரி ஐம்பது பலம்‌ 
(1.750 ௪.கிராம்‌); திப்பிலி, இப்பிலி மூலம்‌, முத்தக்காசு, வில்வம்‌, 
சித்திரமூலம்‌, சீந்தில்‌, நிலவப்பனைவேர்‌, வெட்டி வேர்‌, விலாமிச்சு, 
சிற்றாமுட்டி, கொட்டிக்கிழங்கு, அமுக்கராவேர்‌ இவை வகைக்கு 
இருபது பலம்‌ (700 கிராம்‌) கூட்டி, இடித்துத்‌ தூளாக்கி, பத்து 
மரக்கால்‌ (353 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌, இதை எட்டி 
லொன்றாகக்‌ குறுகயபின்‌ மேல்‌ மருந்தாக, இப்பிலி இரண்டு 
பலம்‌ (70 கராம்‌); கூகைநீறு நான்கு பலம்‌: (140 இராம்‌); 
நாகப்பூ, இரு ரசம்‌ வகைக்கு மூன்று. பலம்‌ (105 கிராம்‌); ஏலம்‌, 
இலவங்கம்‌, முத்தக்காசு, சிறுதேக்கு, கர்க்கடகசிங்கி, ஓமம்‌, 
பெருங்காயம்‌ இவை வகைக்கு இரண்டு பலம்‌ (70 சராம்‌); சுக்கு 
அரைப்பலம்‌ (17.3 சராம்‌$ சேர்த்துப்‌ பொடித்துக்‌ கூட்டவும்‌. 
அத்துடன்‌ தேன்‌, நெய்‌ வகைக்கு ஒருபடி (1.3 லிட்‌.) சேர்த்துக்‌ 
கிளறி இறக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ “தட்‌ 


அள்வு 


தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌, ஒரு மண்டலம்‌ 
(48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

இலேட்டுமங்கள்‌, வாயு, இருமல்‌, குண்டவாயு, குன்‌ மங்கள்‌, 
விக்கல்‌, ஓக்காளம்‌, பீனிசங்கள்‌, உதரவேதனைகள்‌, ச௬ுரதோடல்‌, 
சன்னி, உடற்குத்தல்‌, உளைச்சல்‌, உப்பிசங்கள்‌, நீரேற்றம்‌, 
வீக்கம்‌, அக்கினிமாந்தம்‌, சீதபித்தம்‌, நெஞ்செரிப்பு, வாந்தி, 
சூடு போன்றவை தரும்‌. 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு, புகையிலை, இறைச்சி, கடல்சம்பை, பாகல்‌, 
பூசணிக்காய்‌, பலாச்காய்‌, சுரை, சேம்பு இவை நீக்கவும்‌. தெம்‌, 
பால்‌, மிளகு, உப்பு, முளைத்தண்டு, வழுதலை, கொடுப்பை, 
அவரைப்‌ பிஞ்சு, வெள்ளாட்டுக்‌ கண்டம்‌, முருங்கையிலைப்‌, 
பிஞ்சு, அறைக்கீரை, பசுவின்‌ மோர்‌, இவை ஆகும்‌. 
(பா.1334-1342) 


7. சண்டமாருத லேகியம்‌ 


செய்முறை 

.... கண்டங்காரி, தூதுவளை, மிளகுத்‌ தக்காளி, கங்கிலை, 
ஆடாதோடை, துளசியிலை இவை வகைக்குக்‌ கால்படி (32% 
மி.லிட்‌.) சேர்த்து, அரைப்படி (672 மி.லிட்‌.) நீர்விட்டு வற்றத்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. அத்துடன்‌ கருப்புக்கட்டி ஐந்து பலம்‌ (132 
இராம்‌) பொடித்துச்‌ சேர்த்துக்‌ காய்ச்சவும்‌. மேல்மருற்தாச: 
கடுக்காய்‌, திப்பிலி, அரத்தை வகைக்குப்‌ பத்துக்‌ கழஞ்சு (மம 
ரொம்‌) இடித்துச்‌ சேர்க்கவும்‌. தேன்‌ அரைக்காற்படி (168 
மி.லிட்‌.), நறுநெய்‌ மாகாணிப்படி (84 மி.லிட்‌.) விட்டுச்‌ கிண்டி 
யெடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
தான்றிக்காயளவு 


-608 அகத்தியர்‌ வைத்‌ திய காவியம்‌-1300 


தீரும்‌ நோய்கள்‌ 
இருமல்‌ தீரும்‌. 


பத்தியம்‌ 

கைப்பு, புளிப்பு, நீக்கவும்‌. கரிப்புப்பு, கச்சக்காம்‌, முருங்கைப்‌ 
.பிஞ்சு, அவரைப்பிஞ்சு, வழுதலங்காய்‌, நறுநெய்‌, பால்‌, 
துவரைப்பருப்பு, தூதுவளை இவை ஆகும்‌. (பா..1401-1405) 


இ. திப்பிலாதி லேகியம்‌ 


செய்முறை 

இப்பிலி ஐம்பது கழஞ்சு (250.50 கிராம்‌); சிற்றரத்தை 
'முப்பது கழஞ்சு (150.30 கிராம்‌) ; கொத்தமல்லி பத்துக்கழஞ்சு 
(51 இராம்‌); மிளகு, சுக்கு, செவியம்‌, தஇப்பிலிமூலம்‌, ௮தி 
மதுரம்‌, நெல்லி, இருசீரகம்‌, ஏலம்‌, நறுக்குமூலம்‌, சிறுதேக்கு, 
கூகைநீறு, அமுக்கராவேர்‌, குராசானியோமம்‌, வால்மிளகு, 
தாளிசபத்திரி, கடுக்காய்‌ இவை வகைக்கு ஐந்து கழஞ்சு (25.5 
இராம்‌); இலவங்கப்பட்டை, இலவங்கப்பத்திரி இவை வகைக்கு 
மூன்று கழஞ்சு (15.3 இராம்‌); கிராம்பு, சாதிக்காய்‌, சாதிபத்திரி 
இவை வகைக்கு ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌); கண்டங்காரி) 
தூதுவளை, கரிசாலை இவை வகைக்கு உழக்கு (336 மி.லிட்‌., 
என அனைத்தையும்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. தேன்‌ ஒருபடி 
(1.3 லிட்‌.)யூம்‌, நறுநெய்‌ காற்படி. (336 மி, லிட்‌.)யும்‌ விட்டுக்‌ 
கிளறியெடுத்து வைக்கவும்‌, 


அளவு 

கொட்டைப்பாக்களவு, ஒருவேளை, ஒரு மண்டலம்‌ (48 
நாள்கள்‌) கொடுக்கவும்‌, 
தீரும்‌ தோய்கள்‌ 

சயங்கள்‌, தொந்திப்பு, சிலேட்டுமம்‌, பித்தம்‌, பித்த 
வறட்சி, மலநீர்க்கட்டு, பொருமல்‌, நெஞ்செரிப்பு, தாகம்‌, ஈளை; 
இருமல்‌, வாயு, திரட்சி, ௮ரோ?சி, வலிகுன்மம்‌, வாயூறல்‌, 
புளிக்தயேப்பம்‌, அதிசாரம்‌, அச்சினிமந்தம்‌ இவை இரும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 609 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு, தயிர்‌, மோர்‌, புகையிலை நீக்கவும்‌. நெய்‌, 
பால்‌, துவரை, அவரைப்பிஞ்சு, முருங்கைப்பிஞ்சு, வழுதலை, 
மூளைத்தண்டு, மிளகு, உப்பு, கருவேம்பு, உள்ளி, சீரகம்‌, தூது 
வளை, பொன்னாங்காணி, சிறு&ரை, அவரைக்காய்‌ ஆகும்‌. 
(பர. 1430-1439) 


9. நாரத்தங்காய்‌ லேகியம்‌ 

செய்முறை 

நாரத்தம்‌ பழச்சாறு, இஞ்சிச்சாறு, அமுக்கிராச்சாறு, 
சாரணை வேர்ச்சாறு இவை ஒவ்வொன்றும்‌ நான்கு படியுடன்‌ 
(5.3 லிட்‌.), நல்ல வெல்லம்‌ .ஐம்பது பலம்‌ (1.750 கி.கிராம்‌) 
எடுத்து நான்குபடி (5.3 லிட்‌) நீரிலிட்டுக்‌ கரைத்துச்‌ சேர்த்துப்‌ 
பாகு போலக்‌ காய்ச்சவும்‌. மேல்‌ மருந்தாக, ஏலம்‌, அதியமதுரம்‌, 
இரிகடுகு, தேசாபுரம்‌, சிற்றரத்தை, கொத்தமல்லி, காாளி௪ 
பத்திரி, முத்திரிகைப்பழம்‌ இவை வகைக்கு ஒரு.பலம்‌ (35 
இராம்‌); அதிவிடயம்‌, அக்கரகாரம்‌, வால்மிளகு, சிறுநாகப்பூ, 
சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, திரீபலை, குராசானியோமம்‌, 
கருஞ்சரகம்‌ இவை வகைக்கு அரைப்பலம்‌ (17.5 கிராம்‌) 
இடித்துத்‌ தூளாக்கிப்‌ பாகிலே தூவிக்‌ இளறவும்‌. அத்துடன்‌, 
சனி பதினைந்து பலம்‌ (525 கிராம்‌), தேன்‌ இரண்டு படி (26 
லிட்‌.), நெய்‌ ஒருபடி (1.3 லிட்‌.) விட்டுக்‌ இண்டி வவைச்கவும்‌. 


அள்வு 
தேவையான அளவு. காலை மரலை இருவேளையும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


பித்தம்‌, நெஞ்செரிப்பு, அரோ, வாந்தி, தாபசுரம்‌, வாந்தி, 
உட்சூடு, கிறுகிறுப்பு, வாயு, தலை நோவு, அக்கினிமந்தம்‌, 
நீர்க்கட்டு, காந்தல்‌ இவை தீரும்‌, 


பத்தியம்‌ க்‌ 
கசப்பு, புளிப்பு, மோர்‌ நீக்கவும்‌, (பா. 858-661). 


அ-39 


610 அகத்தியர்‌ வைத்திய காவியலம்‌-1500 
10. மகாவில்வாதி லேகியம்‌ 


செய்முறை 

வில்வவேர்‌ ஐந்து துலாம்‌ (17.500 இ.கராம்‌) தொறுக்கி, 
- ஐற்து கலம்‌ (322.5 லிட்‌.) நீரிலிட்டு, எட்டொன்றாக வற்றக்‌ 
க௱ய்ச்சவும்‌. ஐந்து துலாம்‌ (17.500 கி.கிராம்‌) சர்க்கரையைச்‌ 
சேர்த்து வடிகட்டவும்‌. இஞ்சிச்சாறு, நெல்லிச்சாறு இவை 
வகைக்கு ஓரு தூணி (21.5 லிட்‌.) சேர்க்கவும்‌. மிளகுப்டொடி 
ஓரு குறுணி (5.3 லிட்‌.); இப்பிலியும்‌ செவ்வியமும்‌ தூளாக 
வகைக்கு ஆறு படி (7.8 லிட்‌.); சுக்குப்பொடி பதினைந்து பலம்‌. 
(525 கிராம்‌); ஏலம்‌, இலவங்கம்‌, ிறுநாகம்‌, தாளிசபத்திரி, 
சிற்றரத்தை, அதிமதுரம்‌, கோட்டம்‌, பேரரத்தை, அக்கரகாரம்‌ 
இவை வகைக்கு ஐந்து பலம்‌ (175 கிராம்‌); சாதிக்காய்‌, சாதி: 
பத்திரி, கராம்பு இவை வசைக்குப்‌ பத்துப்‌ பலம்‌ (350 கிராம்‌) 
பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. கருப்பம்பால்‌, கொம்மட்டிச்சாறு, 
மாதுளைப்பழச்சாறு இவை வகைக்கு ஐந்துபடி (6.5 லிட்‌.) 
கூட்டி அடுப்பேற்றிக்‌ காய்ச்சவும்‌. குழம்பு பதமானதும்‌, மேற்‌ 
பொடிகளைத்‌ தூவித்‌ தூவி கிண்டவும்‌. தேன்‌, ஆவின்‌ நெய்‌ 
வகைக்கு இரண்டரைப்படி. (3.3 லிட்‌.) விட்டுக்கிளறி இறக்கவும்‌. 


அள்வு 

கொட்டைப்பாக்களவு. இரண்டு வேளை, ஒரு மண்டலம்‌ 
(48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

குன்மம்‌, குட்டம்‌, வெட்டை, சத்தி, அரோ௫ிவம்‌, சயகாசம்‌, 
இருமல்‌, ஈளை, புகைச்சல்‌, நெஞ்செரிப்பு, பித்த சோகை, 
காமாலை, தொதந்திப்பு, அதிசாரம்‌, 'வயிறிரைச்சல்‌, இரத்தக்‌ 
கடுப்பு, உள்மாந்தை, தலைநோய்‌, சுரமாந்தை, எரிவிரிவு, 
காந்தல்‌, தாகம்‌, நீரேற்றம்‌ உப்பிசம்‌ இவை இரும்‌. 


பத்தியம்‌ 

உப்பு, நெய்‌, பால்‌, துவரைப்பருப்பு, வமுதலங்காய்ப்பிஞ்சு, 
முருங்கைப்‌ பிஞ்சு, முளைத்தண்டு, அவரைப்பிஞ்சு, நெல்லி 
ஆகும்‌, விரால்‌, தேளி, சுறாமீன்‌, வெள்ளாடு, காடை, முயல்‌? 
உடும்பு இவை உயர்த்திக்‌ கூட்டவும்‌, (பா. 1321-1328) 


11. மந்தார காச லேகியம்‌ 


செய்முறை 


கண்டங்காரி, தூதுவளை, ஆடாதோடையிலை இவை 
ஓரளவாயெடுத்துப்‌ , பொடியாக்கி - வடிகட்டவும்‌. இரிகடுகு, 
அரத்தை இவை வகைக்கு ஆழாக்கு: (168 மி.லிட்‌.) தூவி, நறு. 
தெய்‌ தேன்‌, சீனி ஆழாக்கு (168 மி.லிட்‌.) விட்டுக்‌ கிண்டவும்‌, 
இதைப்‌ புதுக்கல சத்தில்‌ வைக்கவும்‌. 


அளவு 


தான்றிக்காயளவு, இரண்டு வேளையும்‌ ஒரு மண்டலம்‌ (48 
தாள்கள்‌) கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
மந்தார காசம்‌, சுவாச காசம்‌ இவை தீரும்‌. 


(பா. 1382-1384) 
12. வில்வாதி லேகியம்‌ 


செய்முறை 


வில்வவேர்‌ ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) நொறுக்கி, இரண்டு 
துணி (43 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. சர்க்கரை ஆறு பலம்‌ 
(210 சராம்‌) கூட்டிக்‌ கரைத்துக்‌ குழம்பாக்கவும்‌. மிளகுப்பொடி, 
செவ்வியம்‌, திப்பிலி இவை வகைக்குக்‌ கால்படி (336 மி.லிட்‌.) 
சேர்த்து அத்துடன்‌, ஏலம்‌, இலவங்கம்‌, இஞ்சி, இிறுநாகம்‌, 
துூரளிசபத்திரி இவை வகைக்கு ஓரு பலம்‌ (35 கிராம்‌); சாதிபத்‌ 
இரி, இராம்பு வகைக்கு அரைப்பலம்‌ (175 கிராம்‌) சேர்த்துத்‌ 
தூளாக்கிக்‌ கூட்டிக்‌ கிளறவும்‌, அத்துடன்‌ நெய்‌, தேன்‌ வகைக்கு 
ஆழாக்கு (168 மி.லிட்‌.) கூட்டிக்‌ கண்டி இறக்கவும்‌. 


அளவு 
கொட்டைப்பாக்களவு, இரண்டு வேளையும்‌, ஐரு மண்டலம்‌ 
கொடுக்கவும்‌. 


612 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500: 


தீரும்‌ நோய்கள்‌ 
வயிற்றுவலி, குன்மம்‌, இருமல்‌, ஈளை, காசம்‌, நெஞ்‌ 
செரிப்பு, வாயு, கிராணி, அதிசாரம்‌, பித்த காமாலை, தாகம்‌, 
உடற்காந்தல்‌, சோபம்‌, வாதம்‌, தொந்திப்பு, உட்டணம்‌, விடப்‌ 
பாண்டு, சுரங்கள்‌, உப்பிசங்கள்‌, வயிற்றிரைச்சல்‌, இரத்தபித்தம்‌, 
நீரேற்றம்‌, வீக்கம்‌, மலக்கட்டு, தலைநோவு இவை தீரும்‌. 
ட ்‌.  யா.329-1333) 


உரை விளக்கங்கள்‌ 


க்கக்‌ 


ட்ப 


ஷி 


10. 


14. 


12. 


15. 
14. 


19% 
16. 


17. 
16. 
19. 


20. 


21, பிரளி, பல கணைகளுக்கு எண்ணெய்‌ 


613 


, உ. எண்ணெய்‌ (௮) தைலம்‌ வகைகள்‌ 


அசுவகந்தித்‌ தைலம்‌ 
அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ 


. ஒிரத்குச்‌ சந்தனாதித்‌ தைலம்‌ 
. அரச்குமோரெண்ணெய்‌ 
. அரக்செண்ணெய்‌ 


. ஏரண்டச்‌ சலவையெண்ணெய்‌ 


ஏரண்ட யெண்ணெய்‌ 


. ஏலாதஇித்‌ தைலம்‌ 
நி. 


கடல்நுரைத்‌ தைலம்‌ 
கந்தகத்‌ தைலம்‌ - 1 
கந்தகத்‌ தைலம்‌ - 2 
கரப்பன்‌, சிலந்திக்கு எண்ணெய்‌ 
குமரித்‌ தைலம்‌ 

சந்தனாதித்‌ தைலம்‌ 
சலக்கழிச்சலுக்கு எண்ணெய்‌ 
சன்னிக்கு எண்ணெய்‌ 
சிலேட்டுமத்‌ தைலம்‌ 
சிறுசந்தனாதித்‌ தைலம்‌ 
சீதேவித்‌ தைலம்‌ 


சேங்கொட்டை எண்ணெய்‌ 


பாடல்‌ எண்‌ 
1126 - 1135 
690 - 692 
337 - 359 
372 - 375 
1352 - 1357 
1141 - 1145 
796 - 801 
753 - 759 
2 அதரம்‌ 
412, 413 
664 - 670 
460 - 462 
1345 - 1351 
356 
1244 - 1250 
473, 4974 
1251 - 1254 
693 - 703 
36. 367 
1243 
802 - $04 


614 அகத்தியர்‌ வைத்திய கர்வியமி.1500 


22. பீனிசங்களுக்குத்‌ தைலம்‌ 

23. பீனிசம்‌, மூர்ச்சைக்குத்‌ தைலம்‌ 
24. பூரிகாத்‌ தைலம்‌ 

25. பெருவாயனெண்ணெய்‌ 

26. மகாவாத சன்னிக்குத்‌ தைலம்‌ 
27. மதுக்காரித்‌ தைலம்‌ 

28. மதுராதித்‌ தைலம்‌ 

29. மந்தார காசத்‌ தைலம்‌ . 

30. மோரெண்ணெய்‌ - 1 

31. மோரெண்ணெய்‌ ல 

32. வாயுவுக்குக்‌ தைலம்‌ 

33. விடமுட்டிக்‌ தைலம்‌ 

34. வெருகெண்ணெய்‌ - 1 


35. வெருகெண்ணெய்‌ - 2 


36. வெருகெண்ணெய்‌ - 3 


876 - 883 
1255 .. 1260 
1113 - 1123 

485 - 488 
1385 - 1395 

359 - 361 

652 - 657 
1357 - 1364 

361 - 363 

368 - 371 

552 - 554 


1260 
378 - 388 
382 - 3£4 


1256 


384 - 386 


உரை விளக்கங்கள்‌ 615 


1. அசுவகந்தித்‌ தைலம்‌ 
செய்முறை 


அமுக்கராவேர்‌ பத்துப்பலம்‌ (350 இராம்‌); வில்வவேர்‌, 
சிற்றாமுட்டி வேர்‌, பேராமுட்டி வேர்‌, நிலப்பனை வேர்‌, நீர்‌ 
வள்ளிக்கிழங்கு, நன்னாரி, பொன்னாங்காணி, விலாமிச்சு, 
முத்தக்காசு இவை வகைக்கு மூன்று பலம்‌ (105 கிராம்‌) சேர்த்துத்‌ 
தூளாக்கி, இரண்டு தாணி (43 லிட்‌.) நீரிலிட்டு; எட்டிலொன்‌ 
றாய்க்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. அகில்‌, கந்தம்‌, புமுக்கைவேர்‌. 
கொம்பரக்கு இவை வகைக்கு இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) 
துளாக்கி; ஒரு பதக்கு (10.7 லிட்‌.) நீரிலிட்டு முன்போலவே 
காய்ச்சி வடிக்கவும்‌. இலுப்பைப்பூ, குளப்பாலை வேர்‌, நாணல்‌, 
மால்கிழங்கு, தாமரை வளையம்‌, வெருகன்‌ கிழங்கு, பெருங்‌ 
கோரைக்கிழங்கு, பூமிச்‌ சர்க்கரையின்‌ கிழங்கு, வெட்டிவேர்‌, 
சந்தில்‌, செங்கழுநீர்க்கிழங்கு இவை வகைக்கு இரண்டு பலம்‌ 
(70 கிராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து, ஒரு தூணி (21.5 லிட்‌.) 
நீரிலிட்டுக்‌ காய்ச்சி முன்போலவே வடிக்கவும்‌. இம்‌ மூன்று 
குடிநீரையும்‌ தாழியொன்றில்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌, முசு 
முசுக்கை, கொடுப்பை, முடக்கற்றான்‌, காத்தொட்டி, கரிப்பான்‌ 
கற்றாழை, க&ீழ்க்காய்நெல்லி, நீர்வள்ளி, நெல்லிக்காய்‌, கூத்தன்‌ 
குதம்பை இவற்றின்‌ சாறுகள்‌ வகைக்கு ஒரு படி. (1.3 லிட்‌ )யும்‌, 
கதுயிர்த்தண்ணீர்‌, ஆவின்‌ பால்‌ இவை வகைக்கு ஒரு படி 
(1.3 லிட்‌.) யும்‌, நல்லெண்ணெய்‌ இரண்டு படி (॥.3 லிட்‌.) யும்‌ 
சேர்க்கவும்‌. மேல்மருந்தாக, அதிமதுரம்‌, திறிகடுகு, இரிபலை, 
இராம்பு, சிறுநாகம்‌, சிற்றரத்தை, சரகம்‌, முத்தக்காசு, கடல்‌ 
நுரை, கச்சோலம்‌, செவ்வள்ளிக்கொடி, தேவதாரம்‌, வெட்டி 
வேர்‌, இலாமிச்சு, அமுக்கிரா, நன்னாரி, வெட்பாலையரி௫, 
கோட்டம்‌, இலவங்கப்‌ பட்டை, இலவங்கப்பத்திரி, அடவிக்கச்‌ 
சோலம்‌, மரமஞ்சள்‌, கருகுரோகணி, குறுந்தொட்டிவேர்த்‌ 
தோல்‌, மஞ்சிட்டி, குகரம்‌, ௪டாம £ஈஞ்சி, சண்பகம்‌, சந்தனம்‌, 
ஏலம்‌, அூல்‌, செஞ்சந்தனம்‌, செங்கழுநீர்‌ வேர்‌ இவை வகைக்கு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) இடித்துச்‌ சேர்த்து, ஆவின்‌ 
பாலில்‌ அரைத்துக்‌ கூட்டவும்‌. இவற்றைத்‌ தாழியிலிட்டு 
எரித்து, நான்காம்‌ நாள்‌ வற்றக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. குங்குடீய்வூ, 
கத்தூரி, பச்சைக்கர்ப்பூரம்‌, புழுகுச்சட்டம்‌, கோரோசனை 


616 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 இராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து, 
தானிய புடத்தில்‌ பத்து நாள்‌ வைத்தெடுக்கவும்‌, 


அளவு 

தேவையான அளவு தைலத்தை நான்கு நாளுக்கொருமுறை 
தலையில்‌ தேய்த்து மூழுகவும்‌. சீயக்காய்‌ அரைப்பிடவும்‌. வெந்‌ 
ரில்‌ முழுகவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

அத்திசுரம்‌, வெட்டை, பணைப்பு, தொந்திப்பு, சுரதோடம்‌, 
வாயு, நீரேற்றம்‌, வறட்சி, இருமல்‌, தாகம்‌, பித்தவார்த்தனை, 
குலை நோய்‌, பீனிசம்‌, உடற்காந்தல்‌, கபங்கள்‌, விடபாகம்‌, 
விக்கல்‌. இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
பால்‌, தயிர்‌, மோர்‌, புளி, கைப்பு, பச்சை மாங்கிசங்கள்‌ 
புகையிலை, மந்தமுள்ள பொருள்கள்‌ நீக்கவும்‌. (பா.1126-1135) 


2. அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ 


செய்முறை 

புங்கெண்ணெய்‌, வேப்பெண்ணெய்‌, எள்ளெண்ணெய்‌, 
இலுப்பையெண்ணெய்‌, ஆமணக்கெண்ணெய்‌ இவை ஓரளவாய்சி 
சேர்க்கவும்‌. இரசம்‌, கந்தி, தாளகம்‌, மலை$ிலை, இலிங்கம்‌ 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) எடுத்துப்‌ பழங்‌ 
காடி விட்டு ஆட்டவும்‌. ஆட்டியதைப்‌ பழஞ்சீலையில்‌ 
தோய்த்து, திரியாக்கி எண்ணெயிலிட்டுத்‌ தீக்கொளுத்தவும்‌. 
எரியும்போது மேற்குறித்த எண்ணெயையும்‌ வார்க்கவும்‌. 
தைலம்‌ வடிவதை எடுத்துச்‌ சேர்க்கவும்‌. 


அளவு 


காசெடை (165 மி.கிராம்‌) எண்ணெயைக்‌ கால்‌, கைகளில்‌ 
தேய்க்கவும்‌, ப 


உரை விளக்கங்கள்‌ 617 


தீரும்‌ நோய்கள்‌ 
சன்னி பஇின்மூன்று, வாதம்‌, சதம்‌, உளைச்சல்‌; 'திமிரல்‌ 
சன்னி சயித்தியங்கள்‌ இவை தீரும்‌. (பா,690-692) 


5. அர்க்குச்‌ சந்தனாதித்‌ தைலம்‌ 
செய்முறை ப 
அமூக்கிராவேர்ப்‌ பொடி, இற்றாமுட்டி, பேராமுட்டி, 
கொம்பரக்குப்போடி இவை வகைக்கு ஒரு நாழி (1.3 லிட்‌.) 
எடுத்து, ஒரு பதக்கு (10.7 லிட்‌.) நீரிலிட்டுச்‌ காய்ச்சி, நாலி 
லொன்றாக வற்றிய பின்‌ நல்லெண்ணெய்‌ ஒரு நாழி (1.3லிட்‌.), 
குழம்புமோர்‌ ஒரு நாழி (1.3 லிட்‌.) சேர்க்கவும்‌. அத்துடன்‌, 
நன்னாரி, அரத்தை, கோட்டம்‌, அதிமதுரம்‌, சதகுப்பை, கடுகு 
ரோணி, கச்சோலம்‌, தேவதாரம்‌, மஞ்சள்‌, மரமஞ்சள்‌, கத்தூரி 
மஞ்சள்‌, பெருங்குரும்பை, அமுக்கிராவேர்‌, மஞ்சிட்டி, சந்தனம்‌, 
நாகப்பூ இவை வகைக்கு ஒரு வராகன்‌ (4.2 இராம்‌) கூட்டி. 
'யாட்டி, எல்லாவற்றையும்‌ கலக்கிக்‌ காய்ச்சி மூன்று நாள்கள்‌ 
கொக்க வைக்கவும்‌. நாலாம்நாள்‌ வடித்திறுத்தெடுக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு உடலெங்கும்‌ தேய்த்துக்‌ குளிக்கவும்‌, 
நியமுமிடவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
இராத சுரங்கள்‌ தீரும்‌. (பா.357-359) 


4. அரக்குமோரெண்ணெய்‌ 


செய்முறை 

குறுந்தொட்டி வேர்‌ ஐந்து பலம்‌ (175 இராம்‌) ' இடித்து 
ஐந்து படி (6.5 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. கொம்பரக்கு 
இரண்டரைப்‌ பலம்‌ (875 ரொம்‌) இடித்து மூன்றரைபப்படி (4.7 
லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. அமுச்சிராவேர்‌ ஐந்து பலம்‌ (175 
இராம்‌) எடுத்து மூன்று படி (3.9 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌ 
இந்த மூன்று வகைக்‌: குடிநீருடன்‌ பழமோர்‌ ஆறு படியும்‌ 
(8லிட்‌.),' எண்ணெய்‌ நாழியும்‌ (1.3 லிட்‌) சேர்கிகவும்‌, ' மேல்‌ 


615 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


மருந்தாக, வெட்டிவேர்‌, விலாமிச்சம்‌ வேர்‌, சீந்தில்‌! வேர்‌, 
மூசுட்டை வேர்‌, குறுந்தொட்டி வேர்‌, நன்னாரிவேர்‌, புழுக்கை 
வேர்‌, சாரணைவேர்‌, சிறுகீரை வேர்‌, கோட்டம்‌, அதிமதுரம்‌, 
இந்துப்பு, சுக்கு, மஞ்சள்‌; கச்சோலம்‌, ஏலம்‌, இலவங்கம்‌, 
சிற்றரத்தை, இப்பிலி மூலம்‌, சாதிக்காய்‌, தகரம்‌, செவ்வள்ளிக்‌ 
கொடி, தேவதாரம்‌, இலவங்கப்‌ பத்திரி இவை ஓவ்வொன்‌.றும்‌ 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) எடுத்து மோரிலாட்டிக்‌ கலக்கி, 
அடுப்பிலிட்டு மூன்று நாள்கள்‌ காய்ச்சி வடித்தெடுக்கவும்‌. 


அளவு 
வேண்டிய அளவு நான்கு தாள்களுக்கு ஒருமுறை உடலெவ்‌ 
கும்‌ பூசி முமுகவும்‌. 


திரும்‌ நோய்கள்‌ 


பல சரங்கள்‌, வெட்டை ச்சூடு போன்றுவை தீரும்‌. 
(பா.372-375) 


5. அரக்கெண்ணெய்‌ 


செய்முறை 

கொம்பரக்கு ஒரு பலம்‌ (35 கராம்‌) எடுத்துப்‌ பொட்டண 
மாகக்‌ கட்டி, ஒரு குறுணி (5.3 லிட்‌.) நீரில்‌ தோளாந்திரமாக 
எரித்து, நான்ிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. குறுந்தொட்டி 
வேர்‌, அமூக்ிராவேர்‌ வசைக்கு ஐந்து பலம்‌ (175 இராம்‌) 
நொறுக்கி, ஒரு குறுணி (5.3 லிட்‌.) நீரிலிட்டு, நான்கிலொன்‌ 
றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. இத்துடன்‌, தயிர்த்‌ தண்ணீர்‌, 
பழங்காடி இவை வகைக்கு இரண்டு படியும்‌ (2.6 லிட்‌.), பசுவின்‌ 
பால்‌, நல்லெண்ணெய்‌ வகைக்கு நான்குபடியும்‌ (3.3 லிட்‌.) 
சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, அமழுக்கிராவேர்‌, குறுந்தொட்டி 
வோர்‌, சதகுப்பை, பொன்மெழுகு, தேவதாரம்‌, சிற்றரத்தை, 
பேரேலம்‌, மஞ்சள்‌, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கராம்பு, வெட்டி 
வேர்‌, இலாமிச்சம்‌, புமூக்கைவோர்‌, நன்னாறி, தக்கோலம்‌, 
சோட்டம்‌, முத்தக்காக, அதிமதுரம்‌, செவ்வள்ளிக்கொடி. இவை 
வகைக்கு நஈன்கு கழஞ்சு (20.4 இராம்‌) இடித்துக்‌ கலக்கச்‌ 
சேர்க்கவும்‌. இதை அடுப்பிலேற்றி மூன்றுநாள்‌ காய்ச்சி, மொழுகு 


உறை விளக்கள்கள்‌ 5$9 


பதுறாக இறக்கவும்‌. புழுகுச்சட்டம்‌, கோரோசனை இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) போட்டு வடிகட்டவும்‌. 
இதைப்‌ பத்துநாள்‌ தானியபுடம்‌ வைத்து எடுக்கவும்‌. 


அளவு 


தேவையான அ௮ளவு, நான்கு நாளுக்கொருமுறை மூழூ கவும்‌. 
சீயக்காய்‌ அரைப்பிட்டு வெந்நீரில்‌ குளிக்கவும்‌. 


திரும்‌ தோய்கள்‌ 
சயித்தியறீர்‌, பணைப்பு, பித்தவெட்டை, சுரங்கள்‌ இவை 
இரும்‌. 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு, புகையிலை, தயிர்‌, பால்‌ நீக்கவும்‌. 
(பா.1352 - 1357) 


6. எரண்டச்‌ சலவையெண்ணெய 


செய்முறை 
ஆமணக்கெண்ணெய்‌ ஒருபடி (1.3 லிட்‌.); ஆவின்‌ பால்‌ 
ஒரு நாழி (1.3 லிட்‌.); முலைப்பால்‌ ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌ ); 
- இளநீர்‌, அவுரிச்சாறு இவை வகைக்கு ஒரு நாழி (1.3 லிட்‌.) 
துளதி, நெல்லி, கொடுப்பை, முசுமுசுக்கை, சீந்தில்‌, முடக்கற்‌ 
றான்‌, கற்றாழம்‌, சதாவேரி, கரிசாலை, கர்ப்பூரவள்ளி, சிறு 
ரை இவற்றின்‌ சாறும்‌, கருப்பஞ்சாறும்‌ வகைக்கு அரைப்படி 
(672 மி. லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, திலப்பனை, 
நன்னாரி, வெட்டிவேர்‌, இலாமிச்சு,' முத்தக்காசு, அமுக்கிரா, 
அல்லி, கொட்டி, நெய்தல்‌, கோட்டம்‌, திரிகடுகு, திரிபலை. 
தாமரை வளையம்‌, சிற்றரத்தை, ஏலம்‌, அதிமதுரம்‌, இலவங்கப்‌ 
பட்டை, இலவங்கப்‌ பத்திரி, இருகிரகம்‌, மூந்இரி, பேரித்து, 
சந்தனம்‌, சாதிக்காய்‌, சாதி பத்திரி, கிராம்பு, வெந்தயம்‌, சீனி 
கற்கண்டு, மாசிக்காய்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) 
எடுத்துப்‌ பொடித்து, இளநீர்‌ விட்டரைத்து, அனைத்தயும்‌ 
கலக்கியொரு தாழியில்‌ சேர்க்கவும்‌. இதை .மூன்று தான்கள்‌ சிறு 
கொதியாகக்‌ கொதிப்பித்து வடி.த்தெடுக்கவும்‌. இதை ஒரு 


620 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


கலசத்திட்டு, நீருள்ள தாழியில்‌ ஒரு மண்டலம்‌ வைத்தெடுக்க 
வும்‌, 
அளவு 


ஒரு கரண்டியளவு, காலை மாலை இரண்டு வேளையும்‌ 
'கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
மேகவெட்டை, அத்திசூடு, கணை, பிரளி, வறட்சி, தாகம்‌, 
. பித்தவர்த்தனை, உடல்வறட்டி. இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
இச்சாப்பத்தியம்‌ (பா.1141-1145) 
7, எரண்டயெண்ணெய்‌ 
செய்முறைற 


ஆமணக்கெண்ணெய்‌ ஒரு படி (1.3 லிட்‌.)யுூடன்‌ சங்கங்குப்‌ 
_பிச்சாறு, கழற்சியிலைச்சாறு, செம்பொன்னெருஞ்ட?ச்சாறு, 
சறுகாஞ்சொறிச்சாறு, முருக்கிலையின்‌ சாறு, அத்திச்சாறு, 
நீருள்ஸிச்சாறு இவை வகைக்குக்‌ கால்படி (336 மி.லிட்‌. )யும்‌ 
சிறுசெருப்படிச்சாறு அரை உழக்கும்‌ (168 மி,லிட்‌.) சேர்க்கவும்‌. 
அத்துடன்‌, நெல்லிக்காய்க்‌ கநதகம்‌, தாளகம்‌, பறங்கிப்பட்டை, 
கடுக்காய்‌, நிலவாகை வேர்‌, செந்தொட்டி வேர்‌, சித்திரமூலம்‌, 
வசம்பு, கருஞ்சீரகம்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) 
ஆட்டிச்‌ சேர்க்கவும்‌. இவற்றைப்‌ பதமாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 


ஒரு நாளைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) வீதம்‌ ஐந்து 
நாள்கள்‌ உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. மேலே பூச முழுகவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
இரந்தி,' கரப்பான்‌ வீக்கம்‌, புண்கள்‌ தீரும்‌, 


உரை விளக்கங்கள்‌" 621 


பத்தியம்‌ 
புளி, உப்பு, 'கரப்பன்பண்டம்‌, உளுந்து, பாகல்‌, பூசணிக்‌ 
காய்‌, பன்றி இவை ஆகர்‌. (பா. 796-801) 
8. ஏலாதித்‌ தைலம்‌ 
செய்முறை 


ஆல்‌, அரசு, அத்தி, நீர்வஞ்சி, கொன்றை, மருது, அழிஞ்சில்‌ , 
கல்லத்தி, கோவை, அமுக்கிரா, தலைச்சுருளி, வேம்பு, பேய்ப்‌ 
புடல்‌, இலாமிச்சு, புரசு, வெட்டி, முத்தக்காசு இவற்றின்‌ வோர்‌ 
பட்டை, தண்டு இவை வகைக்குப்‌ பத்துப்பலம்‌ (350 கிராம்‌ ) 
இடித்துச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ பத்து மரக்கால்‌ (53 லிட்‌.) 
நீர்விட்டுக்‌ காய்ச்சி, நான்கிலொல்றாக வற்ற “ வைக்கவும்‌. 
அத்துடன்‌, நெல்லிக்காய்ச்சாறு ஒரு படி. (1.3 லிட்‌.); ஆவின்‌ 
பால்‌ மூன்று படி (3.9 லிட்‌.); நல்லெண்ணெய்‌ இரண்டு படி. 
(2.6 லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, அடவிக்கச்‌ சோலம்‌, 
நாவற்பூ, செங்கழுநீர்‌, ' கோட்டம்‌, தாளிசபத்திரி, கல்மதம்‌. 
- பெருங்குரும்பை, பூலிங்கம்‌, சடாமாஞ்சில்‌, குக்கில்‌, சத்குப்பை, 
பொன்மெழுகு, மஞ்சள்‌, தேவதாரம்‌, சாதிக்காய்‌, புன்னைக்‌ 
கொட்டை, அழிஞ்சில்‌ வேர்‌, சண்பக வேர்‌, நன்னாரி, குங்குமப்‌ 
பூ, செவ்வியம்‌, அதிமதுரம்‌, வால்மிளகு, இருசந்தனம்‌, சிற்ற 
ரத்தை, இம்பூரல்‌, சீரகம்‌, தக்கோலம்‌, கருஞ்சீரகம்‌, கல்நார்‌, 
பச்சை, கடல்‌ நுரை, இருமஞ்சள்‌, கடுகுரோகணி, வாய்விளங்கம்‌ 
இவை வகையொன்றுக்கு இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) 
எடுத்து, 'ஆவின்‌ பாலிலாட்டி, எண்ணெயிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. 
நான்குநாள்கள்‌ சிறு கொதியாகக்‌ கொதித்தபின்‌ வடிக்கவும்‌. 
வடி.கலசத்தில்‌, குங்குமப்பூ, கர்ப்பூரம்‌, கோரோசனை, புழுகுச்‌ 
சட்டம்‌ இவை போட்டு எட்டு நாளானபின்‌ வடித்தெடுத்து 
வைக்கவும்‌, 


அள்வு 

. தேவையான்‌ அள்வு தலையில்‌ தேய்த்து முழுகவும்‌. சீயக்‌ 
காய்‌, அரைப்புமிட்டு, வெந்நீரில்‌ மூழுகவும்‌. முதலில்‌ நான்கு 
நாள்களுக்கு ஒரு முறையும்‌, பின்னர்‌ எட்டு நாள்களுக்கு ஒரு 
முறையும்‌ தேய்த்து முழுகவும்‌. 


622 அசத்தியார்‌ வைத்திய காவியம்‌-1500. 


தீரும்‌ நோய்கள்‌ 

சயரோகம்‌, காயாசுவாசம்‌, மண்டைச்சூலை, பீனிசங்கள்‌, 
உன்மாத்தை, சுரமாந்தை, காந்தல்‌, கால்கையெரிவு, இருமல்‌, 
ஈளை, அத்திதாகம்‌, தலைநோய்‌, கண்பில்லம்‌, மேகம்‌, இருபத்‌ 
தொன்று இவை தீரும்‌. 


பதீதியம்‌ 
தைலம்‌ மூழ்கும்‌ நாளில்‌ பால்‌, தயிர்‌, மோர்‌, உப்பு 
நீக்லவூம்‌. (பா. 753-759) 
9. கடல்நுரைத்‌ தைலம்‌ 
செய்முறை 


கடல்நுரை, கோட்டம்‌, மஞ்சள்‌, சந்தனம்‌, பொன்‌ மெழுஞ, 
இலாமிச்சம்‌ வேர்‌, சதகுப்பை, முத்தக்காகு, மஞ்சிட்டி, 
இலுப்பைப்பூ, கடுகுரோணி, கம்பிபிசின்‌, பெருங்குரும்பை, 
வெட்டிவேர்‌, இந்துப்பு, வேர்க்கொம்பு இவை ஒவ்வொளன்றுக்‌ 
ஒரு காசெடை. (165 மி.கிராம்‌) எடுத்து மோகிலாட்டவும்‌. 
அத்துடன்‌, எண்ணெய்‌ ஒரு. படியும்‌ (1.3 லிட்‌), மோர்‌ ஆறு 
படியும்‌ (7.8 லிட்‌.) விட்டு முறைப்படி. காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு உடலில்‌ தேய்த்து முழுசவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 
சுரம்‌, காந்தல்‌, உடல்தோவு, வாய்நீருதல்‌, வறட்சி இவை 
இரும்‌. (பா. 376 377) 
10. கந்தகத்‌ தைலம்‌ - 1 
செய்முறை 


கந்தகம்‌ பத்துக்‌ கழஞ்சு (51 கிராம்‌) எடுத்து, ஆவின்‌ தெய்‌ 
யில்‌ ஒரு சாமம்‌ (3 மணி நேரம்‌) ஆட்டி, இிரியிலூட்டித்‌ தலை 
கீழாகப்‌ பிடிக்கவும்‌. தைலம்‌ விழும்‌. அத்தைலத்தில்‌ மூன்று 
கழஞ்சு (15.3 கிராம்‌) சூதம்‌ சேர்த்து ஒரு சாம்ம்‌ (3 மணி 


உரை விளக்கங்கள்‌ 623 


நேரம்‌) நன்கு ஆட்டவும்‌. இதைக்‌ கூட்டிக்‌ குழைத்து எடுத்து 
வைக்கவும்‌. 
அளவு 


காசெடை (165 மி.கிராம்‌) உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. பதிது 
நாள்கள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சூலை நோய்கள்‌ அனைத்தும்‌. தீரும்‌. 


பத்தியம்‌ 
பால்‌, தயிர்‌, நெய்‌ ஆகும்‌, நல்லெண்ணெய்‌ முமுகலாகாது. 
(பா.412,413) 


11. கந்தகத்‌ தைலம்‌ - 2 

செய்முறை 

கந்தி, இலிங்கம்‌, கவுரி, அரிதாரம்‌, மனோசிலை இவை 
வகைக்கு மூன்று பலம்‌ (105 இராம்‌); சூதும்‌ ஐந்து பலம்‌ 075 
இராம்‌) சேர்த்து, மஞ்சளிலே தைலம்‌ வாங்கி அதில்‌ எட்டு நாள்‌ 
ஆட்டியெடுக்கவும்‌. இதைப்‌ பரணிக்குள்ளே வைக்கவும்‌. மேலே 
சந்து வாய்க்குக்‌ கற்சுண்ணச்சோறும்‌ உமிக்கரியும்‌ கலந்து 
பூசவும்‌. இவ்வாறு சீலைமண்‌ செய்து, குழிவெட்டி அதில்‌ பாதி 
மட்டும்‌ ஆட்டெருவைக்‌ கொட்டிப்‌ புடமிடவும்‌. பரணியின்‌ 
மேலே மணலுமிட்டு ஆறு மாதம்‌ அப்படியே வைத்தெடுக்க 
வும்‌. ஆறுமாதம்‌ சென்ற பின்பெடுத்துப்‌ பார்க்க. நீலதிதத்‌ 
தைலமாயிருக்கும்‌. 


அளவு 


தேவையான அளவு 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. மஞ்சள்‌ சாற்றிலூட்டவும்‌. மதோ தரங்கள்‌ இரும்‌. . 
2. நிம்பச்‌ சாற்றிலூட்டவும்‌. குறை நேரவ தீரும்‌. 
3. வெருகன்‌ வேர்த்‌ தைலமுடன்‌ கொடுக்கவும்‌. குன்மம்‌ 


624 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1200 


4: சனியிலே கொடுக்கவும்‌. தாது பலமாகும்‌. 

5. சரஇப்பத்திரிப்‌ பொடியும்‌, தேனும்‌ கலந்து கொடுக்கவும்‌: 
தாது பலமாகும்‌. 

6. கொடுவேலித்‌ தைலத்துடன்‌ கொடுக்கவும்‌. கடுவிடங்கள்‌ 
இரும்‌, 

7. தஇரிகடுகிலூட்டவும்‌. செரியாமை நீங்கும்‌. 

8. நீச்சத்தண்ணிரில்‌ கொடுக்கவும்‌. பித்தம்‌ தீரும்‌. 


9, ஏறு&ரை வெந்த நீரில்‌ கொடுக்கவும்‌, மேகம்‌ இரும்‌ 
(பா.664-670) 


12. கரப்பன்‌ சிலந்திக்கு எண்ணெய்‌ 

செய்முறை 

நன்னாரி, சறுகுறிஞ்சான்வோர்‌, நிலவேம்பு வேர்‌, அந்தரத்‌ 
தாமரை வேர்‌, நெல்லிழுள்ளி, ஈசுரமூலி, கொழிஞ்சிவேர்‌, 
பருத்தி வேர்‌, பேபய்ப்பீர்க்கு வேர்‌, மணத்தச்காஸி வேர்‌ 
இவற்றை ஓரளவாகக்‌ கூட்டியரைத்து அத்துடன்‌ வெள்ளாட்டு 
நீர்‌ வார்த்துப்‌ பிசைந்து வடிகட்டவும்‌. அதில்‌ வேப்பெண்ணெய்‌, 
நல்லெண்ணெய்‌, தேங்காயெண்ணெய்‌ புங்கெண்ணெய்‌ இவை. 
நான்கும்‌ ஓரளவாய்‌ எடுத்துச்‌ சேர்த்து முறைப்படி . வடித்‌ 
திறுக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு உள்ளுக்குக்‌ கொடுத்து மேலேயும்‌ பூசி 
வெந்நீர்‌ விட்டுக்‌ குளிக்கத்‌ இரும்‌. (பா.460-462) 
13. குமரித்‌ தைலம்‌ 
செய்முறை 


வெட்டிவேர்‌, முத்தக்காசு இவை வகைக்கு இரண்டு பலம்‌ 
(70 இராம்‌) ஏடுத்து அத்துடன்‌ முடக்கற்றான்‌, அமுக்கிராவேர்‌, 
சிற்றாமுட்டி வேர்‌, இலாமிச்சு, நன்னாரி, தாமரை வளையம்‌, 
சரகம்‌, செங்கழுநீர்‌, இவை வகைக்கு மூன்று பலம்‌ (105 இராம்‌) 
சேர்த்துத்‌ தூளாக, ஒரு தரணி (21.5 லிட்‌,) நீரிலிட்டுக்‌ 


உரை விளக்கங்கள்‌ 625 


காய்ச்சி, நான்கிலொன்றாக வற்ற வைக்கவும்‌. கரிசாலைச்சாறு, 
சிறுகரைச்சாறு, கொடுப்பைச்சாறு, முச்முசுக்கைச்சாறு, குமறிச்‌ 
சாறு, நெல்லிக்காய்ச்சாறு, நீர்வள்ளிக்கிழங்குச்சாறு, இளநீர்‌, 
ஆவின்பால்‌ இவை வகைக்கு நான்குபடி (5.3 லிட்‌ ்‌ சேர்த்து 
தான்௫ிலொன்றர்க்‌ வற்றக்‌ காய்ச்சவும்‌. மேல்‌ மருந்தாக,' நெல்லி 
முள்ளி, அதிமதுரம்‌, ஏலம்‌, சிறுநாகப்பூ, தேவதாரம்‌, மஞ்சிட்டி, 
சடாமாஞ்சி, மரமஞ்சள்‌, சண்பகப்பூ, புழுக்கைவேர்‌, செவ்வள்ளிக்‌ 
கொடி, செஞ்சந்தனம்‌, சகத்திரவேதி, இலவங்கப்‌ பட்டை, 
இலவங்கப்பத்திரி, பூலாங்கிழங்கு, கோட்டம்‌, இராம்பூ, சாதிக்‌ 
காய்‌ வகைக்கு மூன்று கழஞ்சு (105 கிராம்‌) சேர்த்திடித்து, 
இளநீரில்‌ கலக்கிக்‌ . கூட்டவும்‌. மூன்றுநாள்‌ சிறு கொதியாகக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. வடிகலசத்தில்‌ குங்குமம்‌, கத்தூரி, புழுகுச்‌ 
சட்டம்‌, கோரோசனை வகைக்கு இரண்டு கழஞ்சு(10.2 இராம்‌) 
கூட்டி வடிக்கவும்‌. இதைத்‌ .தானியபுடத்தில்‌, வைத்தெடுக்கவும்‌. 


அளவு 

தேவையான அளவு, :நான்கு நாளுக்கொருமுறை முமழுசுவும்‌- 
தயக்கரய்‌,' அரைப்பிட்டு வெந்நீரில்‌ குளிக்கவும்‌.” 
தீரும்‌ நோய்கள்‌ 

வெட்டைச்சூடு, பித்‌ தவெட்டை, தலைநோவு,, கண்ணோவு, 
உட்சூடு, காந்தல்‌, நீர்ச்சிறுப்பு, மலக்கட்டு இரும்‌. 


பத்தியம்‌ 
முழுக்கன்று பால்‌, தயிர்‌, மோர்‌, புளி, கசப்பு நீக்கவும்‌. 
(பா. 1345-1351) 


14. சந்தனாதித்‌ தைலம்‌ 


செய்முறை 

சந்தனம்‌, வெள்ளிலோ த்திரம்‌, அதிமதுரம்‌, முந்திரிகை இவை 
தனித்தனியே மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) ஆவின்‌ பாலிலாட்டி 
எடுக்கவும்‌. அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ ஒரு, நாழி (1.3லிட்‌. )யும்‌ 


'ஷ்எசி0 .' 


526 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தண்ணீர்‌ ஒரு படி (1.3 லிட்‌.)யும்‌ சேர்த்து வற்றக்‌ காய்ச்சவும்‌. 
'ஆறியவின்‌' வடித்திறுத்து . வைக்கவும்‌, 


அளவு 
்‌ வேண்டிய அளவு, தலையில்‌ தேய்த்து, அறைப்பிட்டு 
முழுசவும்‌.. 


தீரும்‌  நோய்சள்‌ 
தாபசுரம்‌, பூதசுரம்‌ இவை தணியும்‌. (பா..356) 


15. சலக்கழிச்சலுக்கு எண்ணெய்‌ 


செய்முறை 

ஏலம்‌,-இலவங்கம்‌, -அதிமதுரம்‌, தேவதாரம்‌, -. செங்கழுநீர்‌, 
கோட்டம்‌, சாத்திரவேது, மரமஞ்சள்‌, சிறுசண்பகப்பூ, சிறு 
நாகப்பூ, சதகுப்பை, வெந்தயம்‌, கச்சோலம்‌ இவை: வகைக்கு 
ஆறு கழஞ்சு (30.6: கிராம்‌); சிறுதேக்கு, , செவ்வியத்தோல்‌, 
இராம்பு, அரத்தை, வாய்விளங்கம்‌ இவை , வகைக்கு - ஐந்து 
கழஞ்சு (25.5 சராம்‌); சிற்றரத்தை, திப்பிலி, விளாவரிசி இவை. 
வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌); செஞ்சுந்தனம்‌,..கஇகு 
.ரோகணி, கொத்தமல்வி இவை வகைக்கு .நான்கு கழஞ்சு (20.4 
கிராம்‌), நெல்லிவேர்‌, புழுக்கை வேர்‌ இவை வகைக்குப்‌. பத்துக்‌ 
கழஞ்சு (51 இராம்‌); சாதிக்காய்‌ பதின்கழஞ்சு (51 கிராம்‌); 
சந்தனம்‌ ஒரு பலம்‌ (35 கராம்‌); பொன்முசுட்டைவேர்‌, .சிற்றா 
முட்டிவேர்‌, வட்டத்துத்திவேர்‌, நீர்ப்பூலா வேர்‌, ஆலவிழுது, 
நீர்வள்ளி, நிலப்பனையின்‌ கிழங்கு, ஆவிரையின்‌- பட்டை, 
பொன்னாங்காணி, நன்னாரி, கொல்லங்கோவை, முடக்‌ 
கற்றான்‌, சீதேவி செங்கமுநீர்‌, சீந்தில்‌, விலாமிச்சு இவை 
வகைக்கு ஏழு கழஞ்சு (35.7 கிராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து, 
கற்றாழஞ்சோற்றிலும்‌, தாழைவிழுதுச்‌ சாற்றிலும்‌ அரைத்‌ 
தெடுக்கவும்‌. அத்துடன்‌, குமரிச்சாறு ஒரு படி (1.3- 'லிட்‌.); 
ஆவின்பால்‌ மூன்று படி (3.9 லிட்‌.); நல்லெண்ணெய்‌.ஆறு படி 
(7.8 லிட்‌.) சோர்த்து முறைப்படி காய்ச்டி வடிக்கவும்‌. மூன்று 
நாள்‌ -கொதித்தபின்‌.மெழுகு பது த்தில்‌. வடித்து, - -குங்குமப்பூ, 
பச்சைக்கர்ப்பூரம்‌, கோரோசனை, கத்தூரி, புனுகுச்சட்டம்‌ 


உரை விளக்கங்கள்‌ 627 
௨ 


இவை வகைக்கு மூன்று சுழஞ்சு (15.3 கராம்‌) போட்டு, பத்து 
நாள்‌ தானிய்புடம்‌ வைத்தெடுக்கவும்‌. 


அளவு 

வேண்டிய அளவு தலை முதல்‌ பாதம்‌ வரையில்‌ தேய்த்து, 
சீயக்காய்‌, அரைப்புமிட்டு வெந்நீரில்‌ குளிக்கவும்‌. நான்கு நாள்‌ 
களுக்கு ஒருமுறை முழுசவும்‌. 


பத்தியம்‌ 
இறைச்‌9, பால்‌, தயிர்‌, மோர்‌, புளி, கைப்பு, புகை ஆகா. 
(பா.1244-1250) 


16. சன்னிக்கு எண்ணெய்‌ 
செய்முறை 


வேப்பந்தோற்சாறு, பிரமிச்சாறு, துளசிச்சாறு, திராய்ச்‌ 
சாறு (இவை வகைக்கு ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌.); இவற்றின்‌ 
வேர்‌: :வகைக்குக்‌ கால்பலம்‌ (8. 75 கராம்‌); முசுறுமுட்டை, 
வெளிச்‌சிமரப்பி௫ன்‌ இவை வகைக்குக்‌ கால்பலம்‌ (8. 75 கிராம்‌); 
வேப்பெண்ணெய்‌ ஒரு படி (1.3 லிட்‌.) என. இவற்றைச்‌ சேர்த்து 
முறைப்படி காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு. 
காசெடை. (165 மி.கிராம்‌) எண்ணெய்‌. : கள்ளுக்குக்‌ 
கொடுத்து மேலேயும்‌ பூசவும்‌. (பா.473,374) 
17. சிலேட்டுமத்‌ தைலம்‌ 


ஏலம்‌, குந்தரிக்கம்‌, கச்சோலம்‌, சடாமாஞ்சி, கோட்டம்‌, 
நறும்பிசின்‌, ச்ந்தனம்‌, சாதிக்காய்‌, 'பழந்தேவதாரம்‌, வங்காள்ப்‌ 
பச்சை, அல்‌, சன்னிநாயசம்‌, கருங்காலி, . இலவங்கப்பட்டை, 
அதிமதுரம்‌, வெந்தயம்‌, விலாமிச்சம்வேர்‌' இவை வசசைக்கு ஒரு 
கழஞ்சு, (5.1 கிராம்‌). இடித்து நல்லெண்ணெய்‌ ஒரு படி (1.3 
லிட்‌: யும்‌ தண்ணீர்‌ இர்ண்டுபடி (2. 6 லிட்‌.) யும்‌' “சேர்த்து, 


628 அகத்தியா்‌ வைத்திய காவியம்‌-1500 


மெழுகு பதமாகக்‌ காய்ச்சவும்‌. “ இவற்றுடன்‌ புழுகுச்சட்டம்‌, 
கர்ப்பூரம்‌, குங்குமப்பூ, கத்தூரி இவை வகைக்கு ஒரு வராக 
னெடை (4.2 இராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து, பத்து நாள்‌ தானிய 
புடம்‌ வைத்தெடுக்கவும்‌. 


அளவு ப 
நான்கு நாள்களுக்கொருமுறை தேய்த்து முமுசவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 

நீரிழிவு, மேகம்‌, வெட்டை, கபாலநீர்‌, பீனிசம்‌, எலும்‌ 
புருக்கி, மூத்திரக்குண்டி, மூத்திரப்பாளை, இந்திரகண்டி, 
கல்லடைப்பன்‌, நீர்ச்சிறுப்பு, தாகம்‌, பித்தம்‌, உட்டணம்‌ இவை 


இரும்‌. 


மத்தியம்‌ 

்‌.... பால்‌, தயிர்‌, மோர்‌, புளி, கசப்பு, இறைச்சி ' நீக்கவும்‌. 

"வெந்நீரில்‌ குளிக்கவும்‌. (பா. 1251-1254) 
18. சிறுசந்தனாதித்தைலம்‌ 

செய்முறை 


சந்தனம்‌ ஒரு பலம்‌ (35 கிராம்‌), வெட்டிவேர்‌ ஒரு பல்ம்‌ 
(35 ராம்‌) எடுத்து, ஒரு பதக்கு (10.7 லிட்‌.) நீரிலிட்டு நான்கி 
லொன்றாகக்‌ காய்ச்சவும்‌. வில்வவேர்‌, நீர்வள்ளிக்கழங்கு, 
நன்னாரி, சீந்தில்வேர்‌, முத்தக்காசு, அல்லிவேர்‌, கொட்டிவேர்‌, 
நெய்தல்‌ மூலம்‌, தாமரையின்‌ மூலம்‌ நிலப்பனைக்கிழங்கு, 
இலாமிச்சம்‌ வேர்‌, குறுந்தொட்டி வேர்‌, அஆலம்விழுது, 
பொன்னாங்காணி வேர்‌, ஆவிரையின்‌ பட்டை இவை வசைக்கு 
அரைப்பலம்‌ (17.5 கிராம்‌) சேர்த்திடித்து, ஆறு தூணி (129 
லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடித்து, முன்‌ 
சொன்னதில்‌ சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌ நல்லெண்ணெய்‌, ஆவின்‌ 
பால்‌ இவை வகைக்கு ஆறுபடி (7. 8 லிட்‌.)' சேர்க்கவும்‌. மேல்‌ 
மருந்தாக, ௮ல்‌, சந்தனம்‌; செஞ்சந்தனம்‌, சாதிக்காய்‌, சாதி 
பத்திரி, கிராம்பு, எச்சோலம்‌, . ஏலம்‌, இலவங்கம்‌, இலவங்கப்‌ 


உரை விளக்கங்கள்‌ 629 


பத்திரி, சிற்றரத்தை, மஞ்சிட்டி, வங்காளப்பச்சை, பேரீச்ச, 
முந்திரிகைப்பழம்‌, புழுக்சைவேர்‌, சடாமாஞ்சி, பூலாங்கிழங்கு, 
செவ்வள்ளிக்கொடி, தேவதாரம்‌, சிறுசண்பகம்‌, தாளிசபத்திரி, 
கிளியூறல்‌,: குராசானியோமம்‌, அதிமதுரம்‌, சிறுநாகப்பூ, 
சாத்திரவேதி: இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) 
பொடித்து இளநீரிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. எல்லாவற்றையும்‌. 
தாழியிலிட்டு நான்கு நாள்கள்‌ கமலவன்னியாலும்‌ இப வன்னி 
யாலும்‌ அடிப்பற்றாமல்‌ கொதிக்க வைக்கவும்‌. ஆறியபின்‌ 
வடிக்கும்போது சாம்பிராணி, கோட்டம்‌ வகைக்கு ஆறு கழஞ்சு 
(30.6 கிராம்‌), அபின்‌ நாலரைக்‌ கழஞ்சு(22.9 கிராம்‌) குங்குமப்பூ, 
கோரோசனை, வெள்ளிலோத்திரம்‌ இவை வகைக்கு மூன்று 
கழஞ்சு (15.3-கிராம்‌) சேர்க்கவும்‌. வடிசலசத்தூள்‌; கத்தூரி, 
பச்சைக்கர்ப்பூரம்‌, புழுகுச்‌ சட்டம்‌ இவை வகைக்கு மூன்று 
கழஞ்சு (15.3 கராம்‌) கூட்டி வடிக்கவும்‌. . தைலத்தைத்‌ தானிய 
புடம்‌ வைத்தெடுத்துப்‌ பயன்படுத்‌ தவும்‌, 


அள்வு 
தேவையான அளவு. நான்கு நாளுக்கொருமுறையாகத்‌ 
கலையில்‌ தேய்த்து முழுகவும்‌. சீயக்காய்‌, ற்ப வெந்நீரில்‌ 


முழுகவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 

மேகவெட்டை, .நீரிழிவு, காசம்‌, பித்தம்‌, வாயு, நெஞ்‌ 
செரிப்பு, நீரேற்றம்‌, தாதுநட்டம்‌, வாதவித்த ஐயம்‌ தொதந்திப்பு, 
குன்‌. மம்‌, இருமல்‌, ஈளை, அதிசாரம்‌, குடல்வாதம்‌, மிகுதவாதம்‌, 
உளைச்சல்‌,. வீக்கம்‌, சூலை, குட்டம்‌, சோகை, .காமாலை 
பாண்டு, அரோ, சிரோபாரம்‌, அக்கினி மந்தம்‌, பீனிசங்கள்‌, 
சுரங்கள்‌, கண்நோய்‌, சயங்கள்‌, மேகம்‌ இருபது போன்றவை 


அனைத்தும்‌ தீரும்‌. 


பத்தியம்‌ 

குலை முழுகும்‌ நாளில்‌ மோர்‌, துயிர்‌, பால்‌, புளிப்பு 
இறைச்சி, கசப்பு இவற்றை நீக்கவும்‌, மற்ற நாள்களில்‌ பத்தியம்‌ 
இல்லை, ட பா, 693- -703) 


630. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300,, 


19. சீதேவித்‌ தைலம்‌ 


செய்முறை; 1, 

சீதேவில்‌,சாறு,, சீந்திற்காறு வகைக்கு ஒரு, நாழி (1.3 லிட்‌). 
எண்ணெய்‌, நெய்‌ வகைக்கு, ஓர்‌ உரி (672 மி,லிட்‌.) என சேர்த்து 
அத்துடன்‌ , அஇ.மதுரம்‌,. தேவதாரம்‌; நாகப்பூ, கோட்டம்‌, 
சந்தனம்‌, , மஞ்சிட்டி, சதகுப்பை, வெட்டிவேர்‌... குருக்கத்திப்பூ, 
சடாமாஞ்தில்‌,,. . அஇற்கட்டை, கொம்பரக்கு, இலாமிச்சம்‌,, 
தாமரை, வளையம்‌, தாமரை அரும்பு, செஞ்சந்தனம்‌, ஏலம்‌, 
நன்னாரி, கக்கோலக்கிழங்கு, இலவங்கப்பட்டை, இலவங்கப்‌ 
பத்திரி, நெய்தல்‌ வேர்‌, பெருங்குரும்பை, அரத்தை, தப்பிலி 
இவை , வகைக்கு ஒரு. கழஞ்சு (5.1 கிராம்‌) நிறுத்தெடுத்து, 
ஆவின்‌, பால்‌ விட்டாட்டிச்‌ சேர்க்கவும்‌, இதை , மந்.தாினியில்‌, 
மூறைப்படி காய்ச்சி வடித்து வைக்கவும்‌. . 


அளவு 


தேவையான அளவு உடம்பில்‌ பூசவும்‌. 


தீரும்‌, 2 தாய்கள்‌. 

இராத சுரங்கள்‌, மேலெரிப்பு, தாகம்‌ தீரும்‌. 

(பா. 364-366) 

செய்முறை: 2 

சீதேவி செங்கழுநீர்ச்சாறு, ஆவின்நெய்‌, எண்ணெய்‌ இவை 
வகைக்கு ஒரு நாழி (1.3 லிட்‌.) சேர்த்து, மேல்‌ மருந்தாக 
வெட்டி வேர்‌, கடுகுரோணி,, சந்தனம்‌, அதிமதுரம்‌ இவை 
வகைக்கு மூன்று கழஞ்சு.(15.3) கராம்‌ கலக்கி வடித்து வைக்க 
வும்‌. 
அளவு 

தேவையான அளவு உள்ளுக்கும்‌ கொடுத்து மேலும்‌ பூசவும்‌. 


சரட்‌ காயதள்‌ 


கடுஞ்சுரம்‌, விடசுரம்‌, நெடுஞ்சுரம்‌, வெட்டை. இரும்‌. 
(பா. 366,367). 


உரை,.விளக்கங்கள்‌; , 63%: 


2௦. -சேங்கொட்டை எண்ணெய்‌ 
செய்முறை 
சேங்கொட்டை இரண்டு பங்கும்‌, கந்தியும்‌ தகட்டரிதார 
மும்‌ வகைக்கு ஒரு, பங்கும்‌ ,சேர்த்துத்‌ தைலம்‌ காய்ச்சவும்‌. 
இதை ஒரு மிடாத்‌ தண்ணீரில்‌ வைத்தெடுத்து, ரவியில்‌ , வைத்‌ 
தெடுத்தபின்‌ புண்ணிலிட்டுக்‌ குளிக்கவும்‌. இரும்‌, (பா. 1243) 


21. -பிரளி, பல. கணைகளுக்கு: எண்ணெய்‌. 


ஆமணக்கெண்ணெய்‌ ஒரு... நாழி (1.3 லிட்‌.) யுடன்‌, அவுரி. 
வேர்த்‌ தோல்‌,..மஞ்சள்‌, கடுகு; வெந்தயம்‌, வெள்ளுள்ளி, இரு 
சரகம்‌, ஓமம்‌, மிளகு,. கடுக்காய்‌, கடுகுரோகணி, வசம்பு, பெருங்‌ 
காயம்‌ இவை. வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராரம்‌) 
பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. இதை நன்கு காய்ச்சி, சிவந்து வரும்‌ 
பருவ த்தில்‌ :இறக்கி வடிக்கவும்‌... ்‌ 


செய்முறை 


அளவு, 
ஒரு. கரண்டியளவு. மூன்று நாள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


குழந்தைகளுக்குண்டாகும்‌ பிரளி, மாந்தம்‌, கிராணி, கணை 
கள்‌ தீரும்‌... 


துணை. மருந்து 


இத்திரப்பாலாடை, அதிமதுரம்‌, சரகம்‌ இவை ஓஒரளவாக, 
ஆட்டியெடுத்துக்‌ கலந்து கொடுக்கவும்‌. ்‌ 


பத்தியம்‌ 
உப்பு நீக்கவும்‌. (பா. 802-804) 


632 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 
22, பீனிசங்களுக்குத்‌ தைலம்‌ 


செய்முறை 


இலுப்பைவேர்‌, அமுக்கிராவேர்‌, வில்வவேர்‌, முத்குக்காசு, 
எலுமிச்சம்‌ வேர்‌, நிலப்பனையின்‌ கிழங்கு, 'வேங்கைச்சிராய்‌, 
நன்னாரி, பசளியுட கழங்கு, நீர்வள்ளிக்‌ கழங்கு, குறுந்தொட்டி, 
பூமிசாக்கரைக்‌ கிழங்கு, சிறுதேக்கு, சண்பகம்‌ இவை வகைக்கு 
ஐந்து பலம்‌ (175 இராம்‌) நொறுக்கியெடுத்து, ஐந்து குறுணி 
(26.5 லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. 
அத்துடன்‌, நொச்சச்சாறு, கஞ்சாச்சாறு, நெல்லிச்சாறு, நாக 
வல்லிச்சாறு, நல்லெண்ணெய்‌, ஆவின்பால்‌ இவை வகைக்கு 
ஐந்து படி (6.5 லிட்‌.) சேர்க்கவும்‌. இலவங்கம்‌, அதிமதுரம்‌, 
ஏலம்‌, மஞ்சள்‌, இருசரகம்‌, நன்னாரி, கோட்டம்‌, சாதிக்காய்‌, 
சாஇபத்திரி, இரர்ம்பு, சந்தனம்‌, செஞ்சந்தனம்‌, அகில்‌, மஞ்சிட்டி, 
செவ்வள்ளிக்கொடி, சண்பகப்பூ, இறுதேக்கு, தேவதாரம்‌, 
பொன்மெழுகு, வெட்டிவேர்‌, நெல்லிவேர்‌, சதகுப்பை, கல்மதம்‌, 
கல்நார்‌, பூலாங்கிழங்கு இவை வசைக்கு ஐந்து கழஞ்சு (25.5 
இராம்‌) உலர்த்தியிடித்து, ஆவின்‌ பாலிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. 
இதை அடுப்பிலேற்றி மூன்று நாள்கள்‌ சிறுகொதியிட்டுக்‌ காய்ச்ச 
வும்‌. நான்காம்‌ நாள்‌ வடித்து, அபின்‌ மருந்து நான்கு கழஞ்சு 
(20.4 இராம்‌), . பச்சைக்கற்பூரம்‌ இரண்டு சுழஞ்சு (10.2 கிராம்‌) 
இவற்றைச்‌ சேர்க்கவும்‌. ஆறியபின்பெடுத்துத்‌ தானியபுடமாக 
நெல்லில்‌ பத்து நாள்‌ வைத்தெதடுக்கவும்‌. 


அளவ 

தேவையான அளவு தலையிலும்‌ உடலிலும்‌, நாச, செவி 
இவற்றிலுமிட்டு முழுகவும்‌. €யக்காய்‌, அரைப்பு, வெந்நீர்‌ பயன்‌ 
படுத்தவும்‌. இவ்வாறு நான்குநாளுக்கொருமுறை மூழுசவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பீனிசங்கள்‌, நீர்ப்பொோசிவ, வறட்9, செம்பித்தம்‌, மேகம்‌, 


கரப்பன்‌, கபாலவாயு, ஒருதலைநோய்‌, தலைநோய்‌ இவை 
தீரும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 633 


பத்தியம்‌ 
மோர்‌, புளி, பால்‌, தயிர்‌, புகை, கசப்பு, பயறு, பலகாரம்‌, 


இறைச்சி, பழங்கள்‌ இவற்றை முழுச்சன்று நீக்கவும்‌. 
(பா.876-883) 


23, பீனிசம்‌, மூர்ச்சைக்குத்‌ தைலம்‌ 

செய்முறை 

இலுப்பைப்பூ, விலாமிச்சு, வேங்கைச்9ிராய்‌, அமுக்கிறா, 
நன்னாரி, நிலப்பனைவேர்‌, முத்தக்காக, தாமரைவளையம்‌, நீர்‌ 
வள்ளிக்கிழங்கு, குறுந்தொட்டி, பூமிசர்க்கரைக்கிழங்கு இவை 
வகைக்கு ஐந்து பலம்‌ (175 இராம்‌) இடித்துச்‌ சேர்க்கவும்‌. இதை 
ஐந்து மரக்கால்‌: (26.5 லிட்‌.) நீரிலிட்டு எட்டிலொன்றாகக்‌ 
காய்ச்சவும்‌. அதில்‌ நல்லெண்ணெயும்‌ ஆவின்பாலும்‌ வகைக்கு 
ஐந்துபடி. (6.5 லிட்‌.) சேர்க்கவும்‌. ஏலம்‌, இலவங்கம்‌, அதிமதுரம்‌, 
இருசீரகம்‌, மரமஞ்சள்‌, சந்தனம்‌, ௮கில்‌, செஞ்சந்தனம்‌, 
மஞ்சிட்டி, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, சதகுப்பை, 
கோட்டம்‌, செவ்வள்ளிக்கொடி, தேவதாரம்‌, வெட்டிவேர்‌, 
நெல்லிப்பருப்பு இவை வகைக்கு ஐந்து பலம்‌ (75 கிராம்‌) 
இடித்துச்‌ சேர்க்கவும்‌. இவை அனைத்தையும்‌ கலக்கி அடுப்பி 
லேற்றிக்‌ கொதிக்க வைக்கவும்‌. மெழுகு பதத்தில்‌ வடிக்கும்‌ 
போது, பச்சைக்கர்ப்பூரமும்‌ அபினியும்‌ வகைக்கு முக்கழஞ்சு 
சோர்த்து வடிக்கவும்‌. இதைப்‌ பத்து நாள்கள்‌ தானிய புடமாக 
வைத்தெடுக்கவும்‌. 


அளவு 
நான்கு நாளுக்கொருமுறை தேய்த்து முழுசவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

நீர்ப்பீனிசம்‌, மோர்ப்பீனிசம்‌, மூக்கில்‌ சீழிரத்தம்‌, பருத்தி 
விதை போல்‌ விழுதல்‌, செம்பித்தம்‌, செங்கால்நோய்‌, மேகம்‌, 
ஒருகுலை: நோய்‌, கபால வாயு, பித்தம்‌, தலைவலி, மண்டை.க்‌ 
கரப்பான்‌ இவை இரும்‌. 


பத்தியம்‌ 
முழுக்கன்று பால்‌, தயிர்‌, மோர்‌, புளி, கசப்பு, புகையிலை, 
பச்சை மாங்கிசங்கள்‌ ஆகா, (பா.12255-1260) 


634... அகத்தியர்‌ வைத்திய. தாவியஞ்‌-1300 - 


24. பூரிகாத்‌ தைலம்‌ 


சட்குன்‌ ற. 


அள்கணய்வும்‌ நூறு பலம்‌ 2. 500 இ.கராம்‌); கண்டங்‌ 
கத்திரி, கறிமுள்ளி, “நொச்சி, அமுக்க. இத்திரமூலம்‌, பாதிரி, 
நன்னாரி, கூவிளம்‌, சீந்தில்‌, தூதுவளை, சாரணை, விலாமிச்சு,. 
சிற்றாமணக்கு, .முப்புரமெரித்தான்‌, வேம்பு, எருக்கு, -,சிற்றா 
முட்டி . வேர்‌, நிலக்குமிழ்‌, முடக்கற்றான்‌, சிறுகாஞ்சொ றி, 
சத்திசாரணை, காற்றோட்டி, கொத்தமல்லி, மலைதாங்க,, 
இலுப்பைப்பூ, பேராமுட்டி, மலாக்காகூந்தம்‌, வாதமடக்கி. 
வேர்‌, நறுக்குமூலம்‌, வேர்க்கொம்பு, செவ்வியம்‌,, செங்கமுநீர்‌, 
வேர்‌ என இவற்றின்‌ வேர்கள்‌ வகைக்குப்‌ பத்துப்பலம்‌ (350 
கிராம்‌) நொறுக்கச்‌ சேர்த்து, ஒரு தூணி (21.5 லிட்‌.) நீரிலிட்டு 
எட்டிலொன்றாகக்‌ காய்ச்ச வடிக்கவும்‌. சிற்றரத்தையை நாற்பது 
பலம்‌ (1,400 இ.கரஈ.ம்‌) எடுத்துப்‌ பொடித்து, ஒரு குரணி. (21.5 
லிட்‌.) நீரிலிட்டு எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌... வரகு 
நெல்‌, உளுந்து, காணம்‌ இவை வகைக்கு எட்டுப்படி (10.4 லிட்‌.) 
எடுத்து, ஒரு தரணி (21.5 லிட்‌.) நீரிலிட்டு முன்பேரலவே 
காய்ச்சி வடிக்கவும்‌. இம்மூன்று குடிநீரையும்‌ தாழியில்‌ சேர்த்து 
அத்துடன்‌ வெள்ளாட்டுப்பால்‌ ஒரு தூணி (21.5 லிட்‌.) சேர்க்க 
வும்‌. மேல்மருந்தாக செவ்வியம்‌, திப்பிலி, சிற்றரத்தை, செஞ்‌ 
சந்தனம்‌, அகில்‌, சந்தனம்‌, திப்பிலிமூலம்‌, குறுந்தொட்டிவேர்த்‌ 
தோல்‌, நன்னாரி, தேசாபுரம்‌, தேவதாரம்‌, குக்கில்‌, மலை தாங்கி 
வேர்‌, புழுக்கைவேர்‌, சுக்கு, இலாமிச்சு, சடாமாஞ்சு, அதி 
மதுரம்‌, இலவங்கப்பட்டை, மஞ்சிட்டி, நிலவாகைவேோர்‌, தோடை 
வேர்‌, வங்காளப்பச்சை, மிளகு, கத்தூரி மஞ்சள்‌, அடவிக்கச்‌ 
சோலம்‌ இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌) எடுத்துத்‌ 
தூளாக்கி வெள்ளாட்டுப்‌ பாலிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. மேற்கண்ட 
வற்றுடன்‌ இவற்றையும்‌ கூட்டிக்‌ கலக்கி, எண்ணெயுடன்‌ மூன்று 
நாள்‌ சிறுகொதியாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. குங்குமப்பூ, கத்தாறி, 
பச்சைக்கா்ப்பூரம்‌ இவை வகைக்கு நான்கு. கழஞ்சு (5.1 கிராம்‌) 
பொடித்துக்‌ கூட்டி, வடிக்கவும்‌, இதை தானியபுடத்தில்‌ பத்து 
நாள்‌ வைத்தெடுக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌: 635. 


அளவு 

தேவையான அளவு . தைலத்தை நான்கு நாள்களுக்கு .ஒரு 
முறை தலையில்‌ தேய்த்து, சென்‌, நாரியிலுமிட்டு முழுகவும்‌ 
சீயக்காய்‌, அரைப்பிடவும்‌. வேப்பிலி, கொம்பரக்கு, செங்கத்‌ 
தாரிப்பட்டை, செம்புக்காசு இவற்றைக்‌ இழியாகக்‌ .கட்டி வெந்‌ 
நீரிலிட்டு பின்பெடுத்து வெந்நீரில்‌ முழுகவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


சன்னி வாதம்‌, தசைவாதம்‌, முகவாதம்‌, சன்னிவிடவா தம்‌, 
நரித்தலைவாதம்‌, மண்டைவாதம்‌, அத்திவாதம்‌, பக்கவாதம்‌, 
அற்புதவாதம்‌, குமரகண்டன்‌, முயல்வலிப்பு, சன்னி தோடம்‌ 
இவை இரும்‌. (பா.1113-1123) 


25: பெருவாயனெண்ணெய்‌ 


செய்முறை . 


்‌ விள்க்கெண்ணெய்‌ ஒரு நாழி (1.3 லிட்‌.)), பெருவாயன்‌ 
(கமுதைப்‌)பால்‌ ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌.), ஈருள்ளிச்சாறு 
அரைப்படி (672 மி.லிட்‌.) எடுத்துக்‌ கொள்ளவும்‌. அத்துடன்‌, 
சாணாக்கி, கொட்டான்‌, கரந்தை, சன்னபத்திரி, காற்றாட்டி, 
நாயின்‌. பத்திரி, கர்ப்பூரவள்ஸீ, துளசி, விட்டுணுக்கிரந்தி.: 
சங்கங்குப்பி, பருத்தியிலை, கொள்ளியெனும்‌ மருந்திலை, முடக்‌ 
கற்றான்‌, கோழியாவரை, பிரமி, ' குப்பைமேனி, வாதமடக்கி, 
வேளை இவற்றின்‌ இலைச்சாறுகள்‌: வகைக்கு ஓர்‌ உழக்கு (336 
மி.லிட்‌.9 சேர்க்கவும்‌. ரிற்றவரைக்கிழங்கு, சிறுகுறட்டைவேர்‌,' 
அப்யைக்‌ இழங்கு, நன்னனாரி, தேற்றான்‌ வேர்‌, இறுகளா 
வேர்‌, பெருங்களா வேர்‌, பாதிரி வேர்‌, முன்னை வேர்‌ இவை 
வகைக்கு: இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்க்கவும்‌. அத்துடன்‌: 
கார்கோலம்‌, அரத்தை, மஞ்சள்‌, விளாவரிசி, இலவங்கம்‌, ஆல 
முகிழ்‌, ஆயிலத்தோல்‌, பெருமரப்பட்டை இவை வகைக்கு ஒரு 
கழஞ்சு (5.1 கிராம்‌) கூட்டியாட்டி, முன்‌ மருந்தின்‌ சாறுகஸில்‌ 
கலக்க, மூன்று. நாள்கள்‌ ,கொழுக்க வைத்தெடுத்து வடிக்கவும்‌ 


636 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1800 


அசா வு 
இரண்டு காசெடையளவு :(165 மி. : இராம்‌) . உள்ளுக்குக்‌ 
கொடுத்து மேலேயும்‌ பூசவும்‌... 


தீரும்‌ நோய்கள்‌ 
விடபாகம்‌, பாண்டு, பொருமல்‌, சோகை, வீக்கம்‌, தூக்கம்‌ 
இவை தீரும்‌, (பா. 485-488) 


26. மகாவாத சன்னிக்குத்‌ தைலம்‌ 

செய்முறை 

மூன்னைவேர்‌, கழற்சிவேர்‌, துத்திப்பட்டை, சீந்தில்வேர்‌, 
அமுக்கிராவேர்‌, பற்படாகம்‌, நிலவேம்பு, எட்டி வேர்‌, வெட்டி 
வேர்‌, இலாமிச்சம்‌ வேர்‌, சறுகுறிஞ்சா வோர்‌, மலைதாங்கி வேர்‌, 
தூதுவளை வேர்‌, நஞ்சுண்டான்பட்டை, முக்கறுத்தான்‌ 
பட்டை, அவிரைவேர்‌, கிளிமூக்குக்‌ கழங்கு, உசிலம்பட்டை, 
கடம்பு, நாவற்பட்டை, சாரணைவேர்‌, புளியம்‌ பட்டை, செம்‌ 
பிரண்டை, மணிப்பிரண்டைக்கிழங்கு, பசளைக்கிழங்கு, அரசம்‌ 
பட்டை, சுள்ளிவேர்‌, முள்ளிவேர்‌, முள்ளடியின்‌ கிழங்கு, சந்தி 
வோர்‌, கிலுகிலுப்பை வோர்‌, அமிஞ்சிற்பட்டை வேர்‌, கொன்றைப்‌ 
பட்டை, ஆயிலப்பட்டை., மூதண்டநரியனார்‌ பொரியரிசி, 
எருக்கம்பால்‌, அத்திப்பட்டை, கருவேலம்‌ பட்டை, கருங்காலிப்‌. 
பட்டை, பெருவாகைப்‌ பட்டை, குமிழம்‌ வேர்‌, வில்வவேர்‌, 
வெள்ளறுகு, சிவனார்‌ வேம்பு, மூக்குறண்டி, 'நெல்லிப்பட்டை, 
கோடைவோர்‌, பனைவோர்‌, கோவை, மாம்பட்டை, புரசம்‌ 
பட்டை, சங்கங்குப்பி, மால்கிழங்கு, வேங்கைப்‌ பட்டை, 
நொச்சி வேர்‌, சன்னகரம்பட்டை, சத்திச்சாரணை வேர்‌, எலு 
மிச்சம்‌ வோர்‌, நாரத்தன்‌ வேர்‌, மிளகு, சாரணை வேர்‌, அமுக்‌ 
கிராவேர்‌, முருங்கை வேர்‌, வெள்ளிலவம்‌ பட்டை, இலவங்கப்‌ 
பட்டை, சங்கம்‌ வேர்‌, சிலந்திக்‌ கொடி, சிறுசண்பகம்‌, தாழை 
வேர்‌, சிற்றாமணக்கம்‌ வேர்‌, விளாவின்‌ வேர்‌, பெருங்குறிஞ்சி 
வேர்‌, புங்கம்‌ வேர்‌, உவாவேர்‌, கொழிஞ்சிவேர்‌, விட்ணுக்கிரந்தி, 
முத்தக்காச,கண்டங்காரி ஆடுதின்னாப்பாளை, கஞ்சாங்கோரை, 
வாதமடக்திவேர்‌, புலித்‌. தொடரிவேர்‌, முள்ளிவேர்‌, .கார்திகைக்‌ 
கிழங்கு இவை வுகைக்கு இரண்டு பலம்‌ (70 இராம்‌) சேர்த்‌ 


உரை விளக்கங்கள்‌ 637 


, திடிக்கவும்‌. இடித்த தூள்‌ ஓர்‌ உழக்குக்கு (336 மி.லிட்‌.) நான்கு 
குறுணி (5.3 லிட்‌.) நீர்‌ விட்டுக்‌ கொதிக்க வைக்கவும்‌. இதை 
எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சியபின்பு, கரிசாலை, குப்பை 
மேனி, தூதுவளை, கருநொச்சி, வெள்ளை நொச்9, மாவிலிங்க 
யிலை, பெருந்தும்பை, முடக்கற்றான்‌, வேலிப்பருத்தி, பொன்‌ 
னாங்காணி, பொன்னாவிரையிலை, எருக்கிலை, உவாயிலை 
இவற்றின்‌ சாறுகள்‌ வகைக்குக்‌ கல்‌ படியூடன்‌ (336 மி.லிட்‌.), 
வேப்பெண்ணெய்‌, புன்னையெண்ணெய்‌, நல்லெண்ணெய்‌, 
இலுப்பையெண்ணெய்‌, புங்கெண்ணெய்‌ இவை வகைக்கு ஓர்‌ 
உழக்குச்‌ (336 மி.லிட்‌.) சேர்க்கவும்‌. பசுவின்‌ கோமயம்‌, பால்‌, 
வெள்ளாட்டுப்‌ பால்‌, கோமயம்‌ இவை வகைக்கு ஒரு படி 
(1.3 லிட்‌.) கூட்டவும்‌. மேல்‌ மருந்தாக, வெள்ளுள்ளி, 
வசம்பு, இப்பிலி, காட்டுச்‌ சரகம்‌, அசமதாகம்‌, சன்னிநாயகம்‌ 
இவை வகைக்கு மூன்று கழஞ்ச்‌ (15.3 கிராம்‌) இடித்துச்‌ சேர்த்‌ 
துத்காய்ச்சவும்‌. பதமாக வடித்த பின்‌ எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
ஒரு கழஞ்செடை (165 மி. கிராம்‌) உள்ளுக்குக்‌ கொடுத்து 
மூக்கில்‌ நசியமிட்டு, கால்‌ கை மேற்பூசவும்‌., 


தீரும்‌ நோய்கள்‌ 
பதின்மூன்று சன்னி, வாதம்‌, முகவாதம்‌, பட்சவாதம்‌, 


மூயலகன்‌, குமரசண்டன்‌, சன்னிதோடம்‌ இவை தீரும்‌. 
(பா. 1385-1395) 


27. மதுக்காரித்‌ தைலம்‌ 


செய்முறை 

அதிமதுரம்‌, வேப்பம்‌ பப்டை, விராலித்தோல்‌, வேப்பம்‌ 
வித்து, இராய்‌ வேர்‌, ஊமத்தன்‌ வேர்‌, குன்றிவேர்‌, குப்பை 
மேனி வேர்‌, இந்துப்பு இவை வசைக்கு ஒரு வராசன்‌ (4.2 
இராம்‌) ஆட்டிச்‌ சேர்க்கவும்‌. இதில்‌, ஆடாதோடையிலைச்‌ 
சாறும்‌, நல்லெண்ணெயும்‌ தனித்தனியே. ஒரு, நாழி (1.3 லிட்‌) 
சேர்த்து, முறைப்படி காய்ச்சி வடிக்கவும்‌, 


638 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌-1 500 


அளவு 
்‌ தேவையான: அளவு மேலேயிட்டுக்‌ குளிக்கவும்‌. உள்ளுக்கும்‌ 
கொடுக்கவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 
. சன்னி, சுரம்‌ இவை இரும்‌. (பா. 359-361) 


28. மதுராதித்‌ தைலம்‌ 


செய்முறை 

ரிறுகீரை, பொன்னாங்காணி, ஆவிரையிலை, தாமரை 
வளையம்‌, முட்தாழை விழுது இவை ஓரளவாய்‌ இடித்து, ஒரு 
பதக்கு (10.7 லிட்‌.) நீரிலிட்டு, நான்கலொன்றாகக்‌ குறுக்கித்‌ 
தயிர்‌ போலப்‌ பிழிந்து வைக்கவும்‌. வெட்டிவேர்‌, இலாமிச்சம்‌, 
சந்தனம்‌ இவை வகைக்கு ஐந்து பலம்‌ (175 கிராம்‌), செங்கழுநீர்‌ 
மூலம்‌ இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) எடுத்துச்‌ சேர்த்து, செவ்விள 
நீர்‌ விட்டு நன்கு ஆட்டி, முக்குறுணி (16.1 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ 
காய்ச்சவும்‌. இதை எட்டிலொன்றாகக்‌ குறுக்கி எடுத்து மூன்‌ 
வைத்ததுடன்‌ சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, இலவங்கம்‌, ஏலம்‌, 
கோட்டம்‌, அதிமதுரம்‌, சண்பகப்பூ, ' சாதிபத்திரி, மஞ்சிட்டி, 
சிறுநாவல்‌, கல்நார்‌, சாதிக்காய்‌, சடாமாஞ்சி, கிராம்பு, 
இலாமிச்சை, மாஞ்சிகை, கூகை நீறு இவை வகைக்கு : ஒரு 
கழஞ்சு (5.1 கிராம்‌) ஆட்டியெடுத்துச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ 
நல்லெண்ணெய்‌ இரண்டு படி (2.6 லிட்‌.) விட்டு முறைப்படி 
காய்ச்சி வடித்து, கர்ப்பூரம்‌, புழுகுச்சட்டம்‌, கோரோசனை 
இவை வகைக்கு இரண்டு பணவெடை (976 மி.ஏராம்‌) சேர்த்து 
வைக்கவும்‌. 


அளவு 

கேவையான அளவு தலையில்‌ தேய்த்து, சீயக்காயிட்டு 
முழுகவும்‌. 
தீரும்‌ தோய்கள்‌ 

மேக :நோய்கள்‌ இருபதும்‌. நீங்கும்‌. (பா.652-657) 


உரை விளக்கங்கள்‌ 639 


29. மந்தார காசத்‌ தைலம்‌ 
செய்முறை 
நன்னாரி, குறுந்தொட்டி, பொன்னாங்காணி, : வட்டத்‌ 
துத்திவோ்‌, சீந்திற்கண்டு, முடக்கற்றான்‌, செங்கமுநீர்‌, சிலப்‌ 
பனைக்கிழங்கு, நீர்வள்ளிக்கிழங்கு, அல்லி, தாமரை வேர்‌, 
வெட்டிவேர்‌, இலாமிச்சு, ஆலம்‌ விழுது, .ஆவிரம்பட்டை, மலை 
காங்கிவேர்‌, நீர்ப்பூலா வோர்‌ இவை வகைக்கு மூன்று பலம்‌ 
(105 சராம்‌) சேர்த்திடித்து ஒரு குறுணி (5.3 லிட்‌.) நீரிலிட்டு, 
கட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌, மேல்‌ மருந்தாக, ஏலம்‌, 
இலவங்கம்‌, அதிமதுரம்‌, மரமஞ்சள்‌, சகத்திரவேதி, வாய்‌ 
விளங்கம்‌, கச்சோலம்‌, கோட்டம்‌, சிறுநாகப்பூ, சதகுப்பை, 
வெந்தயம்‌, சாஇித்காய்‌, இசிறுதேக்கு, அரத்தை, செவியம்‌, 
சண்பகப்பூ, தேவதாரம்‌ இவை வகைக்கு மூன்று சழஞ்சு (15.3 
்‌ கிராம்‌); நெல்லிமுள்ளி, சந்தனம்‌, கத்தூரிமஞ்சள்‌, புழுக்கை 
்‌ வேர்‌, -சாஇப்பத்திரி, கோதும்பை, சராம்பு' இவை வகைக்கு 
நான்கு கழஞ்சு (20.4 கிராம்‌); 'செஞ்சந்தனம்‌, கொத்தமல்லி, 
. இப்பிலி, சிற்றரத்தை, கஈடுகுரோகணி, . விளாவரிசி இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) காய வைத்து இடித்துச்‌ 
சேர்க்கவும்‌. தாழை விழுதுச்‌ சாறு ஒருபடி (1.3 லிட்‌.); கும்ரிச்‌ 
சாறு அரைப்படி (672 மி.லிட்‌.); நல்லெண்ணெய்‌ மூன்றுபடி. 
(3.9 லிட்‌.) கலந்து, எல்லாவற்றையும்‌ சேர்த்துக்‌ கொஇியிட்வும்‌, 
மூன்று நாள்‌ கொதித்தபின்‌ மெழுகு பதத்திலே வடிக்கும்‌ 
பொழுது, புழுகுச்சட்டம்‌, பச்சைக்‌ கர்ப்பூரம்‌, - கோரோசனை 
வகைக்கு. இரண்டு கழஞ்சு (10,2 கிராம்‌) சேர்த்து வடிக்கவும்‌, 
” இதைத்‌ தாளியபுடத்தில்‌ வைத்தெடுக்கவும்‌ . 


அளவு 
தேவையான அளவு, நான்கு நாளுக்கொருமுறை முமுகவும்‌. 
சியக்காய்‌, அரைப்பிட்டு வெந்நீரில்‌ முழுகவும்‌. 
அதிரும்‌ (நோய்கள்‌ 


மந்தாரகாசம்‌, ரங்கல்‌, இருமல்‌, ஈளை, கபால நீர்ப்‌ 
பாய்ச்சல்‌, பொருமல்‌, குருவோர்வை, தெஞ்செரிப்பு,: அரோ, 
பித்தம்‌, தலைநோய்‌, கண்வலி தீரும்‌. 


640 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பத்தியம்‌ 

முழுக்கன்று பால்‌, தயிர்‌, மோர்‌, இறைச்சி, புளி, கசபிபு, 
புகையிலை நீக்கவும்‌. உப்பு, துவரை, வழுதலங்காய்‌, மூளைத்‌ 
குண்டு, நெய்‌ சேர்க்கவும்‌. (பா.1357-1364) 


30. மோரெண்ணெய்‌ - 1 

செய்முறை 

“மோர்‌ நான்குபடி (5.3 லிட்‌.,யும்‌ எண்ணெய்‌ நாழியும்‌ 
(1.3 லிட்‌.) எடுத்து, அத்துடன்‌ இிற்றாமுட்டிவேர்த்தோல்‌, 
கோட்டம்‌, வேர்க்கொம்பு, பொன்மெமழுகு, முசுட்டைவேர்‌, 
அதிமதுரம்‌, இந்துப்பு, மஞ்சள்‌ தேவதாரம்‌, நன்னாரி, மாகாளி 
மூலம்‌, பெருங்குரும்பை, தக்கோலம்‌, புட்டில்‌, சீந்தில்‌ வேர்‌, 
இலாமிச்சம்‌, சிறுகரைவேர்‌, தகரம்‌, கச்சோலம்‌, ஏலம்‌, சாதிக்‌ 
காய்‌, இலவங்கம்‌, இலவங்கப்பத்திரி, சாரணை வேர்‌, திப்பிலி 
மூலம்‌ இவை வகைக்குக்‌ காசெடை (165 மி.கிராம்‌) மோரி 
லாட்டிச்‌ சேர்க்கவும்‌. இவற்றைக்‌ கலக்கிக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌, 


அளவு . 
: தேவையான அளவு, கழுத்துக்குக்‌ கீழே தேய்த்துக்‌ குளிக்‌ 
கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 


குளிர்காய்ச்சல்‌, பித்தம்‌, மந்தசுரம்‌, குரகம்‌, சுரம்‌, விடசுரம்‌ 
இவை தீரும்‌. ்‌ யா.361-363) 


31. மோரெண்ணெய்‌ - 2 
செய்முறை 


மோர்‌ நான்குபடி (5. லிட்டு: பழங்காடியும்‌ நல்லெண்ணெ 
யும்‌ தனித்தனியே ஒருபடி. (1.3 லிட்‌.); சற்றாமுட்டிவேர்‌ நான்கு 
பலம்‌ (140 கிராம்‌) என இடித்துச்‌ சேர்த்து, அத்துடன்‌ நான்கு 
படி (5.3 லிட்‌.) நீர்‌ சேர்த்துக்‌ கொக்க வைக்கவும்‌. நான்கடி 
லொன்றாக வற்றியபின்‌ வடித்திறுக்கவும்‌.. மேல்மருழ்தாக, 
நன்னாரி, குறுந்கொட்டிவேர்‌, முசுட்டைவேர்‌, முத்தச்காக, 


உரை விளக்கங்கள்‌ 64ம்‌ 


சீந்தில்வோ்‌, சாரணைவேர்‌, விலாமிச்சம்‌ வேர்‌, சிறுரைவோர்‌:. 
அமுக்கிரா வோர்‌, கோட்டம்‌, இந்துப்பு, அதிமதுரம்‌, வேர்க்‌ 
கொம்பு, செவ்வள்ளிக்கொடி, பொன்‌ மெழுகு, சச்சோலம்‌, , 
ஏலம்‌, மஞ்சள்‌, இலவங்கப்பத்திரி, சாதிக்காய்‌, சிற்றரத்தை, 
கிராம்பு, தேவதாரம்‌, திப்பிலி மூலம்‌, கடள்நுரை இவை 
வகைக்கு ஒரு கழஞ்சு (5,1 கிராம்‌) மோர்‌ விட்டாட்டி, தாழி 
யிலே கலக்கி, மூன்று நாள்கள்‌ சிறுகொதியாக வைத்துப்‌ பதம்‌ 
பார்த்து வடித்தெடுக்கவும்‌. 


அளவு 

- வேண்டிய அளவு கழுத்துக்குக்கீழே , தேய்த்தாறப்‌, போட, 
வும்‌. அரைக்கடிகை சென்றபின்‌ துலையிலும்‌ தேய்த்து,. சீயக்‌ 
காய்‌, அரைப்புத்‌ தேய்த்துக்‌ குளிக்கவும்‌. வெந்நீரில்‌ முழுகவும்‌,. 


தீரும்‌ நோய்கள்‌: 

விடசரங்கள்‌;, ' ம்காவாதம்‌, கரம்‌, வெட்டை, பித்தம்‌,' 
காந்தல்‌, ௮த்திசுரம்‌, குளிர்சுரம்‌, தாபம்‌, சோபம்‌, நெஞ்செரிப்பு, 
அளிசுரம்‌, பலசுரங்கள்‌ தீரும்‌. (பா.36-371 


32. வாயுவுக்குத்‌ தைலம்‌. 
செய்முறை 


உவா வேர்‌, நொச்சி வோர்‌, சற்றாமணக்கின்‌ வேர்‌, இவை 
வகைக்கு ஒரு பலம்‌ (35 இராம்‌) இடித்தெடுத்து, பத்துப்படி 
(13 லிட்‌.) நீரிலிட்டு : எட்டிலொன்றாகக்‌ குறுக்கிக்‌ காய்ச்சவும்‌. 
அத்துடன்‌, சிற்றாமணக்கெண்ணெய்‌,. கள்ளிப்பால்‌, ஆவின்நீர்‌' 
இவை வசைச்கு ஒருபடி (1.3 லிட்‌.) சேர்த்து, அத்துடன்‌ 
வெள்ளுள்ளி இரண்டு பலம்‌ (70 கராம்‌) திப்பிலி மூன்று பலம்‌' 
(105 இராம்‌) சேர்த்துப்‌ பதமாக எரித்து வடித்திறுக்கவும்‌. 


அளவு] 
காசெடை (163 மி.கிராம்‌) உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 


௮541 


642 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ நோய்கள்‌ 
வாயு தீரும்‌. தீராத வாயுவானால்‌ கோடாகோடிக்‌ குளிமை 
யடன்‌ கொடுக்கவும்‌. தீரும்‌ (பா.552-554) 


33. விடமுட்டித்‌ தைலம்‌ 

செய்முறை 

இலுப்பை, புன்னை, புங்கு, வேம்பு, எள்‌, அமணக்கு 
இவற்றின்‌ நெய்யுடன்‌ மயில்‌ நெய்யும்‌ தேவையான அளவு 
எடுத்துக்‌ கொள்ளவும்‌. மயில்‌ நெய்க்கு, பால்‌, வெண்ணெயில்‌, 
சிறகுலா்த்தி வைத்திருந்ததை நொறுக்கிப்‌ போட்டுக்‌ காய்ச்சவும்‌. 
மயில்கறியில்‌ வெள்ளா:ட்டின்பால்‌ விட்டு வெந்ததும்‌ புரைகுத்திக்‌ 
கடைந்து வெண்ணெய்‌ எடுத்து உருக்கி நெய்யாஃ௫ச்‌ சேர்க்கவும்‌. 
ஒரு படி (1.3 லிட்‌.) வெந்நீரில்‌ முசுறு முட்டையிட்டுப்‌ பிழிந்து 
கூட்டவும்‌. பூநாகத்தைலம்‌ ஒருபடி ((.3 லிட்‌.) விட்டுக்‌ கலசத்தில்‌ 
ஏற்றவும்‌. கலசத்தை ஓடு கொண்டு மூடி, சீலைமண்‌ செய்து: 
சாணாழம்‌ வட்டக்குழிக்குள்ளே ௪ட்டி வைத்து, மேலே கவிழ்த்து 
மூடி, மேலே சீலைமண்‌ செய்யவும்‌. நாட்டெருவும்‌, காட்‌ 
டெருவுமா இட்டுத்‌ தீயை மூட்டி, எரிக்கவும்‌. பின்பிறக்கியத்‌ 
தைலத்துடன்‌, கொடிக்‌ கள்ளிப்பால்‌, எருக்கம்பால்‌, சதுரக்‌ 
கள்ளிப்பால்‌, இலைக்கள்ளிப்பால்‌, திருகுக்‌ கள்ளிப்பால்‌, குழலா 
தண்டைச்சாறு இவை வகைக்கு அரைப்படி (672 மி.லிட்‌... 
சேர்க்கவும்‌. பெருங்காயம்‌, வசம்பு, மரமஞ்சள்‌, சதகுப்பை, 
சன்னிநாயகம்‌, கத்தூரி, சீரகங்கள்‌ மூன்று, ஓமம்‌, பூநாகம்‌, 
மயிலெச்சம்‌' இவை வகைக்கு ஆறு கழஞ்சு (30.6 இராம்‌), 
வெள்ளுள்ளிப்‌ பருப்பு ஐந்து பலம்‌ (175 கராம்‌) சேர்த்துக்‌ 
காய்ச்சவும்‌. பதமாக வடித்திறக்கவும்‌. - 


அளவு 

தேவையான அளவு தேய்த்து முழுகவும்‌. செவி நாயில்‌ 
நசியம்‌ செய்யவும்‌. உள்ளுக்கும்‌ ஒரு காசெடை (165 மி, இராம்‌? 
கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 


சன்னி, சயித்தியம்‌, வாதம்‌, அசதி, மூர்ச்சை, மதிமயக்கம்‌, 
முயலகன்‌, முகவாதம்‌, புறவீச்சு, உள்வீச்சு, தனுர்வாதம்‌, 


உரை விளச்கங்கள்‌ 643.. 
முடக்கம்‌, குதிவாதம்‌, பக்க வாதம்‌, இமிர்வாதம்‌ போன்ற ' 
எண்பது வாதமும்‌ தீரும்‌. (பா. 1260-1266) 


34. வெருகெண்ணெய்‌ - 1' 


செய்முறை: 1 

வெருகன்‌ வேர்‌, சிற்றாமுட்டி வேர்‌, சிறுகாஞ்சொறி வேர்‌, 
அவுரி வோர்‌, சீதேவி, துளசி, நொச்சி, பெருங்கரந்தை இவை 
தனித்தனியே ஒரு பலம்‌ (35 இராம்‌) சேர்த்திடித்து ஆறு குறுணி 
(32.2 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. இதை எட்டிலொன்றாக 
வற்ற வைத்து , அத்துடன்‌ பின்வரும்‌ முறைப்படி. கோலரக்குக்‌ 
குடிநீரைச்‌ சேர்க்கவும்‌. கோலரக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌) 
நீரிலிட்டுக்‌ காய்ச்சி, எண்ணெய்‌ இரண்டு 'படி. (2.6 'லிட்‌.),மோர்‌ 
இரண்டு குறுணி (10.6 லிட்‌.) சேர்க்கவும்‌. ௮தஇில்‌, அதிவிடயம்‌, 
முத்தக்காக, வெட்பாலையரிச, கோட்டம்‌, வாய்விளங்கம்‌, 
மஞ்சள்‌, திரிகடுகு, கொடுவேலி. ஓமம்‌, மரமஞ்சள்‌, கருவேம்பு, 
கடுகுரோகணி, ௮இல்‌, சந்தனம்‌, மஞ்சிட்டி, கத்தூரி மஞ்சள்‌, இல 
வங்கப்பட்டை, சதகுப்பை, செவ்வியம்‌, தக்கோலம்‌, புட்டில்‌, 
வெள்ளுள்ளி, இப்பிலிமூலம்‌, புகையூறல்‌ பட்டை, சிறுதேக்கு. 
இவை தனித்தனியே கால்பலம்‌ (8.75 கிராம்‌) எடுத்து மோரறி 
லாட்டிச்‌ சேர்க்சவும்‌. இதை நான்கு நாள்கள்‌ கொதிக்க வைத்து 
வடி.த்தெடுக்கவும்‌. 

தேவையான அளவு உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ -தநோ.ய்‌.கள்‌ 

மாறல்‌ சுரம்‌, முறைக்காய்ச்சல்‌, கடுங்காய்ச்சல்‌, பித்த சுரம்‌, 


தேகவீக்கசுரம்‌, அசீரணம்‌, பூத சுரம்‌, விடசுரம்‌, மாறாச்‌ சுரம்‌, 
பலசுரம்‌, €த சுரம்‌ இவை தீரும்‌. (பா.378-382) 


35. வெருகெண்ணெய்‌ - 2 
செய்முறை: 2 


வெருகிலையின்‌ கண்டு மூலம்‌, வில்லைவேள்‌, சர்ரணை 
வேர்‌, பேராமுட்டி, சிற்றாமுட்டி, அமுக்கிராவேர்‌, விட்டுணு 


644 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மூலி இவை வசைக்கு ஒரு பலம்‌ (35 இரஈம்‌) இடித்து அத்துடன்‌ 
நீர்‌ இரண்டு குறுணி (10.6 லிட்‌.) எண்ணெய்‌ ஒரு படி (1.3 
லிட்‌.); வெள்ளஈட்டுப்‌ பால்‌ இரண்டு படி (2.6 லிட்‌.); ஆவின்‌ 
மோர்‌ இரண்டு படி (2.6 லிட்‌.) எடுத்துச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ 
மரமஞ்சள்‌, அதிமதுரம்‌, மஞ்சிட்டி, விலாமிச்சம்‌ வேர்‌, நன்னாரி 
வேர்‌, அரத்தை, சந்தனம்‌, கூவிளச்சதை, கோட்டம்‌, திரிகடுகு, 
திரிபலை, தேவதாரம்‌, அகிற்கட்டை இவை வசைக்கு ஒரு 
வராகன்‌ (4,2 கராம்‌) ஆட்டிச்‌ சேர்த்து, முறைப்படி காய்ச்சி 
வடிக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு உள்ளுக்கும்‌ கொடுத்து மேலேயும்‌ 
பூசவும்‌. நசியமும்‌ இடவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 
குளிர்காய்ச்சல்‌, த சுரம்‌ இவை இரும்‌. (பா.382-384) 
36. வெருகெண்ணெய்‌ - 3 
செய்முறை 


வெள்ளைக்காலி சமூலம்‌ ஒரு துலாம்‌ (3.500 கி.கிராம்‌) 
சிற்றாமுட்டி, பேராமுட்டி, சீந்தில்‌, வில்வவேர்‌, அமுக்கிராவேர்‌, 
விட்டுணு மூலி, சாரணைவேர்‌ இவை வகைக்கு ஐந்து பலம்‌ 
(175 கிராம்‌) எடுத்து இடித்து, ஒருதூணி (21.5 விட்‌.) நீரிலிட்டு, 
குறுணியாக (5.3 லிட்‌.), வற்றக்‌ காய்ச்சவும்‌. அத்துடன்‌, 
எண்ணெய்‌ ஒரு குறுணி (5.3 லிட்‌.), பழந்தயிர்‌ நான்குபடி 
(5.3 லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, வெட்டிவேர்‌, அதி 
மதுரம்‌, சந்தனம்‌, தேவதாரம்‌, முத்தக்காசு, குங்கிலியம்‌, திராய்‌ 
வேர்‌, குக்கில்‌, சற்றாமுட்டிவேர்‌, திரிகடுகு இவை வகைக்கு ஒரு 
பலம்‌ (35 கிராம்‌) ஆட்டிச்‌ சேர்த்து மூன்று நாள்கள்‌ காய்ச்சி 
வழு.க்கவு!ம, 
அள்வு 

தேவையான்‌ அளவு மேலே பூசி, உள்ளுக்கும்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 


சதசுரம்‌, பூதசுரம்‌, சதுர்த்தகம்‌ (நான்காம்‌ முறைக்‌ 
காய்ச்சல்‌), (பா384-3669) 


உரை விளக்கங்கள்‌ 


, 
2 
3 
4 
்‌ 


* 


6 
7 
8 
9 


10, 


11. 


12. 
12 
14. 
1. 
16. 
17. 


18. 


19. 
20. 


21: 


645 


2. சூடிநீர்‌ (அ) கசாயம்‌ வகைகள்‌ 


அருளாதிக்‌ குடிநீர்‌ 
அளிசுரங்களுக்குக்‌ குடி.நீர்‌ 
இருமலுக்குக்‌ குடி.நீர்‌-1 
இருமலுக்குக்‌ குடி.நீர்‌-2 
உட்சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 


௨கணைச்‌ சுரத்துக்குக்‌ குடிநீர்‌ 


கல்லடைப்பு, சதையடைப்புக்குக்‌ குடிநீர்‌ 


காந்தல்‌, எரிவுக்குக்‌ குடிநீர்‌ 


, கிராணிக்குக்‌ குடிதீர்‌ 


கிரிச்சனங்களுக்குக்‌ குடிநீர்‌ 
குளிர்‌ தோட சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 
சண்டமாருகக்‌ கருக்கு 
சன்னிக்குக்‌ குடிநீர்‌ 

சிலேட்டும சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 
சுகபேதிக்‌ குடிநீர்‌ 
சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 
சுரமாந்தைக்குக்‌ குடிநீர்‌ 
தருணகரக்‌ குடிநீர்‌ 
நீரிறங்குவதற்குக்‌ குடிநீர்‌ 

பல மக்டரட்கம்‌ குடி.நீர்‌ 


பழஞ்சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 


பாடல்‌ எண்‌ 
729 - 735 
1178 - 1180 
595 - 598 
1426 - 1429 
1187 - 1189 
1466 - 1468 
616, 617 
1278 - 1284 
651) 652 
599 - 601 
1267 - 1269 
849 , 850 
1193 
709), 710 
1146 - 1149 
1190 
887 
627 
1150 - 1151 
1126 - 1162 


646 


24 
24, 
பில 
26. 
ரப 
26. 
29, 
30. 
ர 
32. 
33. 
34, 


36. 
24. 
38. 
39. 
40. 
41. 


அசுத்தியர்‌ வைத்திய: காவியம்‌- 1500 


ட பித்த சிலேட்டும சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 1452 - 1456 
மணல்‌ குடிநீர்‌ 851 - 853 
மலக்கட்டு, சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 1196 - 1199 
மலக்கட்டு, தலைநோய்க்குக்‌ குடிநீர்‌ 1410 - 1412 
மாறல்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌-1 1156 , 1157 
மாறல்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌-2 1417 - 1419 
முத்தோடச்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 1154 , 1155 
மூலத்திற்குக்‌ குடிநீர்‌ 1308 - 1313 
மேகாதிக்‌ குடி.நீர்‌-1 208 - 210 
மேகாதிக்‌ குடிநீர்‌-2 211, 212 
வாகு சிலேட்டும சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 1822-2 1122 
வாது சுரத்திற்குக்‌ குடிநீர்‌-1 1155 , 1156 
வாத சுரத்திற்குக்‌ குடிநீர்‌-2' 1158 , 1159 

. வாந்தி, இருமலுக்குக்‌ குடிநீர்‌ 1413, 1414 
வாய்ச்‌ சூலைக்குக்‌ குடிநீர்‌ 421. 
விட சுரங்களுக்குக்‌ குடி.நீர்‌ 1181 - 1186 
விடபாக சுரத்திற்குக்‌ குடிநீர்‌-1 1163 - 1165 
விடபாக சுரத்திற்குக்‌ குடிநீர்‌... 1200: - 1205 
விடபாக சுரத்திற்குக்‌ குடிநீர்‌-3 1415 , 1416 
வெப்புச்‌ சுரத்திற்குக்‌ குடிதீர்‌ 1191 , 1192 


உரை விளக்கங்கள்‌ 647 


1. அருளாதிக்‌ குடிநீர்‌ 


செய்முறை: 1 

நெடுநாளைய மாதுளைப்‌ பஞ்சாங்கமூடன்‌, பானைவேர்‌, 
கருங்காலிவேர்‌, நீர்ப்பூலா வேர்‌, அருகம்‌ வேர்‌, வால்மிளகு, 
மழ மரப்பட்டை, பலா வேர்‌, பெருமரப்பட்டை, சிற்றேரண்ட. 
வேர்‌, முத்தக்காசு, கருவேலம்பிசின்‌, பெவெட்பாலையரிசி, "கோட்‌ 
டம்‌ இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 இராம்‌) சேர்த்துப்‌ 
பொடித்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிடவும்‌. சாதிக்காய்‌, 
இராம்பு, சரகம்‌, அதிவிடயம்‌, குராசானியோமம்‌ இவற்றைக்‌ 


திழியாகக்‌ கட்டி விட்டு, நீரை எட்டிலொன்றாக வற்றக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. மூன்று நாள்கள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
வயிற்றிரைச்சல்‌, இரத்தக்கடுப்பு இவை தீரும்‌. 


செய்முறை: 2 
இலந்தை, ஆவிரை வேர்ப்பட்டை, விட்டுணுக்கிரந்தி, 
மிளகு இவை ஓரளவ௱ய்‌ எடுத்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) 


நீரிலிட்டு, முன்போலவே காய்ச்சி வடிக்கவும்‌. 


செய்முறை: 3 
விளாம்பழத்தோடு, மாதுளையினோடு, புழுக்கை வேர்‌, 
அருசும்‌ வேர்‌, வில்வ வேர்‌, முத்தக்காசு, வெட்பாலையரிச, 


நாயுருவி, அதிவிடயம்‌, மிளகு இவை ஓரளவாக இருதாழி (2.6 
லிட்‌.) நீரிலிட்டு, முன்போலவே காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 
தீரும்‌ நோய்கள்‌ 
வயிறுளைச்சல்‌, கடுப்பு இவை இரும்‌. 


63 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


செய்முறை: 4 

ஆவிரைப்‌ பஞ்சாங்கம்‌, ஐவாலிமொட்டு) கிராம்பு, சாதிக்‌ 
க௱ய்‌, ஏலம்‌ இவை ஓரளவாக எடுத்து அவித்து அரைத்து, 
எருமை மோர்‌, தயிரி லாட்டவும்‌. 
அளவு 

சேவையான அளவு. 
தீரும்‌ நோய்கள்‌ 

வயிற்றுரத்தம்‌, கடுப்புளைச்சல்‌ இவை இரும்‌, 
செய்முறை: 5 

.. இற்றரத்தை, மலைதாங்கிவேர்‌, பூநாகம்‌, பெருமரத்துப்‌ 

பட்டை இவை ஓரளவாக இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு, 
இராம்பினைக்‌ கஇழிகட்டிப்‌ போட்டு எரித்தெடுக்கவும்‌. பதமாக 
முன்போல வடித்திறக்கவும்‌. 
அச] 

தேவையான அளவு. இரண்டு வேளையும்‌ மூன்று நாள்கள்‌ 
கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

வயிற்றுளைச்சல்‌, கடுப்பு இவை தீரும்‌. (பா. 729-735) 


2. அளிசுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 

செய்முறை 

பேய்ப்புடல்‌, கடுக்காய்‌, நெல்லி, ஆடாதோடை, கண்டங்‌ 
காரி, மஞ்சள்‌, கடுகு, செம்முள்ளி, சுக்கு, வேலிப்பருத்தி, இப்பிலி 
இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) இடித்து, முக்‌ 
கூறிட்டு, ஒரு கூறுக்கு இரண்டு நாழி (2.6 லிட்‌) நீரிட்டு, கடுகு 
ரோணி ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) முடிந்து போட்டு, எட்டி 
லொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு. காலை, மாலை கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

அளிசுரங்கள்‌, மல பந்தங்கள்‌ தீரும்‌. (பா. 1178-1180) 


"உரை விராக்கற்கள்‌ 649 


3, இருமலுக்குக்‌ குடிநீர்‌ - 1 
செய்முறை: 1 
முத்தக்காசு நான்கு கழஞ்சு (20.4 இராம்‌), பேய்ப்புடல்‌ 
நான்கு கழஞ்சு (20.4 இராம்‌), பற்படாகம்‌, சீந்தில்‌, சுக்கு இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கராம்‌) எடுத்து, இரண்டு 
நாழி (2.6-லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. எட்டிலொன்றாக 
வற்றியபின்‌ எடுத்து வைக்கவும்‌, 


அளவு 
காசளவு.. தேன்‌ -சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌ பேதியாகும்‌. 
மோருண்ண பேஇ நிற்கும்‌. வாயு முதல்‌ இருமல்‌ போகும்‌. 


செய்முறை: 2 

கரிப்பான்‌ சமூலம்‌, சங்கம்‌ வேர்‌, தோடை வேர்‌, தேட்‌ 
கெடுக்க வேர்‌, சிறுதேக்கு இவை ஓரளவாய்‌ எடுத்து இரண்டு 
நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. மேலே இப்பிலி 
மூலமாட்டிக்‌ கொடுக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு கொடுக்கவும்‌. அலத்திருமல்‌ தீரும்‌. 


செய்முறை: 3 

இலவங்கம்‌, ஏலம்‌, செஞ்சந்தம்‌, பூலாவேர்‌, நீர்த்தாளி 
வித்து இவை ஓரளவாயபெடுத்துத்‌ தூளாக்கி ஓர்‌ ஆழாக்கு 
(168 மி.லிட்‌.) எடுத்து, ஆவின்‌ நெய்‌ ஓர்‌ ஆழாக்கு (168 
மி.லிட்‌.) கூட்டி, குழம்பு போலக்‌ கலக்கி வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு கொடுக்கவும்‌. இருமல்‌ தீரும்‌., ப 
(பா. 595-598) 
4. இருமலுக்குக்‌ குடிநீர்‌ - 2 
செய்முறை 
கொத்தமல்லி, பொன்னாங்காணி, இருவேலி “இவை 
வகைக்கு மூன்று கழஞ்சு (15,3 சராம்‌); அதிமதுரம்‌; ' சுக்கு, 


50 அசத்தியர்‌ வைத்திய காவிய.ம்‌-.1500 


சந்தனம்‌, இலவங்கப்பட்டை. இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு 
(10.2 கிராம்‌) சேர்த்திடித்து, முக்கூறிட்டு, ஒரு கூறுக்கு இரண்டு 
நாழி (2.6 லிட்‌.) நீர்‌ விட்டு, எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சி 
(வடிக்கவும்‌ 


அளவு 
தேவையான அளவு, இரண்டு. வேளையும்‌, மூன்று நாள்‌ 
கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
இருமல்‌, ஈளை, சிலேற்பனம்‌, வாந்தி, கோழை, அரோசி 
போன்றவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
புளிப்பு, கசப்பு நீக்கவும்‌. (பா. 1426-1429) 
5. உட்சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 
செய்முறை: 1 


சுக்கு, கொத்தமல்லி, தேசாபுரம்‌ மூன்றும்‌ ஓரளவாக 
இடித்து, ஒருபடி. (1.3 லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. 
அள்வு 


தேவையான: அளவு 
தீரும்‌ நோய்கள்‌ 
உட்சுரம்‌, விடம்‌, குறுவேர்வை அழியும்‌. (பா. 1187, 1188) 


. செய்முறை: 2 


வெந்தயமும்‌ மிளகும்‌ கூட்டி முன்போலவே காய்ச்சி 
வடிக்கவும்‌. 


அளவு 
ஐந்து நாள்கள்‌ இரவில்‌, தேவையான அளவு கொடுக்கவும்‌. 


"உரை விளக்கங்கள்‌ -651 


தீரும்‌ நோய்கள்‌ 


. உட்சுரம்‌, மாந்தம்‌, வேர்வை, குடல்‌ குத்தல்‌ இவை தீரும்‌. 
(பா. 1187-1189) 


6. கணைச்‌ சுரத்துக்குக்‌ குடிநீர்‌ 

செய்முறை 

வரட்பூலா வேர்‌, வில்வவேர்‌, சிற்றாமுட்டி, விட்டுணுக்‌ 
கிரந்தி, நன்னாரி இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌); 
சுக்கு, மிளகு வகைக்கு அரைப்‌ பலம்‌ (17.5 இராம்‌) கூட்டிப்‌ 
. பொடித்து, ஐந்து கூறாக்கவும்‌. ஓரு கூறுக்கு. இரண்டு படி 
2.6 லிட்‌) நீரிட்டு, எட்டிலோன்றாக வற்றக்‌ காய்ச்சி வடிக்‌ 
கவும்‌, 
அளவு 


தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


திரும்‌ நோய்கள்‌ 
கணைச்‌ சுரங்கள்‌, அதிக சூடு பலவும்‌ .இீரும்‌. 
(பா. 1466-1468) 


7. கல்லடைப்பு, சதையடைப்புக்குக்‌ குடி நீர்‌ 


செய்முறை:1 

நிலக்குமிழ வேரை இடித்து நீரிலிட்டுக்‌ காய்ச்சி, எட்டி, 
லொன்றாகக்‌ குறுக்கவும்‌. குடிநீராகக்‌ கொடுக்கவும்‌ . 
செய்முறை: 2 


நாய்ப்பாகல்‌, நத்தைச்சூரி, சரகம்‌ இவை ஓரளவாக இடித்‌ 
துப்‌ பொடித்து; நீரிலிட்டுக்‌ காய்ச்சி, எட்டிலொன்றாக வற்ற 
வைத்துக்‌ கொடுக்கவும்‌. 


செய்முறை: 3 
்‌ கொடுப்பைச்‌ சாறு, நொச்சிச்‌ சாறு வகைக்கு ஓர்‌ உழக்கு 
(33% மி, லிட்‌.) முறைப்படி காய்ச்சிக்‌ கொடுக்கவும்‌. 


652 அசுத்தியுர்‌ வைத்திய காலியும்‌-1500 


அள்வு 
தேவையான அளவு, மூன்று நாள்கள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சல்லடைப்பு, சதையடைப்பு நீங்கும்‌. (பா. 616) 617) 


8, காந்தல்‌ எரிவுக்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை: 1 

மிளகு, அறுகம்‌ வேர்‌ இவை ஓரளவாக ஒருபடி (1.3 லிட்‌.) 
நீரிலிட்டு, எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சி வடித்து, ஆவின்‌ 
வெண்மணையிட்டுக்‌ கொடுக்கவும்‌. 


செய்முறை: 2 

மிளகு, வில்வவேர்‌ ஓரளவாயெடுத்து அத்துடன்‌ இரண்டு 
பங்குக்‌ கொத்தமல்லி சேர்த்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீர்‌ 
விட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்ச வடிகட்டவும்‌. இதிற்‌ பாதி 
யெடுத்து முலைப்பால்‌ கலந்து, அத்துடன்‌ சீரகத்தைச்‌ சிவக்க 
வறுத்துப்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. இதைக்‌ கொடுக்கவும்‌ காந்த 
லெரிவு தீரும்‌. 


செய்முறை: 3 

வில்வவேர்‌, கொத்தமல்லி, நெற்பொரி, அதிமதுரம்‌, நெல்லி 
முந்திரிப்பழம்‌, னி கற்கண்டு இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 
இராம்‌) சேர்த்த, ஒருபடி (1.3 லிட்‌.) 'நீரிலிட்டு, எட்டிலொன்‌ 
றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌ . 


அளவு 
தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌, மூன்று நாள்‌ 
கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


வாந்தி), அரோ), பித்தம்‌, வாய்நீரூறல்‌, நெஞ்செரிப்பு 
இவை தீரும்‌. ப (பா. 1278-1284) 


உரை விளக்கங்கள்‌ 653 


9. கிராணிக்குக்‌ குடி நீர்‌ 

செய்முறை 

கடலிறாஞ்சப்‌ பட்டை, அவிரைத்தோல்‌ இவை வகைக்கு 
மூன்றே முக்கால்‌ பலம்‌ (26.2 கராம்‌), கருங்காலிப்பட்டை 
ஜந்து பலம்‌ (175 சராம்‌), கட்டுக்கொடிச்‌ சமூலம்‌ ஐந்து பலம்‌ 
(175 கிராம்‌), கடுக்காய்‌ நான்கு பலம்‌ (140 இராம்‌), தான்றிக்‌ 
காய்‌ பதினைந்து பலம்‌ (525 இராம்‌), சாதிக்காய்‌ இரண்டரைப்‌ 
பலம்‌ (87.5 கிராம்‌) இவற்றைச்‌ சேர்த்துத்‌ தூளாயாட்டி, 
இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. இதை 
எட்டிலொன்றாக வற்ற வைத்து வடிக்கவும்‌. ப 


அளவு 
தேவையான அளவு. இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சலக்கழிச்சல்‌ போன்றவை தீரும்‌. (பா. 651,652) 


10. கிரிச்சனங்களுக்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை: 1 

காணச்சாறு, கொடுப்பைச்சாறு இவை ஓரளவாகக்‌ கூட்டிக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. இதில்‌ கால்படி. (236 மி.லிட்‌.) கொடுக்க 
வும்‌, கிரிச்சனங்கள்‌ இரும்‌ . (பா. 599) 


செய்முறை: 2 
மேற்கண்ட குடிநீரில்‌ காரம்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. தசை 
யடைப்பு நீங்கும்‌, 


செய்முறை: 3 

சிறுதேச்கு, மிளகு, சங்கம்‌ வேர்‌, சுக்கு, கரிப்பான்‌, தோடை 
வேர்‌, கொம்மட்டி. வேர்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு 
(10.2 கிராம்‌) எடுத்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ 
காய்ச்ச, உழக்காக (336 மி.லிட்‌.) வற்ற வைக்கவும்‌. இதை 
வேண்டிய அளவு கொடுக்கவும்‌. இரத்த அடைப்பு, நீரடைப்பு, 
இரிச்சனங்கள்‌ அனைத்தும்‌ தீரும்‌, (பா. 599-601) 


654 அகத்தியா்‌ வைத்திய காவியம்‌-[500' 
1 1. குளிர்தோட சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை 

சீந்தில்‌, முத்தக்காச, பற்படாகம்‌, இருவேலி., வெட்டி 
வேர்‌, இலாமிச்சம்‌ வேர்‌, கொத்தமல்லி, சுக்கு, நிலவேம்பு இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10,2 கராம்‌) கூட்டியிடித்து,, 
முக்கூறிட்டு, ஒரு கூறுக்கு இருநாழி (2.6 லிட்‌.) நீர்விட்டு, 


எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடித்து வைக்கவும்‌. 
அளவு 


தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌ மூன்றுநாள்‌ 
தேன்‌ கலந்து கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

குளிர்நளிர்‌ விட தோட. சுரம்‌, வேர்வை, தாகம்‌, உடல்வலி) 
குலைவலி, வாத்து, மலசலக்க.ட்டு, நாவறட்டு, ௮௪சதி, சோபம்‌, 
வாந்தி, வாய்நீர்‌ ஒழுகல்‌ இவை தேரும்‌. 


பத்தியம்‌ 


கைப்பு, புளிப்பு மோர்‌ இவை ஆறு நாள்களுக்கு நீக்கவும்‌. ப 
(பா. 1267-1269) 


12. சண்டமாருதக்‌ கருக்கு 


செய்முறை 


தும்பை, குப்பைமேனி, தைவேளை இவற்றைச்‌ சமூலமாக 
ஓவ்வொன்றும்‌ ஒரு பிடியளவு எடுத்துச்‌ சட்டியிலிட்டு வறுக்க 
வும்‌. அரைச்‌ சாம்பலானபின்பு தனியே கொட்டி வைக்கவும்‌. 
வெந்தயம்‌ மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) சட்டியிலிட்டுச்‌ சிவக்க 
வறுத்து, மேற்பொடியுடன்‌ சேர்த்து ஒருபடி. (1.3 லிட்‌,) 
நீரிலிட்டு எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு கொடுக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 655 


தீரும்‌ நோய்கள்‌ 
நீர்ப்பாடு, பேய்ப்பாடு, மந்தம்‌, மிகுகழிச்சல்‌, வாந்தி, 
உப்பிசம்‌, தாகம்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
பொரியரிசிக்‌ கஞ்சி கொடுக்கவும்‌. யா. 849,850) 
13. சன்னிக்குக்‌ குடிநீர்‌ 
செய்முறைற 


சிறுவழுதலைவேர்‌ நான்கு கழஞ்சு (20.4 கிராம்‌), சுக்கு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), சீந்தில்‌ இரண்டு கழஞ்சு (10.2 

்‌ ராம்‌) எடுத்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு எட்டி. 

லொன்றாகக்‌ குறுக்கிக்‌ காய்ச்சி வடித்துக்‌ கொள்ளவும்‌. 


அளவு 
தேவையான அளவு தரவும்‌ சன்னி தரும்‌. 


14. சிலேட்டும சுரத்திற்குக்‌ சூடிரீர்‌ 
செய்முறை 
சந்தில்‌, முத்தக்காசு, பேய்ப்புடல்‌, பற்படாகம்‌, சுக்கு 
இவை ஒரளவாயிடித்து, முக்கூறிட்டு, ஒருகூறுக்கு இரண்டு நாழி 
(2.6 லிட்‌.) நீரிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு மூன்று நாள்‌, தேன்‌ சுலந்து கொடுக்‌ 
ஆவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


தலைநோய்‌, சிலேட்டும சுரம்‌ தீரும்‌. (பா.1193) 
15. சுகபேதிக்‌ கூடி நீர்‌ 
செய்முறை: 1 


பிரமியிலை, கடுக்காய்‌ இவை வகைக்கு .நான்கு கழஞ்சு 
(20.4 கிராம்‌.), களிப்பாக்கு “மூன்று கழஞ்சு (1.5 கிராம்‌), சுக்கு 


636 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1506 


இரண்டு கழஞ்சு (10.2 கராம்‌), இந்துப்பு ஒரு கழஞ்சு (5.1 
இராம்‌) எடுத்துச்‌ சேர்த்து, - ஒரு படி (1.3 லிட்‌.) நீரிலிட்டு 
எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவி 
. தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
வாயு, பழமலம்‌ இவை நீங்கும்‌. கழிச்சல்‌ மிகுதியான்ஈல்‌ 
மோர்ச்‌ சோறு கொடுக்கவும்‌. 


செய்முறை: 2 

.. கடுக்காய்‌, களிப்பாக்கு, சுக்கு, இந்துப்பு இவை வகைக்கு 
ஒரு கழஞ்சு (5,1 சராம்‌) சேர்த்து, இஞ்சிச்‌ சாற்றிலரைத்துக்‌ 
கொடுக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு 


தீரும்‌ நோய்கள்‌ 

ட... வாயு, மழமலம்‌ இவை நீங்கும்‌, கழிச்சல்‌ மிகுதியானால்‌ 

மோர்ச்சோறு கொடுக்கவும்‌. பா.709,710) 
16. சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை: 1 

சிறுகாஞ்சொறிவேர்‌, முத்தக்காக, சிறுவழுகலைவேர்‌, 
சீந்தில்‌, பற்படாகம்‌, வோர்க்கொம்பு, பேய்ப்புடல்‌ இவை வகைக்கு 
மூன்று கழஞ்சு (15,3 கிராம்‌) சேர்த்திடித்து, இரண்டுபடி (2.6 
லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. இதில்‌ 
தேன்‌ கலந்து கொடுக்கவும்‌, 


செய்முறை: 2 


நன்னாரி, மூத்தக்காசு, இலாமிச்சு, திரிகடுகு, கொத்தமல்லி, 
'செந்தொட்டி வேர்‌, பற்படாகம்‌; பேய்ப்புடல்‌ இவை' வகைக்கு 


கர விளக்கங்கள்‌ ப 657 


இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்திடித்து, இரண்டுபடி (2.6 
லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. இதில்‌ 
தேனும்‌, திப்பிலித்தூளும்‌ கலந்து கொடுக்கவும்‌. 


செய்முறை: 3 

சந்தில்‌, தோடைவேர்‌, முத்தக்காசு, தூதுவளை, கண்டங்‌ 
காறி, செவ்வியம்‌, இரிகடுகு, பேராமுட்டி, பற்படாகம்‌, கொத்த 
மல்லி, பேய்ப்புடல்‌, இப்பிலிமூலம்‌ இவை வகைக்கு இரண்டு 
கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்திடித்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) 
நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. இதில்‌ தேன்‌ 
கலந்து கொடுக்கவும்‌. (பா..1146-1149) 

1 7. சுரமாந்தைக்குக்‌ குடிநீர்‌ 

செய்முறை 

சுக்கு, நறுக்குமூலம்‌, முசுமுசுக்கை வேர்‌ இவை வகைக்கு 
ஒரு கழஞ்சு (5.1, கிராம்‌) கூட்டி, ஒருபடி (1.3 லிட்‌.) நீரிலிட்டு, 
எட்டிலொன்றாக வற்றக்காய்ச்சி வடிக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளிவு 
தீரும்‌ நோங்கள்‌ 

நெஞ்சிருமல்‌, சுரமாத்தை தரும்‌. (பா.1190) 

18. தருணசுரக்குடிநீர்‌ 

செய்முறை 

பேராமுட்டி, வேர்க்கொம்பு இவை ஓரளவாயெடுத்துப்‌ 


பொடித்து, இரண்டுதநாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்‌ 
றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌, ்‌ 


அள்வு 
தேவையான அளவு, காலை, மாலை மூன்று நாள்கள்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 
. தருணசுரம்‌, மந்தசுரம்‌ 'இவை தீரும்‌. (பா.587) 


ஷி 848 


658 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


19. நீரிறங்குவதற்குக்‌ .குடிரீர்‌ 
செய்முறை 
மாம்பட்டை, ஆவிரையின்‌ பட்டை, வெள்வேல்‌ தோல்‌, 
வேப்பந்தோல்‌ இவை ஓரளவாக எடுத்திடித்து, நீரிலிட்டுத்‌ 


காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
ஓர்‌ உழக்களவு (336 மி.லிட்‌.)) நோய்‌ நீங்கும்‌ வரை நாள்‌ 
தோறும்‌ கொடுக்கவும்‌. (பா.627) 
20. பல சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 
செய்முறை: 1 


பேய்ப்புடல்‌, தோடை.யிலை, செம்முள்ளிவேர்‌, முப்புர 
மெரித்தான்‌ வேர்‌, வேர்க்கொம்பு இவை வகைக்கு நாற்கழஞ்சு 
(20.4 கிராம்‌) இடித்து, முக்கூறிட்டு அதில்‌ கூறுக்கிரு நாழி 
(1.3 லிட்‌.) நீர்விட்டு, எட்டொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 
இதில்‌ தேன்‌, இப்பிலித்‌ தூள்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. 


செய்முறை: 2 

இப்பிலி, சந்தில்‌ இவை வகைக்கு நாற்கழஞ்சு (20.4 அற்கவ 
இடித்து, இரண்டுபடி. (2.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி முன்‌ 
போலவே வடித்து, இரண்டு வேளையும்‌ தேன்‌ கலந்து 
கொடுக்கவும்‌. (பா.1150-1151) 


21. பழஞ்சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 

செய்முறை 

திரிபலை, செவ்வியம்‌, முத்தக்காசு, அரத்தை, கொத்த 
மல்லி, சித்திரமூலம்‌, முசுமுசுக்கை, வெண்காரம்‌, அக்கரகாரம்‌, 
சிற்றாமுட்டி, பேராமுட்டி, தோடைவேரிலை, செம்முள்ளி, 
நெருஞ்சி, செந்தொட்டிவேர்‌, அமுக்கிரா, மலைதாங்கி 
வில்வம்‌, வெட்டிவேர்‌, இலாமிச்சு, கரிசாலை, புடோல்‌, தூது 
வளை, கண்டங்காரி, இலுப்பைப்பூ, சிறுபீளை, நீர்முள்ளி 
வேர்‌, நன்னாரி, கற்றான்ழச்சருகு, முன்னைவேர்‌, பெருங்குமிழ 


கூரை விளக்கங்கள்‌ 659 


வேர்‌, முப்புரங்களெரித்தான்‌: வேர்‌, நிலவேம்பு, விட்டுணுக்‌ 
இரந்தி, கற்கண்டு, கிராம்பு, சிறுதேக்கு, கோட்டம்‌, பேரீச்சு, 
மூந்திரிகை, அதிமதுரம்‌, தேசாபுரம்‌, சந்தனம்‌, தேவதாரம்‌, 
கடுகுரோகிணி, பற்படாகம்‌, இலவங்கம்‌, வீழிப்பட்டை, 
தாமரைவளையம்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) 
சேர்த்திடித்து, . பதின்கூறிட்டு, ஒரு கூறுக்கு இரண்டு நாழி 
(2.6 லிட்‌.) நீரிட்டு, எட்டொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 
இதில்‌ திப்பிலித்தூளும்‌ தேனும்‌ விட்டு ஐந்துநாள்‌ கொடுக்கவும்‌. 
எல்லாச்‌ சுரங்களும்‌ தீரும்‌. (பா. 1158-1162) 


22. பித்த சிலேட்டும சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை: 1 

முத்தக்காச௬, தேசாபுரம்‌, இலாமிச்சம்வேர்‌, பற்படாகம்‌, 
இருவேலி, வெட்பாலரிசி, நெற்பொரி, மரவிலையிளீர்க்கு, 
கொத்தமல்லி இவற்றை ஓரளவாககீ கூட்டி, ஒரு நாழி (1.3 
லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. இத்‌ 
துடன்‌ அரத்தைப்பொடியும்‌ முலைப்பாலும்‌ சேர்க்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

பழைய சுரம்‌, சன்னிகள்‌, 'நெடுமூச்சு; அசதி, நெஞ்செரிப்பு, 
விக்கல்‌, பித்தசிலேட்டுமம்‌, தோடசுரம்‌, மலநீர்க்கட்டு இவை 
இரும்‌. (பஈ. 1452-1454) 


செய்முறை: 2 


கடுகுரோகணி, கடுக்காய்‌, இந்துப்பு, பேய்ப்புடல்‌ 
இவற்றைக்‌ குடிநீராகக்‌ காய்ச்சி அத்துடன்‌ இஞ்சிச்சாறும்‌ 
இப்பிலிப்‌ பொடியும்‌ முலைப்பாலும்‌ கலந்து கொடுக்கும்‌. 
மலக்கட்டு நீங்கும்‌. ப (பா. 1455, 1456) 


660 அகத்தியர்‌ வைத்திய கர்வியம்‌-1500 


23. மணல்‌ கூடிரீர்‌ 


செய்முறை 

சீனி போன்றதும்‌ கடுகு போன்றதுமான மணலை ஒன்றே 
கால்‌ படி (1.680 லிட்‌.) யளவு எடுத்துப்‌ பெரிய தாழியிலிட்டு, 
ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) வறுக்கவும்‌. அரசங்கொழுந்து ஒரு 
பிடியை எடுத்து அதனுடன்‌ சேர்த்துத்‌ இப்பற்றும்‌ பருவத்தில்‌ 
எடுக்கவும்‌, அத்துடன்‌, ஓமம்‌ இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) 
பொரித்துச்‌ சேர்க்கவும்‌. இவற்றில்‌ ஒருகுடம்‌ நீர்விட்டு நன்றாகக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. 


அள்வு 
ஒரு சொம்பு நீர்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


மூர்ச்சை, தாகம்‌, சிறுதாகம்‌, சோபம்‌, ௮ந்திரதாகம்‌ இவை 
இரும்‌. (பா. 851-853) 


24, மலக்கட்டு, சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை: % 

ஆவின்பால்‌, வெள்ளாட்டுப்பால்‌, நீர்‌ இவை ஓரளவாகக்‌ 
கூட்டி அதில்‌, கொடித்தூவி வேரிழைத்துக்‌ கிழியாகக்‌ கட்டி 
விட்டு வேக வைத்து, நீர்‌ வற்றி வடிக்கவும்‌. 
அளவு 

தேவையான்‌ அளவு 


தீரும்‌ நோய்கள்‌ 
மலக்கட்டு, விடபாகம்‌, நீர்க்கட்டு, சுரம்‌ தீரும்‌. 
(பா. 1196) 
செய்முறை: 2 
கோரைக்கிழங்கு, கொடித்தூவி, கோட்டம்‌, செவ்லியம்‌, 
கொத்தமல்லி, தூதுவளை, விட்டுணுக்கிரந்தி, இலாமிச்சு, அதி 


உரை விளக்கங்கள்‌ 661 


மதுரம்‌, சுக்கு, இலவங்கம்‌, புடோல்‌, முள்ளிவேர்‌, பற்படாகம்‌, 
ஏலம்‌, தஇப்பிலி, இப்பிலிமூலம்‌, கண்டங்கத்திரி, ஆடாதோடை 
யிலை, நன்னாரிவேர்‌, சீந்தில்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு 
(10.2 கிராம்‌) இடித்துச்‌ சேர்த்து, முக்கூறிட்டு, ஒருகூறுக்கு 
இரண்டுதாழி (2.6 லிட்‌.) நீரிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி 
வடிக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு, மூன்றுநாள்‌ கொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 
சுரம்‌, காசம்‌, வாத பித்த அலேட்டுமம்‌, வயிறிரைச்சல்‌, 
மலசலக்கட்டு இவை ரும்‌. (பா. 1197-1199) 


25, மலக்கட்டு, தலைநோய்க்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை 

மலைதாங்கி, நன்னாரி, முள்ளிவேர்‌, நெல்லிக்காய்‌, 
தான்றிக்காய்‌, ஆடாதோடை, கொடித்தாவி, தூதுவளை, 
கண்டங்காரி இவை வகைக்குக்‌ காற்கழஞ்சு (1.27 கராம்‌) 
கூட்டி, ஒருநாழி (1.3 லிட்‌.) நீரிலிட்டு வற்றக்‌ காய்ச்சவும்‌. 
மேலே திப்பிலிப்பொடியும்‌ தேனும்‌ கலந்து கொள்ளவும்‌. 


அளவு 
தேவையான அளவு, மூன்றுநாள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
மலக்கட்டு, தலைநோய்‌, வாயுக்குத்து, கால்கை வலி, 
ஓங்காளம்‌, இருமல்‌ இவை தீரும்‌. (பா. 1410-1412) 


26. மாறல்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 1 
செய்முறை 
.. . இலுப்பைப்பூ, முந்திரிகைப்பழம்‌, பெருங்குமிழவேர்‌, அதி 
மதுரம்‌, நன்னாரி, தாமரை வளையம்‌, இருவேலிவேர்‌, முத்தக்‌ 


6? அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


சாசு, வேர்க்கொம்பு, சிறுகாஞ்சொறி, நெல்லிப்பருப்பு இவை 
வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) சேர்த்திடித்து, முக்‌ 
கூறிட்டு, ஒரு. கூறுக்கு. இரண்டுநாழி (2.6 லிட்‌), நீர்விட்டு, 
எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. இரண்டு வேளையும்‌ 
கொடுக்கவும்‌. (பா. 1156-1157) 


27. மாறல்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை 

சந்தில்‌, பேய்ப்புடல்‌, முத்தக்காசு, வேர்க்கொம்பு, பற்‌ 
படாகம்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) இடித்து, 
முக்கூறிட்டு, ஒரு கூறுக்கு இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீர்விட்டு; 
எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. 


அளி வு 
தேவையான அளவு, தேனுடன்‌: - கலந்து, மூன்றுநாள்‌ 
கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
மாறல்‌ சுரங்கள்‌, குளிர்‌, தாகம்‌, வேர்வை, மலக்கட்டு, 
சோகம்‌, நீரேற்றம்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு, மோர்‌, புகையிலை, நீக்கவும்‌. அன்னப்பால்‌ 
அருந்தவும்‌. (பா. 1417-1419) 


28. முத்தோடச்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 


செய்முறை 

தூதுவளை, கண்டங்காரி, நிலவேம்பு, முத்தக்காசு, 
கொத்தமல்லி, சிற்றரத்தை, செவியம்‌, சீந்தில்‌ சிறுகாஞ்சொறி, 
நன்னாரி, முள்ளிவேோர்‌, தோடையிலை, விப்டுணுக்கிரந்தி, இரி 
கடுகு, திரிபலை, பேய்ப்புடல்‌, கோட்டம்‌, சன்னஇலவங்கம்‌ 
இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) சேர்த்து, 
முக்கூறிட்டு- அதில்‌ கூறுக்கு இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிவிட்டு 


உரை விளக்கங்கள்‌ 663 


எட்டொன்றாகக்‌ காய்ச்சவும்‌. இப்பிலிப்பொடியும்‌ தேனும்‌ 
கலந்து கொடுக்கவும்‌. (பா. 1154, 1153) 


29. மூலத்திற்குக்‌ குடிநீர்‌ 

செய்முறை: 1 

நொச்சில்‌, கருவேம்பு, முருங்கை ஈர்க்கிலை, கொழிஞ்சி 
சாரணைவேர்‌, முத்தக்காக, மலைதாங்கவேர்‌ இவை ஓரள 
வாயிடித்து, முக்கூறிட்டு, ஒருகூறுக்கு இரண்டுநாழி (2.6 லிட்‌.) 
நீரிட்டு, எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. மிளகு, தப்பிலி, 
சுக்கு, வெள்ளுள்ளி, ஓமம்‌, அதிவிடயம்‌, வசம்பு இவை ஓரளவா: 
யெடுத்துக்‌ கிழி கட்டி, அதிலிட்டுக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


செய்முறை: 2 

வேம்பிர்க்கில்‌, கருவேம்பினீர்க்கில்‌, சுக்கு, வெள்ளுள்ளி, 
தப்பிலி இவை வகைக்கு மூன்று வராகன்‌ (12.3 கிராம்‌) எடுத்து, 
இழிபோலக்‌ கட்டி, இரண்டுநாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு, முன்‌ 
போலவே காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌ மூன்றுநாள்‌ 
கொடுக்கவும்‌. மூலம்‌ இரும்‌. 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு நீக்கவும்‌. (பா. 1308-1313) 
30. மேகாதிக்‌ குடிநீர்‌ - 1 
செய்முறை 


துடரி, சண்டை, நீர்ப்பூலா, சூரை, கடலிறாஞ்சி, இரும்புலி, 
ஆவிரை, பொன்முசுட்டை, வில்வம்‌, திரிபலை, முத்தக்காசு, 
தேற்றன்விதை இவை வகைக்கு ஓரளவாககச்‌ கூட்டித்‌ தூளாக்கிப்‌ 
புதுச்சட்டியிலிட்டு, ஒருபடி(1.3 விட்‌.) நீர்விட்டு, சீலை கொண்டு 
மூடி,மூன்று சாமம்‌ (9 மணி நேரம்‌) வெயிலில்‌ வைத்தெடுக்கவும்‌.. 
பின்பதைக்‌ குறுக்கிக்‌ காய்ச்சி, அத்துடன்‌ காற்படி (336 
மி.லிட்‌) .தேன்விட்டுக்‌. கலக்கவும்‌, பின்னர்‌, பொன்முசுட்டை 


664 அகத்தியர்‌ வைத்திய .காவியம்‌-1500 


வர்‌, . இரிகடுகு,. முத்தக்காக, மூங்கிவிலை, திரிபலை-இவை 
வகைக்கு இரண்டு சுழஞ்சு (10.2 கிராம்‌) எடுத்து, ஒரு படி (1.3 
லிட்‌.) நீர்விட்டு அதை உழக்களவாகக்‌ (336 மி.லிட்‌.) காய்ச்சி 
எடுத்துச்‌ சேர்க்கவும்‌, 
அளவு 

தேவையான அளவு 
தீரும்‌ நோய்கள்‌ 

சீழ்மேகம்‌, மதுமேகம்‌, காளமேகம்‌, தசைமேகம்‌, வர்ண 
மேகம்‌, அத்திமேகம்‌, மணல்‌ மேகம்‌, வாத மேகம்‌, உருக்கும்‌ 
மாங்கெ மேகம்‌ இவற்றுடன்‌ இருபது மேகங்களும்‌ தீரும்‌. 

(பா. 208-210) 
31. மேகாதிக்‌ குடிநீர்‌ - 2 

செய்முறை 
ஆவாரைப்‌ பஞ்சாங்கம்‌, நிலப்பனைவேர்‌, முத்தக்காசு, 
நீர்ப்பூலா வேர்‌, மூங்கிலிலை, வில்வவேர்‌, தேற்றான்விதை, 
பொன்முசுட்டைவேர்‌, துடரி சுண்டை, சுண்டி, கருஞ்சூரை 
வேர்‌, இலந்தைவேர்‌, மாதுளை வேர்‌, முந்திரிகை, பேரீச்சம்‌ 
பழம்‌, நெற்பொரி, சீனிகற்கண்டு, நாயகம்‌, பொன்னாங்காணி 
வேர்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்த்துத்‌ 
தூளாக்கி, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு எரித்து 
எட்டொன்றாகக்‌ குறுக்கிக்‌ காய்ச்சி எடுக்கவும்‌. 
அளவு 


தேவையான அளவு 


தீரும்‌ நோய்கள்‌ 
மேக நோயினால்‌ நீர்கண்டு, வெந்து புண்ணாகி, மெலிவு 
கண்டதும்‌; தாகம்‌, நீர்சசூடு போன்றவையும்‌ தீரும்‌. 
(பா. 211,212) 


32. வாத சிலேட்டும சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 
செய்முறை 


மலைதாங்கி, தூதுவளை, கண்டங்காசி, நன்னாரி, சிறுகாஞ்‌ 


சொறி, - ஆடாதோடை, ிறுவமுதலைவேர்‌; 'இப்பிலிவேர்க்‌ 


உ விளக்கங்கள்‌ 665 


கொம்பு) பேய்ப்புடல்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (102 
சிரம்‌) 'இடி.த்துத்‌ தூளாக்கி, முக்கூறிட்டு, அதில்‌ ஒரு கூறுக்கு, 
இரண்டுநாழி (2.6 லிட்‌.) நீரிட்டு, எட்டிலொன்றாகக்‌ குறுக்கிக்‌ 
காய்ச்சவும்‌, இத்துடன்‌ மேற்பொடியாக, திரிகடுகு வெதுப்பித்‌ 
தூவவும்‌. அல்லது இலவங்கப்பட்டை, அதிமதுரம்‌, தற்றரத்தை,, 
இப்பிலி இவை ஓரளவாக வெதுப்பித்‌ தூளாக்கிச்‌ சேர்க்கவும்‌: 
இவற்றுடன்‌ தேன்‌ கலந்து, காலை, மாலை இரண்டு வேளையும்‌ 
கொடுக்கவும்‌ தீரும்‌, (பா. 1152,1123) 


335. வாத சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 1 


செய்முறை 

இற்றாமுட்டி, வேர்க்கொம்பு, மிளகு, கொத்தமல்லி, பேரா 
மூட்டி வேர்‌ இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) 
இடித்து, முக்கூறிட்டு, ஒருகூறுக்கு இரண்டுநாழி (2.6 லிட்‌.) நீர்‌ 
விட்டு எட்டிலொன்றாக வற்றக்காய்ச்்‌சி, தேன்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கவும்‌. மூன்று நாளில்‌ தீரும்‌. பா.1155, 1156) 


34. வாத சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 2 

செய்முறை 

குறுந்தொட்டி, நொச்சி, முத்தக்காசு, கூத்தன்குதும்பை, 
கண்டங்காரி, பற்படாகம்‌, நிலவேம்பு, வாதமடக்கி, நெருஞ்சில்‌ 
வேர்‌, ஆடாதோடைவேர்‌, நெல்லீர்க்கு, வேப்பீர்க்கு, மாவிலை 
யினீர்க்கு, இரிகடுகு, நாரத்தையீர்க்கில்‌ இவை வகைக்கு மூன்று 
கழஞ்சு (15.3 கிராம்‌) இடித்து, முக்கூறிட்டு, ஒரு கூறுக்கு 
இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. இப்பிலிப்பொடியும்‌ தேனும்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கவும்‌. (பா. 1158, 1159 


35. வாந்தி, இருமலுக்குக்‌ குடி நீர்‌ 
செய்முறை 
மிளகு, சுக்கு, இப்பிலி, வில்வவேர்‌, கொத்தமல்லி இவை 
ஓரளவாகக்கூட்டி, ஒரு நாழி (1.3லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி, 
எட்டிலொன்றாக வற்றக்‌ காய்ச்சி வடித்துக்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌, ்‌.. (பர. 1412) 1414) 


666' அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


36. வாய்ச்குலைக்குக்‌ குடிநீர்‌ 
செய்முறை 


வெள்வேல்‌, கருவேல்‌, எருக்கு, துளசி இவற்றின்‌ வேர்களை 
ஓரளவாக எடுத்து, நீரிலிட்டுக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு வாயிலிட்டுக்‌ கொப்பளிக்கவும்‌. நான்கு 
நாள்கள்‌ செய்யவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
வாய்ச்சூலை, நாச்சூலை தீரும்‌. (பா. 421) 


37. விட சுரங்களுக்குக்‌ குடிநீர்‌ 

செய்முறை: 1 

சுக்கு, செவ்வியம்‌, கொத்தமல்லி, கண்டுபாரங்கி, புடோல்‌, 
இப்பிலிமுலம்‌, சண்டங்காரி, இலவங்கம்‌, ஏலம்‌, அதிமதுரம்‌, 
சந்தில்‌, பற்படாகம்‌,! நன்னாரி, கொடித்தூவி, முத்தக்காசு, 
ஆடாதோடையிலை, இலாமிச்சு, இருவேலி இவை வகைக்கு 
இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) இடித்துப்‌ பொடியாக்கி, முக்‌ 
கூறிட்டு, ஒருகூறுக்கு இரண்டு நாழி(2.6 லிட்‌.)நீரிட்டு, உழக்காக 
(336 மி. லிட்‌.) வற்றக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


செய்முறை: 2 

கொடித்தூவி, நன்னாரி, முத்தக்சாசு, தஇிரிபலை,. வீழிப்‌ 
பட்டை, இருவேலி, எலுமிச்சம்‌ வேர்‌, தாமரை வளையம்‌ 
இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15. 3 கிராம்‌) கூட்டியிடித்து, 
முக்கூறிட்டு, ஒருகூறுக்கிருநாழி (2.6 லிட்‌.) நீரிட்டு, எட்டிலொன்‌ 
றாக வற்றக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. ' 


செய்முறை: 3 


மலைதாங்கி, திரிகடுகு, புங்கம்பட்டை இவை வகைக்கு 
ஓன்றரை வராகன்‌ (6.3 கிராம்‌) இடித்துச்‌ சேர்த்து, முன்‌ 
போலவே காய்ச்சி வடிக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 667 


செய்முறை: 4 

கொத்தமல்லி, இரிகடுகு, பேராமுட்டி, கொடுவேலி வகைக்கு 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) கூட்டி, ஒருநாழி (1.3 லிட்‌,) நீரிலிட்டு, 
எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
்‌ தேவையான அளவு. இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

விட சுரம்‌, கனப்பு, மூர்ச்சை, வேர்வை, குளிர்நளிர்‌, மாறல்‌, 
அத்இகரம்‌, குறுவேர்வை, தாகம்‌, . அலிசுரம்‌, நடுக்கல்சுரம்‌, 
வெப்பு இவை தீரும்‌. (பா. '1181-1186) 


38. விடபாக சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 1 
'செய்முறை' 

நீர்முள்ளி, இநுபிளைவேர்‌, இலாமிச்சு, அமுக்கிரா; 
நன்னாரி, பெருங்குமிழவேர்‌, சந்தில்‌, முன்னை, பாதிரி, சன்ன 
லவங்கம்‌, வீழி, குறுந்தொட்டி, கதுரமரைவளையம்‌ , நெருஞ்சி; 
முத்தக்காசு, கறிமுள்ளி, றுகாஞ்சொ ழி, சிற்றாமணக்கம்‌ வேர்‌, 
கற்றாழஞ்‌ சருகு, மலைதாங்கி, பற்படாகம்‌, சாரணைவேர்‌, 
தோடைவேர்‌, கூவிளமலர்‌, இற்றாமல்லி வேர்‌, பேராமல்லி 
வேர்‌, வாதமடக்கிவேர்‌, திரிகடுகு, செவ்வியம்‌, இப்பிலிமூலம்‌, 
சிற்றரத்தை, கோட்டம்‌, சிறுதேக்கு, தேசபுரம்‌, ஏலம்‌ இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) இடித்துத்‌ தூளாக்கி, 
மூக்கூறிட்டு, ஒரு கூறுக்கு இரண்டு நாழி (2.6 லிட்‌). நீர்விட்டு, 
எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. அதில்‌ பொரிகாரம்‌ 
மூன்று கழஞ்சு (15.3 ரம்‌) பொடித்துச்‌ சேர்த்துக்‌ கொடுக்‌ 

கவும்‌. இரண்டு வேளையும்‌ மூன்றுநாள்‌ கொடுக்கவும்‌, 
பா. 1163-1165) 


39. விடபாக சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 2 
செய்முறை 
காட்டுச்சரகம்‌ ஒருகழஞ்சு (5.1 கிராம்‌), இரண்டுபடி (2.6 


லிட்‌.) நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ காய்ச்ச வடித்துக்‌ கொடுக்‌ 
கவும்‌; விடபாக சுரம்‌ தீரும்‌. 


668 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


செய்முறை: 2 
சுரைத் தண்டை முல்‌ போலவே நீரிலிட்டுக்‌ காய்ச்சி வடித்து 
கொடுக்கவும்‌. விடபாகம்‌ தீரும்‌, 


செய்முறை; 3 

சுரைத்தழையைக்‌ கழுநீரில்‌ வேக வைத்து, அத்துடன்‌ மிள 
கும்‌ உள்ளியும்‌ தட்டிப்‌ போட்டு வடித்து, தேனுடன்‌ கலந்து 
கொடுக்கவும்‌. விட.பாகம்‌ தீரும்‌. 


செய்முறை: 4 

வேர்க்கொம்பு, ஓமம்‌, வெள்ளுள்ளி, சீரசுங்கள்‌ மூன்று, 
இிராம்பு, இலவங்கம்‌, கடுகுரோணி இவை வகைக்கு ஒரு கழஞ்சு 
(5.1 கிராம்‌) இடித்து, முக்கூறிட்டு, ஒருகூறுக்கு இரண்டுநாழி 
(2.6 லிட்‌.) நீரிட்டு, அதில்‌ சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, 
தும்பராட்டம்‌ இலை வசைக்குக்‌ காற்கழஞ்சு (1.27 கிராம்‌) 
சேர்த்து முடிச்சிட்டுக்‌ கொதிக்க வைக்கவும்‌. எட்டிலொன்றாக 
வற்றியபின்‌ வடித்தெடுக்கவும்‌. 


அள்வு 
தேவையான அளவு. இரண்டு வேளையும்‌ மூன்றுநாள்‌ 
கொடுக்கவும்‌. 


திரும்‌ நோய்கள்‌ 
விடசரம்‌, கணைசுரம்‌, உட்சுரம்‌, பணைப்பு, வீக்கம்‌, 
சோபம்‌, மலநீர்க்கட்டு இவை ரும்‌. (பா. 1200-1205) 


40. விடபாக சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 3 

செய்முறை 

திரிபாலை, இருவேலி, இலாமிச்சம்வேர்‌, தாமரை வளை 
யம்‌, வீழிமரப்பட்டை இவை வகைக்கு இரண்டுகழஞ்சு 
(10.2 கிராம்‌) கூட்டியிடித்து, முக்கூறிட்டு, ஒருகூறுக்கு இரண்டு 
நாழி :2.6லிட்‌.) நீர்‌ விட்டு வற்றக்‌ காய்ச்சவும்‌. 
அளவு 

தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 669 


தீரும்‌ நோய்கள்‌ 
விடபாக சுரம்‌, வாந்தி, நெஞ்செரிப்பு, குளிர்‌, தாகம்‌, 
வோர்வை, கோழை, மலநீர்க்கட்டு, சண்‌ மயக்கம்‌, அசதி, சோசை 


இவை தீரும்‌. (பா. 1415,1419 


41. வெப்புச்‌ சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ 
செய்முறை 
பேய்ப்புடல்‌, பற்படாகம்‌, பேராமுட்டி, மிளகு, சுக்கு; 
விட்ணுக்கிரந்தி, நாரத்தைப்பட்டை இவை வகைக்கு மூன்று 
கழஞ்சு (15.3 கராம்‌) இடித்து, முக்கூறிட்டு, ஒரு கூறுக்கு 
இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிட்டு, எட்டிலொன்றாக வற்றக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. தேன்கலந்து கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
வெப்புச்‌ சுரங்கள்‌ தீரும்‌. (பா. 1191. 1192) 


ரவை ணன்யகராபளை 


670 


அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


4. குழம்பு வகைகள்‌ 


பாடல்‌ எண்‌ 
_சுலியாண மயனம்‌ 335 - 338 
. கும்மட்டிக்காய்க்‌ குழம்பு 387 - 389 
. சவ்வீரக்‌ குழம்பு 736). 0 
. ௬சுபேதிச்‌ இந்தாரக்‌ குழம்பு 704 - 706 
. பஞ்சதாரைக்‌ குழம்பு 1409 
. புண்களுக்குக்‌ குழம்பு 7... அம 


. மந்தார காசக்‌ குழம்பு 1408 


671 


உரை விளக்கங்கள்‌ 


1. கலியாண மயனம்‌ 


.செய்முைற 

நெல்லிக்காய்ச்சாறு நான்கு படி (5.3 லிட்‌.)) வெள்ளை 
வெல்லம்‌ கால்‌ துலாம்‌ (875 கராம்‌), காரெள்ளெண்ணெய்‌ ஓர்‌ 
உழக்கு (236 மி.லிட்‌.) என இவற்றைச்‌ சேர்த்து, குழம்புபோலச்‌ 
சுண்டக்‌ காய்ச்சவும்‌. மேல்‌ மருந்தாக, திரிபலை, வெட்பாலை 
யரிசி, இப்‌.பிலி, கொடுவேலி வேர்‌, ஓமம்‌, கடுகுரோணி, கொத்த 
மல்லி, காட்டுத்‌ இப்பிலி, விளாவரிச, மிளகு, சீரகம்‌, மஞ்சிட்டி 
இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌); திரிகோலம்‌ (சந்தனம்‌, 
சிவதை, வெள்ளைக்‌ குங்கிலியம்‌) எட்டுபலம்‌ (360 கிராம்‌) 
சேர்த்துத்‌ தூளாக்கி வடிகட்டி. எண்ணெய்‌ இரண்டு கொதி 
வந்ததும்‌ தூவி, மயனம்‌ போலக்‌ கிளறி எட௫த்து, பழைய கலத்தி 
லிட்டு வைக்கவும்‌. 


அளவு 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 

பிரமேகம்‌, காமாலை, பாண்டு, குட்டம்‌, ஆறுவகை மூலம்‌, 
இரிச்சனங்கள்‌, குன்மம்‌, எலும்புமுறிவு, அ௮ரிகுரல்‌, நரைதீரை 
இவை தீரும்‌. (பா.335-338) 


2. கும்மட்டிக்காய்க்‌ குழம்பு 

செய்முைறழ 

கும்மட்டிக்காய்ச்சாறு, சம்பீரச்சாறு, வெள்ளுள்ளிச்சாறு, 
நொச்சிச்சாறு, இஞ்சிச்சாறு இவை வகைக்கு ஒருநாழி (1.3லிட்‌.) 
வாங்கி ஒன்றாகக்‌ காய்ச்சவும்‌. அதில்‌, ரூதம்‌, இலிங்கம்‌, பெருங்‌ 
காயம்‌, இந்துப்பு, ஓமம்‌, வெண்காரம்‌, கடுகு, மஞ்சள்‌, வெந்து 
யம்‌, மிளகு, சந்தனம்‌, நேர்வாளம்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு 
(5.॥ கராம்‌) சேர்த்தாட்டிக்‌ கலக்கவும்‌. இதை நன்கு கிளறி 
வைக்கவும்‌. 


அளவு 
தூதுளங்காயளவு 


612 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ நோய்கள்‌ 

குன்மங்கள்‌, பெருவயிறு, நீராமை, மகோதரம்‌, பீலிகை, 
வெப்புப்பாவை, அகுவை, வலி (வல்லியம்‌) கவு௪, வாயு இவை 
தீரும்‌. 


துணை. மருறழ்துகள்‌ 


பனைவெல்லம்‌, நல்ல வெல்லம்‌. (பா.387-389) 


3. சவ்வீரக்‌ குழம்பு 
செய்முறை 
சவ்வீரம்‌ ஒரு சுழஞ்சு (5.1 கராம்‌) குழம்பாயாட்டி, ஆவின்‌ 
வெண்ணெய்‌ கால்‌ படி (336 மி,லிட்‌.) சேர்த்து, நீர்விட்டு 
இரண்டு சாமம்‌ (6மணி நேரம்‌) ஒன்றாயாட்டியெடுத்துப்‌ 
பரணியிலே அடைத்து வைக்கவும்‌. 


அள்வு 

தேவையான அளவு மேலேபூசவும்‌. பழங்காடியில்‌ புளியிலை 
வெந்ததும்‌, அ௮க்காடி நீரினால்‌ புண்களை இரண்டு வேளையும்‌ 
கழுவி, சீலை மாற்றி, மீண்டும்‌ குழம்பைப்‌ பூசவும்‌. புண்கள்‌ 
ஆறும்‌ மட்டும்‌ பூசவும்‌, 
தீரும்‌ நாய்கள்‌ 

பிளவை, புண்கள்‌ இவை தீரும்‌. (பா.738,729) 


4, சுகபேதிச்‌ சிந்தூரக்‌ குழம்பு 
செய்முறை 
ப இந்துப்பு, நேர்வாளம்‌ இவை வகைக்கு இரண்டு கழ்ஞ்சு 
(10.2 சராம்‌), சிற்றாமணக்கு விதைப்பருப்பு நான்கு கழஞ்சு 
(20.4 கிராம்‌), சாதிலிங்கம்‌, வெண்காரம்‌ இவை வகைக்கு ஒரு 
கழஞ்சு (5.1 கிராம்‌) எடுத்துச்‌ சேர்த்து இரண்டு சாமம்‌ (6.மணி 
நேரம்‌) குழம்பாக அரைகத்தெடுக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 673 


அளவு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்‌ 
மல அடைப்பு நீங்கும்‌. பேதியாகும்‌. 


துணை மருந்துகள்‌ 
இஞ்சிச்சாறு, மிளகுக்‌ குடிநீர்‌, பனைவெல்லம்‌. கழிச்சல்‌ 
அதிகமானால்‌ கஞ்சியில்‌ உப்பிட்டுக்‌ கொடுக்கவும்‌. 
(பா.704-706) 


5. பஞ்சதாரைக்‌ குழம்பு 
செய்முறை 
பஞ்சதாரை நான்கு கழஞ்சு (20.4 கிராம்‌), சுக்கு: மூன்று 
கழஞ்சு (15.3 கிராம்‌), இப்பிலி இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), 
ஏலம்‌ ஒரு கழஞ்சு (5.1 கராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து, ஆவின்‌ 
பாலில்‌ காய்ச்சிக்‌ கொடுக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பித்தம்‌, தலைநோவு, வெள்ளோக்காளம்‌ இவை தீரும்‌. 
(பா.1409) 


6. புண்களுக்குக்‌ குழம்பு 

செய்முறை 

தறுகொட்டைப்பருப்பு ஓர்‌ ஆழாக்கு (168 மி.லிட்‌.) முலைப்‌ 
பாலில்‌ ஆட்டியெடுத்து, முலைப்பால்‌, ஆமணக்கெண்ணெய்‌ 
இவற்றில்‌ தோய்த்துக்‌ குழம்பாக்கி வைக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு. புண்‌ மீது போடவும்‌. புண்கள்‌ நீர்‌ 
கொண்டு பருத்திருந்தால்‌ வளையமாகப்‌ பூசவும்‌. 


௮௩43 


674 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


தீரும்‌ நோய்கள்‌ 
புண்கள்‌, சிலந்தி, பரு, படுவன்‌, வீக்கம்‌, பிளவை. ' இரும்‌. 
(பா.736,737) 


7. மந்தார காசுக்‌ குழம்பு 
செய்முறை; 1 
மிளகு, நறுநெய்‌, சீனி இவை மூன்றும்‌ வகைக்கு ஒரு பலம்‌ 
(35 கிராம்‌) சேர்த்தரைத்து, குழம்பு போலெடுத்து வைக்கவும்‌, 


அள்வு 
தான்றிக்காயளவு, இரண்டு வேளையும்‌, ஒரு மண்டலம்‌ 
கொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 
இருமல்‌, மந்தாரக்காசம்‌ இவை தீரும்‌. (பா. 1406-1407) 


செய்முறை: 2 
சிறுபயற்றம்‌ பருப்புடன்‌ தேங்காய்ப்பால்‌, கருத்தாட்டுப்‌ 
பால்‌ இவை விட்டுக்‌ காய்ச்‌, உப்பிட்டுக்‌ கொடுக்கவும்‌. தீரும்‌. 
(பா.1408) 


உரை விளக்கங்கள்‌ 


௦ 4. உ சே ம 


ஹ்‌ 


11. 
12. 


14. 
12% 
16. 
17 
18. 
12: 
20. 


5. சிந்தூரம்‌ வகைகள்‌ 


. அப்பிரகச்‌ சிந்தரரம்‌-1 
. அப்பிரகச்‌ இந்தூரம்‌-2 
. அப்பிரகச்‌ இந்தாரம்‌-3 
. அமிர்த சிந்தூரம்‌ 

. அயகாந்தச்‌ இந்தூரம்‌ 


. இரகுராம பாணம்‌ (௮) துத்தச்‌ சிந்தூரம்‌ 


இரசச்‌ சிந்தூரம்‌ 


இரச பற்ப சிந்தூரம்‌ 
. உருக்குச்‌ சிந்தூரம்‌-1 
10. 


உருக்குச்‌ சிந்தூரம்‌-2 (௮) 
உதயாக்கினி சிந்தூரம்‌ 


உலோகச்‌ சிந்தூரம்‌-1 


உலோகச்‌ சிந்தாரம-2 


. கவுரிசிந்தாமணி சிந்தூரம்‌ 


காந்தச்‌ சிந்தூரம்‌ 

காரீயச்‌ சிந்தூரம்‌ -1 
காரீயச்‌ சந்தூரம்‌-2 
சடாட்சரகுமாரி சிந்தூரம்‌ 
சண்டமாருகச்‌ சிந்தூரம்‌ 
சார்வகுணச்‌ சிந்தூரம்‌ 


சீவநாராயணச்‌ சிந்தூரம்‌ 


675 


பசடல்‌ எண்‌: 


128 
633 
912 
524 
1482 
497 
917 
921 
136 


ன்‌ 
125 


648 -.. 


74] 
120 
909 
998 
10 28 
941 
960 
971 


131 
648 
916 
5328 
1491 
499 
920 
927 
139 


2 
126 
650 
752 
124 
911 
1003 
1031 
959 
970 
91 


676 


21. 
தட 
22. 
24, 


2. 
26. 
27. 
28. 
22. 
30. 
21 
224 
படர 
34. 
29) 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சூதகர்ப்பூர சிந்தூரம்‌ 

சூதச்‌ சிந்தூரம்‌ 

செயகுலாந்தகன்‌ சிந்தூரம்‌ 
செயரசப்‌ பிரளயம்‌ சிந்தரரம்‌ (௮) 
திரிபுரத்தாண்டவ சிந்தூரம்‌ 
சொர்ணதார வைரவம்‌ சிந்தூரம்‌ 
தங்கபற்ப சிந்தூரம்‌ 

தாமிரச்‌ சிந்தூரம்‌ 

நாகச்‌ இந்தாரம்‌ 

நீரிஜிவுக்குச்‌ சிந்தூரம்‌ 

பூரண சந்திரோதயம்‌ சிந்தூரம்‌ 
மகாமேசக்‌ குடோரி சிந்தூரம்‌ 
மண்டூரச்‌ சந்தூரம்‌-1 

மண்டூரச்‌ இந்‌ தரரம்‌-2 
மதராசவங்கச்‌ சிந்தூரம்‌ 


வங்கச்‌ சிந்தரரம்‌-1 


26. வங்கச்‌ சிந்தாரம்‌-2 


896 - 901 
671 - 678 
679 - 684 
928 - 940 
1469 - 1475 
893 - 895 
888 - 892 
1004 - 1010 
623 - 626 
1011 - 1015 
618 - 623 
132 - 135 
902 - 908 
995 - 997 
981 - 988 
989 - 992 


உரை விளக்கங்கள்‌ 677 


1, அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ - 1 

செய்முறை 

அப்பிரகத்தை வேண்டிய அளவு சுத்தம்‌ செய்தெடுத்து 
அதைச்‌ செப்பு நெருஞ்சில்‌ சாற்றிலிட்டு ஆட்டி எடுத்து அடை 
யாகத்‌ தட்டவும்‌. இவற்றைச்‌ சட்டியிலிட்டு சசபுடம்‌ போட்‌ 
டெடுக்கவும்‌. பின்னர்‌ எடுத்த அடைகளைத்‌ தூளாக்கி, 
மீண்டும்‌ முன்சொன்ன சாழ்‌.றிலிட்டு ஆட்டி எடுத்து, அடை. 
யாகத்‌ தட்டி அத்துடன்‌, மாம்பட்டை, தேற்றாங்கொட்டை 
இவற்றின்‌ பொடியும்‌ சேர்த்து முன்போலவே சீலைசெய்து 
புடமிடவும்‌. இவ்வாறு மூன்றுமுறை கசபுடமாயிட்டு எடுக்கவும்‌. 
எடுத்ததைப்பொடித்து அத்துடன்‌ நெல்லிமுள்ளிச்சாறு, 
வ௱ழைக்‌ இழங்குச்சாறு இரண்டும்விட்டு ஆட்டி, அடைதட்டி 
முன்போலவே புடமிடவும்‌. பின்பெடுதீத தூளுடன்‌ குமரிவேர்ச்‌ 
சாறு விட்டாட்டி எடுத்து, அடைதட்டி, முன்போலவே மூன்று 
மூறை புடம்‌ போட்டெடுக்கவும்‌. இவ்வாறு கிடைத்த அப்பிரகம்‌ 
அருணன்‌ போல இருக்கும்‌. 


அள்வு 
தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
நரை திரை இவை தோன்றாது. உடலிலுள்ள எல்லா 
நோய்களும்‌ தீரும்‌, (பா.128-131) 


1. அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ - 2 


செய்முறை: 1 

அப்பிரகத்தை வேண்டிய அளவு எடுத்துப்‌ பொடித்துப்‌ 
பாண்டத்திலிடவும்‌. சுல்லத்தி, அரசு, அத்தி, ஆலம்‌ இவற்றின்‌ 
பட்டைகளை ஒஓரளவாயெடுத்து இடித்து, நீர்விட்டுச்‌ சாறு 
பிழியவும்‌. இதில்‌ அப்பிரகத்தை ஆட்டியெடுத்து, எருக்கிலையில்‌ 
அடையாகத்தட்டிக்‌ காய வைக்கவும்‌. பின்பதை வற்காலிப்‌ 
புடத்தில்‌ இருபத்தோரு முறை புடம்‌ போட்டெடுக்கவும்‌- 


678 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
எடுத்த மருந்தை நீரில்‌ போடவும்‌. மிதந்திடாத நிலையில்‌ 
பக்குவமாக எடுத்து வைக்கவும்‌. 


அவி 
பணவெடை (488 மி.கிராம்‌) 


'துணைமருந்தும்‌ தீரும்‌ தோய்களும்‌ 
1. தேனில்‌ கொடுக்கவும்‌. நீரிழுவு, கிரிச்சனங்கள்‌, சயம்‌, 
குன்மம்‌ இவை தீரும்‌. 


2 


ஈருள்ளி, எலுமிச்சம்‌ பழச்சாறு, வெல்லம்‌ இவை 
ஓரளவாய்‌ எடுத்துப்‌ பனியில்‌ வைத்துச்‌ சாறுபிழிந்து 
அதில்‌ மருந்தைக்‌ கலந்து கொடுக்கவும்‌. பிரமேகம்‌ 
இரும்‌, (பா.633-636) 


“செய்முறை: 2 

அப்பிரகத்தை வேண்டிய அளவு எடுத்து வெள்ளாட்டு நீரி 
லும்‌, சுண்ணாம்பு நீரிலும்‌, ஆவின்‌ நீரிலும்‌ தனித்தனியே 
அவித்து, நீரில்‌ கழுவி எடுக்கவும்‌. அதைப்‌ புதுத்துணியில்‌ 
வைத்து, நெல்லினையும்‌ கூட்டிக்‌ இழியாகக்‌ கட்டிச்‌ சட்டியி 
லிட்டு, காடியைவிட்டுப்‌ பிசையவும்‌. அப்பிரகம்‌ கரைந்து கீழே 
தங்கும்‌. அத்துடன்‌, ஆலம்பால்‌, ஆலம்விழுது, ஆலமுகிழ்‌ 
இவற்றை ஒரளவாக விட்டாட்டி எடுக்கவும்‌. அதை ஆலிலை 
யில்‌ வைத்துச்‌ சலைமண்‌ செய்து ச௪சபுடம்‌ போடவும்‌. இவ்வாறு 
ஆறு முறை போட்டெடுக்கவும்‌. பிறகு, கற்றாழைச்‌ சாற்றி 
லாட்டியெடுத்து மூன்று முறை புடம்‌ போடவும்‌. பிறகு 
ஓரிலைத்தாமரையின்‌ சாற்றிலாட்டியெடுத்து மூன்றுமுறை டம்‌ 
போடவும்‌, பின்பதை வெள்ளாட்டு நீர்‌ விட்டுப்‌ பிசைந்து, 
கொடுப்பைச்‌ சமூலம்‌ சேர்த்து மூன்று சாமம்‌ (9 மணி நேரம்‌) 
எரிக்கவும்‌. அத்தித்தோல்‌, நாவற்கோல்‌, அரசந்கோல்‌ இவை 
ஓரளவாக நறுக்கியாட்டி நாற்குறுண்‌ி, (21.2 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ 
காய்ச்சவும்‌. நாலிலொன்றாக வற்றியபின்‌ வெந்தநீரை 'முன்‌ அப்‌ 
பிரகப்‌ பொடியில்‌ விட்டு வில்லை தட்டி உலர வைக்கவும்‌, 
உலர்ந்ததையெடுத்துக்‌ கசபு...ம்‌ போடவும்‌. பின்பு கோலரக்குக்‌ 
குடிநீரில்‌ பிசைந்தெடுத்து முன்போலவே. பூடம்‌ போடவும்‌, 
வெந்தபின்பு, சீனி, வாழைப்பழம்‌, தேன்‌, பால்‌, நெய்‌ இவை 


உரை விளத்தங்கள்‌ 09 


ஓூளவாகக்‌ கூட்டி அதில்‌ பிசைந்தெடுத்து, அடுப்‌.பிலிட்டு 
வறுக்கவும்‌. பொன்னிறமானதும்‌ இறக்கவும்‌. ஆறியபின்‌ இந்தரர 


மாகும்‌. 


அளவு 


அதை எடுத்து வைக்கவும்‌, 


அரைமா. 


துணை 


11 


2 
3. 


10. 


1], 
12. 


13. 


மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
ல்‌ கொடுக்கவும்‌. கற்கக்‌ தரும்‌. 
சகம்‌ தூளில்‌ கொடுக்கவும்‌. தாப்சுரம்‌ இரும்‌. 


முருங்கைத்தோலில்‌ கொடுக்கவும்‌. ஈடுஞஷ்‌ சுரங்கள்‌ 
சன்னி தீரும்‌. 


. முருங்கைத்தோல்‌ குடிநீரில்‌ கொடுக்கவும்‌. தோட 


சரம்‌ அனைத்தும்‌ தீரும்‌. வெள்ளாட்டுப்பாலில்‌ நெய்‌, 
வெல்லமிட்ட கஞ்சி வைத்துக்‌ கொடுக்கவும்‌. 


. தேனில்‌ கொடுக்கவும்‌, வயிற்று நோய்கள்‌ .இரும்‌. 


இரண்டுமா. 


நொச்சிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. அட்டகுன்மம்‌ இரும்‌. 


. தெய்யில்‌ கொடுக்கவும்‌. வயிற்றுக்கட்டி, .சயதோ:ம்‌, 


வறட்டு நீங்கும்‌. 


. ஒருமா தேனில்‌ கொடுக்கவும்‌. நீரிழிவு தீரும்‌. 


. பொன்னாங்காணிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. காயா 


சுவாசம்‌ தீரும்‌, 

முருங்கைத்தோற்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. வலிகுன்மம்‌ 
இரும்‌. 

சுக்குக்குடிநீரில்‌ கொடுக்கவும்‌. சத்திகுன்மம்‌ தீரும்‌. 
இரண்டுமா சிந்தூரத்துடன்‌, இரசபற்பம்‌ சேர்த்துக்‌ 
கொடுக்கவும்‌. பேதி நிற்கும்‌. 

அரைமா சிந்தூரத்துடன்‌, காந்தச்சிந்தூரம்‌, சூதத்‌ 
இந்தூாரம்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு பணவெடை (488 மி, 
இறரம்‌) சேர்த்துக்‌ கொடுக்கஷம்‌, அட்டகுன்மம்‌. இரும்‌. 


680 அசுத்தியர்‌ வைத்திய -காவியம்‌-1500 


பத்தியம்‌ 

துவரை, தூதுவளங்காய்‌ ஆகும்‌. ஆட்டுவற்றல்‌, முயல்கறி, 
நீர்மோர்‌ ஆகும்‌. உடல்‌ மெலிந்திருந்தால்‌ வெண்ணெய்‌ 
கொடுக்கவும்‌, (பா. 636-648) 


5, அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ - 3 


செய்முறை 

அப்பிரகம்‌ பத்துப்பலம்‌ (350 கிராம்‌) எடுத்துத்‌ தூளாக்‌ 
கவும்‌. கல்லத்தி, ஆல்‌, அரசு, அத்தி இவற்றின்‌ பட்டைகளை 
நீரில்‌ ஊற வைத்தெடுத்து, அத்துடன்‌ அப்பிரத்தைச்‌ சேர்த்து 
இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) ஆட்டவும்‌. இதை எருக்கிலை 
யில்‌ வைத்துப்‌ புடம்‌ போடவும்‌. இவ்வாறு இருபத்தோருமுறை 
புடம்‌ போட்டெடுக்கவும்‌. ந்தூரம்‌ காவி போலிருக்கும்‌. இதை 
நீரிலிட்டால்‌ மிதக்காது. இதுவே பதமானதாகும்‌. 


அரவு 
வராகனெடை (4.2 கிராம்‌) தேனில்‌ இருபது நாள்‌ கொடுக்‌ 
கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
மேகங்கள்‌, சயநோய்கள்‌ தீரும்‌. (பா. 912-916) 
4, அமிர்த சிந்தூரம்‌ 
செய்முறை 


அரிதாரம்‌, கந்தி, நாவற்பட்டை, அரசம்பட்டை,. பாக 
விலை, பருத்தியிலை இவை ஓரளவாக எடுத்து அனைக்கையும்‌ 
நன்கு மைபோல ஆட்டி. வைக்கவும்‌. புதுச்சட்டிக்குள்ளே மூன்று 
படி (3.9.லிட்‌.) உப்பையிட்டு, அரைத்த மருந்தை நடுவே 
வைக்கவும்‌. அதில்‌ சூதம்‌ ஒருபலம்‌ (35 கிராம்‌) வார்க்கவும்‌. 
மேலே மூடி., சீலைமண்‌ செய்து, பதின்மூன்று கடிகை எரித்‌ 
கெடுக்கவும்‌. ஆறியபின்பெடுத்துக்‌ குழலிலே அடைக்கவும்‌. 


அளவு 
, பணவெடை -(488-மி.கராம்‌) -வெல்லத்தில்‌ கொடுக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 681 


நிரும்‌ நோய்கள்‌ 

பக்கசூலை, மேற்சூலை, கர.ற்சூலை, குண்டுச்சூலை, தசைச்‌ 
சூலை, வீக்கம்‌, புண்‌, பிளவை முழந்தாட்சூலை, சந்துநோவு 
மெய்க்குடைச்சல்‌, எலும்புருக்கி, விரணம்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 


முருங்கைத்தண்டு, துவரை ஆகும்‌. வெந்நீர்‌ ஆகும்‌. 
(பா. 524-528) 


5. அயகாந்தச்‌ சிந்தூரம்‌ 


செய்முறை: 1 

அயப்பொடி ஐந்து பலம்‌ ((75 கிராம்‌), வெள்ளை, தாளகம்‌ 
சூதம்‌ இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌) கூட்டி, வெண் 
கருவின்‌ நீரிலாட்டி, வில்லை செய்து உலர்த்தவும்‌. இதைச்‌ 
குகையிலிட்டு எரித்தெடுக்கவும்‌. (பா. 1482-1465) 


செய்முறை: 2 

அயக்கரந்தம்‌, தங்கம்‌ வகைக்கு இரண்டு பலம்‌ (70 8ராம்‌ 
உருக்கிப்‌ பொடித்து, அத்தயெடைக்குச்‌ சவ்வீரம்‌ சேர்த்துப்‌ 
பனியிற்‌ போடவும்‌. சூதம்‌ இரண்டு பலம்‌ (70 இராம்‌) எடுத்து 
மூன்று நாள்‌ முலைப்பாலிலாட்டிப்‌ பனியிற்‌ போடவும்‌: 
வாலைரசம்‌ இரண்டு பங்கும்‌, கந்தி, மனோசிலை இவை; 
வகைக்குப்‌ பத்துப்‌ பங்கும்‌ சேர்த்துப்‌ பொற்றலையின்‌ சாற்றில்‌ 
இரண்டு நாளரைக்கவும்‌. இதை உலர்த்தியெடுத்து, குப்பியி 
லிட்டு, மூன்றுநாள்‌ முத்தீயிட்டு எரிக்கவும்‌. சிந்தூரம்‌ முருக்கம்‌ 
பூப்‌ போன்றிருக்கும்‌. 


அளவு 
குன்றியெடை (130 மி.தராம்‌) ஒரு மண்டலம்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பல -நோய்கள்‌ இரும்‌ 


682 அசுத்தியா்‌ வைத்திய காவியம்‌-1500 


துணை மருந்து 
மூ குண்டலேூயம்‌. 


பத்தியம்‌, 
புகையிலை, புளி நீக்கவும்‌. (பா. 1486-1491) 


6. இரகுராம பாணம்‌ (௮) துத்தச்‌ சிந்தூரம்‌ 
செய்முறை 


துத்தம்‌, காந்தம்‌, தாரம்‌, வெண்காரம்‌, நிமிளை இவை 
ஒவ்வொன்றும்‌ ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) கூட்டி; கந்தி இரண்டு 
கழஞ்சு (10,2 கிராம்‌); பலகறை ஐந்து கழஞ்சு (25.5 இராம்‌) 
சேர்த்து, குகையிலிட்டுப்‌ புடம்‌ போடவும்‌. 


அளவு 
பணவெடை (488 மி,கிராம) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. சீனியடன்‌ கலந்து கொடுக்கவும்‌. வயிற்றுவலி, கிராணி, 


குட்டம்‌, சலக்கழிச்சல்‌ தீரும்‌. 

2. சாதிக்காய்ப்‌ பொடியிலிட்டுக்‌ கொடுக்கவும்‌. கழிச்சல்‌, 
மயக்கம்‌ இரும்‌. 

3. செந்தொட்டி வேர்த்தூளுடன்‌ கொடுக்கவும்‌. மந்தக்‌ 
கிராணிகள்‌ தீரும்‌. (பா. 497-499) 


7. இரசச்‌ சிந்தூரம்‌ 


செய்முறை 


சூதம்‌ பத்துப்பலம்‌ (350 கராம்‌) எடுத்து, மஞ்சள்தூள்‌, 
செங்கற்தூள்‌, ஒட்டடையின்தூள்‌ இவற்றிலிட்டுச்‌ சுத்தம்‌ 
செய்யவும்‌. அத்துடன்‌, வெண்காரம்‌ மூன்று பலம்‌ (105 இரஎஈம்‌9, 
கந்திமூன்று பலம்‌ (105 கிராம்‌) பொடித்துச்‌ சேர்க்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 683 


ஒரு கலசத்தில்‌ பாடுயளவு பொடியிட்டு, அத்துடன்‌ கால்படி. 
(336 மி,லிட்‌.) ௮முரியுப்புமிட்டு, மேலே மீதி பொடியுமிட்டு, ஓடு 
வைத்து மூடி, சலைமண்‌ செய்யவும்‌. இவ்வாறு மூன்று முறை 
செய்யவும்‌. இதை மணலுள்ள பானையில்‌ வைத்து, மேலே மூடிச்‌ 
சீலைமண்‌ செய்து, தொண்ணூறு கடிகை தேரம்‌ எரிக்கவும்‌. 
ஆறியபின்‌ பெடுக்கவும்‌, சிந்தூரம்‌ முருக்கம்பூப்‌ போன்றிருக்கும்‌, 


அளவு 
மூன்று பணவெடை (1.5 கிராம்‌), தேனில்‌, ஒரு மண்டலம்‌ 
(48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 
சலக்கழிச்சல்‌, எலும்புருக்கி, கிறிச்சனங்கள்‌, உட்டணம்‌? 
பிரமேகம்‌, சுவாசகாலம்‌, கிராணி, பெரும்பாடு இவை தீரும்‌. 
(பா. 917-920) 


8. இரசபற்ப சிந்தூரம்‌ 

செய்முறை: % 

சூதம்‌, குந்தகம்‌ இவை வகைக்கு ஓருபலம்‌ (35 கரம்‌) 
உரூவியுப்பு, கால்‌ பலம்‌ (8.75 கிராம்‌) சேர்த்துத்‌ தூளாக்கவும்‌. 
ஒரு தாமிரச்‌ சிமிழில்‌, இந்துப்பு ஒரு கழஞ்சும்‌ '(5.1 கிராம்‌) 
கந்தகமும்‌ எடுத்துப்‌ பொடித்துத்‌ தூவவும்‌. அதன்‌ நடுவே 
சூதத்தை வைத்து, முன்பொடியை மேலே தூவி மூடிச்‌ சீலை 
மண்‌ செய்யவும்‌. இதைக்‌ குக்குடப்புடமிட்டு எடுக்கவும்‌. சிந்தூர 
மாகும்‌. 


974) 
பணவெடை (488 மி.கிராம்‌), எட்டுநாள்‌ கொடுக்கஒம்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. ஆவிரை .விதைப்பொடி, விளாம்பிசின்‌ இவற்‌.றில்‌ தேன்‌ 
விட்டுக்‌ குழைத்து, அத்துடன்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. சலக்‌ 
கழிச்சல்‌, எலும்புருக்கி, சூலை, புண்‌ இவை தீரும்‌. 
(பா.921-923) 


684 அகத்தியர்‌ வைத்திய சாவியும்‌-1500 


செய்முறை: 2 

சூதம்‌, சந்தி இவை வசைக்குப்‌ பத்து சழஞ்சு (51 கிராம்‌), 
அரிதாரம்‌ ஐந்து கழஞ்சு (25.5 சராம்‌), கவுநி நான்கு கழஞ்சு 
(20.4 கிராம்‌) சேர்த்து, பருத்திவேர்‌ ஊரறிய நீரில்‌ ஒருசாமம்‌ 
(3 மணி நேரம்‌) ஆட்டவும்‌. பின்பு குமரிச்சாறு கொண்டு 
அவ்வாறே ஆட்டவும்‌. இதையெடுத்துக்‌ குப்பியிலிட்டுச்‌ சீலை 
மண்‌ செய்யவும்‌. இதை மணலுள்ள தாழியில்‌ வைத்து மூடு. 
நான்கு சாமம்‌ (12 மணி நேரம்‌) எரிக்கவும்‌. பிறகு குப்பியைத்‌ 
குண்ணீரில்‌ ' அமிழ்த்தியெடுத்து ஆற வைக்கவும்‌. ஆறியபின்‌ 
பெடுத்து அத்துடன்‌ கந்தி, வீரம்‌, அரிதாரம்‌ முன்போலவே 
வைத்து, மூன்றுமுறை அவ்வாறே புடம்‌ போட்டெடுக்கவும்‌. 


அளவு 
பணவெடை, (488 மி.கிராம்‌) ஐந்து நாள்‌ கொடுக்கவும்‌. 
நோய்கள்‌ அனைத்தும்‌ தீரும்‌. (பா: 923-927) 
9, உருக்குச்‌ சிந்தூரம்‌ - 1 
செய்முறை 


உருக்கனை வாங்கி வந்து உலையிலிட்டு ஊதியெடுக்க 
அருணன்‌ போலாகும்‌. அத்துடன்‌ ஆவின்நீர்‌, வெள்ளாட்டுநீர்‌ 
ஓரளவாகக்‌ கலந்து வைக்கவும்‌. இவ்வாறு செய்தெடுத்ததில்‌ 
இடைக்கும்‌ பொடியினை ஒன்று சேர்த்து அத்துடன்‌ கரிப்பான்‌ 
நீர்விட்டு ஆட்டியேடுத்து வில்லையாகத்‌ தட்டவும்‌. காய்ந்த 
வில்லைகளை ஆலிலை பரப்பிய சட்டிக்குள்‌ வைத்து, மேலே 
இலை மூடி மேற்சட்டி மூடி, சீலைசெய்து கசபுடமாக எரித்‌ 
தெடுக்கவும்‌. எடுத்ததை அந்தரத்தாமரையின்‌ சாற்றாலாட்டி 
எடுத்து முன்போலவே புடமிட்டெடுக்கவும்‌. மீண்டும்‌ இதைக்‌ 
குமரிச்சாற்றிலிட்டு .ஐட்டியெடுத்து முன்போலவே கச௪புடமாக 
ஏறித்தெடுக்கவும்‌. உருக்குச்‌ சிந்தூரம்‌ முருக்கம்பூப்போலக்‌ 
கிடைக்கும்‌. இதில்‌ வெல்லம்‌, திரிபலை சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. 


அளவு 
்‌ ஒரு பணவெடை. (488 மி.கிராம்‌) 


உரை விளக்கங்கள்‌ 685 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
தேனிலே குழைத்து உண்ண பருத்தவுடல்‌ இளைக்கும்‌. 
நெய்யிலே குழைத்து உண்ண இளைத்திருந்த உடல்‌ பருக்கும்‌. 
(பா. 136-139) 


10. உருக்குச்‌ சிந்தூரம்‌-2 (அ) உதயாக்கினி சிந்தூரம்‌ 


செய்முறை 

சூதம்‌ ஐருபலம்‌ (35 இராம்‌), கந்தி இரண்டு பலம்‌ (70 
இராம்‌), காந்தம்‌ நான்குபலம்‌ (140 கிராம்‌), உருக்குத்தூள்‌ 
நான்கு பலம்‌ (140 கிராம்‌) எடுத்து, இவற்றை நான்கு கடிகை 
நேரம்‌ கற்றாழைச்‌ சாறு விட்டாட்டவும்‌. சளிபோல ஆட்டி 
யெடுத்து வில்லைதட்டி, சட்டியில்‌ ஆலிலையைப்‌ பரப்பி அதன்‌ 
மேல்‌ வைத்து இலையால்‌ மூடி, சீலைமண்‌ செய்து, எரித்து 
எடுக்கவும்‌. முப்பது கடிகை எரித்தெடுக்கவும்‌ சிந்தூரமாகும்‌, 


அளவு 
மூன்று பணவெடை (1.5 கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
பெருவயிறு, காமாலை, சோகை, பாண்டு, பித்தம்‌, விட 
பாகம்‌ இவை தீரும்‌. 
துணை மருந்துகள்‌ 
.. நெய்‌, தேன்‌, சுக்குத்தூள்‌. (பா. 537-539) 


11. உலோகச்‌ சிந்தூரம்‌ - 1 


செய்முறை 


உலோகம்‌ (இரும்பு) ஒருபலம்‌ (35 கிராம்‌) எடுத்து, 
அத்துடன்‌ சூதம்‌ ஒரு பலம்‌ (35 கிராம்‌), கந்தி இரண்டு பலம்‌ 
(70 கிராம்‌) சேர்த்து, இவற்றை இரண்டு கடிகை ஆட்டி. 
பயெடுத்துச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ குமரிச்சாறு விட்டு இரண்டு 
'சாமம்‌ ஆட்டி எடுத்து உண்டை செய்யவும்‌. இவற்றை ஆமணக்‌ 
லையில்‌ மூடி, 'சூரிய ஒளியில்‌ வைக்கவும்‌, பன்னிரண்டு கடிகை 


086 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1$00. : 


சென்ற பின்பெடுத்து நெற்புடமாக மூன்று நாள்கள்‌ வைத்‌ 

தெடுத்துத்‌ தூளாக ஆட்டியெடுக்சவும்‌. இச்‌ சிந்தூரம்‌ தங்கம்‌ 

போலிருக்கும்‌. (பா.125.126) 
12. உலோகச்சிந்தூரம்‌ - 2 


செய்முை ற 

அரப்பொடியை எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ கழுவி வெய்யிலில்‌ 
உலர்த்தவும்‌. பின்பு நாவற்பட்டைச்‌ சாற்றில்‌ இவ்வாறே கழுவி 
வெய்யிலில்‌ உலர்த்தவும்‌. மூன்றுமுறை இவ்வாறு செய்தெடுக்‌ 
கவும்‌. அரப்பொடி சிந்தூரமாகும்‌. இத்துடன்‌ ஆவிரை விதைக்‌ 
தூளாட்டி, வடிகட்டி எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
மூன்று பணவெடை (1.5 கிராம்‌ ) 


தீரும்‌ நோய்கள்‌ 


சலக்கழிச்சல்‌ போன்றவை இரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
தேனுடன்‌ பின்வரும்‌ குடிநீரையும்‌ கலந்து கொடுக்கவும்‌. 


குடி.றீர்‌ 

கழல்மணி, வெள்ளுள்ளி, கடுக்காய்‌. வசம்பு, சுக்கு, தேற்‌ 
றான்‌ இவற்றை ஓரளவாக நீரிலிட்டு, எட்டிலொன்றாகக்‌ 
காய்ச்சி வடித்துக்‌ கொடுக்கவும்‌. (பா.648-650) 


13. கவுரி சிந்தாமணி சிந்தூரம்‌ 


செய்முறை 

இரசம்‌, கந்தி, வெண்காரம்‌ இவை வகைக்கு ஒருபலம்‌ 
(35 கிராம்‌) சேர்த்து ஆட்டி. எடுக்கவும்‌. இப்பொடியைக்‌ 
கொட்டைப்‌ பாக்களவுள்ள கிழிகளாகக்‌ கட்டவும்‌, தாழியிலே 
முக்கால்‌ பங்கு மணலிட்டு, அதில்‌ இக்‌ கழிகளை ஊற்றி மேலே 
மணல்‌ நிரப்பி, உலை மூடி சொண்டு மூடவும்‌, சாணளவு 


உரை” விளக்கங்கள்‌ 687 


குழியில்‌ எருவடிக்கிக்‌ கசபுடமிடவும்‌, ஒருநாள்‌ சென்றதும்‌ 
ஆறியபின்‌ எடுக்கவும்‌, சிந்தூரம்‌ அலம்பழம்‌ போலக்‌ கறுத்‌ 
இருக்கும்‌. 


அளவு 


பணவெடை. (488 மி,கஇராம்‌) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
ரஷ்‌ 


*. 


இரிகடுகுப்‌ பொடியும்‌ தேனும்‌ கலந்து, காலை மாலை 
இரண்டு வேளையும்‌ ஒரு மண்டலம்‌ கொடுக்கவும்‌. 
சூலைபதினெட்டும்‌, வாயு இருபத்தாறும்‌, குன்மம்‌ 
பதினாறும்‌, உள்மாந்தை, சுரங்கள்‌, எலிகடி, மந்தார 
காசம்‌, ௪ளை, இருமல்‌, சயம்‌, காயாசுவாசம்‌, சர 
மாந்தை, மூலம்‌, அரையாப்ப, காமாலை, யோனிச்‌ 
சூலை, அண்ட.ச்‌ சூலை, அண்டவாதகும்‌, தொடை 
வாழை, விப்புருதி, நாச்சூலை, பக்க சூலை, கண்ட 
மாலை, கரப்பன்‌, புண்‌, கண்டவிப்புருதி. இருமல்‌, ஈளை, 


விப்புருதி இவை தீரும்‌. 


சாதிக்காய்‌, சாஇபத்திரி, கிராம்பு, அதிவிடயம்‌ இவை 
வெதுப்பித்‌ தூளாக்கி, வெருகடி அளவுடன்‌ தேனுங்‌ 
௯ட்டிக்‌ கொடுக்கவும்‌. அதிசாரம்‌ பன்னிரண்டு வகை 
யும்‌, கடுப்பும்‌, கிராணி வகை ஆறும்‌ தீரும்‌. 


. கருணைக்‌ கிழங்குப்‌ பொடியுடன்‌, சுக்கு, இப்பிலி இவற்‌ 


றின்‌ பொடியும்‌, தேனும்‌ சேர்த்து லேகியமானதுடன்‌ 
கொடுக்கவும்‌. ஓன்பது வகை மூலம்‌, பவுத்திரங்கள்‌ 
இரும்‌, ப 


. ஆவிரையின்‌ தைலத்திலாட்டவும்‌. சதையடைப்பன்‌ 


பதினெட்டு வகையும்‌, நீரிழிவு இருபதும்‌, உள்ளுருக்கூப்‌ 
பன்னிரண்டும்‌, மேகம்‌ இருபத்தொன்றும்‌, அத்திகரம்‌ 
எட்டுவ்கையும்‌, மூத்திரமடைப்பு, மூத்திரபாளை இவை 
யும்‌ தீரும்‌. 


. அழிஞ்சிவிகைத்‌ தைலத்திலாட்டவும்‌. வயிற்றுநதோய்‌ 


அறுபதுடன்‌, முப்பத்திரண்டு வாயுவும்‌, விப்புருதியும்‌ 
தீரும்‌. ப 


688 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


6. எருக்கிலைப்பழுப்பு எடுத்து வாட்டி நீரிலிட்டு. அத்து 
டன்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. ஒருநாள்‌ விட்டு ஒருநாள்‌ 
கொடுக்கவும்‌. விடபாகம்‌, சோகை, காமாலை, சோபம்‌, 
பயித்தியம்‌, பாண்டு, நீர்க்கோவை, அகுவை, சுரம்‌ 


இவை தரும்‌. 
பத்தியம்‌ 
வெள்ளாட்டுப்பால்‌, ஆட்டுக்கண்டம்‌ இவை ஆகும்‌. உப்பு 
நீக்கவும்‌. (பா.741-752) 


14. காந்தச்‌ சிந்தூரம்‌ 


செய்முறை 

சுத்தி செய்தெடுத்த காந்தம்‌ வாங்கி அதை ஒரு சட்டிச்‌ 
குள்ளிட்டு மேற்சட்டி மூடி வைக்சவும்‌. பின்னர்‌ மண்ணில்‌ குழி 
வெட்டி அதில்‌ முப்பது எருவை அடுக்கி, அதன்மேல்‌ மேற்‌ 
சொன்ன சட்டியை வைத்து, அதன்மேல்‌ முப்பது எருவை 
அடுக்கி எரிக்கவும்‌. பின்‌ கணலாறியபின்‌ காந்தத்தை எடுக்கவும்‌. 
இதைப்‌ பச்சரிசக்‌ கழுநீர்‌, கருவாழைக்கிழங்குச்‌ சாறு, ஆவாரஞ்்‌ 
சாறு, இளநீர்ச்சாறு இவை நான்கும்‌ சம அளவு எடுத்து ஒவ்‌ 
வொன்றிலும்‌ இரண்டு நாள்கள்‌ ஆட்டி எடுக்கவும்‌. எடுத்ததை 
வட்டுப்போல அடையாகப்‌ பிடித்து ஆற வைக்கவும்‌. இந்த 
அடைகளை ஒரு சட்டிக்குள்‌ வைத்து மேற்சட்டி மூடி, சீலை 
செய்து, சுசபுடம்‌ போட்டெடுக்கவும்‌. பின்‌ எடுத்த வில்லை 
களைக்‌ குமரிவேர்ச்‌ சாற்றிலிட்டு ஆட்டியெடுத்து கசபுடம்‌ 
போட்டெரிக்கவும்‌. ஆறியபின்‌ அதை எடுத்து, காரைவேர்‌, 
மாம்பட்டை, இலவங்கப்பட்டை, நெல்லிமுள்ளி இவை நான்கும்‌ 
ஒரு அளவாகச்‌ சேர்ந்து குடிநீரிலிட்டு ஆட்டி. எடுத்து, முன்‌ 
போலவே புடம்‌ போட்டெடுக்கவும்‌. இவ்வாறு நான்குமுறை 
செய்தெடுக்கவும்‌. பின்னர்‌ எலுமிச்சம்‌ பழச்சாறு, பருத்தியிலைச்‌ 
சாறு, ஆலவிழுதின்சாறு இவை மூன்றிலும்‌ தனித்தனியே 
மும்மூன்று நாள்கள்‌ ஆட்டியெடுத்து முன்போல புடமிட்டெடுக்‌ 
கவும்‌. இறுஇயில்‌ எடுத்ததை நெல்லிமுள்ளிச்‌ சாற்றால்‌ ஒரு 
'நாளாட்டி எடுத்து, முன்போலவே செய்தெடுக்கச்‌ சிவந்த 
காந்தச்சிந்தூரம்‌ கிடைக்கும்‌. (பா.120-124) 


உரை விளக்கங்கள்‌, 689 


15. காரீயச்‌ சிந்தூரம்‌ - 1 

செய்முறை 

காரீயம்‌ ஐந்து பலம்‌ (175 இராம்‌) வாங்கி ' உருக்கவும்‌. 
அத்துடன்‌ ஆவிரைத்தோலரும்பு இரண்டுபலம்‌ (70 இராம்‌) 
போட்டு, ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) வறுக்கவும்‌. முதலில்‌ 
வெண்மையாகவும்‌ பிறகு மயில்‌ கழுத்து நிறம்‌ போலும்‌, அதன்‌ 
பின்‌ மஞ்சளாசவும்‌, இறுஇயில்‌ ௮ருணன்‌ போலும்‌ இந்தூர 
மாகும்‌. இதைக்‌ குழாயிலே அடைத்து வைக்கவும்‌, 


அளவு 
வராகனெடை, (42 கிராம்‌) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. ஆவிரைச்சமூலம்‌, புல்லுருவி, விளாம்பிசின்‌, வாழைப்‌ 
பழத்தோல்‌, சர்க்கரை இவை சேர்த்து, நான்கு 
வராகன்‌ (16.8 கிராம்‌) எடுத்து அத்துடன்‌ சிந்தூரம்‌ 
கூட்டி. ஆறு நாள்கள்‌ கொடுக்கவும்‌, நீரிழிவு, பிரமேகம்‌ 
இரும்‌. 


2. ஆவிரைத்‌ தைலத்தில்‌ கொடுக்கவும்‌. மேகங்கள்‌, சூலை, 
பிளவை இவை இரும்‌. (பா.909-911) 


16. காரீயச்‌ சிந்தூரம்‌ - 2 
செய்முறை 

ப காரீயம்‌ பத்துப்பலம்‌ (350 கிராம்‌) எடுத்து, ஆவின்நீர்‌, 
கோமயம்‌, மோர்‌ இவற்றில்‌ இருபது முறை உரக்கச்‌ 'சாய்க்‌ 
கவும்‌. அத்துடன்‌ வெடியுப்‌// அரைப்படி (672 மி.லிட்‌.) கூட்டி, 
சிவந்த 'நாயுருவியைப்‌ பொடித்துச்‌ சேர்த்து, இரண்டுநாள்‌ 
வறுத்தெடுக்கவும்‌. ஆறிய பின்பெடுத்துப்‌ பார்க்கவும்‌. சிந்தூரம்‌ 
முருக்கம்பூப்‌ போன்றிருக்கும்‌. 


அளவு 
வெருகடியளவு, இரண்டு வேளையும்‌ ஒரு மண்டலம்‌ (48 
நாள்கள்‌) கொடுக்கவும்‌, 


அ 44 


690 ௮கத்தியார்‌ வைத்திய: காவியம்‌-1300 


தீரும்‌ தோய்கள்‌ 


நீரிழிவு, மூத்திரப்பாளை, இரத்தகண்டி, சோகை, கிறாணி, 
தொந்இப்பு, மேசம்‌ இவை தீரும்‌. 


துறை மருந்துகள்‌ : 

கூகைநீறு, சீரகம்‌, வெண்காரம்‌, ஏலம்‌, கத்தூரி மஞ்சள்‌, 
சுக்கு, வாய்விளங்கம்‌,  மலைவேப்பம்பிசின்‌, விளாம்பிசின்‌, 
கருவேலம்‌ பிசின்‌, மாம்பிசின்‌ இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 
சராம்‌; ஆவிரை விதை நாற்பது பலம்‌ (1.4 சி. கிராம்‌); 
முருங்கைவிதை, சமுத்திராப்‌ பழம்‌, சீந்திற்‌ கிழங்கு, நிலப்பனை 
யின்‌ கழங்கு, சீந்திலுப்பு இவை வகைக்குப்‌ பத்து பலம்‌ (350 
இராம்‌); அபின்‌, கூவிளவித்து, தாமரை வித்து, பிராய்வித்து 
இவை வகைக்கு ஐந்துபலம்‌ (173-கிராம்‌) சேர்த்துத்‌ தேங்‌ 
காய்ப்‌ பாலிலாட்டி வழித்து, உலர்த்திப்‌ பொடிக்கவும்‌. இந்தப்‌ 
பொடி வெருகடியளவுடன்‌ சீனி கலந்து அதில்‌ கொடுக்கவும்‌. 
மிகவும்‌ குளிர்ச்சியானால்‌ தேன்‌ சேர்க்கவும்‌. சூடானால்‌ வெண்‌ 
ணெய்‌ கூட்டவும்‌. (பா. 998-1003) 


17. சடாட்சர குமாரி சிந்தூரம்‌ 


செய்முறை 

அரப்பொடி, கந்தி, காந்தம்‌, வெண்காரம்‌, லிங்கம்‌ இவை 
வகைக்குப்‌ பத்து பலம்‌ (350 சராம்‌) எடுத்து, கற்றாழஞ்‌ சாறு 
விட்டு நான்கு சாமம்‌ (12 மணி நேரம்‌) நன்றாக ஆட்டி 
எடுக்கவும்‌. இதைக்‌ கலசத்திலிட்டுத்‌ தாமிரக்‌ இகண்ணியால்‌ 
அரைத்து, வெல்யிலில்‌ வைக்கவும்‌. புகைந்து வேகும்‌. வெந்ததை 
எடுத்து முன்‌ சாற்றில்‌ ஆட்டிப்‌ பொடித்து மீண்டும்‌ இப்படியே 
செய்யவும்‌. இவ்வாறு மூன்றுமுறை செய்தெடுக்கவும்‌. சிந்தூர 
மாகும்‌. 


அளவு 
பணவெடை (488 மி.கிராம்‌), திரிகடுகுத்‌ தூளும்‌ தேனும்‌ 
கலந்து, ஒரு மண்டலம்‌ (48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌, ' 


உரை விளக்கங்கள்‌ 691 


_ தீரும்‌ நோய்கள்‌ 
வாதம்‌, வாயு, சூலை, அட்டகுன்மம்‌, சன்னிவாதம்‌; 
முகவாதம்‌, கனல்வாதம்‌, மூர்ச்சை, பித்தம்‌, சிலேட்டுமம்‌, 
முயல்வலி, குதிரைவலி, குமர சுண்ட வலி, மேகம்‌, கவுரி, முன்‌ 
னடைப்பு, நெஞ்சடைப்பு, ஓளியிற்சூலை இவை தீரும்‌. 
(பா.1025-1031) 


18. சண்டமாருதச்‌ சிந்தூரம்‌ 
“செய்முறை: 

சூதம்‌, கந்த இவை வகைக்கு மூன்று பலம்‌ (105 இராம்‌) 
எடுக்கவும்‌. சூதத்தைச்‌ செங்கற்‌ தூளிலும்‌ மஞ்சள்‌ தூளிலும்‌, 
கொடு வேலி.வேர்‌, சாரணைச்சாதறு, பசுவின்பால்‌, வாழைத்‌ 
குண்டின்‌ சாறு இவற்றிலும்‌ விட்டுச்‌ சுத்தம்‌ செய்யவும்‌. ஒரு 
கலசத்தின்‌ வாயைக்‌ கம்பிளியாற்‌ கட்டி, அதன்மேல்‌ கந்த 
சத்தை வைத்து, கலசக்தைக்‌ குழிக்குள்ளே புதைக்கவும்‌. பின்பு 
உலைமூடி. கொண்டு மூடி, சீலைமண்‌ செய்து : இயிட்டு 
எரிக்கவும்‌, சுத்தமான கந்தகம்‌ உள்ளே உருகிவிழும்‌. இவ்வாறு 
சோர்ந்த கந்தகத்தையும்‌ இரசத்தையும்‌ .கூமரிச்சாறு, குதம்பைச்‌ 
சாறு, அரசம்பட்டையும்‌ கடுக்காயும்‌ ஊற வைத்தாடடிய 
சாறு, செம்முள்ளிச்சாறு இவற்றில்‌ வகைக்கு ஒருநாள்‌ ஆட்டி 
எடுக்கவும்‌. இதை இரண்டு குப்பிகளில்‌ வைக்கவும்‌. குப்பி 
களுக்குப்‌ பின்வருமாறு கவசம்‌ செய்யவும்‌, கருமணல்‌, 
வெள்ளைக்கல்‌,  உமிக்கரி, புத்தோடு, .கடுக்காய்‌ இவற்றை 
நன்கரைத்துச்‌ சீலையில்‌ தடவவும்‌. இதைக்‌ குப்பிவாயில்‌ சுற்ற 
வும்‌ கடுக்காய்‌,களிப்பாக்கு, உப்பு, குளவிமண்‌, கருங்கற்கிட்டம்‌, 
கருவேலம்பிசின்‌, பொன்மெழுகு, வெள்ளைக்கல்‌ இவற்றை 
ஓரளவாயெடுத்துச்‌ செங்கருவாலாட்டவும்‌. பின்பு எலுமிச்சம்‌ 
பழச்சாற்றிலாட்டி - வழிக்கவம்‌. இதை. - அடை. மண்ணாகக்‌ 
குப்பிவாய்‌ வளைத்துக்‌ கட்டவும்‌. தாழியொன்றில்‌ நான்கு 
விரல்‌ உயரம்‌ மணலைக்கொட்டி, அதில்‌ குப்பியை வைத்து, 
மேலே மணலைக்கொட்டி, அடுப்பிலிட்டுத்‌ இயெரிக்கவும்‌. 
முதலில்‌ தீபாக்கினியாக ஒருசாமமும்‌ (3 மணி நேரம்‌), பிறகு 
சாடாக்கினி இருபத்தோரு சாமமும்‌ (63 மணி நேரம்‌) எரிக்கவும்‌. 
, இத்தூரம்‌. பொங்கி வழிந்தால்‌, கற்றாழஞ்சோறு பொட 
டணமாகக்‌ கட்டி ஓற்றி எடுக்கவும்‌. . .நான்குதாள்‌ சென்ற 


692 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பின்பெடுத்துப்‌ பார்க்கவும்‌. சிந்தரரம்‌ முருக்கம்பூப்‌ போலவும்‌ 
அருணன்‌ போலவுமிருக்கும்‌. 


அளவ 


பணவெடை (488 மி.கிராம்‌). 


துணை 


1: 


மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

தேனுடன்‌ கூட்டி ஒரு மண்டலம்‌ (48 நாள்கள்‌) கொடுக்‌ 
கவும்‌, மகாவாதம்‌, சயம்‌, வாயு, சூலை, அட்டகுன்மம்‌ 
இவை தீரும்‌. 


. பட்டைப்பொடி, இப்பிலிப்பொடி இவை வகைக்கு 


ஹூன்று கழஞ்சுடன்‌ (15.3 கிராம்‌) தேனும்‌ கூட்டி, ஒரு 
மண்டலம்‌ (48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. இராணீ, 


பிளவை, தீராப்புண்‌, பித்தம்‌ இவை தீரும்‌. 


இண்டஞ்சாறு காய்ச்சி வடித்ததில்‌ இருபதுநாள்‌ 
கொடுக்கவும்‌. புகைச்சல்‌, உள்மாந்தை, சுரமாந்தை, 
ஈளை, சுவாசகாசம்‌, அரிகுரல்‌, நெறிகுரல்‌ இவை 
இரும்‌. 


குறுவைமா வெருகடியுடன்‌ ஐந்து நாள்‌ கொடுக்கவும்‌. 
பதகரி, உடல்வலி இவை தீரும்‌. 


., வெந்நீரிலிட்டுக்‌ காய்ச்ச, அந்த நீரில்‌ மூன்றுநாள்‌ 


குளிக்கவும்‌. வாத, பித்த, சிலேட்டுமங்கள்‌ இரும்‌. 


. மூட்டைநீரில்‌ கலந்து முகத்தில்‌ பூசவும்‌. முகவாத சன்னி 


தீரும்‌. 


. வெள்ளுள்ளித்‌ தைலத்தில்‌ மூன்று நாள்‌ கொடுக்கவும்‌. 


முப்பத்துமூன்று சன்னி தோடமும்‌ தீரும்‌. 


, பேய்க்குமட்டிச்‌ சாற்றிலே ஐந்து நாள்‌ கொடுக்கவும்‌, 


சூலை, வாய்க்குத்து, கர்ப்பவிப்புருஇு, குடல்விப்புருதி, 
லிப்புருதி தீரும்‌. ப 


. தேட்கொடுக்குச்‌ சாறும்‌ எருக்கம்பாலும்‌ கலந்து 


பூசவும்‌. சில்விடம்‌ இவை தீரும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 693 


10. காஞ்சுரைத்தோற்‌ தூள்‌ இரண்டு காசெடை (330' மி. 
இராம்‌) யுடன்‌ வெத்நீரில்‌ கலந்து கொடுக்கவும்‌. நல்ல 
பாம்பு விடம தீரும்‌. 


11. ஆவிரைத்‌ தைலத்தில்‌ கொடுக்கவும்‌. சலக்கழிச்சல்‌' 
இரும்‌. 

12. சீரகமும்‌ வெண்ணெயும்‌ வராகனெடை (4.2 கிராம்‌) 
கலந்து, அதில்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. வாயு, சூலை, 
வாதம்‌, சலக்கழிச்சல்‌ தரும்‌. 

13. வேளைச்‌ சாற்றுடன்‌ இருபதுநாள்‌ கொடுக்கவும்‌. உடம்‌ 
புலர்த்தி இவை தீரும்‌. 

14. ஆவின்நீர்‌, வெள்ளாட்டு நீர்‌ இவற்றிலாட்டவும்‌. 
மதிமயக்கம்‌, பயித்தியம்‌, பிரமை இவை தீரும்‌. 

15. முத்தக்காசுத்தூள்‌ வெருகடியுடன்‌ கொடுக்கவும்‌. உடல்‌ 
பலமுண்டாகும்‌. அழகுமூண்டாகும்‌. 

16. எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ இருபதுநாள்‌ கொடுக்கவும்‌. 
சுரங்கள்‌ தீரும்‌. 

17. புளியிலைச்‌ சாற்றிலூட்டவும்‌. காமாலை, சோகை 


இவை தீரும்‌. (பா. 941-959) 
19. சர்வகுணச்சிந்தூரம்‌ 


செய்முறை 

இரசம்‌ மூன்று பலம்‌ (105 கிராம்‌), கந்தி ஓன்றரைப்பலம்‌ 
(52.5 இராம்‌) எடுத்துக்‌ குப்பைமேனிச்‌ சாற்றில்‌ ஒருசாமம்‌ (3 
மணி நேரம்‌) அரைக்கவும்‌. அதே போன்று கொடுப்பைச்‌ சாற்றி 
லும்‌ அரைக்கவும்‌. பின்பு. குதம்பைச்சாறு, செம்முள்ளிச்சாறு, 
இவற்றில்‌ எட்டுச்சாமம்‌ (24. மணி நேரம்‌) அரைக்கவும்‌. அரைத்‌ 
ததை எடுத்துக்‌ குப்பியில்‌ சேர்க்கவும்‌. குப்பிக்குச்‌ சீலைமண்‌ 
செய்து, ' காடாக்கினியில்‌ இருபது சாமம்‌ எரித்தெடுக்கவும்‌. 
பின்பு ஒருநாள்‌ ஆறவிட்டு எடுக்கவும்‌...சிந்தாரம்‌ அருணன்‌ திழம்‌ 
போன்றிருக்கும்‌. 


, 694 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அளவு, 
பணூெமை. (488 மி.கிறாம்‌).. 


, துணைழருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 


1. தேனும்‌ திரிகடுகுத்தூளும்‌ கலந்து எட்டுநாள்‌: கொடுக்‌ 
கவும்‌. குன்மம்‌, சூலை இவை தீரும்‌. 


2. தேனும்‌ இப்பிலித்தூளும்‌ கலந்து கொடுக்கவும்‌. தாது 
வலுவடையும்‌. இவ்வாறு இருவேளையும்‌ இருபதுநாள்‌ 
கொள்ளவும்‌. ஆனையைப்‌ போன்ற. பலமும்‌ ஆண்மை 
யும்‌ உண்டாகும்‌. அழகும்‌ மணமும்‌ உண்டாகும்‌. 


3. கோழி வெந்தச்‌ சாற்றில்‌ ஒரு மாகம்‌ கொடுக்கவும்‌, 
கிராணி, மூர்ச்சை இவை ரும்‌. 


4. ஐந்து: பணவெடை (2.4 கராம்‌) சந்தூரத்துடன்‌ உப்புத்‌ 
தூள்‌ வெருகடியும்‌ தேனும்‌ குழைத்துக்‌ கொடுக்கவும்‌. 
குன்மம்‌, அதிசாரம்‌, வாயு, பொருமல்‌, வயிறிரைச்சல்‌ , 

. இரத்தக்கழிச்சல்‌, அக்கினிதம்‌ : பித்த வாயு, நெஞ்‌ 
செரிப்பு, புளித்தேப்பம்‌, மந்தம்‌ இவை தீரும்‌. 


5. எலுமிச்சம்‌ பழச்சாறு, வெந்நீர்‌ இவற்றில்‌ கலத்து 
கொடுக்கவும்‌. நீர்க்கடுப்பு, உட்டணமேகம்‌ இவை 
இரும்‌. 


6. கஞ்சாச்சாற்றில்‌ ஆறுநாள்‌ கொடுக்கவும்‌, மூலமுளை,, 
சீதம்‌, இரத்தம்‌, கடுப்பு இவை ரும்‌. 


7. பெருங்காயத்‌ தூள்‌..:பணவெடையுடன்‌ (488 மி.சராம்‌), 
தேனும்‌ குழைத்து, அதில்‌ இருபதுநாள்‌ கொடுக்கவும்‌. 

- எரியாமை, செரியாமை, எரிகுன்மம்‌, வரிகுன்மம்‌, 
சத்திகுன்மம்‌, அட்டகுன்மம்‌, வாய்நீருறல்‌ இவை, இரும்‌. 


8. இஞ்சிச்சாற்றில்‌-நாற்பதுநாள்‌ கொடுக்கவும்‌. பதிணெண்‌ 
குட்டம்‌, , வெடிசூலை,, குறைநோய்‌, . புண்‌, சொறி; 
கடிவிடம்‌ இவை தீரும்‌, ப 


உரை விளக்கங்கள்‌ . 694: 


9. பூநாகம்‌ அரைத்த விழுதுடன்‌ பத்துநாள்‌ கொடுக்கவும்‌. 
பித்தகாசம்‌ தீரும்‌. 


10. சீதேவி செங்கழுநீர்ச்சாற்றில்‌ இருபதுநாள்‌ கொடுக்க 
வும்‌. வாத, பித்த, சிலேட்டுமம்‌, சூலை, பவுத்திரம்‌; 
பிளவை, வாந்தி, விடம்‌ இவை தீரும்‌. 

(பா. 960-970) 


20. சீவராராயணச்‌ சிந்தூரம்‌ 

செய்முறை 

இரசம்‌ அறுபது பலம்‌ (2.100 க, இராம்‌), கந்தகம்‌ 
பதினைந்து பலம்‌ (525 கிராம்‌), அரிதாரம்‌, மனோசிலை 
லிங்கம்‌ வகைக்கு எட்டுப்பலம்‌ (280 கிராம்‌.) எடுத்துச்‌ சேர்த்து 
எருக்கம்பால்‌ விட்டு ஆட்டவும்‌. பிறகு, தும்பைச்சாறு, செருப்‌ 
படிச்சாறு, மாதுளைச்சாறு, செம்முள்ளிச்சாறு இவற்றில்‌ 
வகைக்கு ஒரு சாமம்‌ (3மணி நேரம்‌) ஆட்டவும்‌. பிறகு 
மாதுளம்பூச்சாற்றிலும்‌ முருக்கம்பூச்‌ சாற்றிலும்‌ வகைக்கு 
இரண்டு: சாமம்‌ (6 மணி நேரம்‌) ஆட்டியெடுத்து, உலர்த்தித்‌ 
தூளாக்கவும்‌, இதைக்‌ குப்பியிலிட்டுச்‌ சீலைமண்‌ செய்து, தயி 
லிட்டு எரித்து எடுக்கவும்‌. ஆறியபின்‌ இந்தூரம்‌ மூருக்கம்பூப்‌ 
போன்றிருக்கும்‌, 


அள்ளு 
பணவெடை (488 மி.கிராம்‌) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. தூதுவளை, ஆடாகோடை, கண்டங்கத்திரி இவற்றைப்‌ 
பிட்டுபோல்‌ அவித்து, அத்துடன்‌ திரிகடுகுக்‌ தூளும்‌ 
தேனும்‌ கூட்டி, அதில்‌ பத்துநாள்‌ இரண்டு. 'வேளையும்‌ 


கொடுக்கவும்‌. ஈளை, மந்தாரகாசம்‌, சுரமாந்கை 
உள்மாந்தை, சுவாசகாசம்‌; எலிகடி, சிலேட்டும சன்னி 
இவை தீரும்‌. 


2. இப்பிலித்தூள்‌ காசெடையும்‌ (165 மி. கிராம்‌) தேனும்‌ 
கலந்து, அஇல்‌. இரண்டு வேளையும்‌ ஒரு மண்டலம்‌ 


696 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


(48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. சூலை, புண்கள்‌, குட்டம்‌, 
குறைநோய்‌, வண்டுகடிவிடம்‌, கபாலவெட்டை.,, கபால 
சூலை, சில்விட.ங்கள்‌, சொறி, கரப்பன்‌, கால்‌ கரடு, 
தெஞ்சுக்குத்து, பீனிசம்‌, குன்மம்‌, மண்டைச்சூலை, 
கன்னோசி, செவியோசி, வாய இவை தீரும்‌. உடல்‌ 
நாற்றம்‌ போகும்‌. தாது வலுவடையும்‌. எலும்பு உறுதி 
யாரும்‌. கண்ணொளி கூடும்‌. பல்‌ இறுகும்‌. நரை திரை 
போகும்‌. 


3. வெள்ளுள்ளித்‌ தைலத்திலாட்டவும்‌. இரண்டு வேளை 
யும்‌ மூன்று நாள்‌ கொடுக்கவும்‌. சன்னிபதின்மூன்றும்‌, 
திரிதோடங்கள்‌, முடங்கள்‌, சூலை, தளர்வாதம்‌, குடல்‌ 
வாதம்‌, முதிர்வாதம்‌, மகாவாதம்‌, அற்புதவாதம்‌, 
கன்னோ௫ூ, கரப்பான்‌ இவை தீரும்‌. 


4. உள்ளி, சுக்கு, ஓமம்‌, : மிளகு இவை ஓரளவாக 
வெதுப்பித்‌ தூளாயாட்டி, முருங்கைத்தோற்‌ சாற்றுடன்‌ 
கலந்து, இரண்டு வேளையும்‌, ஒரு மண்டலம்‌ (48 
நாள்கள்‌) கொடுக்கவும்‌. முகவாதம்‌, சன்னிவாதம்‌, 
மேல்‌ வாதம்‌, பக்கவாதம்‌, ஓடுவாதம்‌ போன்றவை 
இரும்‌. 

5. நிலவாகைச்‌ சாற்றில்‌ பத்துநாள்‌ கொடுக்கவும்‌ 
கர்ப்பவிப்புருதி, கல்லுவிப்புருதி, வாதம்‌, உள்மாந்தை, 
சுரமாந்தை, பக்க வாயு, அண்ட வாயு, குடல்வாதம்‌, 
பதினெண்‌ சூலை இவை தீரும்‌. (பா. 971-981) 


21. நத கர்ப்பூரசிந்தூரம்‌ 

செய்முறை 

... சூதம்‌ இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) எடுத்துப்‌ பச்சை மஞ்சள்‌ 
சாற்றில்‌ இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) ஆட்டவும்‌. பின்பு 
உலர்ந்த சாற்றில்‌ ௮வ்வாறே ஆட்டவும்‌. பிறகு அதை மஞ்சள்‌ 
இலையால்‌ மூடி. மேலே நூல்‌ சுற்றி, மஞ்சள்‌ சாறுள்ள தாழி 
யில்‌ வேடுகட்டி, அதன்‌ மேல்‌ வைத்து அவித்து எடுக்கவும்‌. 
பிட்டவியலாக வெந்து எடுத்ததை மஞ்சள்சாறு, எலுமிச்சம்‌ 
பழச்சாறு, அழிஞ்சில்‌ வேர்ச்சாறு இவற்றில்‌ வகைக்கு ஒருசாமம்‌ 


உரை விளக்கங்கள்‌ 697 


(3 மணி நேரம்‌) அரைகத்தெடுக்கவூம்‌. சீனக்காரம்‌ இரண்டுபலம்‌ 
(70 இராம்‌) எடுத்து மஞ்சள்‌ சாற்றிலரைத்து, அனைத்தையும்‌ 
்‌ கூட்டிச்‌ சேர்த்துக்‌ குப்பியிலேற்றி, ஏழு சீலைமண்‌ செய்யவும்‌: 
தாழியில்‌ மணலை நான்குவிரல்‌ கனத்திற்குக்‌ கொட்டி, அதில்‌ 
குப்பியை வைத்து, மேலே தாழியின்‌ கழுத்து மட்டும்‌. மணலைக்‌ 
கொட்டி மூடவும்‌. காடாக்கினியாக பன்னிரண்டு சாமம்‌ (36 
மணி நேரம்‌) எரிக்கவும்‌, ஆறியபின்‌ குப்பியை உடைத்துப்‌ 
பார்க்கவும்‌. கர்ப்பூரம்‌ மல்லிகைப்பூப்‌ போலிருக்கும்‌. 


அளவு 
பணவெடை (488 மி, கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ ப 

அட்டகுன்மம்‌, எண்பது வகை வாதம்‌, மகோதரம்‌, சூலை, 
இரந்தி, குட்டம்‌, சொறிசிரங்கு, பதகரி, படர்தாமரை, வெடி 
கரப்பன்‌, சன்னி, தோடம்‌, சூசிகாவாயு, சிலேட்டுமகாசம்‌, 
சண்தோய்கள்‌ அனைத்தும்‌ இரும்‌. (பா. 896-900 

22. சூதச்‌ சிந்தூரம்‌ 

செய்முறை 

சூகும்‌ ஒரு பங்கும்‌, கந்தி இரண்டு பங்குமாகச்‌ சேர்ந்துக்‌ 
கருந்துளசி நீராலாட்டவும்‌. இதைக்‌ குப்பியிலிட்டுச்‌ சீலைமண்‌ 
செய்யவும்‌. வெண்ணுப்பும்‌: பச்சை மண்ணும்‌ கூட்டி, குப்பி 
வரய்க்குள்ளே அமுத்தி வைக்கவும்‌. அடிகனத்த ' பாண்டத்தில்‌ 
நான்கு விரல்‌ உயரத்திற்கு மணலைக்‌ கொட்டி, அதன்மேல்‌ 
குப்பியை வைத்து, மேலே மணலைக்‌ கொட்டி மூடவும்‌. 
இதை மந்தாகினியில்‌ இருபது சாமம்‌ (60 மணி நேரம்‌) எரிக்‌ 
கவும்‌. பின்பு காடாக்கினியில்‌ பத்து சாமம்‌ (30 மணி நேரம்‌) 
எரிக்கவும்‌. ஆறியபின்‌ எடுத்துப்‌ பார்க்க்‌ இந்திரகோபம்‌ போலச்‌ 
வெந்திருக்கும்‌. - இந்தப்‌... பக்குவத்தில்‌ , இதைப்‌ , பொத்து 
எடுத்து வைச்சவும்‌. 


அளவு 
பணவெடை (488 மி. கிராம்‌) 


698 


அகத்தியர்‌ வைத்திய 'காவியம்‌-1500 


துணை: மருந்து தீரும்‌ நோய்களும்‌ 


1. 


பெ 


ட பதக 


10. 


11. 


[:2. 


13. 


. பொரிமாவில்‌ கொடுக்கவும்‌. சத்திரம்‌, உட்காய்ச்சல்‌ 


இரும்‌. 


சார்க்கரையில்‌ கொடுக்கவும்‌. தாபசுரம்‌ இரும்‌. 


...இஞ்சிக்சாற்றிலூ ட்டவும்‌. சயகாசம்‌ தீரும்‌. 


நொச்ச்‌ சாற்றிலூட்டவும்‌. மாறல்‌ சுரங்கள்‌ தீரும்‌. 
உத்திரிக சாம்பலில்‌ கொடுக்கவும்‌. வயிற்றில்‌ சதம்‌. 
விழுதல்‌ நீங்கும்‌, 

கொடுவேலிக்‌ குடி.நீரிலூட்டவும்‌. அட்டகுன்மம்‌ தீரும்‌. 
முத்தக்காசுக்‌ குடிநீரிலாட்டவும்‌. சன்னி வசைகள்‌ 
தீரும்‌, 

துசமூலக்‌ குடிநீரிலூட்டவும்‌. இிரிதோடம்‌ இரும்‌. 
சுக்கும்‌ நெல்லும்‌ ஓரளவாய்‌ வறுத்துப்‌ பொடித்துக்‌ 
கொண்டு அத்துடன்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. அரோசி 
சுரம்‌ தீரும்‌. 

அமுக்கராக்கிழங்கு வெந்ததுடன்‌ கொடுக்கவும்‌. பவுதி 
இரங்கள்‌ தீரும்‌. 

ஆடாதோடை நீரிலூட்டவும்‌. பெண்களின்‌ கர்ப்பவிப்‌. 
புருதி தீரும்‌. 

கரிப்பானும்‌ . மிளகும்‌ அரைத்துக்‌ கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. 
ஐவகையான பாண்டும்‌' இரும்‌. 


ஆமணக்கெண்ணெயில்‌ கலந்து கொடுக்கவும்‌. பத்‌ 
னெட்டுக்‌ குட்டமும்‌ தீரும்‌. 

கருணைக்கிழங்குச்‌. சாற்றில்‌ கொடுக்கவும்‌. ஆறுவகை: 
மூலமும்‌ தீரும்‌. 


பருத்திவிதைத்‌ தைலத்திலாட்டவும்‌. இருபது வகை, 
மேகமும்‌ தீரும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 699: 


16. பன்றிமுன்னை, புங்கெண்ணெய்‌ கொண்டு ஆட்டி 
யெடுத்துச்‌ சேர்த்துக்‌ க௱துகளிலடைத்திடவும்‌. காது 
கேட்கும்‌. (பா.671-698) 


23. செயகுலாந்தகன்‌ சிந்தூரம்‌ 
செய்முைற. 

- அரிதாரம்‌, சிலாசத்து இவை வகைக்கு ஒஓருபலம்‌ (35 கிராம்‌) 
எடுத்து, செம்பருத்திச்‌ சாற்றில்‌ மூன்று நாளாட்டவும்‌. அதைக்‌ 
குகையிலிட்டு, சீலைமண்‌ செய்து, தூாழியிலே மணலையிட்டு 
அதன்மீது குகையை வைத்து, மேலே மணலைக்கொட்டி மூடி 
எரிக்கவும்‌. இப வன்னியாக ஏழு நாள்கள்‌ எரித்தபின்‌ இறக்கிப்‌... 
பார்க்க இந்திர கோபம்‌ போலிருக்கும்‌. அதைச்‌ சேர்த்துப்‌, 
பொடித்து வைக்கவும்‌. ட 


அளவு 
பணவெடை (488 மி. கிராம்‌) 
துணை மருந்தும்‌ தீரும்‌ தோய்களும்‌ 


1. நாகவல்லிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. சயகாசம்‌ இரும்‌. 


2, தோடைச்‌ சாற்றிலாட்டவும்‌. உள்மாந்தை எட்டும்‌. 


தீரும்‌. 

3. தென்னை மட்டைச்‌ காற்றிலூட்டவும்‌. சிலேட்டும 
வாதம்‌ தீரும்‌. 

4, பொற்கடுக்காய்த்‌ தூளுடன்‌ கொடுக்கவும்‌.காயாசுவாசம்‌ 
இரும்‌. 

5. வெல்லமுடன்‌ தேன்‌ கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. சயகாசம்‌ 

தீரும்‌. ப 

6. கரிசாலைச்‌ சாற்றிலூட்டவும்‌. எண்பத்தாறு சயமும்‌ 
இரும்‌. ்‌ 

7. வெண்ணெயில்‌ குழப்பிக்‌ கொடுக்கவும்‌. வாந்தி, விக்கல்‌ 


8. செங்கமழுநீர்ச்‌ சாற்றிலாட்டும்‌. சுரங்கள்‌. இறும்‌. 
(பா; 679-684) 


700 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


"செயரசப்‌ பிரளையம்‌ சிந்தூரம்‌ (௮) 
திரிபுரத்‌ தாண்டவ சிந்தூரம்‌ 

செய்முறை 

சூதம்‌ மூன்று பலம்‌ (105 கிராம்‌), கந்தி இரண்டேகால்‌ 
பலம்‌ (78.5 இராம்‌) எடுத்துச்‌ சேர்க்கவும்‌. இவற்றை, செம்‌ 
மூள்ளிச்சாறு, மணத்தக்காளி, செருப்படிச்சாறு இவை வகைக்கு 
ஒருநாள்‌ விட்டு ஆட்டவும்‌. பிறகு, மாதுளஞ்சாற்றிலும்‌ செம்‌ 
பருத்திப்‌ பூச்சாற்றிலும்‌ _ வகைக்கு ப மூன்று நாள்‌ அரைக்கவும்‌. 
அரைத்த விழுதை உலர்த்தித்‌ தூளாக்கிக்‌ குப்பியிலிடவும்‌. 
கடுக்காய்‌, குளவிமண்‌, இந்துப்பு, _ கோலரக்கு, பழங்கிட்டம்‌: 
கருவேலம்‌ பிசின்‌, பொன்மெழுகு, வெள்ளைக்கல்‌ இவற்றை 
செங்கருவாலாட்டி; பிறகு வெல்லமும்‌ சுண்ணமும்‌ கலந்தாட்டி, 
இறுதியில்‌ எலுமிச்சம்பழச்‌ சர்று விட்டாட்டி எடுக்கவும்‌. பிசின்‌ 
போலாகும்‌. அதைக்‌ குப்பி வாயில்‌ அடைத்துக்‌ கட்டவும்‌. நாழி 
யில்‌ முக்காலளவு மணலைக்‌ கொட்டி, அதில்‌ குப்பியை நடுவே 
வைத்து, மேலே மூடாமல்‌ அடுப்பில்‌ வைத்து எரிக்கவும்‌, 
இவ்வாறு முத்தீிக்கொண்டு இருபத்தோரு சாமம்‌ 163 மணி 
நேரம்‌) எறித்தெடுக்கவம்‌. இடையில்‌ சிந்தூரம்‌ பொங்கினால்‌ 
கற்றாழஞ்சோறு கொண்டு கிழிகட்டி வாய்தன்னிலொற்றி 
யெடுக்கவும்‌. ஆறியபின்பு எடுத்துப்‌ பார்க்கவும்‌ சிந்தூரம்‌ 
முருக்கம்பூப்‌ போன்றிருக்கும்‌. 
அளவு 

பணவெடை. (48% மி.கிராம்‌) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. திரிகடுகுப்போடி வெருகடியளவும்‌ தேனும்‌ கூட்டி 
இரண்டு வேளையும்‌ இருபது நாள்‌ கொடுக்கவும்‌. 
வாதம்‌, பக்கசூலை, காமாலை, பதினெண்வாயு, பவுத்‌ 
இரம்‌, ஈளை, பாண்டு, கிரிச்சனம்‌, கிரந்தி இவை இரும்‌. 
2, வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ விட்டு எட்டுநாள்‌ கொடுக்கவும்‌, 
பதின்மூன்று சன்னியும்‌ தீரும்‌. 
3. பூநாகம்‌, முசுறுமுட்டை, முலைப்பால்‌ இவற்றில்‌ 
, சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. மரணசன்னி, .விரணசன்னி 
தோடம்‌ தீரும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 701 


4, இரிகடுகு, தேன்‌, இஞ்சிச்சாறு இவற்றிலூட்டவும்‌. சயம்‌, 
அக்கினிமந்தம்‌, உள்மாந்தை, சுரமாந்தை இவை தீரும்‌. 

5. கூவிளச்சாறு கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. பிள்ளை பெற்ற 
சக்கட்டு, தசையடைப்பு, மேகம்‌ இவை தீரும்‌. 


6. நெய்‌, முருங்கைத்தோற்‌ சாறு இவற்றில்‌ கொடுக்கவும்‌. 
வங்கு, கருவாங்கவாதம்‌ தீரும்‌. 


7. இண்டஞ்சாற்றிலூாட்டவும்‌. தோடங்கள்‌ இரும்‌. 


8. வாகையிலைச்‌ சாற்றிலூட்டவும்‌. மணிக்கட்டு வாதம்‌ 


தீரும்‌, 


9. அப்பிரசும்‌, காந்தம்‌ இவை வகைக்கு ஒரு பணவெடை 
யுடன்‌ (488 மி.கிராம்‌) ஆவிரையின்‌ அரிசி, கார்க்கடகச்‌ 
சிங்கி, தேற்றான்‌ வித்து சேர்த்தரைத்து, எருமைத்‌ 
குயிரில்‌ இரண்டு பணவெடை (976 மி.கிராம்‌) சிந்தூரம்‌ 
கொடுக்கவும்‌. சலக்கழிச்சல்‌, மதுகாளகண்டன்‌ இவை 
கரும்‌. 

10. நீர்முள்ளிச்‌ சாற்றிலூட்டவும்‌. சுரதோடம்‌ தரும்‌. 

(பா.928-940) 


25. சொர்ணதார. வைரவம்‌ சிந்தூரம்‌ 


செய்முறை 

தங்கம்‌ இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) காசாகயெடுத்து 
தகடாகத்‌ தட்டவும்‌. சாஇலிங்கம்‌, சவ்வீரம்‌, வெண்காரமணி 
இவை வகைக்கு நான்கு கழஞ்சு (20.4 இராம்‌) சுத்தி செய்து 
கூட்டி வைக்கவும்‌. ஒரு சட்டிக்குள்‌ ஒருபடி (1.3லிட்‌.) கற்‌ 
கண்ணம்‌ போட்டு, அதில்‌ சாராயம்‌ ஒருபடி (1.3 லிட்‌.) விட்டு 
அதன்‌ நடுவே குகை வைத்து அதில்‌ மேற்படி. தங்கத்தைப்‌ 
பொட்டணமாகக்‌ கட்டி வைத்து, மேலே அரைப்படி (672 மி. 
லிட்‌.) சாராயம்‌ விடவும்‌. பின்பு கற்சுண்ண நீற்றால்‌ மூடி, 
மேற்சட்டி கவிழ்த்து மூடி, சிலைமண்‌ செய்து. அடுப்பிலேற்றி, 
கமலவன்னியில்‌ இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) எரிக்கவும்‌. 
ஆறியபின்‌ எடுத்து வைக்கவும்‌. 


702 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அள்வு 

பணவெடை (488 மி.கிராம்‌) கோழிமுட்டைத்‌ தைலம்‌ 
இரு கழஞ்சு (10.2 கிராம்‌) டன்‌ இரண்டு மண்டலம்‌ (96 நாள்கள்‌) 
கொடுக்கவும்‌. 


திரும்‌ நோய்கள்‌ 

உன்மத்தம்‌, பிசாசு, பேய்கள்‌, சயகாசம்‌, குன்மம்‌, குட்டம்‌, 
மேகம்‌, நீரிழிவு, .சோகை, கிராணி, பவுத்திரங்கள்‌, கரப்பன்‌, 
இரந்தி, புண்‌ பொடிகள்‌, அரையாப்பு, விரணம்‌, விடபாகம்‌, 
பாண்டு, பெருவயிறு, பித்த காமாலை, சோகை, 'மூலமுளை, 
பீனிசம்‌, நீர்ப்பாய்ச்சல்‌, பொருமல்‌, தாசம்‌, ஈளை, இருமல்‌ 
இவை தீரும்‌. (பா.1469-1475) 


26. தங்கபற்ப சிந்தூரம்‌ 


செய்முறை . 

தங்கம்‌ ஒரு பலம்‌ (35 கிராம்‌) எடுத்துத்‌ தகடாகத்தட்டி 
உருக்கவும்‌. இவ்வாறு மீண்டும்‌ மீண்டும்‌ பத்துமுறை காய்ச்சவும்‌. 
பின்பதைத்‌ தகடாகத்தட்டி நொறுக்கவும்‌. மூசையிலே கம்பந்தி 
நரயரைத்துப்‌ பூசி, குகைக்குள்ளே பொற்பொடியை வைத்து, 
மேலே இலை மருந்தை மூடி, சலைமண்‌ செய்து, கோழிப்புட 
மாக ஐந்துபுடம்‌ போட்டெடுக்கவும்‌. தங்க பற்பமாகும்‌. 


அளவு 
தேவையான அளவு. நோயறிந்து கொடுக்கவும்‌. 

தீரும்‌ நோய்கள்‌ 

, சிலேட்டுமங்கள்‌ தொண்ணூற்றாறும்‌, புறங்கி வகைகள்‌ 
பதினாறும்‌, மேகங்கள்‌ இருபதும்‌, குட்டம்‌, எலும்புருக்கி, 
கோ கை இவையும்‌ தீரும்‌. | (பா.893-895) 

27. தாமிரச்‌ சிந்தூரம்‌ 

செய்முறை : 


சூதும்‌, மனோசிலை, கந்தி, அரிதாரம்‌, நாவி, சாதிலிங்கம்‌, 
நேர்வாளம்‌, அக்கரகாரம்‌, நெறிவிடம்‌,' - வெண்காரம்‌, .சாரரீயம்‌, 


உரை விளக்கங்கள்‌ : 703 


உருக்குச்‌ செம்பு இவை வகைக்கு இரண்டு. பலம்‌ (70 இரால்‌) 
எடுத்துக்‌ கொள்ளவும்‌. தாமிரத்தையும்‌ உருக்கையும்‌ மிறவற்றை 
யம்‌ தூளாக்கிக்‌ கற்.றா.ழஞ்சாறு விட்டு இரண்டு சாமம்‌ (6 மணி 
நேரம்‌) ஆட்டி, அடையாகத்‌ தட்டிக்‌ சாயவைத்து. புதுச்சட்டிக்‌ 
குள்ளே .வைத்து, மறுசட்டி மூடி, சலைமண்‌ செய்து, ஒருதாள்‌ 
எரிக்கவும்‌. . ஆறிய  பின்பெடுத்துத்‌ - தூளாக்கிக்‌ : குழலிலே 
அடைக்கவும்‌. 


, அளவு 
பணவெடை (488 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 

அட்டகுள்மம்‌, செரியாமை, சூலை, சுரம்‌, வெப்பு, மகோ 
துரம்‌, காம்ரலை, கிரந்தி, குட்டம்‌, வெடிசூலை, வண்டுகடி, 
பெரும்பாடு, இரத்தகாசம்‌ இவை இரும்‌. 


துணை மருந்துகள்‌ 


.. இரிகடுகுத்தூள்‌ வெருகடியள.வுடன்‌ நேதன்‌ கலந்து 
கொடுக்கவும்‌. (பா.888-892) 


28. காகச்‌ சிந்தூரம்‌ 


செய்முறை 

நாகத்தை  வேண்டியளவு எடுத்து இலுப்பை நெய்யி 
லுருக்கிச்‌ சாய்க்கவும்‌. பிறகு வெள்ளாட்டுப்‌ பாலிருக்கிச்‌ சாய்க்க 
வும்‌. மீண்டும்‌ இவ்வாறே இருபது முறை உருக்கிச்‌ சாய்க்கவுல்‌ 
இதில்‌ வெடியுப்பைத்‌ தூவி வறுக்கவும்‌. பின்னர்ச்‌ சிவந்த நாயுரு 
வியை நொறுக்கியிட்டு வறுக்கவும்‌. சிந்தூரம்‌ பாளைப்பூப்‌ 
போன்று வந்து வரும்‌ பருவத்தில்‌ எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 


பணவெடை. (488 மி.ஏிராம்‌)) இரண்டுவேளை தநாழ்புது 
நாள்‌ கொடுக்கவும்‌, 


704 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


துணை மருந்தும்‌: தீரும்‌. நோய்களும்‌: 

1. இரிகடுகுத்‌' தூளுடன்‌ தேன்‌ கலந்து அதில்‌ கொடுக்கவும்‌. 
சிலேட்டுமம்‌, மந்த காசம்‌, ஈளை, எலிகடி, சுவாச 
காசம்‌, சுரகாசம்‌, அரிகுரல்‌, நெஞ்சு நோவு, பிரமேகம்‌, 
அத்திமேகம்‌, வெடிசூலை, கடிவிடம்‌, வெப்புபாவை, 
இத்திரகண்டி, கல்ல்டைப்பன்‌,  நீர்ச்ிறுப்பு இவை 

தீரும்‌. 
2. ஆவிரைத்‌ தைலத்தில்‌ கொடுக்கவும்‌. எலும்புருக்கி, 
இரிச்சனங்கள்‌, மேகம்‌, உள்ளுருக்கி, கபாலசூலை இவை 

இரும்‌. 


3. இத்திர மூலத்தாள்‌ வெருகடியில்‌ தேன்‌ சேர்த்து அதில்‌ 
கொடுக்கவும்‌. வலிகுன்மம்‌, சத்திகுன்மம்‌, .குட்டம்‌, 
செரியாமை, வாதம்‌, ஈளை, வாயு இவை தீரும்‌. 


4, பேய்ப்பீர்க்கின்‌ தைலத்திலூட்டவும்‌. அத்துட்ன்‌ தண்‌ 
டூல்‌ தடவிப்‌ புணரவும்‌. கர்ப்ப சூலை, புழு, கர்ப்ப 
நோய்கள்‌தீரும்‌. மூலமுளை, பவுத்திரம்‌, கிழங்கு இவை 
இர- ஆசனத்தில்‌ தடவவும்‌. (பா.1004-1010) 


29. நீரிழிவுக்குச்‌ சிந்தூரம்‌ 
செய்முறை 


சூதம்‌, கந்தகம்‌ இவை வசமைக்குப்‌ பத்துக்கழஞ்சு (51 கிராம்‌) 
எடுத்து வெற்றிலையில்‌ குகைகட்டி, அதில்‌ வைத்து மூடி, மேலே 
இருநூறு வெற்றிலையைச்‌ சுற்றி, அதன்மேல்‌ இருநூறு வாழை 
இலையைச்‌ சுற்றி, நெருக்கமாக நா௱னால்‌ கட்டி வைக்கவும்‌. 
மண்ணில்‌ குழிவெட்டி, அதில்‌ பத்து மரக்கால்‌ (53 லிட்‌.) 
புளியஞ்சராய்‌ கொட்டி, அதன்‌ மேல்‌ இலைப்‌ பொதியை 
வைத்து அதன்மேலும்‌ சிராய்புரோணி கொட்டி அனலிடவும்‌. 
நன்கு வெந்ததும்‌ மண்ணை மேலே கொட்டி மூடவும்‌. மூன்று 
நாள்கள்‌ கழிந்த பின்பு எடுத்து, மருந்தைத்‌ தூளாக்கி 
வைக்கவும்‌. 


அளவு. 
தேவையான அளவு 


உரை விளக்கங்கள்‌ 765 


தீரும்‌ ' நோய்கள்‌ 


மதுமேகம்‌, பித்தமேகம்‌, வாயு மேகம்‌ இவை தீரும்‌. 
(பா.623- 629) 


30. பூரண சந்திரோதயம்‌ சிந்தூரம்‌ 
செய்முறை 
சூதம்‌, கந்‌, சீனக்காரம்‌ ,வெண்மாரம்‌, நாவி, சங்கு, 


மனோலை, பவளப்புற்று. இவை ஓரளவாயெடுத்து எலுமிச்சம்‌ 
பழச்சாற்றில்‌ ஒருநாள்‌ ஆட்டவும்‌. அடுத்தநாள்‌ 6 குமரிச்சாற்றில்‌ 
ஆட்டி எடுத்து, வில்லைதட்டிக்‌-கலசத்திலிட்டு' மூடி, சீலைமண்‌ 
செய்து, முத்தியில்‌ ஒருநாள்‌.' எரிக்கவும்‌. எரித்தெடுத்ததைக்‌ 
கல்வத்திட்டு அத்துடன்‌, தங்கம்‌, லிங்கம்‌, வெள்ளி, பவளம்‌, 
ருத்திராட்சம்‌, மூத்து, அக்கரகாரம்‌ இவை: வகைக்கு..ஒரு கழஞ்சு 
(5.1 கிராம்‌) சேர்த்து, முலைப்பால்‌, மாதுளம்பூச்சாறு, துளசிச்‌ 
சாறு இவற்றில்‌ வகைக்கு ஒருநாள்‌ விட்டு அரைக்கவும்‌. இதை 
உலர்த்தியெடுத்து அத்துடன்‌ பச்சைக்கர்ப்பூரம்‌. சேர்த்து 
வில்லையாகத்‌ தட்டி வைக்கவும்‌. இவற்றை நெற்குழியில்‌ 
இருபது நாள்‌ வைத்தெடுக்கவும்‌. 


அளவு 


மதவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சன்னி, தோடம்‌, நீரிழிவு, ஈளை, அரோசியம்‌, சூலை, 
சழ்க்கட்டு, மகோதரம்‌, கவுசி, பாண்டு, முகவாதம்‌, சுழற்று 
வாதம்‌, உட்டணம்‌, எலும்புருக்கி, உழலை தாகம்‌ இவை தீரும்‌. 
(பா.1011-1015) 


31. மகா மேகக்‌ குடோரி சிந்தூரம்‌ 


செய்முறை 
காரீயம்‌ வேண்டிய அளவு எடுத்து இலுப்பை நெய்யில்‌ ஏழு 
முறை உருக்கிச்‌ சாய்க்கவும்‌. அத்துடன்‌ கண்டங்கத்திரிச்‌ சாறும்‌ 


்‌ ௮-45. 


706 


சிவந்த 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நாயுருவியும்‌ விட்டு நன்கு வறுத்தெடுக்கவும்‌. அதைப்‌ 


பொடித்து எடுத்துக்‌ குழலிலிடவும்‌, 


அள்வு 


மூன்று பணவெடை. (1.5 கிராம்‌) 


துணை 


ரி 


7 ்‌ 
* 


வ்‌ 


10. 


11. 


மருந்துகளும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

நெய்யில்‌ கொடுக்கவும்‌. சுக்கில மேகம்‌ தீரும்‌, 
சழ்க்காய்‌ நெல்லிச்சாற்றில்‌ “கொடுக்கவும்‌. சுரோணித 
மேகம்‌ தீரும்‌. 


*வரழைகத்தண்டு நீரிலாட்டவும்‌, இரத்த மேகம்‌ தீரும்‌. 


,சிறுபீளைச்‌ சாற்றில்‌ , கொடுக்கவும்‌, கல்லெரிப்புத்‌ 


தீரும்‌. 
இஞ்ச்‌ சாற்றிலூடம்டவும்‌. சத சுரம்‌ போகும்‌. 


, குப்பை மேனிச்‌ சாற்றிலூட்டவும்‌. ஆறு சன்னி, வாதம்‌ 


இரும்‌, 


வெற்றிலைச்‌ சாற்றில்‌ இராம்பு கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. 
வாத சுரம்‌ நீங்கும்‌. 


இளநீரிலாட்டவும்‌. தாபசுரம்‌ தீரும்‌, 


எலுமிச்சம்‌ பழச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌, 'பி.தீத..சரம்‌ 


இரும்‌, 
அபினியொடு” விளாம்பிசினும்‌ - தேனும்‌ ' கூட்டி. 


மருந்துடன்‌ ஏழு” நாள்கள்‌ கெ௱டுக்க்வும்‌. நீரிழிவு இரும்‌. 


முசுட்டை. வித்து, நெருஞ்சிவித்து, ஆவிரை வித்து 
இவை _ -வசைக்கு:ஒர்‌ உழக்கு (336 மி.லிட்‌) விளாம்‌ 
பிசின்‌ எட்டுக்‌ கழஞ்சு (40.8 கிராம்‌) அபினி நான்கு 
ல மஞ்சு (20.4 கிராம்‌) சேர்த்துத்‌ தூளாக்கி: வெருகடி. 


லன்‌. தேனுடன்‌, மருந்தும்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. 


எம்டு நாள்கள்‌ கொடுக்கவும்‌: நீரிழிவு இறம்‌ 
(பா;618-623) 


உரை. விளக்கங்கள்‌ 707 


32. மண்டூரச்‌ சிந்தூரம்‌ - * 

செய்முறை 

ஆயிரம்‌ வருடம்‌ சென்றதும்‌, இருளில்‌ இிடந்ததுமான்‌ கரிய 
இட்டத்தைக்‌ கொண்டுவந்து தூளாயாட்டி, அதை உலையி 
லிட்டுத்‌ தான்றி மரக்‌ கரியினாலே எரித்து எடுக்கவும்‌. பின்பதை 
ஆவின்நீரில்‌ ஊறப்‌ போட்டெடுத்துத்‌ , தூளாக்கியெடுக்க 
மண்டூரம்‌ சிவப்பாகும்‌. இதை நாகவல்லிச்சாறு, நொச்9ச்சாறு, 
வெள்ளாட்டுப்பால்‌ இவற்றில்‌ தனித்தனியே மூம்முன்று நாள்‌ 
விட்டு வற்றக்‌ காய்ச்சி: எடுக்கவும்‌. பின்பதை ஒரு சாமம்‌ 
.3மணி நேரம்‌)குமரிச்சாற்றால்‌ ஆட்டியெடுத்து மடக்கில்‌ வைக்‌ 
கவும்‌. அதன்‌ மேல்‌ ஆலிலையை மறைத்துச்‌ சுற்றி, சீலைமண்‌ 
செய்து வராகபுடம்‌ அறுபது போட்டெடுக்கவும்‌. இதுவே 
மண்டூரச்‌ சிந்தூரமாகும்‌. 


அளவு 
தேவையான அளவு, 


_ தீரும்‌ நோய்கள்‌ , ப 
மகோதரம்‌, காமாலை, பாண்டு, சோகை, பெருவயிறு 
வலி, வீக்கங்கள்‌, ஈளை, மேகம்‌, உடல்வலி, - கழிச்சல்‌ இவை 
இரும்‌, நோயின்‌ ' வன்மையும்‌, தேவையான துணைமருந்தும்‌ 
* அறிந்து கொடுக்க நோய்கள்‌ விரைவில்‌ குணமாகும்‌. 
ன்‌ (பா.132-135) 


353. மண்டூரச்‌ சிந்தூரம்‌ - 2 


செய்முறை 

்‌ . பழைய இரும்புக்‌ கட்டத்தை எடுத்து உலையில்‌ கதி, 
ஆவின்‌ கோமயத்தில்‌ ஐந்து அல்லது ஆறு முறை தோய்த்‌ 
'தெடுத்து உஷையிலிட்டு எடுத்தபின்பு தூளாக்கவும்‌. இத்துடன்‌ 
ரிப்பன்‌ சாறு, குமரிச்சாறு விட்டு இரண்டு சாமம்‌ (6 மணி 
நேரம்‌) அரைக்கவும்‌, அரைத்த விமுதை 'வில்லை செய்து; ஓட்டில்‌ 
வைத்து மேலோடு மூடி, சலைமண்‌ செய்யவும்‌. ஒரு முழ அளவு 
எருவடுக்கி அதன்‌ மேலே ஓட்டினை வைத்து, மேலேயும்‌ 
எருவடுக்கிப்‌ புடம்‌ போடஞவும்‌. ்‌ இவ்வாறு முப்பது புடம்‌ 


708 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


போட்டெடுக்கவும்‌. ஆறிய பின்பெடுக்கவும்‌ சிந்தாரம்‌ முருக்கம்‌ 
பூப்‌ போலீருக்கும்‌. 


அளவு. 


பணவெடை (488 மி, கிராம்‌) இரண்டு வேளையும்‌, ஓரு 
.- மண்டலம்‌: கொடுக்கவும்‌. ன சு 


துணை மருந்தும்‌ தீரும்‌ தோய்களும்‌ 

1. பஞ்சதாரையிலொரு வெருகடியும்‌, அறுகம்‌ வேர்த்‌ 
தூளில்‌ அரை வெருகடியும்‌ நெய்யிர்‌ குழப்பிச்‌ சேர்த்துக்‌ 
கொடுக்கவும்‌. நரம்புகளில்‌ அமிர்தமூறி, தாது வலு 
வடையும்‌. 

2. திரிகடுகுப்பொடியும்‌ தேனும்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. 
எரிகுன்மம்‌, சத்திகுன்மம்‌, அட்ட குன்மம்‌, அகுவை, 
வெப்பு, பொரியாமை, எரியாமை, ஆனந்த வாயு, 
சுரபாண்டு, பித்த பாண்டு, வீக்கம்‌, சூலை, விரணம்‌ 
இவை தீரும்‌. ்‌ 


3. சீரகத்தை வெதுப்பியாட்டி அத்துடன்‌ சீனியுங்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. வாதம்‌, பித்தம்‌ நீங்கும்‌. 


4. இப்பிலாதிச்‌ சூரணத்தில்‌ தேன்விட்டுச்‌ சேர்த்துக்‌ 


கொடுக்கவும்‌. சிலேட்டும நோய்கள்‌, காமாலை, 
பாண்டு, வண்டுகடி, எலிகடி, மகோதரம்‌ போன்றவை 
இரும்‌. (பா. 902-908) 


34. மதராசவங்கச்‌ “சிந்தூரம்‌ 

செய்முறை 

காரீயம்‌ ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) எடுத்து, கோமயத்தில்‌ 
பத்துமுறை அருக்கிச்‌ சாய்த்து, புதுச்சட்டிக்குள்‌ வெடியுப்பு 
இரண்டு பலம்‌(70 கிராம்‌) சேர்த்து, இரண்டையும்‌ வறுக்கவும்‌. 
அத்துடன்‌ அரசந்தோல்‌ சிவந்த பட்டையும்‌ பொடித்துச்‌ 
சேர்த்து வறுக்கவும்‌. இதைச்‌ சீலையில்‌ வடிகட்டி வைக்கவும்‌, 
அளவு ப 

அரைப்பணவெடை (244 மி, சரம்‌) . 


உரை விளக்கங்கள்‌ 709. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1. ஆவிரைச்‌ சமூலம்‌, €ீந்திற்‌ சருக்கரை, சீனி, தேன்‌ இவை 
கூட்டி, அதில்‌ இரண்டு வேளையும்‌ நாற்பதுநாள்‌ கொடுக்கவும்‌. 
மேகம்‌, நீரிழிவு, மதுமேகம்‌, காளமேகம்‌, அத்திமேகம்‌, . 
சுரோணித மேகம்‌, கல்லடைப்பு, இரிச்சனம்‌, பாளை, பிர 
மேகம்‌, இந்திரகண்டி, தசையடைப்பு, : சோமரோசம்‌, கடுப்பு; 
உட்டணரோகம்‌, உள்ளுருக்கி, எலும்புருக்கி, எரிவு, நீர்ப்‌ 
பிரளை, மூத்திரக்குண்டி, உழலை, தாகம்‌, சோபம்‌, உட்கரம்‌, 
உட.௰ம்பெரிவு, உடல்தோவு, புழுவெரிப்பு, பழுபாகச்சுரம்‌, உதரக்‌ 
கொதிப்பு இவை தீரும்‌. 


2. இரசகந்திச்‌ சூரணமும்‌ தேனும்‌ கூட்டி, அதில்‌ நாற்பது 
நாள்‌ கொடுக்கவும்‌. ஈளை, எலிகடி, உள்மாந்தை, சுரமாந்தை, 
சிலேட்டுமங்கள்‌ இவை இழும்‌. 

(பா. 992-997) 


35. வங்கச்‌ சிந்தூரம்‌-1 
செய்முறை ' 
வங்கம்‌ பத்துப்பலம்‌ (350 கிராம்‌) எடுத்துச்‌ சுத்தம்செய்து, 
அத்துடன்‌ வெடியுப்பு ஒரு பலம்‌ (35 இராம்‌) சேர்த்துச்‌ சட்டியி 
லிட்டு வறுக்கவும்‌. ஆவிரைவேர்‌, வட்டத்துத்திவேர்‌ இவையும்‌ 
சேர்த்து வறுத்தெடுத்து, முறைப்படிப்‌ பொடித்து வைக்கவும்‌. 
சிந்தூரம்‌ முருக்கம்பூப்போலிருக்கும்‌. ்‌ 


அளவு 
பணவெடை (488, மி,கிராம்‌). 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1. சீரகமும்‌ சீனியும்‌ பொடித்து வெண்ணெயிலே குழைத்து, 
அதில்‌ இருபதுநாள்‌ கொடுக்கவும்‌. கிரிச்சனம்‌, தசையடைப்பு, 
உட்டணம்‌, கல்லடைப்பு, உழலை, மூர்ச்சை, எலும்புருக்கி, 
உள்ளுருக்கி, முகயெரிவு, கையெரிவு, குடலெரிவு, காலெரிவு, 
தாகம்‌, சுக்கில சுரோணித நோய்கள்‌ இவை தீரும்‌. 


2. இஞ்சிச்‌ சாற்றில்‌ மூன்றுநாள்‌ கொடுக்கவும்‌, 
௬ரதோடங்கள்‌ இரும்‌, 


710. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


3. அட்ட சூரணமும்‌, காந்தவங்கமும்‌, தேனும்‌ கூட்டிப்ஃ 
பத்துநாள்‌. கொடுக்கவும்‌. கிராணி, அதிசாரம்‌, பிள்ளைபெற்ற 
௪க்கட்டு, €ழ்க்கிரரணி, மூலமுளை, கழங்கு, கரணங்கள்‌ இவை 
இரும்‌. 


4. இரிகடுகுத்‌ தாளும்‌ தேனும்‌ கூட்டி, அதில்‌ கொடுக்கவும்‌. 
நீர்ப்பாண்டு, காமாலை, சோசை, நீர்ப்பித்தம்‌, வீக்கம்‌, விட 
பாகம்‌, பயித்தியம்‌, பாண்டு, பொருமல்‌, மேலிளைப்டு, உப்பிசம்‌, 
ஈளை, எலிகடி, காசம்‌, மேல்மாந்தை, காசம்‌, கர்சசுவாசம்‌, 
உள்மாந்தை, சக்கல்‌ ,நீர்க்காசம்‌, பீனிசம்‌ இவை அனைத்தும்‌ 
திரும்‌. (பா.981 -988) 


36. வங்கச்‌ சிந்தூரம்‌-2 


செய்முறை 

காரீயம்‌ ஐந்து பலம்‌ (175 இராம்‌) எடுத்து, கோமயத்தில்‌ - 
இருபதுமுறை உருக்கிச்‌ சாய்க்கவும்‌. சுத்தமாகும்‌. பின்பு 
அதைச்‌ சட்டியிலிட்டு, சிறுகரைவேர்‌, கற்றாழைவேர்‌ இவற்றை 
யம்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌ அத்துடன்‌ வெடியுப்பு ஐந்து பலம்‌ 
(175. சராம்‌) சேர்த்து, மூன்றுநாள்‌ வறுக்கவும்‌. பின்பதை 
உலர்த்திப்‌ பொடித்து வைக்கவும்‌, 


அளவு 


அரைப்பணவெடை, (244 மி.கிராம்‌) தேனில்‌, இருபதுதாள்‌ 
கொடுக்கவும்‌, 


தீரும்‌. நா.ய்கள்‌. 


அட்டகுன்‌ மம்‌, குட்டம்‌, குறைநோய்‌, செவ்வண்டுகடி, 
கருவண்டுவிடம்‌, செய்யான்விடம்‌, சொறி, குட்டம்‌, கபால 
குட்டம்‌, பிள்ளைபெற்ற சீக்கட்டு, கிராணி, வயிற்றுவலி, 
வெப்பு இவை இரும்‌, (பா.989-992) 





6. சுவைப்பு (௮) இரசாயனம்‌ வகை 


ப்ர்டல்‌ எண்‌” 
1. பட்டை ரசாயனம்‌ 531-536 





பட்டை ரசாயனம்‌ 
செய்முறை 


இலவங்கப்பட்டை ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) தூளாக்கி, 
அத்துடன்‌, ஓமம்‌, அதிவிடயம்‌, குராசானீயோமம்‌, சாதிக்காய்‌, 
சாதிபத்திரி, கிராம்பு, சுக்கு, திரிபலை, மிளகு இவை வகைக்குக்‌ 
கால்பலம்‌ (8.75 சராம்‌) சேர்த்தாட்டி, ஆவின்பால்‌ . விடவும்‌. 
அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ ஒருபடி. (1.3 லிட்‌.) விட்டுக்‌ குழம்பாக்கி, 
ஒரு கடிகை கமலவன்னியில்‌ எரித்திடவும்‌. மை போன்ற: பத 
மானதும்‌ சீனி ஆறு பலம்‌ (210 கிராம்‌) தூவிக்‌ களறி எடுத்து 
வைக்கவும்‌. 


அளவு 
தான்றிக்காயளவு, காலை, மாலை இருவேளையும்‌, ஒரு 
மண்டலம்‌ (48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

ராணி, சூலை, பறங்கிப்புண்‌, குட்டம்‌, வெட்டை, தலைச்‌ 
சூலை, கரப்பன்‌, கபாலக்‌ குட்டம்‌, நாச்சூலை, வெடிசூலை, . 
நெஞ்சிற்சூலை, சார சூலை, அழல்வாதம்‌, கழல்வாதம்‌, விலா 
யெலும்பு, வீக்கம்‌, சோகை, முடச்சூலை, பக்கசூலை, கைச்‌ 


சூலை இவை ரும்‌. 


பத்தியம்‌ 

பித்த வெட்டை, வாத வெட்டை நீங்க உப்பு, புளி 
நீக்கவும்‌. கோழி, முயல்‌, உடும்பு இவை ஆகும்‌. முருங்கைக்காய்‌, 
துவரைப்பருப்ப, கீரைத்தண்டு, சிறுகீரை, (மிளகு, மஞ்சள்‌; 
வெந்தயம்‌, ஈருள்ளி, வெள்ளுள்ளி, சீரகம்‌, கருவேம்பு, பெருங்‌ 
காயம்‌, பனைவெல்லம்‌ நல்ல வெல்லம்‌ ஆகும்‌. (பா. 531-536) 


712 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 


௩ 


7. சூரணம்‌ வகைகள்‌ 


பாடல்‌ எண்‌ 

. அசுவகந்திச்‌ சூரணம்‌ 767- 769 
., அசுவாதிச்‌ சூரணம்‌ 1372 - 1381 
. அட்ட சூரணம்‌ 760- 763 
அதிவிடயச்‌ சூரணம்‌ 1304 - 1307 

. அனல்‌ சூரணம்‌ 404 , 405 
. இருமல்‌, விக்கலுக்குச்‌ சூரணம்‌ 1318 - 1320 
. ஏலாதிச்‌ சூரணம்‌ 763 - 76 
. சுபாட சூரணம்‌ 1 எட்‌ தனல 


. குக்குடச்‌ சூரணம்‌ (௮) கருங்கோழிச்‌ சூரணம்‌ 770 - 774 


. கும்மட்டிக்காய்ச்‌ சூரணம்‌ 390 - 394 
. சிவதைச்‌ சூரணம்‌ 1314 - 1317 
சுவாச குடோரிச்‌ சூரணம்‌ 1343, 1344 
. சூசிகா சூரணம்‌ 814 - 818 
. சூது சூரணம்‌ 414- 420 
. தாளிச பத்திரிச்‌ சூரணம்‌ 838 - 842 
, திப்பிலாதிச்‌ சூரணம்‌ 1420 - 1425 
. பறங்குப்பட்டைச்‌ சூரணம்‌ 775 - 778 
. பாலாடச்‌ சூரணம்‌ 1461 - 1465 
௨ மித்து காமாலைக்குச்‌ சூரணம்‌ 630 - 932 
. மதனகாமேசுர சூரணம்‌ 1291 - 1303 
. மேகாதிச்‌ சூரணம்‌ 628 

. வச்சிரவல்லிச்‌ சூரணம்‌ 1285 - [290 


வல்லாரைச்‌ சூரணம்‌ 616 


உரை விளக்கங்கள்‌ - 713 


1. அசுவகந்திச்‌ கரணம்‌ 

செய்முறை 

அமுக்கிராவேர்‌ மூன்று பலம்‌: (105 கிராம்‌) சுக்கு, . ஏலம்‌; 
கூகை நீறு இவை வகையொணன்றுக்கு ஓன்றரைப்பலம்‌ (52.5 
இராம்‌), கிராம்பு, சிறுநாகப்பூ இவை வகைக்கு இரண்டு பலம்‌ 
(70 இராம்‌), இப்பிலி எட்டுப்பலம்‌ (280 இராம்‌); மிளகு.நான்கு 
பலம்‌ (140 கிராம்‌) கூட்டியிடிக்கவும்‌. இம்மருந்தளவுக்குச்‌ சீனி 
கூட்டியிடித்து வடி.கட்டி வைக்கவும்‌. 


அளவு 
வெருகடியளவு இரண்டு வேளையும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

மந்தம்‌, வாயு, வலி, அரோ, வாதம்‌, பித்தம்‌, சிலேட்டுமம்‌ 
உப்பிசம்‌, நெஞ்செரிப்பு, வாந்தி, சயம்‌, ஈளை, இருமல்‌ இவை, 
தரும்‌. 


துணை மருந்து 
தேன்‌, இஞ்சிச்சாறு, வெண்ணெய்‌, முத்தக்காசுக்‌ குடிநீர்‌. 
(பா. 767-769) 


2. அசுவாதிச்‌ கரணம்‌ 
செய்முறை 


திரிகடுகு, சாதிக்காய்‌, சாஇபத்‌தஇரி, அதிமதுரம்‌, கிராம்பு, 
கடுகுரோகணி, அசமதாகம்‌, குராசானியோமம்‌ இவை வகைக்கு 
மூன்று சுழஞ்சு (15.3 கிராம்‌) சேர்த்து, இதேயளவு சீனியும்‌ 
கலந்து, அத்துடன்‌, அமுக்கிராவோர்ப்பொடி இரட்டிப்பாகச்‌ 
சேர்த்துப்‌ பொடித்து வடிகட்டி வைக்கவும்‌. 


அளவு 


வெருகடியளவு, இரண்டு வேளையும்‌, ஒரு மண்டலம்‌ (48 
நாள்கள்‌ ) கொடுக்கவும்‌. 


714 


துணை 


கடு ஒடலு 


10. 


84 
14 
12 


ரக்‌, 
15. 


16, 


17. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மருந்தும்‌ தீரும்‌ தோய்களும்‌. 


, நெய்யில்‌ கொடுக்கவும்‌. உடல்‌ பருக்கும்‌. 


தேனில்‌ -கொடுக்கவும்‌. பருத்த உடல்‌ வற்றும்‌... 


. புளியாத மோரிலூரட்டவும்‌. பித்த பாண்டு இரும்‌. 
பசுவின்‌ நீரில்‌ குழைத்துப்‌ பூசவும்‌. எலிகடி தீரும்‌. 
. வேப்பெண்ணெய்‌, விளக்கெண்ணெயிலிட்டுப்‌ பூசவும்‌. 


தேள்‌ விடம்‌ இரும்‌. 


, வெள்ளாட்டு நீரிலூட்டவும்‌. ஈளை, சோகை தீரும்‌, ' 


, நல்லெண்ணெய்‌, வெல்லம்‌ இவற்றிலூட்டவும்‌ பெரும்‌ 


பாடு நீங்கும்‌. 


, வெந்நீரிலரட்டி மேலுக்கும்‌ பூசவும்‌. விரியன்கடி தரும்‌: 
, ஆவின்‌ பாலிலூட்டவும்‌. குழந்தைகளின்‌ இளைப்பு 


நீங்கும்‌, 


கச்சல்பழச்‌ சாற்றிலூட்டவும்‌. அட்டகுன்மம்‌, வாயு, 


-அரோசி, இவை தீரும்‌. 
”அமுரியிலே ஊட்டவும்‌. சூலைகள்‌ தீரும்‌. 


நிம்பச்‌ சாற்றிலூட்டவும்‌., சோகை, காமாலை கரும்‌, 


பிரமியிலைச்சாறு, பாகலிலைச்சாறு, நல்லெண்ணெய்‌, 
மிளகு கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. மலடு நீங்கும்‌, பிள்ளை ' 


 யூண்டாகும்‌, 


வெண்ணெயில்‌ மிளகு கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. கைமசக்கு 
(மாதர்‌ மசக்கை) நலமாகும்‌, 


உப்பிலிச்சாற்றில்‌ பெருங்காயம்‌ கலந்து கொடுக்கவும்‌. 
மாதவிடாய்‌ இரும்‌. 


வேப்பெண்ணெயில்‌ கொடுக்கவும்‌. குட்டம்‌ தீரும்‌. 


வெள்ளாட்டு நீரிலாட்டவும்‌. கடிவிடங்கள்‌ இரும்‌, 


உரை விளத்கங்கள்‌ 715 


18. வெள்ளுள்ளி, வசம்புடன்‌ வெந்நீரில்‌ கொடுக்கவுக்‌ 
விப்புருதி திரும்‌. 

19. பசுவின்‌ பாலிலரைத்து உள்ளுக்குக்‌ கொடுத்து மேலே 
யும்‌ தடவவும்‌. விரிய்ன்கடி ' தீரும்‌." 

20. வெற்றிலையில்‌ பொதிந்து கொடுக்கவும்‌ - மேலேறும்‌ 
வாயு; வயிறுவலி இவை தீரும்‌. ப 

21. கருத்தாட்டு நீரிலூட்டவும்‌. முகவெரிவு, இரங்கு தீரும்‌. 

2 ஏரண்டத்‌ தைலம்‌ காய்ச்சி அத்துடன்‌ , உள்ளுக்கும்‌ 
கொடுத்து, மேலேயும்‌ போடவும்‌. வாதம்‌ இரும்‌. 

23, நல்லெண்ணெய்‌ காய்ச்சி அத்துடன்‌ , உள்ளுக்குக்‌ 
கொடுத்து, மேலேயும்‌ பூசவும்‌. சன்னி தீரும்‌. 

24. காரண்டத்திலருந்தி மேலும்‌ பூசவும்‌. இருமல்‌ நீங்கும்‌. 

23. இஞ்சிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌, குடைவு, கர்ப்பரோக 

.... வாயு நீங்கும்‌, 

26. ஆவின்‌ பாலில்‌ கொடுக்கவும்‌. மேகவெட்டை... தாது: 
நட்டம்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌. 

புளிப்பு, கசப்பு நீக்கவும்‌. 

இம்மருந்தை முறைப்படி ஒருமண்டலம்‌ உட்கொண்டால்‌ 
எல்லா நோயும்‌ இரும்‌. ஆறு மாதம்‌ உண்டால்‌ ஆயுள்‌ வளரும்‌. 
பன்னிரண்டு மாதம்‌ உண்ட வர்க்கு உடல்‌ பொன்னிறமாகும்‌. 

(பா.1372-1381) 
5. "அட்ட்‌ சூரணம்‌ 

செய்முறை 

பருத்திவிதை, கழற்ிப்‌ பருப்பு, பெருங்காயம்‌, சாதிபத்திரி, 
ரொம்பு, வளையலுப்பு; இந்துப்பு, கருவேம்பு இவை வகைக்கு 
மூன்று கழஞ்சு (13.3 கிராம்‌), இரிகடுகு, இருசீரகம்‌, , ஓமம்‌ 
இலவங்கப்பத்திரி 'இவை வகைக்கு ஒருபலம்‌ (35 கஇராம்‌)சேர்த்து 
வெதுப்பித்‌ தூளாக்கி வைக்கவும்‌, 


716 அகத்தியர்‌ வைத்திய சகாவியம்‌-1500' 


அளவு 


வெருகடியளவு, ஒரு மண்டலம்‌. 


துணை மருந்துகளும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1. வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌. உட்டண வாயு தீரும்‌. 

2. சோற்றிலிட்டு நெய்விட்டுப்‌ பிசைந்து கொடுக்கவும்‌. 
உட்டண வாயு தீரும்‌. 

3. முத்தக்காசக்‌ குடி.நீஙில்‌ இரண்டு வேளையும்‌ 
கொடுக்கவும்‌. பக்கவய்‌, மூலவாயு இவை தீரும்‌. 

4. பச்சரிசிக்‌ கழுநீரில்‌ கொடுக்கவும்‌. பித்தவெட்டை, 
வாயு இவை தீரும்‌. (பா..760- 7623) 


4, அதிவிடயச்‌ கரணம்‌ 
செய்முறை 


அதிவிடயம்‌, பெருங்காயம்‌, சிறுநாகப்பூ, இப்பிலி, சாதி 
பத்திரி இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌), சாதிக்‌ 
காய்‌ ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌), தப்பிலி நான்கு கழஞ்சு 
(20.4 கிராம்‌), வேர்க்கொம்பு, கடுகு, வெள்ளுள்ளி இவை 
வகைக்கு எட்டுக்‌ கழஞ்சு (40.8 கிராம்‌), நாய்க்கடுகு, திப்பிலி 
மூலம்‌ இவை வகைக்குப்‌ பத்துக்‌ கழஞ்சு (51 கிராம்‌), அபின்‌: 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்து வெதுப்பித்‌ தூளாக்‌ 
கவும்‌. அத்துடன்‌ ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) சீனியும்‌ பொடித்துக்‌ 
கலந்து வைக்கவும்‌. 


அளவு 

வெருகடியளவு, காலை மாலை இரண்டு வேளையும்‌, 
முத்தக்காசுக்‌ குடிநீர்‌, தேன்‌, இஞ்சிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ தோய்கள்‌ 

கிராணிகள்‌ தீரும்‌. 


துணை மருத்து 


சுக்கு, சுடுகூ, இப்பிலி இவை ஓரளவாய்‌ வெதுப்புத்‌ 
தூளாக்கிக்‌ கலந்து கொடுக்கவும்‌. (பா, 1304-1397) 


உரை விளக்கங்கள்‌ ' 717 


5. அனல்‌ சூரணம்‌ 
செய்முறை 
பிரண்டைத்தாள்‌ நான்கு-படி (5.3 லிட்‌.), சதுரக்கள்ளிப்‌ 
பட்டை ஒரு நாழி (1.3 லிட்‌.), புலித்தோலின்‌ பட்டை ஒருநாழி 
(1.3 லிட்‌.)), உப்பு அரைப்படி (672 மி.லிட்‌.) எடுத்துத்‌ தூளாக்கி 


வடிகட்டி வைக்கவும்‌. 


அளவு 
வெருகடி. அளவு. 


தீரும்‌ தோய்கள்‌ 
சன்னி, உன்மத்தம்‌, விகற்பம்‌, ளிடங்கள்‌, குமரகண்டன்‌, 


காமாலை, முயல்வலி, பித்த சோகை, மேல்நோக்கு வாயு 
இவை தீரும்‌. (பா. 404, 405) 


6. இருமல்‌, விக்கலுக்குச்‌ சூரணம்‌ : 


செய்முறை: 1 

தப்பிலி, வெந்தயம்‌, நெல்லிப்பருப்பு, சிற்றரத்தை, நெற்‌ 
பொரி, சர்க்கரை இவை வகைக்கு ஆறு கழஞ்சு (30.6 கிராம்‌) 
காய வைத்திடித்து, ஆவின்‌ நெய்யில்‌ கொட்டைப்‌ பாக்களவு 
இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


செய்முறை: 2 

விளாம்பழ விதையைப்‌ போக்கி, முலைப்பால்‌ மடேசர்த்து, 
திப்பிலித்‌ தூள்‌, இந்துப்பு, ௮முக்கிராவேர்‌ சுட்ட கரி இவையும்‌ 
சேர்த்து, தேன்‌ கலந்து கொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 
ஈளை, இருமல்‌. விக்கல்‌, வறட்சி, தாகம்‌, தோடம்‌ இவை 
தீரும்‌. (பா. 1318-1320) 


ட ஏலாதிச்‌.தரணம்‌ 


செய்முறை 

ஏலம்‌, இலவங்கம்‌, மஞ்சள்‌, அதிமதுரம்‌, திரிதடுகு, திப்பிலி, 
மூலம்‌, செவ்வியம்‌, சிற்றரத்தை, சந்தனப்பொடி, சாதிக்காய்‌, 
சாதிபத்திரி, கிராம்பு, தகரம்‌, வால்மிளகு, முந்திரிகை, .பேரீச்சம்‌, 
தாமரைமலர்த்தாது, கொத்தமல்லி, நெல்லி,.. நெற்பொரிமா, 
பருத்திவிதைப்‌ பருப்பு, மாதுளைவேர்‌, விளாவேர்‌, வில்வவேர்‌, 
நிலப்பனை வேர்‌, அமுக்கிரா வேர்‌, நன்னாரி, முத்தக்காசு 
சீந்தில்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்த்து, 
மருந்தின்‌ அளவுக்குச்‌ சீனி கலந்து, நன்கு ்‌ பொடித்துலர்த்து 
யெடுத்துப்‌ புதுக்கரக த்திலிடவும்‌, 


அளவு 
வெருகடியளவு, 


தீரும்‌ நோய்கள்‌ 


எறிவு, தாபம்‌, ,சேோபம்‌, சத்த, பித்தம்‌, கலை.நோய்‌, அத்தி 
சுரம்‌, வாயு, விடபாக சுரம்‌, ஈளை, இருமல்‌, சுரங்கள்‌, உப்பிசம்‌, 


நெஞ்செரிப்பு இவை தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
முலைப்பால்‌, மாதுளைப்‌ பழச்காறு. போ. 764-766) 


8. கபாட கரணம்‌ 
செய்முறை: 1. 


சடைக்கஞ்சா, சாதஇக்காய்‌, ,சாஇபத்‌ இரி, கிராம்பு, , அதி 
விடயம்‌, குராசானியோமம்‌, . பெரு மரத்துப்பட்டைத்‌.தாள்‌, 
முத்தக்காக, சுக்கு, மாதுளம்பழத்தினோடு, வெட்பாலையரி9, 
அபின்மருந்து இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) கூட்டி 
வெதுப்பித்‌ தூளாக்கி வைக்கவும்‌. 


அளவு! : 
வெருஈடியளவு, இரண்டு வேளையும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 719 


தீரும்‌ நோய்கள்‌ 


அதிராணி, அதிசாரம்‌, வயிற்றுளைச்சல்‌, சலக்கழிச்சல்‌, 
வயிற்றிரைச்சல்‌, குடற்பொருமல்‌, தாகம்‌, சோபம்‌ இவை தரும்‌. 


துணை மருந்து 
பனை வெல்லம்‌, 


செய்முறை: 2 

சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, குராசானியோமம்‌, வெட்‌ 
பர்லையரிச, பெருமரத்துப்‌ பட்டைத்‌தூள்‌, - மலைதாங்குிவேர்‌, 
முத்தக்காசு, வால்மிளகு, அக்கரகாரம்‌, சடாமாஞ்சி, : சுக்கு, 
'அதிமதுரம்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), 
அபின்‌. மருந்து அரைக்‌ கழஞ்சு (2.55 கிராம்‌) சேர்த்து, வெதுப்பிப்‌ 
பொரட்-க்கவும்‌, 


அளவு 
வெருசுடி.யளவு; இரண்டு வேளையும்‌... 


தீரும்‌ நோய்கள்‌ 


முன்‌ சொல்லிய நோய்கள்‌ தீரும்‌. 


துணை மருந்து 
தேனுடன்‌ பின்வரும்‌ குடிநீர்‌ கலந்து கொடுக்கவும்‌. 


கு.ழ.நீர்‌: 

மலைதாங்கி வோர்‌, முத்தக்காக, பெருமரத்துப்பட்டை, 
சுக்கு, மிளகு (இவை ' வகைக்கு: . ஒரு! . கழஞ்சு (5.1 கிராம்‌), 
இராம்பு பதினைந்து சேர்த்து, இரண்டுபடி. (2.6லிட்‌..) கீர்விட்டு, 


'எட்டிலொன்றாக வற்றச்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 
ம்‌ “(வா்‌ 721-725) 


720 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


9. குக்குடச்‌ சூரணம்‌ (௮) கருங்கோழிச்‌ கரணம்‌ 
செய்முறை 


இறிகடுகு, வெள்ளுள்ளிப்‌ பருப்பு இவை வகைக்கு பத்துக்‌ 
கழஞ்சு (51 கிராம்‌); வளையவலுப்பு, இந்துப்பு, கல்லுப்பு இவை 
வகைக்கு ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌); பருத்திவிதைப்பருப்பு, 
காரெள்ளு, திரிகடுகு, கருவேப்பிலை இவற்றின்‌ பொடிகள்‌ 
வகைக்கு ஆழாக்கு (168 மி,லிட்‌.);) அதிவிடயம்‌, அதிமதுரம்‌ 
அக்கரகாரம்‌, ஓமம்‌, இருசீரகம்‌, பெருங்காயம்‌, வாய்விளங்கம்‌, 
மஞ்சள்‌, ஏலம்‌, இலவங்கப்பட்டை, இலவங்கப்பத்திரி, விளா 
வரி, வெட்பாலை, செவ்வியம்‌, சனக்காரம்‌, குக்கில்‌, சவுக்‌ 
காரம்‌, வெந்தயம்‌, சிற்றரத்தை, தாளிசபத்திரி கருவாயன்‌ 
பட்டை, வெண்காரம்‌ இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 
கிராம்‌); சாதிக்காய்‌, சாதிபத்திரி, இராம்பு, அபின்‌ இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்துப்‌ பொடிக்கவும்‌ 
இத்தூளைக்‌ கருங்கோழியொன்றின்‌ வயிற்றில்‌ வைத்துத்‌ தைக்‌ 
கவும்‌. அகுற்குமுன்‌ கோழியின்‌ தலை, கால்‌, வயிற்றிலுள்ள 
வற்றை நீக்கவும்‌. அதை ஒரு தாழிக்குள்ளே நீரிலமிழ்த்தி மூடிச்‌ 
சீலைமண்‌ செய்யவும்‌. இதை அடுப்பிலிட்டு எரிக்கவும்‌. அடிப்‌ 
பற்றாமல்‌ இறக்கி, ஆறியபின்‌ மருந்துப்‌ பொடியைப்‌ பொன்‌ 
நிறமாக வறுத்து வடி.கட்டி வைக்கவும்‌. 


அசல] 

வெருகடியளவு, இரண்டு வேளையும்‌ ஒரு மண்டலம்‌ 
(48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

அட்டகுன்மம்‌, வாயு, பதினெட்டுக்‌ கராணிகள்‌, அதிசாரம்‌, 
வயிற்றெரிச்சல்‌, கழிச்சல்‌, இரத்த மூலம்‌, உப்பிசங்கள்‌, விடப்‌ 
பாண்டு இவை தீரும்‌, (பா. 770-774) 

10. கும்மட்டிக்காய்ச்‌ சூரணம்‌ 

செய்முறைற 

பேய்க்கும்மட்டிக்‌ காயில்‌ நன்கு முதிர்ந்தவையாகப்‌ பத்து 
எடுத்து மைபோல்‌ அரைக்கவும்‌. அதனுடன்‌, கொடுவேலிவேறின்‌ 


உரை விளக்கங்கள்‌ ்‌ 72 


பட்டை, காய்ச்சுப்பு, வளையலுப்பு, கல்லுப்பு, சவட்டிலுப்பு: 
சாரணைவேர்‌, திரிகடுகு, செவ்வியம்‌, கொத்தமல்லி, ஓமம்‌, 
பெருங்காயம்‌, வாய்‌ விளங்கம்‌, சத்திசாரம்‌, எவச்்‌.சாரம்‌, புளியந்‌ 
தோற்‌ சாம்பல்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1! கிராம்‌) 
சேர்த்து, புளிநடலை மூலம்‌, காட்டுக்‌. கருணை இறங்கு இவை 
வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) சேர்த்து, அனைத்தையும்‌ 
தூளாக இடித்து, வடித்து வைச்சவும்‌. தேங்காய்ப்பால்‌ 
ஒருபடி (1.3 லிட்‌.)யூம்‌ கச்சநாரத்தம்‌ பழச்சாறு, ஆவின்‌ நீர்‌ 
இவை இரண்டு படி. (2.6 லிட்‌.யும்‌ எடுத்துச்‌ சேர்த்து, அதில்‌ 
முன்பொடியைப்‌ பிரட்டி வைக்கவும்‌. இதில்‌ நீர்‌ வற்றிய பின்‌, 
மை போன்ற பக்குவத்தில்‌ உருண்டையாக உருட்டவும்‌. 
கருணை மூலமாட்டி அதை மூன்று விரல்‌ கனத்துடன்‌ உருண்‌ 
டைக்குக்‌ கவசமாகக்‌ கட்டவும்‌. இதைக்‌ காட்டெருவில்‌ புடம்‌ 
போட்டு, சசபுடம்‌ வைத்கெடுக்கவும்‌. ஆறிய பின்‌ தூக்கிச்‌ 
($சார்க்கவும்‌, 


அளவு 
மூன்று விரல்‌ அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
எண்குன்மம்‌, ஆறு சூலை, ஐந்துவகை வலி, அகுவை, 
வெப்பு, மகோதரம்‌, நீராமை, பெருவயிறு தரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
ஆவின்‌ பால்‌, மோர்‌, வெந்நீர்‌, (பா. 390-394) 


11. சிவதைச்‌ கரணம்‌ 


செய்முறை 

வதை ஒரு பலம்‌ (35 இராம்‌); திரிபலை, கொத்தமல்லி, 
கடுகுரோணி, தேசாபுரம்‌, செவ்வியம்‌, முதீதக்காசு, இரிடுகு, 
இருசீரகம்‌., இறுநாகப்பூ, அன்ன பேதி, விலாமிச்சு இவை வகைக்கு 
மூன்றா கழஞ்சு (1.5.3 கிராம்‌); தேவதாரம்‌, இலவங்கப்பத்திரி, 
, கோட்டம்‌, சந்தனம்‌, , பொரிகாரம்‌, அசத்தூரி மஞ்சள்‌, சடா 
_ மாஞ்சி, - வாய்விளங்கம்‌ , இவை வகைக்கு , ஒன்றரைக்‌ கழஞ்சு 


ஆ-46 


722 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


(7.65,கராம்‌) என அனைத்தையும்‌ சேர்த்துப்‌ பொடித்து 
வைக்கவும்‌. அதே அளவு சீனியும்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌, 


அள, 
இவருஈடியளவ, ஒரு வேளை கொடுக்கவும்‌. 


தீரும்‌ 'சதோய்கள்‌ 
அபான வாயு, பழமலம்‌, நீர்க்கட்டு, உட்டணம்‌, இருமல்‌, 
ஈளை நீங்கும்‌. உடல்‌ ஒளியாகும்‌. 


துணை மருந்துகள்‌ 
தேன்‌, இஞ்சிச்சாறு. (பா.1314-1317) 


12. சுவாச குடோரிச்‌ கரணம்‌ 
செய்முறை: 
இரிகடுகு, சிற்றரத்தை, அக்கரகாரம்‌, வால்மிளகு, தேசா 
புரம்‌, பொரிகாரம்‌ இவை ஓஒரளவாகக்‌ கூட்டவும்‌. இத்துடன்‌ 
குாாளிசபத்திரி இரண்டு பங்கும்‌ கூட்டி உலர்த்தித்‌ தாளாக்கவும்‌, 
இதை வடிகட்டி எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 


- தேவையான அளவு, 


தீரும்‌ தோய்கள்‌ 


2 


சுவாச நோய்கள்‌, ஈளை, இருமல்‌, காசம்‌, வெட்டை 
போன்றவை தரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
தேன்‌, நெய்‌, இஞ்சிச்சாறு. (பா.1343,1344) 


ப ்‌ 13. சசிகா சூரணம்‌ 
செய்முறை 

்‌ முசுமுசுக்கை, பொன்னாங்காணி, பொடுதலை இவை 
“சமூலமாக.உலர்த்தியெடுத்துப்‌ - பொடித்து வகைக்குக்‌ கால்படி 


உரை விளக்கங்கள்‌. 723 


(336 மி.லிட்‌) கூட்டவும்‌. அத்துடன்‌ பருத்திவிஷதிப்‌.. பருப்பும்‌ 
கால்படி (336 மி.லிட்‌.) கூட்டவும்‌, சிறுபயற்றின்‌ பொடித்‌ 
உழக்கு (336 மி.லிட்‌.) மேலே சேர்க்கவும்‌. சீரகத்தை 
வெள்ளாட்டு நீரில்‌ நனைத்துக்‌ காயவைத்துக்‌ தூள௱ஈக்கிய 
பொடியும்‌ ஒரு கால்‌ படி. (336 மி.லிட்‌.) எடுத்துச்‌ சேர்க்கவும்‌. 
இப்பொடிகள்‌ அனைத்தையும்‌ ஒன்றாகக்‌ கலக்கி வைக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு, இரண்டு வேளையும்‌, ஒரு மண்டலம்‌ 
கொடுக்கவும்‌, 


தீரும்‌ தோய்கள்‌ 

கக்லை ச௪ரோணித வாயு, மேல்நோக்கும்‌ வாயு, இராணி, 
குன்மம்‌, வயிந்றினைச்சல்‌, சீழிரத்தம்‌, திரண்ருண்ட வாயு, 
ஞூகாவாயு, இழுப்பு, பக்க வாயு, குன்மம்‌ போன்றவை தீரும்‌, 


துணை மருந்துகள்‌ 
பச்சரிசிக்‌ கழுநீர்‌, முத்தக்காசுக்‌ குடிநீர்‌, புளியாத பசுமோர்‌, 
இளவெத்நீர்‌, 


பத்தியம்‌ 

வெள்ளாட்டுப்பால்‌, சுத்தி செய்த உப்பு, பொன்னாங்காணி 
மிளகு, சீரகம்‌, சிறுபயறு ஆகும்‌. புளிப்பு மோர்‌, அனுபோகம்‌ 
நீக்கவும்‌, (பா.814-818) 


14. சூத கரணம்‌ 


செய்முறை: 1 

சூதம்‌ இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சுத்தி செய்தெடுத்து 
வெற்றிலைச்சாறு ஒரு படி (1.3 லிட்‌), பச்சரிசி அரை உழக்குச்‌ 
(168 மி.லிட்‌.)- கேர்தீது முப்பது கடிகை அப்படியே ஊற 
வைக்கவும்‌. பின்னர்‌ அந்த அரிசியை உலரப்போட்டெடுக்கவும்‌, 
மின்னி, முசுமுசுக்கை, வெற்றிலை இம்‌ மூன்றும்‌ வகையெரீன்‌ 
றுக்கு ஒரு படி (1,3 லிட்‌.) கூட்டி இடிக்கவும்‌, தேவையான 


72.4 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
அளவு அரிசியும்‌ சூகுமூம்‌ விட்டுத்‌ தூளாக்கி, நிழலிலுலர்த்தி 
எடுத்து வைக்கம்‌. 
்‌ அவு 

மூன்று கழஞ்சளவு (15.3 கிராம்‌). ஏழு நாள்கள்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சுர சூலை, புண்‌ இவை இரும்‌. 


பத்தியம்‌ 

ஆவின்‌ தயிர்‌ உண்ணவும்‌. 

இம்மருந்கை உண்ணும்பொழுது சூதவேட்டை மிகுந்தால்‌ 
வயிற்றில்‌ உளைச்சலும்‌ கடுப்பும்‌ உண்டாகும்‌. அதற்கு வெல்லத்‌ 
, தைப்‌ போட்டு உண்ணவும்‌ தீரும்‌. இவ்வஊாது இருபத்தோரு 
நாள்கள்‌ உண்ணவும்‌. .ஆமணக்கந்‌ தைலம்‌ விட்டு மூழுகவும்‌. 

(பா.;41.4- 417) 

செய்முறை: 2 

புழுங்கலரிசி காற்படி (336 மி.லிட்‌.) பெொரிமாவாக்கி: 
எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து உலர வைக்கவும்‌. அத்துடன்‌, 
சூதும்‌ ஒரு கழஞ்சு (3.1 கராம்‌) சேர்க்கவும்‌. எலுமிச்சம்பழச்‌ 
சாறு, வெற்றிலைச்சாறு, உத்தமத ா£ளிச்சாறு இவை ஓவ்வொன் 


றையும்‌ ஓவ்வொரு நாள்‌ விட்டு இடித்து நிழலில்‌ உலர்த்தி 
வைத்தெடுக்கவும்‌. 


அள்வு 

வெருகடியளவு காலை. மாலை இருநேரம்‌. மூன்று அல்லது 
நான்கு நாள்கள்‌. ப 
தீரும்‌ தோய்சுள்‌ 

கை, மால்‌ மூடக்கம்‌ இரும்‌. மயக்கம்‌ இரும்‌. 
துணை மருந்துகள்‌ 

எலுமிச்சம்‌ பழச்சாறு, தண்ணீர்‌. 


உரை விளக்கங்கள்‌ 72௮ 


பத்தியம்‌ 


வெந்தீர்‌, வெள்ளுள்ளி தவிர மற்றவை ஆகா. வாரம்‌ ஒரு 
முறை ஆமணக்கெண்ணெய்‌ விட்டு முமுகஏம்‌ . (பா.418-420) 


15. தாளிச பத்திரிச்‌ சூரணம்‌ 
செய்முறை ்‌ 
... தாளிசபத்திரியும்‌ சீனியும்‌ வகைக்கு நாற்பது கழஞ்சு (204 
கிராம்‌) எடுத்துக்‌ கொள்ளவும்‌, இரிகடுகு, திரிபலை, இருசீரகம்‌, 
சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கராம்பு, சிறுதேக்கு, அதிமதுரம்‌, சிறு 
நாசப்பூ, இலவங்கப்பட்டை, இலலங்கப்பத்திரி, செவ்வியம்‌, 
வாய்விளங்கம்‌ சிற்றரத்தை, வால்மிளகு, ஓமம்‌, குராசானி 
யோமம்‌, கோட்டம்‌, கோரோசனை, சேசாபுரம்‌, அக்கரகாரம்‌, 
கொத்தமல்லி, முந்திரினக, பேரீச்ச, ௯ூகைநீறு, நிலப்பனை வேர்‌; 
அமுகீகராவேர்‌, முத்தக்காக, இலாமிச்சம்வேர்‌, வெட்டிவேர்‌, 
நன்னாரி, தூதுவோர்‌, கண்டங்காரிவேர்‌, நெய்தற்கிழங்கு, நெற்‌ 
பொரி இவை வகைத்கு ஒரு கழஞ்சு (5.1 இராம்‌) எடுத்து நன்கு 
காய வைத்து இடித்துக்‌ கொள்ளவும்‌. அனைத்தையும்‌ ஒன்றாகக்‌ 
சுலந்து வடிகட்டிப்‌ புதுக்கரகத்தில்‌ வைக்கவும்‌. 


அளவு 
வெருகடியளவு, இரண்டு வேளையும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

காசம்‌, காமாலை, சலரூட்சை, தாகம்‌, சோபம்‌, பொருமல்‌ , 
ஈளைவலி, இருமல்‌, வாந்தி, அரோிப்பு, குன்மம்‌, நெஞ்செரிப்பு, 
உடற்காந்தல்‌, பித்தவெட்டை, தாதுநட்டம்‌, புகைச்சல்‌, கண்‌ 
மயக்கம்‌, புண்பொடிகள்‌, சிரங்கு, கரப்பன்‌, கந்ததாளி, வெடி 
சூலை, குட்டம்‌, வாயு போன்றவை தேரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
தேன்‌, இஞ்சிச்சாறு, மாதுளம் பழச்சாறு. 


பத்தியம்‌ 
துவரை, மூளைத்தண்டு, 'தாதுவளைச்சமூலம்‌, வெள்‌ 
ட்டுப்‌ பாலாகும்‌, இஹைச்சி, புளி, கசைய்பு அ௮ற்றுவும்‌. 
ட்‌ டடம (பா. 838-842) 


726, அகத்தியர்‌ வைத்திய 'சாவியம்‌-1500. 
16. திப்பிலாதிச்‌ சூரணம்‌ 

செய்முறை 

இப்.பிலி மூன்று பலம்‌ (105 கிராம்‌); மாஞ்சில்‌ இரண்டு 
பலம்‌ (70 கிராம்‌); அரத்தை, ,மிளகு, வால்மிளகு, ஏலம்‌, 
இலவங்கப்பட்டை, இலவங்கப்பத்திரி, அதிமதுரம்‌, இரிபலை, 
சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, வாய்விளங்கம்‌, கொத்தமல்லி, 
குராசானி, தாளிசபத்திரி, செவியம்‌, சிறுதேக்கு, இருசீரகம்‌, 
திப்பிலி, கூகை.நீறு, நறுக்குமூலம்‌, அமுக்கராவோர்‌ இவை வகைக்கு 
மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) எடுத்துக்‌ காயவைத்திடித்து 
வைக்கவும்‌. தூது, கண்டங்காரி, கரிசாலை இவை சேர்த்திடித்த 
பொடி காற்படி (336. மி. லிட்‌.) கூட்டவும்‌.  யொடிகளை 


ஒன்றாகக்‌ கூட்டி, அதிற்‌ பாதியளவு: சீனியும்‌ கலக்கவும்‌. 


அளவு 

வெருகடியளவு, இரண்டு வேளையும்‌, இருபதுநாள்‌ 
தேனுடன்‌ கலந்து கொடுக்கவும்‌. நெய்‌, மாதுளம்பழச்‌ சாற்றில்‌ 
கொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 

ஈளை, இருமல்‌, சயம்‌, அரோ, வாந்தி, குடற்புரட்சி, 
வாயு, வயிற்று நோவு, சிலேட்டுமங்கள்‌, மலநீர்க்கட்டு, மிகுசூடு, 
மிகுபித்தம்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
புளிப்பு, ளைப்பு, மோர்‌, புகை நீக்கவும்‌. (பா. 1420-1425) 


17. பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ . 


செய்முறை 

பறங்கிப்பட்டை ஐந்து பலம்‌ (175 ரொம்‌), அழுக்கிராவேர்‌, 
சங்கங்குப்பிவோர்‌, சிறுபிரப்பங்‌ கிழங்கு, கொன்றைப்பட்டை, 
சார்ணைவேர்‌,. கொடுவேலி. வேர்‌ இவை வகைக்கு ஓரு பலம்‌ 
(35 கிராம்‌) சேர்த்துத்‌, தூளாக்கி வைக்கவும்‌, தாழியில்‌ நான்கு 
படி. (5.3 லிட்‌.) பால்விட்டு, வேடுகட்டி, அதன்மேலே பொடியை 


உரை. விளக்கங்கள்‌ 424 


வைத்துக்‌ கவிழ்சட்டி. மூடி அவித்து எடுக்கவும்‌. மேல்‌ மருந்தாக, 
அதிமதுரம்‌, , கொத்தமல்லி, ஓமம்‌, அதிவிடயம்‌, வால்மிளகு, 
வெந்தயம்‌, சிற்றரத்தை, அக்கரகாரம்‌, இப்பிலி, சாதிக்காய்‌, 
சாதிபத்திரி, இராம்பு, ' இருசீரகம்‌, திரிகடுகு "இவை வகைக்கு 
மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) தூளாக இடித்துச்‌ சேர்க்கவும்‌, 
மருந்தளவில்‌ பாதியளவு சீனி பொடித்துக்‌ கூட்டவும்‌. 


அளவு 
வெருகடியளவு இரண்டு வேளையும்‌, ஒருமண்டலம்‌ (48) 
நாள்கள்‌) கொடுக்கவும்‌. 


தீரும்‌ தேர்ய்கள்‌ 

விரணம்‌, கரப்பன்‌, இந்தி, சூலை, புண்பொ.ழிகள்‌, சிரங்கு, 
வெட்டை, குட்டம்‌, மகாவாதம்‌, அக்கினிமந்தம்‌, அதிசார்ம்‌, 
இராணி, உப்பிசங்கள்‌, வயிற்றிரைச்சல்‌ இவை இரும்‌. கூடல்‌ 
வலுவாகும்‌, (பா. 775-778) 


18. பாலாடச்‌ தஐரணம்‌ 


செய்முறை 

முந்திரி, பேரீச்சு, அக்கரகாரம்‌, அதிமதுரம்‌, கோட்டம்‌, 
கொத்தமல்லி, அமுக்கிராவேர்‌, சடாமாஞ்சி, ஏலம்‌, இலவங்கப்‌ 
பத்திரி, இலவங்கப்பட்டை, அரத்தை, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, 
கிராம்பு, இருசரகம்‌, திரிபலை, இரிகடுகு, தாளிசபத்திரி, சிறு 
நாகப்பூ, இலாமிச்சம்வோர்‌, வால்மிளகு, செவியம்‌, ' நன்னாரி, 
கீழ்க்காய்‌ நெல்லி, நெற்பொரி, சிற்றரத்தை, சந்தனம்‌, வெட்டி 
வோர்‌, தகரம்‌, திப்பிலிமூலம்‌, அசமதாகம்‌, குராசரனியோமம்‌, 
மாதுளம்‌ பழத்தேர்டு, தக்கேர்லம்‌, கூகைநீறு, முத்த்க்காக 
இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) காயவைத்து. இடித்‌ 
துத்‌ தூளாக்கவும்‌. இதே அளவுக்கு வங்காளச்சீனி. கலநீது, 
-புதுக்கரகத்தில்‌ வைக்கவும்‌. 


அள்வு] 
வெருகடி. அளவு, இரண்டு வேளையும்‌, ஒரு -மண்ட்லம்‌ 
அகடுச்சவும்‌, 


728 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


தீரும்‌ நோய்கள்‌ 


வாந்தி, நெஞ்செரிப்பு, அத்திசுரம்‌. வெட்டை, மேகம்‌, தாது 
நட்டம்‌, இருமல்‌, கணைச்சூடு, பணைப்பு இவை தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
தேன்‌, இஞ்சிச்சாறு, நெய்‌, (பா. 1461-1465) 


189. பித்த காமாலைக்குச்‌ சூரணம்‌ 


செய்முறை 

சுக்கு, மிளகு, இப்பிலி இவை வகைக்கு ஐந்தேகால்‌ கழஞ்சு 
(26.8 கிராம்‌); சரகம்‌ இரண்டரைக்‌ கழஞ்சு (12.75 கிராம்‌); 
மஞ்சள்‌, ஓமம்‌ இவை வகைக்கு அரைக்‌ கழஞ்சு (2.55 சராம்‌); 
கரிய ரகம்‌ மூன்று கழஞ்சு (15.3 கராம்‌) எடுத்து ஒன்றாகக்‌ 
கூட்டி . எலுமிச்சம்‌ பழச்‌ சாற்றிலரைத்துக்‌ காய வைக்கவும்‌. 
மூன்று நாள்‌ ஆனபின்‌ அதில்‌ எட்டிலொரு பங்குச்‌ சீனி கலந்து 
வைக்கவும்‌, 


அளவு 

வெருகடியளவு, இரண்டு வேளையும்‌. ஒரு மண்டலம்‌ 
சொடுக்கவும்‌. 
தீரும்‌ தோய்கள்‌ 

பித்த, காமாலை தீரும்‌. வெள்ளை, மஞ்சள்‌, நீலநிற 
ரத்தம்‌, வறட்டு, ஊதுகாமாலை இவையும்‌ தீரும்‌. 
துணை மருந்துகள்‌ 

எலுமிச்சம்‌ பழச்‌ சாறு, இஞ்9ச்சாறு, தேன்‌. 
"பதிதியம்‌ 


சிறுநாரை, உப்பு நீக்கவும்‌. (பாஈ.830-832) 


20. மதன காமேசுர சூரணம்‌ 
செய்முறை 


அமிர்த சர்க்கரை பத்துக்‌ கழஞ்சு. (51 கிராம்‌); அமுக்கரா 
வோர்‌, கண்டங்காரி வேர்‌, தூதுவளை வோர்‌, முத்தக்சாசு, 


உரை விளக்கங்கள்‌ 729 


நிலப்பனை கேர்‌, வில்ல வேர்‌, பாதிரிவேர்‌, பொன்னாங்காணி 
வேர்‌, நன்னாரி வேர்‌, நத்தைச்‌. சூரி வேர்‌, சிறுநெருஞ்சி வேர்‌, 
கீழ்க்காய்‌ நெல்லி வேர்‌, சிறுகீரை வேர்‌, மாதுளம்வேர்‌, 
வெட்டிவேர்‌, விலாமிச்சம்‌ வேர்‌, அம்மான்‌ பச்சரி௪ வேர்‌, 
ஆவிரைவேர்‌, அத்திப்பட்டை, கோரக்காமூலி, சாதிக்காய்‌, 
சாதிபத்திரி, கூசைநீறு, இர௱ம்பு, ஏலம்‌, முந்திரிப்பழம்‌ 
கற்கண்டு, சிற்றரத்தை, கல்நார்‌, கல்மதம்‌, கொத்தமல்லி, 
தாளிசபத்திரி, மிளகு, திப்பிலி, சுக்கு, அதிமதுரம்‌ இவை 
வகைக்கு மூன்று சுழஞ்சு (15.3 கிராம்‌); இருசரகம்‌, குூராசானி 
யோமம்‌, நெல்லி, இலவங்கம்‌, இலவங்கப்‌ பத்திரி, சிறுநாகப்பூ, 
தேவதாரம்‌, விளாவரிரி, கோட்டம்‌, தக்கோலம்‌, கத்தூகி 
மஞ்சள்‌, சந்தனம்‌, இப்பிலிமூலம்‌, வால்மிளகு, தேசாபுரம்‌, 
செவ்வியம்‌, கச்சோலம்‌, அன்னபேது, மாதுளத்தினோடு, 
அக்கரகாரம்‌, வாய்விளங்கம்‌, மகரப்பூ இவை வகைக்கு இரண்டு 
கழஞ்சு (10.2 கராம்‌) அபின்‌, குங்குமப்பூ, கோரோசனை, 
கத்தூரி, நெற்பொரி, நாடன்‌ பருத்குப்பருப்பு இவை வகைக்கு 
ஓரு கழஞ்சு (5.1 இராம்‌, என அனைத்தையும்‌ சேர்த்துப்‌ 
பொடித்து, அதில்‌ பாதியளவு வங்காளச்‌ சீனி போட்டுப்‌ 
புதுப்பாண்டத்தில்‌ பதனம்‌ பண்ணவும்‌. 
அளவு 

தேவையான அளவு. தேன்‌, நெய்‌, பால்‌, மாதுளம்‌ பழச்‌ 
சாற்றில்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

மேகவெட்டை, தாதுநட்டம்‌ நீங்கும்‌. வீரியம்‌ பெருகும்‌. 
வாத சீதம்‌ ஏற்படின்‌ இஞ்சிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. வாது, 
வாதம்‌, மேகம்‌, மூலக்கிராணி, பாண்டு, விடபாகம்‌, சீழிரத்தம்‌, 
குளிர்சுரங்கள்‌ தீரும்‌. (பா. 1291-1309) 


21. மேகாதிச்‌ சூரணம்‌ 

செய்முறை 

முத்திரிகை, பேரிச்சம்பழம்‌, நெல்லி, அதிமதுரம்‌, ஏலம்‌, 
கல்நார்‌, தப்பிலி, சிறுபீளைவேர்‌, சந்தனம்‌, கொத்தமல்லி, 
வெள்ளரி விதை இவை ஒவ்வொன்றும்‌ ஒரு பங்கு எடுத்துப்‌ 
பொடிக்கவும்‌. 
அளவு 

வெருகடியளவு கழுநீரில்‌ கொடுக்கவும்‌, 


730 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


தீரும்‌ தோய்கள்‌ 

கடுப்பெரிவு, கிரிசனங்கள்‌ தீரும்‌. பா. 628) 

22. வச்சிரவல்லிச்‌ சூரணம்‌ 

செய்முறை 

சதூரப்பிரண்டையைச்‌ சமூலமாக எடுத்து நொறுக்கி 
உலர்த்தித்‌ தூளாக்கவும்‌. திரிகடுகு, திரிபலை, கல்லுப்பு, செவ்‌ 
வியம்‌, சிற்றரத்தை, ஏலம்‌, இலவங்கம்‌, சந்தனம்‌, திப்பிலிமூலம்‌, 
இருசீரகம்‌, அக்கரகாரம்‌, இந்துப்பு, கிராம்பு, சாதிக்காய்‌, 
சாதிபத்திரி, அமுக்கிராவேர்‌ இவை வகைக்கு நான்கு கழஞ்சு 
(20.4 கிராம்‌); கடுகுரோகணி, சாதிக்காய்‌, வெண்காரம்‌ 
கைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌); நவச்சாரம்‌, கல்மதம்‌ 
வகைத்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்த்துத்‌ தூளாக்கி வைக்‌ 
கவும்‌. வச்சிரவல்லிப்‌ பொடியுடன்‌ சீனியும்‌ ஓரளவாகக்‌ கூட்டித்‌ 
கொடுக்கவும்‌, 
அளவு 

வெருகடியளவு, தேனிலே, இரண்டு வேளையும்‌ கொடுக்‌ 
கவும்‌, 
தீரும்‌ நோய்கள்‌ 

குன்மம்‌, வாயு, உப்பிசம்‌, கபால வாய, பித்தம்‌, வெண்‌ 
கோழை, காசம்‌, உட்டணம்‌, வெட்டை தீரும்‌. 


பத்தியம்‌ 
வெண்ணெய்‌, செய்‌, பால்‌, மோர்சேர்க்கவும்‌. புளி, கசப்பு, 
நீக்கவும்‌, (பா. 1285-1290) 
23. வல்லாரைச்‌ தரணம்‌ 
செய்முறை 


வல்லாரைச்‌ சமூலம்‌ வாங்கி நிழலிலுலர்த்தி நன்கு 
பபொடித்து வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு, 
ப தீரும்‌ நோய்கள்‌ ்‌ 
மேக நோய்கள்‌ இரும்‌, (பர்‌. 616) 


உரை விளக்கங்கள்‌ 


நம்‌. 


௮.௫. இ பூட்டு ஸ்ம 


மவ பு. மல்‌ ம்‌. மம. படம்‌ பம்‌ ம 
௦.௩3. இந சேடு பூ மு. 44 ம்‌ 


1 ச ்‌ ல்‌ 
_ வங்க பற்பம்‌ஃ1 


8. நீறு (௮) பற்பம்‌ வகைகள்‌ 


. அர்த்தநார்ச்சுவரம்‌ 

அரிதாற பற்பம்‌ ப 

இரச பற்பம்‌ 
'இராசமிருகாங்குசம்‌ ப 

. உலோக பற்பம்‌ ப 

, காலாக்கனிருத்திரன்‌' 

. சம்பிரதாயச்‌ சூரண பற்பம்‌ 

௨ சரூசிகா பரணம்‌ 

்‌ தவள னள்‌ 

, சோமரசம்‌ 

. திருவிக்கிரமரசம்‌ 

. நீராமை, கவுசிக்குத்‌ துருசு பற்பம்‌ 
, பஞ்சபத்திரரசம்‌ 

. பண்டித குடோரி லாட சிங்கி 
. பிரளய காலத்த வைரவன்‌ 


ட௨மகாமேக ரசம்‌ 


௩ 


ட வங்க பற்பம்‌-2 
19. 
20. 
21. 
வி 


வடவாநலரசம்‌ 
விட்டுணு பராக்கிரம ரசம்‌ 
வித்தியாதர ரகம்‌ 

வா ட (து டம 1 


வெள்ளை பற்பம்‌ 


751 


ப்டல்‌ எண்‌ 


481 -: 


518 - 
504 - 
165 - 
540 - 
[51 - 
186 - 
143 - 
529 - 
டன 
195 - 
446 - 
150 , 
478, 
475 - 
169 , 
489 - 
69 
158 - 
198 - 

ரர்‌ - 

1476 , 


464 
524 
509 
167 
543 
145 
188 
147 
530 
174 
197 
451 
151 
47/9 
477 
170 


"05 


632 
161 
200 
180 
1477 


732 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


*. அர்த்தநார்ச்சுரம்‌ 

செய்முறை 

நாவி, சந்தி, வெண்காரம்‌, சூரம்‌ இவை ஓரளவாக எடுத்து 
நொச்சிச்‌ சஈற்றில்‌ ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) ஆட்டி எடுத்து, 
சலைசெய்து, மண்சட்டியில்‌ உப்பிட்டு அதன்மேல்‌ இதை 
வைத்து, மேலும்‌ உப்பிட்டு, மேற்சட்டி கவிழ்த்தி மூடி, கமல்‌ 
வன்னியில்‌ முப்பது கடிகை எரீத்தெடுக்கவும்‌. எடுத்ததைச்‌ 
கொட்டி, அத்துடன்‌ செங்கழுநீர்ச்சாறு, நொச்சிச்சாறு, பாகற்‌ 
சாறு என இம்மூன்று சாறுகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொருநாள்‌ 
விட்டு அரைக்கவும்‌. இதை உலர்த்தித்‌ தூளாக்கக்‌ குழலிலே 
அடைத்து வைக்கவும்‌. 


அளவு 


பணவெடை (488 மி.கிராம்‌) மேற்சொன்ன சாறுகளில்‌ 
உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌, இதையே மூக்கில்‌ நசியமிடவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 


சாங்கள்‌ தீரும்‌. 


(ப௭. 4812-4847 


2. அரிதார பற்பம்‌ 
செய்முறை: 1 | 
பொன்னரிதாரம்‌ ஓரு பலம்‌ (35 இராம்‌) வாங்கி, நற்கரந்தை 
பஞ்சாங்க பற்பம்‌ அரைப்படி (672 மி.லிட்‌.) நீற்றி வாங்கி, 
சட்டியில்‌, சாம்பலிட்டு, அதன்மேல்‌ அரிதாரம்‌ பரப்பி, மேலே 
சாம்பலிட்டு மேற்சட்டி மூடி, சலைமண்‌ செய்து, ஒருநாள்‌ 


எரித்தெடுக்கவும்‌. 
அளவு 

பணவெடை (488 மி.கிராம்‌) 
தீரும்‌ நோய்கள்‌ 


புண்கள்‌, சூலை, வாத வாயு, சயம்‌ இவை தரும்‌. 


உரை விளக்கங்கள்‌ ௪733 


துணை மருந்து 

தேன்‌, இரிகடுகுத்தூள்‌. (பர.518, 5) 
செய்முறை: 2 

அரிதாரம்‌ இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) நறுக்கவும்‌. . சாரணை 
வேரினையாட்டிச்‌ சட்டிக்குள்‌ முக்கால்‌ பங்கு வைத்து, மேலே 
நாரத்தை வைத்து, அதன்மேலே சாரணையை வைத்து மூடி, 
சீலைமண்‌ செய்து, தீயிலிட்டு நான்கு சாமம்‌ (12 மணி நேரம்‌) 
ஏரிக்கவும்‌.. ஆறியபின்பெடுத்துத்‌ தாளாக்கிக்‌ குழலிலே அடைக்‌ 
கவும்‌. ்‌ 
அளவு 

அரைப்பணவேடை (244 மி, கிராம்‌) பதினைந்து நாள்கள்‌. 


, துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
வீழிப்‌ பொருக்குடன்‌ இராம்பு சேர்த்துத்‌ தைலமிட்டு, தேன்‌ 
கலந்து கொடுக்கவும்‌. குட்டம்‌, புண்‌ இவை தீரும்‌. 


பதிதியம்‌ 
நெய்‌, பால்‌, பழம்‌, வெள்ளாட்டிறைச்சி, வெந்நீர்‌ ஆகும்‌. 
(பா.521-324) 
3. இரச பற்பம்‌ 
செய்முறை 


இரசம்‌, கந்தி இவை ஓவ்வொன்றும்‌ ஓவ்வொரு பங்கு 
எடுத்து ஆமணக்கெண்ணெய்‌ விட்டுக்‌ கலந்து வைக்கவும்‌. இதில்‌ 
தேன்‌ கலந்து உருட்டிச்‌ செங்கற்குகையில்‌ வைக்கவும்‌. செங்‌ 
கலுக்குள்ளே எருக்கு, பொன்னாவரைப்‌ பழுப்பு, மிளகு இவை 
ஓரளவாக தோண்டி அதில்‌ விறகெருவும்‌ போட்டெரித்து; 
மேலே மணலைக்‌ கொட்டவும்‌. அதன்மேலே எருவடுக்கிப்‌ 
பதின்மூன்று முறை புடம்‌ போட்டெடுக்கவும்‌. இரச பற்பம்‌ 
இடைக்கும்‌, 


அளவு 
பணவெடை (488 மி, கிராம்‌) 


734 அகத்தியர்‌ வைத்திய. காலியம்‌-1500 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1, தேன்‌, சீரகமுடன்‌ கொடுக்கவும்‌... நெஞ்சுவலி, இராணி 
இவை தீரும்‌. 

5. சாதிக்காய்‌, இராம்பு, சாஇப்பத்திரி, , தேன்‌ சேர்த்துக்‌ 
"கொடுக்கவும்‌, தீராத கிராணி தீரும்‌, 

3. சரகத்துடன்‌ கொடுக்கவும்‌, வாயு தீரும்‌. 

4, எருக்கம்பால்‌ இரண்டுதுலி சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌, 
ஈப்டு வகை தரும்‌. 

5. எலுமிச்சம்பழச்சாறு, துளசிச்சாறு, மாதுளம்பழச்சாறு 
இவற்றில்‌ சொடுக்கவும்‌. சன்னி தீரும்‌. 

6. கண்டங்கத்திரிச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, ஓரள 
வாய்ச்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. சயம்‌, நெஞ்சிற்கட்டு, 
நீர்ப்பாய்ச்சல்‌ அனைத்தும்‌ இரும்‌, 


7. குறுவை நெல்‌ மாவில்‌ கொடுக்கவும்‌. கர்ப்ப நீரடைப்புத்‌ 


இரும்‌, 
8. ஊர்க்குருவி முட்டைக்குள்ளே வைத்துக்‌ கொடுக்கவும்‌ 
துர்.மாங்கிச அடைப்பு நீங்கும்‌. (பா. 504-509) 
4, இராச மிருகாங்குசம்‌ 
செய்முறை 


சொர்ண பற்பம்‌, தாமிர பற்பம்‌, சூதம்‌ இவற்றை ஓரள 
வக எடுத்து அத்துடன்‌, பொன்தாரம்‌, கத்தி, மனோசிலை 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) சேர்த்துப்‌ 
,பெஈடியாக்கவும்‌. வெண்காரம்‌, பலகறை இவை ஓரளவாகக்‌ 
கூட்டி வெள்ளாட்டுப்‌ பாலிலாட்டி, அத்துடன்‌ மேற்பொடி. யை 
யிட்டுக்‌ குகையிலிட்டு, முறைப்படி. கசபுடம்‌ போட்டெடுக்கவும்‌. 
அறியபின்‌ எடுத்துக்‌ தூளாக்கி வைக்கவும்‌. மிளகுப்பொடி 
சேர்த்து நெய்யுடன்‌ கொடுக்கவும்‌. ன 


அளவு 
நான்கு குன்றியெடை, (640 மி.சிறாம்‌). மூன்று. நாள்கள்‌, 


உர விளக்கங்கள்‌ 738 


தீரும்‌ நோய்கள்‌ 


கொண்ணூற்றாறு சிலேட்டுமங்கள்‌, எட்டுவகைமாந்தங்கள்‌ 
இவை இரும்‌, (பர,165-167) 


௦, உலோக பற்பம்‌ 
செய்முறை 
இரசம்‌, கந்தி, அரப்பொடி, காந்தம்‌ இவை வகைக்கு 
இரண்டு. கழஞ்சு (10.2 கிராம்‌) கற்றாழைச்‌ சாற்றிலாட்டி 
எ௫க்கவும்‌ இதைக்‌ கலசத்திலிட்டு வேக வைக்கவும்‌. ஆறியபின்‌ 
மீண்டும்‌ இரண்டுமுறை வேசவைத்தெடுக்கவும்‌. ஆறிய பின்‌ 
குழலில்‌ அடைக்கவும்‌. 
அளவு 
இரண்டு பண வெடை (976 மி.கிராம்‌) 
துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. இரண்டு மாசெடை, (165 மி.கிராம்‌) இரிகடுகு.ப்‌ பொ 
யும்‌ தேனும்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. வாயு தீரும்‌. 
2. வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. சன்னி 
இரும்‌. 
3. மருதோன்றிச்‌ சாற்றிலரட்டவும்‌. பிரமேகம்‌ இரும்‌. 
4. ந்திற்தண்டுச்‌ சாற்றிலாட்டவும்‌. எரிகுன்மம்‌ இரும்‌. 
5. நொச்சி, கொடுவேலி, கொழிஞ்சில்‌, வேளை, முங்கைத்‌ 
தோற்‌ சர்றுகளில்‌ கொடுக்கவும்‌. வாதம்‌ தீரும்‌. 
6. பெருங்காயமுடன்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. மிகுவாதம்‌ 
இரும்‌. 
7.  பூவரி9, சீரகம்‌ இவை ஓரளவாகதீ தூளாக்கிப்‌ பாலீலே 
கொடுக்கவும்‌. மஞ்சட்‌ காமாலை தீரும்‌. (பா.549-5423) 
9 6, காலாக்கினி ருத்திரன்‌ 
இச ய்முடைற 
சத்திசாரம்‌, எவட்சாரம்‌, நவச்சாரம்‌, இந்துப்பு, பொட்டி 
லுப்பு, வுளையலுப்பு, காய்ச்சுப்பு, 'சல்‌லுப்பு இவை ஓரள கக்‌ 


736 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கூட்டி, அத்துடன்‌ சூதம்‌ ஓரெடை விட்டு நன்றாக ஒருதாள்‌ 
இடித்தெடுக்எவும்‌. பின்பு, பெருங்காயம்‌, கடுகு, அரத்தை, 
புங்கம்‌ வித்து இவற்றை ஓரளவாயெடுத்து அதனுடன்‌ சூதம்‌ 
விட்டு, இதை அப்படியே பழங்காடிப்‌ பாண்டத்‌ இலி-ட்டு, 
தோலாந்திரமாக ஒருநாள்‌ எரித்தெடுக்கவும்‌. பின்னா்‌ இதை, 
ஊமத்தம்‌, நொச்சி, அரிப்பான்‌, மணத்தக்கரளி, பொன்‌ 
மூகட்டை, கொடுவேலி, இஞ்சி, வெள்ளைக்காக்கணான்‌ , 
கொட்டான்‌, கரத்தை இவற்றின்‌ சாறுகளில்‌ தனித்தனியே 
ஓவ்வொரு நாள்‌ ஆட்டி எடுக்கவும்‌. உலர்ந்தபின்‌ அப்பொடியு 
டன்‌ மிளகையும்‌ பொடித்துச்‌ சேர்த்து, மயில்பித்து, வராகப்‌ 
பித்து, மீன்பித்து, வெள்ளாட்டுப்‌ பித்து இவை ஓவ்வொன்றி 
லும்‌ ஒருநாள்‌ வை.த்தெடுக்கவும்‌. 


அளவு 
இரண்டு குன்றியெடை (2360 மி.கிராம்‌) 


தீரும்‌ தோய்கள்‌ 

சன்னி, தோடம்‌, அட்டகுன்மம்‌, கவுசி, பெருவயிறு, பாண்டு 
இிரிச்சனங்கள்‌ போன்றவை தீரும்‌. 
துணை மருத்துகள்‌ 


வெல்லம்‌, தேன்‌. 


பத்தியம்‌ 

துயிர்ச்சோறு உண்ண வேண்டும்‌. இம்மருந்தை உண்ண 
வெட்டை போன்று வெப்பு உண்டாகுமானால்‌ குலையில்‌ 
குளிந்தநீர்‌ விட்டுக்‌ குளித்தல்‌ வேண்டும்‌. (பஈ.151-155) 


7. சம்பிரதாயச்‌ கூரணபற்பம்‌ 
செய்முறை 
அயப்பொடி இருபத்தைந்து பங்கும்‌, கந்தி பதின்மூன்று 
பங்கும்‌ கூட்டி, அத்துடன்‌ காந்தம்‌ மூன்று பங்கும்‌, இரசம்‌ 


இரண்டு பங்கும்‌ சேர்த்து, ஒரு சாமம்‌ (3 மணி நேரம்‌) குமரிச்‌ 
சாறு விட்டாட்டி வில்லையாகத்‌ தட்டி எடுக்கவும்‌. அகலமான 


உரை விளக்கங்கள்‌ 737 


வில்லைகளைக்‌ சல்வத்திலிட்டு ஒடு கொண்டு மூடி ஒருசாமம்‌ 
வெய்யிலில்‌ வைத்தெடுக்கவும்‌. கறுத்த பற்பமாயிருக்கும்‌. 
அத்துடன்‌, வாய்‌ விளங்கம்‌, சீரகம்‌, இரிகடுகு, திரிபலை 
இவற்றை ஓரளவாகக்‌ கலந்து தூளாக்கிச்‌ சேர்க்கவும்‌, 


அளவு 
வேண்டிய அளவு, 


தீரும்‌ தோய்கள்‌ 


குன்மங்கள்‌ எட்டுவகை, இராணி, அக்கினி மத்தம்‌ அனைத்‌ 
தும்‌ தீரும்‌, (பா.186-1 88) 


8. சூசிகா பரணம்‌ 


செய்முறை 

சூதம்‌, காந்தம்‌, தாமிரம்‌, அயலோகம்‌, அப்பிரகம்‌, கந்தி 
இவை ஒவ்வொன்றும்‌ ஓரளவாக எடுத்துக்‌ கூட்டி, நொச்இவேர்‌, 
இத்திர மூலம்‌ இவற்றின்‌ கசாயத்திலிட்டு மூன்று நாள்‌ ஆட்டி 
எடுக்கவும்‌. பின்பதை நாயுருவி, கரிப்பான்‌, ஊமத்தை, பேயத்தி, 
மணத்தக்காளி, சித்திரப்‌ பாலாடை, கொட்டான்‌, கரந்தை, 
வெள்ளைக்காக்கணம்‌, பழுபாகல்‌, தாழை, சீந்தில்‌, சாரணை 
பேய்ச்சுரை, பேய்த்துளசி இவற்றின்‌ சாறுகளில்‌ தனித்தனியே 
ஓவ்வொருநாள்‌ ஊறனவத்தெடுத்து வெய்யிலில்‌ காயவைத்‌ 
தெடுச்கவும்‌. இவ்வாறு எடுத்ததை மீன்‌, மஞ்ஞை, கோழி, 
பன்றி, வெள்ளாடு இவற்றின்‌ பித்துகளில்‌ தனித்தனியே ஆட்டி 
யெடுத்து, திப்பிலிக்‌ குடிநீரில்‌ மூன்று நாஞ்ம்‌ எருக்கிலைவேர்க்‌ 
குடிநீரில்‌ மூன்று நாளும்‌ பாவனை செய்து எடுக்கவும்‌. அத்துடன்‌ 
"சரி ௮ளவரய்‌ நாவிலையும்‌ சேர்த்து முன்‌ சொன்ன பித்துகளில்‌ 
இரும்ப ஊற வைத்தெடுக்கவும்‌. இதைச்‌ சூரணமாக நோய்க்‌ 
கேற்ப பயன்படுத்தவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 


௮-47 


735 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ நோய்கள்‌ 

ஆறு சூலைகள்‌, பெருவயிறு, குன்மம்‌, பாண்டு, வலி, 
குட்டம்‌, சயம்‌, இருமல்‌, வாதம்‌, வீக்கம்‌, வறட்சி, வெட்டை, 
உடல்‌ மெலிவு போன்ற நோய்கள்‌ இரும்‌. (பா.143-147) 


9. ஐத வெள்ளை 


செய்முறை 

சூதம்‌ இரண்டு பலம்‌ (70 சராம்‌) எடுத்து, மூவிலைச்சாறு, 
மின்னிச்சாறு இவைவிட்டு, ஒரு கடிகை ஊற வைத்தாட்டி, 
ம்ன்று உருண்டையாக எடுக்கவும்‌. இதைச்‌ சட்டியிலிட்டு நான்கு 
கடிகை நேரம்‌ எரிக்கவும்‌. பின்பதைக்‌ கல்வத்திட்டுக்‌' தூளாக்கி 
எடுத்துக்‌ குழலிலே அடைத்து வைச்எவும்‌. 


அளவு 
பணவெடை (488 மி,கிராம்‌) வெல்லத்தில்‌ கொடுக்கவும்‌. 


திரும்‌ நோய்கள்‌ 

பெருஞ்சூலை, பக்க சூலை, விலாநோவ, பழுவெலும்பு 
வீக்கம்‌, குன்மம்‌, அவத்தைச்‌ சூலை, எட்டுவகைச்‌ சூலைகள்‌ 
இவை தரும்‌. பா.28-990. 


10. சோம ரசம்‌ 


செய்முறை 

“சூதும்‌, நாவி, அரிதாரம்‌ இவை வகைக்கு ஓரளவாயெடுத்து 
ஆட்டவும்‌. தேக்கினிலை, பூ, காய்‌ இவை மூன்றையும்‌ அத்துடன்‌ 
கூட்டி இரண்டுநாள்‌ ஆட்டவும்‌, இதைக்‌ கொடுப்பைச்‌ சாற்றி 
ஓம்‌ ஒரு நாள்‌ தனியே ஆட்டவும்‌. இதை எடுத்துக்‌ குகையி 
லிட்டுப்‌ புடம்‌ போடவும்‌. பின்பு அத்தாளுடன்‌ நேர்வாளப்‌ 
பருப்பும்‌ தூஸாக்கிச்‌ சேர்க்கவும்‌. ப 


அளவு 
குன்றியெடை (130 மி,கிராம்‌) 


உரை விளக்கங்கள்‌ 739 
தீரும்‌ நோய்கள்‌ 
பித்த குன்மம்‌ தீரும்‌, 


துணை மருந்து 
ஆவின்‌ நெய்‌, (பா.173,174) 


11. திரிவிக்கிரம ரசம்‌ 


செய்முறை 

சூதம்‌, தாமிரம்‌, கந்தி இவை ஓரளவாயெடுத்து' நொச்சிச்‌ 
சாற்றில்‌ தனித்தனியே மூன்று நாளாட்டவும்‌. வழித்தெடுத்த 
பின்‌ வில்லையாக்கி, சறுசட்டிக்குள்ளிட்டு சீலைமண்‌ செய்யவும்‌. 
ஒரு தாழியில்‌. எட்டுபடி (10.7 லிட்‌. மணலிட்டு அதில்‌ இச்‌ 
சட்டியை . வைத்து, அதன்‌ மேலும்‌ மணலிட்டு ஒரு சாமம்‌ 
(3 மணி நேரம்‌), எரித்து எடுக்கவும்‌. அத்துடன்‌ .மாதுளம்வேர்த்‌ 
தாூளாட்டியபின்‌ மாதுளம்பழச்‌ சாறு நாழி (1.3 லிட்‌.) சேர்த்‌ 
தாட்டி எடுத்துக்‌ காய வைக்கவும்‌, இதைத்‌ தூளாக்கிச்‌ சேர்க்‌ 
கவும்‌. 


அளவு 
குன்றியெடை... (130 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
நீரடைப்பு, கல்லடைப்பு, தசையடைப்பு, சோரைக்கட்டு, 
வெண்கடப்பு, சீழடைப்பு, விரணக்கட்டு, நரம்படைப்பு, மூத்திரக்‌ 
கட்டு இவை நீங்கும்‌. புண்கள்‌ ஆறும்‌. கிரிச்சனங்கள்‌ இரும்‌. 
(பா. 195-197) 


12. நீராமை, கவுசிக்குத்‌ துருசு பற்பம்‌ 


செய்முறை: 1 

துருசு இருபது வராகன்‌ (84 இராம்‌) எடுத்து, ஆமண்ச்கிலை 
ஏழில்‌ வெள்ளுள்ளிக்‌ கவசமும்‌ கட்டி, உமிக்காந்தலிற்‌ பொந்து 
ஒரு நாள்‌ வைத்தெடுக்சவும்‌. அத்துடன்‌, தேங்காய்த்‌ துருவல்‌ 
வெருக்டியும்‌, வெள்ளுள்ளியும்‌ அரைத்துச்‌ சேர்க்கவும்‌, 


740 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அளவு 

சால்‌ வராகன்‌ (1.05 கிராம்‌), எட்டுநாள்கள்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ தாய்கள்‌ 

நீராமை, கவுசி இவை தீரும்‌. 


பதீதியம்‌ 


சாமைக்களஞ்சி அருந்தவும்‌. 
வாய்‌, கை, கால்‌ கழுக வெந்நீர்‌ பயன்படுத்தவும்‌. 
(பா. 446-446) 


செய்முறை: 2 

பெருங்காயம்‌, நாரத்தங்காய்‌, மிளகு, கள்ளிப்பால்‌ வகைக்கு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌); இந்துப்பு நான்கு கழஞ்சு (20.4 
இராம்‌); :வெள்ளுள்ளிப்‌ பருப்பு ஒரு பலம்‌ (35 கிராம்‌); உப்பு 
ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌.) என அனைத்தையும்‌ சேர்த்து 
ஓன்றாக ஆட்டவும்‌. இதில்‌ வாகைவித்துப்‌ பொடி ஓர்‌ உழக்குத்‌ 
(336 மி.லிட்‌.) தூவவும்‌. 


அளவு 


தூகுளங்காயளவு, ஒரு மண்டலம்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 
நீராமை, கவுசி இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
மிளகு நீராகும்‌. (பா. 440, 450) 


குடிநீர்‌ 
செய்முறை 

கல்நார்‌ இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) கரிப்பான்‌ வேர்‌, 
சிறு&ரை வேர்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கராம்‌), 
அரசம்பட்டை ஒரு பாக்களவு, வெள்ளரிவிதை ஒருவராகனெடை 
(4.2 கராம்‌) என இவற்றைக்‌ கூட்டி அரைக்கவும்‌. இதை அரசம்‌ 
பட்டைக்‌ குடிநீரில்‌ சலந்து கொடுக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 741 


அளவு 


தேவையான அளவு. காலை, மாலை இரு வேளையும்‌. 


தீரும்‌ தநோய்கள்‌ 
பெருவயிறு, நீராமை, எவுசி இவை இரும்‌. (பா.450, 4501) 


13. பஞ்சபத்திர ரசம்‌ 

செய்முறை 

நாவி, கந்தி, வெண்காரம்‌, சூதம்‌, மிளகு இவை ஓரளவாகக்‌ 
கூட்டி, ஊமத்தஞ்சாறு கொண்டு ஒரு நாளாட்டி உருட்டி 
எடுக்கவும்‌. உலர்ந்தபின்பு அதைத்‌ தூளாக்கிச்‌ செப்பிலே 
அடைத்து வைக்கவும்‌. 
அளவு 

குன்றி எடை (130 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
பதின்மூன்று சன்னிகளும்‌ முத்தோடங்களும்‌ தீரும்‌. 
(பா. 150, 151) 


14. பண்டித குடோரி லாட சிங்கி 


செய்முறை 


கடுக்காய்‌ ஐந்து வராகன்‌ (21 இராம்‌), இலிங்கம்‌, சாத்திர 
வேதி, கருநாவி இவை வகைக்கு ஒரு வராகன்‌ (4.2 கிராம்‌) 
சோர்த்து நன்கு பொடித்து வைத்துக்‌ கொள்ளவும்‌. 


அளவு 
பணவெடை (488 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
சுரங்கள்‌ தீரும்‌. 


742 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500. 


துணை மருந்து 
இளநீர்‌, தயிர்‌ வெல்லக்‌ குடிநீர்‌. 


பத்தியம்‌ 
பேய்வாழறைப்பழம்‌,.மோர்ச்சோறு ஆகும்‌. (பா. 478,479) 


15. பிரளய காலாந்த வைரவன்‌ 


செய்முறை 

அரிதாரக்‌ கட்டியொன்றைப்‌ பூசணிக்காய்ச்‌ சாற்றினுள்ளே 
தோலாந்திரமாக எரித்து வாங்கி, அத்துடன்‌ சுண்ணநீர்‌ 
கொண்டு: மீண்டும்‌ தோலாந்திரமாக எரித்துக்‌ கொள்ளவும்‌. 
பிறகு அந்த எடைக்குச்‌ சுத்தமான நாவியைப்‌ பிரண்டைச்‌ 
சாறதனிலாட்டி அதைக்‌ குகையிலிட்டு, சீலைசெய்து, உலையில்‌ 
வைத்தெரித்தெடுக்கவும்‌. பிறகு, சுக்கு, திப்பிலி இவற்றைத்‌ 
தனித்தனியே தூளாக்கிக்‌ கொள்ளவும்‌, இந்த நான்கு பொடி 
களையும்‌ கூட்டிக்‌ கொள்ளவும்‌, 


அசா வு] 

கால்‌ பண அளவு (122 மி.கிராம்‌) வெற்றிலையில்‌ கொடுக்‌ 
கவும்‌. தீராதாகில்‌ அரைப்பண அளவு (244 மி, இராம்‌) 
கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சுரங்கள்‌ தீரும்‌, (பா, 475-477) 


16, மகாமேக ரசம்‌ 


செய்முறை 

பலகறையின்‌ பொடி, சுத்தி செய்து மண்டூரம்‌ இவை 
ரைளவாயெடுத்து ஆவின்‌ நெய்யில்‌ ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) 
ஆட்டவும்‌. உலர்த்தியயின்‌ அதை வெற்றிலைச்‌ அமற்றில்‌, 
ஆட்டவும்‌. இவ்வாறே ஏழு முறை ஆட்டியெடுக்கவும்‌, உலர்ந்‌ 
குதும்‌ தூளாக்கி வைச்சவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 743 


அள்வு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 


ச்ய நோய்கள்‌ இரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
பசுவின்‌ நெய்‌, வெண்ணெய்‌, தேன்‌. (போ, 169, 170) 


17. வங்க பற்பம்‌ - 1 
செய்முறை 
வெள்வங்கத்தையுருக்கி இறகுபோலத்‌ தட்டுக்‌ கொள்ளவும்‌. 
நொச்சியிலை ஒரு துலாம்‌ (3,500 இ.கராம்‌) எடுத்துலர்த்தித்‌ 
தூளாக்கவும்‌. வெள்ளைக்‌ துணியில்‌ வங்கத்தகட்டை. வைதுது, 
இலைத்‌ தூளை மேலே தரவி, அதைப்‌ பாய்போலச்‌ சுருட்டி 
எரிக்கவும்‌. வெந்த தூளைச்‌ இமிழில்‌ எடுத்து வைக்கவும்‌. 


அளவ, துணைமருந்து, தீரும்‌ நோய்கள்‌ 
1. கரர்கோலவித்து, ஆடுதின்னாப்பாளை வித்து இவை 
ஓரளவாக எடுத்துத்‌ தூளாக்கி, வெல்லமும்‌ சேர்க்கவும்‌. 
அத்துடன்‌ பற்பமும்‌ கூட்டி, வெருகடி அளவு வெண்‌ 
ணெய்‌ அல்லது நெய்யில்‌ கொடுக்கவும்‌. பதினெட்டுக்‌ 
குட்டமும்‌ இரும்‌, 


2. பணவெடை. (488 மி.கிராம்‌) வெண்ணெயில்‌ கொடுக்‌ 
கவும்‌, வெட்டைநோய்‌ தரும்‌. 


3. பணவெடை (488 மி.கிராம்‌) தேனில்‌ கொடுக்கவும்‌, 
சயநோய்‌, சுவாசகாசம்‌, ஏய்ப்பிளைப்பு, ஈளை இவை 
தீரும்‌. 

4, ஏலிப்புமுக்கை, முட்டைத்தோடு, கோழிக்காட்டம்‌, 

ஒட்ட சாம்பல்‌ இவை வசைக்குக்‌ காசெடை (165 மி, 
இராம்‌) , சேர்த்து, பணவெடை (488 மி.கிராம்‌) 
கொடுக்கவும்‌, பல நோய்கள்‌ தீரும்‌, 


744 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


5. வெள்ளரிக்காய்‌, கடுக்காய்‌, வெந்த நீருடன்‌ வெள்ளாட்‌ 
டுப்‌ பால்‌ அல்லது இளநீர்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. 
சதையடைப்பு, கல்லடைப்பு, கிரிச்சனங்கள்‌ இவை 


தீரும்‌. 

6. காந்தசிந்தூரங்‌ கூட்டி வேண்டிய அளவு தேனில்‌ 
கொடுக்கவும்‌ கழிச்சல்‌ தீரும்‌. 

7. வெள்ளரிக்காய்‌ வெந்த நீருடன்‌ வேப்பம்‌ விதையு 
மாட்டிச்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. கிரிச்சனங்கள்‌ , கல்ல 
டைப்புத்‌ தீரும்‌. 

8, முட்டைத்தோல்‌, எலிப்புழுக்கை, வெண்காரம்‌, வெள்‌ 
ளைப்‌ புறாவெச்சம்‌ இவற்றை ஒஓரளவாய்‌ ஆட்டுப்‌ 


பாலிலிட்டு, காசெடை (165 மி.கிராம்‌) கொடுக்கவும்‌. 
மேசுநோய்‌ அனைத்தும்‌ தீரும்‌. (பா. 489-495) 


18. வங்க பற்பம்‌ - 2 


செய்முறை: % 

சட்டியொன்றில்‌ அரையளவு உப்பையிட்டு, அதில்‌ வங்கத்‌ 
தகட்டை வைத்து மேலே உப்புமிட்டு, மேல்சட்டி கவிழ்த்து 
மூடி, நான்கு சாமம்‌ (12 மணி நேரம்‌) எரித்தெடுக்கவும்‌. ஆறிய 
பின்‌ தூளாக்கி வைக்கவும்‌. 
அளவு 

இரண்டு பணவெடை (976 மி.கிராம்‌) சர்க்கரையில்‌ 


கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

குன்மங்கள்‌ எட்டும்‌ தீரும்‌. 
செய்முறை: 2 


வங்கம்‌ இரண்டுபலம்‌ (70 கிராம்‌) எடுத்துக்‌ கொள்ளவும்‌. 
துாழிக்குள்‌ பொன்னாங்கண்ணியைப்‌ பரப்பி அதன்மீது 
வங்கத்தை வைத்து மேலே சட்டி கவிழ்த்து மூடி, 'எண்சாமம்‌ 


உரை விளக்கங்கள்‌ 745 


(24 மணி நேரம்‌) முத்தீயிட்டு எரிக்கவும்‌. ஆறிய பின்பெடுத்து 
வைக்கவும்‌. 


அள 
பணவெடை. (488 மி.கிராம்‌) ஆவின்‌ நெய்யில்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
எலும்புருக்கி, வெள்ளை வீழ்தல்‌, உடற்காந்தல்‌, நீர்க்கடுப்பு; 
இரிச்சனங்கள்‌, சலக்கழிச்சல்‌, காமாலை, பாண்டு இவை தீரும்‌. 
(பர. 629-632) 


19. வடவாநல ரசம்‌ 


செய்முறை 

சூதம்‌, கந்தி, அப்பிரகம்‌, குரமிரபற்பம்‌, காந்தமாட்சிகம்‌, 
அரிதாரம்‌, நீலாஞ்சனம்‌ இவை ஓரளவாக எடுத்துக்‌ கொள்ளவும்‌, 
அத்துடன்‌, இந்துப்பு, பொட்டிலுப்பு, வெடியுப்பு, காய்ச்சுப்பு, 
அட்டுப்பு இவை ஓரளவாகக்‌ கூட்டிச்‌ சேர்த்துச்‌ சதுரக்கள்ளிப்‌ 
பாலில்‌ ஒருநாள்‌ ஆட்டி எடுக்கவும்‌, இதைக்‌ குகையிலிட்டு 
மேலும்‌ கீழும்‌ எருவடுக்கி ஒருநாள்‌ கனபுடமிட்டு, அடுத்தநாள்‌ 
தூளாக்கிச்‌ சேர்க்கவும்‌. 


அளவு 
குன்றியெடை(130 மி.கிராம்‌)மூன்று நாள்கள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

குனுர்வாதம்‌, முகவாதசன்னி, நடுவாதம்‌, குளர்வாதம்‌, 
வற்று வாதம்‌, துடிவாதம்‌, விலங்கு வாதம்‌, சுழல்‌ வாகும்‌, 
பிரளி வாதம்‌, படராம வாதம்‌ போன்ற நோய்கள்‌ தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
இஞ்சிச்சாறு, இப்பிலிப்பொடி இவற்றுடன்‌ ஆமணக்கு வோர்‌ 
சிற்றாமுட்டிவேர்‌, வோர்க்கொம்பு, வாதமடக்கிவேர்‌ இவை 
நான்கும்‌ கூட்டிக்‌ காய்ச்சிய குடி.றீரில்‌ கொடுக்கவும்‌, 
(பா. 158-161) 


746 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


20. விட்டுணு பராக்கிரம ரசம்‌ 
செய்முறை 
இரசம்‌, நாவி, கத்த, வெண்காரம்‌, இந்து, எவச்சாரம்‌, 
சத்திசாரம்‌, சங்குச்சாரம்‌ இவை வகைக்கு ஓரளவாக எடுத்துச்‌ 
சேர்த்து, ஊமத்தஞ்சாற்றில்‌ ஒரு சாமம்‌ (3 மணி நேரம்‌ 
ஆட்டவும்‌. பின்பதைக்‌ குகையிலிட்டுக்‌ குக்குடப்புடம்‌ போட்டு 
எரிக்கவும்‌, பாவனைக்கு மீன்பித்து, பன்றிப்பித்து இவையாகும்‌. 


அளவு 
மாவெடை. 
தீரும்‌ நோய்கள்‌ 
சுரதோடம்‌, சன்னி வாதம்‌, உட்கருத்து, வாதசுரம்‌, மயர்‌ 


வாதம்‌, சீதாங்க தோடம்‌, பிரலாபசன்னி, காண்டீபம்‌, கம்பீர 
பூதம்‌ போன்றவை தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
இஞ்சிச்சாறு, குளிர்ந் தநீர்‌. (பா.198-200) 


21. வித்தியாதர ரசம்‌ 
செய்முறை 
சூதம்‌, கந்தி, நிமிளை, தாரம்‌, தாமிரபற்பம்‌, மனோசிலை 
இவை ஓரளவாக எடுத்து, திப்பிலியின்‌ குடிநீரிலும்‌ ஒருநா 
ளாட்டி எடுக்கவும்‌, 
அளவு 


தேவையான அளவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

தேனிலே மொடுக்க ஐந்து வஷைப்‌ பீலிகையும்‌ தீரும்‌. என்‌, 
வெல்லமிட்ட குடி.நீரிலிட்டு; கறுதேக்கு, இரிகடுமுக்‌ மூடி.நீரிலும்‌ 
கொடுக்கக்‌ கர்ப்பசூலை, பெரும்பாடு இவை தீரும்‌. பெரும்பாடு 
துண்டு துண்டாய்‌ விழுமானால்‌ மேற்காணும்‌ குடிநீருடன்‌ பின்‌ 


உரை விளக்கங்கள்‌ 747 


வரும்‌ பொடியையும்‌ கொடுக்க வேண்டும்‌. வேர்க்கொம்பு, தேவ 
தாரம்‌, இப்பிலி, புங்கம்பட்டை இவற்றைக்‌ தூளாக்கி வராக 
னெடை. (4.2 கராம்‌) கொடுக்கவும்‌ இரும்‌. பயோனிச்‌ சூலைக்கு 
இதே கூளிகையை வேப்பம்‌ விக, ஆமணக்கம்‌ பருப்பு 
இவற்றை எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ அரைத்துக்‌ கூட்டிப்‌ பூசத்‌ 
தீரும்‌, உதர வலிக்கு இதை உள்ளுக்கும்‌ கொடுக்‌ஃத்‌ தீரும்‌, 
(பா.177-180) 


22. வெள்ளை பற்பம்‌ 


செய்முறை 

வர்ப்பூரச்சிலாசத்து, பொரிகாரம்‌ இவை வகைக்கு ஒரு 
பலம்‌ (35 கிராம்‌) கூட்டி, பருத்திவேர்‌, அத்திவோர்த்தோல்‌ 
இவை ஓுரளவாகச்‌ சேர்த்து, முறைப்படி ஆட்டியெடுத்து, 
அஞ்செருவிற்‌ புடம்‌ போடவும்‌. பின்பெடுத்து, வெண்கருவை 
விட்டு ஆட்டி வில்லை செய்து உலர்த்தியெடுத்து மீண்டும்‌ 
அஞ்செருவிற்‌ புடம்‌ போடவும்‌. இதை எடுத்தரைத்து வைக்‌ 
கவும்‌, 


அளவு 
தேவையான்‌ அளவு. , 


தீரும்‌ தாய்கள்‌ 
பெருவயிறு, மகோதரம்‌, குட்டம்‌, நீர்ச்சிறுப்பு, கல்லடைப்பு 
இவை தீரும்‌. (பா.1476,1477) 


748 


நிணம்‌. 


நவில, பிட. ஏப்‌ டுக்க. பல்‌ நிலவி பம பட பகம்‌ நல்‌ 
6 மே ௨.3 ௬ பூ. ெ௦ ச ஐ 


அகத்தியர்‌ வைத்திய 


9. நெய்‌ வகைகள்‌ 


. அசுவகந்தாதி நெய்‌ 
. அட்ட சந்த நெய்‌ 
. அமிர்த சஞ்சீவி நெய்‌ 


. ஆடாதோடை நெய்‌-1 


ஆடாதோடை தெெய்‌-2 


. இரத்த வெள்ளுடைப்புக்கு நெய்‌ 
. இளநீர்‌ நெய்‌ 

. ஏலாதி நெய்‌ 

._ கண்‌/_ங்காரி நெய்‌்-] 

._ க்ண்டங்காரி நெய்‌ 2 

. கதலிகந்த நெய்‌ 

. கீதந்கதாளி நெய்‌ 

. கபாட நெய்‌ 

. கலியாண இிருதம்‌ 

. குக்கில்‌ நெய்‌ 

. சடைச்சி நெய்‌ 

. சீதேவி செங்கமுநீர்‌ நெய்‌ 
. சீந்தில்‌ நெய்‌ 

ட சுக்கு நெய்‌ 


. செங்கழுநீர்‌ நெய்‌ 


காவியம்‌-1500 
பாடல்‌ எண்‌ 
244 - 249 
249 - 253 
319 - 324 
347 - 350 
352 - 354 
313, 314 
252... 227 
217 - 221 
213 , 214 
221 - 229 
235 - 238 
811 - 813 
726 - 728 
330 - 334 
463 , 464 
315 - 318 
344, 345 
310 - 312 
272 - 274 
245 , 346 


உரை விளக்கங்கள்‌ 


ர்‌: 
22 
23. 
24, 
32 
26. 
சீர 
28. 
9 
30. 
31. 
20 
22% 
34, 
22% 
36. 
37. 
36. 
டட்லி 


40. 
41. 


42. 
43. 


44 


குசமூல நெய்‌ 
குயிர்நெய்‌ 
குனிக்குக்கில்‌ நெய்‌ 
இப்பிலி நெய்‌-1 
திப்பிலி நெய்‌-2 
திரிபலா நெய்‌ 
துருவாதி நெய்‌ 
தூதுவளை நெய்‌ 
தேற்றாங்கொட்டை நெய்‌ 
நாயுருவி நெய்‌ 
நிலப்பனை நெய்‌ 
பஞ்சகவ்விய நெய்‌ 
பஞ்சகோலக்‌ குக்கில்‌ நெய்‌ 
பலாசு நெய்‌ 
புளியாரை நெய்‌ 
பூசணிக்காய்‌ நெய்‌ 
பேய்ப்புடல்‌ நெய்‌ 
பொன்மூுசுட்டை நெய்‌ 
முந்திரிகை நெய்‌ 
முயல்‌ நெய்‌ 
முலைப்பால்‌ நெய்‌ 
வல்லாரை நெய்‌ 


வெள்வேல நெய்‌ 


வெள்ளுள்ளி நெய்‌ 


295 - 


269 - 


286 - 
ம்‌ லட்‌ 
342 , 
326 - 
302 - 
328 , 
1270 - 
301 - 
23% - 
276 - 
280 - 
200 
267 


258 - 


290 - 
274 - 
339 , 
229 - 
350 , 
264 - 
354 , 
261 - 


749 


297 
271 
289 
216 
343 
328 
309 
329 
1277 
304 
243 
280 
286 
269 
268 
260 
294 
276 
340 
234 
351 
266 
355 
263 


720 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌-1500 


செய்முறை 

அமுக்கிரா. ஒரு துலாம்‌ (3,300 கி.கிராம்‌) சாரணை, 
பிரண்டை, ஏிவதை, சங்கு, மிளகு இவை வசைக்குப்‌ பத்து 
பலம்‌ (350 கிராம்‌) சேர்த்து, பெருங்குமிழ்‌, பெருவாகை, 
முன்னை, கூவிளம்‌, பாதிரி, சிற்றாமல்லி, பேராமல்லி, நெல்லி, 
(சண்டங்காரி, வழுதலைவேர்‌ இவை வகைக்கு மூன்று பலம்‌ 
105 இராம்‌) கூட்டி, நன்றாக இடித்துத்‌ தூளாக்கவும்‌. 
அத்துடன்‌ இரண்டு தரணி (43 லிட்‌.) நீர்விட்டுக்‌ காய்ச்சி, 
எட்டிலொன்றாக வற்றி வடிக்கவும்‌. அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ 
ஒரு படி (1.3 லிட்‌.) விடவும்‌. இவற்றுடன்‌, அதிமதுரம்‌, சூரிய 
பத்திரி, தேட்கடை, திரிகடுகு, இரிபலை, தேவதாரம்‌, அரத்தை, 
மஞ்சள்‌, மரமஞ்சள்‌, இப்பிலிமூலம்‌, கொடுவேலி, படமடக்கி, 
தகரம்‌, வெட்பாலை, கடுகுரோணி, அரேணுகம்‌, அட்டசந்தம்‌, 
எவச்சாரம்‌, சத்திசாரம்‌, காய்ச்சுப்பு இவை வகைக்கு நான்கு, 
வராகன்‌ (168 கராம்‌) எடுத்துப்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. 
இவற்றை நன்றாகக்‌ கலக்‌இத்‌ தீயிலிட்டு நான்கு நாள்கள்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌. பின்பதில்‌, காந்த பற்பம்‌, தாமிர பற்பம்‌ 
இவை வகைக்கு இரண்டு பலம்‌ (70 இராம்‌) இப்பிலித்தூள்‌ 
எட்டுப்பலம்‌ (280 இராம்‌), தேன்‌ இரண்டு படி (2.6 லிட்‌.) 
கூட்டி, ஒரு மாதம்‌ தானியபுடம்‌ வைத்தெடுக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌. நோய்கள்‌ 

சயநோய்‌, சுவாசகாசம்‌, பீலிகை, அரோசி, சுரம்‌, குன்மம்‌, 
ஆறுசூலை, இரத்தபித்தம்‌, எலும்புருக்கி, வெப்புப்பாலை. 

(பா.,244-249) 
2. அட்ட சந்த நெய்‌ 

செய்மு ற 

அகிற்கட்டை, மலாக்காய்‌, இலவங்கப்பட்டை, கோட்டம்‌, 
கத்தூரிமஞ்சள்‌, குங்குமப்பூ, கர்ப்பூரம்‌, சமுத்திரப்பச்சை ஆகிய 
வற்றுடன்‌ நீர்வுள்ளிக்கிழங்குச்‌ சாறு, ஆவின்பால்‌ இவை 


உள விளக்கங்கள்‌ 731 


வகைக்கு நான்கு படி (3,3 லிட்‌.) யும்‌ ஆவின்‌ நெய்‌ இரண்டு 
நாழி (2,6 லிட்‌,) யும்‌ சேர்க்கவும்‌. வெட்பாலைவேர்‌, நுத்திவோ்‌, 
மாகாளிக்கிழங்கு, நன்னாரி, இருவேலிவேர்‌, முசுமுசுக்கை வேர்‌, 
இலுப்பைப்பூ, பூமிசர்க்கரை, அதிமதுரம்‌, சந்தனம்‌, பேரீச்சம்‌ 
பழம்‌, பற்படகம்‌, நாவற்பட்டை, முந்திரிகை, சீநதில்‌, அத்‌இப்‌ 
பட்டை, அத்திமுகிழ்‌, ஆலமுகிழ்‌, ஈச்சங்கொழுந்து இவை 
வகைக்கு. ஒரு கழஞ்சு ($.1 கிராம்‌) எடுத்த, ஆவின்‌ பாலி 
லரைத்து எல்லாவற்றையும்‌. ஒன்று சேர்த்து, மூன்றுநாள்‌ 
க௱ய்ச்சி வடிக்கவும்‌. நெய்‌ அளவிற்குத்‌ தேன்‌ கூட்டவும்‌. மேற்‌ 
'பொடியாகத்‌ திப்பிலியும்‌ சர்க்கரையும்‌ வகைக்கு ஒரு பலம்‌ 
சேர்க்கவும்‌, 


அளவு 
ஒரு கழஞ்சளவு (5.1 கராம்‌) காலை வேளையில்‌ தரவும்‌, 


தீரும்‌ நாய்கள்‌ 
பெரும்பாடு, இரத்தக்கட்டு, எலும்புருக்கி, சயங்கள்‌, ஈளை, 
காலெரிவு, மூர்ச்சை, தாகம்‌ இவை தீரும்‌, (பா.249-253) 


3. அமிர்த சஞ்சீவி நெய்‌ 


செய்முறை ப 

நெடுநாளைய வேப்பமரப்பட்டை ஐந்து பலம்‌(105 கிராம்‌) 
வாங்குன அதைப்‌ பஞ்சுபோல நன்கு இடிக்கவும்‌. அத்துடன்‌ 
இருபத்தெட்டு படி (36.4 லிட்‌.) நீர்விட்டு, ஐந்து நாள்கள்‌ 
வெய்யிலில்‌ வைக்கவும்‌. பின்பு அதைப்‌ பிசைந்து வடிகட்டி. நாலி 
லொன்றாக வற்றக்காய்ச்சி வைக்கவும்‌. அத்துடன்‌, நெய்‌ 
இரண்டுபடி (2.6 லிட்‌.), வேப்பெண்ணெய்‌ இரண்டுபடி (2.6 
லிட்‌.)) வெற்றிலைச்சாறு, வேளைச்சாறு, மணத்தக்காளிச்சாறு, 
நெர்ச்சிச்சாறு, உத்தாமணிச்சாறு,.முடக்கற்றான்‌ சாறு, குப்பை 
மேனிச்சாறு இவை வகைக்கு மூன்றே முக்கால்படி (1 லிட்‌.) 
சேர்க்கவும்‌. மேல்‌ மருநதாக, இறுகுறிஞ்சி, சவெனார்யவேம்பு, 
காட்டுமல்லி, பெருமருந்து, துளசி, நொச்சி, தூதுவளை, 
அழிஞ்சில்‌, வேளை, நாரத்தை, செங்கத்தாரி, முடக்கற்றான்‌, 
- உத்‌ தமதாளி, குப்பைமேனி, செருப்படி இவை வகைக்கு மூன்று 


752 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


கழஞ்சு (15.3 கராம்‌) ஆவின்‌ பாலில்‌ ஆட்டிச்‌ சேர்க்கவும்‌. 
அத்துடன்‌, வெண்காரம்‌, சீனக்காரம்‌, இருசீரகம்‌, ஓமம்‌, 
சதகுப்பை, குடசப்பாலை, வெள்ளுள்ளி, பூலா, குங்கிலியம்‌, 
காசுக்கட்டி, சண்பஃப்பூ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 
கிராம்‌) எலுமிச்சம்‌ பழச்சாற்றிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. களிப்‌ 
பாக்கு பத்து கூட்டி, எல்லாவற்றையும்‌ முறைப்படி காய்ச்சி 
வடிக்கவும்‌. பின்பதில்‌, சூதம்‌ இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌), 
கந்தி இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), குக்கில்‌ ஐந்து கழஞ்சு 
(25.5 கிராம்‌), கவுரி கால்‌ கழஞ்சு (1.27 கராம்‌), துருசு அரைக்‌ 
கழஞ்சு (2 55) எடுத்து எலுமிச்சம்‌ பழச்சாற்றிலாட்டிச்‌ சேர்த்‌ 
கவும்‌. இதை முன்பு செய்ததுபோல மூன்று நாள்கள்‌ காய்ச்சி 
வடித்தெடுக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ நாய்கள்‌ 


சூலைப்‌ புண்கள்‌, தளர்வாதம்‌, சூலை, பறங்கி, முடங்கள்‌ 


இவை தீரும்‌, (பா. 319-324 


4, ஆடாதோடை நெய்‌ - 1 

செய்முறை 

ஆடாதோடைச்சாறு, ஆவின்பால்‌, ஆவின்நெய்‌ இவை 
வகைக்கு இரண்டுபாடி (2.6 லிட்‌.), அத்தித்திப்பிலி, கொடுவேலி 
வேர்‌, இந்துப்பு, சுக்கு, எவச்சாரம்‌, சத்திசாரம்‌ இவை 
வகைக்கு ஒரு கழஞ்சு (5.! குிராம்‌) ஆட்டிச்‌ சேர்த்துக்‌ 
காய்ச்சவும்‌. பதமாக வ.டி.த்து வைக்கவும்‌, 
அளவு 

ஒரு கழஞ்சு (5.1 கராம்‌) காலையும்‌, அரைக்கழஞ்சு (2.55 
கிராம்‌) மாலையிலும்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 


நெஞ்சுவலி, கிறுகிறுப்பு, ஈளைவலி, இருமல்‌, காயா 
சுவாசம்‌, அரிகுரல்‌, பித்தம்‌, பாண்டு, எழுமூலம்‌, உள்மூலம்‌, 


உரை விளக்கங்கள்‌ 253 


அகுவை, வெப்பு, பழஞ்சுரம்‌, வெப்புப்பாவை, அசீரணம்‌, 
அக்இனிமந்தம்‌ இவை தீரும்‌. 


துணை மருநீது 
வேர்க்கொம்புக்‌ குடிநீர்‌ வைத்துக்‌ கொடுக்கவும்‌. , 
(பா.347-350 


5. ஆடாதோடை. நெய்‌ - 2 


செய்முறை 

ஆடாதோடை வேர்‌, கீழ்க்காய்‌ நெல்லிவேர்‌, வேலிப்பருத்தி 
வேர்‌, குப்பைமேனி வேர்‌, வழுதலைவோர்‌, நத்தைச்சூரிவேர்‌, 
மருள்கிழங்கு, அப்பை மூலம்‌, வசம்பு, உள்ளி, கத்தூரிமஞ்சள்‌, 
பாம்புக்கண்டம்‌ இவை வகைக்கு மூன்று வராகன்‌ (12.6 இராம்‌) 
எடுத்து ஆட்டி, நாழி (1.3 லிட்‌.) நெய்யில்‌ கலக்கவும்‌: 
அத்துடன்‌, நல்லெண்ணெய்‌, : ஆமணக்கெண்ணெய்‌ தனித்‌ 
தனியே இரண்டுபடி (2.6 லிட்‌.) :சேர்க்கவும்‌. தருங்குங்கிலியம்‌ 
இரண்டு காசெடை (330 மி.கிராம்‌) எலுமிச்சம்‌ பழச்சாற்றி 
லரைத்துச்‌ சேர்க்கவும்‌. இதை முறைப்படி ' காய்ச்சி வடித்துக்‌ 
கொள்ளவும்‌. ப 


அளவு 
ஒரு காசெடை.. (165 மி.கிராம்‌) உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 
மேலே துவாலை போடவும்‌. 


தீரும்‌ நோய்‌ 
நாள்பட்ட சுரம்‌ தணியும்‌. (பர.352-354) 


1 


6. இரத்த, வெள்ளுடைப்புக்கு கெய 


செய்முறை 

இற்றாமல்லி, கீழாநெல்லி, கண்டங்கத்திரிவேர்‌, வேப்பம்‌ 
பட்டை, கோட்டம்‌, கடுகுரோணி, முந்திரி, பேரீச்சம்பழம்‌, 
அத்தித்திப்பிலி, முருன்கைப்பூ, நெல்லிமுள்ளி, சிறுதேக்கு, 
இலாமிச்சம்வோர்‌, அதிவிடயம்‌ இவை வகைக்கு மூன்று வராகன்‌ 


௮-4$ 


744 அகத்தியர்‌ வைத்திய சாலியம்‌-1300 


(12.6 கராம்‌) எடுத்து நன்கு ஆட்டி, ஒரு நாழி (1.3 லிட்‌) 
நெய்யிலிட்டுக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌, 


அளவு 
காசெடை (165 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
வெள்ளுடைப்பு, மூக்கிலும்‌ வாயிலும்‌ விழும்‌ இரத்தம்‌ 
இவை தீரும்‌, (பா.313, 314) 


7. இளநீர்‌ நெய்‌ 


செய்முறை 

இளநீர்‌, பூசணிக்காய்ச்சாறு, வாழைக்‌ கிழக்குச்சாறு, சீந்திற்‌ 
சாறு, நெருஞ்சிச்சாறு, ஓரிலைத்‌ தாமரையின்‌ சாறு, தண்ணீர்‌ 
மீட்டான்‌ இழங்குச்‌ சாறு, ஆவின்பால்‌ இவை வகைச்கு நான்கு 
படி (5.3 லிம்‌.) கறிப்பான்‌ சாறு, பொன்னாங்காணிச்‌ சாறு, 
.நீர்முள்ளிச்‌ சாறு, ஆவின்நெய்‌ இவை வகைக்கு இரண்டுபடி 
(2,6 லிட்‌.) என இவற்றை ஒன்றாகச்‌ சேர்க்கவும்‌. இத்துடன்‌, 
திலாசத்து, கல்நார்‌, கல்மதம்‌, சிறுபீளைவேர்‌, அத்தித்துிப்பிலி, 
பொன்னாங்காணிவேர்‌, செசந்தாயுருவிவேர்‌, கூகைநீறு, நீர்‌ 
மூள்ளிவிதை, ஏலம்‌, எள்‌, தேற்றான்‌ வித்து, பொன்னூமத்தன்‌ 
வித்து இவை வகைக்கு மூன்று வராகன்‌ (12.6 கிராம்‌) 
பொடித்து முலைப்பாலிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. இவற்றைக்‌ 
கொதிக்க வைத்து வடிக்கவும்‌, பின்பதில்‌ ஆவின்நெய்‌ நாஸ்கு 
படி (3.3 லிட்‌.)), சீனி ஒருபடி. (1.3 லிட்‌.), கேன்‌ முக்கால்படி்‌. 
(1 லிட்‌.) சேர்த்துக்‌ குழப்பி வைக்கவும்‌. 


அளவு 
மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) 


தீரும்‌ நாய்கள்‌ 
கரிச்சனங்கள்‌, சுக்கில மேகம்‌, காலெரியு, தாகம்‌; 


உட்டணம்‌ இவை தீரும்‌, (பா.253-257) 


உரை விளக்கங்கள்‌ 2௮ 


8, ஏலாதி நெய்‌ 

செய்முறை 

அத்தி, ஆல்‌, அரசு, இத்தி இவற்றின்‌ முதிர்ந்த மரப்‌ 
பட்டைகளை ஓரளவாசச்‌ சேர்த்திடித்து, அத்துடன்‌ தூணி 
(21.5 லிட்‌.) நீர்‌ சேர்த்துக்‌ காய்ச்சவும்‌. எட்டிலொன்றாக 
வற்றக்‌ காய்ச்சியெடுத்தபின்‌ தாழை நீர்‌, வெள்ளறுகு நீர்‌, 
ஆவின்நெய்‌ இவை வகைக்கு இரண்டு படி (2.6 லிட்‌.) சேர்க்‌ 
கவும்‌. இவற்றுடன்‌, ஆலமுகிழ்‌, அத்திமுகிழ்‌, அரச முகிழ்‌,மதுரம்‌, 
கோட்டம்‌, சந்தனம்‌, இலுப்பைப்பூ, தாமரை வளையம்‌, 
செங்கமழுநீர்மூலம்‌, வெள்ளறுகின்‌ : மூலம்‌, பேரீச்சம்பழம்‌, 
நாகப்பூ, சண்பகப்பூ, இலவங்கப்‌ பத்திரி, கச்சோலம்‌, நாணல்‌ 
தாது, நன்னாரி, நெய்தல்‌ மூலம்‌, அமுக்கிரா, ஏலம்‌ இவை 
வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) . எடுத்து, ஆவின்‌ பாலில்‌ 
 தலத்சி நான்கு நாள்கள்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு, 


்‌ தீரும்‌ நோய்கள்‌ 

ஈளை, எலும்புருக்கி, பித்தம்‌, காசம்‌, உள்மாந்தை, தீரும்‌. 
இந்த நெய்யுடன்‌ எண்ணெய்‌ சேர்த்துக்‌ காய்ச்ச முழுகிவர 
நீரிழிவு, உள்ளுலர்த்தி, உழலை, கிரந்தி, பிளவை, காலெரிவ, 
மேலெரிவு அனைத்தும்‌ தீரும்‌. (பா.217-221) 


3. கண்டங்காரி நெய்‌ - 1 


செய்முறை 

சண்டங்காரிச்‌ சமூலம்‌ இடித்த சாறு ஒருபடி (1.3 லிட்‌.), 
ஆவின்‌ நெய்‌ ஒரு படி (1.3 லிட்‌.) இரண்டையும்‌ எடுத்து 
அத்துடன்‌ நெல்லி, சிறுதேக்கு, சிற்றரத்தை, வெட்பாலை, கீழ்க்‌ 
காய்‌ நெல்லி, ஏறுகாஞ்சொறி, சாரணை வோர்‌, நெருஞ்சிவேர்‌, 
தாளி௪ பத்திரி இவை வகைக்கு நான்கு கழஞ்சு (20.4 கிராம்‌) 
சேர்த்துக்‌ சால்படி (336 மி.லிட்‌.). நெய்யிலிட்டுச்‌ சிவக்கக்‌ 


காய்ச்சிக்‌ கூட்டி எடுக்கவும்‌. 


756 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அளவு 
துட்டெடை (165 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
சயகாசம்‌ போன்றன தேரும்‌. (பா.213, 214) 
1௦. கண்டங்காரி நெய்‌ - 2 
செய்முறை 


கண்டங்காரிச்‌ சமூலம்‌ முப்பத்திரண்டு பலம்‌ (1.120 
இ.இராம்‌) கூவிளம்‌, அமுக்கிரா, பேய்ப்புடல்‌, ஆடாதோடை 
சங்கங்குப்பி, சிறுவழுதலை இவை ஆறும்‌ ஓரளவாய்‌ எடுத்துக்‌ 
கூட்டியிடிக்கவும்‌. அத்துடன்‌ எண்குறுணி (42.4 லிட்‌.) நீர்விட்டு 
எரித்து எட்டொன்றாகக்‌ குறுக்கிக்‌ காய்ச்சவும்‌. பின்பதில்‌ 
ஆவின்நெய்‌, பூசணிக்காய்த்‌ தண்ணீர்‌, ஆவின்பால்‌ இவை 
வகைக்கு நான்குபடி(5.3 லிட்‌.) கலந்து கொண்டு; தாளிசபத்திரி, 
மிளகு, செவ்வியம்‌, இவை வகைக்கு மும்மூன்று கழஞ்சு (15.3 
இராம்‌); ஏலம்‌, இலவங்கப்பட்டை, இலவங்கப்பத்திரி, திப்பிலி, 
இலாமிச்சம்‌, சிறுநாகப்பூ, சடாமாஞ்சி, கர்க்கடகசிங்கி இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) எடுத்து, ஆவின்பால்‌ 
விட்டாட்டியெடுத்துப்‌ பதமாக எரித்து வடிக்கவும்‌. அத்துடன்‌, 
இப்பிலி, பேரீச்சம்பழம்‌ இவை வகைக்கு மும்மூன்று சுழஞ்சும்‌ 
(15.3 கிராம்‌) சேர்க்கவும்‌. 


அளவு 
ஒரு நாளைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌). 


தீரும்‌ நோய்கள்‌ 
உள்மாந்தை, சுவாசகாசம்‌, சுணங்கு மாந்தை, சயம்‌, 
இருமல்‌, சலதோடம்‌ இவை தீரும்‌. 


மேற்கண்ட நெய்யை உண்ணும்பொழுது பின்வரும்‌ குடிநீர்‌ 
களையும்‌ செய்து உண்ண வேண்டும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 57 


குடிநீர்‌: 1 

பொற்கடுக்காய்‌, கண்டங்காரி, நெல்லி, சறுதேக்கு, மிளகு 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சட்டியிலிட்டு 
இரண்டுபடி (2.6 லிட்‌.) நீர்விட்டு உழக்காக்க்‌ (336 மி.லிட்‌.) 
காய்ச்சி வழித்து உண்டுவர இருமல்‌, சயதோய்‌, வறட்சி, வீனிசம்‌ 


இவை தீரும்‌. 


குடிநீர்‌: 2 

பெருந்திராய்‌, சுழலாவரையின்‌ மூலம்‌, சிறுதேக்கு, சுக்கு, 
இப்பிலி இவை வகைக்கு மூன்று சுழஞ்சு (15.3 கிராம்‌) எடுத்து 
இடித்து, இரண்டுபடி (2.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி உழக்காக 
(336 மி.லிட்‌) வற்றக்‌ காய்ச்சவும்‌. ஆறியபின்‌ வடித்தெடுத்து 
தேன்‌ கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. 


குடிநீர்‌: 3 

சுக்கு, பொன்முசுட்டைவேர்‌, இறுதேக்கு, தேவதாரம்‌, 
தூதுவளை, பெருங்குரும்பை, சீந்தில்‌, வழுகலை, சண்டங்காரி 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 லிட்‌.) சேர்த்துக்‌ காய்ச்சி 
முன்போலவே வடித்தெடுக்கவும்‌. பின்பதில்‌ இப்பிலிப்‌ பொடி 


யைச்‌ சேர்க்கவும்‌. 


பத்தியம்‌ 

ஆவின்பால்‌, நெய்‌, துவரை, அவரைப்பிஞ்சு, பீர்க்கில்‌, 
புடல்‌, முருங்கை, முயல்‌, கவுதாரி, உள்ளான்‌, வரால்‌ மீன்‌, 
சுறாமீன்‌, உப்புக்‌ கண்டமாகும்‌. (பா. 221-229) 


11. கதலிகந்த நெய்‌ 


செய்முறை 

கதலிகந்த மூலம்‌, பூ இவையிரண்டும்‌ வகைக்கு ஓரு துலாம்‌ 
(3.500 கி.சிராம்‌) இடித்து, பதக்கு (10.7 லிட்‌.) நீரிலிட்டு 
நாலிலொன்றாகக்‌ குறுக்கிக்‌ காய்ச்சவும்‌. அத்துடன்‌, பசுவின்‌ 
நெய்‌, பசுவின்‌ பால்‌, கரும்புச்சாறு, நெல்லிக்காய்ச்சாறு, நிலப்‌ 
பனை வேர்ச்சாறு. தண்ணீர்‌ மீட்டான்வேர்ச்சாறு இவை 
வகைக்கு ஒரு படி (1.3 லிட்‌.) சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌, ஏலம்‌, 


728 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இலவங்கம்‌, வாளம்‌, கந்தம்‌, சடாமாஞ்சில்‌, திரிபலை, ஆல 
விழுது, அல்லிக்கிழங்கு, செங்கமுநீர்க்‌ கிழங்கு, நெய்தற்கிழங்கு 
இவை வகைக்கு மூன்று கழஞ்சு சேர்த்துப்‌ பொடித்துக்‌ கூட்ட 
வும்‌. இதை நான்கு நாள்கள்‌ சிறு கொதியாகக்‌ கொதிப்பித்து 


எடுக்கவும்‌. 


அள்வு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌)) காலை, மாலை இரு 
வேளை. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பெரும்பாடு, காசம்‌, சயநோய்‌, எலும்புருக்கி, மேக 
வெட்டை, நீரிழிவு இவை தரும்‌. (பா.235- 238) 


12. கந்ததாளி நெய்‌ 


செய்முறை 

ஆவின்நெய்‌ கால்படி (336 மி.லிட்‌.) நறுந்தாளீ, மணத்‌ 
தக்காளி, ஈருள்ளி, புளியாரை, சிறு&ரை இவற்றின்‌ சாறு 
வகைக்குக்‌ கால்‌ ஆழாக்கு (42 மி.லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ 
மருந்தாக, ஏலம்‌, அதிமதுரம்‌, சாதிக்காய்‌, கிராம்பு, தேன்‌, 
சீரகம்‌,. மாசிக்காய்‌, கூகைநீறு, சீனி, கற்கண்டு, முந்திரிகைப்‌ 
பழம்‌ இவற்றைக்‌ கூட்டி நெய்யிலிட்டுக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அள்வு 
காசெடை (165 மி.கிராம்‌” 


தீரும்‌ நோய்கள்‌ 

புண்கள்‌ ஆறும்‌. வாய்நாற்றம்‌ போகும்‌. கண்டம்‌, வாய்‌, 
தொண்டை, மூலாதாரம்‌, நீர்த்தாரை இவற்றிலுண்டான 
புண்கள்‌ இரும்‌, உட்சூடு, காந்தல்‌, எரிவு, தாகம்‌ இவை தீரும்‌, 


பதீதியம்‌' 
கைப்பு, புளிப்பு நீக்கவும்‌, (பா. 811-813) 


உரை விளக்கங்கள்‌ ஏ5டு 


13. கபாட நெய்‌ 
செய்முறை: 1 
ஈர௫ுள்ளி இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) நொறுச்கியொரு 
சட்டியிலிட்டு, மணிப்பிரண்டைச்‌ சாறு விட்டு எரிக்கவும்‌, 
அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ கால்‌ பங்கு விட்டு வடித்திறக்கவும்‌. 


அளவு 
இரண்டு காசெடை. (330 மி.கிராம்‌) 


செய்முறை: 2 

நாயுருவி, ஊமத்தங்கொழுந்து வகைக்கு ஒரு கொட்டைப்‌ 
பாக்களவு அரைத்துக்‌ கொள்ளவும்‌. ஈருள்ளி இரண்டு சுழஞ்சு 
(5.1 இராம்‌), எருமை வெண்ணெய்‌ ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌) 
சேர்த்துக்‌ காய்ச்சி, பதத்தில்‌ வடி.த்திறக்கவும்‌. 


அள்வு] 
தேவையான அளவு. 


செய்முறை: 3 


மிளகுடன்‌ நெய்யைக்‌ கூட்டியாட்டி எடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
இராணி, அதிசாரம்‌ இவை தீரும்‌. ரர்‌ 726-726) 
14. கலியாண கிருதம்‌ 
செய்முறை 


நிலப்பனைவேர்‌, குண்ணீர்‌ மீட்டான்வேர்‌, நெருஞ்சிவேர்‌, 
கொடுவேலி வேர்‌, நன்னாரிவேர்‌, வழுதலை வேர்‌, சிற்றாமல்லி 
வோர்‌, இமிட்டி. வேர்‌, இற்றாமுட்டி, சாரணைவேர்‌, திராய்வேர்‌, 
அமுக்கிராவேர்‌, பாதிரிவேர்‌, வில்வவேர்‌, முத்தக்காசு, தாமரை 
யின்‌ தண்டு இவை வகைக்கு மூன்றரைப்‌ பலம்‌ (122.5 கிராம்‌) 
இடித்தெடுத்து, ஒரு தூணி (21.5 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி 
'ஒரு குறுணி (5.3 லிட்‌.) பாசு வற்ற வைக்சவும்‌. இதில்‌, கரும்புச்‌ 


760 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சாறு, வெள்ளரிச்சாறு, பொன்னாங்கசாணிச்சாறு, நெல்லிக்காய்ச்‌ 
சாறு, பூசணிக்காய்ச்‌ சாறு, முள்ளில்வந்தோற்‌ சாறு, இலுப்பை 
யிலைச்சரறு இவை வகைக்கு ஒருபடி (1.3 லிட்‌.) யும்‌, ஆவின்‌ 
பால்‌ நான்கு படியும்‌ (5.3 லிட்‌.), ஆவின்நெய்‌ இரண்டு படியும்‌ 
(2.6 லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, தோடைவேர்‌, சிற்றா 
மல்லி வேர்‌, ௮முக்கிராவேர்‌, சாரணை வேர்‌, நெய்தல்‌ மூலம்‌, 
தாரமரை வளையம்‌, முந்திரிகைப்பழம்‌, பேரீச்சம்பழம்‌, கடுகு 
ரோணி, வெட்டிவேர்‌, அதிமதுரம்‌, கோட்டம்‌, இலுப்பைப்பூ, 
மலாக்காய்ச்‌ சந்தனம்‌, மாகாளிக்கிழங்கு, தேவதாரம்‌, சடா 
மாஞ்சி, வெட்பாலையரிசி, மஞ்சிட்டி, அதிவிடயம்‌, மஞ்சள்‌, 
கரர்கோலம்‌, இருசீரலம்‌, செவ்வியம்‌ இவை வகைக்கு ஓரு கழஞ்சு 
(5.1 கராம்‌) ஆட்டியெடுத்து நெய்யிலிட்டுக்‌ காய்ச்சி வடித்‌ 
திறுக்கவும்‌. 


அளவு 
ஒரு வராகனெடை (4.2 கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
மேகநோய்கள்‌ இருபதும்‌, விப்புருதி, பாண்டு, விடபாகம்‌ 
போன்றவையும்‌ தீரும்‌. (பா. 330-334 


15. குக்கில்நெய்‌ 

செய்முறை 

குக்கில்‌ நான்கு கழஞ்சு (20,4 இராம்‌) எடுத்து வேப்பிலைச்‌ 
சாறு விட்டரைக்கவும்‌. நெல்லிக்காய்‌ கந்தகம்‌, குங்கிலியம்‌, 
வெள்ளைப்‌ பாடாணம்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 
கிராம்‌) சேர்த்து ஆட்டி வழிக்கவும்‌. அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ 
ஒரு நாழி (1.3. லிட்‌.) கூட்டிக்‌ காய்ச்சி வடித்திறுக்கவும்‌. 
அளவு 

இரண்டு காசெடை (330 மி.கிராம்‌). 


தீரும்‌ தோய்‌ 
_ சடைக்கிரந்தி தீரும்‌, படட (பா. 463, 464) 


761 


உரை விளக்கங்கள்‌ 


16. சடைச்சி கெய்‌ 

செய்முறை ற. 

சடைச்சியின்‌ பட்டை ஒருதுலாம்‌ (3.500 கி.கிராம்‌) எடுத்து 
எண்‌ குறுணி (42.5 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி, எட்டிலொன்‌ 
றாகக்‌ குறுக்கி வடிக்கவும்‌. அத்துடன்‌, ஆவின்நெய்‌ இரண்டு 
நாழி (2.6 லிட்‌.) வேப்பெண்ணெய்‌ ஒருபடி (1.3 லிட்‌.), கச்சந்‌ 
திராய்ச்சாறு ஒருநாழி (1.3 லிட்‌.) கூட்டவும்‌. மேல்மருந்தாக 
அதிமதுரம்‌, பேய்ப்புடல்‌, பொற்கொன்றை மூலம்‌, பேய்மிரட்டி, 
வெட்பாலையரிச, அதிவிடயம்‌, பற்படாகம்‌, அத்தித்தஇிப்பிலி, 
விளாவரி௪, வேப்பம்பட்டை, கொடுவேலி, கடுகுரோணி, நில 
வேம்பு, பெருங்குரும்பை வேர்‌ இவை வகைக்கு மூன்று வராகன்‌ 
(12. 6 ராம்‌) ஆட்டியெடுத்து நெய்யுடன்‌ சேர்க்கவும்‌. அதை 
வடித்தாற்றி வைத்துக்‌ கொண்டு இரசம்‌, கந்தி, மனோசிலை 
இம்மூன்றும்‌ வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) சேர்த்துத்‌ 
தூளாக்கிக்‌ கூட்டவும்‌. 


அள்வு 

நோயாளிக்கேற்றபடி இரண்டு அல்லது மூன்று கழஞ்சு 
(15.3 கிராம்‌) உள்ளுக்குக்‌ சொடுத்து, மேலேயும்‌ பூசவும்‌. 
அரைப்புத்தூள்‌ பூசி குளித்து வரவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 


பறங்கிப்புண்‌, சூலைகள்‌, படுவன்‌, அரிகிரந்தி, சிறுசொறிகள்‌, 
செம்புண்கள்‌, குட்டம்‌ இவை தீரும்‌. (பா.315-318) 


17. சீதேவி செங்கழுநீர்‌ நெய்‌ 
செய்முறை 
சீதேவிச்சாறு நான்கு படி (3.3 லிட்‌.), மஞ்சிட்டி, தாமரை 
யிலை, இலவங்கம்‌, கடுகுரோணி, கோட்டம்‌, நன்னாரி, 
அதிமதுரம்‌, சந்தனம்‌ இவை வகைக்கு ஒரு வராகன்‌ (4.2 
இராம்‌) எடுத்துச்‌ சேர்த்தாட்டிக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளி வு 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 
மேலேயும்‌ பூசவும்‌. 


762 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ நோய்கள்‌ 

சன்னி, சுரம்‌ எண்பத்து நான்கும்‌ தீரும்‌, புண்தீரும்‌. கண்‌ 
குளிர்ச்சியாகும்‌, (பர.344, 345) 

18. சீந்தில்‌ நெய்‌ 

செய்முறை 

சிந்டல்‌, பேய்ப்புடல்‌, வேப்பம்பட்டை இவை வகைக்கு 
இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) இடித்து, ஒரு குறுணி (5.3 லிட்‌.) 
நீரிலிட்டுக்‌ காய்ச்சி நாலிலொன்றாக வற்ற வைத்து ஒருபடி 
(1.3 லிட்‌.) நெய்‌ சேர்க்கவும்‌. மேல்மருந்தாக, பேய்ப்புடல்‌, 
இலாமிச்சம்வேர்‌, மஞ்சள்‌, மரமஞ்சள்‌, அல்‌, சந்தனம்‌, 
கச்சோலம்‌, தேவதாரம்‌, கோட்டம்‌. சிவப்பு சந்தனம்‌, ஏலம்‌ 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) ஆட்டிச்‌ சேர்த்து 
மூன்று நாள்கள்‌ கொதிக்க வைக்கவும்‌, நாலாம்நாள்‌ வடித்து 
வைக்கவும்‌, 


அளவு 
. இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 

பேய்ச்சொறி, சிரங்கு, புண்‌, கருங்குட்டம்‌ தீரும்‌, பின்வரும்‌ 
நசியமும்‌ செய்யவும்‌. 
றீசியம்‌ 

வேப்பந்தோல்‌, கடுகுரோணி, கோட்ட.ம்‌, முந்திரிகை, 
பேரீச்சம்பழம்‌, முருத்கம்பூ, நெல்லிப்பூ, அத்தித்திப்பிவி 
இவற்றை ஓூளவாய்ப்‌ பிழிந்து ,நசியமிடவும்‌ தீரும்‌. 
(பா.310-312) 

19. சுக்கு கெய்‌. 

செய்முறை 


சுக்கு இருபதுபலம்‌ (700 கிராம்‌), ஆயிலுடபட்டை இருது 
பலம்‌ '(700 கிராம்‌) எடுத்து இடித்து, முக்குறுணி (16,1 லிட்‌) 
நீரிலிட்டு நாவிலொன்றாக வற்றக்‌ காய்க்சவும்‌..அத்துடன்‌. தயிர்‌ த்‌ 


உரை விளக்கங்கள்‌ 263 


குண்ணீர்‌ இரண்டுபடி (2.6 லிட்‌ ), நெய்‌ இரண்டரைப்படி. (3.4 
லிட்‌.) சேர்க்கவும்‌. அத்துடன்‌, பெருங்காயம்‌, திரிகடுகு, 
செவ்வியம்‌, ஓமம்‌, . அத்தித்‌ திப்பிலி, கொடுவேலி வோர்‌, 
திப்பிலி, இப்பிலிமூலம்‌, எவச்சாரம்‌ இவை வகைக்கு இரண்டு 
கழஞ்சு சேர்த்துக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 

மூன்று கழஞ்சு (13.3 கராம்‌) ஒருவேளை மட்டும்‌; ஒரு 
மண்டலம்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

அதிசாரம்‌, பாண்டு, சோகை, முறுக்குவலி, வயிற்றுவலி 
உடல்வலி, காந்தல்‌ இவை தரும்‌. (பா,272-274) 

20. செங்கமுநீர்‌ நெய்‌ 

செய்முறை 


செங்கமுநீர்ச்சாறு எட்டுநாழி (10.4 லிட்‌.) எடுத்து, இல 
வங்கம்‌, அதிமதுரம்‌, கோட்டம்‌, மஞ்சிட்டி, சண்பகப்பூ, கடுகு 
ரோகணி, சந்தனம்‌, வெட்டி வேர்‌, நன்னாரி, நீர்வள்ளிக்கிழங்கு, 
இலாமிச்சம்‌, செங்கழுநீர்க்‌ கிழங்கு, நரிமருட்டி, முத்தக்காசு 
இவை வகைக்கு ஒரு காசெடை (165 மி.கிராம்‌) ஆட்டிச்‌ 
சேர்க்கவும்‌. அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ மூன்றுபடி (3.9 லிட்‌.) 
சேர்த்து முறைப்படி. காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சுரங்கள்‌, சன்னி இவை தீரும்‌. . (பா.345, 346) 
21. த௪மூல நெய்‌. 
செய்முறை 


பெருவாகை, முன்னை, வில்வம்‌, பாதிரி, கண்டங்காரி, 


பெருங்குமிழ்‌, வழுதலை, நெருஞ்சி இவற்றின்‌ வோர்கள்‌ வகைக்கு 


764 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


ஆறு பலம்‌ (210 இராம்‌), சிற்றாமல்லி, பேராமல்லி இவை 
வகைக்கு அறுபது பலம்‌ (2.100 கி.கிராம்‌) என இவை பத்தும்‌ 
கூட்டித்‌ தாளாச்சிப்‌ பாண்டத்திட்டு ஆறுகுறுணி (32.2 லிட்‌.) 
நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. எட்டிலொன்றாக வற்றியபின்‌ ஆவின்‌ 
நெய்‌ இரண்டுபடி (2.6 லிட்‌.) சேர்க்கவும்‌. திரிகடுகு, திரிபலை, 
இந்துப்பு, ஏலம்‌, கோட்டம்‌, விளாவரிச, வாலுளுவை, சவட்டி 
லுப்பு, ஓமம்‌ இவை வகைக்கு ஒரு வராகன்‌ (4.2 கிராம்‌) கூட்டி, 
மூன்றுநாள்கள்‌ சிறுகக்‌ காய்ச்ச வடிக்கவும்‌. 


அளவு 
ஒரு கழஞ்சு (5.1 சராம்‌), காலை, மாலை இருநேரம்‌ 
கொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 
காசம்‌, நெஞ்சு நோவு, கிராணி, நெஞ்சிற்கட்டு தீரும்‌. 


இத்துடன்‌ ஆனந்த வைரவனையும்‌ சேர்த்து ஒரு மண்டலம்‌ 
அருந்தவும்‌. உடல்‌ வலுவடையும்‌. (பா.295-297) 


22. தயிர்‌ நெய்‌ 

செய்முஸ்றி 

ஆவின்நெய்‌ ஒருகுறுணி (5.3 லிட்‌.), தயிர்‌ ஒருநாழி (1.3 
லிட்‌.) வாங்கிச்‌ சேர்த்து அத்துடன்‌, பெருங்காயம்‌, ஓமம்‌, 
இப்.பிலி, கடுக்காய்‌, வட்டத்திருப்.பி, கருஞ்சீரகம்‌, புங்கம்வோர்‌ 
இவை வகைக்குப்‌ பத்துப்‌ பலம்‌ (350 கிராம்‌), வேர்க்கொம்பு 
மூப்பது கழஞ்சு (153 கராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து, எண்குறுணி 
(42.4 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. நாலிலொன்றாக வற்றிய 
பின்பு ௮தில்‌, இப்பிலிமூலம்‌, காட்டுத்திப்‌்.பிலி, இருசீரகம்‌, 
அத்தித்துப்பிலி, வில்வக்காய்‌, வட்டத்திருப்பி, மரமஞ்சள்‌, 
வெட்பாலையரிச, அதிமதுரம்‌, அரத்தை இவை வகைக்கு 
வராகனெடை (4,2 கராம்‌) சேர்த்திடித்துக்‌ கூட்டவும்‌. இதை 
வடித்து வைக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 765 


அளவு 


தேவையான அளவு. 
தீரும்‌ நோய்கள்‌ 


இராணி, குன்மம்‌, அதிசாரம்‌, சூலை இவை தீரும்‌. 
(பா.269-271) 


23. தனிக்குக்கில்‌ கெய்‌ 


செய்முறை 

வேப்பந்தோல்‌, கண்டங்காரி, பேய்ப்புடல்‌, ஆடாதோடை, 
சந்தில்‌, சறுவழுதலை இவற்றின்‌ வேர்கள்‌ கதுனித்தனியே 
வகைக்குப்‌ பத்துப்‌ பலம்‌ (350 கிராம்‌) எடுத்து ஆட்டவும்‌. 
இவற்றை எண்‌ குறுன்ளி (42.4 லிட்‌.) நீரிலிட்டு எட்டிலோன்றாக 
வற்றக்‌ காய்ச்சவும்‌. ஆவின்‌ நெய்‌ ஆறேகால்‌ படி (32.1 லிட்‌.) 
சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌, பொன்முசுட்டை, வாய்விளங்கம்‌, 
செவ்வியம்‌, தேவதாரம்‌, தஇப்‌.பிலி, எவச்சாரம்‌, சத்திசாரம்‌, 
ஏலம்‌, மஞ்சள்‌, வீழிவேர்த்தோல்‌, வெட்பாலை, மிளகு, ஓமம்‌, 
கொடுவேலி, கடுகுரோணி, மஞ்சிட்டி, அதிவிடயம்‌, கடுக்காய்‌, 
வசம்பு, சீரகம்‌ இவை வகைக்கு இரண்டு ,காசெடை (330 
மி.கிராம்‌) எடுத்து, அத்துடன்‌ குக்கில்‌ ஒரு பலம்‌ (35 கிராம்‌) 
சேர்த்து, தயிர்த்‌ தண்ணீர்‌ விட்டாட்டிச்‌ சேர்க்கவும்‌. இதை 
ஐந்து நாள்கள்‌ கொடுக்க வைத்து வடித்திறுத்து வைக்கவும்‌. 
அளவு 

ஒரு வராகன்‌ (4.2 கிராம்‌) நசியமிட்டு உடம்பிற்‌ பூசவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

காசம்‌, பவுத்திரங்கள்‌, வீக்கம்‌, விப்புருதி, கண்டமாலை, 


இராணி, சழல்வாதம்‌, பேய்ச்சொறிகள்‌, பீனிசம்‌, சூலை, ஈளை, 
ஆறாப்புண்‌, வாந்தி இவை தரும்‌. (பா. 286-289) 


24. திப்பிலி நெய்‌ - 1 
செய்முறை 


நிலவேம்பு) வேர்‌, நன்னாரி வேர்‌, குருவேர்‌, இலாமிச்சம்‌ 
வேர்‌, சந்தனம்‌, பேராமல்லி, நெல்லிக்காய்‌, வெட்‌்.பாலையரிச 


766 ௮சத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முந்திரிகை, &ழ்க்காய்‌ நெல்லி, அரத்தை. சீரகம்‌, கடுகுரோணி, 
இப்பிலி இவை வகைக்கு ஆறு கழஞ்சு (30.6 கிராம்‌) எடுத்துச்‌ 
சேர்க்கவும்‌. அத்துடன்‌ ஆவின்பால்‌ நான்குபடி (5.3 லிட்‌.), 
ஆவின்நெய்‌ இரண்டுபடி (2.6 லிட்‌.) விட்டு காய்ச்சி வடிக்கவும்‌, 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ ததோய்கள்‌ 


ஈளைவலி, சுவாசகாசம்‌ போன்ற நோய்கள்‌ தீரும்‌. 
(பா. 215, 2169) 


25. .திப்பிலி நெய்‌ - 2 


செய்முறை 

திப்பிலி, கடுகுரோணி, வெட்பாலையரிசி, 8ீழ்க்காய்நெல்லி, 
வில்வவேர்‌, வேப்பம்பட்டை, தான்றி, சந்தனம்‌, தோடை, 
இலாமிச்சம்‌, முத்திரிமைப்பழம்‌, சிறுசண்பகம்‌, அதிவிடயம்‌ இவை 
வசைக்கு ஒரு காசெடை. (165 மி.கிறாம்‌) எடுத்து நீரிலாட்டவும்‌; 
ஆவின்‌ நெய்யும்‌, . தண்ணீரும்‌ தனித்தனியே ஒருநாழி (1.3 
லிட்‌.) எடுத்துச்‌ சேர்க்கவும்‌. மந்தாக்கினியில்‌ முறைப்படி 
காய்ச்சி வடித்து வைக்கவும்‌. 


அளவு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) 


தீரும்‌ தோய்கள்‌ ப 


சுரம்‌, விக்கல்‌, உழலை, அரோட?ிகம்‌, தலைநோவு, பிரமேசும்‌ 
போன்றவை தீரும்‌, 


துணை மருந்துகள்‌ 
தேன்‌, பால்‌, (பா. 342. 343). 


உரை விளக்கங்கள்‌ 767 


26, திரிபலா நெய்‌ 

செய்முறை 

திரிகடுகு, திரிபலா, கொடுவேலிவேரின்‌ பட்டை, சிவதை 
வேர்‌, நிலவாமணச்குவேர்‌, மரமஞ்சள்‌, பொற்கொன்றைசக்காய்‌, 
அதிவிடயம்‌, கடுகுரோகணி, மஞ்சள்‌, வட்ட த்திருப்பி இவை 
வகைக்கு மூன்றரை வராகன்‌ (14,7 இராம்‌) இடித்துச்‌ சேர்த்து, 
ஒரு நாழி (1.3 லிட்‌..) நெய்யில்‌ கலக்கிக்‌ காய்ச்சவும்‌. அதில்‌ ஓர்‌ 
உழக்குக்‌ (336 மி.லிட்‌.) கள்ளிப்பால்‌ விட்டும்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அள்வு 
தேவையான அள்வு உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
குட்டம்‌, குன்மம்‌, வெண்குட்டம்‌, பாண்டு, விடக்கடி, 


சூலை, உன்மத்தம்‌ இவை நீரும்‌. - (பா. 326-328) 


27. துருவாதி நெய்‌ 


செய்முறை 

வெள்ளறுகின்‌ சாறு எட்டு நாழி (10.4 லிட்‌.) பழந்தின்னிப்‌ 
பாலையுட பட்டை முப்பத்திரண்டு பலம்‌ (1.120 கி.கிராம்‌) 
நெய்‌ ஐந்து உழக்கு (1.680 லிட்‌.) விட்டு இடிக்கவும்‌. இதை 
இரண்டு படியாக வற்றக்‌ காய்ச்சி, ஆவின்பால்‌ இரண்டு படி 
(2.6 லிட்‌.) சேர்க்கவும்‌. அத்துடன்‌ அதிமதுரம்‌, பாலைமுகழ்‌, 
இலாமிச்சம்வேர்‌, நன்னாரி, கொம்பரக்கு, குங்கிலியம்‌, மலாக்‌ 
காய்‌ சந்தனம்‌, முந்திரிகை, அடஃவிக்‌ கச்சோலம்‌, வெள்ளறுகு, 
'கொட்டிமூலம்‌, முத்தக்‌ காசு, அ௮ல்லிமூலம்‌, காமரை வளையம்‌ 
'இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) . கூட்டியாட்டி 
மூன்று நாள்கள்‌ காய்க்ட வடிக்கவும்‌. 


“அளவு ப 
ஒரு கழ்ஞ்சு (51 கிராம்‌) நெய்‌ கொடுக்கவும்‌. 


768 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ நாய்கள்‌ 
வசூரிப்புண்‌, ஆறாப்புண்‌, வீக்கங்கள்‌, இரத்தபித்தம்‌, 
உள்சரத்தி, புறக்கிரந்தி ஒடுக்கள்‌, சூலை, இச்சுட்ட புண்கள்‌. 
(பா.305-309) 


28. தூதுவளை நெய்‌ 


செய்முறை 

தூதுவளை, வேப்பம்பட்டை, சீந்திலிலை, பேய்ச்சுண்டப்‌ 
பழம்‌, கண்டங்கத்திரிவேர்‌ இவை வகைக்கு நான்கு கழஞ்சு 
(20.4 கிராம்‌) ஆட்டி எடுத்து, ஒருநாழி (1.3 லிட்‌.) நெய்யி 
விட்டு காய்ச்சி வடித்திறுத்து வைக்கவும்‌. 


அளவு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), ஒருவேளை மட்டும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
கத்கல்‌, விக்கல்‌ இவை தீரும்‌. (பா.328, 32% 


29. தேற்றாங்‌ கொட்டை கெய்‌ 


செய்முறை 

தேற்றாம்விதை கால்படி (336 மி.லிட்‌.) எடுத்து, நன்கு 
கழுவி உலரவைத்து, பசுவின்‌ பாலில்‌ மூன்றுநாள்‌ ஊற வைத்‌ 
தெடுக்கவும்‌. அதனை இருகூறாக்கிப்‌ பால்‌ விட்டாட்டவும்‌. 
அத்துடன்‌ அதேயளவு வெண்ணெய்‌ சேர்த்து அடுப்பிலிட்டுக்‌ 
காய்ச்சவும்‌. நன்கு பொன்னீறமானதும்‌, சீரகம்‌, ஏலம்‌ வகைக்கு 
இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌); சாதிக்காய்‌, சாதிபத்திரி, 
கிராம்பு, சிறுநாகப்பூ, 'தாளிசபத்திரி, அதிவிடயம்‌, அதிமதுரம்‌, 
கருஞ்சீரகம்‌, குராசானியோமம்‌, இலவங்கப்பட்டை, சதகுப்பை, 
திரிகடுகு இவை வகைக்கு வராகனெடை (4.2 கிராம்‌) கூட்டி 
யிடித்துச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ சீனி மூன்று பலம்‌ (105 சராம்‌) 
பொடித்துத்‌ தூவவும்‌. பதமாக வடித்திறக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 769 


அளவு 


கொட்டைப்‌ பாக்களவு. இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


திரும்‌ தோய்கள்‌ 

பித்தவெட்டை, சத்தி, வாந்தி, பெருமேகம்‌. இருமல்‌, 
ஈளை, மதிமயக்கம்‌, காந்தல்‌, எரிவு, தாகம்‌, நெஞ்செரிப்பு, 
வயிற்றிரைச்சல்‌, உட்டணங்கள்‌, கால்கைகள்‌ காந்தல்‌, புகைச்சல்‌ , 
சயம்‌ போன்றவை தீரும்‌, 


பத்தியம்‌ 
புளி, கசப்பு இவற்றை நீக்கவும்‌. ்‌ (பா.1270-1277) 
30. நாயுருவி நெய்‌ 
செய்முறை 


சிவந்த நாயுரவிச்‌ சமூலம்‌ ஒரு துலாம்‌ (3.500 ௪. கிராம்‌) 
எடுத்துத்‌ தூளாக்கி எண்‌ குறுணி (42.4 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ 
காய்ச்சவும்‌. எட்டிலொன்றாக வற்றியபின்‌ ஆவின்‌ நெய்‌ ஆறே 
கால்படி (8.1 லிட்‌) விடவும்‌, மேல்‌ மருந்தாக, கொடுவேலி 
வேரின்‌ பட்டை, குறுஞ்சூரைவேர்‌, வெட்டிவேர்‌, முன்னை 
வேர்‌, முசட்டைவேர்‌, வதை வேர்‌, இிரிஈடுகு, இந்துப்பு, 
இரிபலை, நேர்வாளம்‌, சேங்கொட்டை, தான்றி மரப்பட்டை, 
ஆயிலுடப்பட்டை, புங்கம்பட்டை, வெண்கொல்லைப்‌ பல்லி 
மூலி, கத்தூரி மஞ்சள்‌, பிரண்டைக்கிழங்கு, காட்டுச்சேனை, 
மருட்கிழங்கு இவை வகைக்கு மூன்று எழஞ்சு (15.3 கிராம்‌) 
ஆவின்‌ பாலில்‌ ஆட்டிச்‌ சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌ ஆவின்பால்‌ 
நான்கு படி (5.3 லிட்‌.) சேர்த்து நான்கு நாள்கள்‌ கொதிக்க 
வைத்து வடித்திறுக்கவும்‌. 


அளவு 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌), - காலையில்‌ மட்டும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 


முளை மூலம்‌, மு்கிழ்மூலம்‌, இரத்த மூலம்‌, தாதுமூலம்‌, 
உள்மூலம்‌, முளைச்சோரி மூலம்‌ போன்ற ஆறுவகை மூலநோயும்‌ 


௮-9 


770 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


இரும்‌. பின்வரும்‌ குடிநீர்‌, களிம்பு இவற்றையும்‌ உடன்‌ பயன்‌ 
படுத்‌. தம்‌. (பா.298- 300) 


குடிநீர்‌: 1 

சன்னலவங்கம்‌, விலாமிச்சம்‌ வேர்‌ இவை வகைக்கு ஐந்து 
கழஞ்சு (25.5 கிராம்‌) இடித்து, ஒருபடி (1.3 லிட்‌. நீரிலிட்டுக்‌ 
கரய்ச்) எட்டிலோன்றாக வற்ற வடிக்கவும்‌. இதை ஐந்து 
நாள்கள்‌ கொள்ள முளை கரையும்‌, 


குடிநீர்‌: 2 
வோர்க்கொம்பு, வெட்பாலைப்பட்டை, கடுக்காய்‌ இவற்றை 
நீரிலிட்டுக்‌ காய்ச்சி வடித்துக்‌ கொடுக்கவும்‌. 


குழநீர்‌: 3 

அதிமதுரம்‌, சந்தனம்‌, நிலவேம்பு, சிறுகாஞ்சொறி மூலம்‌ 
இவற்றை நீரிலிட்டுக்‌ காய்ச்‌: வடித்துக்‌ கொடுக்கவும்‌. வறன்‌ 
ஹூலம்‌, உள்மூலம்‌, வலி தீரும்‌, 


குடிநீர்‌; 4 

வெட்பாலையரிச, பட்டை, கருடபச்சை இவை ஓரளவாய்‌ 
எடுத்து, பச்சரிசிக்‌ கழுநீரிலாட்டி, தேன்‌ சேர்த்துக்‌ கொடுக்‌ 
கவும்‌. 
குடிநீர்‌: 5 
.... சந்தனம்‌, செங்கழுநீர்க்கிழங்கு, இலவம்பிசின்‌ இவை ஓரள 
வாய்‌ ஆட்டுப்‌ பாலிலிட்டு எடுத்துக்‌ கொடுக்கவும்‌. மூலக்கரரணி 
போன்றவை இரும்‌. 
களிம்பு 

முகிழ்மஞ்சள்‌ வேண்டிய அளவு எடுத்துக்‌ கள்ளிப்பாலில்‌ 


நன்கு அரைத்துப்‌ பூசவும்‌ மூலமுளை கரையும்‌. 


,' கள்ளியிலை, எருக்கலை, மாவிலிங்கயிலை இவற்றைப்‌ 


உரை விளக்கங்கள்‌ 771 


51. நிலப்பனை நெய்‌ 

செய்முறை ப 

 நிலப்பனைவேர்‌, ஒதியம்பட்டை, கருங்காலிப்பட்டை, 
கருநாவற்பட்டை இவை வுசைக்கு நூறுபலம்‌ (3.500 ச,கிராம்‌) 
இடித்து, தாணி (21,3 லிட்‌.) நீரிலிட்டு எட்டிலொன்றாகள்‌' 
சாய்ச்சவும்‌, அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌, பால்‌, புளியாரைச்சாறு, 
நீர்வள்ளிக்கிழங்குச்சாறு இவை வகைக்கு இரண்டு நாழி (2.6 
லிட்‌.) சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌ பொன்முசுட்டை., சிறுகாஞ்‌ 
சொறி, விளாம்பழம்‌, இரிபலை, கொத்தமல்லி, மாங்கொட்டை, 
பேரீச்சம்பழம்‌, முந்திரிகை, பெருங்குமிழம்பழம்‌, அரத்தை, 
சுக்கு, தாமரை மலர்த்தாது, வெள்ளிலவம்பிசின்‌, முடக்கற்றான்‌, 
காட்டாத்திப்பூ, 8ழ்க்காய்‌ நெல்லி, ஓதியம்பட்டை, மாதுளம்‌ 
பழத்தோடு, வில்வப்பிஞ்சு, அதிமதுரம்‌, விளாம்பிசின்‌, வெள்ளி 
லோத்திரம்‌, முத்தக்காசு. அஞ்சனக்கல்‌, சாத்திரவேதி, 
அமுக்கிரா, நன்னாரி, கல்நார்‌, இலாமிச்சம்‌, அத்தித்திப்பிலி, சிறு 
நாவல்‌, புளியம்‌ விதைத்தோடு, இலவங்கப்பட்டை, இலவங்கப்‌ 
பத்திரி, குராசானியோமம்‌, குங்கிலியம்‌, ஏலம்‌ இவை வகைக்கு 
இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) கூட்டியிடித்து ஆவின்‌ பாலில்‌ 
ஆட்டியெடுத்துச்‌ சேர்க்கவும்‌, இதை நன்றாக வடித்திறுத்துப்‌ 
பரணியிலே சேர்க்வும்‌, 


அளவு ்‌ 
்‌ இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) காலையில்‌ கொடுக்கவும்‌. 
மாலையில்‌ கொடுக்கப்‌ பின்வரும குடிநீர்‌ செய்யவும்‌. 


பருத்தி வித, நிலப்பனையின்‌ கிழங்கு, நீர்வள்ளிக்கிழங்கு, 
முசுமுசுக்கை வேர்‌, பேரீச்சம்‌ பழம்‌ இவை வகைக்கு இரண்டு 
காசெடை (330 மி இராம்‌) கூட்டச்‌ சேர்த்து, நாழி (1.3 லிட்‌.) 
அளவு பாலில்‌ போட்டு, உழக்காகக்‌ காய்ச்சி வடித்து, இரண்டு 
வராகன்‌ (8.4 கிராம்‌) சர்க்கரை சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பெரும்பாடு, எலும்புருக்கி, பொருமல்‌, தாகம்‌, சோபம்‌, 


பிரமியம்‌, சுவாசகாசம்‌, பாண்டு, இரத்த காசம்‌ இவை இரும்‌. 
(பா. 238-242) 


த்‌ அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
32. பஞ்சகவ்விய நெய்‌ 


செய்முறை 

ஆவின்‌ பால்‌, தயிர்‌, நெய்‌, நீர்‌, கோமயம்‌ இவை ஐந்தும்‌ 
குனித்தனியே இரண்டுபடி (2.6 லிட்‌.) எடுத்துக்‌ கொள்ளவும்‌; 
இத்துடன்‌ கற்க வகையாக அதிமதுரம்‌, சிறுதேக்கு, கோட்டம்‌; 
இந்துப்பு, வாய்விளங்கம்‌, கொத்தமல்லி, விவாவரிசி,வா லுளுவை, 
வெட்பாலையரி9, வசம்பு, உள்ளி, தேவதாரம்‌, சதகுப்பை 
அரத்தை, சந்தனம்‌, கருஞ்சீரகம்‌, பூதகரப்பான்பட்டை 
பூலாவின்பட்டை, பொன்முசகுட்டைவேர்‌, நெல்லிவேர்‌, சாரணை 
வேர்‌, சழ்க்காய்‌ நெல்லி, நிலப்பனைவேர்‌, துத்தி வேர்‌, ௬டுகு 
ரோ கணி, பெருங்குரும்பை, அதிவிடயம்‌, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, 
இரிகடுகு, வில்‌ வவேர்ச்சாம்பல்‌, திரிபலை இவற்றை வகைக்கு 
ஒரு கழஞ்சு எடுத்தரைத்துச்‌ சேர்க்கவும்‌. இதை மூன்று தாள்கள்‌ 
காய்ச்ச வடிக்கவும்‌. இதை எட்டுநாள்கள்‌ நெற்குழியில்‌ வைத்‌ 
தெடுக்கவும்‌. 


அசாவு 
ஒருகழஞ்சு (5.1 கிராம்‌). காலையில்‌ மட்டும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பெரும்பாடு, குன்மம்‌, பீனிசம்‌, பித்தபாண்டு, காமாலை” 
பெருவயிறு போன்றவை தீரும்‌. (பா. 276-280) 


33. பஞ்ச கோலக்‌ குக்கில்‌ கெய்‌ 


செய்முறை 

சித்திரமூலம்‌, சுக்கு, செவ்வியம்‌, திப்பிலி, திப்பிலிமூலம்‌; 
பொன்முசுட்டை, சீந்தில்‌, சுண்டைவேர்‌, வில்வவேர்‌, ஆடா 
தோடை, பேய்ப்புடல்‌, கண்டங்காரி, நிம்பத்தோல்‌, கருவேலம்‌ 
பட்டை, ஆயிலத்தோல்‌, புங்கத்தோல்‌, கொன்றைத்தோல்‌, 
முத்தக்காச, ஆடுதின்னாப்பாளை, செங்கடுக்காய்‌, கொத்த 
மல்லி, தேவதாரம்‌, வசம்பு, முட்காவேளைவேர்‌ இவை 
வகைக்கு அறுபது கழஞ்சு (306 கிராம்‌) வாங்கித்‌ தாளாக்கவும்‌- 
ஒரு தூணி (21.5 லிட்‌.) நீரிலிட்டு எட்டிலொன்றாகக்‌ குறுக்கி 
வாங்கவும்‌. பின்பு ஆவின்‌ நெய்‌ ஒருபடி (1.3 லிட்‌.) விடவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 72 


மேல்‌ மருந்தாக, சீனக்காரம்‌, நாகப்பூ, திரிகடுகு. தேவதாரம்‌, 
திரிபலை, சவுக்காரறம்‌, ஏலம்‌, சத்திசாரம்‌, கோட்டம்‌, 
வசம்பு, இலவங்கப்பத்தி3, கொடுவேலி வேர்ப்பட்டை, தப்பிலி 
மூலம்‌, கரிப்பான்‌, கடுகுரோகணி, சாரணை, தேவதாரம்‌, அதி 
விடயம்‌, பொன்முசுட்டைவேர்‌, வெண்கடுகு. கடுக்காய்‌, 
மாஞ்சில்‌, பெருங்குரும்பை, அத்இத்திப்பிலி, பெருங்காயம்‌, 
ஓமம்‌, இத்துப்பு, வளையலுப்ப, காய்ச்சுப்பு, பொட்டிலுப்பு, 
கல்லுப்பு, பெருமரப்பட்டை, உகாவேர்‌ இவை வகைக்கு ஒரு 
வராகன்‌ (4,2 இராம்‌), குக்கில்‌ ஐந்துபலம்‌ (175 கிராம்‌) என 
அனைத்தையும்‌ சேர்த்து ஆவின்‌ பாலிலாட்டி எடுத்துக்‌ 
கலக்கவும்‌. இதை ஐந்து நாள்கள்‌ கொதிக்க வைத்து எடுத்து 
வடிக்கவும்‌. இதை பதினைந்து நாள்கள்‌ நெற்குழியில்‌ வைத்‌ 
தெடுக்கவும்‌. 


அளவு 


ஒரு வராகனெடை (4.2 கிராம்‌) ஆறு வாரங்கள்‌ 
கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

பவுத்திரம்‌, பிளவை, சூலை. அட்டகுன்மம்‌, விப்புருதி, 
நாவில்புண்‌, முலைக்குத்து, புண்கள்‌, யோனிச்சூலை, விரணங்்‌ 
கள்‌, கண்டமாலை இவை தீரும்‌. (பா. 280-286) 


34. பலாசு நெய்‌ 


செய்முறை 

்‌ பலாசு முப்பத்திரண்டு பலம்‌ (1.120 இ.கராம்‌) எடுத்து 
இரண்டு குறுணி (10.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சி ஒரு படியாகக்‌ 
(1.3 லிட்‌.) குறுக்கி வடிக்கவும்‌. அத்துடன்‌ இலைத்தண்டு பன்‌ 
னிரண்டு கழஞ்சு (61.2 ராம்‌) சேர்த்து, ஒருபடி (1.3 லிட்‌) 
நெய்‌ விட்டுக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. ப 


அளவு 
தேவையான அளவு. 


774 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ 2நாய்கள்‌ 
இராணி, குன்மம்‌, கழிச்சல்‌, விக்கல்‌ இவை தீரும்‌. 
(பா. 268,269) 


35. புளியாரை நெய்‌ 

செய்முறை 

புளியாரைச்‌ சாறு ஒரு குறுணி (5.3 லிட்‌.) ஆவின்‌ நெய்‌ 
இரண்டு படி (2.6 லிட்‌.), தயிர்‌ ஒரு நாழி (1.3 லிட்‌.) எடுத்துச்‌ 
சேர்க்கவும்‌. அத்துடன்‌, அதிவிடயம்‌, இந்துப்பு, பெருங்காயம்‌, 
எவச்சாரம்‌, சாதிக்காய்‌, வெட்பாலை, திப்பிலிமூலம்‌, கிராம்பு, 
மாதுளம்பூ, மரமஞ்சள்‌, இலவங்கம்‌ இவை வகைக்கு ஆறு 
கழஞ்சு (30.6 கராம்‌) கூட்டிச்‌ சேர்த்துக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ தோய்கள்‌ 
கிராணிகள்‌ ஆறுந்‌ தீரும்‌. (பா. 267, 268) 
36. பூசணிக்காய்‌ நெய்‌ ப 
செய்முறை 


பூசணிக்காய்ச்சாறு, நீர்வள்ளிக்கிழங்குச்‌ு, சாறு இவை 
வகைக்கு எட்டு படி (10.4 லிட்‌.), கருப்பஞ்சாறு, ஆவின்பால்‌, 
ஆவின்‌ நெய்‌ இவை வகைக்கு இரண்டுபடி (2.6 லிட்‌.) எடுத்துச்‌ 
சேர்க்கவும்‌, இவற்றில்‌, இலவங்கம்‌, ஏலம்‌, இந்துப்பு, விளாவரிசி, 
அசமதாகம்‌, சாதிக்சாய்‌, சரகம்‌, சதகுப்பை, கூகைநீறு, 
குந்திரிகை, பேரிச்சம்‌ பழம்‌, கோட்டம்‌, அதிமதுரம்‌, சாதிக்காய்‌ 
இவை வகைக்கு ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌) எடுத்து ஆவின்‌ 
பாலிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. இதில்‌, பேய்வாழைப்பழம்‌ பத்தும்‌ 
பஞ்சதாரை ஓர்‌ உழக்கும்‌ (336 மி,லிட்‌.) சேர்த்து முறைப்படி 
காய்ச்சி வடிக்கவும்‌, ்‌ 
அள்வு 

இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), கரலை மாலை இரு 
வளையும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 775 


தீரும்‌ தோய்கள்‌ 

சயம்‌, மேகம்‌, சுரமாந்தை, நெஞ்சுவலி, கிரிச்சனங்கள்‌, 
மூத்திரப்பாளை, இரத்த காசம்‌, பித்தகாசம்‌, குடல்‌ வாதம்‌, 
சூலை வாதம்‌ இவை தீரும்‌. (பா.258- 260) 


37. பேய்ப்புடல்‌ நெய்‌ 

செய்முறை 

பேய்ப்புடல்‌ சமூலம்‌, வேப்பந்தோல்‌, ஆயிலப்பட்டை, ௧௫௬ 
வேம்பு, நதாவற்பட்டை, நன்னாரிவோர்‌, அத்திமுகிழ்‌, ஆலமுகிழ்‌, 
அரச முகிழ்‌, இத்திமுகிழ்‌, இலந்தை, தஇப்பிலி மூலம்‌, தாமரைத்‌ 
குண்டு மூலம்‌, சவெதைவேர்‌ இவை வகைக்குப்‌ பத்து பலம்‌ 
(350 கராம்‌) எடுத்து இடித்து, பத்து குறுணி (53 லிட்‌.) 
நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. இதை நாலிலொன்றாய்க்‌ குறுக்கி 
அத்துடன்‌ அறேகால்படி (8.1 லிட்‌.) ஆவின்‌ நெய்யும்‌, ஆவின்‌ 
பால்‌ ஒரு குறுணியும்‌ (5.3 லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, 
அதிமதுரம்‌, ஓமம்‌, இந்துப்பு, வெள்ளிலோத்திரம்‌, இப்.பிலி, 
தேவதாரம்‌, இராம்பு, மஞ்சள்‌, மரமஞ்சள்‌, தாமரைப்‌ பூந்தாது, 
தாமரை வளையம்‌, அத்திமுகிழ்‌, இலந்தை, நன்னாரி, - நந்தி 
வேர்‌, திரிபலை, செங்கமழுநீர்க்‌ கழங்கு, மஞ்சிட்டி, பெருங்‌ 
குரும்பை, வெந்தயம்‌, வேப்பலகு இவை வகைக்கு மூன்று 
வராகன்‌ (12,6 இராம்‌), குக்கில்‌ முப்பது வராகன்‌ (126 ரொம்‌) 
எடுத்து ஆவின்‌ பாலிலே ஆட்டிச்‌ சேர்க்கவும்‌. இதை நான்கு 
நாள்கள்‌ மந்தாக்கினியில்‌ காய்ச்சி வடிக்கவும்‌, 


அளவு 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌), ஒரு மண்டலம்‌ (48 நாள்கள்‌. 


தீரும்‌ .[நரய்கள்‌ 
புண்‌. வீக்கம்‌, சிலேற்பனம்‌, பிளவை. பவுத்திரம்‌, பருக்கள்‌, 
இரந்தி, விரணங்கள்‌ இவை தீரும்‌. (பா.290-294) 


38. பொன்முசுட்டை நெய்‌ 
, செய்முறை 
7 பொன்முசுட்டை, சித்திரமூலம்‌, மாதுளம்‌, வேர்த்தோல்‌, 
மாதுளந்தோடு, அதிவிடயம்‌, கோட்டம்‌, இப்பிலிமூலம்‌, சுக்கு, 


776 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இப்பிலி, மஞ்சள்‌, தேவதாரம்‌, மரமஞ்சள்‌, வாலுளுவை, 
இலந்தைப்‌ பட்டை, வெட்பாலை, வசம்பு, அரத்தை, ஏலம்‌, 
சிற்றேலம்‌, கடுகுரோகணி, இலவங்கப்பட்டை, இலவங்க பத்திரி, 
ஓமம்‌, பேய்ப்புடல்‌, மிளகு இவை வகைக்கு ஒரு வராகன்‌ (4.2 
ரொம்‌) எடுத்து இரண்டு படி (2.6 லிட்‌.) ஆவின்‌ பாலில்‌ ஆட்டி 
எடுக்கவும்‌. அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ ஒருதநாழி (1.3 லிட்‌.) 
சேர்த்து வடித்திறுத்து பரணியிலே சேர்த்து வைக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு, 


தீரும்‌ நோய்கள்‌ 


உள்மாந்தை, குழந்தைகளின்‌ கிராணி, மாந்தம்‌, கணை 
பிரளி, காமாலை, சோகை இவை தீரும்‌. (பா.274-276) 


39. முந்திரிகை நெய 

செய்முறை 

முந்திரிகை, வெட்பாலையரிசி, அத்தித்திப்பிலி, சந்தனம்‌, 
அதிவிடயம்‌, நெல்லி, நிலவேம்பு, இலாமிச்சம்வேர்‌, வில்வவோர்‌ 
இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) நீர்‌ விட்டு ஆட்டவும்‌. 
அத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ ஒருபடி (1.3 லிட்‌.), தண்ணீர்‌ ஒரு 
நாழி (1,3 லிட்‌.) விட்டு மந்தாக்கினியில்‌ காய்ச்சவும்‌. நீர்‌ 
வற்றிய பின்‌ வடித்து இறுக்கவும்‌. 
அள்வு] 

மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) 
தீரும்‌ நோய்கள்‌ 

நாள்பட்ட சரம்‌, காந்தல்‌, வயிற்றெரிவு, இருமல்‌, 
கெண்டை, சொறி இவை இரும்‌. (பா..339, 340) 

40. முயல்கெய்்‌ 

செய்முறை 


முயல்‌ ஓன்றினைப்‌ பிடித்துவந்து அதன்‌ கால்களையும்‌ 
உள்ளே குடலையும்‌ போச்சி நாற்பது பலம்‌ (1.4 இ.கிராம்‌) 


உரை விளக்கங்கள்‌ ர்‌ 


எடுத்துக்‌ கொள்ளவும்‌. அதை நன்கு இடித்து ஒரு பாண்டத்‌ 
இட்டு, அதில்‌ முக்குறுணி (16.1 லிட்‌.) நீர்‌ விட்டுக்‌ காய்ச்சி 
நாலொன்றாக வற்ற வைக்கவும்‌. அத்துடன்‌ தோடைச்‌: சாறு 
ஒரு குறுணி (5.3 லிட்‌.), ஆவின்பால்‌ இரண்டு நாழி (2.6 லிட்‌. ) 
நெய்‌ இரண்டு நாழி (2.6 லிட்‌.) சேர்க்கவும்‌. மேல்‌ மருந்தாக, 
தப்பிலி, இப்பிலிமூலம்‌, சுக்கு, கர்க்கடக சிங்கி, சித்திரமூலம்‌, 
சிறுதேக்கு, குராசானியோமம்‌, செவ்வியம்‌, இருசீரகம்‌, கிராம்பு, 
சடாமாஞ்சில்‌, கடுகுரோணி, மிளகு, கோட்டம்‌, இந்துப்பு, 
வாலுளுவையரிசி, முந்திரிகை, ஏலம்‌, இலவங்கம்‌, அதிவிடயம்‌, 
அரத்தை, அத்தித்திப்பிலி இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு 
(10.2 கிராம்‌) எடுத்துப்‌ பாலிலாட்டிக்‌ கொள்ளவும்‌. அத்துடன்‌, 
பெருங்குமிழ்‌, முன்னை, கண்டங்காரி, சிற்றாமல்லி, பேரா 
மல்லி, -.கூவிளம்‌, நெருஞ்சி, சிறுவமுதலை; . தூதுவளை, 
அமுக்கிராவேர்‌, சங்கம்‌ வேர்‌, இப்பிலி, மிளகு, மஞ்சள்‌, தேவ 
தாரம்‌, அரத்தை இவை . வகைக்கு மூன்று மூன்று பலம்‌ (105 
இராம்‌) சேர்த்துத்‌ தூளாக்கி ஒரு தூணி (21.5 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ 
காய்ச்சவும்‌. இதை நாலிலொன்றாய்க்‌ குறுக்கியெடுத்து மூன்று 
நாள்‌ ஊற வைத்து நாலா நாள்‌ எடுக்கவும்‌, 


அளவு 
நெய்‌ $4 கழஞ்சு (2.55 சராம்‌), தேன்‌ % கழஞ்சு (2.55 
கிராம்‌) காலை, மாலை இரண்டு நேரம்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
தொண்ணூற்றாறு சயம்‌ தீரும்‌. மாந்தம்‌ தீரும்‌. 
(பா.229-234 


41. முலைப்பால்‌ நெய்‌ 
செய்முறை 
முலைப்பால்‌ இரண்டுபடி (2.6 லிட்‌.) எடுத்து அதில்‌, 
கொடுப்பை வேர்‌, வெள்ளரி விதை,. பூசணிக்காய்‌ விதை, 
நெல்லிமுள்ளி, அதிமதுரம்‌ இவை தனித்தனியே இரண்டு கழஞ்சு 
(10.2 கராம்‌) அரைத்துக்‌ கூட்டவும்‌. இத்துடன்‌ ஆவின்‌ நெய்‌ 
ஒருநாழி (1.3 லிட்‌.) சேர்த்து முறைப்படி காய்ச்சி வடிக்கவும்‌, 


778 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அளவு | 
இரண்டு கழஞ்சு .(10,2 கிராம்‌) உள்ளுக்கும்‌ கொடுத்து 
மேலேயும்‌ பூசவும்‌. 


தீரும்‌ ீநாய்கள்‌ 

உடல்வெக்கை, சுரவெக்கை, உடம்புலர்த்தல்‌, எலும்புருக்கி, 
கணங்கள்‌, காசம்‌, வறட்சி, பிரமேகம்‌, உள்வெட்டை இவை 
இரும்‌. (பா.350, 351) 


42. வல்லாரை நெய்‌ 


செய்முறை 

வல்லாரைச்சாறு, ஆவின்பால்‌, சீதேவி செங்கமுநீர்ச்சாறு 
இவை வகைக்கு நான்கு படி (5.3 லிட்‌.), இளநீர்‌ இரண்டுபடி 
(2.6 லிட்‌ ), ஆவின்நெய்‌ ஒன்றேகால்‌ படி (1.6 லிட்‌.) எடுத்துச்‌ 
சேர்க்கவும்‌, குன்றிவேர்‌, செங்கமுநீர்மூலம்‌, அதிமதுரம்‌, 
கோரோசனை கோட்டம்‌, அவுரியிலை, பச்சைக்‌ கர்ப்பூரம்‌ 
இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) ஆவின்‌ பாலிலாட்டி 
மூன்‌ சாறுகளுடன்‌ சேர்க்கவும்‌, இவற்றை மூன்று நாள்கள்‌ 
கொதிக்க வைத்து வடித்தெடுக்கவும்‌, 


அள்வு 
ஒரு காசெடை (163 மி. கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 

காச சுவாசம்‌, வாதம்‌, வெட்டை, சோபம்‌, தாகம்‌, சரம்‌, 
சூலை, அத்திவெப்பு, பாண்டு, பீலிகை, காந்தல்‌, அத்திகரம்‌, 
எலும்புருக்கி, சயம்‌, வயிற்றெரிவ, வாய்வறட்சி, ஈளை போன்ற 
நோய்களும்‌ நாவிநஞ்சு, கழுதை வண்டு நஞ்சு, அல.ிவிடம்‌, 
எட்டி விடம்‌ இவையும்‌ இரும்‌, (பா,264-366) 


சி3. வெள்வேல்‌ நெய்‌ 


செய்முறை 
வெள்வேலம்‌ வேர்‌, சுழற்ரிவேர்‌, பூளைவேர்‌, நாயுருவி 
வேர்‌, விட்டுணுஇரந்தி வேர்‌, வசம்பு, உள்ளி இவை வகைக்கு 


உரை விளக்கங்கள்‌ 27706 


ஐந்து கழஞ்சு (25.5 இராம்‌) ஆட்டிக்‌ கொண்டு, ஆவின்‌ நெய்‌ 
ஒருதாழி (13 லிட்‌.) கலந்து, நன்றாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


அளவு 
ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) 


தீரும்‌ $நாய்கள்‌ 
பழஞ்சுரங்கள்‌ தீரும்‌. (பா.354, 355) 


44. வெள்ளுள்ளி நெய்‌ 


செய்முறை 

வெள்ளுள்ளிப்‌ பருப்பு ஒரு துலாம்‌ (3 500 கி.கிராம்‌) எடுத்து 
இடித்து, பதிநான்கு மரக்கால்‌ (69.2 லிட்‌.) நீரிலிட்டு முக்குறுணி 
(16.1 லிட்‌.) யாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. பெருங்குரும்பை, வில்வ 
பத்திரி, பெருங்குமிழ்‌ இவை வகைக்கு அரைப்பலம்‌ (17.5 
இராம்‌) இடித்து நாற்குறுணி (21.2 லிட்‌.) நீரிலிட்டு அதை ஒரு 
குறுணி (5.3லிட்‌.)யாகக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. அத்துடன்‌ முள்ளி 
நீர்‌, நெடுநாளைய காடி நீர்‌ இவை இரண்டுபடி (2.6 லிட்‌.) 
சேர்க்கவும்‌. ஓமம்‌, இருசரகம்‌, செவ்வியம்‌, தேவதாரம்‌, புளி 
நடலை இவை வகைக்கு நான்கு கழஞ்சு (20.4 கிராம்‌) எடுத்து 
வெள்ளாட்டுப்‌ பாலிலாட்டிச்‌ சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌ ஆவின்‌ 
நெய்‌ இரண்டு படி சேர்த்து வடித்து வைக்கவும்‌. 


அளவு 
இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
குடல்‌ வாதம்‌, சூலை வாதம்‌ இவை தீரும்‌. (பா.261-263) 


780 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


10. பதங்கம்‌ வகைகள்‌ 


பாடல்‌ எண்‌ 
1. பறங்கிப்பட்டைப்‌ பதங்கம்‌ 779 - 784 
2. இரச கர்ப்பூரம்‌-1 499 - 504 


3. இரச கர்ப்பூரம்‌-2 1044 - 1046 


உரை விளக்கங்கள்‌ 781 
1. பறங்கிப்பட்டை பதங்கம்‌ 


செய்முறை 

பறங்கிப்பட்டை ஆறுபலம்‌ (210 இராம்‌) எடுத்து, பாக்களவு 
வெட்டிச்‌ சங்கங்‌ குப்பிச்‌ சாற்றில்‌ பிரட்டியெடுத்துக்‌ காய 
வைக்கவும்‌. இவ்வாறு மூன்றுமுறை செய்து வைக்கவும்‌. சங்கம்‌ 
வேர்‌, அமுக்கிராவேர்‌, சிறுபிரப்பங்‌ கிழங்கு, கொடுவேலி மூலம்‌, 
கொன்றைப்‌ பட்டை, எருக்கலம்வேறர்‌, சாரணைவேர்‌, கருஞ்‌ 
சூரை வேர்‌, நாய்க்‌ கொட்டான்பட்டை, இவன்‌ வேம்பு, வெள்‌ 
ளருகு இவை வகைக்கு ஐந்து பலம்‌ (175 கிராம்‌) எடுத்துத்‌ 
தூளாக்கிச்‌ சேர்க்கவும்‌. இவற்றை ஒரு பாண்டத்திலிட்டுச்‌ 
சீலைமண்‌ செய்து வைக்கவும்‌. வேறொரு பாண்டத்தில்‌ புளியம்‌ 
பொருக்கனை வைத்து அதன்மீது  மருந்துள்ள பாண்டத்தை 
வைத்து, மேலே புறணியைக்‌ கொட்டி மேல்‌ மூடியிட்டுச்‌ சீலை 
மண்‌: செய்யவும்‌. இதைத்‌ தீயிலிட்டு ஒன்பது நாள்கள்‌ 
தொடர்ந்து எரிக்கவும்‌. உள்ளே மருந்து யாவும்‌ பதங்கமாக 
மேலேறி நிற்கும்‌. அப்பதங்கத்‌ தாளுடன்‌ ஓரளவாகச்‌ சீனியும்‌ 
வெண்காரப்‌ பொடியும்‌ கலந்து கொள்ளவும்‌. 


அளவு 
வெருகடியளவு இரண்டு வேளையும்‌, ஒருமண்டலம்‌ (48 
நாள்கள்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
கரப்பன்‌, இரந்த, வெட்டை, குட்டம்‌, இருமல்‌, ஈளை, 
மேகம்‌, சூலை, கிராணி, அதிசாரம்‌, சயம்‌, காசம்‌, காந்தல்‌: 


எரிவு இவை தீரும்‌. (பா. 779-784) 


2. இரச கர்ப்பூரம்‌ - 1 

செய்முறை 

சூதம்‌ பத்துக்கழஞ்சு (51 கிராம்‌) எடுத்து, குகையிலிட வும்‌. 
உப்புத்தூளும்‌ செங்கற்தூளும்‌ ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌.) எடுத்து 
சட்டிக்குள்‌ பரப்பி மறுசட்டி கொண்டு மூடி, சீலை 
மண்‌ செய்து அடுப்பேற்றவும்‌. ஒருநாள்‌ கமலவன்னியும்‌, பின்‌ 
மூன்று நாள்கள்‌ காடாக்கினியும்‌, எரிக்கவும்‌. பின்பெடுத்து, 
கன்றினுட சாணி, காட்டுமண்‌ இவற்றில்‌ சீலைமண்‌ செய்து 


752 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500. 


மீண்டும்‌ எரிக்கவும்‌, ஆறியபின்பு, சட்டி மேலே படிந்திருக்கும்‌ 
சர்ப்பூரத்தை எடுத்து வைக்கவும்‌, 


அளவு. 
அரைப்‌ பணவெடை, (244 மி.கிராம்‌) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌: 
ர்‌. தேனிலே கொடுக்கவும்‌, நாச்சூலை, மண்டைச்சூலை, 
, குன்மம்‌, நாசிப்புண்‌, தொண்டைப்புண்‌, மூக்கில்‌ நீர்‌ 
- வடிதல்‌, கண்ணில்‌ நீர்‌ வடிதல்‌ இவை தீரும்‌. 
2 தேன்‌, திரிகடுகுப்‌' பொடியில்‌ கொடுக்கவும்‌. சூலை, 
புண்கள்‌ இரும்‌. 
3, வெள்வேலம்‌ பிரன்‌, ' வெள்ளுள்ளி, சுக்குக்‌ குடிநீரில்‌ 
கொடுக்கவும்‌. சூலை, குன்மம்‌ இரும்‌. 
4. சாதிக்காய்த்‌ தரளில்‌ கொடுக்கவும்‌. கிராணி இரும்‌. 
5, ரகக்‌ குடிநீரில்‌ கொடிக்கவும்‌, வாயு தீரும்‌. 
(பா. 499-504) 
3, இரச கர்ப்பூரம்‌ - 2 
செய்முறை ப 
சூதம்‌ ஒரு பலம்‌ (35 கிராம்‌), உப்பு மூன்றுபடி (3.9 லிட்‌.), 
செங்கற்தூள்‌ சால்படி (336 மி.லிட்‌.) சேர்த்து, சட்டியிலிட்டு 
மூடி, ஏழு சீலைமண்‌ செய்து, முத்தியில்‌ தொண்ணூறு கடிகை 
நேரம்‌ எரிக்கவும்‌. மேற்சட்டியில்‌ கர்ப்பூரம்‌ படிந்ததை எடுத்துக்‌ 
மகுூறாயில்‌ வைக்கவும்‌; : ' 
அளவு. 
பணவெடை (488 மி:இறாம்‌), நல்ல வெல்லம்‌, பனைவெல்லம்‌ 
கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ தோய்கள்‌ 
்‌ இரந்தி, குன்மம்‌; தபரோகம்‌, சூலை,' குட்டம்‌, குறைநோய்‌ 
இவை தீரும்‌... ்‌ 


பத்தியம்‌. 
கரப்பன்‌. பண்டம்‌; புளி இவை நீக்சுவும்‌. (பஈ.1044-1046) 


உரை விளக்கங்கள்‌ 


இ படம 


ம்‌ 0 34 ௫ ப 


வூடு கு ம... ௦ 3 க. ஒடு இ 


11, மாத்திரை (அ) குளிகை வகைகள்‌ 


. அக்கினி குமாரி 
. அமிர்த சஞ்சீவிக்‌ குளிகை 
._ ஆனந்து வைரவன்‌ 


ஆனந்த வைரவன்‌ சிந்தூரக்‌ குளிகை 
இரச பூபதிக்‌ குளிகை 


. இரசாயன வைரவன்‌ குளிசை 

. இராசமகேசுரம்‌ குளிகை 

ட௨ரசுர பூபதி 

. உருத்திர வைரவம்‌ 

.ஏலாஇ: மாத்திரை 

, கண்குந்தம்‌ கரைய உருண்டை. 

. கண்ணோய்க்கு உருண்டை 

._ கண்ணோரய்க்குக்‌ காசக்குடோரி மாத்திரை 
_ கண்ணோய்க்குக்‌ குளிகை 

. கர்ப்பூராதி காயத்திரி மாத்திரை 
டகனக ரத்தினாதி உருண்டை 

. காலாந்த வைரவன்‌ மாத்திரை 

_ குன்மகுடோரி குளிகை 

. குன்மத்திற்குக்‌ குளிகை 

, கோடாகோடிக்‌ குளிகை 

._ சகல குன்மக்‌ குளிகை 


_ சலதர்ரை உருண்டை 


புரட்ல்‌ 
1016 - 


140. - 
201 - 
554 - 
148 - 
559 _ 
175 , 

1036 - 
390. 

1 166 -- 
1054 , 

1047 

1061 , 
423 
566 - 


1048 - 


49 - 
182 - 
70 - 
545 - 


188 - 


்‌ 578) 


782” 


எண்‌ 
1022 
142. 
203: 
228. 
149. 
562. 
176 
10398 
40]. 
1176. 
1055. 


1062 
426 
568. 

1054 
471 
184 

த 
551 
191 
570 


784 அகத்தியர்‌ வைத்திய 
23. சவ்வீரவைப்பு 

24. சன்னி வாதாங்குசம்‌ குளிகை 

25. சிலேட்டுமக்‌ குளிகை 

26. சுகந்தரசம்‌ 

27. சுரங்களுக்முக்‌ குளிகை 

28. சுரமாலிகை 

29. சுரராமபாணம்‌ 

30. சுராங்குசக்‌ குளிகை- | 

31. சுராங்குசக்‌ குளிகை 2 

32. சுவாச குடோரி குளிகை 

33. சூலைக்குக்‌ குடோரி 

34, சூலைக்குச்‌ சம்பிரதாயக்‌ குளிகை 
35. சொர்ணகாந்த வைரவன்‌ குளிகை 
36. செளபாக்கியசண்டு 

37. தாள்க சுரசம்‌ குளிகை 

38. திருவாடரசம்‌ 

39. துத்த உருண்டை. 

40. நாக பூபதி 

41. பறங்கி, சூலைக்குக்‌ குளிகை 

42. பாடாண உருண்டை 

43. பூத வைரவம்‌ 

44, பேதிக்கு வாயுபுத்திரன்‌ 


45. மண்டைச்‌ சூலைக்குக்‌ குளிகை 


காவியம்‌-1500 
1206 - 1210 
136 - 158 
362, 563 
191] - 195 
479 - 481 
184, 185 
819 - 821 
580 - 582 
604, 605 
363- 56 
495 , 496 
389 - 591 
162 - 164 
843 - 848 
168 , 169 
583 - 585 
658 - 663 
௦286, 589 
585 - 587 
397, 398 
707 , 708 
292 - 94 


உரை விளக்கங்கள்‌ 


40, 
47. 
48. 
49, 
50. 
ம. 
222 
92 


மகோதர உருண்டை 
மேகாதஇக்‌ குளிகை 
வச்சிர சகுபாடம்‌ 
வடவான பூபதி 

வன இிகேசாங்குசம்‌ 
வாதராட்சதக்‌ குளிகை 
விசயநாராயண பாணம்‌ 


விட்டுணுூராச பூபதி 


௮-50 


574 
204 
21% 
1040 
568 
1365 
[023 
1031 


்‌ 


4 


785 


577 
207 
718 
1043 
273 
1571 
1027 
1936 


786 ௮சுத்தியா வைத்திய காவியம்‌-1500 


1, அக்கினி குழாரி 
செய்முறை 
அரப்பொடி, உருக்குச்செம்பு, வெண்கலம்‌, மனோூலை, 
வெண்காரம்‌, அரிதாரம்‌, இப்பிலி இவை ஓரளவாக எடுத்து, 
குமரிச்சாற்றில்‌ மூன்றுநாள்‌ அரைக்கவும்‌, இதைச்‌ சட்டியிலிட்டு 
மூடி, சீலைமண்‌ செய்து, தீயிலிட்டு மூன்று நாள்‌ எரிக்கவும்‌ . 
எரித்ததை எடுக்கச்‌ சிந்தூரமாகும்‌. அத்துடன்‌ சுத்தி செய்த 
நாபியும்‌, இப்பிலியும்‌, இப்பிலி மூலமும்‌ சேர்த்து, வெள்ளுள்ளித்‌ 
தைலம்‌ விட்டு ஆட்டி எடுத்து, பணவெடையுள்ள குளிகையாசு 
உருட்டி நிழலிலே உலர்த்தி வைக்கவும்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நாய்களும்‌ 
1, ஒரு குளிகையை வெள்ளுள்ளிச்‌ சாற்றிலூட்டவும்‌. 
சன்னி பதின்மூன்றும்‌ தீரும்‌. 


2. மாவிலிங்கம்‌ சாற்றில்‌ அரைப்பணவெடை (244 
மி.கிராம்‌) எட்டுநாள்‌ கொடுக்கவும்‌. வாதம்‌, சூலை, 
குட்டம்‌, வாயு, வண்டுகடி, செவ்வண்டுகடி, கடிவிடங்‌ 
கள்‌, கபால குட்டம்‌, சிரங்கு, படர்தாமரை, வெண்‌ 
குட்டம்‌, செங்குட்டம்‌, கருங்குட்டம்‌, மேற்புள்ளித்‌ 
தாமரை இவை தீரும்‌. 

3. கொம்மட்டிக்‌ காய்ச்‌ சாறும்‌ குமரிச்சாறுமாகச்‌ சேர்த்து 
ஒருநாள்‌ விட்டு ஒருநாள்‌ வீதம்‌ நாற்பத்துநான்கு 
நாள்‌ கொடுக்கவும்‌. வயிற்று நோய்கள்‌, வாயு, விப்புருதுி, 
அகுவை, வீக்கம்‌, பகோதரம்‌, கர்ப்பசசூலை, பீலிகை, 
பதினெண்குட்டம்‌, பெருவயிறு, மேல்வயிறு, வீக்கம்‌, 
நீராமை, பாண்டு, கெண்டை, அடிவயிறு வீக்கம்‌ இவை 
இரும்‌. (பா, 1016-1022) 


2. அமிர்த சஞ்சீவிக்‌ குளிகை 


செய்முறை 

சூதம்‌ ஒருபங்கும்‌ கந்தி ஒரு பங்குமாக எடுத்து ஒரு சாமம்‌ 
(3 மணி நேரம்‌) கல்வத்திலிட்டு ஆட்டியெடுக்கவும்‌. அத்துடன்‌, 
அப்பிரக பற்பம்‌, உலாக பற்பம்‌, காமிரபற்பம்‌, தாளகம்‌, நாவி... 


உரை விளக்கங்கள்‌ 787 


இலிங்கம்‌, மனோசிலை, குக்கில்‌, கிட்டம்‌, அத்தித்திப்பிலி, 
அதிவிடயம்‌, மாஞ்சி இவை வகைக்கு ஒருபங்கு எடுத்துச்‌ 
சேர்க்கவும்‌. இதை, இஞ்சிச்சாறு, சிவதைச்‌ சாறு, திறுகரைச்‌ 
சாறு இவற்றில்‌ தனித்தனியே ஒவ்ஷவொருநாள்‌ ஆட்டவும்‌. பின்பு 
.கஞ்சாச்‌ சாற்றினாலும்‌, எலுமிச்சம்‌ பழச்சாற்றினஈலும்‌, 
ஆரைச்‌ சாற்றினாலும்‌ ஒவ்வொருநாள்‌ ஆட்டியெடுக்கவும்‌. இதை 
ஆற வைத்துக்‌ குப்பியிலிட்டு, சலைசெய்து, தாழிக்குள்‌ மண 
லிட்டு அதற்குள்‌ குப்பியை வைத்து மேலும்‌ மணல்பரப்பி 
இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) எரித்தெடுத்துத்‌ தூளாக்கவும்‌. 
ஆறிய தாளினை இஞ்ச நீரிலிட்டு ஆட்டி எடுத்து மாத்திரை 
களாகச்‌ செய்து பயன்படுத்தவும்‌, 


அள்வு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
முத்தோடங்கள்‌ முதல்‌ சன்னி வரை பல நோய்களும்‌ தீரும்‌. 
(பா. 140-142) 
5, ஆனந்த வைரவம்‌ 
செய்முறை 


வெண்காரம்‌, நாவி, சூதம்‌, சாதிலிங்கம்‌, இப்பிலி, மிளகு 
இவை வகைக்கு ஓரளவாகக்‌ கூட்டி, இஞ்சிச்சாறும்‌ பழச்சாறும்‌ 
கலந்து நான்கு காமம்‌ (3 மணி நேரம்‌) ஆட்டியெடுத்து, குன்றி 
போல உருட்டி வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோயும்‌ 

முத்தக்காசு, அதிவிடயம்‌, முசுட்டைவேர்‌, வேர்க்கொம்பு 
இவை .சேர்ந்த குடிநீரில்‌ இக்‌ குனிகையைக்‌ கொடுக்கவும்‌. 
இராணி நோய்‌ தீரும்‌. 

மூசுட்டைவேர்‌, எருமைமோர்‌, புட்டில்‌ போன்றவற்றில்‌ 


கொடுக்கவும்‌, நீர்மேசம்‌ திரும்‌, 


788 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முசுட்டைவேர்‌, பழச்சாற்றில்‌ கொடுக்கவும்‌. சுவாசகாசம்‌ 
தீரும்‌. 

வேர்க்கொம்பு, கிராம்பு, ஏலம்‌, முசுட்டைவேர்‌, திப்பிலி 
இவற்றை ஒரளவாகக்‌ கூட்டி ஆட்டியெடுத்து, தயிரில்‌ கலந்து 
வராகனெடை (4.2 கிராம்‌) கொடுக்கவும்‌. அதிசாரம்‌ தீரும்‌. 

வமழுதலையின்‌ நீரில்‌ கொடுக்கவும்‌. அசீரணம்‌ இரும்‌. 

இரிகடுகுப்‌ பொடியிலாட்டவும்‌. அக்கினிமந்தம்‌ தீரும்‌. 


பஞ்சமூலக்‌ குடிநீரில்‌ கொடுக்சவும்‌. வாயுவும்‌. பிற நோய்‌ 
களும்‌ தீரும்‌. (பா. 201-203) 


4. ஆனந்த வைரவன்‌ சிந்தூரக்‌ குளிகை 


செய்முறை 


சூதம்‌, இரசச்சிந்தூரம்‌, கந்தகம்‌, அப்பிரகம்‌, நாவி இவை 
வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌), செவ்வாலங்கொட்டை மூன்று 
பலம்‌ (105 சராம்‌) சேர்த்து, நாகவல்லிச்சாற்றிலிட்டு ஆட்டி. 
வழிக்கவும்‌. இதைக்‌ குகையிலிட்டு, வெற்றிலையையரைத்து 
மேலே பூசி, சீலைமண்‌ செய்து, புடம்‌ போட்டெடுக்கவும்‌. 
செவ்வாலங்கொட்டை, நாவி இவை வகைக்கு இரண்டு பலம்‌ 
(70 இராம்‌) எடுத்து வெற்றிலைச்‌ சாற்றிலரைத்து வழித்து 
முன்பொடியுடன்‌ கலக்கவும்‌. அத்துடன்‌, சுக்கு, இந்துப்பு, 
இத்திரமூலம்‌ இவை ஓரளவாகப்‌ பொடித்து வெருகடியள 
சேர்க்கவும்‌. இதை உருட்டி வைக்கவும்‌. 


அளவு 

தேவையான அளவு, வெந்நீர்‌, சர்க்கரை சுலந்து 
கொடுக்கவும்‌. 
தீரும்‌ தோய்கள்‌ 


சுரம்‌, சுரசூலை, கிராணி, பாண்டு, குன்மம்‌ தீரும்‌. 


பத்தியம்‌ 
பால்சோறு ஆகும்‌. புளி ஆகாது. (பா, 554-558) 


789 


உரை விளக்கங்கள்‌ 


5. இரச பூபதிக்‌ குளிகை 

செய்முனைற 

'இரசபற்பம்‌, தாமிரபற்பம்‌, நாவி இவை இரளவாக்‌ 
எடுத்துக்‌ கொண்டு, அத்துடன்‌ கந்தி இரண்டு பங்கும்‌, திரிகடுகு, 
திரிபலை இவற்றை ஓரளவாக எடுத்துக்‌ கொள்ளவும்‌. 
அத்துடன்‌ தழுதாழை, கண்டங்காரி, நொச்சி, பேய்த்திமிட்டி, 
கொடுவேலி, ஆடுதின்னாப்பாளை இவற்றையும்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்‌ குடிநீராக்கி அதில்‌ எல்லாவற்றையுமிட்டு இருபது 
நாள்‌ ஆட்டி எடுத்து உளுந்தளவு குளிகை கட்டி. வைத்துக்‌ 
கொள்ளவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பதின்மூன்று சன்னியும்‌ தீரும்‌. (பா.148,149) 


6. இரசாயன வைரவன்‌ குளிகை 


செய்முறை 

சூதம்‌, வசம்பு, சுக்கு, மிளகு, இந்துப்பு, வாளம்‌, திரிபலை, 
உருத்திராட்சம்‌, வெள்ளுள்ளிப்‌ பருப்பு இவை வகைக்கு இரண்டு 
கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்துப்‌ பாண்டத்திலிடவும்‌. அதில்‌, 
உள்ளித்தைலம்‌, எருக்கம்பால்‌, வெள்ளாட்டுப்பால்‌, கெண்டை. 
மீன்பித்து இவை ஒவ்வொன்றையும்‌ ஒவ்வொரு சாமம்‌ (3 மணி 
நேரம்‌) வார்த்துக்‌ கடைந்தெடுக்கவும்‌. இதை நன்கு கொதிக்க 
வைத்து ஆறிய பின்பெடுத்து, குன்றியெடை. (130 மி,கிராம்‌) 


குளிகை கட்டி வைக்கவும்‌. 
அளவு 

"தேவையான அளவு. 
தீரும்‌ தோய்கள்‌ 

சளம்‌, முயல்மூர்ச்சை, வாயுமூர்ச்சை, கலேட்டும மூர்ச்சை, 
தலைவலி, சன்னிமூர்ச்சை, வாந்தி, பொருமல்‌ மூர்ச்சை, 
மூக்கில்‌ நீர்ப்பாய்ச்சல்‌, அரோசி இவை தீரும்‌. 


790 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


துணை மருந்துகள்‌ 
கரிப்பான்‌ சாறு, ஈருள்ளிச்சாறு, இஞ்சிச்சாறு. 
(பா. 559-562) 


?. இராச மகேசுரம்‌ குளிகை 


செய்முஷன்ற 

உலோக பற்பம்‌, நாவி, சூதம்‌, கந்தி, வெண்காரம்‌, , 
இரிகடுகு, தாமிரபற்பம்‌, ஏலம்‌, இலவங்கப்பத்திரி, ஊமத்தம்‌ 
விதை, சங்கு பற்பம்‌, வில்வப்பழச்‌ ௪, கத்தூரி மஞ்சள்‌ 
இவை வகைக்கு ஓரளவாகக்‌ கூட்டி மூன்றுநாள்‌ கரிப்பான்‌ 
சாறில்‌ ஆட்டி எடுக்கவும்‌. பின்பதைக்‌ குளிகையாக உருட்டி 
வைக்கவும்‌, 


௮/9 வு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌), , 


தீரும்‌ நோய்கள்‌ 

திலேட்டும குன்மம்‌, சயங்கள்‌, ஈளை, இராணி, எலும்புருக்கி, 
குன்மம்‌, செரியாமை, ஜயம்‌, பித்தம்‌, குடல்வாதம்‌, 
அண்டவாயு, வயிற்று நோய்‌ இவை அனைத்தும்‌ இரும்‌, 


துணை மருந்து 
தேன்‌ . (பா.175,176) 


8. ஈசுர பூபதி 

செய்முறை 

சூதம்‌, கந்தி, காந்தம்‌, நாகபற்பம்‌, உருக்குச்செம்பு, அரப்‌ 
பொடி, பித்தளைப்‌ பொடி, வெண்கலப்பொடி, அரிதாரம்‌, 
மனோூிலை, துத்தம்‌, சுண்ணாம்பு, சேங்கொட்டை, கற்பொடி 
இவை ஓரளவாக எடுத்துச்‌ சேர்த்துக்‌ குமரிச்சாற்றில்‌ ஒரு” 
சாமமும்‌ (3 மணி நேரம்‌) கள்ளிப்‌ பாலில்‌ ஒரு சரமனாம்‌ (3 மணி 
நேரம்‌) அரைத்துப்‌ பொடியாக்கவும்‌. இதைக்‌ குப்பியிலிட்டு. 
மூன்றுநாள்‌ இயெரித்து ' எடுக்கவும்‌." அத்துடன்‌” நாவி, இப்பிலி 


உரை விளக்கங்கள்‌ 891 


மூலம்‌ இவற்றை ஓரளவாக எடுத்து, கோலத்தில்‌ . 'கஊற.வைது 
தெடுத்து, உள்ளிச்‌ சாற்றில்‌ ஆட்டுயெடுக்கவும்‌. இதைக்‌ குன்றி 
யெடை. (130 மி. கிராம்‌) குளிகை கட்டி நிழலில்‌ உலர்த்தி 
எடுக்‌வும்‌. 
அளவு 

தேவையான அளவு, வெள்ளுள்ளித்‌ தைலத்திலும்‌ இஞ்சிச்‌ 
சாற்றிலும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்களும்‌ 
சன்னி, பிரஇருஇி, பிரமை, வாதம்‌, சயம்‌, மூலம்‌, மகேஈ 
தரம்‌, கவுச இவை தீரும்‌. (பா. 1036-1039) 


9. உருத்திர  வைரவம்‌ 
செய்முறை 
சூதம்‌, தாமிரம்‌, வெண்ணாவி இவை ஓரளவாக எடுத்து, 
தாமரைப்பூ, கள்ளி, கஞ்சா, இத்தர்மூலி, நொச்சி, ஆமணக்கு 
இவற்றின்‌ சாறுகளில்‌ ஒவ்வொருதாள்‌ ஆட்டி எடுக்கவும்‌.இதைத்‌ 
திரட்டி வாலுளுவைத்‌ தைலத்தில்‌ பதமாகக்‌ காய்ச்சி வடித்‌ 
தெடுக்கவும்‌. பின்பு உருண்டைகளாக்கவும்‌, 
அளவு 
... சகடலையெடை உருண்டை இன்று, 
தீரும்‌ தோய்.கள்‌ 
வலிப்பு இவை தீரும்‌. 
துணை மருந்து 
இஞ்சிச்சாறு, த.சமூலக்‌ குடிநீர்‌, திப்பிலிப்பொடி. 
(பா. 399-401) 
10. ஏலாதி மாத்திரை 
செய்முறை 


ஏலம்‌,, இலவங்கம்‌, வால்மிளகு, - இரிகடுகு, 'சன்னலவங்கம்‌. 
சிற்றரத்தை, இப்பிலிமூலம்‌, வெட்டிவேர்‌, இலாமிச்சு, செவ்வியம்‌, 


792 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அதிவிடயம்‌, அதிமதுரம்‌, இருசீரகம்‌, தாளிசபத்திரி, கடுகு 
ரோகணி, திரிபலை, குராசானியோமம்‌, தேசாபுரம்‌, அக்கர 
காரம்‌, முத்தக்காசு, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, சிறு 
நாகம்‌, குங்குமப்பூ, கர்க்கடக9ங்கி, அமுக்கரா, நன்னாரி, 
கொத்தமல்லி, சீனிகற்கண்டு, முந்திரிகை, பேரீச்சு, மாதுளை 
யினோடு, பொரிகாரம்‌, மனோசிலை, கவுரி, அரிதாரம்‌, 
விசுவாசு, இரசம்‌, மலாக்கா சுந்தம்‌, கூகைநீறு, கோரோசனை, 
கத்தூரி, புழுகு, சாதிலிங்கம்‌, சாம்பிராணி, காந்தம்‌, அமிர்த 
சர்க்கரை இவை வகைக்கொரு கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்க்கவும்‌, 
காந்தச்‌ சிந்தூரம்‌, அப்பிரகச்‌ சிந்தூரம்‌, தாமிரச்‌ சிந்தூரம்‌, 
வங்கச்‌ இந்தூரம்‌ இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) 
சேர்த்துக்‌ கூட்டவும்‌, இவற்றுடன்‌ இஞ்சிச்சாறு, மாதுளம்பூச்‌ 
சாறு, மாதுளம்‌ பழச்சாறு, பனிநீர்‌ இவை வகைக்கு இரண்டு 
நாளென விட்டு அரைக்கவும்‌. அரைத்துதைச்‌ சிறு பயறளவு 
உருட்டி, நிழலிலுர்த்தி, தானிய புடமாக 'ஒருமண்டலம்‌ வைதீ 
துப்பின்‌ கலைக்கொம்புச்‌ சிமிழிலே அடைத்து வைக்கவும்‌. 


அளவு 
ஒருருண்டை,, இரண்டு வேளை, மூன்றுநாள்‌ கொடுக்கவும்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 


1. மூலைப்பாலில்‌ கொடுக்கவும்‌. சன்னிசுரம்‌, சுவாசம்‌, 
மேலேப்பம்‌ இவை தீரும்‌. 


2. மிளகுக்‌ குடிநீர்‌, இஞ்சிச்சாறு, தோடையிலைச்‌ சாறு 
இவற்றில்‌ கொடுக்கவும்‌. கொதந்திப்பு, சுடதோடம்‌ 
தீரும்‌. 


3. இஞ்சி, சிற்றரத்தை, முலைப்பால்‌, வேப்பந்தோல்‌, 
முருங்கைத்தோல்‌, வெள்ளுள்ளித்‌ தைலம்‌, பூநாகம்‌ 
இவற்றைப்‌ புட்டவியலிட்டுக்‌ கொடுக்கவும்‌. சன்னிகள்‌ 
தீரும்‌. 


4, தப்பிலி, சிற்றரத்தை இவற்றின்‌ பொடியுடன்‌ தேன்‌ 
கலந்து கொடுக்கவும்‌. சயரோகம்‌, இருமல்‌ தீரும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 793 


5. சாதிக்காய்‌, காதிபத்திரி, கிராம்பு, வெட்பாலை குரா 
சானியோமம்‌, அக்கரகாரம்‌, பெருமரத்துப்பட்டை, 
சடாமாஞ்?, கருஞ்சீரகம்‌, வால்மிளகு, மலைதாங்கி , 
முத்தக்காய்‌, மாதுளத்்‌தினோடு, அதிவிடயம்‌, சிற்ற 
ரத்தை இவற்றை ஓரளவாக வெதுப்பித்‌ தூளாக்கி 
இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு, இராம்பு பத்தும்‌ 
சேர்த்துக்‌ காய்ச்சவும்‌. இக்‌ கிராம்பையரைத்து அத்‌ 
துடன்‌ தேனும்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. திராணி. 
அதிசாரம்‌, வயிற்றுளைச்சல்‌, மூலம்‌ இவை தீரும்‌. 


6. சாரணைவேர்‌, சுக்கு, வேப்பலகு இவையிட்ட குடிநீரில்‌ 
அரைத்துக்‌ கொடுக்கவும்‌. குன்ம வாயு தீரும்‌. 
(பு. 1166-1176) 


11. கண்‌ குந்தம்‌ கரைய உருண்டை 


செய்முறை 

சூதம்‌ ஒருபங்கு, காரீயம்‌ இரண்டு பங்கு, துத்தம்‌ நான்கு 
பங்கு, தாமிரம்‌ எட்டுப்பங்கு, சங்கு பதினாறு பங்கு என 
இவற்றைச்‌ சேர்த்து, எலுமிச்சம்‌ பழச்சாறுவிட்டு மூன்று 
நாளாட்டி, உருட்டியெடுத்து நிழலிலுலர்த்தவும்‌. இதை 
எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ உரைத்துத்‌ தட்டவும்‌. கண்குந்தம்‌, 
விரணம்‌ தீரும்‌. (பா.1054, 1055) 


12. கண்ணோய்க்கு உருண்டை 


செய்முறை 

இந்துப்பு, பீதரோணி, திப்பிலி இவை ஓரளவாயெடுத்து 
நந்தியாவட்டப்‌ பூச்சாற்றிலிட்டு இரண்டு சாமம்‌ (6 மணி 
நேரம்‌) ஆட்டவும்‌. இதைக்‌ கயிறுபோல நீளமாக உருட்டி 
உலர்த்தி வைக்கவும்‌. 


இதை முலைப்பாலில்‌ உரைத்துப்‌ போடவும்‌. கண்ணோரய்கள்‌ 


தீரும்‌. (பா.1047) 


794 அகத்தியர்‌ வை த்திய கரவியம்‌-1500 
18. கண்ணோய்க்குக்‌ காச௪க்‌ குடோரி மாத்திரை 


செய்முண்ற: 1 

தங்கம்‌, வெள்ளி, புலிநகம்‌, பீதரோணி இவை வகைக்கு 
ஓரளவாயெடுத்து, நான்கு வகைப்‌ பாரலுமிட்டு ஆட்டவும்‌. 
இதைக்‌ ச௪யிறு போலத்‌ திரட்டி நிழலிலுலர்த்தி எடுத்து 
வைக்கவும்‌. 

இதை.முலைப்பாலில்‌ உரைத்துப்‌ போடவும்‌. கண்ணோய்கள்‌ 
அனைத்தும்‌ இரும்‌. (பா.1061) 


செய்முனைற: 2 : 

அரிதாரம்‌, சங்கு, சுக்கு, மிளகு, பீதரோணி, திப்பிலி, அதி 
மதுரம்‌, புங்கவிதை, மனோசிலை, துத்தம்‌ இவை ஓரளவாக 
எடுத்து நந்தியாவட்டப்‌ பூச்சாற்றிலாட்டவும்‌. இதை மாத்திரை 
யாகத்‌ திரட்டி நிழலிலுலர்த்தி எடுத்து வைக்கவும்‌. 


இதை முலைப்பாலில்‌ உரைத்துக்‌ கண்ணிலிடவும்‌. கண்‌ 
ணோரய்கள்‌ அனைத்தும்‌ தீரும்‌. (பா.1062) 


14. கண்ணோரய்க்குக்‌ குளிகை 
செய்முறை: % 
திரிகடுகு, கடுக்காய்‌, நெல்லிக்காய்‌, தான்றிக்காய்‌, பசுவின்‌ 
பால்‌, கழுதைப்பால்‌, அதிமதுரம்‌, பீதரோணி, பொன்மெமுகு? 
வெள்ளைக்‌ காக்கணம்‌ இவற்றை ஓரளவாக எடுத்து முலைப்‌ 
பாலில்‌ ஓரு சாமம்‌ (3 மணி நேரம்‌) ஆட்டி, சிறு உருண்டை 
களாக உருட்டவும்‌. 


அள்வு 

தேவையான ௮ளவு, முலைப்பாலில்‌ உரைத்துக்‌ கண்ணில்‌, 
இட்டவும்‌. 
தீரும்‌ நாய்கள்‌ 


திமிரம்‌, படலம்‌, நீர்ப்பில்லம்‌, காசம்‌ இவை தீரும்‌. 
(பா.423, 424) 


உர்‌ விளக்கங்கள்‌ 795 


செய்முறை: 2 

மணிக்கொட்டைப்‌ பாரயிலை, துருசு, துத்தம்‌ இவை 
ரளவாக எடுத்து, சிறுநீர்‌ விட்டாட்டி, மாத்திரைகளாக 
உருட்டி வைக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு, சிறுநீரில்‌ உரைத்துக்‌ கண்ணிலிடவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
புழு, பூ, குந்தம்‌ இவை தரும்‌. 
பத்தியம்‌ 
ஆவின்‌ நெய்‌, பால்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா. 
அடிக்கடி தலை முமுசவும்‌. (பா.426) 


15. கர்ப்பூராதி காயத்திரி மாத்திரை 
செய்முறை 
கர்ப்பூரம்‌, இரசம்‌, சாதிக்காய்‌ இவை ஓரளவாக ஆட்டித்‌ 
தூளாக்கவும்‌. அதனளவுக்கு இரட்டிப்பளவு நோர்வாளம்‌ 
சேர்த்துக்‌ குமரிச்சாற்றில்‌ ஒருசஈாமம்‌ (3 மணிநேரம்‌) ஆட்டவும்‌. 
பின்பெடுத்து, உளுந்தளவு உருண்டை உருட்டி வைக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு. சா்க்கரையில்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
விடாத சுரம்‌, எட்டுவகைச்‌ சுரமும்‌ தீரும்‌. 
பத்தியம்‌ 
இச்சா பத்தியம்‌, (பா.366-568) 
16. கனக ரத்தினாதி உருண்டை 
செய்முறை 


நீலம்‌, கெம்பு, வச்சிரம்‌, மரகதம்‌, புட்பராகம்‌, கோமேதகம்‌, 
பவளம்‌, முத்து, வைடூரியம்‌ இவை ஒன்பது 'இரத்தினங்களும்‌, 


706 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


குங்கம்‌, வெள்ளி, செம்பு, பித்தளை, துத்தநாகம்‌, வெள்ளீயம்‌, 
காரீயம்‌, கஞ்சம்‌ ஆகிய ஒன்பது உலோகங்களும்‌ வகைக்கு ஓரள 
வாகக்‌ கூட்டவும்‌. துருசி, துத்தம்‌, சங்கு, நீலாஞ்சனம்‌, பீதாஞ்‌ 
சணம்‌, கடல்நுரை, பீதரோகணி, மஞ்சள்‌, கடுகுரோணி, 
திப்பிலி, கோட்டம்‌, புங்கம்‌ விதை, அண்டோடு, ஆமையோடு, 
கபாலோடு, இந்துப்பு, கர்ப்பூரம்‌, சந்தனம்‌, செம்பஞ்சு, கடுக்காய்‌, 
தாமரைக்‌ கிழங்கு, நெல்லிக்காய்‌ இவையும்‌ வகைக்கு ஓரள 
வாகக்‌ கூட்டவும்‌. அனைத்தையும்‌ கல்வத்திலிட்டு, எலுமிச்சம்‌ 
பழச்சாறு, கெொடுப்பைச்சாறு, சிறுகரைச்‌ சாறு, கரிப்பான்‌. 
சாறு, பொடுதலைச்‌ சாறு, பிச்சிப்பூச்சாறு, மல்லிகைப்பூச்‌ 
சாறு, சண்பகப்பூச்‌ சாறு, நந்திப்பூச்‌ சாறு, அல்லிப்பூச்சாறு , 
முலைப்பால்‌ என வரிசையாக ஓவ்வொன்றிலும்‌ ஒருகாளாகப்‌ 
பதினொருநாள்‌ ஆட்டி எடுக்கவும்‌. இதை உருட்டி நிழலில்‌ 
உலர்த்தி எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு, மேற்சொன்ன சாறுகளில்‌ உரைத்துக்‌ 
கண்ணில்‌ தீட்டவும்‌. கண்ணோய்கள்‌ அனைத்தும்‌ தீரும்‌. 


பத்தியம்‌ 
கிரந்திப்பண்டம்‌, கைப்பு, துவர்ப்பு ஆகா. உப்பு, பால்‌, 
நெல்‌ ஆகும்‌, (பா.1048-1054) 
17. காலாந்த வைரவன்‌ மாத்திரை 
செய்முறை 


வெண்காரம்‌, சூதம்‌, நாவி, இலிங்கம்‌, நோர்வாளம்‌, 
திரிகடுகு இவை ஓரளவாக எடுத்து, எலுமிச்சம்‌ பழச்சாறு, 
இஞ்சிச்சாறு இரண்டும்‌ சேர்த்து ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) 
ஆட்டி, உருண்டை செய்து நிழலில்‌ உலர்த்தி வைக்கவும்‌. 


அளவு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌). 


இணை மருந்தும்‌ தீரும்‌ நோயும்‌ 
1. சுக்குக்‌ குடிநீரில்‌ அல்லது இஞ்சிக்‌ குடி.நீரில்‌ கொடுக்கவும்‌. 
சீதசுரம்‌ இரும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 797 
2. இஞ்சிச்சாறும்‌ எலுமிச்சம்‌ பழச்சாறும்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கவும்‌. தாப சரம்‌ தீரும்‌. 
3. மூலைப்பாலில்‌ கொடுக்கவும்‌. அத்தி சுரம்‌ திரும்‌. 


பத்தியம்‌ 
காலையில்‌ பால்கஞ்சி கொடுக்கவும்‌. 


மாலையில்‌ சோற்றுடன்‌ முருங்கைச்சாறு சேர்க்கவும்‌ 


அத்துடன்‌, செந்தொட்டி, பேராமுட்டி, முள்ளிவேர்‌, 
பற்படாகம்‌, சிந்திற்தண்டு இவை ஓரளவாகச்‌ சேர்த்துக்‌ 
காய்ச்சிக்‌ குடிநீராகக்‌ கொடுக்கவும்‌. (பா.4ஒ-471) 


18. குன்ம குடோரி குளிகை 


செய்முறை: 1 

வெண்காரம்‌, கந்தி, இரசம்‌, நாவி, தாரம்‌, இரிகடுகு 
திரிபலை, நேர்வாளம்‌ இவை வகைக்கு ஓரளவாகக்‌ கூட்டி 
இஞ்சிச்‌ சாற்றில்‌ ஒருநாள்‌ ஆட்டிஎடுத்து, குன்றி போலே 
- உருட்டவும்‌. 
அளவு 

தேவையான அளவு. 


தீரும்‌ தோய்கள்‌ 


குன்மங்கள்‌ எட்டும்‌, வலிகளும்‌ இரும்‌. 


துணை மருந்து 
இஞ்ூச்சாறு. (பா.180,181) 


செய்முறை: 2 

வெண்காரம்‌, நாவி, கந்தி, தாமிரபற்பம்‌, காந்த பற்பம்‌, 
திரிபலை, திரிகடுகு, கடுகுரோகணி, சித்திரமூலம்‌, எவச்சாரம்‌, 
சத்திசாரம்‌, பஞ்சவுப்பு, வாய்விளங்கம்‌ இவை வகைக்கு ஓரள 
வாகப்‌ பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ பாதியளவு நேர்‌ 
வாளம்‌ பொடித்துச்‌ சேர்த்து, மாதுளம்‌ பழச்‌ சாறு விட்டு 


798 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌- 1500 


ஐந்து நாள்‌: ஆட்டவும்‌. பின்‌ ஏழுநாள்‌ கரிப்பான்‌ சாற்றில்‌ 
ஆட்டியெடுத்து உலர வைத்தெடுக்கவும்‌. 
அள்வு 

தேவையான அளவு. 


தீரும்‌ தோய்கள்‌ 
குன்மங்கள்‌, பாண்டு, சுரம்‌, பித்தம்‌, சன்னிதோடம்‌ இவை 
தீரும்‌, 


துணை மருந்து 
இஞ்ச, வெல்லம்‌, வெந்நீர்‌, ஆவின்நெய்‌,  (பா,182-184) 


19. குன்மத்திற்குக்‌ குளிகை 


செய்முறை 

இரிகடுகு, இந்துப்பு, பெருங்காயம்‌, ஓமம்‌, கடுகு ரோகணி, 
இரு€ரகம்‌ இவை வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 இராம்‌) 
சேர்த்து, தண்ணீர்‌ விட்டு இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) 
ஆட்டவும்‌. ஆட்டி வழித்ததைக்‌ கழற்சிக்‌ காயளவு உருட்டி 
நிழலிலுலர்த்தி எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
ஒரு குளிகை. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. வாதமடக்கி, நொச்சி வேர்‌ இவை வகைக்கு ஒருபலம்‌ 
(35 சராம்‌), சாரணைவோர்‌ கால்பலம்‌ '(8.75 இராம்‌) 
சேர்த்து, இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு வற்றக்‌ 
காய்ச்சியெடுத்து அதில்‌ கொடுக்கவும்‌. வாதகுன்மம்‌ 
இரும்‌. 


2. மிளகு, சாரணைவேர்‌, சீரகம்‌ இவை வகைக்கு இரண்டு 
கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்து, இரண்டுநாழி (2.6 
லிட்‌.) நீரிலிட்டு வற்றக்‌. காய்ச்சியெடுத்து அதில்‌ 
கொடுக்கவும்‌. பித்த குன்மம்‌ தீரும்‌, 


உளர்‌ விளக்கங்கள்‌ 799 


_ 3, பருத்திப்பிஞ்சு இடித்து, நீருடன்‌ கொடுக்கவும்‌. அல்லது 
மாதுளம்‌ பழத்தோட்டுக்‌ குடிநீரில்‌. கொடுக்கவும்‌, 
இரத்த பித்த குன்மம்‌ தீரும்‌. 


4, தண்ணீரை எட்டிலொன்றாகக்‌ காய்ச்ச வடித்து அதில்‌ 
தேன்விட்டுக்‌ கொடுக்கவும்‌. பித்த சிலேட்டும குன்மம்‌ 
இரும்‌, ' 


5. வேப்பீர்க்கு, கடுக்காய்‌ இவை வகைக்கு இரண்டு 
கழஞ்சு (10.2 கிராம்‌) இஞ்சிச்‌ சாற்றிலரைத்து வெந்நீர்‌ 
விட்டுக்‌ கொடுக்கவும்‌. அல்லது சாரணைவேர்‌, வாகு 
மடக்கிவேர்‌, நொச்சிவோர்‌ இவை சேர்த்துக்‌ குடிநீரில்‌ 
கொடுக்கவும்‌. கிருமிகள்‌ நீங்கும்‌, உடல்‌ வலிமையாகும்‌; 

(பா, 870-875) 


20. கோடா கோடிக்‌ குளிகை 

செய்முறை 

நாவி, இரசம்‌, காந்தம்‌, கந்தி, தாளசம்‌, சேங்கொட்டைப்‌ 
பருப்பு, இப்பிலி, திரிபலை, உள்ளி இவை வகைக்கு ஒரு கழஞ்சு 
(5.1 இராம்‌), செம்புத்தூள்‌ பன்னிரண்டு கழஞ்சு (61.2 கிராம்‌), 
அக்கரகாரம்‌, நவாச்சாரம்‌, நீர்மூள்ளிவிதை, நிலப்பனைக்‌ 
இழங்கு இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5. கிராம்‌) சேர்க்கவும்‌. 
இதை எட்டுநாள்்ள்‌ கரிப்பான்‌ சாற்றில்‌ அரைக்கவும்‌. ஒரு 
நாளைக்கு ஒரு சுடிகை நேரம்‌ விடாமல்‌ அரைக்சவும்‌. , இவ்வாறு 
அரைத்தெடுத்ததை உளுந்துபோலக்‌ குளிகை கட்டவும்‌. 


அளவு 
'$தவையான அளவு (ஓன்று அல்லது இரண்டு குளிகை)பழச்‌ 
சாற்றில்‌ கொடுக்கவும்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோயும்‌ 
ந்‌. பசுவின்‌ நெய்யில்‌ கொடுக்கவும்‌. செரியாமை அகலத்‌ 


2. சுக்குநீர்‌, மோர்‌, முள்ளங்கி நீசிலூட்டவும்‌, கிராணி 


பீரும்‌; 


800 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 

ிமணக்கெண்ணெயில்‌ கொடுக்கவும்‌. விரோ? தீரும்‌. 

4, வெல்லத்தில்‌ கொடுக்கவும்‌. மலக்கட்டு நீங்கும்‌. 

5. எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ கொடுக்கவும்‌, விடம்‌ தீரும்‌. 
மேலேயும்‌ துவரை போடவும்‌. 

6. நெல்லிமுள்ளிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. நீர்ப்பிளவை, 
வெள்ளுடைப்பு நீங்கும்‌. 

7. முத்தக்காசு நீரில்‌ கொடுக்கவும்‌. லேபனம்‌ நீங்கும்‌. 

8. முருங்கைத்தோற்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. அசீரணம்‌ 
இராணி, சூலை, கடுஞ்சூலை தீரும்‌. 

9. தயிரில்‌ கொடுக்கவும்‌. செரியாமை நீங்கும்‌. 

10, ஊமத்தஞ்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. சன்னி நீங்கும்‌. 
மேலேயும்‌ பூசவும்‌. 

11. வெள்ளாட்டுப்‌ பாலிலூாரட்டவும்‌. மூச்சடைப்பு, சுவாச 
காசம்‌ இரும்‌. 

12. நொச்சச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. பிரமேகம்‌, உட்டணம்‌ 
இரும்‌. 

13. எலுமிச்சம்‌ பழச்சாற்றிலிட்டு நெற்றியில்‌ தேய்க்கவும்‌. 
கண்புகைச்சல்‌ நீங்கும்‌. 

14. நெல்லிக்காய்ச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌, உடலெரிவு 
தீரும்‌. 

15. தண்ணீரில்‌ கொடுக்கவும்‌. பித்தம்‌ போகும்‌. 

16. கழமுநீரில்‌ கொடுக்கவும்‌. உட்டணம்‌ தீரும்‌. 

17. சாதிக்காய்ப்‌ பொடியிலூட்டவும்‌. வாய்வாதம்‌, நடுக்கு 
வாதம்‌ தீரும்‌. 

18. சிறுநீரிலூட்டவும்‌. உடல்‌ வீக்கம்‌ தீரும்‌. 

19. சுக்கு நீரிலூட்டவும்‌. விடம்‌, விடக்கடி. தீரும்‌. 

20. வசம்புக்‌ தூளில்‌ கொடுக்கவும்‌. வலி கடுப்புத்‌ தீரும்‌. 


21. மூள்ளிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌, வாதம்‌ தீரும்‌. 
(பா. 545-551) 


உரை விளக்கங்கள்‌ 801. 


21, சகல குன்மக்‌ குளிகை 


செய்முைற 

அரப்பொடி எண்பது பங்குடன்‌, இரசம்‌, கந்தி, மனோசிலை 
இவை வகைக்கு இரண்டு பங்கும்‌ கூட்டவும்‌. இதை ஒருசாமம்‌ 
(3 மணி நேரம்‌) குமரிநீரிலாட்டி எடுத்து, அடையாகத்‌ தட்டி 
வேய்யிலில்‌ காய வைக்கவும்‌. இரண்டு சாமத்திற்குப்‌ பின்‌ 
மீண்டும்‌ அவ்வாறே ஆட்டி எடுத்துக்‌ காய வைக்கவும்‌. 
அத்துடன்‌, இந்துப்பு, இரிகடுகு, சுடுக்காய்த்தூள்‌ இவை 
வகைக்கு இரண்டு பங்கு சேர்த்து, சரிப்பான்‌ சாற்றில்‌ ஒருநாள்‌. 
ஆட்டியெடுத்து குளிகையாக்கவும்‌. ' 


அளவு 
வராகனெடை (4.2 கிராம்‌). 


தீரும்‌ நோய்கள்‌ 
குன்மங்கள்‌, கஇறாணி, பீலிகை, வாயு, குட்டம்‌, அக்கினி 
மந்தம்‌ இவை தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 

இஞ்சிச்சாறு, பஞ்சமூலக்‌ குடிநீர்‌ அல்லது சித்தருட மூலி, 
புங்கம்‌ பட்டை, மூக்கரைவோர்‌, ஆயிலப்பட்டை, திரிகடுகு, 
கடுக்காய்‌, இந்து இவை சேர்ந்த குடிநீரில்‌ கொடுக்கவும்‌. சத்தி 
குன்மம்‌ முதலான நோய்கள்‌ இரும்‌. (பா..188-191) 


22. சலதாரை உருண்டை 

செய்முறை 

நாவி, கந்தி, சூதும்‌, இந்துப்பு, சவுரி, . பெருங்காயம்‌, 
சவுக்காரம்‌, துருசு, நோர்வாளம்‌ இவற்றை நன்கு கத்தம்‌ செய்து 
ஓரளவாகத்‌ தரளாக்கி, எலுமிச்சம்‌ பழச்சாறு விட்டு ஆட்டி 
எடுக்கவும்‌. வெண்ணெய்போல்‌ பதமானதும்‌ மிளகு போல 
உருட்டி வைக்கவும்‌, 
அளவு 

.. தேவையான அளவு. 


௮-5 


802 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1,500 


தீரும்‌ நோய்கள்‌ 
வயிற்றுநோய்‌, கிரிச்சனங்கள்‌, அகுவை, வெண்நோய்‌, பெரு 
வயிறு, கெண்டை. குன்மம்‌, நீர்க்கோவை இவை இரும்‌, 


துணை மருந்துகள்‌ .' 
வெல்லம்‌, நெய்‌, எலுமிச்சம்‌ பழச்சாறு. (பா.௨78, 279) 


23. சவ்வீர வைப்பு 


செய்முறை 

கல்லுப்பு, வெடியுப்பு, சீனக்காரம்‌, நவச்சாரம்‌, அன்ன்‌ 
பேதி, மயிற்துத்தம்‌, இரசம்‌ இவை ஏழும்‌ ஓரளவாயெடுத்து 
மண்பாண்டக்‌ குப்பியிலிட்டு, ஏழுசலை மண்‌ செய்யவும்‌, இதை 
முத்தீபிலிட்டு மூன்றுநாள்‌ எரிக்கவும்‌. பதங்கமாயேறியுள்ளதை 
யெடுத்து அவுரிச்‌ சாற்றிலரைத்து வில்லையாகத்‌ தட்டி உலர 
வைக்‌எவும்‌. இதை வராகபுடம்‌ போட்டெடுத்து நொச்சியிலைச்‌ " 
சாறு, இஞ்சிச்சாறு, மூலைப்பால்‌ இவற்றில்‌ வகைக்ஞு ஒருநாள்‌ 
அரைத்து, மாத்திரையாக கடலையளவு உருட்டி, நிழலில்‌ 
உலர்த்தி எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
- ஓர்‌ உருண்டை. இரண்டு வேளை, அரை மண்டலம்‌ 
கொடுக்கவும்‌ . ப 
தீரும்‌ தோய்கள்‌ 
விடபாகசுரம்‌, மகோதரம்‌, குன்மம்‌, காசசுவாசம்‌ இவை 
இரும்‌. 
துணை மருந்துகள்‌ 
நறுநெய்‌, தேன்‌. 
பத்தியம்‌ 
சுத்தி செய்த உப்பு, வெள்ளாட்டுப்பால்‌, நெய்‌, துவரை, 


வழுதலங்காய்ப்‌ பிஞ்சு, முருங்கையிலைச்சாறு இவை ஆகும்‌. 
மற்றவை ஆகா. ்‌ (பர்‌.4ீ206-1210) 


உரை விளக்கங்கள்‌ 803 
24, சன்னி வாதாங்குசம்‌ குளிகை 


செய்முறை 

சூதம்‌, கந்த, அரிதாரம்‌, நாவி, மாட்சி, பொன்மாட்சி, 
தாமிர பற்பம்‌, அப்பிரகம்‌, சத்திசாரம்‌, சங்குமுடிசாரம்‌, எவச்‌ 
சாரம்‌, கார்க்கடகசங்க, பெருங்காயம்‌, வசம்பு, பேய்ப்புடல்‌, 
பொன்முசுட்டை, கடுக்காய்‌, சுக்கு, கஞ்சா, நிலப்பனைவேர்‌, 
வேப்பம்பிசன்‌ இவற்றை வகைக்கு ஓரளவாக எடுத்துக்‌ கூட்டி. 
உத்தம தாளிச்சாறு, எலுமிச்சம்‌ பழச்சாறு இவை ஓவ்வொன்றி 
லும்‌ 'தனித்தனியே ஒருநாளாட்டி எடுத்துக்‌ கடலை அளவு 
உருட்டி வைத்துக்‌ கொள்ளவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பதின்மூன்று சன்னி, விக்கல்‌, வாந்தி, வெட்டை, கரப்‌ 
. பான்‌, புண்கள்‌ போன்ற நோய்கள்‌ தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
தசமூலக்‌ குடிநீர்‌, இஞ்சிச்சாறு. (பா. 156-158 


25. சிலேட்டுமக்‌ குளிகை 
செய்முறை 
மனோசிலை, துத்தம்‌ இவை ஒரளவாயெடுத்துச்‌ சுத்தம்‌ 
செய்யவும்‌. அதில்‌, மோர்‌ காய்ச்சித்‌ தெளித்து ஒருசாமம்‌ 
(3 மணி நேரம்‌) ஆட்டி எடுத்து மிளகெடைக்குக்‌ குளிகை 
கட்டி வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான .அளவு. பசுவின்‌ மோரில்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ தோய்‌ 
.... இிலேட்டும சரங்கள்‌ தீரும்‌, (ா$62, 563) 


804 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500. 
26. சுகந்த ரசம்‌ 


செய்முறை 

“கந்‌ இரண்டுப்லம்‌ (70 கிராம்‌), தாவி, அப்பிரகச்‌ 
சிந்தாரம்‌ இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌) சூதம்‌ ஒரு 
கழஞ்சு (5.1 இராம்‌); இவற்றுடன்‌, சீரகம்‌, கொடுவேலிவேர்‌, 
சிந்திற்‌ சருக்கரை, வாய்விளங்கம்‌, எவச்சாரம்‌, நொச்சி வோர்‌ 
இவ்வ வகைச்கு அரைப்பலம்‌ (175 இராம்‌) கூட்டிக்‌ கொண்டு, 
நொச்சிச்சாறு, மாதுளையின்‌ சாறு இவை ஓவ்வொன்றிலும்‌ 
ஓவ்வொரு நாள்‌ ஆட்டியெடுத்து, குன்றியெடை. குளிகை கட்டி 


வைக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
... பெருதோவு, மகோதரம்‌, வல்லை, நீராமை, கவுசி இவை 
தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ ப 
.. இஞ்சிச்சாறு, பஞ்சமூலக்‌ குடிநீர்‌, தசமூலக்‌ குடிநீர்‌. 
ட க (பா.191-193 
குறிப்பு 
பஞ்சமூலம்‌ 

இப்பிலி, இப்பிலிமூலம்‌, செவ்வியம்‌, இத்‌திரமூலம்‌, வேர்‌, 
கொம்பு ஆகியன. 


'தசமூலம்‌: 

2 பெருமுன்னை, பெருவாகை, வில்வம்‌, பா£இரி, கண்டங்காரி, 

நெருஞ்சிவேர்‌, சிறுவழுதலைவேர்‌ சிற்றாமல்லி, பேராமல்லி, 

வேர்க்கொம்பு ஆகியன. (பா.194, 195) 
"27. சுரங்களுக்குக்‌ குளிகை 

செய்முறை 


க சூதம்‌, வெண்காரம்‌, மிளகு, தப்பிலி, ஊமத்தம்‌ வித்து 
இளை ஓரளவாக எடுத்து, ஊமத்தஞ்சாறு விட்டு ஒரு சாமம்‌ 


ரை விளக்கங்கள்‌ 805 
(3 மணி நேரம்‌) அரைத்து எடுக்கவும்‌. குன்றியெடை குளிகை 


யாக உருட்டவும்‌, 


அளவு 
குன்றியெடை (130 மி,திராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
சுரங்கள்‌, வாதசுரம்‌, சன்னி, மோர்ச்சை, குளிர்சுரம்‌ 
அனைத்தும்‌ தீரும்‌. 


துணை மருந்து 
எருக்கம்‌ வேர்க்‌ குடிநீர்‌, செவ்வியத்தூள்‌, தயிர்‌, 


பத்தியம்‌ 
குயிர்ச்சோறு ஆகும்‌. ... பா.479-481) 
28. சுரமாலிகை 
செய்முறை 


ப தாமிர பற்பம்‌, சூதம்‌, கந்தி, மனோசிலை, தாளகம்‌ வெண்‌ 
காரம்‌, இரிபலை, திரிகடுகு இவை வகைக்கு ஓரளவாகக்‌ 
கூட்டவும்‌. அத்துடன்‌ நேர்வாளப்‌ பருப்பு இரண்டு பங்கு கூட்டு, 
கரிப்பான்‌ சாற்றில்‌ இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌)ஆட்டவும்‌. 
பின்பதைக்‌ குளிகையாகக்‌ கட்டிச்‌ சேர்க்கவும்‌. 


அளவு ப 
குன்றியெடை. (130 மி.கிராம்‌) ஒருமண்டலம்‌ (48 நாள்கள்‌) 


உண்ணவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


பீலிகை, வெப்புப்பாவை, வயிற்றுவலி, தாகம்‌ இவை தீரும்‌. 
்‌ (பா. 184, 185) 


806 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


29, சுரராம்‌ பாணம்‌ 


செய்முறை 

சூதம்‌, வெள்ளைப்‌ பாடாணம்‌ இவை வகைக்கு இரண்டு 
வராகன்‌ (8.4 இராம்‌) எடுத்துச்‌ சுத்தம்‌ செய்து, பாகலிலைச்‌ 
சாற்றில்‌ இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) அரைக்கவும்‌. 
இவ்வாறு மூன்று நாள்‌ அரைத்து, சிறுபயற்றினளவு உருண்டை. 
களாக உருட்டவும்‌. உருண்டைகளை நிழலில்‌ உலர்த்தியெடுத்து, 
தானியபுடம்‌ பத்துநாள்‌ வைத்தெடுக்கவும்‌. 


அளவு 
ஓர்‌ உருண்டை. இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
இராத சுரம்‌, மாறல்‌ சுரம்‌ போன்ற சுரங்கள்‌ இரும்‌. 


துணை மருந்துகள்‌ 
இஞ்சிச்சாறு, முலைப்பால்‌, 


பத்தியம்‌ 
இிற்றுப்பு, கஞ்சி, வெந்நீர்‌, தூதளங்காய்‌, இஞ்சி இவை 
யாகும்‌. (பா. 819-921) 
30. சுராங்குசக்‌ குளிகை - 1 
செய்முறை 


சூதம்‌, கந்தி இவை வகைக்கு ஒருகழஞ்சு (5.1 கிராம்‌) ௧௬ 
ஊமத்தம்விதை மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌), சுக்கு நான்கு 
கழஞ்சு (20.4: இராம்‌) 'சேர்த்தெடுத்து, எலுமிச்சம்‌ பழச்‌ 
சாற்றிலும்‌ இஞ்சிச்‌ சாற்றிலுமாகத்‌ தனித்தனியே இரண்டு 
சாமம்‌ (6 மணி நேரம்‌) அரைக்கவும்‌. இதை எடுத்து, கடலை 
யளவு உருட்டி உலரவைத்துக்‌ கொள்ளவும்‌, 


அளவு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌) வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌. 


உரை விளக்கங்கள்‌ 3867 


தீரும்‌ நோய்கள்‌ 
விடசரம்‌, வெண்சுரம்‌, இரிசுரம்‌, சன்னி, தோடம்‌, தினச்‌ 
சுரம்‌ போன்றதனைத்தும்‌ இரும்‌. (பா. 580-582) 
31. சுராங்குசக்குளிகை - 2 
செய்முைற்‌: 
சூதம்‌, கஞ்சா, வசுவாசி இவை ஓரளவாக எடுத்து, தூது 
வளையின்‌ சாற்றிலரைத்துத்‌ துவரை போலத்‌ குளிகை 
செய்யவும்‌, 
அளவு 
ஒரு குளிகை இஞ்ச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 
குளிர்மாறல்‌, வெண்சுரம்‌ தீரும்‌. (பா. 604, 605) 
32. சுவாச குடோரிகுளிகை 
செய்முறை 
அரிதாரம்‌, இரசம்‌, சுக்கு, வெண்காரம்‌, திப்பிலி இவை 
ஓரைளவாக எடுத்து, ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) கரிப்பான்‌ 
சாற்றிலாட்டி, வெண்ணெய்‌ போலத்‌ திரண்டபின்‌ மேலும்‌ 
ஒருசாமம்‌ (3 மணி நேரம்‌) நொச்?ச்‌ சாற்றிலாட்டி எடுக்கவும்‌. 
இதை, பாவட்டங்காய்ப்‌ போலக்‌ குளிகை கட்டி, வைக்கவும்‌, 
அள்வு 
தேவையான அளவு. தேன்‌, இஞ்சிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 
சுரகாசம்‌, சுவாசகாசம்‌, குத்திருமல்‌, நெட்டிருமல்‌, குறு 
குறுப்பு, சிலேட்டும சுரம்‌ இவை தீரும்‌. (பா. 563-565) 
33. குலைக்குக்‌ குடோரி 
செய்முறை 


சூதம்‌, அரிதாரம்‌, வெண்காரம்‌, சந்தி, இரிகடுகு, திரிபலை, 
நேர்வாள்ம்‌ இவை ஓரளவாச எடுத்து, கரிப்பான்‌ சாற்றிலிட்டு, 


்‌ 808 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) ஆட்டி எடுக்கவும்‌. இதைக்‌ 
குன்றியெடையுள்ள (130 மி.கிராம்‌) குளிகையாக உருட்டி 
வைக்கவும்‌. 


அள்வு 
தேவையான அளவில்‌ மிளகுப்பொடியுடனும்‌ இஞ்சிச்‌ 
சாற்றிலும்‌ உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
சூலை, குன்மம்‌, அகுவை, நாச்சூலை தீரும்‌. (பா. 495, 496) 


34. தலைக்குச்‌ சம்பிரதாயக்‌ குளிகை 


செய்முறை 

இரசம்‌ பணவெடை (488 மி.கிராம்‌), சவரி பணவெடை 
(488 மி, கிராம்‌), கடுக்காய்‌ எட்டுக்‌ கழஞ்சு (40.8 கிராம்‌), 
ஓதியம்பட்டை ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌), வன்னித்தோல்‌ 
கால்‌ கழஞ்சு (1.27 கிராம்‌) சேர்த்துத்‌ தூளாக ஆட்டி, அதில்‌ 
வெல்லம்‌ சேர்த்துத்‌ தாூளாக்கிச்‌ சுண்டைக்காய்ப்‌ போலக்‌ 
குளிகை கட்டி வைக்கவும்‌. 


அளவு 
ஐந்து குளிகையை நெய்‌, பால்‌, வெல்லம்‌, பருத்தியிலைச்‌ 
சாறு. 


பத்தியம்‌ 
புளி, உப்பு நீக்கவும்‌. (பா. 589-591) 


35. சொர்ண காந்தவைரவன்‌ குளிகை 
1 ம்‌ 
செய்முறை 
| 
. சூதம்‌, உலோகம்‌, தாளகம்‌, நிமின்ள; . கந்தி, நாவி, தாமிர 
பற்பம்‌, சித்திரமூலம்‌, வெண்காரம்‌, நொச்வேர்‌ இவை ஓரள 
வாகச்‌ சேர்த்துப்‌ பொடித்தெடுக்கவும்‌. இதை, நொச்சியிலைச்‌ 
சாற்றிலும்‌ பொற்கரந்தைச்‌ சாற்றிலும்‌ ஒவ்வொருநாள்‌ ஆட்டி, 


உரை விளக்கங்கள்‌ 809 


குன்றியெடை குளிகையாக எடுக்கவும்‌. இதை இஞ்சிச்‌ சாற்றிலும்‌ 
இப்பிலிமூல ச்‌ சாற்றிலும்‌ சேர்த்தெடுக்கவும்‌. அத்துடன்‌, சீந்திற்‌ 
சருக்கரை, அரத்தை, வேப்பம்பட்டை, ஆமணக்கம்‌ பருப்பு. 
சுக்கு, தெொச்சியிலை, தேவதாரம்‌ இவற்றைத்‌ தூளாக்கிச்‌ 
சேர்த்து அதற்கு நேராகக்‌ குக்கில்‌ சேர்த்து, நெய்‌ விட்டாட்டி 
வழித்துருட்டி எடுக்கவும்‌ 


அளவு 
குன்றியெடை (130 மி.கிராம்‌) 


தீரும்‌ தநோய்கள்‌ 
எண்பது வாதமும்‌ தீரும்‌. (பா.162-164) 
36. செளபாக்கிய சுண்டி 
செய்முறை 


கரிசாலை, பொடுதலை இவற்றைச்‌ சமூலமாக எடுத்‌ 
துலார்த்தியிடித்து, வகைக்கு ஒ௫ுபலம்‌ (35 இராம்‌) எடுக்கவும்‌. 
திரிகடுகு, திரிபலை, ஓமம்‌, குராசானியோமம்‌, தாளிசபத்திரி, 
சிற்றரத்தை, தேசாபுரம்‌, ஏலம்‌ இவை வகைக்கு ஒருபலம்‌ 
(35 கிராம்‌); சாதிக்காய்‌, கிராம்பு வகைக்கு மூன்றுபலம்‌ (105 
இராம்‌); அதிவிடயம்‌, இருசீரகம்‌, வால்மிளகு, கொத்தமல்லி, 
வெந்தயம்‌ இவை வகைக்கு அரைப்பலம்‌ (175 கிராம்‌) எடுத்‌ 
துலர்த்து யிடிக்கவும்‌. இவற்றை நான்குபடி (5.3 லிட்‌.) ஆவின்‌ 
பாலிலிட்டுக்‌ குழம்பாக வற்றக்‌ காய்ச்சவும்‌. பெ௱டியைவிட்டு 
நன்கு களறி எடுக்கவும்‌. தாழியில்‌ நான்குபடி. (5.3 லிட்‌.) பால்‌ 
விட்டு, மேலே வேடு கட்டி, அதில்‌ முன்மருந்தை வைத்து, தேன்‌ 
ஒருபடி (1.3 லிட்‌.) விட்டு, அவித்து எடுக்கவும்‌. வெந்த மருந்தை 
எடுத்துச்‌ சுண்டைக்காயளவு உருட்டி நிழலில்‌ உலர்த்தி 


வைக்கவும்‌. 


அளவு 
ஒரு உருண்டை. இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌, 


810 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌- 1500 


தீரும்‌ தோய்கள்‌ 

ப கூசிகாவாயு, கிராணி, குன்மம்‌, வாயுதிரட்சி, உப்பிசங்கள்‌, 
'பொருமல்‌, தாகம்‌, வெறுப்பு, அரோ, அக்‌இனிம்ந்தம்‌, பலசுறரம்‌, 
வெகுபேதி, கழிச்சல்‌ இவை தீரும்‌ 


துணை மருந்துகள்‌ 
தேன்‌, சீனி, இஞ்சிச்சாறு, மாதுளம்‌ பழச்சாறு, என்ப. 
பழச்சாறு, நாரத்தம்‌ பழச்சாறு, ட்டம்‌ 


பதீதியம்‌ 
நெய்‌, பால்‌, துவரை, முட்டை, ஆட்டிறைச்சயுலர்ந்தது. 
வழுதலைப்‌ பிஞ்சு, தூதுவளைச்‌ சமூலம்‌, அவரைப்பிஞ்சு, 
மூளைத்தண்டு, சிறுகரை, பொன்னாங்காணி, அயிரைமீன்‌, 
கெளிறுமீன்‌, உப்பு, மிளகு, ஈருள்ளி, வெந்நீர்‌ இவை ஆகும்‌, 
(பா. 843-648) 


37. தாளக சுரசம்‌ குளிகை 
செய்முறை 


சூதம்‌, தாளகம்‌, கத்தி இவை வகைக்கு ஒருபங்கு, மனோ 
சிலை, தாமிர பற்பம்‌ இவை வசைக்கு இரண்டு பங்கு எனக்‌ 
கூட்டிச்‌ சோர்த்து நொச்சிச்‌ சாற்றில்‌ இரண்டுநாள்‌ விடாமல்‌ 
ஆட்டி எடுக்கவும்‌, 


அளவு 
குன்றியெடை (130 மி. இராம்‌) 


திரும்‌ தோய்கள்‌ 
உள்மாழ்தை, கழிச்சல்‌, எலும்புருக்கி) சுரமாந்தை இவை 
திரும்‌, 


துணை மருந்து 


திரிபலை, மிளகு இவற்றைப்‌ பொடித்துச்‌ சேர்த்து 
அத்துடன்‌ தேன்‌ கலந்து கொடுக்கவும்‌, ' -. (பா. 18,169) 


உறை. விளக்கங்கள்‌ 811 


38. திருவாட ரசம்‌ 

செய்முறை ' 

மாட்சிகம்‌, அப்பிரகம்‌, கந்தி, தாமிரபற்பம்‌ இவற்றை 
ஓரளவாகக்‌ கூட்டி, அத்துடன்‌ சித்திரமூலச்சாறு கொண்டு 
ஒருநாள்‌ விடாது ஆட்டி எடுக்கவும்‌. இதை மஞ்சாடி போலத்‌ 
இரட்டி வைக்கவும்‌. 
அளவு 

கழஞ்சு எடை (5.1 இராம்‌). 


தீரும்‌ நோய்‌ 


வாத குன்மம்‌. 


துணை மருந்துகள்‌ 

வெற்றிலைச்சாறு , விட்டரைத்துண்ணவும்‌. அல்லது வாய்‌ 
விளங்கம்‌, இந்துப்பு, பெருங்காயம்‌, ஏலம்‌, சவட்டுப்பு இவை 
ஓரளவாகக்‌ கூட்டி மாதுளைச்‌ சாற்றில்‌ ஒருசாமமாட்டி எடுத்து 
அத்துடன்‌ கேர்த்துண்ணவும்‌ தீரும்‌. 


39. துத்த உருண்டை 


செய்முறை 

துத்தம்‌, துருசு, அரிதாரம்‌, சூதம்‌, கந்தி, மனோசிலை 
இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 இராம்‌) எடுத்துப்‌ பொடித்து, 
சாரணையிலைச்சாறு காற்படி. (236 மி.லிட்‌.) விட்டு, வெண்‌ 
கலக்கிண்ணியில்‌ மூடிச்‌ சலைமண்‌ செய்து, இபாக்கி னியில்‌ ஒரு 
சாமம்‌ (3 மணி நேரம்‌) எரிக்கவும்‌. ஆறியபின்பெடுத்து, மணத்‌ 
தக்காளிச்‌ சாறுவிட்டுக்‌ கலக்கி, சிறுபயறு அளவு உருட்டி 
வைக்சவும்‌, 


அள்வு 

தேவையான அளவு. 
தீரும்‌ தோய்கள்‌ ப 

சுரம்‌, மாறல்சுரம்‌, முறைக்காயச்சல்‌, சீதசுரம்‌ போன்ற 
அறுபத்து நான்கு சுரங்களும்‌ தரும்‌. 


812 அசுத்தியார வைத்திய காவீயம்‌-] 500 


துணை மருந்துகள்‌ 
கார்ப்பூரம்‌, கத்தூரி, சீரகம்‌, தேன்‌, (பா. 583-585) 


40. நாக பூபதி 


செய்முறை 

தாமிரம்‌ இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) எடுத்து, மெல்லிய 
குகடாகத்‌ தட்டிப்‌ புளியிலைச்‌ .சாற்றிலிட்டுக்‌ கொதிப்பித்து 
எடுக்கவும்‌. கந்தியை இரண்டு பலம்‌ (70 கிராம்‌) எடுத்து, 
எருக்கம்பால்‌ விட்டு ஆட்டவும்‌. இதைத்‌ தாமிரத்‌ தகட்டின்‌ 
இருபுறமும்‌ பூசி வெயிலில்‌ உலர்த்தி எடுக்கவும்‌. பின்பதைச்‌ 
சட்டியிலிட்‌்டுச்‌ சீலைமண்‌ செய்து, இரண்டு சாமம்‌ (6 மணி 
நேரம்‌) எரிக்கவும்‌. ஆறியபின்‌, தூளான தாமிரத்துடன்‌ சூதம்‌, 
கந்தி இவ்விரண்டையும்‌ ஓரளவாகச்‌ சேர்க்கவும்‌. அத்துடன்‌ 
செருப்படிச்‌ சாறுவிட்டு ஆட்டி, குகையிலிட்டு, சீலைமண்‌ 
செய்து, முன்போலவே புடம்‌ போட்டு எடுக்கவும்‌. எடுத்ததுடன்‌ 
எட்டிலொரு பாகம்‌ நாவி கூட்டவும்‌, நாலிலொரு பாகம்‌ மிளகு 
கூட்டவும்‌. இதைக்‌ கொடுவேலி மூலநீருடன்‌ சேர்த்தாட்டவும்‌:. 
இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) ஆட்டி எடுத்து, குன்றியெடை 
(130 மி.கிராம்‌) குளிகை கட்டி, குகையிலிட்டு நெல்லினுள்ளே 
ஒரு மாதம்‌ வைத்தெதடுக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1. திப்பிலித்தூள்‌ பணவெடை (488 மி.கிராம்‌) யுடன்‌, 
இஞ்சிச்சாறும்‌, ஓர்‌ உருண்டையும்‌ சேர்த்துக்‌ கொடுக்‌ 
கவும்‌, பதின்மூன்று சன்னிகளும்‌ தீரும்‌, 

2. கொடுவேலிக்‌ குடிநீரில்‌ கொடுக்கவும்‌. பதினெட்டுச்‌ 
சூலையும்‌ தீரும்‌. 

3. திரிகடுகு நீரில்‌ நிகொடுக்கவும்‌. சுரங்கள்‌ இரும்‌. 

4. தேனி லுரட்டவும்‌, அட்டகுன்மம்‌, சயரோகம்‌, பவத்‌ 
திரம்‌, கரப்பான்‌ புண்‌ போன்றதனைத்தும்‌ இரும்‌. 

அ (பா,658-663) 


813 


உரை விளக்கங்கள்‌ 
41. பறங்கி, கூலைக்குக்‌ குளிகை 
செய்முறை 


பேய்ப்புடல்‌, கொடுவேலி வேர்‌ இவற்றை வெள்ளாட்டுப்‌ 
பாலிலாட்டிச்‌ சிறுமுள்ளியளவு உருட்டி. வைக்கவும்‌. 


அளவு 
மூன்று உருண்டை தினமும்‌ ஆவின்‌ பாலில்‌ கொடுக்கவும்‌. 
பத்தியம்‌ 
்‌ பவெள்ளாட்டுப்பால்‌, தயிர்ச்சோறு ஆகும்‌. புளி, உப்பு 
“தாது. (பா.585, 589) 
42. பாடாண உருண்டை 
செய்முறை 


'தவுரி, வெள்ளைப்பாடாணம்‌ இவை ஓரளவாயெடுத்துச்‌ 
சுண்ணாம்புக்குள்ளே பொதிந்து வைக்கவும்‌. அதன்‌ மேலே துணி 
சுற்றித்‌ தீயிலிட்டுச்‌' சுடவும்‌. நன்கு வெந்தபின்‌ துணிக்கரிப்‌ 
போக்கி எடுக்கவும்‌. சூதம்‌, வாளம்‌, தப்பிலி இவை வகைக்கு 
ஓரளவாக எடுத்து ஊமத்தஞ்‌ சாற்றிலரைத்துச்‌ சேர்க்கவும்‌, 
இதைச்‌ சிறுபயறு போல உருட்டி உலர வைக்கவும்‌. 
அளவு 

ஒருருண்டை. 
துணை மருந்தும்‌ தீரும்‌ நோயும்‌ 

1. வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌. குளிர்‌ காய்ச்சல்‌ தீரும்‌. 
2. முலைப்பாலில்‌ கொடுக்கவும்‌. சுரங்கள்‌ அனைத்தும்‌ 


இரும்‌. 


பத்தியம்‌ 
பாலும்‌ சோறுமாகும்‌. (பா.585- 587) 
43. பூத வைரவம்‌ 
செய்முறை 


_ சூதம்‌, உலோகம்‌, தாரம்‌, கந்தி, மனோசிலை, சிரோதாஞ்‌ 
சனம்‌ இவை ஓரளவாக எடுத்து, சிறுநீரிலிட்டரைத்து, குன்றி 


814 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


யெடையுள்ள (130 மி.கிராம்‌) குனிகையாக உருட்டவும்‌. கந்தி 
இரண்டு பங்கு, இந்துப்பு ஒரு பங்கு சேர்த்து, கால்கடிகை 
வறுக்கவும்‌. அதில்‌, சவட்டிலுப்பு, இரிகடுகு, பெருங்காயம்‌ ஓரள 
வாகச்‌ சேர்த்துச்‌ ஏறுநீரிலாட்ம உரூட்ம வைக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு நெய்யில்‌ சொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 
குடல்‌ வாதம்‌, குன்ழங்கள்‌ தீரும்‌, (பா.397, 398 


44. பேதிக்கு வாயு புத்திரன்‌ 

செய்முறை 

திரிகடுகு, கடுகுரோணி, தேசாபுரம்‌, வாய்விளங்கம்‌ இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 இராம்‌), நதோ்வாளபம்‌ . பருப்பு 
பத்துக்‌ சழஞ்சு (51 கிராம்‌) சேர்த்து, இஞ்சிச்சாறு இரண்டு 
சழஞ்சு விட்டு, இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) அரைக்கஓம்‌. 
மை போலானதும்‌ வழித்தெடுத்து சிறு உருண்டை.களாக 
உருட்டவும்‌ உருண்டைகளை நிழலில்‌ உலர்த்தியெடுத்து மான்‌ 
கொம்புச்‌ சிமிழில்‌ அடைத்து வைத்கவும்‌. : 


அளவு 
இரண்டு குன்றியெடை. (260 மி.கிராம்‌) 


தீரும்‌ நோய்கள்‌ 
மலக்கட்டு நீங்கும்‌. 
துணை மருந்துகள்‌ 
இஞ்சிச்சாறு, பனைவெல்லம்‌. (பா...707, 706) 
95. மண்டைச்‌ சூலைக்குக்‌ குளிகை : 
செய்முறை 


துளசியிலை, கரிப்பானிலை, குப்பைமேனியிலை,, உத்தம்‌ 
“தாளியிலை, கொழிஞ்சியிலை இவற்றை: ஓரளவாக நிழலீல்‌ 


உரை விளக்கங்கள்‌ 818 


உலார்தீதியெடுத்துத்‌ ' தாளாக்கவும்‌. வெருகடியளவுடன்‌ நீர்‌ 
விட்டு ௪.ருட்டி வைக்கவும்‌, 


அள்வு 
மூன்று உருண்டை. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோயும்‌ 
1. வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌. தலைச்சூலைப்புண்கள்‌ இரும்‌, 


2. பூசணிச்காய்க்‌ குடிநீர்‌, வீழிச்சாறு, பாலில்‌ வெல்ல 
மிட்டுக்‌ கொடுக்கவும்‌. ம ண்டைச்சூலை, கரப்பான்‌ 
இரும்‌, (பஈ.592-594): 


்‌ 46, மகோதர உருண்டை 
செய்முறை 
இரும்புச்சல்லி, செம்புச்சல்லி, துத்தநாகச்‌ சல்லி, இந்துப்பு, 
நிமிளை, கந்தி, மனோசிலை, கவுரி இவை வகைக்கு ஒரு கழஞ்சு 
(5.1 கிராம்‌) எடுத்து, எருக்கம்பால்‌ ஓர்‌ அழக்கு (168 மி.லிட்‌.) 
விட்டு, மூன்று நாள்கள்‌ ஊற வைக்கவும்‌. பின்பெடுத்து அதில்‌ 
எலுமிச்சம்‌ பழச்சாறும்‌ எருக்கம்பாலும்‌ பாதியளவுக்கு மேல்‌ 
விட்டு வைக்கவும்‌. இம்மருந்தை எட்டுநாள்கள்‌ வெய்யிலில்‌ 
வைக்கவும்‌. நன்கு வெத்து, பொன்‌ மெழுகு போலிருக்கும்‌ ' 
பதத்தில்‌ எடுத்து, சுண்டைக்காயளவு உருட்டி வைக்கவும்‌. 


அளவு 


- தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 

மகோதரம்‌, சலக்கோர்வை, அகுவை, நீராமை, சவுசி, 
பாண்டு, வலிகுன்மம்‌, எரிகுன்மம்‌, சத்தகுன் மம்‌, வெப்பூப்பாவை, 
எரிவு குன்மம்‌, கட்டி குன்மம்‌, இரிகுன்மம்‌, விடபாகம்‌ தீரும்‌. 

(பா.574-577). 
47. மேகாதிக்‌ குளிகை 

செய்முறை 

சூதம்‌ பத்துக்கழஞ்சு (51 கராம்‌), அப்பிரகம்‌. இருபது 


்‌ 


சுழ்ஞ்சு (102 ரொம்‌), குந்தி ஐம்பது கழஞ்சு (255 ராம்‌); 


816: அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அரிதாரம்‌ ஐம்பது ஈழஞ்சு (255 கிராம்‌), சிலாசத்து ஐந்து 
கழஞ்சு (25.5 கிராம்‌) என இவற்றை முழைப்படி சேர்க்கவும்‌. 
இத்துடன்‌ காரியச்சிந்தூரம்‌ ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌) 
சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌ பின்வரும்‌ மேல்‌ மருந்தையும்‌ 
சேர்க்கவும்‌. பருத்திவிதை, தேற்றான்வித்து, வெண்குன்றி வித்து, 
புளியம்விதைத்தோல்‌, கர்க்கடகங்கி இவை வகைக்கு ஐந்து 
சழஞ்சு (25.5 சராம்‌) எடுத்துக்‌ கொண்டு, மரமஞ்சள்‌, கத்தூரி 
மஞ்சள்‌, நிலப்பனைவேர்‌, சித்திரமூலம்‌ இவை வகைக்குப்‌ 
பத்துக்‌ கழஞ்சு (51 இராம்‌) கூட்டி, வேம்பு, வெள்வேல்‌, கருங்‌ 
காலி, கருவேலம்‌ சின்‌ இவை வகைக்குப்‌ பத்துக்‌ கழஞ்சு (51 
இராம்‌) சேர்த்து, சுக்கு, மிளகு, திப்பிலி இவை வகைக்கு 
மும்மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌) பொடித்துச்‌ சேர்க்கவும்‌. 
அத்துடன்‌ ஆவிரை, மருது, இலந்தை இவற்றின்‌ இலைச்‌ 
சாற்றைப்‌ பிழிந்து. தனித்தனியே மும்மூன்று நாள்‌ ஆட்டி 
பெடுக்கவும்‌. தேற்றன்‌ விதையளவு மாத்திரையாக உருட்டி 
வைத்துக்‌ கொள்ளவும்‌. 


அளவு 
ஒரு குளிகை. 


நீரும்‌ நோய்கள்‌ 
மேக நோய்கள்‌ இருபதும்‌ தீரும்‌, 


துணை மருந்து 
தேன்‌. (பா. 204-207) 


48. வச்சிர கபாடம்‌ 

செய்முறை: 1 

சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, வால்மிளகு, ஏலம்‌, சுக்கு 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌); வெட்பாலை, 
சரகம்‌ இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கராம்‌); 
கோரோசனை, அதிவிடயம்‌, அதிமதுரம்‌, வெந்தயம்‌ இவை 
வகைக்கு நாற்கழஞ்சு (20.4 கிராம்‌); அபின்‌ மருந்து அரைக்‌ 
கழஞ்சு (2.55 கிராம்‌) கூட்டி, வெதுப்பி, வெந்தயநீரில்‌ நன்கு 


உரை விளக்கங்கள்‌ 817 


ஆட்டியெடுக்கவும்‌. எடுத்ததை அடையாகத்‌ தட்டி, தணலில்‌ 
எரித்து, வெந்தயநீரில்‌ அரைத்துப்‌ பின்பு ஆறுமுறை சுறுக்குக்‌ 
காட்டி அரைத்தெடுக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு, 


தீரும்‌ நோய்கள்‌ 


நெடுநாளைய மூலரத்தம்‌, கிராணி, அதிசாரம்‌,. மூளை 
மூலம்‌, வயிறுளைச்சல்‌, கடுப்பு இவை தீரும்‌. (பர. 711-713 


செய்முறை: 2 
சாதிக்காய்‌ ஐந்து கழஞ்சு (25.5 கிராம்‌), சாதிபத்திரி மூன்று 
கழஞ்சு (15.3 கிராம்‌), கராம்பு நா.ற்கழஞ்சு (20.4 கிராம்‌), பெரு 
மரத்துப்‌ பட்டைத்தூள்‌ ஆறு கழஞ்சு (30.6 கிராம்‌), குராசானி' 
யோமம்‌ ஏழு கழஞ்சு (35.7 கிராம்‌), வெட்பாலை எண்‌ கழஞ்சு 
(40.8 கிராம்‌), கசகசா மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌), ஊமத்தன்‌ 
வித்து மூன்று கழஞ்சு (15.3 கிராம்‌), சடைக்கஞ்சா பதின்கழஞ்சு 
(51 கராம்‌) என அனைத்தையும்‌ கூட்டி, அபின்‌ மருந்து ஒரு' 
கழஞ்சு (5.1 கிராம்‌). சேர்த்து, ஊமத்தன்‌ சாற்றாலாட்டி 
எடுக்கவும்‌. வழித்த விழுதைச்‌ சுண்டைக்‌ காயளவு உருட்டி. 
நிழலில்‌ உலர்த்தி வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1. முத்தக்காசு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌) சேர்த்துக்‌ 
குடிநீர்‌ வைத்து அதில்‌ ஒருண்டை. யரைத்துச்‌ கொடுக்‌. 
கவும்‌. இப்படியே மூன்று நாள்கள்‌. , கொடுக்கவும்‌. 
வயிறுளைச்சல்‌, வயிற்றுக்கடுப்பு, வயிற்றிரைச்சல்‌, பேதி, 
இரத்தமூலம்‌, கிராணி, அதிசாரம்‌ இவை தீரும்‌. 

2, தேன்‌, முலைப்பால்‌, வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌: ரணி 
நிற்கும்‌. 


௮௮-52 


818 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500. 


3. ஆம்பற்பூப்‌ புட்டவியற்‌ சாற்றில்‌ தேன்‌ கலர்து,. இரண்டு 
,வேளை ஸொடுக்கவும்‌. இராணி, , அதிசாரம்‌, வயிற்றி 
ரைச்சல்‌, கழிச்சல்‌, இரத்தக்கடுப்பும்‌ தீரும்‌, 

(பா. 714-718) 


49, வட்வான பூபதி 

செய்முறை 

சூதம்‌, கந்தி காந்தம்‌; லிங்கம்‌, மனோசிலை, தாளகம்‌, 
வெண்காரம்‌, நாகபற்பம்‌, வங்க பற்பம்‌, அரப்பொடி, தாமிரப்‌ 
பொடி, பித்தளைப்‌ பொடி, வெண்கலப்பொடி, நோர்வாளம்‌, 
சங்கு, தப்பிலி இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌), கவுரி கால்‌. 
பலம்‌... (8:75 -கராம்‌) கூட்டிக்‌ கற்றாழஞ்‌ சோற்றாலாட்டவும்‌. 
பின்பு வெள்ளாட்டுப்‌ பாலிலும்‌, எருக்கம்பாலிலும்‌,. கள்ளிப்‌ 
பாவிலுமென வகைக்கு ஒரு சாமம்‌ (3 மணி நேரம்‌) ஆட்டிப்‌ 
பொடியாக்கவும்‌. இதைக்‌ குப்பியிலிட்டு மூன்றுநாள்‌ தீயிலிட்டு, 
எடுக்கவும்‌. அத்துடன்‌, நாவி, இப்பிலி, திப்பிலிமூலம்‌ இவை 
வகைக்கு: ஒரு பலம்‌ (35 இராம்‌) எடுத்து, எருக்கிலையின்‌ 
பழுப்புச்‌ சா.ற்றில்‌ ஒரு, சாமம்‌ (3 மணி நேரம்‌): ஆட்டி எடுக்‌. 
கம்‌. இதைக்‌ குன்றியெடையாக உருட்டி நிழலிலுலர்த்தி 
எடுத்து வைக்கவும்‌. 


அளவு 
ஒரு குளிகையைத்‌ துளசிச்‌ சாற்றில்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

தளர்வாதம்‌, சிலேட்டுமம்‌, சன்னி, மூர்ச்சை, முயல்வலி., 
குமரகண்டன்‌, வெளிச்குத்து, உட்குத்து, தனுவலி, வீச்சு, சுழல்‌ 
வாதம்‌, முகவாதம்‌, சன்னி, மகோதரம்‌, பீலிகை, அகுவை, 
வெப்பு இவை தீரும்‌. (பா:. 1040-1043) 


50. வனதிகேசாங்குசம்‌ 
செய்முறை 


இரசம்‌, துத்தம்‌, நாவி, நாகம்‌, மடை தாரம்‌, நேர்வாளம்‌, 
கந்தி, தங்கம்‌, இரும்புத்தூள்‌ இவை ஓரளவாயெடுத்து உத்தம 


உர விளக்கங்கள்‌: 819 


'தாளிச்சாற்றில்‌ ஏழுமுறை ஆட்டி எடுக்கவும்‌. பின்பு, ஊமத்தஞ்‌ 
'சாறு, மணத்தக்காளிச்சாறு இவற்றில்‌ ஆட்டவும்‌. பின்‌ உருண்‌ 
டையாக உருட்டவும்‌. பொரீகாரம்‌ அரைத்துக்‌ குகையில்‌ தடவி 
அதனுள்‌ உருண்டையை வைத்து, சீலைமண்‌ செய்து, பாண்டத்‌ 
இல்‌ மணலிட்டு அதன்‌ மேல்‌ குகையை வைக்கவும்‌. மேலே மண 
லிட்டு மூடி, எண்சாமம்‌ (24 மணி நேரம்‌) கமலவன்னியில்‌- எரித்‌ 
தெடுக்கஷம்‌, ஆறியபின்‌ கல்வத்திட்டுத்‌ தூளாக்ிச்‌ சிமிழில்‌ 
எடுத்து வைக்கவும்‌, 

அளவு 

குன்றியெடை (130. மி.கிராம்‌) 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. வெற்றிலையில்‌ பொதிந்து கொடுக்கவும்‌. விடங்கள்‌ 
இரும்‌. 


2. சீனியில்‌ கலந்து கொடுக்கவும்‌, சலக்கழிச்சல்‌, குட்டம்‌, 
காசசவாசம்‌, மகோதறும்‌ இவை தீரும்‌. 


. காட்டாமணக்கு நீரில்‌ கொடுக்கவும்‌. வயிற்றுவலி தீரும்‌. 
ட்‌ ணத னை நீரில்‌ கொடுக்கவும்‌. சுரம்‌ இரும்‌, 
. திரிகடுகுப்‌ பொடியில்‌ கொடுக்கவும்‌. சுகசன்னி தீரும்‌. 

. இஞ்சிச்‌ சாந்றிலூட்டவும்‌. திரிதோடம்‌ தீரும்‌. 


. பெருங்காயத்‌ தூளில்‌ கொடுக்கவும்‌. சூலை தீரும்‌. 
பா. 568-573) 


ஷி ஞூ ஸ்ர ர த 


51. வாதராட்சதக்‌ குளிகை 

செய்முறை 

இரசச்சிந்தூரம்‌, உலோகச்சிந்தூரம்‌, காந்தச்சிந்தூரம்‌ இவை 
வகைக்கு ஒரு பலம்‌ (35 கிராம்‌)எடுத்து அத்துடன்‌, நேர்வாளம்‌, 
மனோசிலை, இரசம்‌, கந்தி, நாவிலிங்கம்‌, வெண்காரம்‌, இவை 
கைக்கு ஐந்து வராகன்‌ (21 கிராம்‌) எடுத்துச்‌ சுத்திசெய்து 
சேர்க்கவும்‌. இவற்றை நொச்சியிலைச்‌ சாற்றிலாட்டியெடுத்துக்‌ 
குப்பியில்‌ சேர்க்கவும்‌. இதற்கு ஏழு சீலைமண்‌ செய்து, பெரிய 


குஹ அகத்தியர்‌ வைத்திய: காவியம்‌-1500 


தாழியில்‌ மணலைக்‌' கொட்டி, அதில்‌ வைத்து மேலே மணலைக்‌ 
கொட்டி, எரிக்கவும்‌. -தமலவன்னியாக ஒரு சாமமும்‌ (3:மணி 
நேரம்‌), . காடாக்கினியாகப்‌ பதினொரு . சாமமும்‌. . (33 மணி 
தேரம்‌) எரித்து. எடுக்கவும்‌. 


அளவு 


பணவெடை (488. மி.கிராம்‌) இரண்டு . வேளையும்‌ 
கொடுக்கவும்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. திரிகடுகு வறுத்த தூளில்‌: தேன்‌ கலந்து : கொடுக்கவும்‌. 
சத்திகுன்மம்‌, அட்டகுன்மம்‌, வாதம்‌, சூலை, வாயு 


இவை தீரும்‌. 


2. இஞ்சிச்சாறு, முருங்கைத்‌ தோற்சாறு,, முலைப்பால்‌ 
இவற்றில்‌ கொடுக்கவும்‌. சுரசன்னி தோடம்‌ தீரும்‌. 


3. பூநாகம்‌, வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ இவற்றில்‌ கொடுக்‌ 
கவும்‌. பல நோய்களும்‌ தீரும்‌. 


4, திரிகடுகுத்‌ தூளுடன்‌ தேன்‌ சுலந்து கொடுக்கவும்‌. 
புண்‌, 'விரண்ம்‌, ரங்கு, சிலேட்டுமம்‌, “சொறி; * வெடிப்‌ 
பறங்கி, திராப்பறங்கி, அரிபறங்கி, அனல்சூலை, சன்னி 
வாதம்‌, 'மண்டைநோய்‌, பினிசம்‌, தொண்டைப்புற்று, 
அரையாப்பு, யோனிப்புற்று, இலிந்கப்புற்று,. குட்டம்‌ 
கழல்‌ நோய்‌, தொடை வாழை, பிளவை, கிரந்தி, ஆறாப்‌ 
பவுத்திரம்‌, வாயு, கண்நோய்‌, 'செவிநோய்‌, செவிப்‌ 
புற்று, மூலநோய்‌, விப்புருதி, குறைநோய்‌, விடக்கடி 
போன்றவை, இரும்‌. (பா. 1365-1371) 


52. விசய நாராயண பாணம்‌ 
செய்முறை. 
சூதம்‌, காந்தம்‌, கந்தி, மனோ௫ிலை, செம்பு, லிங்கம்‌ இவை 
வகைக்குப்‌ பத்து பலம்‌ (350 கிராம்‌), பெருங்காயம்‌ ஐந்து 
ய்லம்‌ (175. இராம்‌), . .வெள்ளையுள்ளி ஒருபலம்‌ , (35 கிராம்‌) 
எடுத்து, 'குமரிச்சாறு' விட்டு. ஆட்டவும்‌. இரு ,, நாளைக்கு ஒரு 


உரை விளக்கங்கள்‌ 621) 


சாமம்‌ (3 மணி நேரம்‌) என மூன்றுநாள்‌ ஆட்டி எடுக்கவும்‌. 
எடுத்ததைக்‌ குப்பியிலிட்டு அடைத்து மூடி, ஓட்டடுப்பிலிட்டு, 
முத்தீயிட்டு எரிக்கவும்‌. எடுத்த இந்தரரத்துடன்‌ இப்பிலி, சாதி 
பத்திரி, இப்பிலிமூலம்‌,, கடுகுரோகணி இவை. .வகைக்குக்‌ கால்‌ 
பலம்‌ (8.75 கிராம்‌) சேர்த்து, வெண்கருவால்‌ ஒரு சாமம்‌ 
(3மணி நேரம்‌) ஆட்டியெடுக்கவும்‌. இதை மிளகு போலக்‌ குளிகை 
யாக உருட்டி வைக்கவும்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. ஒரு குளிகையை முள்ளிச்‌ சாற்றிலூட்டவும்‌. சன்னி' 
பதின்மூன்றும்‌ இரும்‌. 
2. திரிகடுகு வறுத்த தூள்‌ வெருகடியளவுடன்‌ தேனும்‌ 
சேர்த்து, பத்துநாள்‌ கொடுக்கவும்‌. வாதம்‌, சயரோகம்‌? 
உட்டணம்‌, சலக்கட்டு, குறைநோவு, குட்டம்‌, விடக்கடி, 


சூலை, மூர்ச்சை இவை தீரும்‌. (பா. 1023-1027) 


53. விட்டுணு ராச பூபதி 

செய்முறை 

அரப்பொடி, வங்க பற்பம்‌, திராப்பொடி, வெண்கலப்பெொடு? 
வெண்காரம்‌, பச்சைநாவி, சவுக்காரம்‌, சத்திசாரம்‌, எவச்சாரம்‌, 
காந்த பற்பம்‌, பித்தளை, உருக்குலோகம்‌ இவை வகைக்கு ஒரு 
பலம்‌ (35 கிராம்‌), கந்தகம்‌ ஆறுபலம்‌ (210 இராம்‌) சேர்த்து 
மூன்று நாள்‌ குமரிச்‌ சாற்றில்‌ ஆட்டிப்‌ பொடியாக்கவும்‌. இதைக்‌ 
குப்பியிலிட்டு, சீலைமண்‌ செய்து, மூன்றுநாள்‌ முத்தியில்‌ 
எரிக்கவும்‌. நாவியுடன்‌ இப்பிலியும்‌ திப்பிலிமூலமும்‌ வகைக்கு 
நான்கு பலம்‌ (140 கிராம்‌) எடுத்துக்‌ கோமயத்திலிட்டு ஆட்டி, 
உருண்டையாக உளுந்துபோல உருட்டவும்‌. இதை நிழலில்‌ 
உலர்த்திவைத்தெடுக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 
1. வெள்ளுள்ளித்‌ தைலத்திலாட்டவும்‌. சன்னி பதினெட்டும்‌ 
இரும்‌. 
2. இஞ்சிச்‌ சாற்றிலூட்டவும்‌. கனுர்வாதம்‌, பிரளி, குத்து, 
குதிரைவலி, கலிப்பு, பாண்டு, முத்தோடம்‌, மூர்ச்சை, 
நவகண்டி, சன்னி இவை இரும்‌. (பா. 1031-1030) 


822 அகத்தியர்‌ வைத்திய :காவியம்‌-1:500 


12. வடகம்‌ வகைகள்‌ 


1. அயனாதி வடகம்‌ 
2. குக்கிலாதி வடகம்‌ 


3. தாளிசபத்திரி வடகம்‌ 


பாடல்‌ எண்‌ 
862 - 869 
622 - 828 
833 - 837 


ரை .விளக்கங்கள்‌. 3823 


1. அயனாதி வடகம்‌ 

செய்முறை : 

அரப்பொடி ஐந்து பலம்‌ (175 கராம்‌), ஊக்‌ காந்தம்‌ 
மூன்று பலம்‌ (105-கிராம்‌;), எடுத்து, முதலில்‌ கரிப்பான்‌ சாற்றி 
லரைத்து இரண்டுபுடம்‌ போட்டெடுக்கவும்‌. அடுத்து, எலுமிச்சம்‌ 
பழச்சாற்றிலரைத்து இரண்டுபுடம்‌ போட்டெடுக்கவும்‌. இறுதி 
யாக நாவற்பட்டைச்‌ சாற்றிலரைத்து இரண்டுபுடம்‌ போட்டு 
எடுக்கவும்‌. கரிசாலை, வெள்ளை நெநரச்சி, குப்பைமேனி, 
கழற்சி, பொடுதலை, வெற்றிலை, முருக்கிலை, சங்கங்குப்பி, 
கண்டங்காரி, பிண்டை, ஆதொண்டையிலை, மாவிலங்கிலை, 
, கொடுவேலி, அமுக்கிரா, முட்குறண்டி, தேற்றான்பட்டை, 
குலைச்சுருளிக்கொடி, மலைதாங்கிவேர்‌ இவை வகைக்கு ஐந்து 
பலம்‌ (175 கிராம்‌) எடுத்துத்‌ தூளாக்கிப்‌ பாண்டத்திட்டு, 
இரண்டு நாழி (2.6 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌. இதை :தாலி 
லொன்றாக வற்ற வைக்கவும்‌. அத்துடன்‌ வெள்ளாட்டுக்‌ 
கோமயமும்‌ பசுவின்‌ கோமயமும்‌ வகைக்கு ஒரு .குறுணி (5.3 
லிட்‌.) சேர்க்கவும்‌. இரும்புக்கிட்டம்‌ தூறுபலம்‌ (3.500 கி.கிராம்‌) 
நொறுக்கியிட்டு, எலுமிச்சம்பழச்சாறு நான்குபடி (5.3 லிட்‌.) 
விட்டுக்‌ காய்ச்சி, இரண்டு படியாக (2.6 லிட்‌.) வற்ற வைக்கவும்‌. 
'மேல்‌ மருந்தாக, இரிகடுகு, திரிபலை, சிற்றரத்தை, மரமஞ்சள்‌, 
கருஞ்சீரகம்‌, வதை, தேசாபுரம்‌ இவை வகைக்கு ஒரு பலம்‌ 
(35 கராம்‌) ஓமம்‌ இரண்டு பலம்‌ (70 இராம்‌), வெட்பாலை, 
கிராம்பு, சீரகம்‌, தாளிசபத்திரி, சிறுநாகல்‌, கோட்டம்‌, 
"இலவங்கம்‌ இவை வகைக்கு அரைப்பலம்‌ (17.5 கிராம்‌) இடித்துச்‌ 
சேர்க்கவும்‌. இவற்றுடன்‌ முன்வைத்த காந்தச்சிந்தூரத்தைச்‌ 
சோர்த்து ஆட்டவும்‌. அத்துடன்‌, வெள்ளுள்ளிப்‌ பருப்பு இரண்டு 
பலம்‌ (70 கிராம்‌), சாதிலிங்கம்‌ அரைப்பலம்‌ (17.5 கிராம்‌) 
சேர்க்கவும்‌. பொரிகாரம்‌, நவாச்சாரம்‌, சீனக்காரம்‌, வெடியுப்பு, 
கல்‌.லுப்பு இவை வகைக்கு ஒரு பலம்‌ (35 இராம்‌), பெருங்காயம்‌ 
அரைப்பலம்‌ (17.5 கிராம்‌) நெற்றுத்‌ தேங்காய்‌ மூன்று என 
இவற்றைச்‌ சேர்த்து இரண்டு சாமம்‌ அரைக்கவும்‌. எல்லா 
வற்றையும்‌ சேோர்த்தரைத்ததை வழித்து, காசளவு வில்லையாகத்‌ 
தட்டி நிழலில்‌ உலர்த்தி எடுத்து வைக்கவும்‌, 


அள்வு] 
தேவையான அளவு, ஓஒருமண்டலம்‌, 


824 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தீரும்‌ தோய்கள்‌ 

உள்றீர்க்‌ கோவை, புறநீர்க்கோவை, பெருவயிறு, நீராமை, 
கவு, சோகை, காமாலை, விடப்பாண்டு, குன்மம்‌, .அகுவை, 
மகோதரம்‌, பீலிகை, வெப்பு, பாண்டு இவை தீரும்‌. 


துணை மருந்துகள்‌ 


தேன்‌, இஞ்சிச்சாறு, நொச்சிச்சாறு, வெள்ளுள்ளித்‌ தைலம்‌, 
சாரணை வேர்‌, வேப்பந்தோற்‌ தைலம்‌. 


பத்தியம்‌ 
புளி, கைப்பு, மோர்‌, புகை, இறைச்சி, வாயு உண்டாக்கும்‌ 
உணவை நீக்கவும்‌. (பா. 862-869) 


2. குக்கிலாதி வடகம்‌ 

செய்முறை 

்‌ குக்கில்‌, பறங்கப்பட்டை இவை வகைக்கு மூன்று கழஞ்சு 
(15.3 இராம்‌); இரசம்‌, துருசு, கூகைநீறு, இலவங்கப்பட்டை, 
இஞ்சி), குங்கிலியம்‌, பனைவெல்லம்‌, நாவி, கவுரிபாடாணம்‌ 
இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்க்கவும்‌. பாடாண 
வகைகளை மிஇிபாகலிலைக்‌ குடிநீரிலிட்டு விடம்‌ போக்கவும்‌: 
பின்னர்‌ எல்லா மருந்துகளையும்‌ நொச்சிக்‌ கொழுந்து மூன்று 
சுழஞ்சு (15.3 கராம்‌) சேர்த்திடிக்கவும்‌, கறியுப்பு, பழம்புளி 
இவை வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) சேர்த்து, நீர்‌ விட்டு 
ஆட்டவும்‌. தொண்ணூறு கடிகை நேரம்‌ இடித்தபின்‌ பதங்கம்‌ 
மயிற்கழுத்து போலாகும்‌. இதைச்‌ சுண்டைக்காயளவு உருட்டி 
நிழலிலுலர்த்தி எடுத்து வைக்கவும்‌. 
அளவு, 

இரண்டு உருண்டை, காலை மாலை இருவேளையும்‌. 
மூன்று நாள்‌ கொடுக்கவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 
௮ அரையாப்பு, பவுத்திரம்‌, கரப்பன்‌, கிரந்தி, சூலை, பிளவை, 
சூரிகாவாயு, வீக்கம்‌, புண்கள்‌, கரடுமுரடுகள்‌, சூலைக்கட்டு, 


மேகவகைகள்‌, கைச்சூலை, வாய்ச்சூலை, காசம்‌, குட்டம்‌ 
போன்றவை தீரும்‌. 


உரை விளக்கங்கள்‌. 825 


துணை மருந்து 


பனைவெல்லம்‌. 


பத்தியம்‌ 

மருந்துண்ட ஏழு நாளுக்குப்பின்‌ ஒன்பதாம்நாள்‌ குலையில்‌ 
நல்லெண்ணெய்‌ தேய்த்து, ஒருநாள்‌ விட்டு ஒருநாள்‌ முழுகவும்‌. 
பன்றி, ஆடு, பச்சைமீன்‌, பூசணிக்க௱ய்‌, உளுந்து இவை நீக்கவும்‌. 

ப (பா. 822-828) 
3. தாளிச பத்திரி வடகம்‌ 

செய்முறை 

தாளிசபத்திரி முப்பத்தொரு பலம்‌ (1.085 கி.கிராம்‌); 
இறிகடுகு, திரிபலை, ஏலம்‌, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு, 
செவ்வியம்‌, இலவங்கப்பட்டை, அதிமதுரம்‌, வாய்விளங்கம்‌, 
ஓமம்‌, குராசானியோமம்‌, சிறுநாகம்‌, இருசீரகம்‌, அரத்தை, 
வால்மிளகு, அக்கரகாரம்‌, கொத்தமல்லி, தேசாபுரம்‌, கூகைநீறு 
சிறுதேக்கு, அமுக்கிராவேர்‌, பேரீச்சம்பழம்‌, முந்திரிகை இவை 
வகைக்கு ஒரு கழஞ்சு (5.1 கிராம்‌) காய வைத்திடித்துத்‌ தூளாக்‌ 
கவும்‌. தாழியொன்றில்‌ இரண்டுபடி. (2.6 லிட்‌.) ஆவின்பால்‌ 
விட்டு மேலே வேடுகட்டி அதில்‌ மேற்சொன்ன பொடியை 
வைத்து அவித்து எடுக்கவும்‌. ஆட்டுடன்‌ தேன்‌ கலந்து, 
கொட்டைப்பாக்களவு உருட்டி வைக்கவும்‌. 


அளவு 
ஓர்‌ உருண்டை. இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

காசம்‌, சயம்‌, இருமல்‌, ஈளை, சுவாசகாசம்‌; மந்தாரகாசம்‌,” 
சிலேட்டும நோய்கள்‌, குன்மம்‌, நிரீக்கட்டு, வாந்தி, உடல்‌ 
காந்தல்‌, நெஞ்செரிப்பு, தாகம்‌, சுரம்‌, ௮க்இனிமந்தம்‌, இளைப்பு, 
இரத்தபித்தம்‌, கக்கல்‌, இராணி, மூலம்‌, மேகம்‌, தாதுநட்டம்‌, 
'கழிச்சல்‌ இவை தீரும்‌. 
பத்தியம்‌ : 

புளி, புகை, கைப்பு, பச்சை இறைச்சி ஆகா. ச்‌. 
(பா. - 833-837) 


626 அகத்தியா்‌ வைத்திய காவியம்‌-1.500 


அர்த அனா பன்ன த த்ண் த அலலத த வம்‌ அடல தடட பட அகல வ் கட்டட 
13. வெண்ணெய்‌ வகைகள்‌ 


'பாரடல்‌ எண்‌ 


1. கண்ணோய்க்கு வெண்ணெய்‌ 1059 , 1060 


12 செவிநோய்க்கு மருந்து வெண்ணெய்‌ 1446 





1. கண்ணோய்க்கு வெண்ணெய்‌ 


செய்முறை: % 

எருமை வெண்ணெய்‌ ஒரு. லம்‌ (35 கிராம்‌), சீனக்காரம்‌ 
'கால்பலம்‌ (8.75 சராம்‌), பீதரோணி அரைப்பலம்‌ (17.5 கராம்‌) 
என இம்மூன்றையும்‌ தூளாக்குக்‌ கல்வத்திட்டு ஒரு சாமம்‌ 
(3 மணி நேரம்‌) ஆட்டவும்‌. இதை வெண்கலசத்‌ தூரில்‌ வைத்துச்‌ 
செம்பு கொண்டு இரண்டு சாமம்‌ (6 மணி நேரம்‌) ஆட்டி 
'யெடுத்துத்‌ தாமிரச்‌ சிமிழில்‌ வைக்கவும்‌. ்‌்‌ 


அளவு 
கடுகளவு கண்ணில்‌ தீட்டவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

நேத்திரவாயு, விமிசலக்கண்‌, மாலைக்கண்‌, கண்ணோவு, 
வலிகண்‌, சுற்றுக்கண்‌, குலைத்தகண்‌, பிரிந்தசண்‌, முழிக்‌ குருடு, 
நீர்ப்பில்லம்‌, கண்பூ, குந்தம்‌ இவை தீரும்‌, _(பா.1056-1058) 
செய்முறை: 2 

ஆவின்‌ வெண்ணெய்‌ ஒரு பலம்‌ (35 சராம்‌) எடுத்துப்‌ 
புதுப்பாண்டத்திலிட்டு, குளிர்ந்த நீர்‌ முழுகும்‌ மட்டும்‌ விடவும்‌, 
இதை அடுத்த நாள்‌ எடுத்து மீண்டும்‌ "குளிர்ந்து நீர்‌ விடவும்‌. 
இவ்வாறு ஒரு மாதம்‌ செய்யவும்‌. வெண்ணெய்‌ கல்போலாகும்‌:' 
அத்துடன்‌, பீதரோகணி கால்பலம்‌ (8.75 கிராம்‌) சேர்த்து, 
எலுமிச்சம்‌ பழச்சாற்றைச்‌ செம்பிலிட்டு வைக்கவும்‌, 


கரை விளக்கங்கள்‌ 654. 


அள்வு 
கடுகெடை எடுத்துக்‌ கண்ணில்‌ தட்டவும்‌. கண்ணோய்கள்‌ 
அனைத்தும்‌ தீரும்‌. (ர.1059, 1060) 


2. செவிநோய்க்கு மருந்து வெண்ணெய்‌ 
செய்முறை: 1 
அரத்தை, வெப்பாலரி9, சீரகம்‌, சாதிக்காய்‌, சாதி பத்திரி, 
இராம்பு, அதிமதுரம்‌, ஓமம்‌, காரளிசபத்திரி, திரிபலை, இரிகடுகு, 
மிளகு, கொத்தமல்லி இவை வகைக்கு ஓரளவாயெடுத்து, அதே 
யளவு சீனி கூட்டிப்‌ பொடியாக்கவும்‌. இதில்‌ நெய்‌ ஒருநாழி (1.3 
லிட்‌.) சேர்த்து வெதுப்பி அத்துடன்‌ தேனுங்‌ கலநது வடிக்கவும்‌. 


இதில்‌ தேவையான அளவு உள்ளுக்குங்‌ கொடுத்து மூக்கிலும்‌ 
நசியம்‌ செய்யவும்‌. செவிநோய்‌ தீரும்‌. (பா.1446, 1447) 


செய்முறை; 2 
நறுநெய்‌, வேப்பெண்ணெயூடன்‌ கடல்நுறை, வசம்பு, 


'வெள்ளுள்ளி, வால்மிளகு, நற்சோகு, நற்சீரகம்‌, . பூச்சிக்கூடு 
'இவை ஓரளவாகக்‌ கூட்டிக்‌ காய்ச்சி வடிக்கவும்‌. 


. . இதில்‌ தேவையான அளவு கொடுக்கவும்‌. இரும்‌. 
ப ப (பா. 1448) 


828 அ௮கத்தியா்‌ வைத்திய காரவியம்‌-1 500 


14. வைப்பு வகை 


பாடல்‌ எண்‌ 
1. கந்தக வைப்பு 785 - 795 





1. கந்தக வைப்பு 
செய்முறை 


நெல்லிக்காய்க்‌ கந்தகத்தூள்‌ ஐம்பது பலம்‌ (1,750 இ. 
கிராம்‌); இந்துப்பு, வளையலுப்பு, பாரையுப்பு, சவட்டுப்பு 
இவை வகைக்குப்‌ பத்துப்‌ பலம்‌ (350 கராம்‌), கறியுப்பு நூறு 
பலம்‌ (3.500 கி.கிராம்‌) சேர்த்து நீரிலிட்டுக்‌ கெட்டியாகக்‌ 
காய்ச்சவும்‌. ஆறிய பின்பு எடுத்த உப்பில்‌ ஆறு கூறிட்டு, ஒரு 
கூறில்‌ கந்தகம்‌ கூட்டி அரைக்கவும்‌. இதை மிடாவிலிட்டு 
இரண்டு தூணி (43 லிட்‌.) நீரிலிட்டுக்‌ காய்ச்சவும்‌." மேலே 
பச்சைக்‌ கர்ப்பூரம்‌ இரண்டு கழஞ்சு சேர்த்து வடிக்கவும்‌. இதைப்‌ 
பெரிய தாழியில்‌ சேர்த்து வெய்யிலில்‌ காய வைக்கவும்‌. 
இப்படியே ஆறுமுறை செய்கெடுத்துக்‌ குழலிலே அடைத்து 


வைக்கவும்‌. 


அளவு 


மூன்று பணவெடை. (1.5 கிராம்‌) இரண்டு வேளையும்‌, 
ஒரு மண்டலம்‌ கொடுக்கவும்‌, 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

1. வங்காளச்சீனி மூன்று பணவெடை (1.5 இர௱ஈம்‌) 
வெண்காரமணித்தாள்‌ இரண்டு பணவெடை. (976 மி.சராம்‌ ), 
பறங்கப்‌ பட்டைப்‌ பதங்கம்‌ நான்கு பணவெடை. (1.91 கிராம்‌), 
சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. கரப்பன்‌, குட்டங்கள்‌, அட்டகுன்மம்‌, 
வெட்டை, இரந்தி, காய்ச்சல்‌, சூலை, தாபம்‌, சோபம்‌, தாது 


"உரை விளக்கங்கள்‌ ' 829 


நட்டம்‌, பொருமல்‌, சீழ்ரத்தம்‌, பெருபாடு, உள்ளுருக்கி, ஈளை; 
இருமல்‌ இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 

ஆவின்பால்‌, வெந்நீர்‌ ஆகும்‌. தூதுவளை இலை, காய்‌, பூ 
ஆகும்‌. முருங்கைப்பூவும்‌ பிஞ்சுமாகும்‌. பொன்னாங்காணி, 
முளைத்தண்டு, துவரை, இறுபயிறு, ஆவின்நெய்‌, சிறுகீரை, 
அ௮வரைப்பிஞ்சு ஆகும்‌. தெட்டுமீன்‌, முயல்‌, காடை, கவுதாரி, 
உள்ளான்‌, ஊர்க்குருவி, விரால்‌ மீன்‌, வெள்ளாட்டுக்கண்டம்‌ 


ஆகும்‌. மற்றவை ஆகா. 


ஒரு மண்டலம்‌ ஆன பின்பு முக்கூட்டு எண்ணெய்‌ தேய்த்து 
தலை முழுகவும்‌. சீயக்காய்‌, அரைப்பிட்டு வெந்நீரில்‌ குளிக்கவும்‌ 
குலை முழுக்கன்று கோழிக்கறி சேர்க்கவும்‌. நான்கு நாளுக்‌ 
கொரு முறை முூழுகவும்‌. முழுக்கன்று பால்‌, குயிர்‌, மோர்‌, 
புளி தவிர்க்கவும்‌. (பா.785-795) 


820 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌-1300 


ஆ. [ற மருந்துகள்‌ 





1. தலிக்கம்‌: வகை. 


பாடல்‌ எண்‌ 
1, உருத்திர விடக்‌ கலிக்கம்‌ 406 , 407 





1. உருத்திர விடக்‌ கலிக்கம்‌ 

செய்முறை 

குப்பைமேனித்தோல்‌ மூன்று வராகன்‌ (12.6 கிராம்‌), வெந்‌ 
தலையோடு, தாமிரத்தூள்‌, துர௬, துத்தம்‌ இவை வகைக்கு 
ஒரு கழஞ்சு (5.1 கராம்‌) எடுத்து, புளியிலைச்சாறு விட்டாட்டி 
உருண்டையாக உருட்டிக்‌ கொள்ளவும்‌. 
அளவு 

தேவையான அளவு கண்ணில்‌ தீட்டவும்‌. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோய்களும்‌ 

அகத்திப்‌ பழுப்புச்‌ சாற்றில்‌ தீட்டவும்‌. சன்னி தீரும்‌. 
சாரணைச்‌ சாற்றில்‌ தீட்டவும்‌. விடம்‌ தீரும்‌. 

. கரிப்பான்‌ சாற்றில்‌ நீட்டவும்‌. பேய்‌ மயக்கம்‌ தீரும்‌. 
முலைப்பாலில்‌ தீட்டவும்‌. உன்மத்தம்‌ தீரும்‌. 
எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ தீட்டவும்‌. முயல்வலி தீரும்‌. 


இளநீரில்‌ தீட்டவும்‌. காமாலை தீரும்‌. 


ன ர்‌ இல்தல டல்‌ 


தும்பைச்‌ சாற்றில்‌ தட்டவும்‌, மருள்‌ இரும்‌. 
(பா,406, 407) 


உரை. விளக்கங்கள்‌ 951. 


்‌ 
ககக வ ததைவ தனம கையயைய கையை துய வங் வார எற  னசான ண ௮ ண்ட 





2, களிம்பு வகைகள்‌ 


பாடல்‌ எண்‌: 
1. கண்‌ புகைச்சலுக்குக்‌ களிம்பு ._ 4, 427 
2. புண்களுக்குக்‌" களிம் பு-1 325: , 326' 
3..புண்களுக்குக்‌ களிம்பு-2 1194 , 5911 





1. கண்‌ ப்கைச்சலுக்குக்‌ . களிம்பு 

செய்முறை 

மூயல்‌. புழுக்கையைச்‌ சுட்ட” சாம்பல்‌, வேண்டிய அளவு 
எடுத்து, வெங்கலத்‌ தாலத்தில்‌ அவின்‌ நெய்‌ விட்டு நன்றாகக்‌ 
கலக்கி வைக்கவும்‌. 
அளவு 

தேவையான அளவு கண்ணில்‌ தீட்டவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

விழிமயக்கம்‌, இருள்மயக்கம்‌, புகைச்சல்‌ தீரும்‌. 

ஆவின்பாலில்‌ குழைத்து ஆறு நாள்கள்‌ கண்ணில்‌ இட்டி வர்‌ 
வெள்ளெழுத்து: மாறும்‌. 


ப்த்திய்‌ம்‌ 


ஆவின்‌ நெய்‌, பால்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா. அடிக்கடி 
துலை முழுகவும்‌, (பா,426, 427) 


832 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
2. புண்களுக்குக்‌ களிம்பு - 1 
செய்முறை 
சூதும்‌ இரண்டு வராகன்‌ (8.4 கிராம்‌), இலிங்கம்‌ நான்கு 


வராகன்‌, கந்தி நான்கரை வராகன்‌ (18.9 கிராம்‌) சேர்த்து, 
இவற்றை ஆவின்‌ வெண்ணெயில்‌ :ஆட்டி எடுத்து வைக்கவும்‌. 


அள்வு 

தேவையான அளவு உடம்பெங்கும்‌ பூசி மாலையில்‌ குளிக்க 
வேண்டும்‌. புண்கள்‌ ஆறும்‌ மட்டும்‌ விரணத்தில்‌ பூசி நெருப்பில்‌ 
வாட்டவும்‌. 
தீரும்‌ தோய்கள்‌ 


புண்கள்‌, குறைதோய்‌, குட்டம்‌, விரணம்‌ தீரும்‌. 
(பா.325, 326) 


3. புண்களுக்குக்‌ களிம்பு - 2 . 
செய்முறை 

இரசம்‌, துத்தம்‌, காசுக்கட்டி, வெள்ளைக்குங்கிலியம்‌, இவை 
ஓரளவாக எடுத்து, அத்துடன்‌ கற்சுண்ணம்‌ நெல்லிக்காயளவும்‌ 
வெண்ணெய்‌ இரண்டு பங்கும்‌ சேர்த்து அரைக்கவும்‌... இரண்டு 
சாமம்‌ அரைத்தெடுத்துச்‌ சிமிழிலே அடைக்கவும்‌. 


அளவு 

தேவையான அளவு புண்களின்மீது தடவவும்‌. பழங்காடி, 
புளியிலையும்‌ வெந்து, புண்கழுவிப்‌ போடவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

ஆறாப்புண்‌, கிரந்தி, சூலைப்புண்கள்‌, பலபுண்கள்‌, தொடை. 


வாழை, விப்புருதி, சிலந்திப்‌ புண்கள்‌ இவை தீரும்‌. 
(பா..1194, 1195) 


உரை விளக்கங்கள்‌ 833 


்‌:. நசியம்‌ வகைகள்‌ 


பாடல்‌ எண்‌ 
1. கண்ணோய்க்கு நயம்‌ 1067 , 1068 
2. சன்னிக்கு நரியம்‌ 472 
3. பினிசத்இற்கு நயம்‌. 1439 - 1441 
4, வெறிப்பித்திற்கு நசியம்‌ 401 - 403 


௮-53 


834 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


1. கண்ணோய்க்கு நசியம்‌ 


செய்முறை 
திரிகடுகு, வேளைவேர்‌ இவற்றை வெந்நீர்‌ விட்டரைத்து, 
கயிறு கட்டி உலர்த்தியெடுக்கவும்‌. இதை வெந்நீரில்‌ கலக்இப்‌ 
பஞ்ரில்‌ நனைத்து மூக்கிலிடவும்‌. கண்ணோய்கள்‌ இரும்‌. 
(பா. 1067, 1068) 


2. ௪ன்னிக்கு ஈசியம்‌ 


செய்முறை 

தேற்றான்காய்ப்‌ பிஞ்சை நன்றாக அரைத்து வெண்சீலை 
யில்‌ தோய்த்து, முலைப்பால்‌ விட்டுக்‌ கசக்கி மூக்கில்‌ பிழியவும்‌. 
சன்னி, வாந்தி, பொருமல்‌, நெஞ்சுவலி போகும்‌. (பா. 472) 


3. பீனிசத்திற்கு நசியம்‌ 
செய்முறை: 1 
ஆவின்வெண்ணெய்‌ ஆழாக்கு (168 மி.லிட்‌.), குங்குமப்பூ, 
பச்சைக்கர்ப்பூரம்‌, அபின்மருந்து, கத்தூரி இவை வகைக்குக்‌ 
காற்‌ கழஞ்சு (1.27 கராம்‌) பொடித்துச்‌ சேர்த்து வேச 
வைக்கவும்‌. பதமாக வடித்தாற வைக்சவும்‌. 


அளவு 

வாயில்‌ அவல்‌ குறுணையிட்டு அதன்பின்‌ மூக்கில்‌ நய 
மி.வும்‌, காலை, மாலை இரண்டு வேளையும்‌ மூன்றுநாள்‌, 
நான்குநாள்‌ அல்லது ஆறுநாள்‌ செய்யவும்‌. 

மூக்கில்‌ நீர்ப்பாய்ச்சல்‌, புண்‌, சூலை, பீனிசம்‌ இரும்‌. 

(பா. 1439, 1440) 

செய்முறை: 2 

தேங்காயெண்ணெய்‌ ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌.) எடுத்து, 
அதில்‌ குங்குமம்‌, கத்தூரி இவை வேண்டிய அளவு கூட்டிக்‌ 
காய்ச்சி அற வைக்கவும்‌, இதை முன்போல்‌ நசியமிடவும்‌, 
தரும்‌, : (பா. 1440, 1441) 


உரை விளக்கங்கள்‌ 835 
4, வெறிப்‌ பித்தத்திற்கு நசியம்‌ 


செய்முறை: 1 


கஞ்சா வித்து, விட்டுணுசரந்தி வேர்‌ இவற்றைச்‌ சிறுநீரி 
லூட்டி நசியமிடவும்‌. 


செய்முறை; ? 


கமுதை லத்தி, மகிழம்‌ வித்து இவை ஓரளவாக ஆட்டி 
நசியமிடவும்‌. 


செய்முறை: 3 

வில்வவேர்‌, வெள்ளையுள்ளி, பெருங்காயம்‌, நாயின்‌ கட்டம்‌ 
இவற்றைச்‌ சிறுநீரிலுண்டை. சேர்த்து வில்வச்‌ சாற்றில்‌ நசிய 
மிடவும்‌. 


புகைமருநீது 

எட்டிவித்து, நாயின்‌ கட்டம்‌, பெருங்காயம்‌, வசம்பு, 
உள்ளி, கடுகு, சுக்கு, தலைமயிர்‌, தலையோடு, ஆவின்‌ கொம்பு. 
வேப்பம்‌ வித்து, தேவதாரம்‌ இவை ஓரளவாக நெருப்பிலிடவும்‌ 
புகை வரும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 

வெறிப்பித்து, வாய்‌ உலர்த்தல்‌, பயித்தியமாகக்‌ கல்‌ 
லெறிதல்‌, மத்தமாரம்‌, உயர்ந்து குதித்தோடுதல்‌, உன்மத்தம்‌ 
போன்றவை தீரும்‌. (பா. 401-403) 


836 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


4. புகை வகைகள்‌ 


1, அரிதாரப்‌ புகை 

. இரசப்‌ புகை 

. இருமலுக்குப்‌ பகை 
, இலிங்கப்‌ புகை 


, இரந்தி, கரப்பனுக்குச்‌ சீனப்புகை 


௫ கோரும்‌ லி 


. சூலைக்கட்டுக்குப்‌ புகை 


7. புண்ணுக்குப்‌ புகை 


பாடல்‌ எண்‌ 
1231 - 1240 
1221 - 1226 
466 - 408 
1215 - 1220 
1211 - 1213 
1227 - 1230 
421 , 422 


உரை விளக்கங்கள்‌ 837 


1, அரிதாரப்‌ புகை 

செய்முறை 

அரிதாரத்‌ தகட்டை வேண்டிய அளவு எடுத்து, காறற்‌ 
கத்தரிக்காயை இரண்டாகப்‌ பிளந்து அதில்‌ வைத்து மூடவும்‌. 
பெரிய தாழியொன்றில்‌ வைக்கோல்‌ முக்க அதில்‌ தண்ணீர்‌ 
விட்டு அதன்மேல்‌ கத்தரிக்காய்களைப்‌ பரப்பி வைத்து, மேலே 
சட்டி கவிழ்த்து மூடி, சீலைமண்‌ செய்து, அடுப்பிலிட்டு 
எரிக்கவும்‌. ஒரு சாமம்‌ (3 மணி நேரம்‌) சென்றபின்‌ வரும்‌ 
புகையைப்‌ பிடிக்கவும்‌. 


அளவு 
வேண்டிய அளவு. மூன்று முறை செய்யவும்‌. 


துணை மருந்தும்‌ திரும்‌ £நரய்களும்‌ 

1, சிவனார்‌ வேம்புக்‌ தைலம்‌ தேய்த்து வரவும்‌. உடல்‌ 
வீக்கம்‌, கை கால்‌ முடக்கு, விரணம்‌, சூலைப்புண்கள்‌, 
கரடு கட்டல்‌ போன்றவை தீரும்‌. 

2. உவாய்ப்பட்டையையிடி.த்து, பழங்காடியில்‌ வேக 
வைத்து விடவும்‌. விரணங்கள்‌ இரும்‌. 

3. ஆவிரையிலை _யிடித்து, உச்சி முதல்‌ பாதம்‌ வரை 
துவாலை போடவும்‌. விரணங்கள்‌ தீரும்‌. 

4, நண்டுச்சாறுடன்‌ தேங்காய்ப்பால்‌, ஆவின்‌ பால்‌, 
நல்லெண்ணெய்‌ இம்மூன்றும்‌ தனித்தனியே அடுத்‌ 
தடுத்து கொடுக்கவும்‌, கரடுகட்டல்‌ போன்றவை தீரும்‌. 


பத்தியம்‌ ப 
விளக்கெண்ணெய்‌ தேய்த்து முழுகவும்‌. வெத்நீரில்‌ 
குளிக்கவும்‌. ஆட்டுப்பால்‌ மட்டும்‌ கொள்ளவும்‌. 
(பா.1231-1240) 
2. இரசப்புகை 
செய்முனைற 
இரசம்‌, பாடாணம்‌, கந்தி, தாளகம்‌, துத்தம்‌ இவை 
ஓரளவாயெடுத்து, பச்சைப்‌ (/கையிலைச்‌ சாற்றிலரைத்துத்‌ 


838 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இரியாக்கவும்‌. இதைப்‌ புளியந்தணலில்‌ புகைக்கவும்‌. இப்‌ 
புகையைக்‌ காட்டவும்‌. 


அளவ] 
ஏழுபொழுது புகையைக்‌ காட்டவும்‌. 
தீரும்‌ புண்கள்‌ 
கரப்பன்‌ புண்‌, இரந்தி போன்றவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
வெள்ளாட்டுப்பால்‌ அன்னம்‌ உப்பில்லாமல்‌ உண்ணவும்‌. 
விளக்கெண்ணெய்‌ விட்டு முழுகவும்‌. (பா,1221-1226) 
3. இருமலுக்குப்‌ புகை 
செய்முறை: 1 


பொன்தாரம்‌, கொம்பரக்கு இவற்றைச்‌ சுத்தமாக எடுத்து, 
பாவட்டங்காய்ப்பால்‌ சாரித்து உருண்டை செய்யவும்‌. ஒரு 
கலசத்தில்‌ புளியந்தோலிட்டு அனலிடவும்‌, அதில்‌ மேற்படி 
உருண்டையைப்‌ போட்டுப்‌ புகை பிடிக்கவும்‌. 


செய்முறை: 2 


அரிதாரம்‌, பொற்கொன்றைப்பட்டை இவற்றை தேவை 
யான அளவு கொன்றையிலைச்‌ சாறு விட்டாட்டி, உலர்ந்த 
சீலையில்‌ தடவிப்‌ புகை பிடிக்கவும்‌. 


செய்முறை: 3 


வெள்ளீயச்‌ சீலையில்‌ பிரண்டைச்சாறு விட்டு நன்றாகப்‌ 
பிரட்டிக்‌ கொள்ளவும்‌. அத்துடன்‌ தேற்றங்காய்‌ குழைய 
ஆட்டிச்‌ சேர்த்துத்‌ துணியில்‌ தடவி உலர்த்தவும்‌. அத்துடன்‌ 
குப்பைமேனிச்சாறு, பொன்னரிதாரம்‌ இவற்றையும்‌ தோய்த்துகத்‌ 
இரியாக்கிப்‌ புகை பிடிக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 830 
செய்முறை: 4 


நல்லெண்ணெயில்‌ திரிநனைத்து உதறிப்போட்டுக்‌ கொளுத்‌ 
குவும்‌, இ அவித்துப்‌ புகை பிடிக்கவும்‌. 


அளவு 


ஒரு பட்சம்‌ (பதினைந்து நாள்கள்‌ ). 


பத்தியம்‌ 
மோர்ச்சோறு உண்ணவும்‌. இருமல்‌ தீரும்‌. (பா.466-468) 


2. இலிங்கப்புகை 
செய்முறை 
சாதிலிங்கம்‌, மனோசிலை, காசுக்கட்டி, கந்தி, துத்தம்‌, 
அரிதாரம்‌ இவை ஓரளவாயெடுத்து, பச்சைப்‌ புகையிலைச்‌ 


சாற்றிலரைத்துருட்டி, உலர்த்தஇியெடுக்கவும்‌. இதைப்‌ புளியந்‌ 
குணலில்‌ பரப்பிப்‌ புகைக்கவும்‌. 


அளவு 


... தேவையான அளவு. ஒரு பொழுது, புண்களை மூடிப்‌ 
புகைக்கவும்‌,. 


தீரும்‌ நோய்கள்‌ 


கரப்பன்‌ புண்‌, கிரந்தி போன்றவை தீரும்‌, 


பத்தியம்‌ 

நான்கு நாள்களுக்குப்பின்‌ விளக்கெண்ணெய்‌ தேய்த்து 
முழுகவும்‌. உசிலரைப்பு தேய்த்துக்‌ குளிக்கவும்‌. உப்பு, காரம்‌ 
சேர்த்தல்‌ கூடாது. அரை மண்டலம்‌ சென்றபின்‌ சுத்தி செய்கு 
உப்பும்‌, அவரைப்பிஞ்சு, சிறுகீரை, முளைத்தண்டு போன்ற 
வற்றையும்‌ சேர்க்கவும்‌. பன்றி, செம்மறியாடு, உஞந்து, பலாக்‌ 
காய்‌, அவரை, துவரை, கரும்பயறு, பாகல்‌, கொம்மட்டி, மாங்‌ 
காய்‌, தேங்காய்‌, பூசனி, மீன்‌ இவை ஆகா. வெள்ளாட்டுக்கறி 
உலர்ந்ததாகக்‌ கூட்டவும்‌. (பா.1215-1220) 


840 அகத்தியர்‌ வைத்திய சாவியம்‌-1500 
5, கிரந்தி, கரப்பானுக்குச்‌ சீனப்புகை 


செய்முறை: 1 

சாதிலீங்கம்‌, சுடுகுரோகணி, கந்தகம்‌ இவை ஓரளவாகக்‌ 
கூட்டிப்‌ பச்சைபுகையிலைச்‌ சாற்றில்‌ அரைக்கவும்‌. இதைக்‌ 
கடலையளவு உருட்டி உலர்த்தவும்‌. இதை ஓட்டிலிட்டுப்‌ 
புளியஞ்சிராய்த்‌ துணலில்‌ புகைக்கவும்‌. இந்தப்‌ புகையைய்‌ 
புண்கள்‌ மீது ஏழு பொழுது காட்டவும்‌ தீரும்‌. (பா.1211,1212) 


செய்முறை: 2 
சாதிலிங்கம்‌, அரிதாரம்‌, கந்தி, கடுகுரோகணி, காசுக்கட்டி 
இவை ஓரளவாகக்‌ கூட்டிப்‌ பச்சைப்‌ புகையிலைச்‌ சாற்றில்‌ 
அரைத்துருட்டி. முன்போலவே புகைக்கவும்‌. தீரும்‌. 
(பா.1213) 


6. தலைக்கட்டுக்குப்‌ புகை 

செய்முறை 

நல்லசுந்தியைக்‌ குன்டுமணியளவு எடுத்து, கத்தரிக்‌ 
காயினுள்‌ பொதிந்து வைக்கவும்‌. மண்பாண்டத்தில்‌ வைக்கோல்‌ 
முக்க, நீர்விட்டு அதன்மேல்‌ கத்தரிக்காய்கள்‌ ஒன்றோடொன்று 
சேராமல்‌ பரப்பி வைக்கவும்‌. அதன்‌ மீது சட்டி கவிழ்த்து மூடி, 
ஏழு சீலைமண்‌ செய்து, அடுப்பிலேற்றி எரிக்கவும்‌. புகை 
வந்ததும்‌ பிடிக்கவும்‌. இதே போன்று வேறு சட்டி மாற்றி, 
வரும்‌ புகையைப்‌ பிடிக்கவும்‌. 
அளவு 

ஏழு பொழுது தொடர்ந்து புகை பிடிக்கவும்‌. 


தீரும்‌ தோய்கள்‌ 


சூலைப்புண்கள்‌, விரணம்‌, கரடுமுரடு, முளைப்புண்கள்‌ 
இவை தீரும்‌. 


பத்தியம்‌ 
விளக்கெண்ணெய்‌ தேய்த்து முழுகவும்‌. (பா. 1227-1230) 


உரை விளக்கங்கள்‌ 541 
7. புண்ணுக்குப்‌ புகை 


செய்முறை 

கருவேலின்‌ பி௫ன்‌, முருங்கைவேர்‌, எருக்கம்வேர்‌, அழிஞ்சில்‌ 
வேர்‌, வளனார்‌ வேம்பு இவை ஓரளவாக எடுத்துச்‌ சேர்த்து, 
துணலிலிட்டுப்‌ புகை பிடிக்கவும்‌. 


அளவு 
வெருகடியளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
நீண்ட நாள்பட்ட புண்கள்‌ உலர்ந்து போகும்‌. 


(பா.421, 422) 


942 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


5. மை (அ) அஞ்சனம்‌ வகைகள்‌ 


பாடல்‌ எண்‌ 
1. அமிர்தகாரன்‌ அஞ்சனம்‌ 406 - 411 
2. சுடர்கால அஞ்சனம்‌ 424, 425 


3. மாலைக்‌ சகண்ணோய்க்கு அஞ்சனம்‌ 


431 


உரை விளக்கங்கள்‌ 843 


1. அமிர்தகாரன்‌ அஞ்சனம்‌ 
செய்முறை 
குக்கில்‌, துத்தம்‌, துரு, ஏலம்‌, இலவங்கப்பட்டை இவை 


ஓரளவாகக்‌ கூட்டி, பேய்த்தும்பைச்‌ சாற்றிலாட்டி எடுத்து 
மாத்திரையாக உருட்டவும்‌. 


அள வு 


தேவையான அளவு கண்ணில்‌ தீட்டவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பேய்ப்பிரமை, வலிப்பு, வெறி, கூன்‌ இவை இரும்‌. இவற்‌ 
றுடன்‌ பின்வரும்‌ மருந்தையும்‌ உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 


உள்ளுக்கு மருந்து 

வெண்புறா எச்சம்‌, மருக்காரைப்பழம்‌ இவை ஓரளவாக 
எடுத்து, வெள்ளாட்டுப்‌ பாலிலரைத்து எடுக்கவும்‌. கழஞ்செடை 
(5.1 சராம்‌) அளவுள்ள குளிகையாக்கவும்‌. ஓரு குளிகையை 
வெந்நீர்‌ விட்டு உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 

இக்குளிகையை வெந்நீரில்‌ கரைத்து நசியமிடவும்‌. 


அறிவுகெட்ட மயக்கத்திற்கு இக்குளிகையை முலைப்பாலில்‌ 
உரைத்து, கண்ணில்‌ தீட்டவும்‌. ஒரு மாதத்தில்‌ அறிவுண்டாகும்‌. 


இக்குளிகையை முலைப்பாலில்‌ உரைத்து, மூக்கிலும்‌ 
கண்ணிலும்‌ காதிலும்‌ போடவும்‌. அறிவுகெட்ட விடம்‌, சன்னி, 
ஆங்கார வெறி இவற்றாலுண்டான அசத்தியும்‌ சுரணையற்ற 
நிலையும்‌ மாறும்‌. உணர்ச்சி பிறக்கும்‌. (பா. 408-411) 


2, சுடர்கால அஞ்சனம்‌ 


செய்முறை 
சிறுகீரை, பொன்னாங்காணி, வெள்ளைச்சாரணை, 
வெள்ளைக்‌ காக்கணம்‌ இவற்றின்‌ வோர்கள்‌, தேற்றான்‌ விதை, 


644 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தலைமண்டையோடு, சணங்கள்பல்‌, கோழி மார்பெலும்பு, 
பவளம்‌ இவற்றை ஓரளவாக எடுத்து, கல்வத்திலிட்டு மையபோ 
லாட்டிச்‌ சிமிழில்‌ வைக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு கண்ணிலிடவும்‌, 


தீரும்‌ நோய்கள்‌ 


பத்தியம்‌ 
ஆவின்‌ நெய்‌, பால்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா. அடிக்கடி 
குலை முழுகவும்‌, (பா. 424, 425) 
3. மாலைக்கண்ணோய்க்கு அஞ்சனம்‌ 
செய்முறை 


சூதம்‌ ஒருபங்கு, கந்தி மூன்று பங்கு, வெள்ளைச்சாரணை 
வேர்‌ நான்கு பங்கு, நேர்வாளம்‌ நான்கு பங்கு எடுத்து, 
எலுமிச்சம்‌பழச்சாற்றில்‌ நன்கு மைபோலாட்‌.டி எடுக்கவும்‌. மான்‌ 
கொம்புச்‌ ஏமிமில்‌ அடைத்து வைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு பழச்சாற்றிலிட்டுக்‌ கண்ணில்‌ தீட்டவும்‌. 
தீரும்‌ நோய்‌ 


மாலைக்கண்‌ நீங்கும்‌, 
பத்தியம்‌ 


ஆவின்பால்‌, நெய்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா. அடிக்கடி தலை 
முழுகவும்‌, (பா. 431) 


உரை விளக்கங்கள்‌ 


ம்‌ 


ஜே ௫௬ படட லு படல 


10. 
11. 
[2 


5, நோயும்‌ மருந்தும்‌ 


. அரையாப்புக்கு 

, அறிவுகெட்ட மயக்கத்திற்குச்‌ சோறு 
. இரச சூலைக்கு 

. இரத்த பித்தம்‌ போக 

. இருமல அடைப்புக்கு 

. எலிகடிக்கு மருந்து 

. சண்ணோரய்க்கு பிறவடை-1 

்‌ கண்ணோய்க்குப்‌ பிறவடை..-2 


. சகண்ணோய்க்கு மூலிகை 


கண்ணோவுக்குக்‌ காதிலிட பருந்து 
கார்ப்பக்கோள்‌ 


கல்லடைப்புக்கு 


, இரிச்சனங்கள்‌ தீர 
14. 
15. 
16. 
சதி 
18. 
19. 
20, 


குன்மத்திற்கு மூலிகை 
சுரணை கெடும்‌ விடங்களுக்கு 
தாகம்‌ போக்க 
நீர்ச்சுரப்புக்கு 

நீரடைப்பு கல்லடைப்புக்கு 
படர்தாமரைக்கு 


படுவன்‌, பருவுக்கு 


பாடல்‌ 
829 


439 - 
603 
603 , 
608 , 
433 , 
429 
1065 - 


845 


எண்‌ 


44] 


604 
609 
434 


1067 


1063 ,1064; 


1068 , 
428 
1070 - 
615 - 
626 
395 - 
434 - 
459, 
611, 
605 - 
453 
452, 


1069 


1085 
615 


397 
436 
460 
612 
608 
454 
453 


646 


ம 
2௮ 
தட 
24. 
2௮5 
26. 
27. 
28. 
2 
30. 
ய 
32. 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பவுத்திரத்திற்கு 

பாரிச வாயுவுக்கு 
பிளவைக்கு 

பிறகடந்தீர மருந்து 
புண்களுக்கு மருந்து 
பெருவயிறு கரைய 

மலட்டு வலிக்கு 
மாலைக்கண்‌ நீங்க மருந்து 
விக்கல்‌, இருமல்‌ இர மருந்து 
விக்கலுக்கு மருந்து 

வெறி, பித்து, விடமயக்கத்திற்கு 


வெறி மயக்கம்‌ 


456 , 457 
458 
688, 689 
441 - 443 
1240 - 1242 
443 - 446 
455 
430 
1396 - 1400 
. 1135 - 1140 
437 , 498 
432 


உரை விளக்கங்கள்‌ 847 


1, அரையாப்புக்கு 


செய்முறை 

வேர்க்கொம்பு, தப்பிலி இவை வசைக்கு ஒருபலம்‌ (35 
இராம்‌) மிளகு, ஓமம்‌ வகைக்கு மூன்று கழஞ்சு (15.3 இராம்‌), 
பெருங்காயம்‌. மஞ்சள்‌, சீரகம்‌ வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2. 
இராம்‌) வெள்ளுள்ளிப்‌ பருப்பு ஐந்து கழஞ்சு (25.5 இராம்‌) 
பனைவெல்லம்‌ இரண்டரைக்‌ கழஞ்சு (12.7 கிராம்‌) சேர்த்‌ 
இடித்துக்‌ கொள்ளவும்‌. கரிப்பான்‌ சாற்றில்‌ தேவையான அளவு 
கொடுக்கவும்‌. அரையாப்பு தீரும்‌. (பா. 829) 


2. அறிவு கெட்ட மயக்கத்திற்குச்‌ சோறு 

செய்முறை 

ஆவின்பால்‌ ஒரு துணி (21.5 லிட்‌.) வாங்கி அடுப்பிலிட்டுக்‌ 
காய்ச்சி, ஒருகுறுணியாக (5.3 லிட்‌.) வற்ற வைக்கவும்‌. அத்‌ 
துடன்‌, குன்றிச்சாறு ஒரு நாழி (1.3 லிட்‌), மூசுறுமூட்டை ஓர்‌ 
உரி (672 மி.லிட்‌.) பனைவெல்லம்‌ முப்பது பலம்‌ (1.050 கி. 
கிராம்‌), பேய்‌ வாழைப்பழம்‌ நாற்பது, சர்க்கரை இரண்டு பலம்‌ 
(70 இராம்‌), சம்பாநெல்லரிசி இரண்டுபடி (2.6 லிட்‌.)), எலு 
மிச்சம்‌ பழச்சாறு ஒருநாழி (1.3 லிட்‌.), ஏலம்‌, சுக்கு இவை 
வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 கிராம்‌), ஆவின்‌ நெய்‌ விட்டு 


சோறு சமைக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. இரவும்‌ பகலும்‌ சாப்பிடவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 
அறிவு மயல்‌, சளம்‌, விடம்‌ இவை தீரும்‌. (பா.439-4401) 
3. இரச சகுலைக்கு 


செய்முறை 
சுரைக்குடுக்கைக்‌ கரியைப்‌ பழைய மோரில்‌ கரைத்துக்‌ 


கொடுக்கவும்‌, தீரும்‌, (பா, 603) 


846. அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 


4, இரத்த பித்தம்‌ போக 
செய்முறை 
குன்றிவேர்‌, வெட்பூலாவேர்‌, மருக்காரைவேர்‌, முசுமுசுக்கை 
வேர்‌, சறுகளாவேர்‌, உப்பிலிவேர்‌, இருநாமப்பலைவேர்‌, மிளகு, 
இரிகடுகு இவை ஓஒரளவாகக்‌ கூட்டியாட்டி, “ஆட்டுநெய்யில்‌ 
கலக்கிக்‌ காய்ச்சி வடித்துக்‌ கொடுக்கவும்‌. (பா, 603,604) 


5. இருமல்‌ அடைப்புக்கு 

செய்முறை 

திருகுகள்ளிப்பால்‌, சிற்றாமணக்கெண்ணெய்‌, ஆவின்தநெய்‌ 
இவை வகைக்கு ஓர்‌ ஆழாக்கு (168 மி.லிட்‌.) எடுத்து, நிலப்‌ 
பனைவோர்‌, வெள்ளையுள்ளி, பெருங்காயம்‌, மஞ்சள்‌ இவை 
வகைக்கு அரைப்பலம்‌ (17.5 கிராம்‌) சேர்த்து ஆட்டிக்‌ கலக்கிக்‌ 
காய்ச்சி வடிக்கவும்‌, 
அள்வு 

காசெடை (165 மி.கிராம்‌). 


தீரும்‌ நோய்கள்‌ 


நீரடைப்பும்‌, மலவடைப்பும்‌ தீரும்‌. 


பதீதியம்‌ 
மால்கஞ்சி கொடுக்கவும்‌. அடுத்தநாள்‌ பருப்பிட்ட கஞ்டி 
யும்‌, அதற்கடுத்த நாளைக்கு அன்னமும்‌ கொடுக்கவும்‌. 
(பா. 608, 609). 
6. எலிகடிக்கு மருந்து 
செய்முறை 
அழிஞ்சில்‌ வேர்ப்பட்டை, மாவிலிங்கப்பட்டை இவற்றை 


வேண்டிய அளவு வெள்ளாட்டின்‌ நீரிலாட்டி எடுக்கவும்‌, 


மாதுளையின்‌ வேரை ஆவின்பாவில்‌ ஆட்டி எடுக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 840 


அளவு 


தேவையான அளவு உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
எலிவிடம்‌ போன்றவை தீரும்‌. (பா. 433, 43) 


7. கண்ணோய்க்குப்‌ பிறவடை (புறவளையம்‌) - 1 
செய்முறை 

சிவந்த நாயுருவி வேரை எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ ஆட்டி 
எடுக்கவும்‌. நாயுருவியிலைச்‌ சாற்றுடன்‌ இதை அம்மியில்‌ 
மத்‌தத்துப்‌ பூசவும்‌. 


அள்வு 
தேவையான அளவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ நோயும்‌ 

நாயுருவியிலைச்‌ சாற்றில்‌ ஆட்டி வைக்கவும்‌. கண்‌ சிவப்பு, 
நீர்‌ நீங்கும்‌. எட்டிவேர்‌, முலைப்பாலிலாட்டி எடுத்து வைக்கவும்‌. 
மாலைக்‌ கண்‌ தீரும்‌. 


பத்தியம்‌ 
ஆவின்பால்‌, நெய்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா. அடிக்கடி தலை 
முழுகவும்‌. _ (பா.429) 


௨. கண்ணோய்க்குப்‌ பிறவடை - 2 

செய்முறை 

கடுக்காய்‌, காசுக்கட்டி,  மடற்துத்தம்‌, பொன்மெழுகு, 
சனக்காரம்‌, அதிமதுரம்‌, பிஞ்சுப்பாக்கு இவை ஓரளவா 
யெடுத்துத்‌ தூளாக்கவும்‌. அத்துடன்‌, தேற்றான்விதை, அபினி, 
கொடுக்காய்ப்புளி இவை ஓரளவாகச்‌ சேர்த்து, எலுமிச்சம்பழச்‌ 
சாற்றாலாட்டி எடுக்கவும்‌. கையில்‌ நெய்யை விட்டுப்‌ பிரட்டி, 
மருந்தை இரண்டு விரல்‌ கனத்தில்‌ கயிறு கட்டி, நிழலிலுலர்த்தி 
எடுக்கவும்‌. இதை, காடி, பழச்சாறு, ஊணாஞ்சாறு, கருவேல 


௮-4 


850 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நீர்‌ இவற்றிலரைத்துக்‌ கொதிக்க வைக்கவும்‌, இதைக்‌ கண்ணைச்‌ 
சுற்றிலும்‌ பிறவடையாக இடவும்‌, கண்ணோய்கள்‌ இரும்‌. 
(பா,1065-1067) 


9. கண்ணோய்க்கு மூலிகை 

செய்முறை: 1 

முத்திருக்கஞ்செவியைச்‌ சனிக்கிழமையன்று காப்புக்கட்டி 
அடுத்தநாள்‌ முறைப்படி வேரறாமல்‌ பிடுங்கியெடுத்து, அதே 
இலைச்‌ சாற்றிலாட்டி எடுக்கவும்‌, இதைக்‌ கண்ணிலிடவும்‌ 
சண்ணோய்‌ தீரும்‌. (பா,1062, 1064) 
செய்முறை: 2 

வெள்ளையாவரையின்‌ வேரை முன்போலவே பிடுங்கி 
யெடுத்து, அதே இலைச்சாற்றிலாட்டி எடுக்கவும்‌. இதைக்‌ 
கண்ணிலிடவும்‌. கண்பீளை, கண்ணோய்கள்‌ தீரும்‌. 

(பா.1068, 1069) 
10. கண்ணோவுக்குக்‌ காதிலிட மருந்து 

செய்முறை 

குப்பைமேனியிலையை எடுத்துச்‌ சாறு பிழிந்து கொள்ளவும்‌. 
அளவு 

தேவையான அளவு காதில்‌ ஊற்றவும்‌. 

இடது கண்ணில்‌ .தோயானால்‌ வலது காதில்‌ ஊற்றவும்‌. 
வலது கண்ணில்‌ நோயானால்‌ இடது காதில்‌ ஊற்றவும்‌. இரண்டு 
கண்ணிலும்‌ நோயானால்‌ இரண்டு காதிலும்‌ ஓரளவாக 
ஊற்றவும்‌. 
தீரும்‌ £நரய்கள்‌ 

கண்‌ சிவப்பும்‌ நீரும்‌ நீங்கும்‌. 
பத்தியம்‌ 

ஆவின்பால்‌, நெய்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா, அடிக்கடி .தலை 
முழுகவும்‌. (பா. 428) 


உனர விளக்கங்கள்‌ 851 
11. கர்ப்பக்கோள் 


பெண்கள்‌ மலடாகயிருந்து கருவுறாமலிருப்பதற்குப்‌ பல 
காரணங்கள்‌ கூறப்படுகின்றன, அவை வருமாறு: 


1, பெண்ணுக்குக்‌ கருக்குமி விலக்கமற்று, பாசு பற்றி 
அடரந்திருப்பதால்‌ விந்து அணுக வாய்ப்பிருக்காது. 


2. கருக்குழியில்‌ வாயு நிறைந்திருப்பதாலும்‌ விந்து 
அணுகாது, 


3. கருக்குழியில்‌ தசை வளர்ந்திருப்பதாலும்‌ விந்து 
அணுகாது. 


4, கருக்குழியில்‌ இருமிகள்‌ மொரய்த்திருந்தாலும்‌ கருத்‌ 
குரிக்காது. 


5, கருக்குழியில்‌ இரத்தம்‌ கட்டியிருந்தாலும்‌ கருத்‌ 
குரிக்காது, 


6. கருக்குழியில்‌ தசைதிரண்டு மதத்திருந்தாலும்‌ விந்து 
அணுகாது. (பா. 1070-1072) 


தோய்க்குறியும்‌ மருந்தும்‌ 
1. புணர்ச்சியின்போது பெண்ணுக்குக்‌ தலை நதோகுமாஈ 
னால்‌ கருக்குழியில்‌ பாசு பற்றியுள்ளது என அறிய 
லாம்‌. இதற்குப்‌ பருத்தி விதைப்‌ பருப்பைக்‌ கோழிப்‌ 
பித்தில்‌ ஆட்டியெடுத்து, பெண்‌ குளித்தநாள்‌ முதல்‌ 
மூன்றுநாள்‌ யோனிக்குள்ளே தடவவும்‌, கருவுண்‌ 
டாகும்‌. 


2. புணர்ச்சியின்போது பெண்ணுக்கு உடம்பு நோகுமா 
னால்‌ கருக்குழியில்‌ வாயு நிறைந்திருப்பதாக அறிய 


லாம்‌. இதற்குப்‌ பெருங்காயம்‌, நல்லெண்ணெய்‌ 
சேர்த்துக்‌ குழைத்து, முன்போல மூன்றுநாள்‌ பூசவும்‌. 
கருவுண்டாகும்‌. 


3. புணர்ச்சியின்போது பெண்ணுக்கு தநெஞ்சுவலியுடன்‌ 
குத்தும்‌ உண்டானால்‌ கருக்குழியில்‌ தசை வளர்ந்‌ 
இருப்பதாக அறியலாம்‌. இதற்குத்‌ திப்பிலி, கர்ப்பூரம்‌, 


852 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கோழிப்பித்து இவற்றை ஆட்டியெடுத்து, முன்போல 
மூன்றுநாள்‌ தடவவும்‌. கருவுண்டாகும்‌. 


4, புணர்ச்சியின்போது பெண்ணுக்கு முதுகு நோகுமா 
னால்‌ கருக்குழியில்‌ புழு நிறைந்திருப்பதாக அறியலாம்‌. 
இதற்கு இந்துப்பு, அரிதாரம்‌, பெருங்காயம்‌ இவற்றை 
ஓரளவாக வெத்நீரிலரைத்து முன்போல மூன்றுநாள்‌ 
தடவவும்‌. கருவுண்டாகும்‌. 


5. புணர்ச்சியின்போது பெண்ணுக்குக்‌ கெண்டைக்கால்‌ 
நோகுமானால்‌ கருக்குழியில்‌ இரத்தம்‌ கட்டி மறைத்‌ 
துள்ளதென அறியலாம்‌. இதற்கு, கடுக்காய்‌, பஞ்ச 
தாரை, பச்சைப்புழுகு இவை :ஓரளவாய்‌ ஆட்டி 
யெடுத்து, மூன்றுநாள்‌ உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. 
அத்துடன்‌, குங்குமப்பூ, அதிமதுரம்‌, சீரகம்‌ இவை 
மூன்றும்‌ ஓஒரளவாயரைத்து, முன்போல மூன்றுநாள்‌ 
தடவவும்‌. கருவுண்டாகும்‌. 


6, புணர்ச்சியின்போது பெண்ணுக்கு ஏப்பம்‌ உண்டாகு 
மானால்‌ கருக்குழியில்‌ கொழுப்பும்‌ தசையும்‌ மதத்‌ 
இருக்குமென அறியலாம்‌. இதற்கு சவுக்காரம்‌, கடுக்‌ 
காய்‌, சாரம்‌ இவை ஒரளவாய்‌ அரைத்து, முன்போல 
மூன்றுநாள்‌ தடவவும்‌, கருவுண்டாகும்‌. 


மேற்காணும்‌ ஆறு காரணங்களால்‌ மட்டுமன்றி வேறு 
சிலவற்றாலும்‌ கருத்தரிக்காதென்பர்‌, பேயாலும்‌, பிதிராலும்‌ 
இன்ன பிற காரணங்களாலும்‌ பெண்களுக்குக்‌ கருத்தரிப்ப 
தில்லை. இதற்கு, மாதுளையிலை, மாவிலை, கத்தூரி, மஞ்சள்‌ 
இவற்றை நன்றாச அரைத்து, பெண்ணின்‌ கால்‌ முதல்‌ கழுத்து 
வரை மேல்‌ நோக்குத்‌ தடவவும்‌. பின்பு மருந்தை மாவிலையில்‌ 
பொதிந்து அவள்‌ முன்காட்டி, வாசலிலே அதைப்‌ புதைக்கவும்‌, 
பெண்‌ நீராடிய பின்‌, அடல்‌, சாம்பிராணி சேர்த்துப்‌ புகைத்து 
உடலெங்கும்‌ காட்டவும்‌, தேவதை, பூதப்பிரேதம்‌, ஏவல்‌, 
பிசாசு இவை நீங்கும்‌, 


கர்ப்ப நோய்க்குப்‌ பத்தியம்‌ 
சுத்தி செய்த உப்பு, புளியாரை, சீயக்காய்க்‌ கெ௱ழுந்து 
வழுதலங்காய்‌, நெல்லிக்காய்‌, வெள்ளாடு, முயல்‌, ஆமை, ஊர்க்‌ 


உரை விளக்கங்கள்‌ 653 
குருவி, காடை, மான்‌, சுறாமீன்‌, கெளுத்திமீன்‌, மிளகு, 


சர்க்கரை, தேன்‌, சிறுகீரை, அவின்பால்‌, நெய்‌, இிறுபயறு, 
துவரை, பொன்னாங்காணி, அவரை, தூதுவளை, பழவகை, 


இனிப்பு, மது இவை ஆகும்‌, 


புளி, துவர்ப்பு, கசப்பு ஆகாது. குளிர்ந்த நீர்‌ ஆகாது. வெந்‌ 
நீரையே பயன்படுத்த வேண்டும்‌. (பா. 1073-1085) 


12. கல்லடைப்புக்கு 
செய்முறை: 1 


குறுவை நெல்லரிசியை நறுந்தாளிச்சாறும்‌ வெல்லமும்‌ 
கூட்டியரைத்துக்‌ கொடுக்கவும்‌. கல்லடைப்பு, வீக்கம்‌ நீங்கும்‌. 


செய்முறை: 2 
பலகறையின்‌ சாம்பலுடன்‌ நிம்பச்சாறு குழப்பிக்‌ கொடுக்‌ 
கவும்‌. நீர்த்தாரையாகும்‌. 


செய்முறை: 3 

ஆவின்பாலுடன்‌ சங்கங்குப்பிச்‌ சாறு கலந்து கொடுக்கவும்‌. 
நீர்ச்‌ சிறுப்பு வாங்கும்‌. 
செய்முறை: 4 


ஆட்டு அகளத்தாம்பெட்டி (மூத்திரப்பை) தன்னைத்‌ 
குண்டிலே போட்டு, கழுத்தளவு நீரில்‌ நிற்க வைக்கவும்‌. 
கல்லடைப்பு நீங்கும்‌. 


செய்முறை: 5 

புனல்‌ முருங்கை வேர்‌, நன்னாரி வேர்‌, ஆவிரை வேர்‌, 
அமுக்கிராவேர்‌, உத்தமதாளி வேர்‌, இவை ஓஒரளவாக ஆட்டி 
விளக்செண்ணெய்‌ சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. கல்லடைப்பு 
நீங்கும்‌. 
செய்முறை: 6 

ஐவாலி, மனோசிலை இவை ஓரளவாகக்‌ குப்பைமேனிச்‌ 
சாற்றில்‌ கொடுக்கவும்‌, நீர்‌ விழும்‌, 


854 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


செய்முறை: 7 
இன்னிச்‌ சாற்றிலே நாவற்பட்டையும்‌ கொட்டையும்‌ 
அரைத்து, வெள்ளாட்டுப்‌ பாலிலே கொடுக்கவும்‌. கல்லடைப்பு 


நீங்கும்‌. (பா. 612-615) 
13. கிரிச்சனங்கள்‌ தீர 
செய்முறை 
அத்தித்தோல்‌, அவிரந்தோல்‌, ஓதியமரப்பட்டை இவை 


ஓரளவாக எடுத்துலர்த்திப்‌ பொடியாக்கித்‌ தேனில்‌ கொடுக்‌ 
கவும்‌. இரிச்சனங்கள்‌ தீரும்‌. (பா. 626) 


14. குன்மத்திற்கு மூலிகை 

செய்முறை 

ஆவின்நீர்‌ இரண்டுபடி. (2.6 லிட்‌.) யில்‌, கற்றாழை மடல்‌, 
சத்திசாரணை மூலம்‌, மிளகு, சாரணை இவை வேண்டிய 
அளவு சேர்த்துக்‌ காய்ச்சவும்‌. உப்பாக நிற்கும்‌. அத்துடன்‌, 
பெருங்காயம்‌, இரிகடுகு, இந்துப்பு, கல்லுப்பு, வெள்ளுள்ளி, 
காட்டுச்ச ரசம்‌ இவை உப்பளவிற்குச்‌ சேர்க்கவும்‌. 'இதை 
நாரத்தங்காயினுள்ளே ஆறுநாள்கள்‌ ஊற வைத்து எடுக்கவும்‌: 


அளவு 
பாக்களவு. 


துணை மருந்தும்‌ தீரும்‌ தோயும்‌ 


வீழிவோர்ச்சாறு, வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌. குன்மங்கள்‌ 
இரும்‌. பசும்பயிறு நீர்‌, அவின்பாலில்‌ கொடுக்கவும்‌. குடல்‌ 
வாதம்‌, குடல்‌ பிரட்டல்‌ தீரும்‌. (பா.395-397) 


15. சுரணை கெடும்‌ விடங்களுக்கு 
செய்முறை 


முசுமுசுக்கைச்‌ சமூலம்‌ வேண்டிய அளவு எடுத்து ஆவின்‌ 
பால்‌ சேர்த்து ஆட்டவும்‌. இந்தச்‌ சாற்றில்‌ ஒரு குறுணி (5.3 
லிட்‌.) எடுத்துக்‌ காய்ச்ச வடிகட்டவும்‌. அத்துடன்‌ ஆவின்‌ 


கரை விளக்கங்கள்‌ 855 


வெண்ணெய்‌ அல்லது எருமை வெண்ணெய்‌, கழுதைப்பால்‌, 
இஞ்சிச்சாறு இவை வகைக்கு அரைப்படி. (672 மி.லிட்‌.), பனை 
வெல்லம்‌ மூன்று பலம்‌ (105 கிராம்‌) சேர்த்துப்‌ பாகாகக்‌ 
காய்ச்சவும்‌. அத்துடன்‌ சுடுக்காய்த்தூள்‌ காற்படி (336 மி.லிட்‌.) 
சேர்க்கவும்‌. 
அளவு 

நான்கு கழஞ்சு (20.4 கிராம்‌), பினைந்து நாளைக்கு 
உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. ப 
தீரும்‌ நோய்கள்‌ 


வெறிமயக்கம்‌, பொறிகலக்கம்‌ தீரும்‌, 


குடாரி மருந்து 
நெய்க்கொட்டான்‌ பழச்சாற்றை வெண்ணெயுடன்‌ 
சேர்த்துத்‌ குழப்பித்‌ தலையில்‌ தேய்த்துக்‌ குளிக்கவும்‌. 
(பா.434-43ட 


16. தாகம்‌ போக்க 
செய்முறை: 1 
கற்றாழை மணி ஒரு நாழி (1.3 லிட்‌.) எடுத்து அதில்‌, 
சண்பகப்பூ, இலவங்கப்பட்டை, நல்லவெல்லம்‌ இவை சேர்த்துக்‌ 
கொடுக்கவும்‌, 


செய்முறை: 2 

நெருஞ்சிக்காய்‌, பச்சையோலை, வில்வப்பழச்சதை, நெற்‌ 
பொரி, சரகம்‌, ஏலம்‌ இவை வகைக்கு ஒருவராகன்‌ (4,2 கிராம்‌) 
எடுத்துக்‌ கிழியாகக்‌ கட்டிப்‌ பாண்டத்திட்டு, நீர்விட்டு முறைப்‌ 
படி. வடித்துக்‌ கொடுக்கவும்‌. 
அளவு 

தேவையான்‌ அளவு உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌, 


தீரும்‌ நோய்‌ ம்‌ 
தாகம்‌ திரும்‌. (பா.,459, 460) 


956 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


17. நீர்ச்சுரப்புக்கு 
செய்முறை 
ஈருள்ளி, இந்துப்பு, பழம்புளி, ஆறுமாதம்‌ சென்ற காடி 
இவை ஒஓர்ளவாகக்‌ கூட்டிக்‌ கொடுக்கவும்‌, 


பத்தியம்‌ 

பச்சரிசி, பயறு, பால்‌ கூட்டிய கஞ்சி கொடுக்கவும்‌. வெண்‌ 
சேவல்‌ குடலீரலரைத்து வெண்பசுவின்‌ பாலிலே கரைத்துக்‌ 
கொடுக்கவும்‌ தீரும்‌, (பா.614, 612) 


18. நீரடைப்பு, கல்லடைப்புக்கு 
செய்முறை: 1 
பூநாகம்‌ எலுமிச்சங்கா யளவு பாலிலே கரைத்துக்‌ 
கொடுக்கவும்‌. கல்லடை.ப்புத்‌ தெறித்துப்‌ போகும்‌. 


செய்முறை: 2 

முசுட்டையிலை பாக்களவு அரைத்து வெண்ணெயிலே 
குழப்பிக்‌ கொடுக்கவும்‌. நீரடைப்புத்‌ தீரும்‌. 
செய்முறை: 3 

கொள்ளுச்சாறுடன்‌ அரிசிக்‌ கஞ்சி கொடுக்கவும்‌. நீர்ச்‌ 
சிறுப்புத்‌ தீரும்‌. 
செய்முறை: 4 

நெருஞ்சிவேர்‌, மாவிலிங்க வேர்‌, பேராமுட்டிவேர்‌, இறு 


பீளை வேர்‌ இவை ஓரளவாகக்‌ கூட்டி நீரிலிட்டுக்‌ காய்ச்சி 
வடித்துக்‌ கொடுக்கவும்‌. நீரடைப்புத்‌ இரும்‌, 


செய்முறை: 5 


காய்ச்சி வடித்த பழங்‌ கஞ்சியுடன்‌ நெல்லிமுள்ளி ஒருபலம்‌ 
(35 கிராம்‌), தாழை விழுதுச்சாறு இவை கலந்து எட்டு க்‌ 
கொடுக்கவும்‌. நீர்க்கடுப்பு, நீரடைப்பும்‌ தீரும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 827 


செய்முறை: 6 

வெந்நீரில்‌ புழுகு ஒரு பணவெடை (483 மி,கிராம்‌) போட்டுக்‌ 
குடிக்கவும்‌. நீர்‌ துளிவிழுதல்‌, பொசிந்தூறல்‌ நீங்கும்‌. 

(பா,605-608) 
19, படர்தாமரைக்கு 

செய்முறை: 1 

கொடுவேலி வேரின்‌ பட்டை, மதுகாரை வேரும்‌ வித்தும்‌ 
இவை வகைக்கு இரண்டு கழஞ்சு (10.2 சராம்‌) எலுமிச்சம்‌ 
பழச்‌ சாற்றிலிட்டு ஆட்டி எடுக்கவும்‌, 
அளவு 

பாக்களவு உள்ளுக்குக்‌ கொடுத்து மேலும்‌ பூசவும்‌. 


தீரும்‌ தோய்‌ 
படர்தாமரை, புண்கள்‌ உலர்ந்து உதிரும்‌. (பா.453, 454) 


செய்முறை: 2 

எருக்கின்‌ வேர்ப்பட்டை, கடம்பின்பட்டை, துகரைவித்து 
இவை ஓஒரளவாக ஒரு நாழி (1.3 லிட்‌.) ஆவின்‌ பாலில்‌ விட்டுக்‌ 
காய்ச்ரியெடுக்கவும்‌. ஆறியபின்‌ புரைகுத்தித்‌ தயிரை 
உண்ணவும்‌. ப 

எருக்கு, கடம்பு, தகரை இவற்றின்‌ விதையும்‌ வேரும்‌ கூட்டி 
யரைத்து மேலேயும்‌ பூசி உள்ளுக்கும்‌ கொடுக்கவும்‌. 


அளவு 


தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்‌ 
படர்தாமரை போன்றவை தீரும்‌. (பா.454) 
20. படுவன்‌, பருவுக்கு 
செய்முறை 


அவுரிவேர்‌, குடப்பாலைவேர்‌, கொடுவேலி வோர்த்தோல்‌ 
இவை மூன்றும்‌ ஓரளவாய்‌ ஆவின்‌ பாலில்‌ ஆட்டி, அத்துடன்‌ 
அரிசியிட்டுச்‌ சோறு சமைக்கவும்‌. 


858 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


குன்றியிலை, இலுப்பைப்பட்டை, செருப்படை, இம்மூன்றும்‌ 
இலுப்பை நெய்யிலாட்டி மேல்மருந்தாகப்‌ பயன்படுத்தவும்‌. 


அளவு 

மேற்படி சோறினை தேவையான அளவு மூன்றுநாள்‌ 
சாப்பிடவும்‌. மேற்படி நெய்யைப்‌ புண்ணிலிடவும்‌. 
தீரும்‌ நோய்கள்‌ 

படுவன்‌, பருக்கள்‌, புண்கள்‌ இவை தீரும்‌. (பா.452, 453) 


21. பவுத்திரத்திற்கு 
செய்முறை 


குப்பைமேனிச்‌ சமூலம்‌ வாங்கி நிழலில்‌ உலர்த்தி இடித்து 
வடிகட்டிக்‌ கொள்ளவும்‌. 


அளவு 

வெருகடியளவு வெண்ணெயிலே குழப்பிக்‌ கொடுக்கவும்‌ 
ஒரு மண்டலம்‌ (48 நாள்கள்‌) கொடுக்கவும்‌, 
தீரும்‌ தோய்கள்‌ 

பத்திரம்‌, நீர்ப்பாய்ச்சல்‌ இவை தரும்‌. புண்‌ ஆறும்‌. 
நோய்‌ முற்றியிருந்தால்‌ ஒரு மண்டலம்‌ கொடுக்கவும்‌. இல்லை 
யென்றால்‌ இருபது நாள்‌ கொள்ளப்‌ போதுமான தாகும்‌, 


பத்தியம்‌ 
நெய்‌, பால்‌ மட்டுமே ஆகும்‌. மற்றவை ஆகா. 
(பா.456, 457) 
22. பாரிச வாயுவுக்கு 


செய்முறை 


வெள்ளுள்ளிப்‌ பருப்பு இரண்டு இரங்கையளவு எடுத்து 
ஓட்டிலிட்டுப்‌ பொன்னிறமாக வறுக்கவும்‌. அதில்‌, விளக்‌ 


உரை விளக்கங்கள்‌ 859 


சகெண்ணெய்‌ இரண்டு கழஞ்சு (10.2 ற்‌, பானைவெல்லக்‌ 
கட்டி ஓன்று இவை விட்டுக்‌ கண்டி. எடுக்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு மூன்று நாள்‌ கொடுக்கவும்‌. (பா.458) 


23. பிளவைக்கு 
செய்முறை 
சிறுகொட்டைப்‌ பருப்பு வாங்கி முலைப்பாலிலாட்டி, 
ஆமணக்கெண்ணெயும்‌, முலைப்பாலும்‌ கூட்டிச்‌ சேர்த்து 


வைக்கவும்‌, 


அளவு 
தேவையான அளவு மேலே பூசவும்‌. இருவேளையும்‌ 
பூசவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 


பிளவை, விக்கம்‌, இலந்தி, படுவன்‌, புண்‌, விரணம்‌ இவை 
இரும்‌. (பா. 688, 689) 


24. பிறகடந்தீர மருந்து 
செய்முறை 
கோவைத்தண்டு, முடக்கற்றான்‌ தண்டு இவை ஓரளவாகக்‌ 
கூட்டியிடித்து ஓர்‌ உழக்குச்சாறு (336 மி.லிட்‌. ) எடுக்கவும்‌. 
அத்துடன்‌ காடிநீர்‌ ஓர்‌ உழக்கும்‌ (336 மி.லிட்‌.) சேர்க்கவும்‌. 
இவற்றுடன்‌ வெல்லம்‌ சேர்க்கவும்‌. 


அளவு 
தேவையான அளவு. 


தீரும்‌ நோய்கள்‌ 
பிறகடந்‌ தீரும்‌. இவற்றுடன்‌ ஆவின்பாலும்‌ நெய்யும்‌ 
விட்டுச்‌ சாப்பிடவும்‌, சாராயவெறி தீரும்‌. (பா. 441-443) 


860 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


25. புண்களுக்கு மருந்து-உவனியம்‌ 
செய்முறை: 1 
ஆவின்பாலில்‌ சித்தரத்தியை வெந்து கட்டவும்‌. கடுப்‌ 
பெரிப்பு, காந்தல்‌ இவை தணியும்‌, 


செய்முறை: 2 
உவாயிலையைக்‌ காடியில்‌ வேக வைத்துக்‌ கட்டவும்‌. 


செய்முறை: 3 
புளியிலையைக்‌ காடியில்‌ வேக வைத்துக்‌ கட்டவும்‌. 


சூலைப்புண்‌, கரப்பன்புண்‌, இரந்தி, ரங்கு போன்றவை தீரும்‌. 
(பா. 1240-1242) 


26. பெருவயிறு கரைய 

செய்முறை 

குப்பைமேனியிலை, காஞ்சொறியிலை, ஆடுதின்னாப்பாளை 
யிலை இவை அனைத்தையும்‌ சேர்த்து அரைக்கவும்‌, சாதிக்காய்‌ 
அளவு விழுதுடன்‌ மூன்றுபடி. (3.9 லிட்‌.) எலுமிச்சம்பழச்சாறும்‌, 
துருசு, கந்தி, இலிங்கம்‌ இவை வகைக்கு அரைக்கழஞ்சு (2.52 
கிராம்‌) சேர்த்துக்‌ காய்ச்சவும்‌, 
அளவு 

குன்றியெடை.. (130 மி.கிராம்‌), இரண்டு நாள்கள்‌. 


தீரும்‌ தநோய்கள்‌ 
பெருவயிறு வற்றிப்போகும்‌. 


பின்வரும்‌ குடிநீரை மாலையில்‌ கொடுக்கவும்‌. 


குடிநீர்‌ 

காட்டுமல்லி, சுரை பழுத்தல்‌, கரிப்பான்‌ சமூலம்‌, வரிகடுக்‌ 
காய்‌ இவை வகைக்கு முப்பது பலம்‌ (1.050 சி.சிராம்‌) பாதிரி 
யின்‌ சருகு, மிளகு இவை வகைக்கு ஓர்‌ உழக்கு (336 மி.லிட்‌,) 
எடுத்து நான்குபடி (5.3 லிட்‌,) நீரிலிட்டு எட்டிலொன்றாகக்‌ 
காய்ச்சிக்‌ கொடுக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 861 


இக்‌ குடிநீரில்‌ கடுக்காய்‌ பத்துப்‌ பொடித்துச்‌ சேர்த்து 
வெள்ளாட்டுநீர்‌ அரைப்படி (672 மி,லிட்‌.) விட்டு மூன்றுநாள்‌ 
ஊற வைக்கவும்‌. இதைப்‌ பத்துமுறை ஊட்டவும்‌. 


(பா. 443-446) 


27. மலட்டு வலிக்கு 
செய்முறை 
எண்ணெயுடன்‌ நுணாயிலைச்‌ சாறு கூட்டிக்‌ கொடுக்கவும்‌: 
திரும்‌. 


கழற்சவிதை, ஓமம்‌, இந்துப்பு இவை வறுத்திறுத்து அத்‌ 
துடன்‌ திரிகடுகுத்‌ தூள்‌ சேர்த்து நல்லெண்ணெய்‌ விட்டுரு ட்டிக்‌ 
கொடுக்கவும்‌ தீரும்‌. 


அளவு 
தேவையான அளவு. (பா. 455) 
28. மாலைக்கண்‌ நீங்க மருந்து 
செய்முறை 


பழமிளகு வேண்டிய அளவு எடுத்து நல்லெண்ணெயில்‌ 
பத்து நாள்கள்‌ ஊற வைக்கவும்‌, 


அளவு 
ஊறிய மிளகை எண்ணெயில்‌ உரைத்துக்‌ கண்ணிலிடவும்‌. 
இவ்வாறு எட்டுநாள்கள்‌ தீட்டவும்‌. 


தீரும்‌ நோய்‌ 


மாலைக்கண்‌ நோய்‌ தீரும்‌, 


பத்தியம்‌ 
ஆவின்பால்‌, நெய்‌ ஆகும்‌. மற்றவை ஆகா. அடிக்கடி தலை 
தக்கவன்‌. (பா. 430) 


962 அகத்தியர்‌ வைத்திய காலியம்‌-1500 
29, விக்கல்‌, இருமல்‌ தீர மருந்து 


செய்முறை: 1 

மயிலிறகு சுட்ட கரி, அதிமதுரம்‌, தேன்‌, திப்பிலி இவை 
ஒரளவாகக்‌ கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. நாவறட்சி, விக்கல்‌, சத்தி 
தாகம்‌, உட்படலம்‌, உள்ளோங்காளம்‌ இவை தீரும்‌. 


(பா. 1396) 


செய்முைற: 2 

அருநெல்லி, நெற்பொரி, சர்க்கரை, திப்பிலி, மான்‌ கெம்பு 
இவை ஓரளவாகக்‌ கூட்டி முலைப்பாலிலுரைத்துக்‌ கொடுக்கவும்‌, 
விக்கல்‌, சத்தி தீரும்‌. (பா. 1397) 


செய்முறை: 3 

வில்வம்‌, நெற்பொரி, சர்க்கரை, திப்பிலி, மலைத்தேன்‌ 
இவற்றைக்‌ கூட்டியிழைத்துக்‌ கொடுக்கவும்‌. விக்கல்‌, சத்தி 
இவை தீரும்‌. (பா. 1398) 


செய்முறை: 4 

மாதுளை, நெற்பொரி, சர்க்கரை, இப்பிலி இவற்றை ஒரள 
வாகத்‌ தேனில்‌ குழைத்துக்‌ கொடுக்கவும்‌. விக்கல்‌, சத்தி, 
இருமல்‌ இவை தீரும்‌. (பா. 1399) 


செய்முறை: 5 

அதிமதுரம்‌, சரகம்‌, வெண்காரம்‌, கோட்டம்‌, திப்பிலி, 
வங்காளச்சனி இவை ஒரளவாக ஏலுமிச்சம்‌ பழச்சாற்றி 
லரைத்துக்‌ கொடுக்கவும்‌. விக்கல்‌, அதிசாரம்‌, தோடம்‌, தாகம்‌ 
தீரும்‌. (பா. 1400) 


30. விக்கலுக்கு மருந்து 
செய்முறை: 1 


தாமரையின்‌ மணிப்பருப்பும்‌ குளவிக்‌ கூட்டு மண்ணும்‌ 
வகைக்கு ஐந்து எடை எடுத்து வெந்நீரிலாட்டிக்‌ கொடுக்கவும்‌, 


உரை விளக்கங்கள்‌ 863 


செய்முறை: 3 ம்‌ 

கார்க்கடகசிங்கி, சடாமாஞ்ச, சிறுதேக்கு, திரிகடுகு, பூசணிப்‌ 
பருப்பு இவை ஒரளவாயெடுத்துப்‌ பொடித்துச்‌ சர்க்கரையில்‌ 
கொடுக்கவும்‌, 


செய்முறை: 3 குடிநீர்‌ 

சிறுநாகம்‌, சித்திரமூலம்‌, சண்பகம்‌, வளையவலுப்பு, சுக்கு 
இவை ஓரளவாய்க்‌ கூட்டி இரண்டுபடி (2.6 லிட்‌.) நீரிலிட்டு 
எட்டிலொன்றாகக்‌ காய்ச்சி, இரண்டு வேளையும்‌ கொடுக்கவும்‌. 
ஹேன்று நாளில்‌ விக்கல்‌ நிற்கும்‌. 


செய்முறை: 4 குடிநீர்‌ 

கார்த்திகையினிலை, சிறுவழுதலைவேர்‌, சிற்றரத்தை, 
கொடுவேலிவேர்‌ இவை ஓரளவாயெடுத்து, இரண்டுபடி (2.6 
லிட்‌.) நீரிலிட்டு எட்டிலொன்றாகக்‌ காய்ச்ச), இரண்டு 
வேளையும்‌ மூன்றுநாள்‌ கொடுக்கவும்‌. 


செய்முறை; 5 புகை 
தோடையிலை, குங்கிலியம்‌, மனோசிலை, கொரம்பரக்கு, 


மயிலிறகு, அகல்‌, ஆவின்நெய்‌ இனவ வகைக்கு ஓரளவாகக்‌ 
கூட்டிப்‌ பொடித்துப்‌ புகையிடவும்‌. 


செய்முறை: 6 புகை 

கொம்பரக்கு, மஞ்சள்‌, சடாமாஞ்சி, மனோசிலை, தேவ 
தாரம்‌, அடற்கட்டை, அமழுக்கிராவேர்‌ இவை ஒஏளவாக 
ஆமணக்கிலையில்‌ சாற்றிலரைத்து எடுத்து, துணியில்‌ தோய்த்து, 
அதைத்‌ திரியாக்கி உலர்த்தி எடுத்துப்‌ புகைக்கவும்‌,. 


செய்முறை: 7 தளம்‌£பாடல்‌ 
முலைப்பால்‌, ஆவின்நெய்‌ இவை கலந்து, தலைமயிரின்‌ கரி, 
மயிலிறகு சுட்டகரியுங்‌ கூட்டி, தளமிடவும்‌, (பா. 1135-1140 


864 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


31. வெறி, பித்து, விட மயக்கத்திற்கு 
செய்முறை 
இஞ்சிச்சாறு இரண்டு கரண்டி, கமுதைப்பால்‌ இரண்டு 
கரண்டி, சர்க்கரை இரண்டு கரண்டி என இவற்றைக்‌ கூட்டி 
வைக்கவும்‌. 


அளவு 
இவற்றைப்‌ பத்து நாள்களுக்கு உண்ணவும்‌. 


தீரும்‌ நோய்கள்‌ 
வெறி, பித்து, விடமயக்கம்‌ தீரும்‌, 


துவாலை மருந்து: 

ஆதளை, முத்திருக்கஞ்செவி இவையிரண்டும்‌ உரலிலிட்டு 
காடிநீரிலாட்டி, எடுக்கவும்‌. இதை உடல்‌ முழுவதும்‌ தடவவும்‌. 
இதை. புளித்த மோரிலிட்டுத்‌ துவாலையிடவும்‌. வெறிமயக்கம்‌ 
போன்றவை தீரும்‌. (பா.437, 436) 


32. வெறி மயக்கம்‌ போக 


சன்னிவிடம்‌, பேய்‌ மயக்கம்‌, வெறிமயக்கம்‌ இவை 
மருந்தில்லாமல்‌ நீங்க நோயுற்றவரை விலங்கட்டுக்‌ கட்டி, 
வைக்கவும்‌. கொழுவை உலையிலிட்டுக்‌ காய்ச்சி எடுத்து அவர்‌ 

மீது படுவதுபோல்‌ நீட்ட நீட்ட வாய்திறந்து பேசுவர்‌, 
(பா.432) 


உரை விளக்கங்கள்‌ 865' 


0, பத்தியம்‌ 


சந்தாரம்‌, மாத்திரை ஆகிய பலவகை மருந்துகள்‌ 
கொடுக்கும்போது பின்வரும்‌ பத்தியத்தை மேற்கொண்டால்‌ 
நோய்‌ இர்வது உறுதியாகும்‌. 

இந்துப்பு, சுத்திசெய்த உப்பு, துவரைப்பருப்பு, முருங்கைப்‌ 
பிஞ்சு, தூதுவளைச்‌ சமூலம்‌, வமுதலைப்பிஞ்சு, சிறு£ரை, 
மூளைத்‌ தண்டு, மூட்டை, சுறாமீன்‌, மூயல்‌, கடும்பு, 
வெள்ளாட்டுக்கண்டம்‌, விரால்மீன்‌, வெள்‌ ளாட்டுப்பால்‌, மிளகு, 
கருவேம்பு, வெள்ளுள்ளி, சீரகம்‌ இவை ஆகும்‌. மற்றவை 
ஆகா. 


வெந்நீரையே பயன்படுத்தவும்‌. 


இவ்வாறு மருந்துடன்‌ ஒரு மண்டலம்‌ அருந்தவும்‌, 
நோய்கள்‌ தீரும்‌. (பா,$84-886) 


அ-55 


866 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நிறைகள்‌ - அளவுகள்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌ வழக்கிலிருந்த மருத்துவ அளவை 
களே இந்நூல்‌ முழுமையிலும்‌ உள்ளன. இவற்றிற்கான இக்கால 
அளவைகளைப்‌ பின்வருமாறு கொள்ளலாம்‌. 


1 குன்றி - 130 மி. கிராம்‌ 
1 பணவெடை .. - 488 மி, கிராம்‌ 
1 வராகனெடை - 4,2 இராம்‌ 

1 கழஞ்சு - 5.1 கிராம்‌ 

1] காசெடை . 2 165 மி, இராம்‌ 
1 துட்டெடை - 165 மி. கிராம்‌ 
1 பலம்‌ - 35 கிராம்‌ 

1 சோர்‌ - 280 கிராம்‌ 

1 வீசை - 1,4 இ.இராம்‌ 
1 தூக்கு - 1,750 கி.கிராம்‌ 
1 துலாம்‌ - 3,500 கி.கிராம்‌ 
1 ஆழாக்கு - 168 மி.லிட்‌. 

1 உழக்கு - 336 மி.லிட்‌. 

| உரி - 672 மி.லிட்‌. 
1 நாழி(படி) ரி பட்‌, 

1 குறுணி(மரக்கால்‌) - 5.3 லிட்‌. 

1 பதக்கு - 10.7 லிட்‌. 

1 தூணி - 21.5 லிட்‌. 

1 கலம்‌ - 64.5 லிட்‌, 

1] சாமம்‌ - 3 மணி நேரம்‌ 
1 மண்டலம்‌ - 48 நாள்கள்‌ 


வெருகடியளவு - பூனையின்‌ காலடி. அளவு 


அவைன அட பவை அலப்ம்ச அல்ப கவை அறவிய் கா அவ கவ அவைப்ம்கம அபியை அவப்கக அஅய்ள மை அம்ச அடபமிை 
பின்னிணைப்புகள்‌ 


எண்ணில அதவ அகட அத வ வத ட அறிவ அற வ அசி வட அறவ அனவ எவ அறவ 


868 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


மருந்துப்‌ பொருள்கள்‌ 
(எண்‌: பாடல்‌ எண்‌) 
அக்கரகாரம்‌ - ஒரு மருந்துச்செடிவகை - கறுகர0108 ம 1௦1ாமய 


545, 724, 771, 777, 834, 839, 859, 888, 1013, 1160, 1167, 
1173, 1286, 1296, 1323, 1343, 1461. 


அக்கினிகுமாரி - அக்கினி குமாரம்‌ - ஒரு கூட்டுமருந்து - & 
000003 ௭6010௦ - 1022 


அகத்தி - நீண்ட சிறு மரவகை - $680&01௨ தாக௩011107& - 407. 


அக்கல்‌ - பெரிய நறுமண மரவகை - 188216 4000 - க௦யய]காரக 
௨2௨11008 310, 380, 698, 878, 1120, 1127, 1251, 12%. 


அகிற்கட்டை - பெரிய நறுமண மரவகை - 18821817000-&00118118 
82811௦௦11௨ 249, 364, 383, 1139. 


அசமதாகம்‌ - ஓமம்‌ - ஒரு பூடு வகை - கோபம 10%00த1118000 
259, 1373, 1393, 143. ட்‌ 


அ௮ஞ்சனக்கல்‌ - கருநிமிளை - க௱ப்(000$7 ஒறந116 - 24. 


அட்ட சந்தம்‌ - அகிற்கட்டை, மலாக்கா சந்தனம்‌, இலங்கப்‌ 
பட்டை, கோட்டம்‌, கத்தூரிமஞ்சள்‌, குங்குமப்பூ, கர்ப்பூரம்‌, 
சமுத்திரப்பச்சை ஆகியன - 246, 250. 


அட்டுப்பு - காய்ச்சியவுப்பு - 58% றா௦0006ம்‌ 09 8020181100 
159. 


அடவிக்கச்சோலம்‌ - கத்தூரி மஞ்சள்‌ - மஞ்சள்‌ வகை-0010003 
௨1௦1121108 307, 755, 1121, 1131, 1251, 


அண்டம்‌ - முட்டை - நி22 885 
அண்டோடு - தலையோடு 1050 


அத்தி - மரவகை - [£1008 210081814 290, 633, 753, 796, 913. 


பின்னிணைப்புகள்‌ 869 


அத்தித்இப்பிலி - ஆனைத்திப்பிலி - பெருங்கொடி வகை '- 
$01008றல௭ 078101ஈவ]18 140, 231, 241, 256, 271, 273, 283, 
312, 313, 316, 339, 347. 


அத்தித்தோல்‌ - $க% ௦1 1005 21௦0 னக(க 626, 640. 
அத்திப்பட்டை - 88% ௦7 11006 201சாகர்க 251, 1293, 1387. 
அத்திமரப்பட்டை - நீக ௦ 11006 ஐ௦11ரக1(க 217. 
அத்திமுகிழ்‌ - நயம்‌ ௦1 1100, 216, 251. 

அத்தி வேர்க்தோல்‌ - 15001 ௦1 17/006 1476. 


அதிமதுரம்‌ - பூடுவகை - நொெ1128 திகா” 259, 271, 277, 
292, 316, 359, 367, 369, 374, 423, 628, 712, 724, 756) 
763, 771, 776, 806, 812, 834, 838, 843, 850, 1078, 1153, 
1266. 1194. 1192. 194 1251. 12,1272, 125 1314) 
1348, 1355, 1359, 1372. 1396, 1399, 1400, 1420, 1446, 
1458, 1461. 


அதிவி யம்‌ - மருந்துச்‌ செடிவகை - &௦௦011ப0 1211001311 
141, 201, 231, 267, 274, 278, 283, 288, 313, 316, 327, 
332, 339342, 319. 3531, 12 47109: 22. 30) 922). 40 
771, 776, 806, 844, 859, 1166, 1174, 1273, 1304, 1310. 


அந்தரத்தரமரை - அகாயத்தாமரை - நீரில்‌ மிதக்கும்‌ ஒரு 
வகைப்‌ பூடு - 1டீபுக 411016 137. 


அந்தரத்தாமரை வோர்‌ - 0௦00 01 ]18(/8 8(க([௦(88 461. 
அப்பிரகச்‌ சிந்தூரம்‌ 192, 1168. 


அப்பிரகம்‌ - ஒருவகை உலோசக்க்கல்‌ - மைக்கா - 1810௧, 4810 
109, 128, 131, 144, 156, 158, 171, 204, 535, 633, 636, 
640, 647, 912, 938. 


அப்பைக்கிழங்கு - அப்பைக்‌ கோவைக்‌ கிழங்கு - 1500 ௦1 
20109119 10917812 486, த 


அப்பை மூலம்‌ - அப்பைக்‌ கோவைக்‌ கிழங்கு - 150௦01 ௦7 
௦01௦9118 104181௨352. 


870 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அபின்‌ - கசகசாப்பால்‌ - 0ற1ம-1௦றறு, 783 50110 
701, 772, 1297, 1305, 1439, 


அபின்‌ மருந்து - 01௩ 712, 715, 719, 722. 724, 880. 
அபினி - அபின்‌ - றய 621, 622, 1001, 1065, 1257. 


அம்மான்‌ பச்சரிசி - சித்திரப்பாலாடை. - செடிவகை - 
001௦101& நாக 97 


அம்மான்‌ பச்சரிசி வேர்‌ - 1001 ௦1 10௦1௨ நாக 1293. 


அமிர்த சஞ்சீவி - உயிர்தரும்‌ ஒரு மூலிகை - & 1௩60101181 104 
211860 10 151076 1196 மேக 1௦ 1176 319, 


அமிர்த சர்க்கரை - சீந்தில்மா - 1101 றகம்‌6 00% பய180௧௨ 
81814 1168, 


அமுக்கிரா - குத்துச்செடிவகை - 9/1(8018 80011128 219, 222, 
241, 244, 718, 753. 764, 775, 839, 858, 863, 1113, 1131, 
1141, 1160, 1163, 1167, 1255, 1354. 


அமுக்கிராக்‌ கிழங்கு - [5001 ௦71 97111௨ார்௨ 50ரொ௱பிரீசாக 676. 


அமுக்கிராவேர்‌ - ]5001 01 9410 401௨ 50௦0ாம்‌0னாக 232, 331, 332, 
357 358, 360, 372, 382, 384, 614, 767, 780, 834, 876, 
1126, 1139, 1287, 1291, 1319, 1335, 1345, 1352, 1372, 
1373, 1385, 1388, 1422, 1431, 1461. 


அமுதுபடி - அரிசி - ந£ம்ர0ு [0௦ 418, 

அமுரி - அமி - திறுநீர்‌ - பீரர்ற6 113, 551, 1376. 
அயக்காந்தம்‌ - ஊசிக்காந்தம்‌ - 1,0808006 1 464. 
அயக்கிண்ணம்‌ - 1௦ 108, 

அயக்கிண்ணி - [0ந 116. 


அயங்கிட்டம்‌ - அயக்கிட்டம்‌ - இரும்புக்கிட்டம்‌ - இரும்புலக்கை 
யில்‌ மேற்திரண்ட கட்டி - 110௦0 ரஷ 139, 


அய்ப்பொடி - அரப்பொடி - 10% 1111 107, 186, 1482. 


பின்னிணைப்புகள்‌ 87 


அயலோகம்‌ - 1000 143. 
அயிரை மீன்‌ - நொய்ம்‌ மீன்‌ - €ரம்‌ 1 80மவ1 பிண்ட 548, 


அரசந்தோல்‌ - அரசு மரப்பட்டை - ௨3% ஒர்‌ நி100ட ஈரிய்தம0 
566, 640, 993, 


அரசம்‌ பட்டை - அரசு மரப்பட்டை. - 8௩ 014 பீடி 11213 
97, 102, 450, 524, 943. 


அரசமரப்பட்டை - ந$ீகா% ௦0ட்‌ 11006 1911210௦6௨ 217. 
அரசமுடிழ்‌ - நியம்‌ ௦8 11008 ££[12100 218. 
அரசு - பெருமரவகை - 11006 £81121௦₹0 290, 633. 752, 912, 


அரத்தை - செடிவகை அ]ற1ார்க தவ8ரத81 152, (62, 215, 231, 
233, 240, 246, 271, 275, 277, 338, 306, 182, 487, 634, 
1160, 1245, 1359, 1382, 1402, 1446, 1453, 1461, 


அரப்பொடி. - இரும்புத்தூள்‌ - ॥௦ஈ பி 188, 540) 862, 
1017, 1028, 1032, (037, 1040. 


அரிதாரக்கட்டி -கட்டியரிதாரம்‌ 475 

அரிதாரம்‌ - தாளக பாடாணம்‌ *01/08 மாரா ரார்‌ 150, 173, 
518, 564, 664, 679, 886, 924, 926, 97), 1017, 1037, 1062, 
1076, 1213, 1215, 1231, 463. 

அருநெல்லி - நெல்லிவகை -,,1[13112ஈ1108 40100௨ 1396, 

அரேணுகம்‌ - கடுக்காய்வேர்‌ 246 

அரைப்பு - இருப்பைப்‌ பிண்ணாக்கு - இலுப்பை - பெரு மாவ களை 
89614 1௦ற211011& 318, 356, 37), 702, 73%, 794, 881, 1123, 
1133, 1250, 1253, 1258, 1351, 1362. 

அல்லி - நீர்க்கொடி, வகை - 74/88 நய்சீ௦ரு 116, 236, 
696, 1142, 1246. 

அல்லி மூலம்‌ - அல்லிவேர்‌ - 75௦04 67 ]09/0ற1மட2 நச) 
307. 


72 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌-1500 
அல்லி வோர்‌ - அல்லி வேர்‌ - ௩௦௦4 வ 1]/1101146& 0006506151358. 
அவரைக்‌ கொடி வகை - 19114௦00௦5 1212 1405. 

அவரைப்‌ பிஞ்சு 228, 794, 848, 1219, 1328, 1342. 

அவல்‌ குறுணை - 81௦6 ௦018106ம்‌ 1:00 எார்சம்‌ றகம்ரு 1439. 
அவுரி - குத்துச்‌ செடிவகை - 101த018& (10௦1௦11& 1207. 
அவுரியிலை - 1,681 ௦1 101201618 110010௦118 265. 

அவுரிவோர்‌ - 5௦௦1 ௦1 ]ந120187க (1௩01011௧ 378, 452. 
அவுரிவேர்த்தோல்‌ - 1001 08% ௦1 101201767௧ 1100101௧ 802. 
அழிஞ்சில்‌ - சிறு மரவகை - &1&0ஜ1ம0 $81/1801மமரூ 321, 753. 
அழிஞ்சில்‌ விதை - 5660 ௦1 &18ரத1ம0 881911௦11௩ 750. 


அழிஞ்சில்‌ வேர்‌ - ௩௦௦௩ ௦7 அிகறதர்மாு 5௨19110110 .422, 755, 
897. 


அழிஞ்சில்‌ வேர்ப்பட்டை - 001 08% ௦01 க181த1ம௫ 881717௦11ம1 
433, 1387. 


அறைக்கீரை - அறுகீரை - கரைவகை - குருகாக௱ர்ம5 (19015 1342. 


அறுகம்‌ வேர்‌ - அறுகுவேர்‌ - ௩௦௦1 ௦1 03000401 68041௦ 729, 
732. 905, 1279. 


அன்னப்பால்‌ - கஞ்சி - 94/81 8(18106ம 17000 011402 1௦6 705, 
1419, 


அன்ன பேதி - மருந்துச்‌ சரக்குவசை - ௦61 414101, நிசார்‌ 
.... தீழ]றந்க5 855, 1206, 1296, 1314. 


ஆகாச கருடன்‌ - கொல்லன்‌ கோவை - கொடிவகை 
0181100810 601286 341. 


ஆட்டுக்கண்டம்‌ - மாா6ம்‌ ம.ப((0௩ 752. 
ஆட்டுப்பால்‌ - 000819 11% 494, 
ஆட்டு வற்றல்‌ - மா£ர௦௦்‌ 14100 648 


்‌ பின்னிணைப்புகள்‌ 873 


ஆடாதோடை. - ஓரு மருந்துச்‌ செடிவகை - &ம1180004 486108 
222, 281, 286, 342, 347, 074, 1178, 1182, 1198, 1382, 
1401. 


ஆடாதோடை வேர்‌ - 0௦00 ௦8 க உக 352. 


ஆடுதின்னாப்பாளை - மருந்துச்‌ செடிவகை - கீ£ர்£॥010௦1/ 
0780601818 149, 281, 443. 1390. 


ஆடுதின்னாப்‌ பாளை வித்து - 8664 01 கா(8(010017& (00&௦(601௧(& 
491. 


ஆதிளை - லாட்டாமணக்கு - நீண்ட குத்துச்‌ செடிவகை - 
72110றக 0ம௦89 437. 


ஆதொண்டை. - காற்றொட்டிக்‌ கொடி வகை - கறறக 
22311811௦8 863. 


ஆநீர்‌ - பசுவின்‌ நீர்‌ - 0099 பார்றா 302. 

ஆம்பல்‌ - அல்லி - நீர்கொடி வகை - 14/1௨ 10006 717. 
ஆமணக்கம்‌ பருப்பு - 8502 66606 164, 

ஆமணக்கிலை - 1,681 ௦1 101006 ௦௦0000ற15 126, 1139, 
ஆமணக்கு - சிறு மரவகை - 101009 ௦௦00௦ம018 161. 
ஆமணக்குப்‌ பருப்பு - 685001 56606 179, 
ஆமணக்கெண்ணெய்‌ - 088(01 ௦11 690, 

ஆமையோடு - $0611 ௦4 10110186 1050. 


ஆயில,.த்தோல்‌ - ஆயில்‌ மரப்பட்டை - 88% ௦1 1010246125 
1112111011 281, 487. 


ஆயிலப்பட்டை. - ஆயில்‌ மரப்பட்டை - 81% ௦£ [0010016108 
101221110118௨ 1112, 1387. 


ஆயிலுட பட்டை. - ஆயில்‌ மரப்பட்டை - 88% ௦7 1010016142 
11(22ர்‌1011௧ 191, 272, 290, 299. 


ஆரை - நீர்த்ரைவகை - ந/கா[1த பகர்‌16011க 142. 


874 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 

ஆல்‌ - ஆலமரம்‌ - பெரு மரவகை - 71006 தவிரடி[$ 290, 
753, 913. 

ஆலம்பட்டை - நிகா% ௦14 1018 6028120818 633. 

ஆலம்பால்‌ - 1811 ௦7 171009 8௩28101816 106 638, 

ஆலமரப்பட்டை - நிகா% 07 171006 16 217. 

- ஆலமுகிழ்‌ - யம்‌ ௦8 771005 1௦6 218, 251, 638. 


ப ஆலவிழுது - கார்கி! 001 01 1/0மட 1126 124, 236, 638, 696 
1246, 1358. 


ஆலிலை - 1,681 ௦7 106 ௦6 134, 137. 
ஆவாரம்‌ - ஆவிரை - 098818 81௦18௨ 122. 


ஆவாரைப்‌ பஞ்சாங்கம்‌ - ஆவாரஞ்செடியின்‌ இலை, பூ, வித்து, 
பட்டை, வேர்‌ என்பன - கரி, 11௦8, 5260, நிக 8௦ 
175001 ௦7 089818 8071011818. 


ஆவிரந்தோல்‌ - அவிரைத்தோல்‌ - $8£% ௦08 9818 கர011818 
626. 


ஆவிரை - ஆவாரை குத்துச்‌ செடிவகை - 089818 மோ1001௧18 
208, 734, 923, 994. 


அவிரை அரிசி - 5660 07 686818 கமார்மே1818 939. 

ஆவிரைச்‌ சமூலம்‌ - 910 

ஆவிரைத்‌ தோல்‌ - $கா% ௦1 கே96/& 801001௧518 651, 909, 
ஆவிரையிலை - 1,287 ௦1 (85818 ஸோர0ய181௨ 207, 653, 1237. 
ஆவிரையின்‌ தைலம்‌ - 011 08 088918 ௨॥ா100181& 749, 956, 1004. 


ஆவிரையின்‌ பட்டை - 81% 08 089918 தரார்பேரதரது 627, 696, 
1246, 1358. 


ஆவிரை வித்து - 58604 07 089818 ஈா/001௧18 622. 
ஆவிரை விதை - 5660 01 088818 8மார10ப1418 649, 1000. 
ஆவிரை வேர்‌ - 1001 01 089518 &பா10ய181 614, 982, 1386, 


பின்னி ணைப்புகள்‌ 875 


ஆவிரை வேர்ப்பட்டை - 00 ௧7% 08 089918 கயரர்மேர்க(க 731, 
1293. 


ஆவின்‌ கொம்பு - 00976 101 403. 
ஆவின்‌ நீர்‌ - 0099 பீரர்ட5 136, 957. 


ஆவின்‌ நெய்‌ - 00% ௨௦6 169, 174, 245, 255, 298, 315, 339, 
598, 608, 632, 1138. 


ஆவின்‌ பால்‌ - 00078 ரப1% 102, 105, 111, 115, 116, 216, 224, 
235, 241, 250, 254, 257, 284, 300, 322, 332, 435, 452, 
531, 588, 613, 698, 754, 756, 792, 877, 879, 1130, 1132, 
1141, 1239, 1240, 1247, 1256, 1347, 1409. 


ஆவின்‌ மோர்‌ - 088 001(8ாா111% 383. 
ஆவின்‌ வெண்ணெய்‌ - 0௦086 ரசா 325, 435, 738, 1439, 


இஞ்சி - பூடுவகை - 010261-1]/801 சீ1ஜ02 0171040௧16 141, 
143, 153. 157, 160, 163, 180, 183, 185, 190, 193, 199, 
201, 387, 400, 436, 438, 469, 470, 496, 561, 564, 573, 
581, 605, 620, 662, 674, 704, 707, 708, 719, 805, 807, 
840, 846, 858, 868, 875, 936,968, 985, 1035, 1169, 1171, 
1172, 1208, 1301, 1306, 1316, 1322, 1330, 1344, 1368, 
1380, 1409, 1456, 1464. 


இண்டு - இண்டங்கொடி - 1841171058 1ம01081ம116 938, 952. 
இத்தி - கல்லிச்சி - மரவகை - 71005 (1௦010118 290. 
'இத்திபரப்பட்டை - $கா% 01 11005 (10001௧ 217. 

இந்து - இந்துப்பு - ௦௦% 8811 191, 198, 259, 263, 267, 277, 


292 299 347, 361, 369, 374, 388, 449, 455, 557, 559, 
578, 611, 870. 


இந்துப்பு - 1800% 5816 - 5001 ெபி௦ர்க்‌ச 1றறயாக 151, 152, 
154, 172, 189, 231, 284, 296, 360, 362, 395, 396, 398, 

1. 574, 760, 770, 786, 922, 930, 1047, 1050, 1076, 1287, 
1455. 


876 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இம்பூறல்‌ - பூடுவகை - 0142114101 (0 விகரக 756. 
இரச இந்தூரம்‌ - 0046 01 ௩800 1168. 
இரச பற்பம்‌ - ப்ரே 014 பாராமரு 148, 504, 508, 646. 


இரசம்‌ - பாதரசம்‌ - நரச 87, 180, 186, 198, 317, 540, 
545, 564, 566, 568, 589, 690, 741, 822, 824, 943, 960, 
1167, 1194, 1206, 1221, 1365. 


இரத்தினங்கள்‌ - 2115 1049, 


இருசந்தம்‌ - 1. வெண்சந்தனம்‌ - 9நப்ர6 840016 4000, 2. செஞ்‌ 
சந்தனம்‌ - 60 98ஈ016 ௭௦௦0 756. 


இருசீரகம்‌ - 1, நற்சீரகம்‌ - 0008௫ மேரு - பேரர்றமாா 
ரூறறயா, 2. கருஞ்சீரகம்‌ - 110% ௦யறர்ரு - 1112611க 8கர்ர்க 
231, 263. 271,322, 522, 771) 1/2, 330 நக்கு 0). 8] 
1166, 1256, 1286, 1295, 1314, 1421, 1431, 1462. 


இரும்பு - 10௦௩ ரளாயாா 670. 
இரும்புச்சல்லி - 110 ௦010 574, 
இரும்புலி - ஒரு செடி வகை 208. 


இருமஞ்சள்‌ - 1. கப்பு மஞ்சள்‌ - 71£ப70611001 3400௨0 1001 - 
மோ௦யாாக 10028, 2. கத்தூரி மஞ்சள்‌ - ]ி5% (மாறு சார்‌ - 
மோலாறக கா௦0௧110க 756, 


இருவங்கம்‌ - 1, வெள்வங்கம்‌ - வெள்ளீயம்‌ - 1/1ம்‌6 1883 ௦7 


01௦7, 2. கருவங்கம்‌ - சாரியம்‌ - 180% ]683 ௦1 ரொகறரர்‌(௬ 
104. 


இருவேலி - வெட்டிவேர்‌ - நறுமணவேர்‌ - "721418 
21280101028 1182, 1183, 1415, 1426, 1452. 


இருவேலிவேர்‌ - வெட்டி வேர்‌ - நறுமண வேர்‌ வகை - 
*௦117071௨ 21241101084 251, 1156. 


இலந்தை - மரவகை - 212] [005 ]ய/யடக 207, 290, 292. 731. 
இலந்தைப்‌ பட்டை - 87% ௦7 21211 0/௨ 275, 718. 
இலந்தைவேர்‌ - 001 ௦7 212125 ]ய/யடக 212. 


பின்னிணைப்புகள்‌ 877 


இலவங்கப்பட்டை - சுருவா மரப்பட்டை - நக% ௦7 
௦௦0௧௱௦௱0௫ சஷ1க01000 123, 153, 223, 241, 249) தஸ 
365, 380, 408, 453, 459, 771, 806, 822, 833, 838, 1120, 
1143, 1251, 1273, 1349, 1389, 1420, 1427, 1432, 1461. 


இலவங்கப்‌ பத்திரி - இலவங்கப்பட்டை. போன்ற ஒரு செடியின்‌ 
இலை - ௦1ய0810மயம 1684௦8 175, 219, 223, 241, 283, 362, 
365, 369, 374, 699, 760, 771, 806, 838, 1131, 1143, 1295, 
1314, 1349, 1420, 1432, 1461. 


இலவங்கம்‌ - மரவகை - 010346 1766 - 12௦, கோ013711814 
231, 236, 259, 268, 344, 345, 374, 487, 597, 655, 698, 
754, 763, 865, 878, 1131, 1161, 1166, 1181, 1197, 1203, 
1244, 1256, 1286, 1323, 1330, 1337, 1359. 


இலவணம்‌ - உப்பு - 5810 284. 
இலவம்பிசின்‌ - மே ௦7 8116 ௦0100 1186 240, 304. 


இலாமிச்சம்‌ - வெட்டிவேர்‌ - 760146171௨ 212௨101095 223, 241, 
342, 346, 654, 1354. 


இலாமிச்சம்‌ வேர்‌ - 724140ரரக சர2கறர01085 215, 306, 310, 313, 
339, 362, 376, 696, 839, 1268, 1385, 1415, 1452, 1462. 


இலாமிச்சு - வெட்டிவேர்‌ 753, 1114, 1120, 1131, 1142, 1147, 
1160, 1163, 11, 1182, 1197, 1345, 1358, 


இலிங்கம்‌ - சாதிலிங்கம்‌ - பேெறவ்கா, க நா6றகாக(10௩ ௦1 ர06௦யாடு 
எர்ம்‌ ஸர்றற்மா 103, 118, 140, 325, 387,5443, 469, 478, 664, 
690, 888, 971, 1013, 1024, 1028, 1040, 1345. 


இலுப்பை - பெருமரவகை - 89818 10தமீ௦11& 332, 1261. 


இலுப்பை நெய்‌ - இலுப்பையெண்ணெய்‌ - 011 ௦1 ரூ.2408 56605 
453, 618, 1004. 


இலுப்பைப்பட்டை - 4116 07 8994௨ 1௦யத140118 453. 


இலுப்பைப்‌ பிண்ணாக்கு - இலுப்பைக்கட்டி 854. 


878 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இலுப்பைப்பூ - 7106 08 8௨/௨ 1௦௩ஜு1௦1௨ 218, 251, 333, 
376, 1115, 1127, 1156, 1160, 1255, 


இலுப்பையெண்ணெய்‌ - 09/1 ௦7 ஐ.8॥க 86608 690, 1392. 
இலுப்பை வேர்‌ - 180014 01 ரக 876. 
இலைக்கள்ளி - இறுமரவகை - 001015 10118 1264. 


இளநீர்‌ - 17008 00௦00௩ 11% - 22, 254, 265, 407, 478, 
493, 621, 697, 700, 1141, 1347, 1349. 


இறைச்சி - ௦௧1 882, 1363. 


ஈச்சங்‌ கொழுந்து - ஈஞ்சு மரயிலைக்‌ கொழுந்து - 160061 16௧1 
௦1 19௧16 நவா - 71102ஈம்‌% கே௦1]1/7க 251. 


ஈசுரமூலி - பெருமருந்து, தலைச்சுருளி - &18(01௦0118 101௦௧ 
461, 


ஈருள்ளி - வெங்காயம்‌ - பூடுவகை - 1100 ௦0௨ 485, 561, 
611, 636, 726, 727, 811, 848, 


உகாவேர்‌ - உகரமரவேோர்‌ - 13001 ௦7 5௨4210௦018 நிா6/௦௨ 284. 


உசிலம்பட்டை - உடல்மரப்பட்டை - $கா% ௦8 நரீரர098 கறகா& 
1386. 


உத்தமதாளி - வேலிப்பருத்தி - உத்தாமணி - கொடிவகை - 
மினதையிகா/க சகளர்க 157, 321, 419, 568. 


உத்தமதாளியிலை - வேலிப்பருத்தியிலை - 1,687 ௦1 நிளாதபிகார்& 
கேரர்க 592. 


உத்தமதாளிவேர்‌ - வேலிப்‌ பருத்தி வேர்‌ - 15001 ௦1 [௨2ய1கா15 
08மோர்க 614. 


உத்தாமணி - வேலிப்பருத்தி 320, 


உப்பு - 5811 404, 482, 499, 525, 544, 848, 1210, 1364. 


உப்புக்கண்டம்‌ - உப்பூட்டிக்‌ காயவைத்த இறைச்சி, மீன்‌.- 
1606 07 9816001௨14 0 9811 1160) 229, 


பின்னிணைப்புகள்‌ 879 
உப்பிலி - கொடிவகை - 1760184:0015 ஸர்0ற1மு11௨- 1377. 
உப்பிலிவேர்‌ - ௩௦௦ ௦1 1604840015 ற1௦1௦009711௧ 603. 


உமிக்கரி - உமி எரிந்த தணலாகிய கறி - நியூறர்‌ 1106-1198 
665, 944. ்‌ 


உமிக்காந்தல்‌ - உமியினாலுண்டாகும்‌ தழல்‌ - 1176 ௦4 71965. 
0051: 447. 


உருக்கு - எஃகு - 9661 118, 136, 537, 888, 1017, 1037. 
உருக்குத்தூள்‌ - 586] றம்‌ 537. 

உருக்குலோகம்‌ - 51661 1032. 

உருத்திராட்சம்‌ - மரவகை - 1318600815 2115 560, 1013. 
உலர்ந்த மஞ்சள்‌ - [16ம்‌ (மாற 986. 

உலோகங்கள்‌ - ]464418 670, 1048. 


உவாப்பட்டை - உகா மரப்பட்டை - டகா% ௦1 நி10ர068 கருகரக 


1237. 


உவா வேர்‌ - உகா மரவேர்ப்பட்டை - 1001 0கா% ௦7 நரி1005& 
வாக 552, 1389. 


உவா௱யிலை - உகா௱ மர இலை - 1681 ௦7 ]141005க வாக 
1392. ( 


உள்ளான்‌ - ஓரு பறவை - & நிரம்‌ 229, 794. 


உள்ளி - வெள்ளுள்ளி - வெள்ளைப்பூண்டு - பூடுவகை - க1]ர்மறா 
88118௩ 277, 352, 355, 403, 545, 979, 1039. 


உளுந்து - உழுந்து - பயற்றுச்‌ செடிவகை - 118860108 ௩0020 
1118. 


ஊத்தாம்பெட்டி - ஆட்டு மூத்திரப்பை - 81ம்‌ 613. 


ஊமத்தங் கொழுத்து ்‌ ஊமத்தைச்‌ செடியின்‌' கொழுந்து 
௨ றோ 1688 071 009க1மாக ௨1௦௨ 727. 


880 அசத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 

ஊமத்தம்‌ வித்து - ஊமத்தை விதை - 96608 :01 ிகர்மாக 8168 
479, 714. 

ஊமத்தன்‌ - ஊமத்தை - [கரபாக 8108 1. 

ஊமத்தன்வேர்‌ - ஊமத்தைவேர்‌ - 1001 ௦1 ௨/யக& க1ம்க 360: 

களர்க்குருவி - $றகரா௦ு 794. 

ஊர்க்குருவி முட்டை - $றகாா09'8 622 509. 


எட்டி வித்து - எட்டி மரவிதை - 9660 0151190105 ப%-1010108 
402, 409, 1385. 


எண்ணெய்‌ - 261 ௦11 220, 364, 366, 377, 379, 455, 


எருக்கம்பால்‌ - ]411% ௦1 0810100019 21280128 103, 107, 111, 508, 
560, 575, 658, 955, 971, 1041, 1387. 


எருக்கம்‌ வேர்‌ - 1004 01 ௦810110015 ஐர்தாம௦க 421, 422, 480, 
எருக்கிலை - 1,681 01 0810141018 ஐ1த&ா$6& 302, 634, 1392. 


எருக்கிலையின்‌ பழுப்பு - 130 1687 ௦1 081௦1101016 212811௦8 751, 
1042. 


எருக்கலம்‌ வேர்‌ - வெட்பாலைவேர்‌ - 8௦௦1 ௦14 
ரர்தம்ர்ச்க1ற 01௦718 780. 


எருக்கின்‌ வேர்ப்பட்டை. - 1500% 47% ௦1 081௦170018 454, 
எருக்கு - செடிவகை - 0810110118 21280(68 914, 1114, 

எருமை மோரா்‌ - நப17810'8 0ம1(ச மாப்‌16 734. 

எருமை வெண்ணெய்‌ - ]ம14/510”8 611 727. 

எலிப்புமுக்கை - 101618 ௦07 %8* 492, 494, 

எலுமிச்சம்‌ - எலுமிச்சை - சிறுமரவகை - 01409 1601௦2 876. 


எலுமிச்சம்‌ பழம்‌ - எலுமிச்சைப்பழம்‌ - [7010 ௦1 ப்பட 0௦4102 
830, 846, 862, 1400. 


எலுமிச்சம்‌ வேர்‌ - எலுமிச்சை மரவேர்‌ - ௦01 ஈ$ ரம 
1060108 1183, 1251, 1388, 


பின்னிணைப்புகள்‌ 881 


எவச்சாரம்‌ - 8814061416 - 1௦18681பர நார்க்‌ 151, 156, 182, 
192, 198, 247, 267, 273, 287, 347, 391, 1032. 


எள்‌ - செடிவகை - 869801 பு 100410௦000 178, 256, 
எள்ளெண்ணெய்‌ - பேத] 011 108, 690, 1375. 


எரண்டத்தைலம்‌ - ஆமணக்கெண்ணெய்‌ - 688001 ௦11 504, 
677, 736, 802, 830. 


எரண்டத்தெண்ணெய்‌ - ஆமணக்கெண்ணெய்‌ - 088107 ௦11 
223924, 92... 1147. 


ஏரண்டம்‌ - ஆமணக்கு - சிறுமரவகை - 7₹101006 ௦ யய மாப6 
309, 704, 1140. 


ஏரண்டயிலை - 1,2௧7 ௦7 ௩10015 மோ [5 - 106, 447, 


ஏலத்தோடு - ஏலக்காய்த்தோல்‌ 311 ர 

ஏலம்‌ - குத்து ச்செடிவகை - 0க080/௦1 - 716:1871க கோச்கா௦- 
யு 172, 175, 202, 219, 223, 231, 236, 241, 256, 259, 
287, 296, 344, 345, 362, 365, 369, 374, 408, 460, 597, 
628, 655, 698, 711, 712, 754, 763, 767, 771, 806, 812, 
833, 838, 844, 859, 878, 1000, 1131, 1143, 1164, 116, 
1181, 1197, 1244, 1251, 1256, 1264, 1272, 1273, 1287, 
1293, 1323, 1330, 1337, 1348, 1359, 1420, 1426, 1431, 
1458, 1461. 


ஐங்கோலம்‌ - அங்கோலம்‌ - அழிஞ்சில்‌ - சிறுமரவகை - &18ற 2110 
8171101100. 97. 

ஒட்டடைத்தூள்‌ - சிலம்பிக்கூடு, புகையுறை (ஓட்டறை) - 0054 
917. 


ஓதியம்பட்டை - ஒதிமரப்பட்டை - மிகா ௦7 00104 90012 
238, 240, 589, 626. 


ஓமம்‌ - பூடுவகை - 081000 00110ப1ப)ண 263, 270, 273, 275, 
283, 284, 288, 292, 296, 322, 336, 379, 388, 390, 455, 
531, 719, 760, 771, 776, 802, 820, 834, 839, 843, 850, 
851, 855, 860, 865, 870, 1203, 1265, 1310, 1446. 


௮- 56 


88.2 .. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஓரிலைத்தாமரை - ஒருசெடி - & 1181ம்‌ 255, 639. 


ஓலைப்‌ பூ - தாழம்பூ - தாழை - குத்துச்செடிவகை இற ம்கறம5 
௦0078118818015 - 701 


கச்சக்காய்‌ - கழற்சி - கொடி.வகை - 0468811018 ௦104106118 
1405. 


கச்சந்துராய்‌ - திராய்வகை - 190180 நெ0௦% 4/0 316. 

கச்சநாரத்தம்‌ பழம்‌ - கசப்பு நாரத்தை - 9 

கச்சல்பழம்‌ ஈச்சம்பழம்‌ - 19312 பம 1376. 

கச்சோலக்கிழங்கு - இச்9லிக்கிழங்கு - பூலாங்கிழங்கு - மோமேய& 
2600க71& 3635. 


கச்சோலம்‌ - இச்சிலிக்‌ கிழங்கு - பூலாங்கிழங்கு - போயாக 
26008118 219, 311, 358, 362, 369, 374, 698, 1130, 1244, 
1296, 1359. 


கச்சுசா - பூடுவகை - 0ற1யறு கழகமே 800017மாா 714, 
கஞ்சம்‌ - வெண்கலம்‌ - $ா௦026 1049. 


கஞ்சா - குத்துச்செடிவகை - கே௱க18 88117௧ 140, 157, 399, 
604, 877, 967, 


கஞ்சாங்கோரை - திருநீற்றுப்பச்சை - குத்துச்செடிவகை - 
௦10 0க51110ம. 1390. 


, கஞ்சா வித்து - கஞ்சா விதை - 5606ம்‌ 01 40௧௦15 5௧௧ 401. 
கட்டுக்கொடி. - கொடிவகை - 000005 நலா 651, 
கடகசிங்கி - கர்க்கடகசிங்கி - கடுக்காய்ப்பூ மரம்‌ - 815 


5100608068 156, 231. 


கடம்பின்பட்டை - கடம்பு மரப்பட்டை - 87% 07 &௦(1௦06ஐ1- 
8105 ௦8ம்கற௦க 454, 


சுடம்பு - மரவகை - &௦10002018118 0க்கம0& 13866. 


கடல்‌ சம்பை - மீன்வகை - 1341, 1342, 


பின்னிணைப்புகள்‌ 883. 


கடல்‌ நுரை - ஓரு வகைக்‌ கடல்‌ மீனின்‌ ஓடு - 00/48 - 006 
8611 ௦8 86ரர& 159, 370, 756, 1050, 1130, 1448. 


கடலிறாஞ்ச - கடலழிஞ்சில்‌ - 0181 8081006118 208. 


கடலிறாஞ்சிப்‌ பட்டை - கடலழிஞ்சிற்‌ பட்டை - 88% ௦1 0181 
80௦5 651. 


கடுக்காய்‌ - மரவகை - 019ய112 ஈடுட௦ுகிகம - 1 ஊமம்றக1ரக 
ர்ல்யி க 156, 189, 191), 270, 283, 288, 302, 423, 436, 
445, 478, 493, 589, 650, 651, 682, 709, 797, 802, 874, 
9350. 943, 944, 1050, 1064, 1077, 1079, 1178, 1402, 1432, 
1446. 


கடுகு - கருங்கடுகு - பூடு வகை - 18888608 110068 152, 388, 
403, 464, 604, 771, 798, 802, 175. ம ௮௮, 1305, 
1307. 


கடுகுரோகணி - பூடுவகை - 12070171௪௨ ௭௧௭௦08 182, 21, 
231, 246, 275, 278, 283, 288, 312, 313, 316, 327, 333, 
336. 342, 344, 345, 358, 365, 367, 376, 379, 707, 756, 
802, 855, 870, 1026, 1050, 1131, 1161, 1166, 1179, 1203, 
1245, 1287, 1360, 1373, 1446. 


கண்டங்கத்திரி - முட்செடிவகை - $018)ய௫. %801400காறமற 
508, 618, 974, 1113, 1198. 
கண்டங்கத்தரி வேர்‌ - 18001 ௦0% 501800 %80110கோறம்‌. 


கண்டங்காரி - கண்டங்கத்திரி - 801800 880(0௦க1றமம 149, 
194, 213, 225, 228. 232, 245, 281, 286, 295, 862, 1148, 
1152, 1154, 1158, 1160, 1178, 1181, 1291, 1334) 1352, 
1389. 1401, 1410, 1422, 1433. 


கண்டங்காரி வேர்‌ - 15001 01 $01& 0) %8உ௱௫9௦௦கற௰௨ 639. 

சண்டு பாரங்கி - சிறுதேக்கு - குத்துச்செடிவகை - (இனா யாப 
861811 1181. 

கத்திரிக்காய்‌ - குத்துச்‌ செடிவகை - $018000 1061012602 1227, 
1228. 


884 ்‌ அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கத்தூரி - "ரிய, மான்மதம்‌ - 140808 1008044206 584, 701. 
1122, 1133, 1168, 1248, 1253, 1265, 1297, 1350, 1439, 


1440. 

கத்தூரி மஞ்சள்‌ - மஞ்சள்வகை - 0100708 8௨௭0081108 1 76, 
206, 249. 299. 352. 358... 380. 1000, 1080, 1121, 1295, 
1315. 1360. 


கதலிகந்தபூ - வாழைப்பூ - 235. 
கதலிகந்தமூலம்‌ - வாமைமரவோர்‌ 235. 
கதலித்தோல்‌ - கதலி - வாழை - 14158 88உறர்றோமமு 910. 


கந்தகம்‌ - $ய/றமா 412, 555, 623, 787, 921, 922, 942, 948, 
1032. 1211. 


கந்தம்‌ - சந்தனம்‌ - 88081 236, 277, 303, 310, 339, 342, 344, 
358, 364, 367, 376, 380, 385, 698, 1127, 1131, 1143, 1167, 
1256, 1286. 1295, 1315, 1348, 1360, 1427, 1463. 


சந்தி - கந்தகம்‌ - $யிறாமா 98, 100, 125, 140, 144, 148, 150, 
156, 158, 162, 165, 168, 171, 175, 177, 180, 182, 184, 
166, 186, 192, 195, 198, 204, 317, 323, 325, 397, 396, 
431, 443, 481, 495, 497, 504, 524, 537, 540), 545, 566, 
574, 578, 581, 583, 658, 660, 671, 664, 690, 741, 888, 
924, 926, 928, 94, 960, 1011, 1025, 1028, 1037, 1040, 
1120, 1213, 1215. 1221, 1227, 1243, 1365, 1488. 


கபரலோடு - 88011 1050 


கம்பந்திரமாய்‌ - திராய்ப்பூடுவகை - & 1ம்‌ ௦ரீ ஈரா] ௦1ம்‌௦% 
900 893. 


கம்பிப்பிசின்‌ - பிசினுள்ள மரவகை - கோப்ளோேர்& தயராக 376. 


கார்க்கடக சிங்கி - கடுக்காய்ப்‌ பூ மரம்‌ - 108 80006080௦௨ 
205, 223, 939, 1136, 1167, 1337. 


கர்ப்பூர சிலாசத்து - ஒருவகை மருந்துக்கல்‌ - 10118164 
019918111260 ஜுூறவாு 1480, 


885 


பின்னிணைப்புகள்‌ 


கர்ப்பூரம்‌ - கர்ப்பூரமரம்‌ - 00 8ு௦௱பற ௦ ஊக 249, 250, 
502, 503, 566, 656, 757, 785, 900, 964, 1050, 1075, 1122, 
132. 1292. 


கார்ப்பூரவள்ளி - செடிவகை - ,கற[5001ய108 கோட௦கயா௩ 485, 
1142. 


கரந்தை - 176110118௨ ௧6௦1௦௨ 163, 485. 


கரிசாலை - கரிசலாங்கண்ணி - செடிவகை - 101144 நா௦81818 
682, 843, 863, 1142, 1160, 1346, 1391, 1422, 1433. 


கரிப்பான்‌ - கரிசலாங்கண்ணி - கையாந்தகரை - 014ற௩& ௨10௨ 
136, 144, 153, 176, 183, 185, 189, 254, 283, 407, 444, 
495, 546, 561, 564, 592, 600, 676, 829, 862, 903, 1051, 
1129. 


கரியகிட்டம்‌ - ]100 01085 132, 

கரிய சீரகம்‌ - சரகவமை - 1412611& 881198 830, 860, 865. 
கருங்கற்குட்டம்‌ - 19180% 8106 047088 945. 

கருங்காலி - மரவகை - 08018 081601ய 206, 1251, 


கருங்காலிப்பட்டை - கருங்காலி மரப்பட்டை - $கா% ௦7 ௦8௦48 
1176 238, 651, 1387. 


கருங்குங்கிலியம்‌ - ஒரு வகை மருத்துப்பண்டம்‌ - 181&0% கேரா 
ஹோகார்மாற 8ரரரமமாம 353, 822. 


கருங்கேரறி - 1140 நற 769. 


கருஞ்சீரகம்‌ - சீரக வகை - 116118 88014௧ 98, 270, 277, 616, 
756, 797, 1174, 1273. 


கருஞ்சூரைவேர்‌ - குத்துச்செடிவகை - 0&008118 8ர்கார்க்‌ 210, 
298, 780. 


கருடப்பச்சை - படிகக்கல்‌ - 861031 - இரகம்‌ 307. 
கருணைக்கிழங்கு - பூடுவகை - ]13ற௦01ப1 (711001 748. 


கருணை - '$9ற௦ஈர்யரூ 1£11௦024ய%்‌ 677. 


886 அகத்தியர்‌ வைத்திய கா வியம்‌-1500 
கருணை மூலம்‌ - "[9ற10ற1யற (ரர்‌100கர்மாம 393. 
கருந்துளசி - துளசி வகை - 0௦010பய00) 88004ய40 (01௦8 671. 


கருநாவற்பட்டை - கருநாவல்‌ மரப்பட்டை - கழ௦0185 
010ர்01க1௨ 238. 


கருநாவி - நாவிப்பூடுவகை - &0180% 860165 0௦1௨௦௦1116 478. 
கருநொச்சி - நொச்?ிச்‌ செடி.வகை - 308(1018 த 0810598 31 
கருப்பஞ்சாறு - $ய2கா-086 10106 2538, 1142, 

கருப்பம்பால்‌ - கருப்பஞ்சாறு - 8281-0816 101௦6 1324. 
கருப்புக்கட்டி - வெல்லம்‌ - 8028-0806 182261 1402. 

கரும்பு - $௧௦௦87ப1ா ௦1 235, 331. 


கருமத்தம்‌ விதை - கருவமத்தை விதை - 52604 ௦0% பமிகமமாக 
19510088 581. 


கருவளையல்‌ - 191801 ௦084௫ 8௨216 1456. 


கருவாயின்பட்டை. - கருவாப்பட்டை - இலவங்கப்டட்டை - 
பெறுக 0யார சஞு1கரர்போு 772. 


கருவாழைக்கிழங்கு - ஒரு வசை வாழைக்கிழங்கு - கூ 18 ௦07 
181௧11 166 1001 121, 


கருவேப்பிலை - கறிவேம்பின்‌ இலை - மொரு ]68$ - ]மாரவு& 
401121 771, 


கருவேம்பீர்க்கு - 1308, 1311, 1322. 


கருவேம்பு - கருவேப்பிலை - போரூ 1287 - ]சீரரா;ஷு” 1$01]1211 
290, 379, 760, 885. 


கருவேல்‌ - வேலமரவகை - 08018 818010 421, 1066. 


கருவேலம்பட்டை - .கருவேல்‌ மரப்பட்டை - ந]ிவா% ௦1 க௦2௦1 
11101108& 108, 281, 1387. 


கருவேலம்பிசின்‌ - பேரு 07 ,408018 872010 206, 421, 729, 930, 
945, 1000. - 


பின்னிணைப்புகள்‌ 887 


கல்‌ நார்‌ - ஒருவகை மருந்து - &ஸ்‌68405 241, 255, 256, 450, 
628, 655, 756, 879, 1294. 


கல் மதம்‌ - கன்மதம்‌ - ஒரு மருந்துச்சரக்கு - ௩௦௦1 உமா 226, 
755, 879, 1287, 1294. 


கல்லத்தி - மரவகை - ரஸ விஷ 633, 753, 913. 


கல்லுப்பு - 00% 881/0 - 50840 0௦1௦ம்‌ றமாக - 152, .284, 
390, 396, 760, 770, 867, 1206, 1286. 


கவுதாரி - ஒரு பறவை - 10181 1811171026 229, 794. 


கவுரி - கவுறி பாடாணம்‌ - & நாஜேகா௦ம்‌ 875201௦ 323, 5/4, 578, 
585, 589, 664, 924, 1041, 1167. 


கவுரி பாடாணம்‌ - தூ றா6ற8ா60 கா01௦ 822 

கழல்‌ மணி - கழற்சிக்கொட்டை - 82 மா* 650. 
கழற்சி - கொடிவகை - 0௨6581010௨ ௦104006118 863. 
கழற்சிப்பருப்பு - 11642 ட 760. 

சுழற்சி விதை - 112107 மம 455. 

கழற்சி வேர்‌ - 1%00% 04 1706 ஐய்‌ 354, 1385. 
கழுதைப்பால்‌ - க89 01% 423, 435, 438. 
கமுதைலத்தி - 401 

கழுநீர்‌ - அரிசி கழுவிய நீர்‌ - 550, 1202. 

கள்‌ - 1௦0 57. 

கள்ளி - இலைக்கள்ளி - நழுுல்க 302, 399. 
கள்ளிப்பால்‌ - தருகுகள்ளி - 1411%-16026 302, 328, 553, 104. 


களிப்பாக்கு - அவித்துச்‌ சாயமூட்டிய௰ பாக்கு - ,&7608-0ம4 001160 
ஹெ பெர்கம்‌ 323, 945, 709. 


கற்கண்டு - 1௩0 0%-08௱0 98, 212, 812, 1143, 1161, 1283. 
1167, 1293, 1396. 


888 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கற்சுண்ணம்‌ - கற்சண்ணாம்பு - 5100௦ 1116 665, 1194, 1471. 


கற்பொடி - சுண்ணாம்புக்கல்‌ முதலியவற்றின்‌ பொடி - 0906 
௦ ரவ 1037. 


கற்றாழை - செடி வகை - 100120 810௦); &1௦6 9678 98, 111. 
537. 540, 639, 697, 889, 1129, 1142. 


கற்றாழைச்‌ சருகு - 191604 81௦௦ 1161, 1163. 

கற்றாழஞ்‌ சோறு - 111 ௦1 ௧1௦6 933, 947, 1028, 1041, 1247. 
கற்றாழை மடல்‌ - 395. 

கற்றாழை மணி - 459. 

கற்றாழை வேர்‌ - 1௩001 01 81௦6 989. 


கறிமுள்ளி - குத்துச்‌ செடிவகை - 80]ஹயராு 1ம்‌ 1113, 
1163. 


கறியுப்பு - 80010௬. 010186 786, 824. 
கனகமிளகு - வால்மிளகு - கொடிவகை - 1102 ஊடல்க 1406. 
காசுக்கட்டி - ஒரு வகைக்‌ கூட்டுமருந்துச்‌ சரக்கு - & ௦010001000 


௦1 கேம 80ாருகம்‌ ஏடு 10௦ 1114௦6 ௦0 9/0ம0த 000008, 
3608ற (8, 8௦ ௦1167 8ற106 322, 1064, 1194, $213,- 1215. 


காஞ்சுரைத்தோல்‌ - எட்டிமரப்பட்டை - நீகா$ ௦1 5$(17010௦5- 
1111700010 955. 


காஞ்சொறி கொடிவகை - 118218 1401401818 443. 
காட்டாத்தி - குத்துச்‌ செடிவகை - நகமமிப்ர்க (0106014088 240, 


காட்டாமணக்கு - நீண்ட குத்துச்‌ செடிவகை - 1110ம்‌ 
மோக 572. 


காட்டுக்கருணைக்‌ இழங்கு - இதிரக்கழங்கு - பூடுவகை - 
க&௩௦1000ற1811 மம்‌ - 391. 


காட்டுக்‌ கொழிஞ்சி - காட்டெலுமிச்சை வகை - கர வ8ற(பக 
18060008௨2 592. 


பின்னிணைப்புகள்‌ 869 


காட்டுச்‌ சரகம்‌ - பூடுவகை - 1761௩01118 201121 ஈர்பரர்க 396, 
1200, 1392. 


காட்டுச்‌ சேனை - காட்டுச்‌ சேப்பன்‌ - சேம்பின்‌ கிழங்கு - 
001 ௦8 1௩01௧௦ 18816 மாம்‌ 299. 


காட்டுத்திப்பிலி - வனபிப்பிலி - 9/1] - நிழற்‌ 10தபற 
109 பாஜ்ர்காக 271, 336. 


க௱ட்டுப்பன்றி - 9411ம்‌ ந[த 199. 


காட்டுமல்லி - நீண்டமரமல்லிகை - 811110 20011௧ ௦114210518 
321, 352, 444, 


காடி - புளித்த கள்‌ - 418 101, 103, 108, 110, 262, 437, 
442, 611, 1066, 124. 


காடை - 80 ரெக11 - 7ளாக௦ 0007ா1% 794, 1328. 


காணம்‌ - கொள்‌ - பயற்றுக்கொடி வகை - 1 ௨௦10131௦08 
பார்‌ 105, 110, 115, 599, 1118. 


காத்தொட்டி - ஆதொண்டை. - ஹேறகா18 ௦ரர்்க 1129. 
காந்த ஊசி - %1&212110 166016 862. 


காந்த சிந்தூரம்‌ - 1,080 50006 1082 01 160 001௦07 மாஜ0க௦ம்‌ 
9 பெசறம்கே1 ௦0695 493, 1168. 


காந்த பற்பம்‌ - 1,௦08 81006 00051 1௧06 097 பக! றா௦- 
௦௦ 182, 247, 1032. 


காந்தம்‌ - அயக்காந்தம்‌ - ]ரீ௨ஐு௦, 1௦௧0894006 120, 121, 127, 
143, 186, 278, 388, 497, 537, 540, 545, 938, 985, 986, 
1024, 1028, 1037, 1040, 1168, 1365, 1479, 1480. 


காந்த மாட்சிகம்‌ - 1100 ற$ா1ர66 158. 
காய்ச்சல்‌ லவணம்‌ - காய்ச்சுப்பு - 010000 8௨11 2447. 
காய்ச்சுப்பு - சவட்டுப்பு - 601100 8811 152, 159. 


காயம்‌ - பெருங்காயம்‌ - ஓரு பூடு - எய/& - 888140014௧ 
1722-1247 


890 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 
கரர்கோலம்‌ - கருஞ்சீரகம்‌ - 141618 981148 333, 487, 


கா௱ர்கோல வித்து - ]]]26118 880148 491. 


கார்த்திகை - காந்தள்‌ - மலர்க்கொடி வகை - 010160 902103 
1137. 


கார்த்திகைக்‌ கிழங்கு - காந்தட்‌ கொடியின்‌ இழங்கு - 710 
1001 1390. 


காரம்‌ - வெண்காரம்‌ - இட - 495, 699, 704, 1480. 


கரரீயம்‌ - 8180% 1௧௦ ௦ ந1மான்மாம 118, 618, 888, 909, 989. 
992. 998, 1049, 1054: 


காரெள்ளு - எள்‌ - 5888ம்‌ 011601816 771, 1118 
காரெள்ளெண்ணெய்‌ - மேத119 ௦14 335. 
காரைவேர்‌ - பெருங்காரை மர வேர்‌ - 18001௧ ய1210058 - 77 


இராம்பு - இலவங்கம்‌ - 61696 - பதர்‌ கேர (1ு1181௨ 202, 
231, 267, 292, 370, 507, 522, 531, 655, 698, 7111, 714, 
719, 721, 723, 725, 730, 731, 733, 734, 747, 760, 764, 
767, 772. 777, 806, 812, 833, 838, 844, 859, 865, 878, 
1130, 1143, 1161, 1167, 1173, 1174, 1203, 1204, 1245, 
1256, 1273, 1287, 1323, 1331, 1349, 1354, 1360, 1372, 
1421, 1433, 1446, 1462. 


இலுகிலுப்பை வேர்‌ - குத்துச்செடி வகை - 001 ௦1 1$41116 
01% - 0101பீகா1& எரோம005& 1387. 


இளா - கள௱ - பெரும்‌ குத்துச்செடிவகை - 11958 0878088- 
767. 


இளிமூக்குக்‌ இழங்கு - கொல்லங்‌ கோவை மூலம்‌ - ௩௦௦ ௦7 
௦018110கறப6 றந்த; - 1386, 


கிளியூறல்‌ - களியூறற்பட்டை - & ௦01008] 6௧% 699, 
சழ்க்காய்‌ - கீழ்க்காய்‌ நெல்லி - 240, 619, 


கீழ்க்காய்‌ நெல்லி - 8ழோநெல்லி - சிறுசெடிவகை - 01801415 
காயகாம8 215, 278, 313, 342, 352, 1129, 1292, 1488. 


பின்னிணைப்புகள்‌ 891 


குக்கில்‌ - குத்துச்செடி - ௦001ழ்ற10க ரயில்‌ 141, 164, 284, 
288, 293, 323, 386, 408, 463, 755, 772, 821, 1120. 


குங்கிலியம்‌ - பறங்கிச்‌ சாம்பிராணி - பெருமரவகை - 
0896111& 80121௨ 241, 306, 322, 386, 1138. 


குங்குமப்பூ - செடிவகை - 884000 141௦8௦ - 010005 8814985 
249, 701, 755, 757, 1078, 1167, 1248, 1253, 1296, 1350, 
1439, 


ஞுங்குமம்‌ - 1122, 1133, 1440. 


குடசப்பாலை - கசப்பு வெட்பாலை - மரவகை - 140181160௧ 
811881. 1108 322. 


குடப்பாலை வேர்‌ - 452, 1127. 


குதம்பை - கூத்தன்‌ குதம்பை - நீண்ட குத்துச்செடிவகை - 
1,8ற1$௨& 10108 943, 961. 


குந்துருக்கம்‌ - பறங்கிச்சாம்பிராணி - னி! க ராகக்‌ 1251. 


குப்பை மேனி - மருத்துச்செடி வகை - இேரற& 101௦௨ 321, 
352, 849, 854, 863, 1391. 


கும்மட்டிக்காய்‌ - கலியாணப்பூசணி - 100858 182138 387. 


குமரி கற்றாழை - செடிவகை - &106 4618 126, 134, 138, 
186, 188, 567, 903, 924, 943, 1011, 1017, 1021, 1024, 
1033. 1037, 1247, 1346, 1361. 


குமரிவேர்‌ - ௦01 ௦1 &106 ஈ05 123, 131. 
குமிழம்வேர்‌ - 1001 ௦1 00,6114 8818110& 1387. 


குராசானி - குராசனியோமம்‌ - $180% 200௧௦, 133/050/2005 
112௦: 241, 714, 723, 834, 1173, 1373, 1421, 1463. 


குராசானிக்காய்‌ - பூடுவகை - 1190808006 1122 855. 


குராசானியோமம்‌ - பூடுவகை - 1[9080காுப6 றர்தாா 231, 531, 
699, 719, 722, 730, 733, 859, 1167, 1295, 1431. 

குருக்கத்துப்‌ பூ - குருக்கத்திக்‌ கொடி. - 17121826 மத வி0515 
364. 


892 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-। 500 
குருவேர்‌ - வெட்டிவேர்‌ - 1761146118 71280101025 215. 
குளவிக்கூட்டுமணி - ]தீமம்‌ 1 & ஈ௧$ற$ ௩௨4 1. 

குளவிமண்‌ - ]கீழம்‌ 11 & 1788ற'6 ௨ம்‌ 930), 945. 

குளச்சம்பை - ஒரு வகை மீன்‌ 1342 


குறுந்தொட்டி - இற்றாமுட்டி - 18/0ாம்& 229180108 877, 1158, 
1163, 1255, 1352, 1357. 


குறுந்தொட்டி வேர்‌ - இற்றாமுட்டி வேர்‌ - ௩௦௦4 ௦8 340118 
28918010௨ 369, 372, 373, 696, 1354. 


குறுந்தொட்டி வேர்த்தோல்‌ - 1001 08% ௦4 18701௨ 21௨010 
1120, 1131. 


குறுவை நெல்லசிசி - கூ &[றம்‌ ௦4 7106 612. 
குன்றி கொடிவகை - &010$ 01608101108 453 
குன்றி வேர்‌ - 1001 01 க0ாய6 0160810110 265, 360, 603. 


கூகைநீறு - ஆரொட்டி - இழங்குள்ள பூடுவகை - பேயயக 
820111011௨ 256, 259, 655, 767, 812, 822, 834, 839, 
1000, 1168, 1176, 1293, 1336, 1421, 1431, 1463. 


கூத்தன்‌ குதம்பை - 1,8ா18௫0 10010௨ 1129, 1158, 
கூவிளச்சதை - வில்வப்பழச்சகுை - 383, 


கூவிளம்‌ - வில்வம்‌ - மரவகை - &2]16 மதாறா21௦56 222, 232, 
937, 1114. 


கூவிளமலர்‌ - 1110 01 6216 ரகாறா௦108 1164. 
கூவிளவித்து - 56௦20 ௦4 கஜஜ16 81000106 1001, 
கெண்டை மீல்‌ பித்து - நேற்ற 711017௧108 560. 
கெம்பு - பதுமறராகம்‌ - &ம0ரு 1048, 

கெளிறு மீன்‌ - கெளுத்திமீன்‌ - 511ய208 9118166848, 


கொட்டான்‌ - பூவத்தி - மரவகை - $8ற11008 ரேோகார்த/ரக(க 
1க்‌5, 153, 485, 


கொட்டி - நீர்ப்பூடுவகை - 4001206100 081208 696, 1142, 


பின்னிணைப்புகள்‌ 893 


கொட்டிக்‌ கழங்கு - 00% ௦1 க&00026101 கரக 1335. 

கொட்டி மூலம்‌ - 1001 01 &000 8010 றக(கா6 307. 

கொடிக்கள்ளி - படர்குத்துச்‌ செடிவகை - 8810081012 
மா6128(தாக 1264. 

கொடித்தூவி - கொடுவேலி 1197, 


கொடுக்காய்‌ புளி - மரவகை - 1160611001 மயப்‌௦6 1065. 

கொடுப்பை - பொன்னாங்கண்ணி - பூடுவகை - 41067 க&ார0க 
86$91118 172, 229, 350, 599 617, 640, 961, 1051, 1129, 
1141, 1342, 1346. 

கொடுவேலி - சித்திரமூலம்‌ - 10௧2௦ ச1810௦8, 98, 149, 
153, 246, 288, 316, 379, 390, 542, 588, 661, 662, 669, 
675, 863, 1186, 1268. 


கொடுவேலி வோர்‌ - 10௦01 ௦17 ற100820 2018104 192, 273, 
330, 336, 347, 718, 775, 780, 941, 1138. 


கொடுவேலி வேர்ப்பட்டை - 001 0௧% ௦7 $]ய082௦ 
218108 283, 298, 327, 453. 


கொத்தமல்லி - செடிவகை - 0011800700 881140 239, 2440, 
277, 280 336, 390, 678, 764, 776, 806, 834, 839, 644. 
859, 1147, 11/49, 1154, 1155, 1160, 1167, 1481, 1186, 
1187, 1197, 1245, 1268, 1280, 1283, 1294, 1314, 1360, 
1413, 1421, 1426, 1430, 1446, 1452, 1461. 


கொம்பரக்கு - அரக்கு வகை - 81040% 18௦0 306, 357, 364, 372. 
464, 1123, 1127, 1138, 1139, 1352. 


கொம்மட்டி - கொடிவகை - பே௦]ம]18 11200 98, 1324. 
கொம்மட்டிக்‌ காரய்‌ - ௦மவறா]9 17/த0றங$ 1021. 
கொம்மட்டி, வேர்‌ - 001 08 0000010015 117த0108 600. 


கொல்லன்கோவை - கொடிவகை - 001811008ரறமு$ 00128615 
341, 1246. 


கொழிஞ்சில்‌ - நாய்வேளை - 542, 1389. 


894 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
கொழிஞ்சிவேர்‌ - கிச்சிலி வேர்‌ - 401. 


கொள்ளீயெனு மருந்திலை - எருமைதாக்கி -. சாணாக்கி - 
0008௨ 0180681000 46. 


கொள்ளு - கொள்‌ - பயற்றுக்கொடி வகை - 1480001004 
(பீறர1ி1௦ராமு 606. 


கொற்றான்‌ - முடக்கொற்றான்‌ - கோ01080210101 118110௧0௧0 யா 
240, 486, 1391. 


கொன்றை - மரவகை - கே8$18 11001௨ 753. 


கொன்றைப்பட்டை - 81 04 048518 116001௧௨97, 775, 780, 
1387. 


கொன்றைத்தோல்‌ - கா 01 088/8 (191018 281. 
கோசலம்‌ - பசுவின்‌ நீர்‌ - 088 மாரா 395, 553, 998. 


கோட்டம்‌ - கோஷ்டம்‌ - குத்துச்செடிவகை - 008148 $0601080 
98, 99, 218, 231, 249, 259, 265, 274, 277, 282, 296, 311, 
312, 313, 333, 344, 345, 358, 361, 364, 369, 374, 376, 
379, 383, 655, 701, 730, 755, 839, 859, 865, 878, 1050, 
1131, 1142, 1154, 1161, 1164, 1197, 1244, 125), 1257, 
1295, 1315, 1323, 1349, 1359, 1400, 1461, 


கோதும்பை - கோதுமை - தானியப்பயிர்‌ வசை (101 
&011/ப11 1360. 


கோநீர்‌ - பசுவின்‌ நீர்‌ - 038 பரம 637. 

கோப்பால்‌ - பசுவின்‌ பால்‌ - ம ஐபி 107, 

கோமயம்‌ - பசுவின்‌ சாணம்‌ - 101, 103, 106, 107, 109, 111, 
132, 276, 902, 989, 998, 1018, 1034, 1048, 


கோரக்கர்‌ மூலி - கஞ்சா - குத்துச்செடிவகை - ஸஹோகு18 881198 
1293. 

கோரைக்கிழங்கு - கோரைப்புல்லின்‌ கிழங்கு - முத்தக்கா௯ 
- 7001 0ந 96026 21888 றம ₹01000106 1197. 


கோரோசனை - பசுவின்‌ வயிற்றினின்று எடுக்கப்படும்‌ மஞ்சள்‌ 
நிறமுள்ள வாசனைப்‌ பண்டம்‌ - $220கா 265, 656, 701, 
712, 757, 839, 1133, 1168, 1248, 1297, 1350, 1356, 1362. 


பின்னிணைப்புகள்‌ 895 


கோலரக்கு - கொம்பரக்கு - ஷ்‌ 611௧௦ 379, 641, 930. 


கோவின்பால்‌ - பசுவின்‌ பால்‌ - ்‌ே'9 மயி - 1196. 
கோவை - கொடிவகை - ஜே ்விகமம்& ரர 753, 1388. 
கோவைத்தண்டு - 8460. 01 ஜேற2]கறம்க 10108 441. 
கோழிக்காட்டம்‌ - நி) ௦02க 492. 
கோழிப்பித்து - 16 0116 146, 1073. 
கோழி மார்பெலும்பு - 11605 ம்‌ 0௦06 425. 
கோழி முட்டைத்‌ தைலம்‌ - 81105 டிஜி க தேத - 1472. 
கோழியாவரை - கோழிக்காலவரை - அவரை வகை 

- ொோகுவிரக 110௧18 - 486. 


சகத்திரவேதி - சாத்திரவேதி - 1348, 1322. 


சங்கங்குப்பி - குத்துச்‌ செடிவகை - 012100ம600மரு 1006 
486, 613, 779, 796. 


சங்கம்‌ வேர்‌ - 1௩௦௦1 01 இசர0ல (610க0௧%18 232, 596, 600, 
780, 799, 1334, 1389. 

சங்கிலை - 1,687 ௦1 ககக (ம௨௦௧௧10௨ 863, 1401. 

சங்கு - ௧௪௦008 (617௨௦௧(08 222, 244, 486, 1017, 1049, 1022, 
1062. 

சங்குச்சாரம்‌ சங்கைச்‌ சுட்டு எடுக்கும்‌ உப்பு - கறு 6856006 01 
விட ர1ர2016ம்‌ 9 மமாம்பத கயம்‌ 201011 ரஹ]: 1010 8825 
198. 


சங்கு பற்பம்‌ - &$ 685006 08 வ] செக௦(சம்‌ 9 நமாநர்பத 800 
720001௩த 01401 1040 8588. 


சங்கு முடி சாரம்‌ - சங்குச்சாரம்‌ 156. 

சடாமாஞ்ி - சடாமாஞ்சில்‌ - 1123084க008 கரகர 332, 
655, 699, 724, 1120, 1131, 1136, 1139, 1174, 1251,1315, 
1349, 1461. 

சடாமாஞ்சில்‌ - பூடுவகை - ?]த0084&0103/6 1&ம்கஸ&றர்‌ 231, 236, 

755. _ 

சடைக்கஞ்சா - கஞ்சாவகை - & ரவர்று 0181 16 721, 


896 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சடைக்கஞ்சாப்பூ - 11082 018 ஏுகார் னு 01 தவ] நற 715. 


சடைச்சிப்‌ பட்டை - சடைச்ச மரப்பட்டை - நகா% ௦7 ரோளோர்க 
131111௦11௨ 315. 


சண்பகப்பூ - க4றறக௦௨ 110௪ 219, 322, 345, 459, 655, 878, 
1052, 1348, 1360. 


சண்பகம்‌ - நீண்டமரவகை - ]/101611& ப்ேகறாறக௦&௨ 342, 877, 
1131, 1137. 


சண்பக வோர்‌ - 15001 ௦7 ]810116118 ௦8௧௦௨ 755, 1389. 


சத்தி சாரணை - வெள்ளைச்‌ சாரணை - [18014௧ 4௦௦80௦17௧3 
1115. 


சத்தி சாரணை மூலம்‌ - ௦0௦1௦1 ]ர்உஊார்ரறேக 06௦80084 395. 
சத்தி சாரணை வேர்‌ - 1001 07 ]7180116108 060க008 1388, 
சத்திசாரம்‌ - வெடியுப்பு, சாரம்‌, பூநீர்‌, கறியுப்பு இவைகளை 


நீரிற்‌ கரைத்து காய்ச்சி எடுத்த உப்பு - & நா£றகா௦ம்‌ 8010 
5811 151, 156, 182, 198, 247, 282, 287, 348, 390, 1032. 


சத்திநாதம்‌ - ஏமாப்பிரகம்‌ - 61109 481000 ௦1 961109-001௦ 1164 
ரர்‌ 912. 


சதகுப்பை - சதகுப்பி - சோகிக்கீரை - 0௦03௦ 0111-க் றம 
2187601618 259, 277, 322, 358,364, 376, 380, 755, 879, 
1244, 1256, 1265, 1273, 1354, 1359. 


சதாவேரி - தண்ணீர்‌ விட்டான்‌ திழங்கு-,&80க18208 7808000809 
1142, 1458, 


சதுரக்கள்ளி - 500476 500126 - 130 107018 8ஈ(10001ய7ம -1264. 
சதுரக்கள்ளிப்பட்டை - 871: ௦1 801276 8றமாத6 - 404. 
சதுரக்கள்ஸிப்பால்‌ - 8118 01 50087௦ ஜமாத௦ - 159, 


சதுரப்பிரண்டை - நான்முகப்‌ பிரண்டை - (12% 112200 மப 
1285, 


பின்னிணைப்புகள்‌ 897 


சந்தனம்‌ - அரைத்த சந்தனம்‌ - 5800௨1 2506 - 52 (21ம100 
விடய 215, 218, 251, 304, 341, 346, 356, 383, 628, 654, 
695, 763, 878, 1050, 1161, 1246, 1251. 


சந்திரன்‌ - பச்சைக்‌ கர்ப்பூரம்‌ - மேய06 ௦80101 - 1014. 


சம்பழம்‌ - எலுமிச்சம்பழம்‌ - 14006 1ரயப/( - சோமு ௦01௦8 98, 
201. ப 


சம்பா நெல்லரிசி - 1106 08719௦0 11010 ரேவரற்க கம்ம - 440... 
சம்பீரம்‌ - எலுமிச்சம்பழம்‌ - 146 - ௦145 0௦04௦௨ 112, 119, 
387, 431, 440, 


சமுத்திராப்பச்சை - கடற்பாலை ௮ $62-21௦608, 0௦0 ரோ 
- கரஜுா01& $ற060105& - 250. 


சமுத்திராப்பழம்‌ - கா 21018 7800100058 - 1001. 


சர்க்கரை - சருக்கரை - $மதக8ா $8001காமா ௦1 பெண 98, 
243, 252, 438, 440, 558, 567, 630, 674, 910, 1136, 1318, 
1322. 1329, 1397, 1398, 1399, 1459, 


சர்க்கரைக்கிழங்கு - சர்க்கரை வள்ளிக்கிழங்கு - 58621 00181௦ 
1128. 


சவட்சலுப்பு - சவட்டுப்பு - 390, 398. 
சவட்டிலுப்பு - சவட்டுப்பு - 296. 
சவட்டுப்பு - சவட்டுமண்ணுப்பு - 0810011816 01 800 172, 786. 


சவ்வீரம்‌ - ஓர்‌ வைப்புச்‌ சரக்கு - 5190101416 08 மரு 1469, 
1486. 


சவ்வீர வைப்பு - 1801011816 ௦0% மூ2ா௦யர 1206. 


சவுக்காரம்‌ - சவர்க்காரம்‌ - உழமண்‌ - யி]: கோன்‌, 8010 
902, - 800௦ 100111 282, 578, 772, 1032, 1079. 


சன்னகரம்பட்டை - சன்னகரை - சற்பநாயகம்‌ - கீரிப்பூடு - 
0௦2 100208 1388. 

சன்னலவங்கம்‌ - றிய இலவங்கப்பட்டை - ம்றரற௦யரா 
சஞூ1801௦00௩ 301, 1154, 1163, 1166, 


௮-57 


898 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


சன்னி நாயகம்‌ - காட்டு சீரகம்‌ - 7எ1௦118௨ போர்ரிரார்றர்ர்க 
1251, 1265, 1393. 


சாணாக்கி - சாணாக்கிக்கீரை - பாச்சிக்கிை - உ 18184 01 601016 
212818 485, 


சாணாகம்‌ - சாணி - ே-மறத 807. ப 
சாணிப்பால்‌ - சாணித்தெளிவு - 6880006 01 0097-0005 105. 


சாத்திரவேதி - பூங்காவி என்னும்‌ ஒரு சடைச்சரக்கு - 8011 160 
௦௦16 241, 478, 700, 1244. 


காஇக்காய்‌ - மரவகை - ]மரப914௦8 நீகஜாகா$ 259, 267, 278, 
362. 370, 374, 443, 498, 504, 507, 531, 551, 566, 652, 
655, 698, 711, 714, 79, 721, 723, 730, 731,733, 734, 
747, 755, 764, 772, 777, 806, 812, 833, 838, £ச்ச்‌, 859, 
878, 1143, 1167, 1173, 1204, 1245, 1251, 1256, 1273, 
1287, 1304, 1323, 1349, 1354, 1359, 1372, 1421, 1433, 
1446, 1462. 


சாதித்காய்ப்‌ பத்திரி - சாதிபத்திரி - 668, 1293. 


சாதிபத்திரி - சாதித்காயின்‌ மேல்‌ கொடியைப்‌ போல்‌ படடர்நீ 
துள்ள பொருள்‌ - ]4806 0 றய] ௦1 நம(ராகத - ]ிஜிரார5ர108 
118215 278, 507, 531, 655, 698, 711, 7/4, 719, /2, 
722, 733, 747, 764, 772, 777, 606, 833, 838, 859, 875, 
1026, 1143, 1167, 1173, 1204, 1256, 1273, 1287, 1304, 
1323, 1331, 1354, 1360, 1372, 1421, 1433, 1446, 1462. 


சாதிலிங்கம்‌ - 721௫011108; 60 ஐய]றடுமா௦( ௦8 1௦யரு - நிரம்‌ 
காஜுாார்‌ ம வந்மாள்மாு. 07 0011509102, 201, 704, 866, 
1168, 1211, 1213, 1215, 1469. 


சாந்தி - ஓமம்‌ 1337. 


சாம்பிராணி - 50௨: 682௦1௩ - 811/8 %1218ர0ய1௦8௨ 701, 
1168. 


சாரணை - பூடுவகை - 11/கா118108 06080078 97, 145, 244, 
283, 395, 407, 583, 941, 1114. 


பின்னிணைப்புகள்‌ 699 


சாரணை மூலம்‌ - சாரணை வேர்‌ - 001 ௦04 7181 
6080018521, 


சாரணைவேர்‌ - சாரணை வேர்‌ - 00% ௦8 நிர்கரம்ப்காறக 
00௩07௧ 213, 278, 330, 332, 362, 369, 374, 382, 384, 
390, 718, 775, 780, 858, 868, 871, 892, 875, 1164, 1176, 
1308, 1386, 

சாரம்‌ - 10188 01 9008 87, 155, 171, 1288, 1480. 

சாராயம்‌ - க&ரா80% 1495, 

தத்தர்‌ மூலி - சித்திரமூலம்‌ - கொடுவேலி - 1,6&097011- 
10820 26181ம௦8 399. 

இத்தரத்தி - கடுகு - 194873 1240. 

தித்தருட மூலம்‌ - சித்திரமூலம்‌ - 1,680 ௭௦71 191. 


இத்திரப்பாலாடை - அம்மான்‌ பச்சரிசி - 1 ஊு-ா106 ற18றர்‌ - 
1010101& மரக 145, 604. 


சித்திரமூலம்‌ - கொடுவேலி - 1,6&08071 - 218000௧2௦0 தீ 18ம்‌ 
144, 162, 171, 182, 194, 206, 231, 274, 280, 557, 787, 
1008, 1113, 1137, 1160, 1334. 

இரட்டை - தேங்காயோடு - 736. 

'சிலந்திக்கொடி - தலைச்‌ சுருள்‌ வள்ளி. இதுவே பெருமருந்துக்‌ 
கொடி - நம்க்கு 1701 - க்ரர்்‌01௦0்ர்க 10௦1௦௧ 1389. 

சிலாசத்து - சல்மதம்‌ - கஷறற்விமயம 116, 204, 255, 679, 1478. 

இலை - மனோசிலை - 51ல1ற1ப0௦ 01 &18611௦ 188, 583, 1167, 
1466. 


சிவதை - பகன்றை - 100180 விக - நதீரோேர்க (மாறாம 140, 
244, 341, 865, 1314. 

சிவதை வேர்‌ - பெருங்கொடி வகை - 001 ௦1 1/8 1818 
291, 298, 299, 321. 

வத்த நாயுருவி - செந்நாயுருவி - & 768 ஏலூப்சரரு 04 10180 
டிபார - கீர்ழாறோ 6 200௨ 999, 1005, ப 


900) ௮கத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இிவன்வேம்பு - சிவனார்‌ வேம்பு - 780. 


'சவனார்‌ வேம்பு - இறுகுத்துச்‌ செடிவகை - 511488 ௦௨௦ 
ரர 11012௦ - 19 0120461 850818 11,01066 321, 422, 1387. 


சிற்றரத்தை - அரத்தை வகை - 165907 ஐ8180281 - க]ற[ரச்க 
௦111010கயற 370, 374, 699, 735, 756, 763, 772, 777, 806, 
838, 844, 859, 865, 1117, 1120, 1130, 1137, 1142, 1153, 
1154, 1164, 1166, 1172, 1173, 1174, 1245, 1287, 1294, 
1318, 1323, 1343,1354, 1360, 1420, 1430, 1463. 


சிற்றரத்தை வேர்‌ - 8௦01 ௦71 1,685 ஐ8180281 - 213. 
சிற்றவரைக்‌ கிழங்கு - ஆவிரை வேர்‌ - 486, 

சிற்றாமணக்கம்‌ வேர்‌ - ஆமக்கு வேர்‌ - 1163, 1389, 
சிற்றாமணக்கன்‌ வேர்‌ - ஆமக்கு வேர்‌ - 552. 

சிற்றாமணக்கு - ஆமணக்கு - 1114. 

சிற்றாமணக்செண்ணெய்‌ - ஆமணக்கெண்ணெய்‌ - 551, 608. 


சிற்றாமல்லி - காட்டுமல்லிகை - 1881010000 80தம81170110/ண 195, 
232, 245, 295, 313, 332, 330. 


சிற்றாமல்லி வேர்‌ - 001 ௦7 18810 க௱தம5(11011பு - 1164. 


சிற்றாமுட்டி - சிறுகுத்துச்செடி வகை - 787018 2049120108 
161, 330, 357, 382, 384, 1155, 1246, 1335, 1345) 1466, 


சிற்றாமுட்டிவோர்‌ - 15001 ௦1 நிர்‌ சல] 361, 365, 
368, 378, 386, 1114, 1126. 


சிற்றேரண்டம்‌ - சிற்றாமணக்கு - ஆமணக்கு - 729. 
சிற்றேலம்‌ - சிறிய ஏலக்காய்‌ - $181] ௦கார80யர 7100 18-275. 
சிறுகளாவேர்‌ - 15001 01 0871888 81 காமா - 487, 603. 


சிறுகாஞ்சொறி - காஞ்சொறிவகை - 77821 1௩701007248- 
261 - 239, 796, 1115, 1152, 1154. 


-சிறுகாஞ்சொறி மூலம்‌ - சிறுகாஞ்சொறிவேர்‌ - 001 ௦14 18218 
1001007818 - 303. 


பின்னிணைப்புகள்‌ 901 


சிறுகாஞ்சொறி வோர்‌ - 15004 ௦1 ரகர 1401007818 
கோ௨1௧ 213, 378, 1146. 


சிறுகீரை - கரைவகை - கிறுஜாகாமம 5 கோ 66118 105, 140, 424, 
565, 653, 669, 794, 811, 848, 885, 989, 1051, 1142. 1219, 
1346, 


சிறுக்‌கரைவேர்‌ - 15001 ௦1 க்றகாஹமர்ம 362, 369, 374, 450, 
1292. 


சிறுகுறட்டை - குறட்டை வகை - கொடி வகை - 1710110581 
(16 நவமகரக& - 486. 


சிறுகுறிஞ்சா வேர்‌ - மருந்துக்‌ கொடிவகை - நெற்ற மோக 
ஜு199116 1385. 


சிறுகுறிஞ்சான்‌ - மருந்துக்‌ கெ௱டிவகை - ரேறற மேக 891768176 
460. 


திறுகுறிஞ்சி - சறுகுறிஞ்சா - 321. 


சறுகொட்டைப்பருப்பு - சிறுகொட்டைக்‌ கரந்தை - கபம்‌ ௦7 
ப்ட்‌ ௭௦௦௦ நிறவரர26 சோகார்கேரக - 688, 736. 


சிறு௪சண்பகம்‌ - நீண்ட மரவகை - 02௨198 ௦00181௧ 699, 1244. 
சிறுசெருப்படி. - படர்‌ பூடுவகை - 011005 180105 797. 


சிறுதேக்கு - குத்துச்செடிவகை - 1௦00ம்‌ 8ரோகம்மாட 178, 
225, 226, 227, 231, 277, 315, 380, 597, 600, 806, 834, 
838, 877, 878, 1136, 1161, 1164, 1245, 1337, 1359, 1421, 
1431. 


இறுதேக்கு வேர்‌ - 4&௦௦4 ௦1 01௦ 8சாகர்மாட - 213. 


சிறுநாகம்‌ - சிறுநாகப்பூ - நமக [சாக 834) 865, 1130, 
1137, 1167, 1323, 1330, 1359. 


சிறுநாகப்பூ - மரவகை - 3608 சோக 223, 699, 767, 838, 
9509, 1244, 1273, 1295, 1304, 1314, 1348, 1462. 


திறுநாவல்‌ - சிறுநாகப்பூ - 14680 1 - 241, 655. 


902 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


இறுநீர்‌ - 010௦ - . 397, 402, 426. 
சிறுருநஞ்சி - நெருஞ்சி வகை - 1 01த01878 11௨ - 1292. 
சிறு பயறு - நரிப்பயறு - 118960118 1711௦005 - 793, 814, 1169, 


சிறுபிரப்பங்கிழங்கு - சூரள்‌ - க 1100 ௦7 ன்‌ 7001 ௦1 
வேிகாயம8 11ம10க118 - 775, 780. 


இறுபீளை - பூடுவகை - &௦1& 180௧18 620, 1160. 

சிறுபீளைவேர்‌ - 1௩௦04 01 &0ரரக 180௧18 256, 606, 628, 1163. 

சிறுவழுதலை - கண்டங்கத்திரி - முட்செடிவகை - 501811ம0), 
ஸுக116096: 222, 232. 


சிறுவழுதலைவேர்‌ - 75004 08 90180மு $0781(6050 194, 286, 
294, 1137, 1152. 


சன்னி - இட்டிக்கிழங்கு - சிறுசன்னி - குத்துச்செடிவகை - 
&வேரறக 12௧௦௦88613. 


சின்னி பத்திரி - இறுசின்னியிலை - 1,881 ௦1 &௦௨புறங்க 
1111110088 485, 


சீகைக்காய்‌ - சீயக்காய்‌ - படர்குத்துச்செடிவகை - 08018 
௦௦008 794. 


சீதேவி - சீதேவி செங்கழுநீர்‌ - 344, 364, 378. 


சீதேவி செங்கழுநீர்‌ - நெய்ச்சட்டி - பூடுவகை - ”76100118 
010076& 264, 366, 969, 1246, 


சீந்தில்‌ - சீந்திற்கொடி. அல்லது அமிர்தவல்லி - ]4௦00 076600 
- ]11008ற07க ௦010110118 107, 145, 227, 251, 255, 280,286, 
210, 364, 384, 594, 595, 695, 764, 1114, 1141, 1146, 
1146, 1121, 1154, 1162) 11/81, 1193, 1198, 1268, 1335, 
1417. 


சீந்தில்‌ வோர்‌ - 001 ௦1 100 016608 - 362: 360. 37/3 1385, 
1387, 


பின்னிணைப்புகள்‌ 903 


சிந்திற்கிழங்கு, - 1706 61018 1001 ௦8 0௦0௦ 02௨03 - 1001, 
1128. 


சீந்திறகொடி - அமிர்தவல்லி - 18௦௦0 ரேவா 11080078 
001018௦118 - 328. 


சீந்திற்‌ சருக்கரை - சந்தி நீர்க்கண்டம்‌. இது சீந்தில்‌ மா, 
சந்தில்‌ உப்பு எனப்படும்‌. 163, 192, 194, 


சீந்திற்தண்டு - 51810 ௦1 11001 022001 542. 


சீயக்காய்‌ - $082 500 - &௦8௦18 00000௨ 371, 656, 702, 758, 
881, 1123, 1133, 1250, 1253, 1258, 1351, 1356, 1362. 


ரகங்கள்‌ மூன்று - நற்சீரகம்‌, காட்டுசீரகம்‌, கருஞ்சீரகம்‌ - 
1265. 


சீரகம்‌ - சிறுபூடுவகை - 00110001) மெறர்நு 80604 - பெயர்றுமுறு 
ரூமர்றாட 187, 192, 215, 259, 288, 336, 460, 504, 507, 
543, 584, 712, 730, 731, 756, 760, 802, 804, 806, 812, 
814, 829, 834, 865, 872, 885, 956, 983, 1000, 1130, 1143, 
1203, 1272, 1281, 1336, 1345, 1400, 1446. 


சரம்‌ - இலாமிச்சை - 655. 
£னக்காரம்‌ - படிகாரம்‌ - அஇயரு 282, 322, 772, 867, 1206, 


னம்‌ - சனக்காரம்‌ - படிகாரம்‌ - கமா - 898, 1011, 1056, 
1064, 1286. 


னி - வெள்ளைச்‌ சர்க்கரை - 171006 லா 212, 257, 532, 
572. 642. 668, 765, 783, 7198, 807, 812, 838, 840, 846, 
983, 994, 1002, 1143, 1167, 1283, 1288, 1306, 1315, 1373, 
1383, 1396, 1406, 1423, 1447, 


சுக்கு - உலர்ந்த இஞ்சி - 16 பெர்கம்‌ ர120006 த்தர - சீர்த்‌ 
௦800ல்‌ 156, 157, 164, 226, 227, 231, 2480, 272, 275, 
347, 374, 403, 476, 503, 531, 539, 547, 557, 559 564, 581, 
594, 595, 606, 643, 650, 676, 709, 711, 718, 722, 724, 

. 725, 748, 767, 1000, 1062, 1120, 1137, 1176, 1178, 1180, 
1187, 1189, 1191, 1193, 1197, 1268, 1294, 1307, 1309, 


904 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


1311, 1312, 1322, 1337, 1409, 1411, 1413, 1427, 1431. 
1466. 


சுண்டி - நீர்ச்சுண்டி - 9/6 1௫0௦88 - 210. 


சுண்டை - குத்துச்செடி வகை - 501801 (00 208, 211, 
280. 


சுண்ண நீர்‌ - 1006 ௭81 - 102, 105, 475. 
சுண்ணம்‌ - சுண்ணாம்பு - $180%20 1406 930, 
சுண்ணாம்பு - 5180௦8 116 585, 1037. 
சுண்ணாம்புத்தண்ணீர்‌ - 11806 ஈக 637. 
சுணங்கன்பல்‌ - நாய்ப்பல்‌ - 1௦011 ௦1 402 425, 


சுரை - கொடிவகை - 0116 2001ம்‌ - 1,826கா/க 1202, 
1341. 


சுரைக்குடுக்கை - 51611 894) ௦14 சேர்ச்‌ 0011 ௦8 601116-த௦மா4்‌ 603 


சுரைபழுத்தல்‌ - பழுத்த சுரைக்காய்‌ - 11௦௦ [£ய/( ௦1 ௦((16- 
2௦ம்‌ 012606 444, 


சமலாவரை மூலம்‌ - பொன்னாவிரை - குத்துச்செடிவகை - 
85918 800878 226, 


சுள்ளிவேர்‌ - அனிச்சபூடு- 11106110௦4 - &18281115 க௱ர௦1815 1386, 
சுறாமீன்‌ - $081% 229, 885, 1328, 
சூதக்காய்‌ - மாங்காய்‌ - ]48020 83, 


சூதம்‌ - பாதரசம்‌ - ]4 8௦ 96, 99, 125, 127, 140, 143, 150, 
152, 153, 156, 158, 162, 165, 168, 172... 1425) 77 1 
192, 195, 201, 204, 323, 325, 387, 397, 399, 412, 414, 
415, 418, 431, 469, 479, 481, 495, 496, 500, 504, 505. 
207, 525, 528, 537, 555, 559, 578, 581, 586, 892, 604. 
623, 660, 664, 671, 819, 888, 896, 917. 918, 921, 924, 
928, 941, 1014, 1024, 1040, 1044, 1054, 1365, 1480, 1482, 
1486, 1496, 


பின்னிணைப்புகள்‌ 905 

சூதயிலை - மாவிலை - 1080 

சூரிய பத்திரி - சூரப்பத்திரி - சுரப்பத்திரி - சாதிக்காய்‌ வகை 
- உறா 81(6ோம௨ர& - 246. 

சூரை - குத்துச்செடி. வகை - 212/01106 06௩0011& - 208. 


செங்கடுக்காய்‌ - 16 160 4/871619) 01 28110110-1சார்ரக!1க ௨௦0014 
281. 


செங்கத்தாரி - சுருள்பட்டைக்கொடி - 9761111820 080785 0௧1808 
- 321, 

செங்கத்தாரிப்பட்டை - சுருள்பட்டைக்கொடி - மாம்‌11820 
1040185 றகரக௨ - 1123. 

செங்கழுநீர்‌ - செங்குவளை - நீர்க்கொடிவகை - ]/800௨௦8 
௦000178148 345, 683, 755, 1116, 1244, 1345, 1358. 

செங்கமுநீர்க்கிழங்கு - அல்லிக்கிழங்கு - "106 010௦06 100 ௦ 
101௧௦௧ ௦001818236, 292, 304, 346, 482, 1128. 


செங்கழுநீர்மூலம்‌ - அல்லிக்கிழங்கு - 78 0௦06 7001 ௦4 
[001௧௦ ௦0௦1815219, 265, 654. 


செங்கமுநீர்‌ வேர்‌ - 16 0016௦0 1001 ௦8 14ம01508௨ ௦00781, 
1131. 


செங்கற்குரள்‌ - நா10% 0181 ௦0 0௦ம்‌ - 104௪. 


செஞ்சந்தம்‌ - சிவப்பு சந்தனம்‌ - 1864 88001 8000-1(2100810 05 
9848111689 - 311], 365, 598, 1120, 1131, 1360. 


செஞ்சந்தனம்‌ - சவப்புச்‌ சந்தனம்‌ - 100080 0ட ' 880(8110௦85 
698, 878, [245, 1346. 


செந்தொட்டி - சிறுகாஞ்சொறி - கொடிவகை - & $008]1 
ஏகார்ரு 01 0110001த ௦116 - ஜக 1170110௧1௨ - 4471, 
1147. 


செந்தொட்டிவேர்‌ - சிறுகாஞ்சொறிவேர்‌ - 50814 464116 10014 
499, 797, 1160. 


906 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


செந்நாயுருவி வேர்‌ - 00 01100 002 ற110% - &௦1பு[கய165 
880218 256. 


செம்பஞ்சு - பருத்திவகை - 60 846 00100-98100௧118 
108180௧471௦௧ 1050. 

செம்பரத்தம்‌ - நீண்டகுத்துச்‌ செடிவகை - 1110180105 1058- 

.. $]ற60518 96, 929. 


செம்பருத்தி - வெப்புப்‌ பருத்தி - $௦0த&1 ௦01100 - 0089ற/யம 
&10012ய0 679, 


கசெம்பிரண்டை - இவப்புப்பிரண்டை - கொடிவகை - (180 
111218 1386. ப 

செம்பு - தாமிரம்‌ - மேற்‌ 545, 574, 670, 888, 1017, 1024, 
1037, 1049, 1057. 

செம்பொன்னெருஞ்சி - செப்பு நெருஞ்சில்‌ - சிவப்பு நெருஞ்சில்‌ - 
1001201218 ே௦8ற13/11& - 126, 796. 


செம்மரை - செம்மறி - 51620 - 81, 


செம்முள்ளி - த யடிறி முள்ளி - ௦0 0811 0/6 - நிகா1௦0& 101115 
926, 943, 961, 972, 1160, 1178. 


செம்முள்ளிவேர்‌ - 1004 01 5௦ம்‌ 811 06 - $கா1சாரக இர்௦ாம்ார8 
- 1150, 


செயநீர்‌ - சுண்ணாம்பும்‌, நவாச்சாரமும்‌ சேர்த்துப்‌ பொடித்துப்‌ 
பனியில்‌ வைத்திறக்கிய காரநீர்‌ - & றடுற201 110பபம்‌ 1206, 


செருப்படி - செருப்படை - 01186 184௦1006 321, 60, 928, 
972. 


செருப்படை - படர்பூடுவகை - க 108 $800680102016200 - 
011006 1௧10710628 - 453, 


செவ்வள்ளிக்கொடி - வள்ளிக்கொடிவகை - 1பரற]16௨ 9௨௩ 0660 
- 1240800728 நாறா 369, 374,699, 878, 1130, 1257, 
1348, 1355. 


பின்னிணைப்புகள்‌  . 907 

செவ்வாலங்கொட்டை - சேங்கொட்டை - மகத ௦0 010373 
101 - $ளோர்கோறம8 ௨0௨௦870100 - 555, 557. 

செவ்வியத்தோல்‌ - அ: ௦1 0100% றறேறரா 1001 771, 1242. 


செவ்வியம்‌ - மிளகுவேர்‌ - 10% றற 100௩ 194, 223௨ கசத 
263, 273, 280, 287, 333, 380, 390, 480, 1116, 1120, 1148, 
1159, 1187, 1197, 1286, 1314, 1322, 1330. 


செவ்விளநீர்‌ - 6ம்‌ 000011 8௨1௦1 6254. 


செவியம்‌ - செவ்வியம்‌ - 763, 806, 833, 838, 1154, 1166, 1226, 
1334, 1359, 1421, 1431, 1462. 


சேங்கொட்டை - சேரான்கொட்டை. - ஐுவா1/0த நற்‌ - $2106- 
081005 ௨௦௧0810100 299, 545, 1037, 1243. 


சேம்பு - இழங்குள்ள பூடுவகை - 6019 0௨4௨ கேரெர்றேர& 1341. 
சொர்ணபற்பம்‌ - தங்க பற்பம்‌ - 081010௦0 2018 165, 
சொர்ணம்‌ - பொன்‌ - 00௦1ம்‌ 670. 

சொர்ணலோகம்‌ - பெரன்‌ - 0014 368. 


சோதி - பலகறை - ௦௦0) 1448. 


தக்கோலம்‌ - வா௱ல்மிளகு - [6 மே60& 362, 380, 756, 9/9, 
1295, 1354, 1463. 


தகட்டரிதாரம்‌ - தகட்டுத்தாளகம்‌ - பெருமருந்துப்‌ பாடாணம்‌ 
-_ இரும்‌ 1 1121206) 1௦௧4 ௦1ழம்யுரே்‌ 1243. 


தகரம்‌ - ஓரு வாசனைப்‌ பண்டம்‌ - & மேகதாகம்‌ யத 246, 362. 
374, 764, 1131, 1489. 


தகரைவித்து - திறுகுத்துச்‌ செடிவலை - 2818 (015 424, 
தங்கபற்பம்‌ - 1௦06ம்‌ த௦14 03406 894. 


தங்கம்‌ - உயர்ந்த பொன்‌ - 416 ஐ0184 127, 895, 1012, 1049, 
1061, 1469, 1486. 


908 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 

துசமூலக்‌ கசாயம்‌ - (0960001100 0ா60&0௦0 1000) (16 10018 04 180 
118006 157, 193, 400. 

குண்ணீர்‌ - 142 200, 217, 222, 288, 295. 


தண்ணீர்‌ மீட்டான்‌ - குழிமீட்டான்‌ - தண்ணீர்‌ விட்டான்‌ - 
சதாவேரி - 588208 1800000515 236, 330. 


தயிர்‌ - மோச்‌160 ர்‌ 202, 267, 269, 276, 416, 519, 734, 
764. 


தயிர்த்தண்ணீர்‌ - தயிரின்‌ மேல்‌ நிற்கும்‌ தெளிந்த குண்ணீர்‌ - 
று. 272, 1180, 1353, 1355. 

தலச்சுருளி - பெருமருந்துப்பூடு - கீரர்$40100நர௧ 1௦1௦௧ 753. 

துலைச்சுருளிக்கொடி - , - தோர்9(010018 1001௦௧ 563. 

துலைமண்டையோடு - தலையோடு - 81011 425. 

துலைமயிரின்‌ கரி - க ௦1 ]க1 07 62ம்‌ 1140, 


தலையோடு - 9%யி1 403. 


தமுதாழை - வாதமடக்கி-194110 111 - 018004600180 நற்ம்‌௦0ர்ம65 
149. 


தாணிக்காய்‌ - தான்றிக்காய்‌ - ]சாய்ப்ருகர8 606111710௧ 651. 


தாமரைக்கிழங்கு - "196 816015 1001 ௦7 1௦405 - 1121020110 
86010௦8000 1050. 


தாமரைத்தண்டு - 16 90100 0 8(வ1% ௦1 1௦005 291, 331. 
தாமரைப்பூ - 1,0106 11௦9 399, 


தாமரை மணிப்பருப்பு - ]44 ௦7 (46 1௦108 0018101102 896606 
1135. 


தாமரை மூலம்‌ - [001 011௦10 606. 
காமரையின்‌ பத்திரி - தாமரையிலை - 1,681 ௦1 1௦106 344, 


தூமரை வளையம்‌ - தாமரைத்தண்டு - 0118 ௦7 1681) 1௦105 
216, 292, 332, 365, 653, 1128, 1143, 1156, 1161, 1163, 
1345. 


பின்னிணைப்புகள்‌ 909 


தாமரை வித்து - $6608 07 10106 1001. 

காரமரை வேர்‌ - 0௦ ௦7 1௦105 1358. 

தாமிரச்‌ இந்தூரம்‌ - 1864 0%108 07 0௦02 1168. 

தாமிர பற்பம்‌ - மெறறர ௦5006 148, 156, 158, 162, 165, 168, 
171, 175, 177, 182, 184, 247, 248. 

தாமிரம்‌ - 0றறா 6181 110, 111, 127, 143, 195, 406, 658, 
1040, 1054. 


தாரம்‌ - அரிதாரம்‌ - 61108 ௦101௬1 - தரகேர்மோம 1211- 
மானமா 158, 168, 177, 180, 397, 466, 495, 497, 521, 
524, 1167. 


தாழை - குத்துச்செடிவகை - ஹும்‌ ௦007411994 - 1423. 
தாழைநீர்‌ - 10406 ௦4 நி8க்கறபட ௦00௧118811008 - 96, 215. 


தாழைவிழுது - 76 க௦ர்க1 1001 0௦7 (16 ஹ44108 607, 653, 
1247, 1361. 


தாழை வேர்‌ - 1001 01 கக்க - 1389. 


தாளகம்‌ - அரிதாரம்‌ - ற்ற - நி்கயிறம்மா௭ ௦1 81504௦ 
101, 118, 140, 162, 184, 545, 566, 690, 797, 1040, 1221, 
1460. 


தாளிச பத்திரி - 88% 10180 நமம - [1௨௦007418௨ கெர்க0118018 
214, 223, 699, 755, 772, 806, 833, 838, 843, 859, 865, 
1166. 1273, 1294, 1323, 1330, 1343, 1424, 1432, 1446, 
1 462. 


தான்றி - தான்றிக்காய்‌ - டினரி5 86006 - 1681௩1௧11௧ 061101108 
132, 342, 423, 67, 1410. 


தான்றி மரப்பட்டை - இதா ௦1 1 வரும்றவி1க 0611877௦௧-299, 


இப்பிலி - மருந்துக்கொடி - ௦02 நற்‌ - 01 1௦0 
177, 179, 194, 201, 202, 215, 223, 224, 226, 225, 231, 
232. 234, 248, 252, 270, 273, 275, 280, 287, 292, 336, 


910 அசுத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


342. 365, 401, 476, 479, 545, 553, 564, 581, 586, 5396, 
597, 628, 748, 767, 777, 839, 975, 1017, 1019, 1026, 
1034, 1041, 1047, 1050, 1062, 1075, 1120, 1148, 1151, 
1152, 1183, 1155, 1159, 1162, 1173 1178, 1245, 1294, 
1304, 1307, 1309, 1311, 1312, 1318, 1319, 1322, 1330, 
1334, 1336, 1360, 1393, 1396, 1397, 1398, 1399, 1400, 
1402, 1409, 1410, 1413, 1420, 1411, 1430, 1456. 


இப்பிலிமூலம்‌ - திப்பிலிவேர்‌ - 1,௦0த 06006 7004 163, 194, 
231, 246, 267, 271, 273, 274, 280, 283, 290, 302, 370, 
374, 380, 763, 1026, 1038, 1042, 1120, 1149, 1164, 1166, 
1181, 1198, 1286, 1295, 1305, 1431, 1463. 


இிமிட்டி - பேய்க்‌ கொம்மட்டி - 330 


இராப்பொடி - தரா - ஓரு கலப்பு லோகம்‌ - & 0௦11001நம்‌ ௦7 
0002 & 211௦. 1032 


இராய்‌ - இராய்க்கரை - சிறுகொடிவகை - 60 8489 ற18ா1- 
40112௦ 98ஹ1& - 473. 


இரிகடுகு - முக்கடுகு - சுக்கு, மிளகு. இப்பிலி - 77ரற1615 197120 
81ற 2, 1180% நற ஊம்‌ 1012 றஜறறா 98, 148, 175, 
178, 180, 182. 184, 187, 189, 191, 203, 206, 209, 246, 
262. 273. 278, 282, 296, 299, 326, 379, 383, 386, 390, 
395, 396, 423, 455, 469, 495, 502, 5341, 572, 662, 707, 
745, 763, 760, 770, 777,606, 833, 838, 843, 855, 859, 
865, 870, 891, 600, 906, 936, 950, 962, 964, 974, 987, 
1006, 1027, 1030, 1067, 1130, 1136, 1142, 1147, 1148, 
1153, 1154, 1158, 1164, 1166, 1184, 1186, 1273, 1314, 
1343, 1367, 1372, 1382, 1446, 1448. 


திரிகோலம்‌ - சந்தனம்‌, வதை, வெள்ளைக்‌ குங்கிலியம்‌ - 368, 
340, 341 


திரிபலை - இரிகண்டம்‌ - கடுக்காடு, நெல்லிக்காய்‌, தான்றிக்காய்‌ 
1106 14406 ஈாராம்வ]கற5- சேயா, 61871௦ ு1ர௦த12ற 
உரம்‌ 141௧௩ 20096 னா 98, 114, 138,168, 180, 182, 184 

- 187; 208, 209, 236, 239, 246, 262; 276; 282, 292. 206, 


பின்னிணைப்புகள்‌ 911 


299, 376, 336, 383, 395, 545, 559. 806, 833, 838, 843, 
859. 865, 1130. 1142, 1154, 1167, 1183, 1286, 1314, 1415, 
1421. 


இரிபால்‌ - இரிபலை - வ11ஈபர, 06118710 ஐடா00814௩ ௨௨4 (10120 
20080 ரர - 1446, 1488, ப 


இருகு - கள்ளிப்பால்‌ - கள்ளிச்செடி வகை - 1310101118 
(11008]11 608, 1264. 


இருநாமப்பாலை வேர்‌ - ஏழிலைப்பாலை - 191018 50௦18715 
603. 
திருமாள்‌ தன்தாரம்‌ - அரிதாரம்‌ - ரொ - 204. 


துடரி - தெஈடரி - 8ரயடி நரச0121%07ர-90நர1& 1041௦௧ - 208. 
துரி வேர்‌ - 14001 ௦1 றா1௦11 0020%(0070-500118 11016 211. 
துத்தநாகம்‌ - 210-100 568, 574, 1049. 


துத்தம்‌ - *71401௦1 - $ய1ர1816 ௦8 2100 406, 408, 426, 497, 
562, 568, 583, 1037, 1049, 1052, 1052, 1194, 1215, 1221. 


துத்தி - குத்துச்‌ செடிவகை - &011140௩ 100100ம001 250. 
துத்திப்பட்டை - $க% ௦4 01100 100100 1385. 
துத்தி வேர்‌ - 1₹001 ௦1 &ய(110௩ ப்ரபா 278. 


தும்பராட்டம்‌ - அரத்தை - செடிவகை - அறபந்த தல/கறதக- 
1204. 


துருசு - செம்பின்‌ களிம்பு - 81101%&(6 ௦1 ௦௦00 - மேழார்5ப1 20% 
323, 406, 408, 426, 443, 446, 447, 448) 578, 583, 822. 


துவரை - பயற்றஞ்‌ செடிவகை - கேர்கய05 104016 226, 793, 
842, 848, 884, 1210, 1364, 1405. 


துவரைப்பருப்பு - வே]றோய5 100005 1328. 


துளசி - குத்துச்‌ செடிவகை - 0௦1லய0 $8ய0(மா) 321, 378, 
407, 421, 486, 3508, 592, 1013, 1042, 1141, 1401, 


தூபெற்றுங்‌ காந்தம்‌ - ]482ை04 114, 


912 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 

தூது - தூதுவளை - 1114, 1148, 1152, 1154, 1158, 1160, 
1291, 1391, 1405, 1410, 1422, 1433. 

தூதுவளம்பூ - 1484 


தூர்துவளை - கூதளம்‌ - கொடிவகை - $018000 111120 க1மா 
227, 232, 321, 328, 604, 793, 848, 884, 974, 1197, 1582, 
1401, 


தூது வேர்‌ - 1500 08 8018௩0 1111008100 13%. 


தென்னம்பாளை - 116 மய 6மகறம்‌௦ம்‌ $ற801% 01 116 00௦00114 
உ௨ி்ாெ - 206. 


தென்னை மட்டை - 71 ஈாம்‌08181% ௦7 ௦௦௦௦ய% 1681 681. 
தேக்கு - ரி222: 4000ம்‌ 1766 - 106008 தாகர] 173. 
தேங்காய்‌ - ]7ரயர1ம ௦7 ௦௦0001 447, 1239. 

தேங்காய்‌ நெய்‌ - 000111 ௦11 461, 1440, 

தேங்காய்‌ பால்‌ - 0000௦011 ம॥11% 392, 1002. 


தேசாபுரம்‌ - தேசாம்புரம்‌ - திப்பிலிமூலம்‌ - ௦௦% ௦1 1௦02 
றறறறசா 707, 834, 839, 844, 859, 865, 1120, 1161, 1164, 
1167, 1187, 1296, 1314, 1343, 1452. 


தேட்கடை - தேட்‌ கொடுக்கி - 246 


தேட்கொடுக்கி - குத்துச்‌ செடிவகை - $0010100 2180 - 
17611௦ ர0ர்மாட 101௦0 597. 


தேவதாரம்‌ - ே0ப5 06000க6 114, 164, 179, 227, 223, 246, 
263, 275, 277, 281, 282, 283, 287, 292, 311, 333, 358, 
362, 364, 374, 383, 385, 403, 699, 755, 878, 1120, 1130, 
1139, 1161, 1244, 1257, 1295, 1348, 1354, 1360. 

தேற்றங்காய்‌ - தேற்றா - 467 

தேற்றாங்கொட்டை - 5660 01 018712 ஈாற( 129. 


தேற்றான்‌ - தேற்றா - மரவமை - 94/81 01காரறத 1766- 
ஒழர3 01009 ற௦1கர௦ரபு 650, 


பின்னிணைப்புகள்‌: 913 
தேற்றான்காய்ப்‌ பிஞ்சு - 472 


தேற்றான்‌ பட்டை - 83% ௦74 9812 0168ர்த (26 - 54094014௦5 
5018101700 663. 


தேற்றான்‌ வித்து - 5664 07 5179011108 0018401010 205. 256, 
939. 


தேற்றான்‌ விதை - 86604 01 8100111105 ற0(8(01000ண 208, 211, 
425, 1065, 1271. 


தேற்றான்‌ வேர்‌ - ௦௦4 01 5110101405 0018140700 487. 
தேளி மீன்‌ - இரளி மீன்‌ - & 8071 1]க1 168060 681 13258. 


தேன்‌ - 11௦ ௦றவு - ]சில்‌ 115, 138, 154, 168, 170, 176: 
178, 207, 226, 234, 248, 252, 257, 304, 502, 564, 596, 
642, 682, 920, 812, 840, 845, 868, 900, 920, 962, 974, 
984, 994, 1027, 1030, 1149, 1316, 1325, 1344, 1398, 1404, 
1418, 1459. 7 


தைவேளை - இறு குத்துச்‌ செடிவகை - 616006 ஐ$0க0018 486, 
849, 854. 


தொட்டி - தொட்டிப்பாடாணம்‌ - க்‌ 10ம்‌ ௦1 ௧7501௦ 115. 


தோடை. - ஆடாதோடை. - மருந்துச்செடிவகை - 18491௧௦௧௨7 
ஏர்ரர்சா ரெசாரு - கம்ற்கர௦௦௧ 261௧1௦8230, 332, 360, 596, 
600, 676, 681, 1120, 1138, 1148, 1150, 1154, 1158, 1160, 
1161, 1171, 1388. 


நஞ்சுண்டான்‌ பட்டை - நஞ்சுண்டன்‌ மரப்பட்டை - $31211165 
100மாஜ்ிீம்‌ 1386. 


நடலை வேர்க்கிழங்கு - புளி நடலைமூலம்‌ - 1௦௦4 ௦1 015805 
80108 718, 


நத்தைச்சூரி - நத்தைச்சுண்டி - குழிமீட்டான்‌ - மர188]]ு 00440௩ 
9263 8றர1020006 1148ற18& 352, 616, 1292. 


நந்திப்பூ - நந்தியாவட்டப்பூ - 1052, 1062, 


௮ - 58 


914 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500: 


நந்தியாவட்ட.ப்பூ - குத்துச்செடிவகை - ரரு18% 1086 வு - 
18௧6 - 400804 001008ா1௧  10647, 


நந்திவேர்‌ - 00% 01 180036 - 14001480௧ ௦08118 - 292, 


நரிவெருட்டி - நறிமருட்டி - இலுகிலுப்பை - 10% [02ம்‌ - 
0004018118 1627110௦88 346, 


நல்மிளகு - கருமிளகு - 1180% றறறரா 72 பாதார 201, 
531, 872, 1062. 


நல்லவெல்லம்‌ - கருப்பட்டி. - 82 388, 459, 726, 807, 836, 
1045. 


நல்லெண்ணெய்‌ - எள்ளெண்ணெய்‌ - 0112611/ ௦11 - $888௱௱ா௫ு 
௦11 57, 111, 353, 347, 36, 368, 425, 430, 461, 466, 656, 
696, 754, 877, 1074, 1130, 1239, 1247, 1252, 1256, 1261, 
1233. 1201 1292, 1212 14/2." 


நவச்சாரம்‌ - குருரநாறாரு மெரா106 151, 1206. 


நவாச்சாரம்‌ - $க18ு0ற186 - தகாரா00றர1 01௦11மெரு - ]ரியம்$6. 
கொமா0118 546, 867, 1287, 


நற்சீரகம்‌ - கறிச்சீரகம்‌ - ேரறாப்ர 8060 - ரெறர்றமாம ரூரார்நயர, 
1078. 


நறுக்குமூலம்‌ - இப்பிலிமூலம்‌ - 15001 ௦1 1௦2 ற 1115, 
1190, 1421, 1431. 


நறுந்தாளி - மான்குளம்படம்பு - ந 11ம்‌ ௦71 17? (கம 
02678 1001 - 0001401416 நாறா ௨/௨ 612. 


நறுநெய்‌ - பசுநெய்‌ - 00475 ஜஊ166 1446, 1448, 

நறும்பிரின்‌ - & பம்‌ 07 சகதாகறர்‌ 7௦8 80081 85 801580 1251. 

நன்னாரி - படர்‌ செடி வகை - 176ர10290005 1101௦5 241, 251, 
277, 292, 306, 332, 344, 346, 358, 362, 365,. 369, 383. 
460, 487, 695, 755, 764, 876, 878, 1114, 1120, 1126, 


1131, 1142, 1147, 1152, 1154, 1161, 1163, 1167, 1255, 
1354, 1357, 1410, 1458, 1462, 1466... ' ப 


பின்னிணைப்புகள்‌ 913 


நன்னாரி வேர்‌ - 179ரப்நு81112 108108. 215, 290, 380, 374, 
614, 1195, 


நாகப்‌ பூ - ஒருவகைப்‌ பூடு - 184806(68 ற%௦௦01068 - 219, 
282, 358, 364, 1336. 


நாக பற்பம்‌ - 04101060 ற09௭067 ௦8 240௦ 1037, 1040: 
நாகம்‌ - துத்தநாகம்‌ - ௧110௦ - 103, 104, 1004, 1011. 


நாகவல்லி - வெற்றிலைக்‌ கொடி - 10 62 133, 335, 681, 
877. ்‌ 


நாடன்‌ பருத்தி - பெரிய பருத்தி - 1௦018௦ 001400 - 0088011100 
௦8ம்‌ 1297, 


நாணற்‌ தாது - 101120 ஜாகரர$ ௦2 6106 1722ம்‌ 2869 219. 


நாய்க்கடுகு - காட்டுக்கடுகு - நாய்வேளைப்‌ பூண்டின்‌ விதை - 
86008 01 00ஐ (88ம்‌ - 0120106 7180088 1305. 


நாய்க்கொட்டான்‌ பட்டை - காட்டுக்‌ கொட்டையின்‌ பட்டை- 
காட்டாமணக்குச்‌ செடியின்‌ பட்டை - 381200ற8 011085 
780. ப 


நாய்ப்பாகல்‌ - காட்டுப்பாகல்‌ - /1]4 ௦௨0187, - 14000701 
010108 616. 


நாயகம்‌ - சன்னி நாயகம்‌ - 213. 
நாயின்‌ கட்டம்‌ - 402. 


நாயின்‌ பத்திரி - நாயிலை - இலைக்கள்ளி - சிறுமசவகை - 
0௦1018 ஐர111011௧ 4825. 


நாயுருவி - பூடுவகை - க்கம்‌ 66 85றக 99, 296, 618, 
721-7௪௪ ப 


நாயுருவி வேர்‌ - 1004 01 இம்மரம்‌ 66 8றராக 364, 429. 
நாரத்தங்கரய்‌ - 1187 01802௦ 396, 449, 

நாரத்தம்‌ பழச்சாறு - 1றழ௦6 01 நீர்ற்ர கத 846, 89%. 
நாரத்தன்‌. வேர்‌ - 1004 01 914197 ௦78026 1389, 


916 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
நாரத்தை - 11061 0780த6 - 01208 கமாக 321, 1158. 
நாரத்தைப்பட்டை - ௧1% ௦17 01(0ட கமாக (191. 

நாரி - நன்னாரி - 98, 1156, 1183, 1246, 1292, 1345. 
நாரிக்கொடி - நன்னாரிக்‌ கொடி - 1181, 


நாவற்தோல்‌ - நாவல்‌ மரப்பட்டை - 00110000 ]1800000 - 
கா ௦7 11ம2ர்க 1கா்‌௦1கக 640. 


நாவற்பட்டை - 001௩௦௦ ௨00௦௦௦ - மிகா ௦ரி நமதே 
ர்உஊம௦18௨ 251, 290, 524, 615, 649, 1386. 


நாவற்பூ - 109 01 நமஜர்க 755. 


நாவி - இதுவே பச்சை நாவி , வசநாபி - 1ற01க॥ 8௦௦16 
கொப்ப 1௦% 106, 107, 146, 148, 150, 156, 162, 173, 
180, 182, 192. 195, 198, 201, 469, 475, 481, 545, 555, 


557, 565, 568, 578, 660, 822, 888, 1011, 1018, 1038, 
1042, 1365. 


நிம்பச்சாறு - எலுமிச்சம்‌ பழச்சாறு - ]01௦6 ௦7 11௦ மா 
353. 613, 668, 1376. 


நிம்பத்கோல்‌ - வேப்பம்பட்டை - 8௨% ௦17 ரூகாத08& 1066 
114, 281. 


நிம்பநெய்‌ - வேப்பெண்ணெய்‌ - ]48ா2085௨ ௦11 315, 316, 46, 


நிம்பப்பிசின்‌ - வேப்பம்‌ பிசின்‌ - 16810) 01 தரா ௦1 ுுகாத2088 
11626 157. 


நிம்பமரப்பட்டை - வேப்பம்‌ பட்டை - 163. 


நிம்பவித்து - வேப்பங்கொட்டை - ]கா2088 95664 403, 


நிமிளை - ஒரு வகைத்‌ தாது - உபரசச்சரக்கு - நிரய - 
இராமா 112, 113, 119, 162, 177, 497, 574. 


நிலக்குமிழ்‌ - குமிழ்‌ - நீண்ட குத்துச்செடிவகை - 061108 
818102 1114. 


பின்னிணைப்புகள்‌ 917 


நிலக்குமிழ வேர்‌ - 8௦௦1 6111& 8918108616, 


நிலப்பனை - இிழங்குள்ள பூடுவகை - ௦00 8100 - 0மோ0்‌112௦ 
01௦14௦1069 1142, 1291, 1458, 


நிலப்பனைக்கிழங்கு - நிலப்பனை - ரோ௦யறம்‌ றவு - மோ௦ய112௦ 
0101101065 - 242, 546, 696, 876, 1001, 1246, 1358. 


திலப்‌ பனை மூலம்‌ - ர௦யஈ௦ றக111-மோமே![த௦ 01017௦1026 - 157. 


நிலப்பனை வேர்‌ - 07001. நவி - மோல்‌ 1120 0101101425 
206, 211, 236, 238, 278, 330, 609, 764, 839, 1126, 1255, 
1335. 


நிலவாகை - நிலாவிரை - குச்துச்செடிவகை - 08818 1௨006018(8 
980. 


நிலவாகை வேர்‌ - நிலாவிரை வேர்‌ - ௩001 01 48518 1&1060- 
1814 797, 1120. 


நிலவாமணக்குவேர்‌ - நிலாமணக்குவேர்‌ - பூடுவகை - க 0 


227 


நிலவேம்பு - சிறுகுத்துச்செடிவகை - 11018௩ 01ம்‌சர(க - கூடும்‌௦- 
தாகறப்‌16 றகார்௦ய/கக 303, 316, 339, 460, 1158, 1161, 1268, 
1385. 


நிலவேம்பு வேர்‌ - $00% ௦1 ]ற018 ரொர்ரர(க கறம்‌௦ தவறே 
மகர்மொ1க(௨ 215. 


நீச்சத்‌ தண்ணீர்‌ - (014 [106 ஏகர்சா 669. 


நீர்த்தாளி வித்து - $66ம ௦1 10012 ற184 01 16 0௦14014105 
த௦படி - 596, 


நீர்ப்பூலா - காட்டுக்கீழா நெல்லி - 10% ந௦றரு கய 
- நிர 11 யத மயப்பரி10ரப6 - 208, 729, 


நீர்ப்பூலா வேர்‌ - காட்டுக்கீழா நெல்லி வேர்‌ - 18001 01 :01&0% 
॥௦றஞு நாம - ரிக மயிர்ப்‌ 211, 1246, 1338. 


நீர்முள்ளி - 978167 (100௩ - 1/20ற1/11& 801088 254, 940, 1162. 
நீர்முள்ளி விதை - $26ம்‌ 01 நந ஜ௦றறப418 801008 236, 546. 


918 அகத்தியர்‌ வைத்திய சகாவியம்‌-1500 

நீர்முள்ளி வேர்‌ - 13001 08 3]9ஜ6றந11& 810058 1160, 

நீர்‌ மோர்‌ - நம!(2 மர] - 648. 

நீர்‌ வஞ்சி - நீரில்‌ முளைக்கும்‌ பிரம்பு - 74/81 181140 -041801ப5- 
1018௩2 - 753. 

நீர்‌ வள்ளி - தண்ணீர்‌ விட்டான்‌ - &50878208 100005 09 
1129, 1246, 

நீர்‌ வள்ளிக்‌ இழங்கு - தண்ணீர்‌ விட்டான்‌ இழங்கு - ககக 05 
1௦0600௦ட 239, 250, 258, 346, 695, 697, 877. 1126, 
1255, 1347, 1358. 

நீர்‌ வள்ளி வோர்‌ - 1001 08 இற கா8தப6 1006000809 242. 


தீருள்ளி - வெண்காயம்‌ - பூடுவகை - 04௦0 &111பு 8608 
79... 


நீலம்‌ - நீலமணி - 88றற॥ம்ச - 1048. 


நீலாஞ்சனம்‌ - அஞ்சனக்கல்‌ - $ய]01216 ௦1 கற்று 158, 
1049. 


நுணா - மஞ்சணாத்தி - ஏறுமரவகை ஃ 19101010௦8 1400107% - 
455. 

நெய்‌ - 09 ஹ்‌ 115, 139, 183, 213, 216, 218, 220, 221, 

222, 225, 228, 234, 245, 246, 9553, 7, 276, 087, 8, 
296, 309, 310, 314, 320, 327, 343, 351, 353, 355, 364, 
366, 412, 463, 491, 591, 642, 720, 811, 1325, 1341, 1459, 


நெய்க்கொட்டான்‌ பழம்‌ - 'நெய்க்‌ கொட்டை மரத்தின்‌. பழம்‌ 
௦௦80011 1126 - 434, 
நெய்ச்சிட்டி - எய்த 0167௦௧ ஃ 1574, 


நெய்தல்‌ - அல்லி - ஆம்பல்‌ - நீர்க்கொடி வகை - ஏுப]16 10121 
ஏர 11] - க10த ரரறற்க௦௨' 236, 696, 1142. 


தெய்தல்‌ மூலம்‌ - அல்லிவேர்‌ - 001 04 41 [1111011208 
332. ப 


. பின்னிணைப்புகள்‌ 919 


ட 


நெய்தல்‌ வேர்‌. - 1௦04 ௦1 க்க நரருற்ககே 365. 


நெய்தற்‌ கிழங்கு - ஆம்பற்கிழங்கு - 1196 (00810089 10018 .௦7 
9112 1001௧0 ௨1௦ 1113) 839, 


நெரிவிடம்‌ - கலப்பைக்கிழங்கு - 1021 10௦1- 0101108& 80020௧ 
- 868. 


நெருஞ்சி - பூடுவகை - பயி *$ (ப 232, 255, 295, 330 
1160, 1163, 14256. 


நெருஞ்சிக்காய்‌ - '110ய1ப5 ரமோஷராடி 459. 
நெருஞ்சி வித்து - $0608 04 '1100105 (81£251115 622. 


நெருஞ்சி வேர்‌ - ௩௦௦4 04 10ய106 (26510 194, 215, 606, 
1158. _ 
நெல்லி - மரவகை - 111815 ௭ேம11௦8 225, 245, 339, 423, 
628, 764, 877, 879, 1141, 1178, 1245, 1283, 12222 1222, 
1328, 143. 

நெல்லிக்கந்தி - நெல்லிக்காய்‌ கந்தகம்‌ - நெல்லிக்காய்ப்போல 
மஞ்சள்‌ நிறமான கந்தகம்‌ - 18310081௧0 20810ம46-8010மா 
463, 917. 


நெல்லிக்காய்‌ - 10௦ பப்‌; ௦7 நியுபகமாற்ப5 11௦௨ 215, 235, 
331, 335, 550, 754, 1050, 1129, 1346, 1410. 

நெல்லிக்காய்க்‌ கந்தகம்‌ - நெல்லிக்காய்ப்‌ போல மஞ்சள்‌ 
நிறமான கந்தகம்‌ - நந3100வ18று 2180089ய]ழ1மா 785, 
194. 

நெல்லிப்பட்டை - இதன ௦4 நற்றுரிகரரம்மடி மேய] 1388. 


நெல்லிப்‌ பருப்பு - நெல்லிக்கொட்டையின்‌ பருப்பு - 116 126161 
ராவே 0௨ ௫04 ௦1 மெலடி மரம வகு 1157, 1257, 1318, 

நெல்லிப்பூ - 8101/018 04 006116 மா31008180 312. 

நெல்லி முள்ளி - பெருநெல்லி வற்றல்‌ - 16 மர்மம்‌ நியம ௦7 

கெக்‌ வீப்ஷ்விட 123, 125, 330, 318,350, 461, 548, 

607, 1348,1200. 


920 அகத்தியர்‌ வை த்திய காவியம்‌-1500 


நெல்லி வேர்‌.- 18001 ௦1 8௩11௦௧ ௦111012118 213, 278. 
தெல்லீர்க்கு - 1158 
நெல்லுப்பொரி - நெற்பொறி - 806, 1283. 


நெற்பொரி - 16ம்‌ 01 றகா௦160 றக௦்மு 212, 459, 460, 839, 
1297, 1318, 1397, 1398, 1399, 1452, 1462. 


நெற்பொரிமா - 18106 (1007 - 76௪. 


நெற்றுத்‌ தேங்காய்‌ - பூம்‌, 9௪11 110௪ம்‌ 17014 01 00000014 
8607. 


நேர்வாளப்‌ பருப்பு - 070100 166 9626ம்‌ 174, 185. 


நேர்வாளம்‌ - இறுமசவகை - 010101 8660 (186 - 000100 
(்தி110ு 117) 180, 182, 299, 388, 431 469, 578, 704 
707, 888, 1041, 1365. 


நொச்சி - மரவகை - *116% பற 133, 153, 168, 193, 
195, 320, 321, 378, 387, 399, 481, 482, 542, 550, 564, 
617, 645, 674, 697, 823, 668, 877, 1113, 1158, 1308. 


நொச்சியிலை - 1,684 04 41460 உ௦ஐ000௦ 163, 164, 487, 1208, 
1336. 


தொச்சி வேர்‌ - ௩00 07 9ர(6% 9201ம்‌ 144, 162, 192, 551, 
871, 875, 1388. 


பங்கய வளையம்‌ - தாமரை வளையம்‌ - 1255. 

பச்சரிசி - 1106 0271960 11000 ம1௦ம 08000 - களர்‌ 414, 612. 
பச்சரிசிக்‌ கழுதீர்‌ - பச்சரிசி கழுவிய நீர்‌ - 12], 304, 815. 
பச்சை அமுது - பச்சரிசிச்‌ சோறு - 76], 


பச்சைக்‌ கர்ப்பூரம்‌ - மேம் 0800௦1 701, 788, 880, 1248, 
1257, 1362, 1439, 


பச்சை நாவி - விசநாவிக்‌ கிழங்கு - 'நச்சுப்பூடுவகை - “&008071(௦ 
10014 - &௦0றப்ரமாரு 1600௩ 1032, 


பின்னிணைப்புகள்‌ 921 


பச்சைப்‌ புகையிலை - குத்துச்செடி வகை - 1யம்‌6 01 4௦0௨0௦ 
16௨௫0 - 1941௦0118௨ (ங்கற 1211, 1213, 1221. 


பச்சைப்பூரம்‌ - பச்சைக்‌ கர்ப்பூரம்‌ - 265. 

பச்சைமஞ்சள்‌ - 'பீடிம160்‌ ௨௦0 0056890060 (மாறா6110 876. 
பச்சைமண்‌ - வேகாத மண்‌ - பீஸ்யாம மமம்‌ 671. 
பச்சையோலை - 459. 


பசளைக்கிழங்கு - கொடிப்பசலை - 185618 ௦௦10140118 876, 
1011, 13%. 


பசுநெய்‌ - 0௦88 266 235, 239, 258 
பசும்பயறு - பாடிப்பயறு - 2௦ம்‌ தாகு 397 
பசுவின்‌ கோமயம்‌ - 0099 பீ1ற6 864, 1392. 
பசுவின்‌ நீர்‌ - 00599 பீம்2 1375. 

பசுவின்‌ நெய்‌ - 004476 8௦6 100, 532, 547, 726. 


பசுவின்‌ பால்‌ - ஆவின்‌ பால்‌ - 00/8 116 264, 347, 423, 
427, 434, 439, 845, 941, 1271, 1358, 1378, 1459. 


பசு வெண்ணெய்‌ - 0008 00% 1059, 1271. 
பஞ்ச கவ்வியம்‌ - பசுவின்‌ நீர்‌, சாணம்‌, பால்‌, குயிர்‌, நெய்‌ - 
00 916, பேறத, 11%, பொம்‌, 2௦௦ 276. 


பஞ்சதாரை - நாட்டுச்‌ சருக்கரை - பூயா6ர106ம்‌ 00மற1ரு; ஹூதா 
008786 01 1364 லலா - 260, 905, 1077, 1190, 1 409. 


பஞ்சவுப்பு (பஞ்சலவணம்‌) - இந்துப்பு, கல்லுப்பு, கறியுப்பு, 
வளையலுப்பு, வெடியுப்பு, 51001) 5௧14, 00% 8௧14, 00000000 
620, 01885 2௨1 ௨௩௨ ௩116 182. 


படமடக்கி - தரழை - 10018 80709 0106 - நிஹ0கற15 0௦௧௧0 
891005 246, 


பத்திரி - சாதி பத்திரி - 275, 760. 


922 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 

பருத்தி புத்கரி - பருத்தியிலை - 1,681 ௦71 008/0 நகாற்க- 
ஸோ 486. 

பருத்திப்பருப்பு - 11086 1௦0. 116 0௦1400. 5260 1297. 

பருத்திப்பிஞ்சு - பருத்திக்‌ காய்ப்‌ பிஞ்சு 873. 

பருத்தியிலை - 1,684 01 001401 4126 124, 524, 590. 


பருத்தி விதை - பருத்திக்கொட்டை - 5800 0% ௦01100 205, 
242, 677, 760. 


பருத்தி விதைப்‌ பருப்பு - 5660 ௦1 ௦0100 764, 771, 814. 
பருத்தி வேர்‌ - ௩001 0% 00100) 21815 461, 1480. 
பருத்தி வேர்த்தோல்‌ - 0௦01 01 0010 018015 923. 


பலகறை - கவடி - மேயா3ு - ழேறாக௦௨ 1000612 165, 169, 497, 
613. 


பலாக்காய்‌ - நீராய்‌ 01 80% 166 மரவகை - ,&(00810008 
6100051105 ( மற.) 1௦0 ப8 101627110118 (1.]ர்‌.14்‌.) 1341. 


,பலாசு - புரசு - முருக்கு - மய128 110104058௨ 268. 
பலாவேோர்‌ - 1004 07 180% 1106 729, 
பலை - திரிபலை - 148, 


பவளப்புற்று -.ஒரு வைப்புச்‌ சரக்கு - 1118 88 16ம்‌ 86 0௨1 
1011. 


பவளம்‌ - 00184 - மேவிய ஈயமாமா 425, 1013, 1048. 

பழங்கஞ்சி '- புளித்த கஞ்சி - $0௦மா£ ௦01166 607. 

புழங்காடி - ம்மதகா 1100 12011 101005 5000. 85 110௦, தூ&ற8 60௦, 
82, 153, 365, 690, 739, 1195, 1237, 1353. 

பழங்கிட்டம்‌ - 1700 0708 - 930, 

பழச்சாறு - எலுமிச்சம்‌ பழச்சாறு - ]॥106 91 119௦ பட - 
102, 103, 111, 124, 142, 157, 202, 323, 407, 418, 429, 
442, 423) 469) 470, 308, 548, 550, 565, 575, 578, 581, 


பின்னிணைப்புகள்‌ 923 
621, 636, 648, 864, 897, 945, 958, 966, 1051, 1055. 
1065, 1478, 1480. 

பழந்தயிர்‌ - 0184 ௦ம்‌ - 385, 


பழந்தின்னிப்‌ பாலைப்‌ பட்டை - பழமுண்ணிப்‌ பாலைப்‌ 
பட்டை - இக% ௦7 1ரீர்ந050108 1கா81்‌ 1106 (சா.௮) 
1க118ா& 1818 (மர.) - 305 


டழந்தேவதாரம்‌ - 370, 1251, 1314. 
பழம்புளி - 014 4கலகாம்றம்‌ 611, 824, 1176. 


பழம்புளியம்‌ .பொருக்கு - 12ம்‌ 0௧% 00 106 41ப% ௦4 ம்கமலாம்டம 
(106 - 781. 


பழமிளகு - 180% றஜறறள - 430. 

பழமோர்‌ - $007 60110 மார்‌1£ - 373, 603. 

பழுபாகல்‌ - கூட்டுப்பாகல்‌ - 8808௦701௦௧ பர210க 145, 341, 
பழுபாகற்‌ கிழங்கு - 15001 102 ௦1 40௦1074108 48210௧ 97. 
பழைய இரும்புக்‌ கிட்டம்‌ - 1100 01085 64. 

பற்படகம்‌ - பற்பாடகம்‌ - 251, 471, 525. 


பற்படாகம்‌ - ஒரு கடைச்‌ சரக்கு - 18/62 ற1801 - 18011026 
சொர்க 316, 1146, 1147, 1149, 1156, 1161, 1161, 1191, 
1193, 1197, 1268, 1385, 1417, 1452. 


பறங்கப்பட்டை - சீனப்பட்டை - பெம்ம& 1001-3011 0110 01616 
775, 779, 797, 822. 


பன்றிப்பித்து - 846 ௦1 ஐந்த - 146,199. 
பன்றி முன்னை - 16008 106தாம்மீ011 678. 
பனி நீர்‌ _ 0011௦01684 மொ ளகர - 1169, 


பனை வெல்லம்‌ - நிகராக ரகஹதவரு. 389 430, 439, 458, 644, 
704, 719, 622, 825, 829, 855. 


பனைவேர்‌ - 1500( 01 நி வியரக 1102 - 1388, 


924 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
பாகல்‌ - ந4௦0/00010 ெேகாக(1& - 483. 


பாகலிலை - 16 181 ௦10 நர௦001ம10க நெகாகர(1& 524, 820, 
1377. 


பாடாணம்‌ - வெள்ளைப்‌ பாடாணம்‌ - 105, 1221. 


பாதிரி - நாமா (10௦ 1106 - 8(6160802ரமாா 06500௧1011 
194, 245, 295, 1114, 1292. 


பாதிரிச்‌ சருகு - மார6ம்‌ 1881 ௦1 514872080௫ 0605018101) 
444, 


பாதிரிவேர்‌ - 18001 ௦4 5467208060 மு ற61800க14மர௩ 331, 487. 
பாம்புக்‌ கண்டம்‌ - 352 
பாரையுப்பு - 1500% 881௩ - 786, 


பால்‌ - 088 ஈர 100, 103, 219, 223, 228, 232, 239, 242. 
252, 276, 293, 591, 594, 642. 


பாலை முகிழ்‌ - 100180 806106 (1021 - [1018௩ 1010006005 - 
110050 08 ௧௧௨ 306. 


பாவட்டங்கம்‌ - (பாவட்டை - 18176118 1001௦௧) - 465. 


பிச்சிப்‌ பூ - சாதிப்‌ பூ - க்‌ 1100ம்‌ 07 88ர௩்;6-0க8றர்ுமரு தாகு ம1- 
11௦1 - 1052. 


பித்தளை - செம்பும்‌ நாகமும்‌ சேர்ந்த ஓர்‌ உலோகம்‌ - 8888 
1032, 1037, 1040, 1049. 


பிரண்டை... - கொடி வகை - ககோுகர( 0260 - 1116 ரெமகம்‌- 
8றஜிகா156 244, 404, 466, 467. 


பிரண்டைக்கிழங்கு - 15001 ௦1 71615 பமகம்கதப18115 299. 
பிரண்டை வோர்‌ - 1001 01 1118 பெபகம்‌&0ஜஐ01கா16 187. 
பிரமி - 180008 ௩௦றார்சாக 473, 486, 709, 1377. 


பிராய்‌ வித்து - பிராய்மரம்‌ - 8806 (106 - 84120115 880 1001, 


பின்னிணைப்புகள்‌ 925 


பீதரோகணி - க ஐவர்‌ தா௦ரம்றத 18 196 7221006 ௦8 111/3 
நி விர்சாமா. 101101௦ல்ர௩ 1050. 1959. 


பீதரோணி - & ற1கறர்‌ தூ௦ஸ102 1 196 722100 ௦ர$ 1110௨18485 
விர ோரு 051101௦500 423, 1047, 1056, 1061, 1062. 


பீதாஞ்சனம்‌ - 1049 


பீர்க்கல்‌ - & பகா ரரச26 20ம்‌ சா - 1118 ௨௦11202018 
226. 


புகையிலை - 1௦2006 - 141001180௧ நக்கற 1134, 1215. 1259. 
1341. 1363. ்‌ 


புகையூறல்‌ - புகைப்பற்று - ௦811 ௦8 800%6 - 95004 380. 
புங்கத்தோல்‌ - புங்கு - & 1186 - ௦0 2க1க ஐிகாக 281. 


புங்கம்பட்டை - ந$ீகா% ௦1 20028௨ ஐிராக 179, 191, 299. 
1185. 


புங்கம்வித்து - 5860 ௦1 0௦2018 21௧0௨ 152. 

புங்கம்‌ விதை - 5660 ௦6 1௦0280/& தமாக 1050, 1062. 
புங்கம்‌ வேர்‌ - 1000 ௦1 0௦0 2கயர& ஐிகறாக 270, 1389. 
புங்கு - த்‌ 1126 10௩2௨றம்க ஐகமாக 1261. 


புங்கெண்ணெய்‌ - 011௦4 0வத6ரய்க நிஸா 462, 678, 690, 
1392. 


புட்டில்‌ - புட்டி வெல்லம்‌ - & 1100 ௦1 நகததரு 362, 380. 
புட்பராகம்‌ - 006 01146 116 ஜோ8 - 17௦0௧2 1048. 


புடல்‌ - புடலங்கொடி - 88% த0யாம்‌ - 71௦05௨௫110 கறுதமரறக 
228, 1147. 


படோல்‌ - புடல்‌ - $08% ௪௦01ம்‌ 1110௦5உ௨(025 கறுதயர்றக 1160, 
1181, 1197. 


புத்தோடு - புதிய ஒடு - 994. 


புரசம்பட்டை - 8ீகா% ௦1 880168 1100040883 1388. 


926 அகத்தியர்‌ வைத்திய. காவியம்‌-1500 
புரசு - (௦8 ௦௦088 722 
ரதனக்கட்டம்‌ - 014 10௩ 42035 902. 


புல்லுருவி - குருவிச்சை - கட றகாஜ110 நாகர்‌ - 1,08௱ர்க118 
ற௦ர்தாம16 910, ்‌ 


புலித்தொடரிவேர்‌ - 001 07 %1168 0180 - 304௧ 108௦௧ 1390. 
புலித்தோலின்‌ பட்டை - 404, 
புலிநகம்‌ - 712616 01886 1061. 


புழுக்கைவேர்‌ - பூடுவகை - & 16ம்‌ 374, 699, 732, 1120, 1127. 
1245, 1348, 1354, 1360. 


புழுகு - புனுகு - 8 ந8மயா6 607, 1077, 1168, 1362. 


புழுகுச்சட்டம்‌ - க றாரிபுராக (06 6ெர்ர1216 07 116 01961 04. 
656, 701, 757, 1133, 1252, 1350, 1356. | 


புனி - 1801ம்‌ - ]/கருகார்ற 006 101௦௨ 1419. 

புளித்த காடி - காடி - ௫108 109, 

புளித்த மோர்‌ - $௦ய மர 11% 110, 112, 

புளி நடலை - புளி நறளை - கொடிவகை - (18808 8௦108௨ 263. 
புளி நடலை மூலம்‌ - 75004 04 செஸ8 8014௨ 391. 
புளியஞ்சிராய்‌ - [ிரர2ம்‌ 0கர% ௦8 1காாகா!றம்‌ (06 1212, 
புளியந்தோல்‌ - 18ரகாகம்‌ 0கா% 465, 


புளியந்தோற்‌ சாம்பல்‌ - க 0141ம்‌ 9 றற (காாகார்றர்‌ 
0811: 390. 


புளியம்பட்டை. - ]8ரகா1மம்‌ கா 1386. 
புளியம்‌ விதைத்தகோடு - நிகா% ௦7 (காகார்றம்‌ 860 205. 


புளியாரை - ]றய/8ய॥ 801161 - 058115 0011001818 96, 239, 
267, 511, 


புளியிலை - 1,88ரீ 07 (கரவா நடி 406, 658, 950. 1241, 


பின்னிணைப்புகள்‌ 927 


புன்‌ முருங்கை வேர்‌ - புனமுருக்கு, பலாசு - க 0706 - நில768 
[010088 1389, 


புன்னை - & 1766 - கிரிகேரேமோர்கா 14மா21 1261. 
புன்னைக்கொட்டை ஈ ா௨ 8624 01 கீரிரேகறம்ர்றே. 1807௦1 2 


புன்னையெண்ணெய்‌ - ௦ சாரக012ம்‌. 8000) (6 86805 ௦ரீ 
கி ஷூஹரர1கற 181161 1392. 


புனல்‌ முருங்கை - குத்துச்செடிவகை - 1றம்‌$த0$8க ௭4118 6114. 
புனுகுசட்டம்‌ - புழுகு சட்டம்‌ - 1249, 


பூசணிக்காய்‌ - பறங்கிக்காய்‌ - 177114 ௦1 1108ம்‌ - பே௦ய40118 
லப 102, 254, 594, 1341. 


பூசணிக்காய்‌ விதை - 9660ம்‌ ௦1 நியு 350. 

பூசணிப்பருப்பு - 3280: ட ரர்‌ 1136, 

பூதசரப்பான்‌ பட்டை - பீநாறிப்பட்டை - 5312 ௦0% 81200118 
166110௨277. 

பூதவிருட்சம்‌ - ஆலமரம்‌ - லட நறதவிரட/ 487. 

நாகம்‌ - மண்தாக்குப்‌ பூச்சி - 8811101010 605, 735, 936 

ட. 969, 1172, 1262, 1265, 13. 

பூநீறு - 5008 - கோ௦௩௨(6 1482. 

பூமி சர்க்கரைக்‌ கிழங்கு - காட்டுக்‌ கொடிவகை - நர உங்க 
வாறகா& 251, 877, 1255. 

பூரம்‌ - கர்ப்பூரம்‌ - 584 

பூலாங்கிழங்கு - பெருங்கிச்லிக்கிழங்கு - போமா 26008118 
879, 1349. 

பூலாவிருட்சம்‌ - புல்லாந்தி - நியு118ஈர்ம்படி 2772222225. 

பூலாவின்‌ கிழங்கு - பெருங்‌இச்சிலிக்‌ கிழங்கு - மொற. 


2௦002118 699. 


த 


பூலா வேர்‌ - 001 01 நிரர118 1115 498, 


928 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
பூவரிசி - 543 

பூளைவேர்‌ - பீளைவேர்‌ - &௦௦4 04 கரக 18வகரக 354. 
பெரிய லோகம்‌ - 1365. 

பெருங்களாவேர்‌ - பெருங்களா - 11588 087088 487. 


பெருங்காயம்‌ - சய] 8881006188 152, 156, 267, 270, 273, 
283. 388, 390, 395, 398, 402, 449, 543, 573, 578, 609, 
760, 771, 802, 829, 867, 967, 1024, 1074, 1076, 1265, 
1304, 1337. 


பெருங்குமிழ்‌ - குமிழமரம்‌ - கே5ந்றமாக 1106 - மொடா 8100168 
22 ௮02 வம, 


பெருங்குமிழம்‌ பழம்‌ - நிரய! 0ரீ கொர்ஜக கோம்க5 - 0211௧ 
௨1௱0௦168௨ 240. 


பெருங்குமிழவேர்‌ - 1௩௦௦4 01 கோ18$& 080286 - மே2]10க 870௦68 
1156, 1161, 1163. 


பெருங்குரும்பை - த்‌ 6ம்‌ - 8௦6௦16 றிலாம்‌ 227, 262, 278, 283, 
292. 358,362. 365,226. .37%, 1/2. 


பெருங்குரும்பை வேர்‌ - ௦01 01 806008 றக 316. 


பெருங்குறிஞ்ச வேர்‌ - செங்கிறிஞ்சி - 8௦0 ௦07710]19 1706 - 0118 
(18/௨ற0௦01க 1389, 


பெருங்கோரைக்‌ கிழங்கு - பிசிறு கோரைக்‌ கிழங்கு - 1.காஐ6 
86026 - ஜேறராய6 மாா6118106 1128, 


பெருந்திராய்‌ - க்‌ றம்‌ ௦01 06ம்‌ 94ரகள றகர 226. 
பெருந்தும்பை - 1,ஐ௦0டி 0608101856 1308, 1391. 


பெருதாவற்‌ பட்டை - சம்பு நாவல்‌ - 1&[த6 181000 - 102618 
ரகாம்‌௦5 862. 


பெருமரத்துப்‌ பட்டை - பீநாறிமரப்பட்டை - நகா% ௦8 
916118 1௦6118 714, 722, 723, 735, 1174. 


பெருமரப்பட்டை - பெருமரவேர்ப்பட்டை - கா 04 840700118 
1௦6108 284, 487, 718, 729, 


பின்னிணைப்புகள்‌ 929 


பெருமருந்து - ஈசுரமூலி - கட ரஜம்ரள - கீரம்9்‌௦1௦01ம்௧ 1001௦௧ 321. 


பெருமுன்னை - பேய்முன்னை அல்லது மலை முன்னை 
- நிரணறக 8ரோகார்‌(011க 194. 


பெருவாகை - & 18£26 1166 - 310698 110058 194, 232, 295. 
பெருவாகைப்பட்டை - 81% ௦1 110098 1766 1387. 
பெருவாயன்‌ பால்‌ - கழுதைப்பால்‌ - 4112 ௦1 8௩௧ 485 . 


பேய்க்கும்மட்டி - ஆற்றுத்தும்மட்டி. - கூளம்‌ ஙா - இ111ள 
816 ௦ 106100 - யி ௦01௦றரரம்‌த 390, 954. 


பேய்ச்சுண்டைப்பழம்‌ - நாய்ச்சுண்டை... - 80120 ஐர்தகற (ரய 
329. 


பேய்ச்சுரை - 0016 த011ம 016608 142. 

பேய்த்திமிட்டி - பேய்க்‌ கும்மட்டி. - 149. 

பேய்த்தும்பை காட்டுத்தும்பை - ர1௦19 தலு18201௦௨ 408. 
பேய்த்துள? - நாய்த்துளசி - மந்ர்ந6 ௧811 145. 


பேய்ப்பீர்க்குவேர்‌ - கசப்புப்பீர்க்கு - & ஸாம்‌ கரம்‌ ரசா 181௭ 
௦ ரர0263 ஐ0மாம்‌ - மீறார& காமகாக 461. 


பேய்ப்புடல்‌ - கசப்புப்‌ படலை - ாரர்ப்க5கா(11 ௦6 1க௦1றம௦5& 
114, 156, 222, 275, 281, 286, 310, 316, 588, 595, 753, 
1146, 1149, 1150, 1152, 1154, 1178, 1191, 1193, 1455, 
1417. 


பேய்ப்புடலை - பேய்ப்புடல்‌ 290. 
பேய்மிரட்டி - வெதுப்படக்கி - 0ர௦40]181& ஏ2ர00௦8& 316. 


பேய்‌ வாழைப்பழம்‌ - பேயன்‌ வாழை - ர கஉாரக்க 58௨௧ - 
14082 8 259, 440, 479. 


பேயத்தி - கசப்பத்தி, காட்டத்தி - கூறில்‌ ஊம்‌ டாரா 18றம 
௦7 8[த 66 - 11௦06 148010௧ 144. 


பேரரத்தை - ரக ஐ2பகரத81 - ரிறர்றர்க தகதக 1323. 


௮-59 


930 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 
பேராமல்லி - கீரிவிர்கு ந்தம்‌ - ந ளப்ராறற கறக 195, 
215. 232, 245, 295, 1164. 


பேராமுட்டி - குருவிச்சிப்பூடு - 8௦ ங/& ௦௦081 357, 382, 
384, 471, 887, 1115, 1160, 1186, 119], 


பேராமுட்டி வேர்‌ - 15001 01% 440018 0001818 606, 1126, 
1155. 


பேரீச்சம்‌ பழம்‌ - டுார்சம்‌ நீயம்‌ 01 016 - ௦௩௦118 ஷ1ர651115 
212, 519, 224, 240, 242, 251, 259, 312, 313, 333, 764, 
834, 839, 1143, 


ேபரீச்சு - பேரீச்சம்பழம்‌ - 699, 1161, 1167, 146. 
பேரேலம்‌ - காட்டேலம்‌ - 8ய்ர0றர்கற 0ோம்௦றக 1354. 


பொட்டிலுப்பு - சுத்தி செய்யாத வெடியுப்பு - 14411816 ௦1 
018 152, 159, 284. 


பெரடுதலை - & றா054816 ந1கர்‌ - 11றற1க ஐ௦011100௨ 814, 843, 
863, 1051, 


பொரிகாரம்‌ - வெண்காரம்‌ - நமக 449, 569, 866, 1165, 
1315, 1343, 1476. 


பொரி மாவு - பொசியரிசிமா - 11௦07 ௦78 மீர்சம்‌ 7106 418, 674. 
பொரியரிச௪ - பொரித்து அரிச - ரசம்‌ 106 1387. 


பொற்கடுக்காய்‌ - பொன்னிற மஞ்சள்‌ கடுக்காய்‌ - ௨4௦4 ஐவ! 
ம 223. 


பொற்கொன்றைக்காய்‌ - தூ 11ம்‌ 01 ௦8891௧ [கறட ல 
பொற்கொன்றைப்பட்டை - $கா% ௦01 088918 ற1கரர்‌ 466. 
பொற்கொன்றை மூலம்‌ - 001.0 088/8 நர்கார்‌ 316. 


பொற்சீந்தில்‌ - நற்சீந்தில்‌ - & 0110067 - நரி றசோணயற்‌ 
001011௦118 1246. 


பொற்றலை - பொற்கையான்‌ - 101018 008814 1466, 
பொன்‌ - 00104 119, 670, 1012, 


பின்னிணைப்புகள்‌ 931 

பொன்தாரம்‌ - பொன்னரிதாரம்‌ - 5791௦8 0ாறர்ரரம்‌ 165, 
464, 518. 

பொன்மாட்ரி - பொன்னிமிளை - 1100 ரந6 156. 


பொன்முசுட்டை - மலைதாங்கி - வாரிகம்‌ - குத்துச்செடிவகை 
00108 061181 98, 153, 156, 208, 239, 274, 278, 
280, 287. 


பொன்முசுட்டை வேர்‌ - இதுவே வட்டத்திருப்பி 201, 209, 
211, 227, 283, 1246. 


பொன்மெழுகு - & 1:13 ௦1739211௦௬ ௭௧ 361, 369, 376, 423, 
755, 879, 930, 945, 1064, 1354. 


பொன்னரிதாரம்‌ - 761109 011004 467. 


பொன்னாங்கண்ணி - கொடுப்பை - கிிர்சாறற றா 86881115 
814, 


பொன்னாங்கண்ணி வேர்‌ - 001 ௦1 கரிர்சாருறார& 86851115 
606. 


பொன்னாங்காணி - பொன்னாங்‌ கண்ணி - 111, 212, 254, 
256, 331, 424, 653, 697, 793, 848, 1126, 1246, 1292, 
1357, 1391. 


பொன்னாவரைப்பமுப்பு - 8100ம்‌ 1887 ௦4 ஷக்‌ 900140ெந௧115 
505. 


பொன்னாவரையிலை - 73]ற6ம 16871 ௦8 088518 000146118118 
1392. 


பொன்னூமத்தம்‌ விதை - [௨18 குத 3211௦0 1100௭5 
175, 236. 


மசரப்பூ - மராட்டிப்பூ - 1296. 

மகிழம்வித்து - 96௦0 ௦4 நரீ1்ாம6008 தர்‌ -401. 
ம௫ிழமரப்பட்டை வ்‌ 51 ம்ருக எரர்‌ 729. 
மஞ்ஞைப்பித்து - மயில்பித்து - 1461 ௦4 ற0%006% $46, 


932 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மஞ்சள்‌ - பாளர்‌ - மாஸாக 10றஐ 150, 233. 246, 275, 
287, 292. 310, 327, 333, 353, 358, 362. 369, 374, 376. 
388... 487, 609, 665, 755. 763. 771. 802. 878. 898. 1050. 
1139. 1178, 1354. 


மஞ்சளிலை - 1,684 ௦4 (பாரா 1௦ றக்‌ 896. 


மஞ்சிட்டி - கொடிவகை - 0018 0010480118 205, 288, 292, 
333. 336, 344, 345, 358, 364, 376. 380, 383. 655, 699. 
878, 1120, 1131, 1256, 1348. 


மடைதாரம்‌ - மடல்தாரம்‌ - மடலரிதாரம்‌ - க 18ம்‌ ௦71 1181 
203 1௦நத ௦றர்ர ரர்‌ 1660001102 1116 1287 ௦1 நவிறராக 56. 


மண்டூரம்‌ - இரும்புக்கிட்டம்‌ - நிர 0கம்2ம்‌ - 05406 ௦1 170 
125) 1062- 


மணத்தக்காளி - 8018 அர்தாமாம 98. 144, 153. 320, 569. 
584. 811, 928. 


மணத்தக்காளிவேர்‌ - 001 01 5018௱॥ர ஈர்சாயறு 461. 


மணிப்பிரண்டை - சரணைப்‌ பிரண்டை - த 18100 ௦1 ஈ1116 - 
166௨ ஊ௦1010௨ 726. 863. 


மணிப்பிரண்டைக்‌ கிழங்கு - 15004 084 1,66௨ 88 பக 1386. 
மத்தம்‌ - ஊமத்தம்‌ - 19கர்மாக 153, 199, 549, 569, 586. 
மத்தை - ஊமத்தை - நிற்கர்மாக 144. 


மதுக்காரை - பெருங்குத்துச்‌ செடிவகை - [8001௧ பய06107யா 
453. 


மதுரம்‌ - அதிமதுரம்‌ - 97118 11௦01௦ 218, 246, 251, 265, 
303. 306, 333, 344, 345, 350, 356, 358, 361, 364, 383, 


655, 699, 804, 878. 1062, 1065. 1120, 1130, 1143, 1156, 
1161, 1283, 1427, 1431. 


மயில்‌ நெய்‌ - பயிலின்‌ கொப்பு - 168000% 781-011 1261, 


மயில்‌ பித்து - 11921 01 ற68000% 124. 


பின்னிணைப்புகள்‌ 033 


மயிலிறகு - ]680001% 1681௦ 1138, 1140, 1396. 
மயிலெச்சம்‌ - ]%0ஞ்௨ 01 06௨௦௦0 1265. 

மயிற்கறி - மயில்‌ இறைச்சி - 71116 11881) ௦1 068000% 1261. 
மயிற்துத்தம்‌ - துரு - (00061 80]ற௨16 1064, 1206. 


மரகதம்‌ - பச்சை - க ஊர சாவி 1048. 


மரமஞ்சள்‌ - குச்சி மஞ்சள்‌ - [166 1மாு210 - 0050107மா1 
120691 98, 205, 246, 267, 271, 275, 292, 310, 327, 
358, 383, 379, 865. 1131, 1244, 1256, 1265, 1348, 1359. 


மருக்காரைப்பழம்‌ - 106110 பட்‌ 409, 
மருக்காரை வேர்‌ - 116 1001 01 180௦12 ப$ 603. 


மருட்‌ கழங்கு - மருள்கிழங்கு - 8001 ௦1 9810808618 26918010௧. 
299. 


மருதத்தழைக்கிரை - மருது - 1611118118 கா)மறக 1405. 
மருது - ]எற்கிர்க காக 207, 753. 

மருதோணி - மருதோன்றி - 1,8195001௧ $210058 542. 
மருள்கிழங்கு - மருட்கிழங்கு 3252. 

மல்லிகைப்பூ - ] 800106 11௦90 - ] கறற மாப ௦௯008௦ 1052, 


மலாக்கா கந்தம்‌ - & 1000 ௦1 ஸ்மா 001க1064 [70100 00௧1௨௦8 
96, 306, 307, 333, 1115, 1165. 


மலைதாங்கி - பொன்முசுட்டை - (0168 611818 


மலைதாங்கி வேர்‌ - இதுவே வட்டத்திருப்பி - பொன்முசுட்டை 


வேர்‌ 724, 725, 735, 863, 1120, 1308, 1358, 1385. 


மலைவேப்பம்‌ பின்‌ - மே ௦ரீ ௨ 1100 ௦1 ருகாத08& 166 - 
1000. 


மனேோ௱டுலை - 6ம்‌ 0றர்வ$ - குரவர்‌ ருட்ரம்‌ 100, 10, 
(18. 140, 165, 168, 177, 184, 517... அ. அர்த நிமஅ 664, 


934 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
690, 888, 971, 1011, 1017, 1038, 1037, 1040, 102, 
1138, 1139, 1215, 1365. 


மாகாளிக்‌ கிழங்கு - பெருநன்னாரி - & (முர - []0/ப்2 005 
11101006 250, 333. 


மாகாளி மூலம்‌ - க ர்கர்றர - 1] ெர்்ஷேறமக 1001005362. 
மாங்காய்‌ - ]ம8றத0 பயரர்ற௦ நீரம்‌ 82, 

மரங்கிசம்‌ - மரமிசம்‌ - ]8281 648, 642, 869, 1134, 
மாற்கொட்டை - ]]ம 01 ுறத0௦ 240, 

மாச்சக்காய்‌ - மாசிக்காய்‌ - 812, 

மா௫இக்காய்‌ - 08% 2௨11-0108 1016000ம& 1143. 


மாஞ்சிகை - ஐரு வாசனைப்‌ பண்டம்‌ - & ரகக 500944106 
655. 


மாஞ்சில்‌ ச௪டாமாஞ்சில்‌: - 8]ரர்கற 1004 - 0006 8101017211 
282, 364, 0255. 


மாட்சிகம்‌ - மாட்சிகதாது - அயக்கந்தகம்‌ - ]20ற நநர1(29 
119, 171, 172, 193, 


மாதுளம்‌ - மாதுளை - நிமாகே தாகறக்மரு 9286, 972, 1425, 


மாதுளம்‌ பழத்தோடு - 1146 ராம்‌ 07 நயா தாகரகம6 1004 
240, 274, 722, 873, 1167, 1174, 12%, 1463, 


மாதுளம்‌ பழம்‌ - சீராய்‌ ௦ரீ நிழுறம்‌க ஜாறக(யு. 196, 508, 
மாதுளம்‌ பூ - 710827 01 நி0ாா2தாகய8॥6 267, 972, 1013, 1169, 
மாதுளை - 101105 ஜகற8றா 764, 972, 1324. 1396. 


மாதுளைப்‌ பஞ்சாங்கம்‌ - மாதுளை மாத்தின்‌ வேர்‌, பட்டை, 
இலை, பூ, காய்‌ ஆகியன - 729, 


மாதுளையிலை - 1,681 01 நாம்‌ தூகருகம்பரு 1080, 


மாதுளை வேர்‌ - 18001 ௦ரீ நிராக தாகாவமாட 196, 212. 274. 
434, 1292, 


பின்னிணைப்புகள்‌ 935 


மாந்துளிர்‌ - ௦0ம்‌ 1687 ௦1 ௨20 460. 

மாம்பட்டை - நிகாட&்‌ ௦10 றாக20 0௦௨ 123, 129 627, 1389. 
மாம்பிசின்‌ - மாமரத்துப்பால்‌ - மேயேரு ௦8 ரம20 1166 1000. 
மால்கிழங்கு - பனங்கிழங்கு - 718, 1428, 1388. 

மாவிலங்கு - & 11262 - 0814048 10]121098  302, 863, 1020, 1391, 
மாவிலிங்கப்‌ பட்டை - $8% ௦01 ரகர 1166 433, 
மாவிலிங்க வேர்‌ - 001 ௦1 88018 1166 606. 
மாவிலையினீர்க்கு - 716 மர்ம்‌ £10 ௦880820 1681 1158, 1452. 
மான்‌ கொம்பு - ம ௦1 2 1397, 

மிதிபாகல்‌ - 11402 8007ம்‌ - 4000010109 காரக 623. 


மிளகு - 10% நஷறன - மற மர்தாயம்‌ 150, 166, 168, 223, 
225. 231, 232, 244, 275, 287, 288, 336, 388, 395, 445, 
449, 450, 479, 496, 505, 559, 600, 604, 660, 676, 718, 
725, 728, 731, 733. ₹02, 829, 848, 885, 979, 1121, 1155, 
1191, 1202, 1278, 1280, 1294, 1309, 1322, 1330. 1337, 
1341, 1377, 1388, 1411, 1413, 1420, 1431, 1446) 1466, 


மிளகுத்தக்காளி - மணத்தக்காளி - 50180௫ நப்தாய 14001. 
மின்னி - முன்னை - நிடருறக& 18418011௧ 415, 228. 
மீன்பித்து - 116 ௦1 1) 146, 154, 199, 


முக்கூட்டெண்ணெய்‌ - பசுவின்‌ நெய்‌, நல்லெண்ணெய்‌, இற்ற 
மணக்செண்ணெய்‌ - 16 0௦11081100 01% ௦06 த, 
2ர்றதர்ழு 011 கற்‌ 08502 011 794, 


முசுட்டை - க ர௦0100ம்‌ 01௧00 - 12000௦௦௧ 980091௦௧௧6 605, 
முசுட்டை வித்து - 5260 ௦1 1000௦8 கேறப்ர்கேற8 622. 


முசுட்டை. வேர்‌ 4 00 ௦8 1ற01000& கொரி 202, 296, 
361, 369, 373. 


முசுமுசுக்கைவேர்‌. - 380118 ஐலார்‌1க 242, 251, 603, 1190, 


936 அகத்தியா வைத்திய காவியம்‌-1500 


முசுறுமுட்டை - முசறுமுட்டை - ந ௦06௦ம்‌ ஊர்‌ 439, 
473, 936, 


முசுறுமுட்டைக்குஞ்சு - 285 ௦07 (16 ர2ம்‌ ஊர்‌ 1262, 

மூட்காவேளை வேர்‌ - முட்காய்வேளை - “720110814௧ $றர்0௦58 
281. 

முூட்டைத்தோடு - 17081 ஐஐ 8611 492 494. 


முடக்கற்றான்‌ - இந்திரவல்லி - கோப109ற06ர1 0 121102020௦ 
321, 697, 1114, 1129, 1142, 1246, 1345, 1358, 


மூடக்கற்றான்‌ தண்டு - 5(600 ௦01 ௧01080 6ரரமாம 1161100௧6௫ 
441. 


முண்டகத்தின்‌ வளையம்‌ - தரமரை வளையம்‌ - 1415. 


முத்தக்காசு - கோரைக்கிழங்கு - 72281 ஈபர ௦8 ஜக 201, 
208, 209, 211, 241, 281, 307, 331, 346, 369, 376, 379. 
385, 548, 595, 675, 695, 716, 722, 724, 725, 72... சசிக 
753, 761, 764, 816, 839, 876, 958, 1126, 1130, 1142, 
1146, 1147, 1148, 1154, 1157, 1158, 1159, 1163. 1167. 
1174, 1183, 1193, 1255, 1268, 1291, 1306, 1308. 1314, 
1334, 1337, 1345, 1354, 1389, 1417, 1452. 1463. 


மத்தி ருக்கஞ்செவி - & ற]18றர - ககக 100௨ 437. 


முத்து - 76871- ]89(4118 ரூகாதகார்‌(10சாம6 425, 1013, 1048, 


முந்திரி - கேள ற1804 - க௦க௦க0117. 000102121௦ 313, 1143, 
1487. 


முந்திரிகை - கொடி முந்திரிகை - திராட்சைக்கொடி - 0௨066 
9106 ஏர்ப ரர்றர்1க 98, 212, 215, 231. 240, 251, 259, 
307, 312, 333, 339, 356, 628, 764, 639, 1161, 1167, 


முத்திரிகைப்பழம்‌ - திராட்சைப்பழம்‌ - ரேோஷற 332, 342, 812, 
834, 859, 699, 1156, 1283, 1203. 


முப்புரத்தை யெரித்தான்‌ வேர்‌ - சவளரர்‌ வேம்பு - 1150, 


முப்புரமெரித்தான்‌ வேம்பு - சிவனார்‌ வேம்பு - 1%0120613 
8901818111 70118 11144, 


பின்னிணைப்புகள்‌ 937 


முப்புரமெரித்தான்‌ வேர்‌ - சிவனார்‌ வேம்பு - 1801201678 
850181811410011௧ 1161. 


முயல்‌ - 8601% 228, 229, 794, 885, 1328. 
முயல்கறி - 111851) ௦1 £௨011 648, 


முயற்புமுக்கைச்‌ சட்ட சாம்பல்‌ - &்‌ 01 0%01618 01 7த011 
427. 


முருக்கம்பூ - கலியாண முருக்கம்‌ பூ - $ய16& 14:௦௩௦௦8௨ 138, 
312, 972, 1458. 


முருக்கிலை - கலியாண முருக்கம்‌ இலை - 180168 1:016௦58 
697, 796, 863. 


முருங்கை - மிஙாா10 (106 - ]4071028 016111௨228, 471, 
1 342. 


முருங்கைத்தோல்‌ - $கா% ௦7 போமாம5(10% 186 543, 549, 643, 
646, 937, 979, 1172, 1366. ்‌ 


முருங்கைப்‌ பிஞ்சு - 76002 0 பரா5(10% 1328, 1403. 
முருங்கைப்பூ - 7£[097015 01 மோமார5!10% 4166 313, 793. 


முருங்கையிலை - 6609 07 196 மோயரா$(10% 166 884, 1210, 
1342. 


முருங்கையீர்க்கு - ']06 ரர 01 1116 மரமா 51106 (1௦6 1308, 
முருங்கை விக - 7116 86608 07 மொயா(10% 1001, 


முருங்கை வேர்‌ - நிற208ர 7001 01 போமற$(10% 1106 422, 
1389. 


முலைப்பால்‌ - 9/0008116 02௧8௫ மர்‌1% - 18௦00 மரி 102, 
350, 407, 410, 411, 423, 429, 470, 472, 587, 688, 736, 
936, 1013, 1047, 1052, 1061, 1062, 1140, 1141), 1177, 
1172, 1208, 1281, 1319, (368, 1397, 1453, 1456, 1487. 

முள்ளங்கி நீர்‌ - ]$த0081 - தற வர6 ஏய்தகா16 547. 


முள்ளடியின்‌ கிழங்கு - 18014) - தறற்கற5 ஏய்தகா! 1386, 


938. அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முள்ளி - நீர்முள்ளி - கரர்வாககற (நக 10 11011௧ 262, 551, 1026. 
முள்ளிலவந்தோல்‌ - $௨% ௦7 5118 001100 1086 331. 


முள்ளி வேர்‌ - நீர்முள்ளி வேர்‌ - 471, 1154, 1197, 1386, 
1410. 


முளரிவளையம்‌ - தாமரை வளையம்‌ - 112 0௦14 ௦1 16 92% 
01 (6 1௦105 307. 


முளைத்தண்டு - மூளைக்கீரைத்தண்டு - &ரு௨ாகா10 9௦0 793, 
842, 848, 685, 1219, 1328, 1341, 1364. 


முன்னை - & 802114 ரா - நிகராக நர்தொ1௦1க 232, 295, 
1163. 


முன்னைவேர்‌ - ௦001 ௦4 நாணாக 1042211101 298, 487, 1144, 
1385. 


மூக்கரைவோர்‌ - சத்‌இி சாரணை - 9001188418 16009 191, 
மூக்கறு த்‌ தரன்‌ பட்டை - மூக்கிரட்டை - 1386, 


மூக்குறண்டி. - மூக்கிரட்டை - கொடிவகை - 0818 8௫1க 
8111088௨ 863, 1388. 


மூங்கிலினல - $காஸ்‌௦ட 16271 - $0ருமக காமா 010401௧209. 


மூதண்டலேகியம்‌ - கற 61௦0110819 நர௦றகாமம்‌ 9. றா௦06589 6ரீ 
ஆருமாரவ்க 1467. 


மூவிலை - குப்பைமேனி - 528 

மேதி - எருமை - 041810 939, 

மேதிச்சாணி - எருமைச்சாணி - 19மா2 ௦1 801௦ 117. 
மேதி மோர்‌ - எருமைமோரா்‌ - $॥மீ(8108 001 116 - 202. 


மேதிவெண்ணெய்‌ - எருமை வெண்ணெய்‌ ஃ $புீ(6108 இய((67 
435, 1056. 


மேனி - குப்பைமேனி - க௦விழறங்க 100102 321, 456, 467, 486, 
292, 615, 620, 960. 


பின்னிணைப்புகள்‌ 939 


மேனித்‌. தோல்‌ - 4116 04 &௦கிற1க 1021௦௨ 40. 
மேனியிலை - 17 071 தவிர்க 1010௧ 428, 443. 
மேனிவேர்‌ - 1500] ௦7 க&௦க1]/ற1௨ 101௦8 360. 


மோர்‌ - யற்‌ 83, 103, 362, 370, 374, 376, 377, 379, 
380, 437, 547, 562, 50%. 


மோரசனம்‌ - மோர்‌ சாதம்‌ - 000160 7ம்௦6ம்‌ ௦4 ஏர்ர்டட ய்‌ 
11116 710. 


வங்கரிந்தூரம்‌ - ஈயச்சிந்தூரம்‌ - 6ம்‌ ௦%146 ௦1 16௧4 1168. 


வங்கபற்பம்‌ - ஈயபற்பம்‌ - 01201060 ஏம ந002ர ௦8 1688 
492, 629, 1032, 1040. 


வங்கம்‌, - சயம்‌ - 1,284 480, 629, 670, 985, 986, 987, 989, 
1004. 


வங்காளச்சீனி - க்‌ 1ம்‌ 01 இய; வகா 790, 1298, 1400, 
1464. 

வங்காளப்‌ பச்சை - ஒரு பூடு - & 18ம்‌ ௦1 ற1॥$ 699, 1121, 
1251. 

வச்சிரம்‌ - வைரமணி - )/8௦1ம்‌ 10348. 


வச்சிரவல்லி - பிரண்டைக்கொடி - 41102 பெலம்கடஜம்கா1ு 1285, 
1286. 

வசம்பு - 89௦0 11ஜ - & 1160101181 7001 - &௦௦105 180 136, 
545, 277, 281, 285, 288, 352, 355, 402, 551, 559, 650, 
797, 802, 1265, 1310, 1378, 1393, 1448. 


வசுவாச - சாஇபத்தரி - ]ிரீறும்சர10க ௦1பிறக116 604. 
வட்டத்திருப்பி - பெரன்‌ முசுட்டை வேர்‌ - ௩௦௦௩ 07 00128 


ற211812 270, 271, 327. 


வட்டத்துத்தி - & 8211 யம்‌ - 1கககோகப்தக 10%] 982, 
1240. 


940 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
வட்டத்துத்திவேர்‌ - ௩001 ௦01 ]1480காகதக யாத்‌ 1357. 


வரட்பூலாவேர்‌ - வெள்ளைப்பூலா - 711122268 1600009108 
1492. 


பராகப்பித்து - பன்றிப்பித்து - 1254. 


வரிகடுக்காய்‌ - மேலே வரியுள்ள மஞ்சட்‌ கடுக்காய்‌ - 1181 
2௨1]றுர்‌ எர 1126 ௦ (6 மாரி&௦௦ 444, 


வல்லாரை - 10018 றற ஸார்‌ - 1147000116 851&(40௧ 264, 
616. 


வழுதலங்காய்‌ - கத்திரிக்காய்‌ - இதுவே கொடி வழுதுணைக்‌ 
காய்‌ - ர்க] - 01௦01009(௧௦1௫8 றக 1328, 1364. 


வமழுதலங்காய்ப்‌ பிஞ்சு - பிஞ்சு கத்தரிக்காய்‌ - 848, 1210. 


வழுதலை - கத்தரி - & [கற்‌ நரர்பர்க1 - 801கரமரு 3061002110 
203, 295, 1341, 1405, 


வமுகுலை வேர்‌ - 001 04 801கறபாாு 161002 245, 330 
352, 1146. 


வளையலுப்பு - கூ 18/03 ௦1 88ம்‌ 63(780160 800 1ி011616 கோள்‌ 
19௦0 10 106 ூக௩௰180102 ௦7 0காத166; 0188 2௨16 152, 
264, 390, 760, 770, 786, 1137. 


வற்காலிபால்‌ - வெள்ளாட்டுபால்‌ - 00818 மாரி; 382. 
வன்னித்தோல்‌ - வன்னிப்பட்டை - 81% ௦7 ப 80108 1726 590. 
வாகையிலை - ],68ம ௦1 கரி01221& 10%௦௦% 938. 

வாகைவித்து - 5660 ௦1 &1%1221௧ 160%௦௦% 449. 


வாதமடக்கி தழுதாழை - க்‌ 1106 - 02006000 ற11400001065 
486, 871, 875, 1158. 


வாதமடக்கி வேர்‌ - 001 01 0160060100) 11௦1001065 161, 
1115, 1164, 1390. 


வாய்‌ விளங்கம்‌ - வாயு விளங்கம்‌ - [மறம்‌ ரு ஏறு, 114187 - 
006118 10௯ 98, 172, 182, 192, 277, 287, 379, 390, 707 


பின்னிணைப்புகள்‌ 941 
756. 771. 806, 834. 838, 1000. 1245. 1296, 1315, 1359, 
1421. 


வால்மிளகு - 7811 ற6றறன்‌ - ௦்ல்‌5 - 10௪ ல்க 711, 724, 
729. 756, 764, 777, 834, 839, 844, 859. 1166. 1174, 1296. 
1343. 1420, 1432, 1448, 1462. 


வாலுளுவை - கொடிவகை - விலள்ப6 நகர்௦ய1க1& 2/5 24. 
206. 400. 


வாலுளுவையறிசி - 56608 01 ௦061851705 ந&1ம00124௧௨ 231. 


வாலைரசம்‌ - சாஇிலிங்கத்தினின்று எஇக்கும்‌ ரசம்‌ - நகரமா 
ரகம ௦0 எளறா!1100 1405. 


வாழைக்கிழங்கு - $(பர௩ற 08 ற1கர1க10 1766 - நர 052 58றர்ோோம0 
112. 130, 254. 


வாழைத்தண்டுத்‌ தண்ணீர்‌ - 30106 ௦8 (16 1௩6 0816 ௦1 (16 
ந18ர்வர்ு (௦6. 941. 


வாழைத்தண்டு நீர்‌ - 104௦6 ௦4 116 100௦ ஏவி ௦8 16 ந18ெர்காற 
1166 - 619. 


வாழைப்பழம்‌ - 94211 ரழ்றமம்‌ ந1&றரக1 (1016 - 642. 


வாரளம்‌ - வேர்வாளம்‌ - 010100 ௦/1 ஐ1கறர்‌ - 070400 தப்பாம 
236, 495, 559. 567, 568, 586. 


விசுவாசன்‌ - அதிவிடயம்‌ - 1167. 


விட்டுணுக்கிரந்து - க்‌ 05601010௧1 ந1804 1௦ ரீ - 401405 
வில்௦1866 354. 401, 486, 731, 1154, 1161, 1191, 1197, 
1389, 1466. 


விட்டுணுமூலி - விட்டுணுக்கிரந்தி - 1290140106 ௨151018426 382, 
384. 


விரால்‌ - க்‌ ரர்‌ கர்‌ ப்‌ - நிர்மா 229, 794, 848, 885: 
1328. 


விராலித்தோல்‌ - 81% ௦1 1௦000868 915005& 359. 


வில்லை - வில்வம்‌ - 1861 1166 - ௧6216 ரகாய0105 137. 


942 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 

வில்லைவேம்‌ - 7௦01 0118௦1 1026 - 402௨ றாகாரா6108 382, 402, 

வில்வக்காய்‌ - 8861 ம 10௦ ர்றர்‌ 271. 

வில்வத்தோடு - வில்வப்பழத்தினோடு - 196 84611 ௦4 26! 
[11% 764, 

வில்வப்பழச்சதை - 11188 ௦1 116 9801 யம 175, 4329. 

வில்வப்பிஞ்சு - பிஞ்சு வில்வக்காய்‌ - 240. 

வில்வ பத்திரி - வில்வயிலை - 262. 

வில்வம்‌ - &௦01௨ ரா8ாரா6]108 - 194, 295, 331, 402, 1160, 1334, 
1398. 


வில்வவேர்‌ - ௦0௦7 ௦1 621௦ றதாரா21௦8 211, 278, 281, 339. 
342. 384. 695. 732. 876, 1126, 1280, 1283, 1292, 1321, 
] 329, 1387, 1413, 1466. 


விலாமிச்சம்‌ - விலமிச்சை - வெட்டிவேர்‌ - ஓருவாசனைப்புல்‌ - 
உஹத்‌ தாக - 188] 106-46(14சர்க 21௪௭1௦1808 383. 


அிலாமிச்சம்‌ வேர்‌ - ௦௦1 ௦71 1815-1611 சாரக& 2128710106 
301, 369, 373, 1292. 


விலாமிச்சு - விலாமிச்சை - 1126, 1246, 1255, 1314, 1335. 


விளக்கெண்ணெய்‌ - ஆமணக்கெண்ணெய்‌ - 8601 011 458, 
௨ ௭. 214 122 1229 12812 4272 


விளா - 970004 80016 - 17ச௦ஈர்க உரேண்காலாாு 764, 1295. 


விளாம்பழந்தினோடு - 16 5061 ௦% 16 ௭000ம்‌ கறம 1781 
சதல. 


விளாம்பழம்‌ - ]3]ற£ம்‌ ரிங்‌ ௦7 8௦00 80016 239. 
விளாம்பழ விதை - 16 86608 018000 8றற!16 1166 1319. 


விளாம்பி௫ன்‌ - 76 ஊர ௦ (96 9௦00ம்‌ &ற016 1106 240, 621, 
622. 910, 923, 1000. 


விளாவரிரசி - வெட்பாலரிச - வெட்பாலை விதை - 86604 ௦4 
சார்தட்ப்க பரக 259, 277, 296, 316, 336, 487, 771, 
1242. 


பின்னிணைப்புகள்‌ 943 


விளாவேர்‌ - 8001 07 94000 81016 1126 1389, 


வீரம்‌ - சவ்வீரம்‌ - & 1160101ஈ8] சொமத - $67-011401/06 07 20! 
926, 1456, 


விழி - விழுதி - க றி8ரர - 84070018 ரரோ(க௩ரே& 594, 697, 1163. 
வீழிப்பட்டை - 88% 01 $11000(க 4$ச1ரகரராக 1161, 1183, 
வீழிப்பொருக்கு - 8கா% ௦1 21021ரர்க ரளர்‌கற3க௨ 522, 
வீழிமரப்பட்டை - கா ௦2 81106018 *ளரகறமோக 1412, 
வீழிவோர்‌ - 001 ௦1 84701௨ (81080௨ 396. 
வீழிவோர்த்கோல்‌ - 00( 01 $(10608 ரசமாக ரோக 267, 
வெகுநாளைக்காடி - ஊஊ 112. 


வெண்காரம்‌ - பொரிகாரம்‌ 2 1$018௩-04001812 01 4004-80 0100 
100185 888, 


வெட்டி - வெட்டிவேர்‌ - மம - ஏர 9ளர்8 சர்சகார்0ர்ம்6$ 
298, 753. 1257, 1268, 1292, 1335, 1356. 


வெட்டிவேர்‌ - 181081%05 - 1211701718 21281101068 333, 346, 
364. 367, 373, 376, 385, 654, 695, 839, 819, 1128, 1130, 
1]42, 1160, 1166, 1345, 1354, 1385, 1463. 


வெட்பால்‌ - வெட்பாலை 1452 
வெட்பாலை - மரவகை - 9]ரந்து11க (10௦101௧246, 267 242. 


297 212 விய ர கட்டு ஆடக்‌ 62, 


வெட்பாலை ப்பட்டை - நகரு ௦4 அப்ப்ஜுர்்க்‌ 001011௧302. 


வெட்பாலையரிரி - 86606 07 பதம்‌ 11௨01௦11௧ 215, 271, 303, 
316, 333, 336, 339, 342, 379, 719, 722, 745, த 67 
1131, 1446. 


வெட்பாலை வித்து - 85609 00 4/ப்துர்‌(ம (10010௧ 277. 
வெட்பாலை வேர்‌ - 8001 ௦4 4/ப்0ுப்க 110௦71௧250. 


ஷெட்பூலா வேர்‌ - வெள்ளைப்பூலா வேர்‌ - &09! ௦10 1116 


௦0 நாடு 693. 


944 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வெடியுப்பு - விழ ற6(ர6 - 1௦(88/மா 111816 159, 867, 962, 
992, 99%, 1206, 1478. 


வெண்கடுகு - 416 ரூப5(காம்‌ - $ரக8610க 810௨ 283. 


வெண்கரு - முட்டையின்‌ வெண்கரு - 171116 01 ௧௩ தத 1026, 
1480. 


வெண்கலத்தூள்‌ - வெங்கலத்தூள்‌ - 1056. 
வெண்கலப்பொடி - வெங்கலத்தூள்‌ 1032, 1037. 


வெண்கலம்‌ - ௦126 - கறு கி1103 01 0016 000062 81ம்‌ 1685 07 
(1 - ல்‌ யா81 1017, 1040, 


வெண்காரம்‌ - பொரிகாரம்‌ - $மாக௩ 150, 162, 165, 175, 180, 
182, 184, 198, 201, 332, 388, 469, 479, 481, 494, 56௪4, 
569, 741, 772, 783, 917, 1000, 1011, 1017, 1028, 1032, 
1040, 1160, 1287, 1365, 1400. 


வெண்காரமணி - பெரரிகாரம்‌ - 08% 1495. 


வெண்குன்றிவித்து - வெள்ளைக்‌ குன்றி மணி - 9/ம்‌16 1287211276 
0680 - கர றர6௦8101118 205. 


வெண்கொல்லைப்‌ பல்லி - கொல்லிப்பல்லி - பூடுவகை - 112870 
13% - $1ர்தக க51க110௨ 299, 


வெண்ணாவி - 13106 8௦௦0116399, 
வெண்ணுப்பு - 79/8116 5811 671. 


வெண்ணெய்‌ - யா 103, 170, 434, 456, 491, 648, 683, 
803, 956, 1003, 1290. 


வெண்பருத்தியிலை - 001101 (166 164766 106. 
வெண்புறாவெச்சம்‌ - 107018 01 ஏர்ப்‌(6 0௦௭6 409. 
வெந்நீர்‌ - 183, 371, 410, 419, 420, 582, 702. 


வெந்தயம்‌ - [20மதா5௦% 01801 - 7120106118 8000 தாக6௦௦ய 0 
293, 388, 712, 772, 802, 844, 850, 1143, 1188, 1244, 
1251, 1318, 1359. 


பின்னிணைப்புகல்‌ 945 


வெந்தலையோடு - வெள்ளைத்தலை மண்டையோடு - "404116 
812011 ௦06 406. 


வெருகன்‌ கிழங்கு - மெருகன்‌ கிழங்கு - & 84011 1௦நத 1001 01 
116 நகர்‌ - கராமாாு ர&0௦1200 1128. 


வெருகன்‌ வேர்‌ - 001 01 .&ரபறா 80௦12௦0378, 668. 


வெருகிலைத்தண்டு - 756 மா௦௨0 1881 ௦1௨ நிகர்‌ - காமு 
1101201011720௦0 382. 


வெல்லம்‌ - $2310816 கதர 154, 178, 183, 442, 590, 
591, 594, 612, 636, 682, 930, 1177, 1375. 


வெள்வங்கம்‌ - 9/[1(6 1880 - 710 490. 

வெள்வேல்‌ - & 1766 - 08018 12000ற11௦68௨ 206, 421. 
வெள்வேல்‌ தோல்‌ - நதா% ௦1 ௦௧018 1600001108 627. 
வெள்வேலம்‌ பிசின்‌ - ௫ ௦1 &௦8௦18 1126 503. 
வெள்வேலம்‌ வேர்‌ - 100 0] ,,04018 1126 354. 

வெள்ளரி - & 076601), பெர 881118 331. 
வெள்ளரிக்காய்‌ - பே௦பராசா - மெ௦மரா]5 881ம5 493, 494, 
வெள்ளரிவித்து - 16 86608 ௦7 ௦0௦பப2ர 1*பர்ம்‌ 628. 
வெள்ளரி விதை - 76 86608 01 000006 நீரம்‌ 350, 430. 


வெள்ளறுகு - 110084800௧ 111101816 218, 305, 307, 780, 
1387. 


வெள்ளறுகு மூலம்‌ - 15001 ௦7 11௦0810௯0௧ 111107௧1௦6 219. 


வெள்ளாட்டுக்‌ கண்டம்‌ ௫ வெள்ளாட்டு உப்புக்கண்டம்‌ 


- 881160 ரோமர்‌ மருககர்‌ ௦8 2௦௧1 794, 885, 1342. 
வெள்ளாட்டுக்‌ கோமயம்‌ - பீர116 01 & 816 0௧% 864. 


வெள்ளாட்டு நீர்‌ - பீர1ற6 01 & 806 2084 136, 433, 446, 461, 
636, 640, 815, 957, 1375, 1378, 


௮-60 


046 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1 500 


வெள்ளாட்டுப்‌ பால்‌ - 00818 ஊபி1% 133, 165, 263, 304, 409, 
493, 549, 560, 588, 615, 6௪44, 752. 837, 1004, 1041, 1119, 
1121, 1196, 1210, 1261, 


வெள்ளாட்டுப்‌ பித்து - 7116 08 2084 146, 154, 
வெள்ளாடு - 0084 ஈ]/15 0418 1328. 
வெள்ளாவின்‌ பால்‌ - 170006 00518 மா/1% 230. 


வெள்ளி - வெண்பொன்‌ - 811967 காதர 119, 12. 100. 
. 1013, 1049, 1061. 


வெள்ளிலவம்பட்டை - இலவம்பட்டை - 1389, 


வெள்ளிலோத்திரம்‌ - விளாம்பட்டை - நகா% ௦₹£ 0084 80016 
1766 - 810௦08 180088௨240, 292. 356, 701. 


வெள்ளீயம்‌ - வெண்ணாகம்‌ - 97146 1680 - ஊகம்‌ றன 
108, 1049. 


வெள்ளுள்ளி - உள்ளி - வெள்ளைப்பூண்டு - 11௦ - இபப 
உருுமாா 322, 380, 387, 396, 420, 447, 503, 553, 650, 
802. 885, 1019, 1203, 1305, 1310, 1311, 1312, 137/8, 
1393, 1446, 


வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ - 01 ச(ர80064 1100) 11௦ 542, 868, 
935, 954, 978, 1019, 1035, 1172, 1365. 

வெள்ளுள்ளிப்‌ பருப்பு - பூண்டுப்பல்‌ - 1௦௦111 ௦1 தகா11௦ 261, 
449, 458, 560, 770, 829, 866, 1176, 1265. 

வெள்ளை - வெள்ளைப்‌ பாடாணம்‌ - 710106 க8£01௦ 104, 585, 
1482. 

வெள்கைக்கல்‌ - உவர்நிலத்தின்‌ அடியில்‌ இருக்கும்‌ சல்‌ - 116 
800106 1௦04 84 (6 601000 01 (16 *ய/125 கோட 930, 
944, 945. 


வெள்ளைக்‌ காக்கணம்‌ - வெள்ளைக்‌ காக்கட்டான்‌ - 61110118 


ர்‌ராற86கே 145, 153, 423. 


வெள்ளைக்‌ காக்கணம்‌ வேர்‌ - 1001 01 0111071& 118168 424, 


பின்னிணைப்புகள்‌ 947 


வெள்ளைச்காலி - 384, 


பிெவள்ளைக்‌ குங்கிலியம்‌ - குங்கிலியம்‌ - & 11ம்‌ ௦7 எு்ர்ர்ே 
1181100086 - 88681 0ரீ 10061118 82816 341, 463, 1194, 


வெள்ளைச்‌ சாரனண நீர்‌ ஃ- ]8102 07 ]ரர/்கரர்்ரோக 4208௦௧ 
2/2 


வெள்ளைச்சாரணை வேர்‌ - ௦0 ௦01 7118011008 0608 30௨ 
424, 431, 


வெள்ளை நொச்சி - வெண்ணொரச்சி - 4146% மறம்‌ 663, 
1391. 


வெள்ளைப்‌ பாடாணம்‌ - 7ட்ர்‌(6 ௦7106 01 89607 - கரறே1018 
3010 879. 


வெள்ளைப்‌ பூசணிக்காய்த்‌ தண்ணீர்‌ - 111௦6 01 892௦1 223. 


வெள்ளையாவரை வேர்‌ - வெள்ளையாவாரை வேர்‌ - ஒரு 
வகை ஆவரை 1068. 


வெள்ளையுப்பு - 41/06 8211 786, 


வெள்ளையுள்ளி - வெள்ளுள்ளி - வெள்ளைப்பூண்டு - 011௦ 
402, 609, 1024, 


வெள்ளையெச்சம்‌ - வெண்புறா வெச்சம்‌ 494. 
வெள்ளை வெல்லம்‌ - 48&த௲றோூ 335. 


வெளிச்ச மரப்பிசின்‌ - விளாம்பிஏின்‌ - மேரு ௦7 80௦0ம்‌ - &றற16 
1766 47/4. 


வெற்றிலை - ௦1 1881 - [றா 0061 97, 169, 172, 320, 414, 
415, 418, 477, 556, 557, 592, 620, 623, 863, 1379. 


வேங்கைச்சிராய்‌ - நூிகாடி ௦ரி ]1870087றம5 ராகா] 876, 
1255. 


வேங்கைப்பட்டை - $கா% ௦14 1சா0௦காறமடி மகாலஸறர்பரு 1388, 


வேசரிப்பால்‌ - சுழுதைப்‌ பால்‌ - 1900%68 11% 796. 


948 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வேணுவிலை - மங்கலிலை - 88௱0௦௦.1681 208, 211. 


வேப்பந்தோல்‌ - 81% 01 ஐூகாத08௨ 186 286, 290, 312, 473, 
627, 86%, 1172. 


வேப்பம்பட்டை - $கா% ௦ரீறுகாத08& 116௦ 310, 312, 316, 319, 
328, 342. 359, 1386. 


வேப்பம்‌ வித்து - வேப்பங்கொட்டை - 148த05& 86605 359. 


வேப்பம்‌ விதை - 3ரீகாத055 866208 179. 
வேப்‌.பலகு - ]8812098 960௦ம்‌. 293, 1176. 


வேப்பிலை - 1,681 ௦01 ரூகத08& 463, 1123. 


வேப்பீர்க்கில்‌ - வேப்பீர்க்கு - 7௨ ரர ௦7 46 11௩கா2088 1681 
1311, 1312. 


வேப்பீர்க்கு - 16 ரம்‌ ௦7 (6 ஙகாத05& 161 874, 1158. 


வேப்பெண்ணெய்‌ - 146000 011 ௦7 ]4812058 ௦11 320, 474, 690, 
1375, 1378, 1392, 1448. 


வேம்பு - 196ம0 ரா௦6 - 280078011௧ 1001௦௨ 206, 753. 


வேர்க்கொம்பு - சுக்கு - நாமம்‌ ஜஹா - 210108 0411040216 
161, 179, 194, 195, 202, 270, 281, 302, 350, 361, 369, 376, 
470, 596, 829, 887, 1116, 1146, 1150, 1152, 1155, 1157, 
1203, 1305, 1417. 


வேரித்தாது - தாமரை மலர்த்தாது - ௦118௩ ௦1 6 1,040 
(10 292. 


வேறிமலா்த்தாது - தாமரை மலர்த்தாது - 1௦1180 ௦ (06 1,015 
(1௦9621 240, 764. 


வேலிப்பருத்தி - உத்தாமணி, உத்தமதாளி, அச்சாணி மூலி - 
01110 நரகர்‌ - 0988 61608௨ 352, 1178, 139], 


வேளை - 016006 'நசர்கறற்ரு118 320, 321, 352, 542, 957. 


வேளைவேர்‌ - 001 07 ௦16006 நர்கறற்ரு118 1067. 


வைடூரியம்‌ - 016 0118 ப1ர6 2608- ே(6'8 ரூ6 - [8.15 
182011 1048. 


பின்னிணைப்புகள்‌ 949 


நாய்கள்‌ 
(எண்‌: பாடல்‌ எண்‌) 
அக்கினிதம்பித்த வாயு - 966. 


அக்கினி மந்தம்‌ - செரியாமை - ]ய12651100 188, 190, 203, 
349, 694, 778, 809, 836, 861, 937, 1340, 1437. 


அகுவை - அரையாப்புக்கட்டி - 8074] (ப000ம 1) 102 தா], 
நய௦ 349, 389, 394, 496, 577, 579, 751, 847, 869, 907, 


1022, 1043, 

அசதி - பலவீனம்‌ - வலிவின்மை - 8768%0688) பமல்ம்டு; 
உ௫129602865: ஜேக்‌ 1௦௨ ௦0 ஸ்ர ௦ 91100 ஐ10்‌, 
- தர்ற 12. 


௮௪தி - சேர்வு - 1910910௦88, பலவீனம்‌, களைப்பு, மயக்கம்‌, 
உணர்வின்மை - 11)1001010151259 43. 472, 1267, 1326 
1416, 14254. 


அரணம்‌ - செரியாமை - 1012081100 13/61 203, 349, 
381, 549. 


அட்டகுன்மம்‌ - செரியாமையால்‌ எழுத்து எட்டுவகைக்‌ குன்ம 
நோய்கள்‌, எரி, சத்தி, சன்னி, சிலேத்துமம்‌, சூலை, பித்தம்‌, 
வலி, வாதம்‌ - 716 6]த( 1005 01 1001268110 07 நேற ஜற௨/க 
ரூகரக0(1150ம நந 1) யரறர்றத 82058040ற, 2) *7௦ாப்(10த, 
3) 1௦ 1011082049 061//1ம, 4) இந11த, 5) 8311018008, 
6) ]சாச்த ரகம 889 1௦ 0011௦ 2) ட0ோரயப்ச0ற கமம்‌ 
ஐ) நலரக!/ண ௦7 011007 ற₹ர005 21760140௦5 155, 282, 
593, 645, 647, 663, 675, 774, 792, 857, 892, 900, 950, 
965, 968, 991, 1030, 1046, 136, 1376. 


அடிவயிறு விக்கம்‌ - 5961110த 01 116 ௨௦06 1022. 


அண்ட மூலம்‌ - ஒருவகை மூலதோய்‌ - & நம்‌ ௦1 111. க 
162896 08 1196 128110129, 3யறரமாம 47. 


950 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அண்ட வாதம்‌ - விதை வாதம்‌ - 1140100816 746. 

அண்ட வாயு - விதை வாயு - கந 1ற41உளருக1100 8ம்‌ 821110 
௦6 116 *2811015 01௦ 40 416 மரகதம்‌ ஏஷுப 21160110த (16 , 
18% 176, 980. 


அத்தி சுரம்‌ - எலும்பைப்‌ பற்றின சுரம்‌ - நொம்‌ 102 81160- 
(ப்றத 16 60006 266, 371, 750, 766, 1134, 1184, 1276, 
1465, 


அத்தி சூடு - எலும்பைப்‌ பற்றின சூடு - 116161 01 0681 811801:102 
(16 1008 1145. 


அத்தி தாகம்‌ - 13028014௪௦ 1 759. 


அத்தி மேகம்‌ - 888402 ௦01018 பர]ற6 1116 6160௧௫ 1 ரபா 
210, 995, 1007. 


அத்தி ரூட்சை - எலும்பைப்‌ பற்றிய நோய்‌ - 386. 
அத்தி வாதம்‌ - & நரம்‌ 04 ஏக418 0150856 1124. 


அத்தி வெப்பு - அத்தி சூடு - 118462 01 0081 811&0%10த (16 00196 
264. 


அதிசாரக்‌ கழிச்சல்‌ - க %ம100 ௦4 ப1கரர10௦௨ 809. 


அதிசாரம்‌ - இ %ம்றம்‌ 087 ரகர 203, 271, 273, 497, 693, 
711, 716, 717, 721, 748, 774, 776, 784, 966, 986, 1173, 
1175, 1326, 1332, 1400, 1436. 


அதி சூடு - மிகு- வெப்பம்‌ - 8608981446 181 1424, 1493. - 
அதிதாசம்‌ - மிகு தாகம்‌ - 1%0096146 (1மல்‌ 1396. 


அதி நித்திரை - மிகுதூக்கம்‌ - 1%0688146 81660 1443, 


அதி மூர்ச்சை - மிகுந்த நினைவு மயக்கம்‌ - 1$0688146 10895 ௦7 
2001080698 1260 


அந்திரதாகம்‌ - 1%0058146 1447 85, 


அபான வாயு - க&ீழ்நோக்கும்‌ வாயு - 116 41141 811 124 2065 
0௦80308809, 1315, 


அரிசரத்து - க றம்‌ 07 பு1௦6ர சர்ம 11ம்றத. 318, 


பின்னிணைப்புகள்‌ 951 


அரிகுரல்‌ - கரகரத்தல்‌ - 338, 349, 7609, 952. 1007. 


அரையாப்பு - துடையீடுக்கிலுண்டாதங்்‌ கட்டி - 1மதய்றக1 600 
746, 826, 629, 830, 1370, 1499. 


அரோசி - உணவில்‌ வெறுப்பு - 8/௧ 08 றற2(((2, 108 ௦ 
12512 248, 249, 562, 676, 694, 769, 847, 861, 1015, 1283. 
1364, 1376, 1423. 1429, 1436, 1457, 


அரோசிகம்‌ - ஓக்காளம்‌ - 1,086 97 48506) காம ௦1 ஈவ்‌ 1௦ 
(௦௦4, 4௧௭௫ ௦82 ௧ற021(6, ௧௦௭2௧1௨343. 


அரோடஇப்பு - அருவருப்பு - 1௦ 1221 80107200௪2 100412, 
3467151010 841, 


அரோசியம்‌ - அரோசிகம்‌ - ஓக்காளம்‌ 1326. 
அலரிவிடம்‌ - & ௦01500 266, 


அவத்தைச்சூலை - வேதனையோடு கூடிய குத்தல்தோய்‌ - 0046 
310) 11ம்‌ ௧2009 530. 


அழல்வாதம்‌ - க 100 04 ஈ81றக 0156856 234. 

அளிகரம்‌ - இம 01 1ரூா 371, 1180) 1185. 

அற்புத வாதம்‌ - க %]ம3 ௦1 ௭810௨ 066856 978, 1124. 

அறிவுகெட்டு மயக்கம்‌ - 1௦ 18101; 1056 0005010065 439. 

அறிவு கெடல்‌ - 1௦ 14810; 1056 00050101050685 410, 

அறிவு மயல்‌ - 1௦ 8811) 1056 000501001510655 441. 

அனல்சூலை - கறு 804௦ 104187018(07]7 ௰21 1370, 

ஆக்கைவலி - உடம்புவலி - 00] £ஊெ௱ுற 135, 

ஆண்மலடு - 94804 ௦1 சப 05 [601100 1 ௧ ௫80 
ரே 1070. 


ஆரல்‌ அக்கினி பித்தம்‌ - & 1103 ௦0% ஜ௲ா0 - 111015 122 
184, 


952 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ஆறாப்புண்‌ - சூலை நோயினால்‌ ஏற்படும்‌ஒருவித அழிபுண்‌ - 
கறர்றமோகு16 ம1௦ச கார்ச்பத 80000 வர்ங்பர்‌ர1௦ ௦0௦1810100 ௦7 106 
௦௦0; ொ௦ார்௦ 1௦27 01 8016 289, 305, 309, 1193, 1195. 


அனந்த வாயு - க்‌ 18400 ஒரீ9க(1௨ 015896 907. 


இந்திர கண்டி - ஒருவகை மூத்திர நோய்‌ - & 100 ௦14 பார்றிகாரு 
0152886 995, 1007, 1254. 


இரச சூலை - இரசமருந்தின்‌ குற்றத்தினாலேற்படும்‌ ஒரு சூலை 
நோய்‌ - இற 24120110௦0 01 416 ]௦7றர்‌5 கார்கர்றத மரு (16 
06720690௦1 ாார்086 01 ராசாமேர 00 0610மா1௦ நாரஜேகாக11018 
603. 


இரத்தக்கடுப்பு - ஆசனங்‌ கடுத்துக்‌ காணும்‌ வயிற்றுளைவு - & 
110 07 86 027௧௦16180 03 0418018ாத6 ௦7 1௦௦0 
80 ஈாரு௦1ம6 றம்‌ ராரர்(கரர்0மு. 071 11௦ கம 717, 731. 


இரத்தக்‌ கழிச்சல்‌ - 191க11068& 110) 01004 8௩௦ 110018 510018 
- 157861461௦ 01௧10௧ - 14218600௧௨ 966. 


இரத்த கண்டி - க்‌ 10ம்‌ 07 பீரர்றகாரு 015896 1003. 


இரத்த காசம்‌ - கோழையோடு இரத்தம்‌ விழும்‌ ஒரு நோய்‌ க 
511110 ௦1 6100ம்‌; 1480௦00816 243, 260, 892, 


இரத்த சீதம்‌ - 1கா்‌௦௦௧ ஏர்‌(1௦1000 8௩௦ 1008 80018 1177. 
இரத்தடைப்பு - கற ௦081101101 ௦1 16 மாரக] ற8$9826 601. 


இரத்த பித்த குன்மம்‌ - சூதகவாயு, மாதாந்திர குன்மம்‌, தூரச்‌ 
சூலை - நகர்றரிம1 ௦51௧1௦ - 19980/0711௦௦௨ 873. 


இரத்த பித்தம்‌ - இரத்த வாந்தி நோய்‌ - உதிரங்கெட்‌ 
டொமுகும்‌ ஒரு நோய்‌ - நிரா௦ரர்8த26 309, 604, 837, 
1333. 


இரத்த மூலம்‌ - ஆசனத்திலிருந்து உதிரம்‌ வடியும்‌ மூலநோய்‌ - 
இ1660102 0116 - 110077௦108 47, 300, 301, 715, 774. 


இரத்த மேகம்‌ - நீரில்‌ இரத்தம்‌ கலந்து வரும்‌ ஒரு மேகநோய்‌ 
- & 0150896 மவா1௦ம்‌ 53 0180108726 ௦1 11௦௦0 00001ற63 ௦1 


பின்னிணைப்புகள்‌ 953 


0௦4 சர்ப்ப மார்ற6, நகரர்றுத & 82(0ம்‌ எம€11 கறம மாறாத $0521100 
619, 


இருமல்‌ - லேது - 55, 72, 225, 226, 340, 349, 464, 466, 468, 
595, 596. 598, 693, 746, 766, 769, 784, 792, 808. 836, 
841, 1135, 1173, 1270, 1276, 1317, 1318, 1319, 1320, 
1326, 1332, 1339, 1344, 1363, 1380, 1395, 1399, 104, 
1406, 1412, 1413, 1420, 1423, 1429, 1436, 1465, 1473. 


இருள்‌ மயக்கம்‌ - 14208] 06105100; (01க410௦98 427. 


இலிங்கப்புற்று - பருக்கள்‌ போல்‌ ஆண்குறியிலுண்டாகுமொரு 
வகை மேகநோய்‌ - & 4000௦௨] 0496886 81121 060 ட்ச்பிய 
ஏதா 00 000 ]100020008 தா௦0(டி &௦௦1% 10௦ த61(818 1370. 


இளைப்பு - சோர்வு - 94/6கா10655, 1௨1206, 1,8981(006 55, 492, 
856, 1320. 


ஈளை - ஒரு சுவாசநோய்‌ - நாஊரோர்பே6 135, 176, 220, 253, 
266, 289. 492, 693, 746, 747, 759, 766, 769, 784, 792, 
836, 935, 952, 975, 988, 997, 1006, 1008, 1009, 1015, 
1270, 1317, 1318, 1320, 1326, 1332, 1344, 1363, 1222. 
1423, 1429, 1473. 


ஈளைவலி - ஒரு சுவாசநோய்‌ - $ர&0000(15 216, 349, 841, 
உட்காய்ச்சல்‌ - ]ார்சாறக] ரீ 674. 


உட்குத்து - 11௨(1௦ 000ற/கர்பட்‌ 801600௦0 எம்ப 0014018105 
1043. 


உட்சுரம்‌ - உட்காய்ச்சல்‌ - ]நரரறடு! 4872 - ஸ்ர 18றறா185 
309, 809, 996, 1188, 1205. 


உட்சூடு - உடம்பினுள்ளே அடங்கி நிற்கும்‌ சூடு - 7196 684 
விப்ர ஈரக்‌ 8௫8070௦840 (0௨ வந ர்0்௦மர்‌ ௦ிறத10த 
18 ரரறோறரக(மா2 530, 813, 861, 1351. 


உட்டணம்‌ - உஷ்ணம்‌ - வெப்பம்‌ - 148814 (80௧106 257, 
550, 750, 761, 920, 1015, 1254, 1270, 1457. 


உட்டணமேகம்‌ - ரவ! 0166886 016 10 1681 966. 


954 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


உட்டணரோகம்‌ - உடம்பின்‌ கொஇப்பினால்‌ ஏற்படும்‌ நோய்‌ - 
1916685606 10) ஜரசாக] 0856ம்‌ 09 0%0699146 1684 10) 696 ௦037 
995, 1027, 1290, 1333. 


உடம்பு நோவு - ம௦0ு/ 081௩ 953. 

உடம்புலர்த்தல்‌ - ௧00௦81 பேரப்‌ 688 01 146 8121-2709 3251. 
உடம்புழற்றல்‌ - ௦04 றவு 459, 

உடம்பெரிவு - நியமார்றத 82088(10ற 15 116 0௦047 996. 

உடல்‌ நோவு - 1௦யு றக 274, 377. 

உடல்‌ வீக்கம்‌ - 7௦ தா094 81001 8௩3 நகரு 5351, 1236, 
உடல்‌ வெக்கை - ]$0௦0119/ ௨1 351, 

உடலெரிவு - உடம்பெரிவு - 550. 


உடற்காந்தல்‌ - உடம்பு வெப்பம்‌ கொள்ளல்‌ - [$0047 02001102 


19௨1 632, 1135. 
உடற்குத்து - 1121010த ௦௦047 நக 10, 198. 


உதரக்‌ கொதிப்பு - அழி. வயிற்றில்‌ அதிகச்‌ சூட்டினாலுண்டாகும்‌ 
கொதிப்பு - 11205௦ 284 01 (16 1082 ௨௦௦௦0௦0॥ 996. 


உகுரத்தில்‌ உளைச்சல்‌ - &௦0௦0/௦0 ௨10 417, 
உதரத்தில்‌ வலி - க௰௦௦0 081 185, 
உதரத்தில்‌ கட்டி - &0௦௦00ற0 ௨050655 645. 


உதர வெப்பு - 7116 1281 ஐ0ய28(௦4 10 146 8(00801 - கெளரர்‌௦ 
1112 809, 


உதரவேதனை - &ப௦060 றக 1340, 


உப்‌.பிசம்‌ - உப்பசம்‌ - வீக்கம்‌ - ெய11றத 766, 769, 774, 775, 
847, 850, 857, 988, 1289, 1327, 1333, 1340, 


உருக்குமா மேகம்‌ - க ந1றம்‌ 017 ரள] 0188886 61, 


உழலை - பெருந்துரகம்‌ - 1ற16198 11780 - கறுக்க; 1௦ 
221, 343, 984, 996, 1015, 


பின்னிணைப்புகள்‌ 955 


உள்சரந்தி - உள்‌ உறுப்புகளில்‌ உண்டாகும்‌ இரந்தி - (106 
309. 
உள்மாந்தை - உளமாந்தை - சயதோயின்‌ ஒரு பிரிவு - 


0௦08பர௩ழ(01 கா1ேர்றத 8000 6%0299196 58021 10121000756 ௦7 
௦10 ஏவர்சம்‌ கப 169, 220, 221, 225, 274, 681, 745, 
759, 937, 952, 975, 980, 988, 997, 132. 


உள்மூலம்‌ - 146708] 1௦0001710105 301, 303, 349. 


உள்வீச்சு - உள்ளுறுப்புகளுக்குக்‌ காணும்‌ இசிவு சன்னி - 
பெயில்‌ 04 1090100ர்கார ௩080126 1260. 


உள்வெட்டை - உள்வெக்கை - [10161ற41 1884 11) 1106 83/51211 
ர்வ்யத 10010. 811 01701௦ 01508565 921. 


உள்ளுருக்கு - கணைநோய்‌ - 4/85(ம்யத 0156886 ௦1 ௦114044௦௦0, 
ரஹ றம்‌ 749, 722, 984, 995, 1008. 


உள்ளுலர்த்தி - உள்வெக்கை 4 ]றர்சங்க1 3௦௧1 10) (06 ஐரோ 
ஜூம்ச்றத 17000) ௨11 பொமரர்‌௦ 01568569 221. 


உல்ளோங்காரம்‌ - உள்ளோக்காளம்‌ - குமட்டல்‌ - 1001151100 
(௦0 00ம்‌ - 14தற௦௦௨ 1396. 


உளைச்சல்‌ - உளைவு - சீதளத்தாற்‌ காணும்‌ உடம்புக்‌ 
குடைச்சல்‌ - 102056 றக1௩ 1௦ (6 1ம்மய5 11011 ௦0௦10 ௦ 
ஸம 692, 692, 1340. 


உன்மத்தம்‌ - ஒருவகைச்‌ தித்த பிரமை - & 0156886 ௦1 01811௨௦- 
124 ஜ்24௦ ௦1 மர்றம்‌ 328, 403, 405, 407. 


ஊதுகாமாலை - காமாலை நோய்‌ வகை - 38ய00106 ஏ] 
ெ௦ற0லு] 832. 


எட்டிவிடம்‌ - 101805 ௦1 ஜ்ருந்ற1ட6 1106 266. 


எரிகுன்மம்‌ - குன்ம நோய்‌ வகை - க ௦04. ௦1 நஜ்த்‌ - 
இ 11்பத 5219881101 18 1116 (00801. க௦்ம்‌ பெச்க, 290519 
542. 577, 906, 968. 


எரிச்சல்‌ - அழற்டி - $01றப்டுத $0052110 உப்‌ 


956 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


எரிப்பு - நீபாற[நத 8210881100 1247. 
எரிபறங்கி - க 1ம்‌ 01 வூறகர்‌111(10 6076 1370. 


எரிவிரிவு - உடம்பெரிவு - இியா௩ர்றத 8610881100. 7614 811 086 (85 
௦04 1327. 


எரிவு - நியாரம்பத 8610581100 766, 995, 1270. 


எலிகடி - எலிகடி விடம்‌ - 170180 வர்றத ர்ா0ாு 741-116 
745, 908, 975, 988, 997, 1006, 1375. 


எலிவிடம்‌ - எலிகடிவிடம்‌ - 101800 8ட6/றத 10% ௧1 - 6106 105. 


எலும்பு முறிவு - எலும்பு ஓடிகை - 801076 ௦1 8௨ 0௦06 338. 


எலும்புருக்கி - சயரோக வகை - ரு ௦1 1000010815 
0&ப51த. 8 ரோ2௦181100 60, 169, 176, 220, 238, 243 
249, 253. 266, 351, 527, 632, 895, 920, 923, 984, 995, 
1008, 1015, 1254, 1457, 1460. 


ஏங்கல்‌ - ஓரிழுப்பு - குழந்தைகட்குவரும்‌ ஒரு காச நோய்‌ - க 
198 ௦7 கஜ்ந்ராக 1 மெம்‌ 1363. 


ஏப்பம்‌ - தேக்கெறிவு - 1ரய௦181100, 0610 1078, 1177. 


ஐயசூலை - கபம்‌ கோளாறடைவதாலுண்டாகும்‌ ஓரு வகைச்‌ 
சூலைதோய்‌ - 600110 016 10 116 02780200 ௦௦0110 071 
உரு 70. 


ஐயம்‌ - சிலேட்டுமம்‌ - 1], & யாா௦0ம 07 116 6௦0 2, 3, 
4, 9, 12, 13, 14, 17, 20, 27, 28, 29, 44, 49 55, 56, 57, 
58, 72, 86, 91, 92. 


ஐயமேகம்‌ - க &றம ௦7 4600768] 015686 51. 
ஐயவாத சூலை - & 11ம்‌ 01 80016 றக 73. 


ஒருதலை தோய்‌ - $க/௩ 01 801102 ௦0 016 8106 0ரீ 116 1680 
883, 1260. 


ஒளியிற்‌ சூலை - நேத்திர சூலை - 0016 நகரு (6 ௦௨ 
ரெொர்்வ்ம௦ய்ார்க 1031. 


பின்னிணைப்புகள்‌ 957 
ஒங்காளங்கள்‌ - ஐஒக்காளம்‌ - வாந்தி - 88(011௩௪, 11கொர்ரத. 
1௦0௭010180: 07160 04 ஸ்‌௦ 5000801 10 நரக 1340, 


ஒடுவாதம்‌ - உடம்பில்‌ பலவிடங்களிலும்‌ குத்தலும்‌, குடைச்‌ 
சலுங்காணும்‌ ஒருவகை வாகு தோய்‌ - & ரந டபராக(10 உரரக௦% 
31160 021 எரு 80016 கறம ௦1௨ நகம்ற 979. 


சுக்கல்‌ - வாந்தி செய்கை - /௦01(10௦2 329, 837, 988. 
கசிவு - 0026, 01801818௦6 451, 
கட்டிகுன்மம்‌ - க நாம்‌ 01 நோ ஷல$ 577. 


கட்டிச்சோரை - சூதுகக்கட்டு - $பறா-ூ510% 014 மூக - 
கார்‌ 253. 


கடிவிடம்‌ - 101500 006 40 516 968, 1007. 

கடுங்காய்ச்சல்‌ - மிக்க சுரம்‌ - 11% ரன 381, 
கடுஞ்சுரம்‌ - மிக்க சுரம்‌ - 11/86) ரள 367, 643. 
கடுஞ்சூலை - &॥ ௧௦௦6 101/கரா௩௧(0094 ஐ810 549. 


சுடுப்பு - நந்த றவு 551, 632, 711, 715. 733, 748, 095, 
1241. 


கடுப்புளைச்சல்‌ - [௦௦0112 0௧1. 734, 
கடுப்பெரிவு - 1170009102 ஐக1 11% 0பாா102 $00881100 628. 


கடுவிடங்கள்‌ - 101808 669. 


கண்காரசம்‌ - கண்பட.லநோய்‌ - 68187800௦1 116 ரூ6 424, 


கண்டமாலை - கழுத்தைச்‌ சுற்றி உண்டாகும்‌ விரணம்‌ - 


50107௧, 1 ல!கா 28106 1 (16 6௦% 286, 289, 746. 
கண்ட விப்புருதி - & 10ற0 ௦1 கேள 1000௦0 10 (6 6௦% 747 
கண்ணில்‌ நீர்‌ - 16875 502. 
கண்ணோய்‌ - ௪ண்ணோவு - 50102 066 84, 85, 424, 1047. 


கண்ணோவு - கண்வலி - 5016 666, ஜெொொ4க1018, மேய ௦0101116 
427, 1058, 1351. 


958 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


கண்பீிளை - சண்ணிலுண்டாகும்‌ புளிச்சை - "718010 01808120 
[7000 116 ரூடி 1069. 


சண்புகைச்சல்‌ - கண்‌ மங்கல்‌ - 19100685 01 81214 - & 0186886 
01 116 வூ6 550, 841. 


கண்‌ பூ - கண்ணில்‌ விழும்‌ குந்தம்‌ - 00801194 01 116 7168 
1038. 


கண்‌ மயக்கம்‌ - ர 10 06 ரூ 841, 1416, 
கண்‌ வலி - கண்ணோவு - 3/6 றக 1364. 
சுணங்கள்‌ - கணை - கணைச்சூடு - 351, 456. 


கணை - கணைச்சூடு - & 0150886 ௦7 01ப[87௦0, 1365 1168048104 
276, 802, 804, 1145. 


சணைச்கரம்‌ - & 015896 01 ரொ], ிஸ்டீ 102520(07108 
1205, 1492, 1494. 


கணைச்சூடு - & 015686601 பெப்‌13ர60, 12௦௯ 106800121108 1491, 
கந்ததாரளி - வாய்ப்புண்‌ - 14௦41) 80786 811, 842. 
கபங்கள்‌ - சலேட்டுமம்‌ - 11160 1135, 1319. 


கபாலகுட்டம்‌ - மண்டைக்‌ கரப்பான்‌ - 182110 0 1968 1688 
534, 991. 


கபால சூலை - கபாலச்குத்து - 584676 6308016, .இமர்6 
ர ளம்றஜ்8), மேறக1க121க 976, 1008. 


சுபால-நீரி - தலையிலேறிய நீர்‌ - ]0ர0ம5 1 (16 1680, 
9002111065 வே51றத 11௩௦056 1254. 


கபாலநீர்ப்‌ பாய்ச்சல்‌ - நமிய0ய5 1 115 1680, 5010711005 
கொற த 0110006886 1363. 


கபால வாய்வு - கபால வாயு - $64616 114018011௦ 883, 1260, 
1443. 


கபால வாயு - நரம்புத்‌ தலைவலி - ]148078]1218 1289, 


பின்னிணைப்புகள்‌ 9$9 


கபால வெட்டை. - 0ுரூற689 1 (0௦ 1680 006 10 8%0658 1684 
976, 


சும்பீர பூதம்‌ - கம்.பிர சன்னி - 11120 ப2111மு 200. 


கார்ப்ப சன்னி - [618008 10 & றாத 84௫ ௭௦௫80 - 17467106 648105 
81, 


காப்ப சூலை - சூதகத்தடை - 0%81001100 ௦8 (6 15615668, 
கீரா ௦2, கேன்ஙத ஊளிர்ரத ௦7 106 80௦௦2) நிவ 10 
(16 ஈம்‌ 178, 1010, 1022. 


கர்ப்ப நீரடைப்பு - 00870014௦0 ௦1 16 ராக] ற858826 1 
றர ௭௦௨0 509. 


சர்ப்ப ரோகம்‌ - 101508860 0014410101 19௦ ௫௦ 10 றாததற8ா1 
9௦08௩ 1010. 


கர்ப்ப ரோக வாய்வு - கர்ப்ப வாய்‌ - சூதிகா வாயு - & 
41928920ம. 00௩01160௩௩ ௦7 106 ௭௦0௦ 1380. 


கர்ப்ப விப்புருதி - கே 4மா௦யர 18 10௦ ௭௦ம்‌ 676, 954, 
980. 


கரடுமுருடு - 1௦2068, 1502260288, 0 8201655 71, 1240. 


கரடுமூரடு - கரடுமுருடு - ஒழுங்கின்மை - 1600௦88827, 
1 230. 


கரப்பன்‌ - கரப்பான்‌ - 811100 460, 533, 534, 775, 775, 
784, 792, 796, 826, 842, 1473. 


கரப்பன்புண்‌ - நீரமற1101 747, 1218, 1224, 1242. 


கரப்பான்‌ - சொறிபுண்வகை - 110110 158, 594, 596, 663, 
799, 800, 883, 978, 1210. 


கருங்குட்டம்‌ - குட்ட நோய்‌ வகை - 8180% 180௦53 311, 1021. 
கருவண்டு விடம்‌ - 101500 ௦1 01௧௦% 0௦௦16 921. 
கல்தெறிப்பு - 54006 18 106 918442, 840076 01 மார்டி 607, 


960 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கல்லடைப்பன்‌ - நீரடைப்பு நோய்‌ வகை - 54006 1௦ 146 
518022, ர்க்‌ ௦8 மார்டி நர தாகர01, 4/69/081 ௦81௦0105 
1007, 1254. 


கல்லடைப்பு - 84016 1௩ 116 0180681, 100100 ௦1 மாம்ரு6 093 
தாக, 9681081 ௦8]100105 1007, 1254. 


கல்லு .விப்புருஇ - 0810௦1 (ப00/௦மா 008470016 (6 855826 ௦% 
பார்றா 980. 


கல்லெரிப்பு - கல்லெரிப்பு மேகம்‌ - நீர்ச்சுருக்கு - 1௦௦011106106 
௦1 பார்ம்‌ 620. 


கவு - கவிசை - வயிற்றுக்கட்டி - & 04261005 1மாப௦மா 0 
. $611மறத 1௩ 1௦ 8101108011 155, 193, 389, 446, 573, 577, 
869, 1015, 1031, 1039. 


கழல்நோய்‌ - த்‌ ]1றம்‌ 07 0180886 1) 7004௩ ௨௭1%16-71025 1371. 
கழல்வாதம்‌ - க 110 ௦1 48118 0186856289, 534. 


கழிச்சல்‌ - பேதி - 1தா3068, 1,௦0801688 08 9௦8018 48, 73, 
77, 78, 169, 269, 717, 774, 837, 847, 912, 1177, 


கழுதை வண்டு நஞ்சு - 801800 ௦7 & $060196 01 96616 266. 
கன்னரோகம்‌ - காதுநோய்‌ - 19166886 01 116 கோ 1442. 
கன்னோூ - செவிநோய்‌ :- 19190896 01 (16 கோ 976, 976, 
கனப்பு - ரள 1180. 

கனபேதி - 18௦6௨ 710. 

கனல்வாதம்‌ - & 0186896 0856ம்‌ 094 681 1030. 


காசசுவாசம்‌ - காச இழுப்பு - கல்ப கர10 075க1]/10த, 1011110114 
762111 0த 1 89100௨ 264, 572, 988, 1209. 


காசம்‌ - ஈளை முதலிய தோய்‌ - 11818, ராக, ய 0௦016 
8௩ மாவா0ெ81 87௫௦01௦08 214, 235, 289, 297 351, 693, 
827, 836, 841, 1270, 1289, 1332, 1344, 


காண்டீபம்‌ - இ 1ம்‌ 0ரீ ம்மா 200, 


961 


பின்னிணைப்புகள்‌ 
காதிரைச்சி - காதிரைச்சல்‌ - காதடைப்பாலுண்டாகும்‌ 
குழாறல்‌ - 110ஜர்றத 1ற 116 க, 1 ர/0மக கமார்மா - 1442. 


சாது கேளாமை - 19681௩68 678. 


காந்தல்‌ - காந்துகை - பயநத 11, 56, 266, 274, 340, 371. 
377. 759, 784, 813, 836, 661, 1241, 1270, 1276. 1280, 
1327, 1351, 1457. 


காந்தல்‌ எரிவு - மாருத 1278, 1282. 


காமரலை - 7வூற0106 135, 276, 279, 338, 405, 407, 537, 
539. 632. 694, 746, 751, 841, 869, 892, 908, 935, 959, 
987, 1326, 1376. 


காய்ச்சல்‌ - [வா 792, 


காயாசவாசம்‌ - காச சுவாசம்‌ - காச இழுப்பு - இ(்ஸக(1௦ 


டா௦க11பத 294, 349, 6425, 646, 682, 746, 759. 
கால்‌ ஆணி - 73. 
கால்கரடு - ௩லஜ்‌ா௦$8 1 162 976. 
கால்கை உளைவு - ௨௩/0 16 [ரம்‌ 1445. 
கால்கை காந்தல்‌ - யராப்ரத $21581100 1௨ 116 140005 1270. 
கால்கை மூக எரிவு - மாறரறத 80158110 1. (16 1105 1379. 
கால்கை முடங்கல்‌ - 1,காயற0698 1236. 


கால்கை யெரிவு - நிபார/றத 8960881100 10 416 1106 759, 1276. 


கால்கை வலி - வா 18 116 11 1412. 
காலெரிவு - $மாா/ுத 820921100௩ 1௩ (66 118005 221, 253, 984. 


சாளமேகம்‌ - காளம்‌ என்பது கறுப்பு - மூத்திரமானது 
கொள்ளிக்‌ கட்டைக்‌ கரியை அரைத்துக்‌ கரைத்து இறுத்த 
சலம்போல இறங்கும்‌ ஒரு வகை நோய்‌ - & றம்‌ ௦ 
0681 0180886210, 995. 


௮-61 


962 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1.500 


காற்சூலை - &௦100றக10 1 16 11809 - 527. 


இரந்த - இரந்திப்புண்‌ வகை - 1718, மா, ளா 
9901111820. 38, 39, 88, 221, 784, 792. 796, 800, 826, 
809, 901. 935, 1046, 1192, 1195, 1210, 1218, 1225, 1242, 
1371, 1473. 


இரந்தசூலை - 0016 0810 ஏர யன்‌ 772. 


ராணி - வயிற்றுப்‌ போக்கு நோய்‌ - நோ௦றம்‌௦ ப18&மா06௨ 49) 
135, 176, 188, 190, 200, 201, 267, 269, 271, 274, 276, 
289, 297, 304, 497, 498. 503, 507, 533, 547, 548, 549, 
5. ரு, 716, 717, 721, 748, 76, 774, 778, 784, 804, 
809. 818, 837, 847, 920, 951, 965, 986, 991, 1003, 1173, 
1176, 1177, 1307, 1332, 1472. 


இரிச்சனம்‌ - இரிக்சிரம்‌ - கிருச்சிரம்‌ - நீர்சுருக்குநோய்‌ - 
ரசராவ] எஸ்ரா௨ 47, 155, 195, 253, 257, 260, 338, 493, 
494, 587, 599, 601, 605, 621, 626, 627, 628, 632, 635, 
920, 935, 995, 984, 1008. 


இருமி - 1/0 870, 875. 

இழங்கு - 1198/ரழ தாரா 10 (6 ஐர16 1010. 

இறுகிறுப்பு - தலைச்சுழற்சி - 018411085, 01221௩6988, ஈம 11௩2 
௦1 16 680, முளார்ரத0 349, 861, 1364. 


குட்டம்‌ - குஷ்டம்‌ - 1,80059 88, 147, 190, 315, 326, 328, 
338, 489, 491, 498, 522, 523, 533, 572, 677, 693, 175, 
784, 792, 827, 842, 892, 895, 901, 966, 976, 991, 1009, 
1020, 1022, 1027, 1046, 1326, 137, 1378, 1472, 1477, 

குடல்‌ முறுக்கல்‌ - பேழ்றரறத றப 1 11௩ 8101030% 64, 


குடல்வாதம்‌ - குடல்வாயு - குடல்‌ அண்ட.வாதம்‌ - (12018 
176, 261, 263, 395, 693, 978, 981. 


குடல்‌ விப்புருதி - ௨ர0₹ே (00௩012 1 (9௦ 1றர210௦ 955. 


குடலெரிவு - $யார்றத 8560584101 1௩ (06 800௨01 984, 


பின்னிணைப்புகள்‌ 963 
குடற்‌ படுவன்‌ - குழந்தையின்‌ குடல்நோய்‌ வகை - இர 
1012811181 0162886 ௦71 மிரு 735, 


குடற்புரட்டு - & 8011 01 4ம£8(10த றகர்மு (46 ௨0௦150 08108102 
11811868 396, 397, 1424. 


குடற்பொருமல்‌ - 7100ம்‌ 00186 1 (16 8400௧௦, ௦12 1 
1701268110. - 7718001600 720, 721. 


குடைச்சல்‌ - 142078]218, மெகரர்புத றவற 1301. 
குடைவு - 14678]218, நேகளர்பத றக1 1340. 
குண்ட வாய்வு - & 18ம்‌ 08 ஏகர்ுக 0160898 1339. 
குண்டுச்‌ சூலை - & 100 08 &மேர5 ஐக1 527 


குத்தல்‌ - உடம்பின்‌ உள்நோவு - 76௫௨1 நக்ட, மம்ம, 
நாப 1340. 


குத்திருமல்‌ - கக்குவானிருமல்‌ - "700102 ௦௦யஜ்‌, $61109818 
565. 


குத்து - குத்து நோவெடுத்தல்‌ - 818, 8௦16 663, 1035. 
குதிரைவலி - பெண்களுக்குப்‌ பிரசவ காலத்தில்‌ உண்டாகும்‌ 
பெருவலி - 11%0089146 180011 ற8105 1031, 1035. 


குதிவாதம்‌ - குதிங்கால்‌ வாதம்‌ - ]18பரக]த1க 1. 60௦ 16618 
1260. 


குந்தம்‌ - கண்குந்தம்‌ - '10061016 01 (16 001068 01 116 வூ6, 
௦11084௦௮08 ஊரு றகர்‌ ௦07 (16 21006 ௦1 146 6, 84௨ற3- 
1௦08 425, 426, 1054, 1055, 1058. 


குமரகண்டன்‌ - ஓரு வகை வலிப்பு - ற116ற110 1144 211610௦0 
ஏர்பு ஏர்ிரர ம௦ரங1910105 405, 1031, 1043, 1124, 1394. 


குரல்கட்டு - 1,0௦8 01 806600 808 
குலைந்த, கண்‌ - & 110 ௦07 86 0150886 1058 
குளிர்‌ - பெ்ிம்மஜக 1416, 1418, 


964 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


. குளிர்காய்ச்சல்‌ - குளிரொடு தோன்றும்‌ சுரநோய்‌ - 176086 
ர ப்ப பய ப அப்பத்‌ 363, 
384, 587. 

குளிர்‌ மன்‌ _ ஞர்‌ உர்ர்சஙக்சம்‌ ஏர்ட எிப்ப்‌ - ஏரம்ஏரம்புத ரள 


க்ஜச 1184, 1303. 


குளிர்‌ சுர மாறல்‌ - 186461 8((610060 914 எனி - றம்சசாம்றத 
12 க்கா 73 


குளிர்ந்து சுரம்‌ - சா &((00௧0 எர்டட பெ! - எர்ம்சய்றத 8282 - 
கஜ 480 


குளிர்‌ நடுக்கு - $104/60௩2 1269 

குளிர்‌ நளிர்‌ - 51/2 1180 

குளிர்மாறல்‌ - 70 ஏர்்ட௦ப்‌1[ 605 

குறுகுறுப்பு - குறட்டை. - 5001102ஐ, 9161101018 0281102565. 
குறுவேர்வை - இறுவேர்வை - 811214 ற2£$ற17க(1௦ 1184, 1188. 


குறைநோய்‌ - குட்டநோய்‌ - 1,603, க கேப்பது கரகர 0068 
110105 326, 1046, 


குறைநோவு - குட்டதோய்‌ - 1,6003/ 976, 991, 1027. 


குன்மம்‌ - அசீரணம்‌, வயிற்றுவலி முதலியன காணும்‌ வயிற்று 
ப நோய்‌ - 001௦ 82091௧ த1க௱4ய14ா [காதோரம்‌ 1௩ (16 
ஹ்ம்‌, 86 08 1%6 1008601611௦ 21800, 0815102 10012051100, 
0011௦ காம்‌ 6௩௧௦181100 63, 147, 175, 176, 177, 181, 183, 
. 188, 190, 249, 269, 271, 279, 328, 338, 387, 389, 394, 
395, 396, 496, 497, 503, 530, 558, 579, 629, 668, 693, 
745, 769, 808, 818, 836, 841, 847, 869, 870, 963, 977. 
1209, 1289, 1303, 1326, 1332, 1339, 1472. 


௩ 


கூன்‌ - உடற்கூனல்‌ - பீமாறற ௦௩ (1 980% ௦1016 6௦0/௫ 409. 


கெண்டை. - கெண்டைக்கட்டி - சலச்கூர்மரோகம்‌ - இதுவே 
நீராமை, ஊர்‌ ஆமை, கெண்டைக்கட்டி, வல்லைக்கட்டி 


எனப்படும்‌ 340, 403, 579, 1022. 


பின்னிணைப்புகள்‌ | 965 


லைச்சூலை - & 1100 010 ௧0016 று 534, 827. 


கைமசக்கு - மாதர்‌ மசக்கை - 180102 84011055 ௦1 நாததப்கார 
௫௦௨ 1377 ்‌ 


கையெறிவு - $8யரரம்பத 85605௧11௦1 10 (6 1௨006 984. 
கோழை - கபம்‌ - 122, றம௦ய5 1416, 1426. 
சங்கானபேதி - & றம்‌ ௦4 யேர்கமா11௦6௧ 49, 


சடைக்‌ கரப்பான்‌ - ஓரு வகைக்‌ கரப்பன்‌ - & ரொம்ம 86110 
6110(101 8100101018 ௦௦7671 464. 


சத்தி - வாந்தி - 900ப்4த 968, 1396, 1397, 1398, 1399. 


சத்திகுன்மம்‌ - வாந்தி அல்லது கக்கலோடு கூடிய குன்மதோய்‌ 
- இம்‌ ஜர்‌ (91, 577, 646, 906, 1009, 136. 


சத்திரம்‌ - வாந்தியோடு கூடிய காய்ச்சல்‌ - [70ம்‌ ஏர்(ம்‌ 
1010011112 674. 


சத்திபித்தம்‌ - வாத்தியோடு கூடிய பித்ததோய்‌ - 8114௦05 018256 
சர்‌ நமெப்ர10த. 766, 


சதையடைப்பன்‌ - பிரமேகத்தினால்‌: நீர்த்தாரையில்‌ ஏற்படும்‌ 
தடிப்பு - $0ர௦ய6 074 (46 மாச(்மக 749. 


சதையடைப்பு - பிரமேகத்தினால்‌ நீர்த்தாரையில்‌ ஏற்படும்‌ 
தடிப்பு - $(ர்யச ௦4 146 மாசமாக 493, 617. 


சந்துநோவு - பொருத்துதோய்‌ - 19)156856 ௦8 (16 )0105 527... 


சயகாசம்‌ - நுரையீரலுக்கு ஏற்படும்‌ சயரோகம்‌ - & (100147 
0162896 01 (196 14 யஐ$ - ய/ய௦௱8$ 0௦௦௭1௩0101 ௦1 5131411518 
213, 674, 681, 682, 784, 1326, 1498. 


சயம்‌ - யம்‌ - ிய1ரம௦றகரு பபப பதி பெப்ப்டவ) 
0௦ 0யறற (4௦௩ 147, 170, 176, 225, 226, 235, 244, 248, 
253, 258, 266, 492, 508, 519, 635, 646, 663, .682, 694, 
746, 759, 769, 836, 916, 937, 950, 1027, 1039, 72. 
1173, 1276, 1423, 1430. 


966 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


சயித்திய நீர்‌ - குளிர்ச்சியான நீர்‌ நோய்‌ - க்‌ 049568560௦ (௦ 
௦0100688 11186 1௦18॥14(15 1352. 


சரீரசூலை - உடற்சூலை - &௦ய16 ற£1ற 16 116 ௦௦07 534. 


சல அடைப்பு - சறுநீரடைப்பு - 3ம॥ழற698100 ௦7 பா116- கறுயார்க 
601 


சலக்கட்டு - சறுநீரடைப்பு - 8001085100) 01 மார்ச 1027, 1200. 


சலக்கழிச்சல்‌ - குடற்கோளாறினால்‌ தண்ணீராக பேதியாதல்‌- 
வரர ப1காாற்‌௦௦௧ 493, 498, 572, 632, 648, 651, 652, 
721, 917, 920, 923, 939, 956, 1008, 1244. 


சலக்கோர்வை - மூத்‌ இரக்கட்டு - $யற655101) 07 761201100 ௦4 
பரப 10 46 18842 - நிருவாக 377. 


சலமேகம்‌ - மூத்திரம்‌ தெளிந்தும்‌, வெளுத்தும்‌, மிகுந்தும்‌, 
சிறுகச்சிறுக இறங்கும்‌ ஒரு வகை மேக நோய்‌ - & 4/6061681 
018886 - கரிமறாார்றகாரக்‌ 619, 


சலரூட்சை- நீர்நோய்‌ -- 6441, 
சளம்‌ - சளி - கோழை - 140008 07 01122௫ 304, 441, 1420. 


சன்னி - கற0ற12) 3 43, 44, 83, 143, 147, 149, 151, 155, 158, 
184, 344, 346, 361, 405, 407, 411, 432, 472, 473, 541, 
549, 582, 594, 595, 643, 662, 675, 691, 936, 954, 976, 
1014, 1015, 1019, 1027, 1035, 1036, 1039, 1043, 1125, 
1172, 1266, 1340, 1379, 1394, 1454, 1456, 


சன்னி சயித்தியம்‌ - சன்னியில்காணும்‌ சீதளம்‌ - & 0010011100 
௦% (16 ௦037 ஏமப்ர்பெ19 0௧1௦ம்‌ 110019 9868ம்‌ (௦20, 
௨0016:03/ 692, 1260. 


சன்னிசுரம்‌ - மூளையைப்‌ பற்றிய சுரம்‌ - 176421 8((20110த 116 
மகர்‌ 88 11 க00ற1230ு - நாக ரீசன்‌ 1171, 


சன்னிதோடம்‌ - 00ற265(142 8௨0010120ுழ 901, 1200. 
சன்னி மூர்ச்சை - சன்னிமயக்கம்‌ - க&ற0012011௦ 000௨ 480,562. 


சன்னி வாதம்‌ - &ப்ஸாக(ர 198, 200, 620, 979, 1030, 1124, 
1270. 


பின்னிணைப்புகள்‌ 067 


சன்னிவிடவாதம்‌ - 7611௦ (615 1124. 
சாதுர்த்தகம்‌ - நான்காம்‌ முறைக்காய்ச்சல்‌ - மெகா 10. 
சாராயவெறி - போதை - மாறு 17100 110007 442. 


சிரங்கு - ஓரு குருதோய்‌- கடு ரோம4101 1400 - 775, 842, 1020, 
1242, 1369, 1379, 


இரங்குபுண்‌ - புண்ணான இரங்கு - 1100 0272100௦ம்‌ 110௦ 8 
8016 $020003 110 311, 


சரசுசூலை - மண்டைக்குத்தல்‌ - ஜொவ1கசாக 533. 
ரரசுநோய்‌ - தலைநோய்‌ - 17220 ௨01, 883. 
இரநோவு - தலைநோய்‌ - 11680 80௦ 1260. 
ரெரோகம்‌ - தலைநோய்‌ - 14680 0186850 ௮7 


சிராய்‌ - சிராய்ப்பீனிசம்‌ - 1511111418 245608 883. 
ரோபாரம்‌ - தலைபாரம்‌ - 1168100688 ௦1 106 181680 694. 


இல்விடம்‌ - அற்பவிடம்‌ - 14௦௩ ம்யிரா$்‌ 001500 - 511214 
1000 955, 976. 


லந்தி - ஆறாப்புண்‌ - மோ௦றம்‌௦ 1027 460, 688, 736, 737. 

இலந்திப்புண்கள்‌ - இரந்திப்புண்‌ - 4607281 11067 1195. 

சிலேற்பன காசம்‌ - சிலேட்டும காசம்‌ - இர ௦1 கபா 
901. 

சிலேற்பன சன்னி - சிலேட்டும சன்னி - & 606 ௦1 ம்ம்மா - 
975, 

ரிலேற்பன சுரம்‌ - சிலேட்டும சுரம்‌ - ]1தம - 6010 மன 
ம1]௦தறாகார௦ ரீர2ர 563, 1151. 

சிலேற்பன நீர்‌ - £116தாக(10 0150886 1254. 


சிலேற்பனம்‌ - ஐயம்‌ அல்லது கபம்‌ - நிர்ிததம்க11௦ %000௦0ா - 
167, 175, 294 679, 895, 953, 969, 997, 1006, 1031, 
1043, 1339, 1369, 1424, 1426, 1429, 1432. 


968 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


இலேற்பன மூர்ச்சை - சிலேட்டும மூர்ச்சை - [1210 11௩த 0௦0ய10த 
உட 601660 00௩0114008 நங/கதா ௨/1 மமாா௦மா - ஒ00006 
561. 


சலேற்பன ரோகம்‌ - சலேட்டும நோய்‌ - ூ1/8தாமக(4௦ 01568508 
ற 0௦ 908. 


தலேற்பன வாதம்‌ - சிலேட்டும வாதம்‌ - 0001௩௧14௦0 ௦1 ஏர்பு 
ஹம்‌ 1 து ௩ம0/௦மா5 681. 


சிறுசொறி - தினவு - 101 318. 


சிறுதாகம்‌ - நீர்வேட்கை - 11ம724 - 853. 
சிறுப்பு - நீர்ச்சிறுப்பு - சொட்டு மூத்திரம்‌ - ம்றற110த பா1ம6 
613, 1254. 


சரசுரம்‌ - ஜயசுரம்‌ - 5$॥0414610 வன்‌ 382, 384, 386, 470: 
585, 620, 1155, 1170, 


சத தோடம்‌ - 186896 006 40 0018 19. 

சத பித்தம்‌ - பீாம௦க1& 01 146016 1851 309, 1340. 
சதம்‌ - சீதளம்‌ - குளிர்ச்சி - 0111116898 - 36, 361, 691. 
சதம்‌ விழுதல்‌ - &௦106 018018௨126 845 1 நெற்‌ 675, 


சீதரத்தம்‌ - [9/0 ஏர்ற்‌ 01௦௦08 8௩ம்‌ 000008 11] 840018 809, 
967. 


எநீர்‌ - சீய்‌ - சீழ்‌ - 1 76, 

மேகம்‌ - & (06 01 ஏர681 016886 210. 

சீழ்‌ - ந 39, 47, 70. 

சிழ்க்கட்டு - சீழ்ப்பிடிப்பு - 5ப000181100 1 மாய16106. 
சீழக்ரொணி - 010116 01410௫0௦68 ஏர்ட றமாப1ி0ட்‌ மலரா 986. 
சீழடைப்பு - 197, 


சுக்ல சுரோணித வாய்வு - &.01807067 04 106191708(101 10 
௦ற்க 815, - 


பின்னிணைப்புகள்‌ 969 
சுக்கில மேகம்‌ - சுக்கெமூத்திரம்‌ - & ௮60028] 1046201100 ர்று 1116 
1௦11 ௦07 20011௦68 257, 619. 


சுகசன்னி - க ூராடர்ம்‌ மே1191௦005 85௭6 00௦ 4௦ 86081 101670010156 
பொர்றத 116 81% 6066 88068 04 ஙரோே5ரம8] ற5ா:03 43, 84, 
272 


சுணங்கு - மெலிவு - [8080181100 225. 
சுரக்கழிச்சல்‌ - 014௦68 ஏர்‌ 186௪ 1183. 


சுரகாசம்‌ - சுரத்தோடு கூடிய காசம்‌ - கக1004 ஏார்டட 1246 
216, 565, 682, 1007. 


சுரசன்னிதோடம்‌ - சன்னியின்‌ குறிசளைக்‌ காட்டும்‌ சுரம்‌ - 
19 றம ரள 6ய்ம்‌01010த 106 ஒய01015 ௦1 பேியார்மாம 1368. 


சுரசூலை - 13%070018(10த 0௧10 1ய (16 ஈ22100) 041 16 51468 81௦2 
ஏர்‌ ரர்‌ 558. 


சுரணையறல்‌ - 1,058 01 166110த 5615௧110 $008111460068 ச411. 
சரதோடம்‌ - லள 19, 198, 940, 985, 1135, 1171, 1340. 
சரபாண்டு - ]9ர௦றவு ஈரம்‌, ரீ 907. ்‌ 


சரம்‌ - ரின்‌ 40, 184, 249, 264, 340, 343, 344, 345, 346 
354, 361, 365, 391, 377, 476, 477, 47/9, 483, 554, 558 
562, 563, 568, 572, 683, 694, 745, 751, 819, 836, 892, 
1146, 1151, 1269, 1333, 1352, 1457. 


சுரமாந்தை - த 1000 04 1008010818 றாகா1:60 நு 6௩௦658 01 
[2/ள, 0021, ரீக(1தப6, 1086 &0061116 610. 169, 260, 746, 
759, 937, 952, 975, 980. 988, 997, 1189, 1190, 1327. 


சுரரூட்சை - 1621 1094. 
சுரவெக்கை - ]600ரக(மா௪ 04 (4௦ 6௦ மொர்டத ரன்‌ 351. 


சுரோணிதநோய்‌ - 0186886 01 றம 984, 


சுரோணித:-மேகம்‌ - -& ஏவி 1௩40014௦01 ரரேள்மக (190 
619, 995. 


970 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சுவாசகாசம்‌ - இரைப்பு - காக 202, 216, 225, 243, 248, 
492, 549, 565, 836, 920, 952, 1006. 

சுவாசம்‌ - சுவாசநோய்‌ - மூச்சு தொடர்பான நுரையீரல்‌ நோய்‌ 
- இ 0196866 01 (06 10026 8580018161 01ம௦1]] வாபி 1280178110 
975, 1170, 1344. 


சுழல்வாதம்‌ - க ]0ம்‌ 01 ஏகர்மக 0156886 161, 1043. 
சுழற்றுவாதம்‌ - க 1840ம்‌ 04 911 0150856 1015. 
சுற்றுக்கண்‌ - சுழற்கண்‌ - அரீர்ம்பிர்பத 6௦ 1058. 


சூகொ வாயு - சூதகவரயு - & 0150ம்‌ 01 706047081100 - 
குெ10111%௦௨ 818, 827, 901, 


சூடு - காங்கை - ']600 061846 1276, 1340. 


சூதகவாயு - சூதகச்சூலை - மலடிகளுக்கு சூதகத்தினால்‌ 
ஏற்படும்‌ குத்தல்‌ நோய்‌ - மிக/்ந1ம1] ஐ 5(ரமக$100 ரா ௧ 
9161116 400௬81 மம6 1௦0 1ரரசஜப8ா 1001628678. 


சூதகவெட்டை - "4116 றம] 019010826 417. 


சூலை - குத்தல்‌ நோய்‌ - &046 றவு 39, 73, 264, 271, 285, 
289, 309, 319, 324, 328, 394, 412, 413, 495, 502, 503, 
519, 526, 5333, 549, 573, 588, 594, 662, 693, 745, 776, 
784, 792, 826, 842, 892, 900, 907, 911, 923, 950, 954, 
956, 963, 910, 976, 976, 981, 1015, 1020, 1027. 1046, 
1070, 1230, 1235, 1242, 1368, 1376, 1440, 1442. 


சூலைக்கட்டு - 1] வல௨்‌16 ௨01146 றக1ற11॥1 811601108௦ 88சா6 
101180008110 01 (196 10106 - ல ரக(1௦ ஐர$ 827, 1227, 


சூலைக்குன்மம்‌ - த்‌ 1ீ0ரம 07 பேர கறத 100. (6 
௨0௦7108] 0681 07 116 0111015 ஜன்ம 66, 


சூலைப்புண்‌ - 17100 114 8௦016 நவி 318, 324, 1195, 
சூலைவாதம்‌ - ௩ஊாாக(100 261 


செங்கண்ணோய்‌ - & 018089001௨ ரச 1 ஈர்ப்டவு 82 
160420௦4 883 


பின்னிணைப்புகள்‌ 971 
செங்கால்‌ நோய்‌ - & 0186855 1259. 


செங்குட்டம்‌ - த 18ம்‌ 077௪ம்‌ 801160 16008 - ரடும18 
1601௦8/ 1021. 


செம்பித்தம்‌ - & 0111009 0180856 1259. 
செம்புண்கள்‌ - சிவந்த புண்‌ - 16ம்‌ 5016 01 11௦௦7 318. 


செய்யான்‌ கடி விடம்‌ - 116 011௦0 1600100105 ஹோ10௦06 991, 
1378. 


செரியாமை - ]ய்]த65(100) - நிரஜறஜ/க 176. 547, 549, 857; 
892, 967, 1009. 


செவ்வண்டுகடி - 146 01 ௦0 066116 991, 1020. 
செவிக்கிரை ச்சல்‌ - செவியிரைச்சல்‌ - காதிரைச்சல்‌ - 1444. 
செவிநோய்‌ - 187 01568666 1371, 1448, 

செவிப்புற்று - ஹே 01116 882 1371. 

செவியடைப்பு - 1,&0% 01 1088 01 1116 82066 04 கா11த 11, 
செவியோடி - 178 0150886 9760. 

செவிரோகம்‌ - மல 0180856 1445, 

சொறி - 901188] 340, 937. 


சொறிகரப்பன்‌ - இ மறம்‌ 07 8170றம்ய]06 று பெப்ர்ரொறு - 
5110001௦15 நாயார்ஹ்ற௦ஐ5 976. 


சொறிகுட்டம்‌ - & 10ம்‌ 01 16றா௦ஜு - 8020ம8115 0801188518 - 
1,2018 10110௦8186 991. 


சொறிசிரங்கு - க 1பீறும்‌ ௦4 1104) ௦ 508018 10811:66 03 1016086 
(நெய்த கம்‌ இயாறர்றத 8581100901. ப 


சொறிவு - தினவு - 14044த 1370. 


சோகை - இரத்தமின்மை - கறகமெர்க 135, 273, 276, 489, 
534, 539, 694, 751, 895, 959, 987, 988, 1003, 1098, 1233, 
1375, 1376, 1416, 147/2, 1473. 


972 அசத்தியா்‌ வைத்திய சாவியம்‌-1500 


சோபம்‌ - களைப்பு - 1*8112ய06; தளர்ச்சி 18120ம மூர்ச்சை - 
[811102 - 211, 264, 371, 721, 751, 766, 792, 841, 853, 
996, 1203, 1267, 1332, 1419, 


சோம்பல்‌ - அலுப்பு - 0109910௦56 1443. 


சோமரோகம்‌ - கர்ப்பவெட்டை - 070110; நீரிழிவு 
11/80 - 091085 ர6111106 995. 


சோரைக்கட்டு - சோரிக்கட்டு - சூதகக்கட்டு - $மறா685101 ௦7 
10311586 - கறாராக. 197, 


கதுசைமேகம்‌ - 5121010416 ௦7 பீோர்டாக 210. 


குசையடைப்பு - & 0150886 0116 பீர்ரகாரு ற௨69546 06 (0 
௦091101100 081964 03 (06 2௦11 08 01284) - $4710மா6 ௦7 
பாரமாக 197, 599, 937, 9084, 095. 


குசையிற்சூலை - க௦0146 றக1௩ 1௩ 16016 527. 
குசைவாதம்‌ - & %/00 01 ஏகா 0180856 1124. 

துடிப்பு - வீக்கம்‌ - $801112 71. 

தலைச்சூலைப்‌ புண்சுள்‌ - &௦0(6 ஐ810 10 (%௦ கம்‌ 593. 


குலைநோய்‌ - 1915089568 014 (16 68ம்‌ 766, 1135, 1192, 1267, 
1327, 1364, 1412. 


கதுலைநோவு - தலைவலி - ம 8௦01டி 343, 808, 861, 1333, 
1351, 1409, 


குலைவலி - 1468ம்‌ 8006 - 562. 

துலைவாதம்‌ - & நறும்‌ ௦2 4௧11௨ 0152886 1124, 

குளார்வாதம்‌ - க 140 ன ஏக 0150856161, 324, 978, 1043, 
குனுவலி - & 1100 ௦1 6௦ஞ்‌ றவு 1043, 


தனுர்வாதம்‌ _ இது பெண்களுக்குப்‌ பேறு காலத்திலும்‌, 
பேற்றின்‌ பிறகும்‌ காணும்‌ ஓரு வாதநோய்‌ - த்‌ ஏர10164 
810 ரர்த1ம 8௦10) ௦7 8080 ௦7 11௦ 1080198 01 061810 ஐகா(5 
௦1 (16 ௦0/௫ 160, 1035, 1260, 


பின்னிணைப்புகள்‌ 973 


தாகம்‌ - நீர்வேட்கை - 0105௫ 19, 54, 56, 185, 211, 212, 
243, 253, 257, 264, 266, 371, 459, 721, 766, 792, 813, 
836, 841, 847, 850, 851, 853, 984, 996, 1015, 1098, 1135, 
1145, 1184, 1254, 1267, 1270, 1320, 1327, 1332, 1396, 
1400, 1416, 1418, 1419, 1436, 1473. 


தாக ரூட்சை - 71ம81 363. 


தாதுநட்டம்‌ - விந்துநட்டம்‌ - 1,088 01 560061 54, 73, 693, 
792. 837, 841, 1299, 1380, 1427, 1465. 


தாதுமூலம்‌ - ஓரு வகை மூலநோய்‌ 300. - 


தாபசுரம்‌ - & 1010ம்‌ ௦6 ருவிதார்பி ரர்‌. - ார்ர்ர்றோர்‌ [ர்‌ 
356, 470, 620, 643, 674, 809, 861. 


இமிர்வாதம்‌ - கூ 18ம்‌ ௦டறகிஷ 0 காவி - க089400818 
காக14/816 1260. 


இமிரம்‌ - கற 8/6 016850 கே91௩த 4க12௩௦85 04 ஏட100 06 1௦ 
பட றானகர110த ௦1 ஏகும்‌ 10 (ம 1ஹுூ$ 01 196 1௩6௧09 
424. 


இிமிரல்‌ - 1,088 ௦7 26019211௦௩ 692. 


திரட்சி - வயிற்றிலேற்படும்‌ ஒரு வகைக்கட்டி - கடு &080085 10 
1௨ உம்ம மய6 *0 146 00112011௦௩ ௦1 001010 ஈமக:(ள 
847, 1436, 


இரிகுன்மம்‌ - திரிதோட குன்மம்‌ 577. 
தரிசுரம்‌ - திரிதோட சுரம்‌ 582 
தஇரிதோடம்‌ - முப்பிணி 573, 675, 978. 


தரிநாடித்‌ தொந்தம்‌ - ॥ந்ட ரச1க11௭6 ௦௦00௦81100 ௦ 0 ஊடு 180௦ 
மாமா எற (ரஷ 12ம்‌ (0264 3௭04 (ரூம்‌ 0005600214 
61820 ௦௩ 16 வரை 1098. 


இரை - திரைவு - *4/0104:165 08 116 810 0௦ 4௦ ௦18826 131, 
139, 338. 


974 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


இனச்சுரம்‌ - இனக்காய்ச்சல்‌ - விடாச்சுரம்‌ - 1160110 1612 
௦00ொர்றத 8110 582, 821. 

இனவு - நமைச்சல்‌ - 140142 1517. 

இச்சுடும்புண்‌ - 171061 080560 0] (176 - $யா6 309, 

இராத சுரம்‌ - 1௩0மா2016 மோ௦11௦ 16467 359. 

இராப்பறங்கி - போ௦1ர்௦ வறந்ப14110 8016 1370. 

இராப்புண்‌ - பெ௦ர௦ 8076 01 01௦௦ 951. 

துடிவாதம்‌ - & 1100 06 ௩016 6186896 006 40 116 027802604 
1மாா௦1 ஏறும 161, 

துர்மாங்கிச அடைப்பு - துர்மாமிசவடைப்பு - தசை வளர்ச்சி 


யால்‌ உண்டாகும்‌ நீரடைப்பு - $பர்பப6 ௦4 (4௦ பீரள்பாக 
50, 


துளி விழுதல்‌ - டுர்றற11றத மார்ரண 608. 

தூக்கம்‌ - சோம்பல்‌ - 1,8210685 309, 530. 

தேகக்காந்தல்‌ - உடம்பின்‌ கொதிப்பு - 010ஈரத 1௦84 04 (16 
௦03, 13804௧11௦௧. ௦7 (16 பறர்னறக! ௨8% 841, 1332. 

தேககாந்தி - உடம்பின்‌ மினுமினுப்பு - 115 10846 0 


நரர்21ம0285 ௦74 16 81000140) 8072௦6 ௦07 11௨ 600] 1317, 
்‌ 1351. 


தேக வீக்கசுரம்‌ - கூ மறம்‌ 0ரீ நீளமே ஏர்ம்‌ 8901110த ௦1 (6 600] 
361. 


தேள்விடம்‌ - 0160 ௦1 $500104௦ு 1375. 


தொடைவாழை - ஒருவித சிலந்தி நோய்‌ - 1015 18 080 
250658 01 (6 112 746, 1195, 1371. 


கொண்டை நோய்‌ - 101588868 01 116 (3௦81 012805 8ம்‌ 89 
18030, 1&௦6&, 2௨1121 61௦. 338, 813. 


தொண்டைப்புண்‌. - ]ி10886 ௦1 116 117081 8000 85 
1011831101,” 80761685) 011௦678110 610. 01 106 ராவ] 
0815 85 1018] 18011% 64௦, 502, 


பின்னிணைப்புகள்‌ 973 


தொண்டைப்புற்று . கோ 010 (16 (நா௦கந்‌ 1370, 


தொரந்திப்பு - தொந்தித்தல்‌ - 600011 0௦1ந11081604: 88 04868809 
893, 1003, 1135, 1171, 1326, 1419, 1430. 


தோடசுரம்‌ - கொடியசுரம்‌ - ]ரீ2/2௩4॥( [ரன 006 40. 1௩0710181௦ 
01க472818: விடக்காய்ச்சல்‌ - 1700 006 40: 8006 ற018000105 
6160106018 1௩ 116 வூரே 644, 144. 


தோடம்‌ - ந$0ர00 01116 ரமா26 1மா௦ய5 20, 21, 26, 29, 
31. 44, 143, 151, 184, 582, 936, 938, 1014, 1015, 1036, 
1124, 1172, 1320, 1333, 1395, 1400, 146. 


நடுக்கல்‌ - 2001008162), 8ம்ரசப்றத 88 5௦0 ரா௦0) ௦௦18 1183. 


நடுக்கற்சுரம்‌ - குளிர்சுரம்‌ - 11649 211260. 097 & ௦114 1011௦௭2ம 
ற [ந்த ரர கம்‌ ஸகக(10த &தப06 1185, 1186. 


நடுக்கு வாதம்‌ - & ௦011100019 100 கறசா1ரகேம்‌ 1 றகாகபி] 85 
8211805 160. 


நடுவாதம்‌ - நடுக்கு வாதம்‌ - & ௦௦ஈ(100008 (160001 6061160064 
1 ஐகா419/7918 821௧௭8 551. 


நரம்படைப்பு - நரம்புத்தடை. - 0090001101 07 0௭6 197. 
நரை - வெள்ளை மயிர்‌ - ரெ மயா 131, 139, 338. 
நல்லவிடம்‌ - $081:6 0116 ற01800 956. ப 
நளிர்குளிர்‌ - நடுங்கும்‌ குளிர்‌ - $பம்/சார்க ௦௦14 1183, 


நாச்சூலை - நாக்குச்சூலை - மிரர0%102 0 த0ம(௫9 றகர்ந ௦7 11௦ 
1002௦ - 0910858&தாக 421, 496, 502, 534, 746. 


நா௫ிநீர்‌ - மூக்கன்‌ வழியாய்‌ நீர்‌ வழிதல்‌ - கேோகரார்‌ ௦16 1௦86 
502, 1444. 


நாிப்புண்‌ - 101062 04116 ௦86 285, 502. 
நாட்பட்ட சுரம்‌ - நமோ௦ர௦ ரீஸ்‌. 339. 


நாவறட்சி - 7கா01600688 04 (46 10௩206; (01754 (01 பர 
1395, 1296. 


976 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
நாவிருஞ்சு - 101801. ௦4 1101௧ 8௦0ய/16 266. 


நீர்க்கட்டு - நீர்மறிப்பு - 880146 லூறறா698100 01 (பார்ற6; 
எ்ம்ரோயாக ௦1 பாம்ம6 836, 861, 1203, 1316. 


நீர்க்கடுப்பு - நீரெரிச்சல்‌ - யாப்பு த 520581140௨ எரம்‌16 588811 
பார்ற6, நவ்ற ௦ 000100] வர்க - ரஸா 607, 966. 


நீர்க்காசம்‌ - ஒரு வகை ஈளைநோய்‌ - செர்காா(&1 891008 216, 
988. 


நீர்க்கோவை - உடம்பின்‌ கண்ணறைகளில்‌ கெட்டநீர்‌ சேருதல்‌ - 
8௦வெஸ]க11௦௩ ௦8 ஸாமம்‌ [1யர்ம்‌ 8௦0 (௦ 8மர£௦000102 
(18ஸ ௦4 16 5௦03௫ 579, 751, 869. 


நீர்ச்சிறுப்பு - சொட்டு மூத்திரம்‌ - றற 0110௦. 
நீர்ச்சூடு - ரஊேறளாஷ்பா6 ௦1 எர 212. 


நீர்த்தாரை - 0917001100 4௦ (06 472௦ ற886826 ௦1 மார - 
8$ரர்1மா6 ௦1 மார்பாக 600, 613, 813. 


நீர்ப்பாடு - நீர்க்கழிச்சல்‌ - 948160; 1001100649, 


நீர்ப்பாண்டு - நீர்க்கவிசை - ஒரு வகை மகோதரம்‌ - ௦றவு 
௦1 (6 ஊ0௦01081 கோழ்ரு - 015016 987. 


நீர்ப்பாய்ச்சல்‌ - மூக்குநீர்ப்‌ பாய்ச்சல்‌ - 11282) ௦க(காரகம, 
ஐிஹம்சா5 456, 508, 1440, 1473, 


நீர்ப்பித்தம்‌ - 18111௦05 81416011௦0 எர்(ட்‌ 11014 8601611௦10 987. 


நீர்ப்பிரளை - மிகு மூத்திரம்‌ - 12%008$ 01 860761100 ௦1 பீரர்ற6 - 
181468 1றறரமமத 995. 


நீர்ப்பில்லம்‌ - ஒரு கண்நோய்‌ - 18001008 424, 1058. 


நீர்ப்பிளவை - பிளவைக்கட்டி, - நீரிழிவினால்‌ வரும்‌ கட்டி - 
கா 682207௧160 6011 0௦௦012 10) 01&06110 08116018 548. 


நீர்ப்பீனிசம்‌ - 194828] கரகர ஏர்பு 071215ர௭௦ 0190047206 01 
100005 1259. 


பின்னிணைப்புகள்‌ 977 
நீர்பொசி - 883 


நீர்மேகம்‌ - நீர்த்துளையிலிருந்து சீழ்‌ போன்று நீர்‌ வடியும்‌ 
நோய்‌ - 0166 202 


நீரடைப்பு - மூத்திரக்‌ இருச்சிரம்‌ - நீர்ச்சுருக்கு - 0512001100. 
௦8 ஸ்6 மாளாத] ற888826 197, 601, 606, 610. 


நீராமை - ஒரு வகை மகோதரம்‌ - க்‌ 1100 ௦04 0023 193, 
389, 394, 446, 451, 573, 577, 869, 1022. 


நீரிழிவு - 91௭ 200, 204, 221, 621, 623, 635, 645, 693, 
749. 911, 994, 1003, 1015, 1254, 1457, 1472. 


நீரேற்றம்‌ - நீர்ப்பாண்டு - 1910910831 8901141த 006 (0. 
300ம0018110௩ ௦1 0௧௬ ரீ1ய/ம்‌ 8௦00 1௦ ஏமா௦மம1௩த 4188068 
693, 1135, 1327, 1333, 1340, 1419. 


நெஞ்சடைப்பு - மாரடைப்பு - எங்‌ 1௩௨ ம்ம்‌ 1031. 


நெஞ்சற்கட்டு - மார்பில்‌ கபம்‌ கட்டல்‌ - ,&௦௦மருயர்க1$101 07 
11௦தர 1௩ 11௦ 01% 297, 508. 


நெஞ்சற்குத்து - மார்பு வலி - 0218 1௩ 405 ௦ - 06007௧1218 
42, 64, 260. 


நெஞ்சிற்சூலை - க௦0(6 நகர 10 116 028 534 
நெஞ்சிருமல்‌ - 6002 1190, 1364. 
நெஞ்சுக்குத்து - மார்புவலி - மேல்‌ 081) 976 


நெஞ்சுநோவு - மார்புவலி - நிகர்ம 1ம (16 0660 07 114௦108% - 
11௦18௦௦]ற14& 297, 1007. 


நெஞ்சுவலி - மார்பு வலி - இதம்‌ 1௩ 116 0696 ௦2 4107௧% - 
1001200018 349, 472, 507, 1075. 


நெஞ்செரிப்பு - மார்பெரிச்சல்‌ - இமா$1௩த 8608841100 1௩ 14௦ 
10040 ஏர்ன்‌ 5000 00௧0100016 (0 80௦1ம்‌ நே96ற81க - 
010518 371, 693, 766, 769, 608, 836, 841, 861, 966, 
1270, 1285, 1326, 1332, 1340, 1364, 1416, .1436,- 1454, 
1465. 


௮62 


978 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 

நெஞ்செறிவு - ]1761௩த 820881100 18 146 ௭௦௧௧ ப ர்‌ ௨ 
6₹00(8(100. 6 45 8௦10ம்‌ 04560818-0/0315 1280. 

நெட்டிருமல்‌ - 6004100108 யத 565. 

நெடுஞ்சுரம்‌ - 1,௦௫ஐ 00ஈ(10060 1876, போ௦ா4௦ 18421 367. 


நெடுமூச்சு - நீண்ட மூச்சு - நி8ஈ(10த 129108010௩ - 1௦1068 
1454, 


நெரிகுரல்‌ - குரல்சும்முதல்‌ - 84[601101) 01 (1021 11701 0014 
952. 


நேத்திர ரோகம்‌ - கண்ணோய்‌ - 19180886 01146 8/6 901. 
நேத்திர நோய்‌ - கண்ணோய்‌ - 19186856 04 106 66 694; 


பக்கசூலை - விலாபக்கத்தில்‌ ஏற்படும்‌ குத்தல்‌ நோய்‌ - 11 
10% ௦1 840012 றக] 761000 116 810465 - ற1பார்ஸு 527, 
530, 534, 746, 935. 


பக்கவாதம்‌ - பாரிச வ௱தம்‌ - 1601012218 979, 1124, 126. 
பக்க வாயு - பாரிச வாதம்‌ - 1]6ஊற[ச1& 762, 980. 
பசியின்மை - &096ற06 01 க0ற61146 - க௩௦2 24 45, 1188, 1442. 
பட்சவாதம்‌ - பக்கவாதம்‌ - [ஊர்றசதர்க 1394 


படர்தாமரை - க மும்‌ 00 8410 ம166856 (12௫ 800௦௧6 1115 ராஐ; 
௦100. 315, 453, 1020, 


படராமவாதம்‌ - & 1ம்‌ 01 991108 (190835 006 10 ௦84 161... 
படலம்‌ - கண்படலம்‌ - கு 0/6 0156896உ - 0818780( 424. 
படுபருக்கள்‌ - கோடைக்கட்டி - ஸா 00118 451, 452. 
படுபுண்‌ - வெப்பப்‌ புண்‌ - 13684 6௦19 318 


படுவன்‌ - காற்.படுவன்‌ - கட 5020௧ 1116 (1061811011 2161 -(06 
1065 688, 737. 


பணைப்பு - பருத்தல்‌ - $60001ஐத 0 . 1135, 1205, 1352, 
1435, 1465, 


பின்னிணைப்புகள்‌ 979 
பதகரி - & 18றம்‌ 01 81/0 0150866 901, 953. 

பயித்தியம்‌ - நீதம்‌ 403, 751, 759, 957, 

பரு - ிர்றற19 ௦1 9811 29௪, 737, 

பலசுரம்‌ - 1 371, 375, 766, 647, 1172, 1418. 


பவுத்திரம்‌ - ஒரு வகை மலவாயில்‌ புண்‌ - 1401௧ 285, 289, 
204, 456, 663, 676, 748, 749, 826, 935, 1010, 1371, 1472. 


பழஞ்சுரங்கள்‌ - நாட்பட்ட சுரம்‌ - நே௦ாம்‌ 882 349, 355, 
1159. 


பழமலம்‌ -நாட்பட்ட மலம்‌ - 014 106011 ூகர்ரரர 10. 020081 10 
(6 1கரஜ6 1(6841065 1316. 


பழவினை - முன்வினை - 196609 01% 10௦102 17118 1209. 
பழுபாகச்சுரம்‌ - க 10ம்‌ 087 906, 


பழுவெலும்பு வீக்கம்‌ - விலா எலும்பு வீக்கம்‌ - $96]1த ௦7 
ர10-0௦௦ 530. 


பழையசுரம்‌ - நாட்பட்ட சுரம்‌ - பொ௦ய1௦ ய108 1195. 
பழைய புண்கள்‌ - நாட்பட்ட புண்கள்‌ - 00101௦ 5106 1195. 


பறங்கி நோய்‌ - மேக நோய்‌ - ஏற ரேவ 015480 - நூற1ம்19 
324, 586. 


பறங்கிப்புண்‌ - ஓர்‌ மேகப்புண்‌ - இறு 1085014௦01 016 - 3$ற1ம்‌!1110 
கீ. 092896 10ற0ர்சம்‌ 03 16 நிர 10 ௦010௩ 4838 14௦ 
141௨ - ரூற6 315, 318, 533. 


பாண்டு - கீ நொ௦ாம்‌ 0008 கொடா நத 081௦௩888 ௨௭3 61௦11த. 67 
6 6௦0 135, 147, 155, 181, 264, 273, 328, 330, 334, 
335: 338, 349, 489, 537, 539, 558, 577: 632, 677, 694, 751, 
869, 908, 935, 988, 1015, 1022, 1035, 1303, 1374, 1473. 


பாரிசவாயு - நிசாகிற45 458. ப 
பாளை - ஒரு வசை மேகநோய்‌. - த 0106.04 116109]: 1096 
222. 


980 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பிசாசு - 1708968560 97 பள11 - 9௪௩௦1௭1/௧௦ 1498, 


பித்தகாசம்‌ - & 120 ௦7 க9ரநருக கே056ம்‌ 03) 6௩06884146 116 10 
16 0௦00 216, 220, 260, 9069. 


பித்தகாமாலை - 3க10106 - 830, 831, 1332, 1499. 


பித்த குன்மம்‌ - &ற கப்ரிரூ5ார்‌ மலா1௦ம்‌ 03 0௨0508, 0பாரர்றத ௦4 
(02 0854 8௦ 0111௩௨98 ௦1 8ற06(1(6, 6114 18866 610. 173, 
872. 


பித்த சிலேற்பனம்‌ - 116 நமம௦மா ஐம்‌ 71] தற 00௦0 10102 
(026110 803 0168110த 01568866 874, 1454. 


பித்த சிலேற்பன சுரம்‌ - பித்த சிலேட்டும சுரம்‌ - 1106 081860 
639) 106 001001024100 ௦8% 5116 80 நறர்சதரு ரமரா௦மா 1449, 


பித்து சுரம்‌ - ஒரு வகைக்‌ கொடூரமான சுரம்‌ - து ஏரய]ர்‌ 
16727 081900 637 சப07ர்றோ ரர்‌ 0ரீ 5116 ராமா 381, 620, 621, 
1097. 


பித்த சூலை - 0011௦ 68. 
பித்த சோகை - க்‌ 110 ௦14 ஊரோ 405, 1326, 


பித்த பாண்டு - &ற ௧8601௦ 0156886279, 907. 
பித்தம்‌ - 811006 01856886 2, 3, 4,9, 11, 13, 14, 17, 20, 26, 
28, 29, 36, 42, 49, 52, 56, 58, 63, 72, 91, 92, 338, 349, 


371, 539, 550, 669, 693, 694, 769, 808, 861, 908, 951, 


953, 969, 1031, 1254, 1282, 1283, 1289, 1302. 1364, 1409, 
1425, 1435. 


பித்தமேகம்‌ - 50, 626, 883. 


பித்த ரூட்சை - ஒரு வகை பித்து நோய்‌ - & 1800 ௦7 றர்‌(18 
0186256363, 861. 


பித்த வர்த்தனை - ஒருவகை வித்து நோய்‌ 1135, 1145. 
பித்து வறட்சி - & 810 015896 1435, 


பின்னிணைப்புகள்‌ 961 


பித்த வெட்டை - 0126 535, 761, 841, 1270, 1275, 1351, 
13 52. 


பிரகருஇ - 1039, 


பிரமேகம்‌ - வெள்ளை - 0௦01111068 334, 338, 343, 351, 542, 
550, 617, 636, 911, 912, 920, 995, 1007, 1457, 1460. 


பிரமியம்‌ - பிரமேகம்‌ - 000070068௨ 243. 


பிரமை - மயக்கம்‌ - ற] - ஏரரர்த0, 014010685 08 116௧0, 
113௦01001௨ 957, 1039. 


பிரலாபசன்னி - அலறு சன்னி - கரத 111810 பாள 1 0௦- 
112121 ௭௦1086 - நாக்குளறுதல்‌ 3035. 


பிரலாபம்‌ - அலறு சன்னி - ஹத 1116 10 1446 100௦018௭௧4 
௭0108 200. 


பிரளி - வலிப்பு - 74% - 276, 802, 804, 1035. 


பிரளிவாதம்‌ - பிரளிவாயு - கொப்புளண்டை கட்டி மாதிரி 
பெண்களுக்கு பிரளும்‌ வாயு - 1ம00யா 1166 92111௩த 1௨ (1 
7௦210 04 நக] 36 40 ஏர்றம்‌, தறை ரவி] 000018 10) ரவ 
16]. 


பிரிந்த சண்‌ - ஒரு வகைக்‌ கண்தேரய்‌ - கறு 6/6 0186856 1056. 
பிரேத சன்னி - க 11ம்‌ ௦7 கறம 151. 
பில்லம்‌ - க்‌ 0186886 01 116 ரூ6 - 114 759, 


பிள்ளை பெற்ற சகட்டு - & 156896 87462 0114 ஈரா 937, 
986, 991. 


பிள்ளை யில்லாதது - 8421] 1377. 


பிளவை - விப்புருது - கோரா 016 221, 285, 294, 527, 688, 
735, 736, 737, 738, 827, 911, 951, 970, 1371. 


பிறகடம்‌ - 441, 442. 


பிறநீர்க்கோவை - உடலில்‌ கனல்‌ மீறி வீக்கங்காணும்‌ ஒரு 
நோய்‌ - & 0186856 10 ஈரம்‌ (௦ 6௦09: 18 1081604565. 


982 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பிறவீச்சு - 6(௧0140ற 01 (06 00050185 04 (816 8806 1260. 


பீலிகை - வயிற்றில்‌ மண்ணீரல்‌ பற்றிய ஒரு நோய்‌ - & 180882 
௦8 (6 81661. க4(0ம்௦ம்‌ எம்‌ 1௦56 ௦8 &003(166. 0610மத 
ஏ. ஏ0வ4, 660. 177, 178, 185, 190, 248, 204, 369, 
1022, 1043. 


பீனிசம்‌ - நாட்பட்ட சலதோடம்‌ - போ௦ற1௦ ௦௦14 226, 279, 
289, 694, 759, 882, 883, 869, 876, 976, 988, 1135, 1254, 
1340, 1370, 1440, 1441, 1443, 1473. 


புகைச்சல்‌ - கண்மங்கல்‌ - 810655 ௦07 ர14௦ற 426, 427. 


புகைச்சல்‌ - இருமல்‌ - 00121) 008 10 1001௧08110 255, 806, 
952, 1276. 


புண்‌ - விரணம்‌ - 17108 47, 158, 197, 212, 286, 294, 326, 
345, 456, 502, 519, 523, 527, 736, 739, 811, 827, 923, 
968, 976, 1240. 


புண்பொடிகள்‌ - சிறு கிருமிகள்‌ $யக11 ௭01றட. மோடி 738, 
775, 776, 800, 841, 1369, 1473. 


புரை - குழிப்புண்‌ - நிசர40க0றத மம்‌ 669, 739, 
புழு - கிருமி - மோ - 010) 88, 1010, 1076. 


புழு - புழுவெட்டு - & 18100 08 66 018686, 11௦௦௧௦11101மம 
426. 

புழுவெரிப்பு(புழுவரித்தல்‌ - 021109 081510த 1121141100. 1820000102 
[210 1010 0182452) 996, 


புளித்தேப்பம்‌ - புளியேப்பம்‌ - 2100 141000 &௦(/107 01 115 
8400௨0 - 50மா 201100 966, 1436, 

பிறக்கிரந்தி - (71021 309, 

பூ (கண்‌ பூ)- ஒரு வகை கண்ணோய்‌ - 4௦6 ௦0 100 1 (12 
696 181010ஐ & 0811 915100) 425, 426. 


பூத சுரம்‌ - பூதக்காய்ச்சல்‌-- & 1ம்‌ 07ர்ந்தம்‌ சோர. 356, 386, 
357. 


பின்னிணைப்புகள்‌ 983 


பெருஞ்சூலை - ஒரு சூலைநோய்‌ - க 0182856 10211268 [03 
8110011த நக1॥ 530. 


பெருநாளைப்புண்‌ - மோ௦ற௦ 11௦8 424. 
பெருதோவு - குட்டநோய்‌ - 16££0வ9 193. 


பெரும்பாடு -பெண்களுக்கு மிதமிஞ்சிக்‌ காணும்‌ சூதகவொழுக்கு 
_ தீறு ்றாம3ர2(6 860610. 01 116 ரு] ந்தல்வாதே - 
7௦11 8ஜ1க 58, 178, 179. 235, 238, 243, 253, 279, 792, 
892. 920, 1375, 1460, 1478. 


பெருமேகம்‌ - மேகநோய்‌ - 8றாப்‌115 1270. 


பெருவயிறு - வயிறு பெறுத்தல்‌ - கீடும்௦ப்க1 ர௦றவூ 132, 
147, 155, 274, 389, 394, 443, 444, 443, 446, 451, 539, 579, 
857, 869, 1022, 1481, 1499. 


பேதி - கழிச்சல்‌ - மிரகாா1068 49, 87, 596, 647, 706, 715) 
849, 850. 


பேய்‌ - பிசாசு - மம்‌ 407, 432, 1496, 


பேய்ச்சொறி - ஒரு வகை சொறி நோய்‌ - $020168 - 1400 
289, 309. 


பேய்ப்பாடு - க்‌ 1200ம்‌ ௦1 ப்கொர்0கே 849, 
பேய்ப்‌ பிரமை - & நமம ௦1 11ம்‌ 409, 
பொத்‌ தூறல்‌ - க்‌ 18ம்‌ ௦4 008110 811௦௩ ௦4 16 0௦818 608. 


பொருமல்‌ - வயிற்றுப்‌ பொருவல்‌ - 9100ம்‌ 16156 12,1106 84010201, 
௦1றத 40 1001281100 - 11௧112௩௦09 243, 472, 489, 792, 
809, 841, 847, 988, 1177, 1363, 1436, 1473. 


பொருமுதல்‌ (வீங்கல்‌) - வாயுவினாலுப்பல்‌ - 1௦ 88611 07 01௦84 
2 6 ௦0 எர்டேஎம்ம்‌ ௦ 1312691101 54. 


பொறிகலக்கம்‌ - பொறிதட்டல்‌ - கறு 8002818006 01 0166 
[1௦2410த 68016 (டீ 8965 கேபு960 9 116 ஸ்ம 31160(101 
, 04 106,த6ர்பக - 488680 4011448216 436. 


984 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 
மகா நோய்‌ - வாதநோய்‌ - க்‌ 466 868160. 56710181]/ ௨1(600110 
பச ஏர்ர்ச] ந்றன்ற106 1ீ௦ரஸ்‌௦01்த ௨ ரீகக்க1 1328. 


மகாவாத சன்னி - வாதக்‌ குடைச்சலுடன்‌ கூடிய சன்னி 
1121770108 182886, நமோகரத1& 1384. 


மகாவாதம்‌ .- நரம்பைப்‌ பற்றிய ஒரு வாத நோய்‌ - 1121470115 
0156856 80% 88 றவிஷு நஸாவிதர்க 600. 371, 778, 950, 978. 


மகோதரம்‌ - நீர்‌ பெரு வயிறு - &904(65 38, 135, 193, 389, 
394, 572, 573, 577, 668, 869, 892, 900, 908, 1015, 1022, 
1037, 1043, 1209, 1477. 


. மஞ்சட்காமாலை - ஒரு வகைக்‌ காமாலை நோய்‌ - 7611௦ 
4810100106 543. 


மண்டைக்‌ கரப்பன்‌ - குழந்தைகளுக்கும்‌ காணும்‌ மண்டைச்‌ 
இரங்கு - 11060) 8081) 5012 1260. 


மண்டைச்சூலை - மண்டையில்‌ சூலத்தால்‌ குத்துவது போல 
நோதல்‌ - தக்‌ 019856 ௦7 (16 1௦80 1௪ ஈுப்௦்‌ றார்பெ்யத ஊம்‌ 
ப்பூஜி$நத றகம்௩ 38 8214 மறச்க 406 ௦௧௨ ௨ 18 9112 94 & 
1015000108 1௦860 502, 591, 759, 976. 


மண்டை நோய்‌ - தலைநோய்‌ - 1015685601 (46 68ம்‌ 10 
தாவி 594, 1370. 


மண்டைப்பீனிசம்‌ - மண்டைக்‌ கொதிப்பினால்‌ மூக்கிலுண்‌ 
டாகும்‌ ஓர்‌ நீர்‌ ஒழுக்கு - கர்காற்‌ 04116 0௦86 1254. 


மண்டையிற்‌ குத்து - ஓர்‌ வகைக்‌ குத்தல்‌ நோயுள்ள தலைவலி- 
& 1103 ௦ரி கேம்‌ ௧06 - ஜேறவிகஹ்க 11. 


மண்டை வாதம்‌ - & 11ம்‌ 01 நகம்‌ ௧௦6 1124, 

மணல்‌ மேகம்‌ - & 1800ம்‌ 07 46௦728] 0182856 210. 
மணிக்கட்டு வாதம்‌ - 1 ஊறக(180 [ற ஜார்‌ 650 938. 
மத்தமாரம்‌ - உன்மத்தம்‌ - 1401081100 1200 110101 403 


மதிமயக்கம்‌ - உன்மத்தம்‌ -]8800௦85; வெறி - 0188 - 957, 
1235, 1260, 1270, 


பின்னிணைப்புகள்‌ 985 


மதுகாள கண்டன்‌ - க்‌ 0180856 939, 


மதுமேகம்‌ - அதிக அளவுடன்‌ சர்க்கரை கலந்து நீர்‌ இறங்கும்‌ 
ஒரு நோய்‌ - 180686 ம6]1/105 210, 626, 995. 


மந்தக்கராணி - த்‌ 0110101௦ 011௦68 499. 
மந்தகாசம்‌ - ஒரு வகைச்‌ சயரோகம்‌ - க்கை 1006. 


மந்தசுரம்‌ - செரியாமையினால்‌ உண்டாகும்‌ ஒரு வகைக்‌ 
காய்ச்சல்‌ - னள 016 (0 1001202410 ௦௦0100 10 பெர்‌ 
363, 887. 


மந்தம்‌ - அசீரணம்‌ - 1%01த05(101 33, 34, 37, 43, 53, 76, 
847, 849, 066. ந்‌ 


மந்த ரூட்சை - 1001268100 887. 


மந்தாரகாசம்‌ - ஒரு வகைக்‌ காச நோய்‌ - த நறும்‌ 01 க௭்பாாக 
8(1&0121ரத மோர்றுத ரகர 01 01௦047 868500. 746, 836, 975, 
1363, 1384, 1406. 


மயக்கம்‌ - உன்மத்தம்‌ - ந] 1061௦0 9, 81, 432, 438, 
498, 499, 1198, 1412. 


மரண சன்னி - உயிரைப்‌ பறிக்கும்‌ ஒரு வகை சன்னி - & நாம்‌ 
௦4 ாக/ற நீனச ரஷ்ரிப்புத 15 02௧14 - ௧௦146 பயம்மா 936. 


மருள்‌ '- பேயாட்டம்‌ - மிளாரு 407. 


மலக்கட்டு - மலச்சிக்கல்‌ - 0018108110 01 12 0௦9616 - 
௦061400௦88 86, 857, 1196, 1203, 1316, 1333, 1455. 


மலசலக்கட்டு - மலசலசிக்கு - 0௦8103110௩ 8௩ம்‌ 7616101100 ௦7 
170௩6 808, 1205, 1267, 1424. 


மலசலபந்தங்கள்‌ - மலசலக்கட்டு - மே௦811081100 80௮4 16(6114101 
௦10 11106 1436. 

மலட்டுவலி - உரு மம6 80 உசா11ுர 455. 

மலநீர்க்கட்டு - மலசலக்கட்டு - 1012 ௦1 பாம்ற6 800 8001 
1444, 


98% அகத்தியர்‌ வைத்திய க௱வியம்‌-1500 
மலபந்தம்‌ - மலக்கட்டு - 0௦51081100 0௦0121616 9901655100. 01 
8(0019 720, 1180, 1200, 1351, 1412, 1419, 1456. 


மலபந்த வாயு - மலசலத்தைக்‌ கட்டும்‌ வாயு - 136 நு்றம்‌ ம: 
01035 11௦ 009619 ௨௫ம்‌ கே885 0018(10௧1101 1302. 


மாங்கெ மேகம்‌ - க 18ம்‌ 01 0022௧1 0180286210. 
மாதர்‌ விடை - 4/01081'5 100569 1377. 


மாந்தக்‌ கழிச்சல்‌ - குழந்தைகளுக்கு வரும்‌ ஒரு கழிச்சல்‌ நோய்‌ 
தீ ர்]றம்‌ 02 பெகாரந்0கே 10. பெய்‌. &௦௦௦0றகற(60 
1௦318270106, 0001181108 610. 498. 


மாந்தம்‌ - செரியாமை - ]யப்1த650400 167, 225, 229, 276, 604, 
1189. 


மாலைக்கண்‌ - இராக்குருடு - ]14]ஜ1% 6110040௦86 429, 4231, 
1058. 


மாறல்‌ சுரம்‌ - ஸூ 006 (0 04802௦ ௦4 ௦110௨6 - ௧௦௦170௧110] 
[802 381, 585, 674, 821, 1156, 1184, 1416. 


மாறாச்சுரம்‌ - தொடர்க்‌ காய்ச்சல்‌ - மேறர10005 12422 381, 
முகுயெறிவு - பரத 800581400) 10 116 1806 984. 


மூகவாத சன்னி - புருவத்திலும்‌, செவியிலும்‌ குத்தலுண்டாக்கி 
முகத்தையும்‌ வாயையும்‌ ஒரு பக்கமாக மாற்றித்‌ திருப்பி 
விடும்‌ ஒரு சன்னி நோய்‌ - 18018] றவ£வி][$515 761007102 
28ாத110த 0 8£ரர(ம்த 1௩0௦081016 160, 953. 


முகவாதம்‌ - முகத்தைப்‌ பற்றிய நோய்‌ - & (160896 8119601102 
1116 7206, ரீ&0121 றகாக]1]4/6186 979, 1015, 1045, 1124, 1260, 


முகிழ்மூலம்‌ - அரும்பு மூலம்‌ - நீடும்‌ 146 6116 300, 


முசல்வலி - ஒருவகை வலிப்பு - & 10௦4 6ற!1160110 116 405, 
407, 1031, 1043. 


முட்படலம்‌ - & 018085 04 116 1௦11) 1396, 


முடக்கம்‌ - முடங்கல்‌ - நீறெத யம்‌ 1260, 


பின்னிணைப்புகள்‌ 06 


மூடக்கு - கை, கால்களை முடக்கும்‌ ஓஒருதோய்‌ - ,& 0186859 
ட அம்பு றாரே (2 (06 196 01 14/08 ௦2 க்280ரறா5 12௦ 118053 
1301. 


மூடங்கள்‌ - ஒரு தோய்‌ - கூ, 4150850 1121 08]905 ௦௦147௨0101 07 
ரர 319, 978, 


முடச்சூலை - முடக்குசூலை - 7811501081106 ௧1011௦0102 534. 


முத்தோடச்சுரம்‌ - வாத, பித்த, ரிலேட்டுமக்‌ கோளாரினால்‌ 
ஏற்படும்‌ காய்ச்சல்‌ _ வுல இா௦மதநம்‌ ஊட டு (02 
815/0102006 07 119 410௦6 நமா 1௩ (06 வஜ்ரம்‌ 1153. 


முத்தோடம்‌ - முப்பிணி - 1115 ௦0௦0ம்‌ 1௬௦0௨ ஏம்ப்கர்்0ட ௦ரி எர்மும்‌, 
115 ௩௨ ஐஎூர்கத௩ 1பய0௦மா$ 081164 க௱ப்றக(1க ம௦ஸ்காம 22. 
1035, 1182. - 


முதிர்வாதம்‌ - ஓடுவாதம்‌ - ெளிழம்ுத (ரக( (18௭080500௦ ௭௦16 
௦00/௫ 978, 


முயல்‌ மூர்ச்சை - ஒரு வகை வலிப்பு நோய்‌ - & 1பறம்‌ 04 80௧50. 
4106 10 01900௦: 561. ப 
முயலகன்‌ - முயல்வலி - 1$ற116083/ 1260. 


முலைக்குத்து - முலையில்‌ ஊசியினாற்‌ குத்தினாற்‌ போல்‌ 
காணும்‌ வலி - %12010த ௨1௩ 0 1800181102 ஐக1௫ 1 1146 
௦௫ - நகீதாஙஙகார நபொவரித்க 283. 


முழந்தாட்ருலை - & 0௧1801 0152896 க1[60110த 11௦ 066 527. 

முழிக்குருடு - முழுக்கண்‌ குருடு - 001816 110௩65 1058. 

முளை - பருவின்‌ முளை - 106 7001 04 808068 01 01166 46, 

முளைசோரி - இ1168 90ம்‌ ௦1௦௦0 17001 300. 

முளை மூலம்‌ - முளையோடு கூடிய மூலநோய்‌ - 21168 300, 
711. 


முறுக்குவலி - உடம்பை முறுக்கி வலிக்குமொரு நோய்‌ - 
1 010ம்றம்& 274. 


988 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


முறைக்காய்ச்சல்‌ - விட்டுவிட்டு முறைப்படி வரும்‌ காய்ச்சல்‌ 
- 292 0001௩த 1 8000688100 01 044 1மாா5 - 1ார்ரோரப்‌($மோம்‌ 
[ரர்‌ 381, 385. 


முன்னடைப்பு - & 0186856 ௬௱ர்‌00 ஜாவ 26 0௦12 1031. 


மூக்கில்‌ நீர்ப்‌ பாய்ச்சல்‌ - மூக்கினின்று சளிநீர்‌ ஒமுகல்‌ - 
$ப0ற1றத 086 - சகந்கராரு ௦1 16 0086 562. 

மூக்கில்‌ ரத்தம்‌ - மூக்கினின்று இரத்தம்‌ ஓழமுகல்‌ - $£றர௨:18 
314. 

மூக்கில்‌ விடநீர்‌ - மூக்கினின்று விடநீர்‌ ஓமுகல்‌ - 711898] 


௦8ரகாா 473. 
மூச்சடைப்பு - மூச்சுத்தடை - $11100க1100 88நறருரக 549, 


மூச்சுச்‌ சுவாசம்‌ - மூச்சுத்‌ திணறல்‌ - இ நப்‌ ௦71 ரஜற181013 
0186886 1445. 


மூத்திரக்கட்டு - நீர்‌ பிரியாமை - $பறர698101 ௦1 மா1ற6 197. 
மூத்திரக்குண்டி - தூக்கத்தில்‌ நீர்‌ விடுதல்‌ - 10௦0010006 ௦8 
[ர1ற6 - நிறமா ஐ௦௦்மாரக 995, 1254. 


மூத்திரபாளை - ஒரு சிறுநீரக நோய்‌ - த்‌ றம 08 (பீரருகரு 
3152885260, 749, 1003, 1254. 


மூத்திரமடைப்பு - நீரடைப்பு - $॥ழ0ர285100 01 (ீரரர௦ - கரமாக 
749, 


மூர்ச்சை - நினைவு மயக்கம்‌ - 1,088 010 00108010180658 11 
253, 301, 853, 984, 1027, 1030, 1035, 1043, 1180, 1254, 
1456. 


மூலக்கிராணி - மூலாதாரத்தைக்‌ கடுத்துளைந்து நாற்றமாய்க்‌ 
கழியும்‌ ஒரு நோய்‌ - & 00௦11௦ 015686 ஈ௩கா]1௦ம்‌ 01 ஏக்கரா 
01க711௦6௧ வர்ம. 1001 810611, மாறர்றத 856088110௩ 1௨ 116 நெல்‌ 
ஊற 8௦4௦௫௧, சகாத]110த 1ந (6 80௦௦0 60. 1303. 


மூலதோட பேதி - மூலாதாரத்தைச்‌ சடுத்துளைந்து நாற்றமாய்க்‌ 
கழியும்‌ ஒரு நோய்‌ - & ர்‌௦ஈர்‌௦ 0198852 மகர1;6ம்‌ நர 81203 


பின்னிணைப்புகள்‌ 989 


ர ப்ப பபப இப்ப பத (16 02 
90 ௨4௦03, தகாதிர்றத 1௦ 106 ௨0௦௦60 646. 490, 


மூலம்‌ - ஆசன வளையங்களில்‌ இழங்குமுளை போல்‌ உண்டாகு 
மொரு நோய்‌ - 1/1 45, 300, 303, 338, 677, 746, 748, 
1175, 1176, 1177, 1310, 1371. 


மூலமுளை - 116 [1583 6%01680106 1101200102 காம்‌ 1 
(6 2001 00560 ர ற!16 967, 986, 1010, 1473. 


மூலரத்தம்‌ - இரத்தறூலம்‌ - 165412 ந1166 711, 837. 
மூலவலி - 8810 0ப6 1௦ 1165 808. 


மூலவாயு - மந்தமுடன்‌ உடல்‌ வெளுத்து, வயிறு இரைந்து 
கொண்டிருக்கும்‌ ஒரு நோய்‌ - & ஏர்றர் ப156456 811௦௩0804 
ஏர்‌) 1௦95 01 &0ற ௦4106, 11௦௦016580685 ௨௭3 0௦17 5௦615 762. 


மெய்க்குடைச்சல்‌ - உடம்பினுளைவு - ௨௨ 811 ௦௭௦1 16 6003 
லம 

மெய்நீர்‌ - மூத்திரம்‌ - ீ்ம6 1269. 

மேகபேதி - மேக நோயாலுண்டாகுமொரு கழிச்சல்‌ நோய்‌ - 
௦ம்‌ 3௦ 68 0056ம்‌ 07 116 ஏனசாகவி 3682008 11 16 
ஜு 49. 

மேகம்‌ - பெண்‌ தொடர்பினாலுண்டாகுமொரு நோய்‌ - 
700620 0156856 - $றற்ப்‌115 37, 39, 50, 55, 57, 58, 59, 
66, 79, 86, 88, 135, 207, 258, 330, 334, 495, 616, 669, 
675, 677, 694, 750, 759, 784, 827, 837, 895, 909, 911, 
912, 916, 937, 1003, 1008, 1031, 1254, 1259, 1303, 1465, 


147/2: 


மேகவெட்டை - வெள்ளைநோய்‌ - 00௦0111௦௦௨ 238, 693, 
1145, 1299, 1380. 


மேல்புள்ளித்‌ தாமரைகள்‌ - க றம்‌ ௦8 பட 015886 1021. 
மேல்மூச்சு - மேல்மூச்சு வாங்கல்‌ - நீராம்றத 41. 


மேல்‌ வயிறு வீக்கம்‌ - மேல்‌ நோக்கிய வயிறு - 706 பறற 
6161721100 ௦7 146 ௭௦0௨0௩ 1022. 


990 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 
மேல்வாதம்‌ - மேல்‌ நோக்கு வாயு 979, 
மேலிளைப்பு - 7 காாு266. 988, 


மேலெரிப்பு - உடம்பெரிச்சல்‌ - இராரப்டுத 860824101௩ 01 110ப்ப்த 
உள(10ர 10 (05 5௦ஷ்‌ 366, 


மேலெறிவு - உடம்பெரிச்சல்‌ 71.2 5218281105 07 110410 
9820881100 1 ௦௦ர்‌ 221, 


மேலேப்பம்‌ - 8005 எம 1171. 
மேற்சூலை - கலந்த றவு 527. 


மேனோக்கு வாய்வு - மேலேயெமும்பு வாழு - 17107102 104149 
8810 ௦7 றவ/ற5 404. 

யோனிச்சூலை - பெண்‌ குறியில்‌ குத்தலையுண்டாக்குமொரு 
சூலைநோய்‌ - ,& 0186886 18 (16 281168] 00 ௭௦00௦௦ கப 
றா றார்‌ றக 179, 266, 746. 

யோனிப்புற்று - பெண்குறியில்‌ உண்டாகும்‌ ஒரு மேகப்புண்‌ 
கட9072 1ற (06 தரோ/181 01 8 120816 016 10 ஏர ரே28]1 080829 
1370. 


ருத்திரரோகம்‌ - மாரடைப்பு - இர ஜ1்ரக ற6010719 41, 42. 
லகரி - கஞ்சா நோய்‌ - வெறிநோய்‌ 442. 
வசூரிப்புண்‌ - அம்மைப்புண்‌ - $ய21100% - (0102 303, 309. 


வண்டுகடி - உடம்பிற்‌ தழும்பையுண்டாக்கும்‌ பூச்சிக்கடி - 
8110 07 60116 081968 மாப்கோர்க 88, 872, 908, 976. 

வயிற்றிரைச்சல்‌ - செரியாமையினால்‌ வயிற்றிலுண்டாகும்‌ ஓசை 
மோதி10த 18 (டீ ௨6௭௦0௫6௩ மப2 (0 1804த0040ய காம்‌ 0406 


19% 48, 78, 721, 715, 717, 731, 778, 606, 818, 966 
1270, 1327, 1333. 


வயிற்று நோய்‌ - வயிற்றிலுண்டாகும்‌ நோய்‌ - 19156896 ௦1 (1 
8940௦௬ 579, 750, 854, 1424, 


வயிற்று நோவு - வயிற்றுவலி: - $100150 நகு 274, 1379, 
1424, 


பின்னிணைப்புகள்‌ 991 


வயிற்று ரத்தம்‌ - க 0186856 0₹ (6 8்ர்‌ரர 734, 
வயிற்றுவலி - $101%&401) றவு 498, 372, 991, 


வயிற்றுளைச்சல்‌ - வயிற்றுல்‌ குடைதல்‌ போன்ற நோய்‌ - 
இடார்த நவ 80௦௦௭ 711, 715, 721, 733, 809. 


வயிற்றெரிவு - வயிற்றில்‌ காணும்‌ எரிச்சல்‌ - $ீமாப/02 86108811௦0 
[ஈ(16 5ர6௩௧01% - ௦616 - நாக்‌. 266, 340, 794. 


வர்ணன்மேகம்‌ - & 1100 01 ஏறே] 0186886 210. 

வல்லியம்‌ - & 0186856 389. 

வல்லை - ஓரு நோய்‌ - & 0186896 193. 

வலக்கண்ணோவு - க. 015052 01 4116 ஈ]ஜர்‌ 66 428. 

வலி - நோவு - நிகர 64, 135, 184, 551, 769, 1177, 

வலிகண்‌ - 196 றகரம்‌ 1058, 

வலிகுன்மம்‌ - செரியாமையினால்‌ வரும்‌ ஒரு நோய்‌ - 
லொவிதக, கேல்௦யு யர்‌ 577, 646) 968, 1009, 1436. 

வலிப்பு - இழுப்பு - ரயி/006 0 1116 400, 409, 

வற்றுவாதம்‌ - ஒரு வசை வாதநோய்‌ - & ஆர்றம்‌ 07 ரற்மெமக!1௦ 
4152886161. 

வறட்சி - உயர்வு - 5100107147, 148, 226, 351, 377, 646, 808, 
832. 883. 908, 1135, 1145, 1320. 


வறட்சியிருமல்‌ - வறட்சியினால்‌ ஏற்படும்‌ இருமல்‌ - லே 
006 1௦ ரரற085 1400, 1444, 

வநள்மூலம்‌ - ஒரு வகை மூலநோய்‌ - க ஏலார்சு 01 ஐர156) மாகா1௦ம்‌ 
மு புரு மாம்‌ 40018 303. 


வாதகுன்மம்‌ - நெஞ்சிலும்‌, வயிற்றிலும்‌ வரிக்கச்‌ செய்யும்‌ ஒரூ' 
வகைக்‌ குன்மம்‌ - & 1610 ௦1 4 171, 172, 871, 


வாதசீதம்‌ - வாதசயித்தியம்‌ - 0௦001011௦௩ ௦7 எர்றம்‌ உரம்‌ 
சதம்‌ நமா 1361, 1302. 


992 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வாதசுரம்‌ - உடல்கடுத்து, சந்துபொருத்துகளையும்‌, கீழ்முதுகு, 
விலாவை நொந்து, குளிர்நடுக்கஞ்‌ செய்யும்‌ சுரம்‌ - 960206 
[ளா 200, 480, 1096, 1155, 1157, 1159. 


வாதசூலை - உடல்கனத்து நடக்கவொட்டாத ஒரு தோய்‌ - 
1160118110 2001 69, 


வாதபித்தம்‌ - ஒரு நோய்‌ - & 0180886 080960 3 (16 
௦0010௧1101 ௦1 நம்பக்‌ றம்‌ 5116 நஙுாருமமா8 8. 


வாதம்‌ - முப்பிணியிலொன்று - 016 07 (16 11766 11மா0015 2, 3. 
9, 10, 13, 14, 20, 28,'29, 36, 49, 53, 56, 63, 64, 65, 91, 92, 
162, 164, 264, 542, 543, 551, 692, 693, 900, 908, 935, 
938, 053, 956, 969, 980, 1009, 1020, 1027, 1030, 1039, 
1099, 1124, 1200, 1260, 1266, 1303, 1332, 1363, 1368, 
1379, 1394, 1435, 1494, 1496. 


வாதமேகம்‌ - & 18ம்‌ 0ரீ 160௪8] 0156886 51, 57, 210. 
வாதவெட்டை - க 0150886 00௦ 10 460072௨1 68 535. 


வாதபித்த சூலை - கைகால்‌ பொருத்துகளில்‌ கரடுகட்டி 
உடம்பு புண்ணாதல்‌ - க 015988௦ 01 116 01015 - 
டிஸ்‌ 71. 


வாதை - நோய்‌ - நிக1ற 303. 


வாந்தி - ஓக்காளம்‌ - 401ப1(110த - கறக௦௦1௦ 11, -63, 68, 158, 
289, 472, 683, 769, 808, 836, 841, 850, 861, 970, 1267, 
1269, 1270, 1282, 1302, 1333, 1340, 1413, 1416, 1433, 
1426, 1458, 1465. 


வாய்ச்சூலை - இரச மருந்தினால்‌! ஏற்பட்ட வாய்வேக்காடு - 
ரீறரி/&றா1101 ௦7 406 100011 09 021118] 018012 421, 
827 


வாய்நீர்‌ - 8வி1௨ 11, 56, 63, 968, 1269. 


வாய்நீருறல்‌ - வாயில்‌ நீர்‌ சுரத்தல்‌ - $81148(100 - நிறுவி 
27 1௮9௮) ப 

வாய்வாதம்‌ - வாய்‌ கடுத்து பேசக்‌ கூடாஇிருக்கும்‌ நோய்‌ - க்‌ 
0190296 0815102 100% 189 80 றரோ£178110ற 551, 


பின்னிணைப்புகள்‌ 993 


வாய்விப்புருதி - ஒரு வகை சிலந்தி நோய்‌ - 1400 06௨08 - 
955. 


வாய்வுலர்த்தல்‌ - நுிறுற68$ 01 16 1000 1700 6 180 ௦7 
101008] 8061௦0 - 2008910018 403 


வாயில்‌ ரத்தம்‌ - 11004 12000) மூ௦ு(1 314, 


வாயு - வாயு நோய்‌ - 19186856 ௦1 (6 ஷு 10, 15, 20, 24, 
31, 33, 36, 40, 41, 43, 45, 49, 52, 53, 54, 64, 75, 81. 
86, 95, 190, 203, 266, 504, 507, 541, 554, 596, 693, 745, 
750, 761, 766, 768, 774, 809, 842, 847, 857, 861, 883, 
935, 950, 966, 1009, 1020, 1021, 1058, 1135, 1175, 1176, 
1177, 1289, 1316, 1332, 1339, 1368. [371, 1376, 1379, 


1424, 1436. 

வாயுக்குத்து - க்‌ ரங்மோரக(10 0156856 954, 1412. 

வாய்ச்சூலை - ஒரு வகை சூலை - கர்ம 8(10 881601101 
1030. 


வாயுமூர்ச்சை - க்‌ 1400. 04 780102 561. 
வாயு மேகம்‌ - & 180 04 2061௦8] 0180856626. 


வாயூறல்‌ - வாயில்‌ பித்த நீர்‌ சுரத்தல்‌ - $60121100 01 [1004 1 
111௦ ௦ம்‌. 1436. 

விக்கல்‌ - மஸ 11, 158, 269, 329, 345, 683, 1135, 1136, 
1137, 1138, 1318, 1319, 1320, 1340, 1395, 1396, 1397, 
1398, 1399, 1400, 1454. 


விகற்பம்‌ - சத்த விகற்பம்‌ - மணக்கோணல்‌ - 18186 001100 
405. 
விடக்கடி - விடமுள்ள பூச்சிகள்‌ கடி - 18 01 ற01500015 


ரெல்மா௦6 32, 551, 1027, 171 


விடசுரம்‌ - ஒரு வகைக்‌ காய்ச்சல்‌ - த 1ம்‌ ௦4 மகர்காரக1 1646 
363, 367, 371, 381, 581, 582, 766, 1180, 1205. 


விடதோடசுரம்‌ - னள ஸோம நு 1267. 


௮-63 


094 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-! 5900 


விடபாக சுரம்‌ - ஒரு வகைக்‌ காய்ச்சல்‌ - வாய்வு உடலில்‌ ஏறி 
விடம்போல்‌ வீங்கிக்‌ கொல்லும்‌ ஒரு நோய்‌ - & 0186856 
வேடு$॥றத 888816 றே 08101088 3ம்‌ 1 1163, 1209, 
1416. 

விடப்பாண்டு - உடல்‌ வெளுத்து, சுரம்‌ அதிசாரம்‌ போன்றவை 
புண்டாக்கும்‌ ஒரு நோய்‌ - 0௦றவு 774, 869, 1333. 

விடபாகம்‌ - கீ 0156886 ௦வ9/்நத 80888௦ 8௱ம்‌ றவ]80 858 8ஈம்‌ 1646 
334, 484, 489, 539, 577, 751, 987, 988, 1135, 1165, 1184, 
1200, 1202, 1269, 1303, 1473. 


விடம்‌ - நஞ்சு - 10450 405, 407, 411, 548, 571, 970. 


விடாச்சுரம்‌ - விடக்‌ காய்ச்சல்‌ - 0004100019 1ஸர 566, 819: 
1184. 


விப்புருதி - சிலந்தி நோய்‌ - ,&80689; 081061 01 0876100108, 
285, 289, 330, 334, 746, 747, 750, 1022, 1195, 137/1, 1376. 


விரணக்கப்டு - நிர்றப்‌1றத 016 (0 1௦ 197, 


விரணசன்னி - காயம்‌, புண்‌ முதலியவைகளால்‌ ஏற்படும்‌ சன்னி 
- இவர்மாம்‌ 8126ம்‌. ர [றபர்‌ 936. 


விரணம்‌ - திறந்த புண்‌ - கறு 0றஊ 8016 - 11௦0 39, 47, %, 
286, 294, 326, 462, 527, 669, 776, 907, 1055, 1235, 1237, 
1369, 1473. 


விரியன்கடி - 112 ௦7 ஏழா 886 1375, 1378. 


விரோசனம்‌ - மலத்தையிளகச்‌ செய்து பேதியுண்டாக்கல்‌ - 
],8%க11466 547, 706. 


விலங்குவாதம்‌ - & 1ம்‌ ழீ கநக 050886 161. 


விலாநோவு - விலாப்பக்கம்‌ ஏற்படும்‌ வலி - 14] 1/௩ (11௦ 61068 
௦406 ஞ௦6 530. 


விலாவெலும்பு வீக்கம்‌ - பக்கத்தெலும்பு வீக்கம்‌ - 5861140210 
11 110-006 534. 


பின்னிணைப்புகள்‌ 995 

வி.ரிசலக்கண்‌ - ஒரு வகைச்‌ கண்ணோய்‌ - கற 00/6 0186882 
1058. 

விழிமயக்கம்‌ - கண்‌ மயக்கம்‌ - ]ம்ம்பப1்றத ௦8 116 ௫8 427. 


வீக்கம்‌ - ஊதல்‌ - 5961111த 135, 147, 289, 294, 489, 527, 
530, 613, 688, 693, 736, 737, 800, 827, 987, 1022, 1139, 
1203, 1235, 1333, 1340. 


வீச்சு - வலி - 0411810 1043. 


வீரியவிருத்தி - தாது பெருக்கல்‌ - 13016896 08 86%081 082 - 
201110018180 1299. 


வெகுதகாகம்‌ - மிகுதியான நீர்த்தாக நோய்‌ - &0016 நரல்‌ - 
459, 


வெகுபேதி - மிகுதியான கழிச்சல்‌ நோய்‌ - &௦16 ப1817106& - 
847, 


வெட்டை - பிரமேகச்சூடு - 4802௨1 1224 36, 86, 148, 155, 
158, 264, 367, 371, 492, 533, 775, 776, 784, 792, 1134, 
1254, 1276, 1290, 1326, 1344, 1465. 


வெட்டைச்சூடு - பெண்‌ போகத்தஇினால்‌ ஏற்பட்ட சூடு - 1684 
020820 97 1167000186 - ஏ௦ரரகே1 மமம்‌ 375, 11345. 


வெடிகரப்பன்‌ - ஒரு வகைக்‌ கரப்பன்‌ நோய்‌ - & 1103 07 
602118 ஈரம்‌ ரீர5ளாக 901. 


வெடி.சூலை - ஒரு வகைச்‌ சூலை - & 110 07 71) 00:811810 
416, 534, 892, 968, 1007. 


வெடிப்பறங்கி - ஒரு வகைப்‌ பறங்‌ூப்புண்‌ - & ஏறே ரகம 8018 
1370. 


வெடிப்புண்‌ - 118லுர6 807012 80 01021 71. 


வெண்கடுப்பு - ஒரு கண்ணோய்‌ - 19156856 01116 636 அல்லது 
வெள்ளையுடன்‌ கூடிய மூத்திர நோய்‌ 197. 


வெண்குட்டம்‌ - 410416 120ர௦8/ 328, 1021. 


- 996 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வெண்கோழை - 81416 றத 1289. 


வெண்கரம்‌ - ஒரு வகைக்‌ காய்ச்சல்‌ - & 48160] 01 10௭ 
582, -605. 
வெண்நோய்‌ - வெண்ணோக்காடு - வெண்ணோவு - பிரசவ 


மாதறகுமுன்‌ உண்டாகும்‌ வேதனை - 18196 18௦௦8 8108 
579. 


வெதுப்பு - சுரம்‌ - 1 847. 


வெப்பு - ஒரு சுர நோய்‌ - ன்‌ 349, 394, 869, 892, 907, 
991, 1043. 

வெப்புப்பாவை - சுரம்‌ வாயுமிகல்‌, உடம்பு வற்றல்‌, மயக்கம்‌ 
இவற்றுடன்‌ கூடிய ஒரு வகைக்கட்டி - & 1000 01 011603 
1 16 09616 ஏர்ட 01020076 800611; 5௭௦11102 10106 0௦9019 
86 ரொ ரரி 185, 249, 349, 389, 577, 1007. 


வெள்ளுடைப்பு - வெளுப்பான கழிச்சல்‌ - 41016 ௦010060 
84ஊு்௦௦௧ 1௩ செய்ற 006 40 1ற0ரத9941௦0 314, 548. 


வெள்ளெழுத்து - ஒரு கண்ணோய்‌ - தரு 66 0156856 110211:௦8 
ரூ 1920111110 ௦௧0 427. 


வெள்ளை - மேகவெட்டை - ரர0/119 53. 
வெள்ளை வீழ்தல்‌ - 94/6((6 015026 - 1,200011%௦௦8 254, 632. 
 வெள்ளோக்காளம்‌ - வெறும்‌ வாயை ஓக்காளித்தல்‌ - கக்க 


வில்லாத ஓக்காளம்‌ - 148068 ஈய 810 81006 18 607116ம்‌ - 
1409. 


வெளிக்குத்து - டுப்‌ நக1॥ 1043. 


வெளி - மயக்கம்‌ - 018010685) போதை - மார 1:00. 119007 
409, 41]. 


வெறிப்பித்து - பைத்தியம்‌ - 1480௩௦85 403, 438, 
பவெறிமயக்கம்‌ - குடிவெறி - 011 0055 436, 


வேர்வை - வியர்வை - 5928/; 1619014110 10, 44, 81, 1180, 
1189, 1214, 1216, 1416, 1418, 


அனாககதையகைதகாகா க வலம, 


பின்னிணைப்புகள்‌ 


997 


பாடல்‌ முதற்குறிப்பு 


(ஏண்‌: பாடல்‌ எண்‌) 


அகற்றிவிடும்‌ சூசிகாசூ. 814 
அகற்றிவைக்கும்‌ 
தோய்களுக்கு 843 
” அகற்றுவது செம்மரையும்‌ 
626 
பரணமாம்‌ 
1097 
வன்னித்தோல்‌ 
590 
அஞ்சுடனே வேர்வகையுங்‌ 


அஞ்சாதநாள்‌ 


அஞ்சான 


990. 


அஞ்சுபலம்‌ வேறிடித்துத்‌ 373 
அடிமுடியு மாகிநின்ற-காப்பு 


அடுக்குவது குழிகீமு 160 
அடுத்ததொரு ரசாயனவை 
559 
அடுப்பேற்றிக்‌ கமலவன்னி 
510 
அடைத்ததொரு 
பொடிகுன்்‌ றி நர்‌ 
அடைத்ததொரு 
மருந்ததனை 576 


அடைத்திட்ட களிம்பதனைப்‌ 
1195 
அடைவாக நாளொன்று 788 
அடைவாம்‌ இன்ன 1224 
அண்டாது இன்னமொன்று 
466 


௮இமதுரம்‌ சீரகம்வெண் 1400 


அயனாகி ஓருகற்பம்‌ 511 

அரக்குடனே இலாமிச்சம்‌ 
365 

அரிதா ரத்தின்‌ 1231 


அருந்தப்போம்‌ இன்னமொரு 
1151 


அருந்திப்‌ படியே 1240 

அருந்திய நாள்மட்‌ [302 

அருநீதியரை நாழிகைக்கு 
705 


அருந்தினால்‌ தீருகிற 832: 
அருந்துவது மண்டலந்தான்‌ 


763 
அருமையென்ற காந்தத்தை 
1480 
அரைத்ததொரு 
மருந்ததனைச்‌ 677 
அரைத்ததொரு 
மருந்ததனைக்‌ 868 
அரைத்ததொரு 
மருந்துதனைக்‌ 1067 
அரைக்ததொரு 
மருந்தெல்லாந்‌ 4(0 
அரைத்தமருந்‌ தப்போதிற்‌ 
731 


அரைத்திட்ட. மருந்தோடே 
279 


998 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


அரைத்திடவே பாகவிலைச்‌ : 
820 
அரைத்துவைத்த சிந்தூரம்‌ 
1208 
அரோசியும்போம்‌ சுரம்‌ 
போகும்‌ 249 
அவ்வண்ணம்‌ அடக்கியே 462 
அவித்திடுவாய்‌ சுண்ணநீர்‌ 
102 
அழிவின்றி நோயன்றிப்‌ 1106 
அளந்ததுற்குக்‌ கற்கவகை 277 


அறிந்திட உந்திக்‌ 31 
அறிந்திட வாயு 22 
அறிந்திடும்‌ எல்லாம்‌ 16 
அறிந்துசெய்‌ வாத 1301 
அறிந்துதான்‌ இதற்கு 3 
அறிவதுதான்‌ சோகைபித்தம்‌ 

694 
அறிவது வாதந்‌ 9 


அறிவால்‌ அறிவாய்‌ 1372 
அறிவுகெட்ட விடத்தாலுஞ்‌ 
411 
அறைகிறேன்‌ அயக்கிண்ண 
108 
அறைகிறேன்‌ இலவங்கம்‌ 259 
அறைகிறேன்‌ எலும்புருக்கி 


238 
அறைகிறேன்‌ ஒருசட்டிக்‌ 

1470 
அறைகிறேன்‌ சுக்கலகு 818 


அறைகிறேன்‌ பித்தவெட்டை 


1270 

அறைகிறேன்‌ 
பீனிசத்தின்‌ 1439 
அறைந்த குணத்தின்‌ 1452 


அறையிறேன்‌ வெண்காரம்‌ 
201 
அண்பாகத்‌ தாமரையின்‌ 291 
அனைத்தும்போம்‌ 
வல்லாரைச்‌ 616 
11.1 
ஆக்கிய கசாயந்‌ 1261 
ஆக்கியதோர்‌ ஒருகூறுக்‌ 1165 
ஆக்கியதோர்‌ சிந்தூரம்‌ 927 


ஆக்கிய கசாயந்‌ 


ஆக்கயே மருந்தஞ்சும்‌ 1414 
ஆக்கிய யிந்த 1277 
ஆகாத வாத 71 
ஆகா தின்னும்‌ 1220 
ஆகாது என்றுசொன்ன 149] 


ஆகுியதோர்‌ சிந்தூரந்‌ 530 
ஆகியதோர்‌ தங்கபற்பம்‌ 895 
ஆகிய மேகந்‌ 63 
ஆகின்ற வாறு 80 
1101 
ஆகுமப்பா சர்க்கரைதேன்‌ 


அகுமடா நதோய்வருங் 


1084 
ஆச்சப்பா இரத்தினங்கள்‌ 

1049 
ஆச்சப்பா கந்தகமும்‌ 943 
ஆச்சப்பா கா்ப்பூரச்‌ 116 
ஆச்சப்பா மேகங்‌ 50 
ஆட்டடா கோழிமுட்டைத்‌ 

1472 


ஆட்ட.டா பழச்சாற்றில்‌ 142 
ஆட்டடா மத்தஞ்சாறு 569 
ஆட்டத்தா ள௱குமடா 1477 
ஆட்டப்பா சுமலவன்னி 947 
ஆட்டப்பா சாமமொன்று 
1036 
ஆட்டப்பாா நாளொன்று 1025 


பின்னிணைப்புகள்‌ 
ஆட்டிநீ எண்குறுணி 287 
ஆட்டிநீ பரப்பியே 490 
ஆட்டி யதற்கு 1306 
ஆட்டியதிற்‌ கலந்துகொண்டு 
220 
ஆட்டியதைக்‌ கயிறுகட்டி 
1063 
ஆட்டியகைக்‌ குகைபிடித்துப்‌ 
166 
ஆட்டியதைதக்‌ 
சுண்டைக்காய்ப்‌ 
ஆட்டியதோர்‌. சிந்தூரம்‌ 


646 


(035 
ஆட்டியதகோர்‌ தூளெடுத்துக்‌ 
903 
ஆட்டியதோர்‌ தரளெடைக்‌ 
567 
ஆட்டியதோர்‌ தைலத்தைக்‌ 
413 
ஆட்டியதோர்‌ மருந்ததுவும்‌ 
93. 
ஆட்டியதோரா்‌ மருந்துக்கு 
123 
ஆட்டியதோேரர்‌ மருந்துக்குள்‌ 
351 
ஆட்டியிந்த நெய்தனிலே 285 


ஆட்டியே எண்ணெய்படி 3717 
ஆட்டியே எருக்கிலையில்‌ 914: 
ஆட்டியே ஒருசாமம்‌ 89% 
ஆட்டியே கலக்கயோர்‌ 375 
ஆட்டியே பழஞ்சீலை 691 
ஆட்டியே பாக்களவாய்‌ 454 
ஆட்டியே வில்லைக்‌ 


1012 


ஆட்டுவதுல்‌ தும்பைச்சா 
்‌ 972 


999 
ஆட்டுவது மத்தஞ்சாறு 199 
ஆடவே அமிர்தசஞ்‌' 140 
ஆண்மைசொல்வோம்‌ 

பறங்கிப்பட்‌ 47 
ஆண்மையெறன்‌ 
துத்தமொன்று 383 

ஆணியென்ற கரப்பனொடு 

792 
ஆம்மிள குப்பு 1438 
ஆமடா நெய்பாலுந்‌ 648 
ஆமடா வெட்பாலை 722 
ஆமப்பா இவைமூலங்‌ 322 
ஆமப்பா உருத்திர 42 
ஆமப்பா எழுபத்‌ 94 
ஆமப்பா ஓசை 22 
ஆமப்பா கடுவத்‌ 62 
ஆமப்பா கொடுப்பையோ 

1342 
ஆமப்பா சிந்தூரங்‌ 915 
ஆமப்பா சிந்தூரம்‌ 922 
ஆமப்பா சிந்தூரம்‌ 994 
ஆமப்பா சிறுகரை 885 
ஆமப்பா சுரதோடந்‌ 1056 
ஆமப்பா இராத 1326 
ஆமப்பா நீர்ப்பாடு 849 
ஆமப்பா நோய்கட்‌ $9 
ஆமப்பா பற்பத்திற்‌ 632 
ஆமப்பா பாலாடச்‌ 1460 
ஆமப்பா புலத்தியனே 1469 
ஆமப்ப்பா பேதித்கு 707 
ஆமப்பா மாங்கெந்தான்‌ 648 
ஆமப்பா மூன்று. 18' 
ஆமப்பா வகைவகையும்‌ 282 
ஆமப்பா வாகடத்தின்‌ 1500. 
ஆமப்பா வாத 29 
ஆமப்பா வாதந்‌ த 


1000 

ஆமப்பா விவரங்கேள்‌ 949 
ஆமே இருமல்‌ 1420 
ஆமே கடுகு 127 
ஆமே இராணி 1307 
ஆமே செவிக்குள்‌ 1448 


ஆமைபோம்‌ எரிகுன்மம்‌ 968 
ஆமொரு கழஞ்சு. 1297 
ஆலள்பலமும்‌ நோய்பலமும்‌ 318 
ஆற்றியே நாழிகைதான்‌ 926 
ஆறப்போட்‌ டரைக்கடிகைக்‌ 


371 
ஆறாகச்‌ சிறுதேக்கு 1245 
ஆறாக வருமேகம்‌ 750 
ஆறாகுஞ்‌ சூலை 74 
ஆறாகும்‌ இவையெல்லாங்‌ 

1033 


ஆறுடனே கொடுவேலி 327 
ஆறுதிங்கள்‌ ஆனபின்பு 667 
ஆறுத்தான்‌ இக்குழம்பி 739 
ஆறுமப்பா இம்மருந்தால்‌ 457 
இடித்ததை முக்கூ 1309 
இடித்துதொரு பொடியதனை 


416 
இடித்ததொரு மருந்ததனை 
593 
இடித்தமழந்‌ தெல்லாமொன்‌ 
824 
இடிபொடியைத்‌ 
தாழைவிழுதுச்‌ 1261 
இடும்பைச்‌ செய்வா 1455 
இடுமே அந்திசந்தி 1465 
இடுமே இன்னமொரு 1213 
இடுவாய்‌ சலந்தா 1201 


இதங்கேளு பசுவின்நெய்யோர்‌ 
532 


இதுஒன்‌ பதுவுஞ்‌ 1453 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


இதுக்கே குட்டம்‌ 1371 
இதுபோல்‌ வேறு [237 
இந்தப்புக்‌ கல்லுப்பு 396 
இந்துப்பு தேர்வாளம்‌ 704 
இந்துப்பு மஞ்சளொடு 362 
இந்துவொடு பொட்டிலுப்பு 
122 
இப்படி யஞ்சுநா 1189 
இப்படியே மூன்றுதினங்‌ 1269 
இயம்பக்கேள்‌ கூகைநீறு 1000 
இயம்பவே நெஞ்சுவலி 349 
இயம்புவேன்‌ இந்நீரிற்‌ 600 


இயல்பாம்‌ வச்சிர 1285 
இயல்பான பலசுரங்க 1147 
இயம்‌ பினதோர்‌ குக்கில்நெய்‌ 

463 


இரண்டாகுஞ்‌ சாமமரை 582 
இரண்டாகும்‌ உருத்திராட்சம்‌ 

560 
இருகழஞ்சு கடுக்காயும்‌ 875 
இருவேலி வேரொடு 1127 
இலவந்தோல்‌ இலுப்பையிலை 


332 
இலிங்கமொடு பெருங்காயம்‌ 
388 
இலக்கியமோர்‌ புதுக்கரகத்‌ 
1339 
இலெபித்துப்‌ புணாந்திடவே 
1010 
இளைத்துடும்‌ வாத 70 


இறுச்சிய மூல 47 
இன்னங்கேள்‌ சன்னிபதி 1173 
இன்னங்கேள்‌ மாதுளையின்‌ 

766 
இன்னங்கேள்‌ 


முத்தோடவிட. 1183 


பின்னிணைப்புகள்‌ 


இன்னமொரு அக்கினிகு 1028 


இன்னமொரு 
கசாயங்கேள்‌ 1163 
இன்னமொரு 
மோரெண்ணெய்‌ 368 
இனித்திடும்‌ வாத 57 


உச்சிதமாய்ச்‌ சேரவிழும்‌ 720 


உச்சி முதலாய்ப்‌ 1238 
உண்டபின்பு 
நல்லெண்ணெய்க்‌ 468 


உண்டவுடன்‌ 
இரிச்சனம்போம்‌ 984 
உண்டவுடன்‌ வாயுவென்ற 
534 
உண்டைகுன்‌ றி யெடைகட்டி 
470 
உண்ணடா இன்னமுண்டு 816 
உண்ணப்பா அந்திசந்தி 808 
உண்ணயிலே சூதவெட்டை 
417 
உண்ணயிலே முறுக்குவலி 274 
உண்ணயிலே வாயெல்லாம்‌ 
421 
உண்ணயிலே வெட்டைவத்து 
155 
உண்ணுகிற சலக்கழிச்சல்‌ 917 


உண்ணுவது பனைவெல்லம்‌ 


389 
உண்ணுவது மண்டலந்தான்‌ 
450 
உண்மைபெறச்‌ சாதிக்காய்த்‌ 
ட 504 
உண்மையென்று 
விரைந்தோடி 406 


உப்பில்லாப்‌ பத்தியங்கள்‌ 833 


1001 


உப்பேது அதுவுமரைப்‌ 999 
உரைக்கிறேன்‌ அட்டகுன்ம 
654 
உரைக்கிறேன்‌ சன்னிக்கு 472 
உரைக்கிறேன்‌ சன்னிவா 156 
உரைக்கிறேன்‌ திரிகடுகு 859 
உரைக்கிறேன்‌ துளசியிலை 


592 
உரைக்கிறேன்‌ மாத்திரைபே 
469 

உரைக்கிறேன்‌ வெள்ளுள்ளி 
1393 

உரைசெய்த காந்தமொடு 
987 
உரைத்தோம்‌ இந்தப்‌ 1423 


உரையாத சூதமொரு 555 


உலர்த்தியெல்லாந்‌ 
தூளாட்டி 392 

உலர்ந்த மருந்தை 1212 

உலர்ந்தே நாவில்‌ 1451 


உலோகமுடன்‌ அப்பிரக 144 
உற்றசீ ரகந்தா 1295 
உற்றுவளர்‌ திமிரமுதல்‌ 424 
உறவுசேர்‌ உருக்கிலே 136 
உறுதியென்ற நீரிழிவு 224 
ஊட்டடா எலிகடிக்குப்‌ 1375 
ஊட்டடா (சிறுபீளைச்‌ 620 
ஊட்டவுந்தான்‌ 

குக்கில்‌ தன்னைச்‌ 114 
ஊட்டவே உள்மாந்தை 169 
ஊட்டவே சயம்போகும்‌ 937 
ஊட்டியை 


எட்டொன்றாய்க்‌ 1321 
ஊட்டியுண்ணதி ்‌ 
 தாதுவெல்லாம்‌ 669 


1002 


அடுப்பேற்றித்‌ 
1256 
ஊட்டியே எட்டொன்றாய்க்‌ 
239 
ஊட்டியே படியொன்றாய்க்‌ 
269 
ஊட்டியே மத்தஞ்சாறு 480 
கட்டியே வடித்தப்பா 354 
மாறல்போம்‌ 
385 
ஊட்டுமீ: பிரமேகம்‌ 550 
ஊட்டுவாய்‌ பசும்பயறும்‌ 397 
ஊட்டுவாய்‌ பண வெடைசிந்‌ 
1368 
ஊட்டுவாய்‌ பழச்சாற்றில்‌ 
5346 
ஊட்டுவாய்‌ வயிற்றிலே 675 
ஊரற்றிடுவாய்‌ பெருங்காயம்‌ 
27 
ஊற்றியே எட்டொன்றாய்க்‌ 
216 
ஊற்றியே நிலப்பனைவேர்‌ 
609 
ஊற்றியே பாவனைதா 170 


ஊட்டியே 


ஊட்டினாரல்‌ 


ஊற்றுவாய்‌ உத்தும 419 
ஊறியதோர்‌: நீர்பிழிந்து 624 
சளறியபின்‌' பெடுத்துதனில்‌ 


133 
ஊரறியே லிங்கம து 103 
எட்டாஞ்‌' ச்‌ இக்‌ 1462 


எட்டுடனே முன்மருந்தைச்‌ 
3317 
எடுத்ததொரு சிந்தூரந்‌ 1026 
எடுத்ததொரு 
சூரணத்திற்‌ 1] 88 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


எடுத்ததொரு வில்லைதனைக்‌ 


123 

எடுத்தவகை மருந்துக்கு 765 
எடுத்திடாய்‌ 

மோர்காய்ச்சித்‌ 362 


எடுத்திடுவாய்‌ தூளதனைக்‌ 
131 
எடுமே ஆடா 1152 
எடைசமனாய்‌ !வெந்நீரி 1136 
எண்ணெயுடன்‌ புகட்டியோர்‌ 
1144 
எடுத்தாறி எடுத்துப்பார்‌ 502 
எரித்தாறி எடுத்துப்பார்‌ 630 
எரித்திட்டுப்‌ பதத்திலே 1266 
எரித்திடுவாப்‌ உளுந்துவெந்த 
101 
எவச்சாரஞ்‌ சத்தியுட 348 


ஏலந்‌ இப்பிலி 1198 
ஏழு பொழுதி 1212 
ஏற்றி அடுப்பில்‌ 1229 


ஏற்றியதை மூன்றுஇனந்‌ 1042 
ஏற்றியே சீலைமண்தான்‌ 925 
ஐயமாம்‌ நாடி 93 
ஐயமும்‌ பித்த 58 
ஒட்டாத ஈளையோ 1318 
ஓடுங்காத நெய்மப்பா 309 
ஓடுங்காத வாதசுரக்‌ 1158 
ஒண்ணாது பரிமாற்றம்‌ 886 
உண்ணாதே என்றாக்காற்‌ 
950 
ஒவ்வாத சூலைமூ 412 
ஐழிந்திடவே' திருவாட 171 
ஒழிந்துவிடும்‌ வியாதிக்கு 869. 
ஒழியாத பவுத்திரங்கள்‌ 456 
ஒழியுமப்பா நெடுநாளை 186 


பின்னிணைப்புகள்‌ 


ஓழிவதற்கு இன்ன [308 
ஒன்றாகக்‌ கூட்டியே 451 
ஒன்றாகப்‌ பொடித்துநீ 253 
ஒன்றாக மருந்தெல்லாம்‌ 656 
ஓன்றாக மூன்றுதினம்‌ 929 
ஓன்றாக வாயில்‌ நீ 25 
1284 
ஒன்றான இதற்கிரட்‌டி. 185 
ஒன்றான கள்ளிப்பால்‌ 553 


ஓன்றாய்‌ நறுக்குப்‌ 


ஒன்றான நவாச்சாரம்‌ 546 
ஓன்றைவிட்டு ஒருதாளாய்ப்‌ 


800 
ஒடுவே ரத்தபித்த 873 
ஓடிடும்‌ விடகரம்‌ 1205 
ஓடிடும்‌ வியாதி 1408 
ஓடுகிற வயிறிரைச்சல்‌ 1327 
ஓடுபோ டதுநடுவே 1263 


சிமந்தான்‌ கந்தபொடி. 860 
ஓமமது வறுத்திடித்துத்‌ 717 
ஓமமிட்டுப்‌ பொரித்தபின்பு 


852 

ஓமமொடு இந்துப்பு 284 

ஓரெட்டுச்‌ சன்னி 84 
ஓரெடையாய்க்‌ 

கோட்டமது 730 


ஓழிவதுற்கு நாரத்தங்‌ 858 
கசாயத்திற்‌ பொடியிட்டு 446 
கசாயமது பேய்வாழைப்‌ 479 
சுசாயமிட்டு அரோடசரம்‌ 676 
கஞ்சிகொள்ளக்‌ 
குளிர்ந்தசலத்‌ 706 
சஞ்சிகொள்ள நீரடைப்பு 610 
கட்டடா குளிர்ந்தபின்பு 881 
கட்டாய்ச்‌ சூலை 1242 
கட்டான பூசணிக்காய்க்‌ 594 


1003. 

கட்டியதோர்‌ குளிகைக்குச்‌ ப 

3968 

கட்டியதோரர்‌ குளிகைக்கு 407 
கட்டியதோர்‌ 

குளிகைதன்னை 1170 
கட்டியதோர்‌ 

குிகைகனை 708 


கட்டினகைச்‌ ௪ட்‌்டி.நடு 229 


கட்டுங்‌ கண்ணி 1445 
கட்டு மருந்திற்‌ 1241 
கடந்தே இருமல்‌ 1406 
சடாட்சமுள்ள காசக்கு 1061 


கடுகுரோ கணியகிலும்‌ 380 


கடைந்திட்ட 


வெண்ணெய்தனை 1262 
கண்டங்‌ காரி 1382 
கண்‌._ங்‌ காறி 1401 
கண்டடற்‌ றரத்தை 1294 
கண்ட பசுவின்‌ 1459 


கண்டமொடு வராகனங்கே 
22 

கண்டாரய்‌ அத்தி 1276 
கண்டிட்ட ரிசியினொடு 520 
கண்டிடாய்‌ வியாதிகண்டு 31/7 
கண்டீர்‌ கைப்புப்‌: 1405 
கண்டுபார்‌ கலிம்புக்கு 1194 
கண்ணினோய்‌ தானுண்‌ 86 
கதவிகந்த கருதுங்கள்‌ 235 
கந்தமடா மலாக்காயுங்‌ 1168 
கநதமொடு கச்சோலம்‌ 311 
கர்ப்பூரம்‌ உண்பதற்கு 900 
கர்ப்பூரம்‌ சமுத்திராப்‌ 250 
கரகத்தின்‌ பொடியங்கே 405 
கரகத்தைச்‌ சுத்திசெய்து 942 
சரியான இவையொக்க 1320 


1004 


கருக்கியிடும்‌ வித்தியா 177 
கரைத்தந்தக்‌ காடியெல்லாந்‌ 
110 
கல்மதஞ்‌ சாரம்‌ 1286 
கல்லுப்பு வெடியுப்புச்‌ 1206 
கலக்கியே எண்ணெயொடு 
798 
கலந்ததொரு சூதத்தைத்‌ 505 
கலந்ததொரு மருந்தங்கே 
541 
கலந்துபட்டைச்‌ 
சூரணந்தான்‌ 775 
கவ்வுமடா வெள்ளிதன்னை 
119 
சுவிழ்த்தியபின்‌ குழிவெட்டி. 
121 
கழஞ்சாகக்‌ கூட்டிநீ 488 
சழஞ்சாக மருந்தெல்லாம்‌ 


607 
கமழஞ்சான இவையெல்லாம்‌ 

1247 
கழஞ்சியாய்‌ எடுத்திடித்து 

1126 
கழஞ்சு எட்டு 1305 
கழஞ்சுமூன்‌ றல்லால்‌ 1427 


கழிச்சலென்ற இராணியிலே 


49 
கழுத்துக்கழ்த்‌ தேய்த்தபின்பு 
1250 
கழுத்துமட்டு 
மணல்கொட்டித்‌ 1367 


கள்ளம்போம்‌ களகளத்த 
1319 

களங்கம்போம்‌ ஆவின்பால்‌ 
115 

களிம்பேது முகிழ்மஞ்சள்‌ 302 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


கற்றாழஞ்‌ சாற்றினாற்‌ 538 


கன்ன ரோகம்‌ 1443 
கன்னாரும்‌ கல்மதமும்‌ 256 
காசுடனே குங்கிலியம்‌ 386 
காசெடைதான்‌ 
நிறுத்தங்கே 363 
காட்டாய்‌ ஏழு 1222 
காட்டியே சூட்டடுப்புக்‌ 946 
காடாக்கினி 
இரண்டுபத்துச்‌ 962 
காணநின்ற அப்பிரகங்‌ 913 
காணப்‌ பட்ட 1235 
காணப்பா ஆட்டியதை 137 
காணப்பா இண்டஞ்சாறு 
222 
காணப்பா இதன்விவரம்‌ 
1073 
காணப்பா இன்னமொரு 
9152 
காணப்பா குருவான 1112 
காணப்பா குன்மமதி 497 


காணப்டா சலக்கழிச்சல்‌ 572 
காணப்பா இத்திரப்பா 145 
காணப்பா சிந்‌ தூரங்‌ 934 
காணப்பா சீதேவிச்‌ 364 
காணப்பா சூதமொரு 96 
காணப்பா சூதமொன்று 
581 
காணப்பா சூதுமொன்று 
1037 
காணப்பா செவ்வாயுஞ்‌ 
1096 
காணப்பா தருணசுர 867 


காணப்பா தாமிரபற்பம்‌ 248 
காணப்பா திரிகடுகு 423 
காணப்பா தோடங்கள்‌ 20 


பின்னிணைப்புகள்‌ 


காணப்பா நவதினத்தில்‌ 1092 
காணப்பா நாடி 90 
காணப்பா பண்டிதத்துன்‌ 3514 
காணப்பா 

பணவெடைதான்‌ 940 
காணப்பா பெரும்பாடு 179 
காணப்பா மருந்துவகை 1051 
காணப்பா முந்திமுந்தி 1107 
காணப்பா முறைப 3 
காணப்பா மூக்காலும்‌ 473 
காணப்பா லவங்கப்பத்‌ 699 
காணப்பா லோகமெடை 997 
காணப்பா வமுகுலைவேர்‌ 228 


காணப்பா வாத 69 
காணப்பா வாதம்‌ 10 
காணப்பா வாயு 4௦ 
காணப்பா விட்டகுறை 1499 
காணவே இலவங்கம்‌ 268 
காணவே இவையெல்லாந்‌ 
1002 


காணவே ஓமமிந்தும்‌ 263 
காணவே சொல்லிவந்த 280 
காணவே வைத்தியந்தான்‌ 


516 
காணா தேபோய்‌ 1225 
காணிபொன்னா 
விரையிலையும்‌ 1222 
காணியிடு நெய்யிலே 646 
காந்தல்‌ எரிவு 1278 
காந்தலும்போம்‌ 
பத்தியந்தான்‌ 862 
காய்ச்சப்பா மூன்றுநாள்‌ 359 
கரய்ச்சிக்‌ கொள்வீ 1402 


காய்ச்சிவடித்‌ துண்டிடவே 607 
காய்ச்சிவைத்த 
குழம்பதற்குள்‌ 326 


* 


1005 
காய்ச்சுமூன்னே கள்ளிப்பால்‌ 
328 
காயத்தில்‌ மூல 45 
காயமொன்று காயமிரண்டு 
449 
காரமாஞ்‌ சாரத்‌ 87 
காரமான இந்துப்பு 1287 
காரமுடன்‌ பெருமரத்துப்‌ 
1174 


காலப்பா வெளிச்சிமரப்‌ 474 
காலாழாக்‌ கெனுஞ்சாறு 812 
கண்டி, அரைக்காற்‌ 1404 

கிண்டியது லேகியந்தான்‌ 
1332 

கிண்டியதோர்‌ 
லேஇயத்தைப்‌ 861 
இண்டி யெடுத்த 1384 
கண்டியே கற்றாழஞ்‌ 252 
கிண்டிவர மயில்கழுத்து 910 
இரந்தியால்‌ விரண 39 
திரிச்சனங்கள்‌ 

போகவென்றால்‌ 622 
கிழங்கப்பா நன்னாரி 221 
கிழங்குடனே நன்னாரி 487 
1367 
742 
குக்கிலா தி'வடகப்பா 822 

குடல்போக்கி நாலுபத்துப்‌ 
230 
குடோரியென்ற சிந்தூர 619 
குணட லாதி 1334 
குணங்கேளு மதுமேகம்‌ 626 

குருவேர்வை நெஞ்சிருமல்‌ 
1364 
குழப்பியதில்‌ நாலுகுன்றி 167 
குழம்புபல புண்களுக்குச்‌ 736 


கிழங்குவகை யல்லாது 
கஇிழிபோலக்‌ கட்டியதவ்‌ 


1006 


குழையவதை ஆட்டியே 189 
1119 


1148 


குறுக்கிய கசாய 
குறுக்கிெது அந்திசந்தி 
குறுக்கியினி மூன்றுவகைக்‌ 
1129 
குன்மமோர்‌ இதுதான்‌ 67 
கூிப்போம்‌ அட்டகுன்மம்‌ 663 
கூட்டமெனும்‌ நோயறவே 
545 
கூட்டயிலே பத்தியங்கள்‌ 471 
கூட்டயிலே பேதிமெத்த 647 
கூட்டடா ஆடுதின்னாப்‌ 1390 
கூட்டடா இரண்டு 1467 
கூட்டடா இலந்தைவேர்‌ 212 


கூட்டடா கத்தூரி 176 
கூட்டடா தொன்றைக்‌ 1234 
கூட்டடா நன்னாரி 374 
கூட்டடா நீர்வள்ளிக்‌ 877 
கூட்டடா பேய்ச்சண்டை.ப்‌ 
329 


கூட்டடா மதுரமொடு 834 
கூட்டடா மலைதாங்கி 724 
கூட்டடா வால்மிளகு 639 
கூட்டடா வெட்பாலை 712 
கூட்டடா வேர்க்கொம்புக்‌ 
350 
கூட்டிக்‌ கசாயம்‌ 1456 
கூட்டியகதோர்‌ மருந்திலே 911 
கூட்டியபின்‌ சாறுவகைச்‌ 697 
கூட்டியிடும்‌ ஈட்டுவகைத்‌ 508 


கூட்டியே அதிசாரம்‌ 748 

கூட்டியே எட்டுநாள்‌ 963 

கூட்டியே எட்டொன்றாய்க்‌ 
617 


கூட்டியே பத்துநாள்கள்‌ -986 
கூட்டியே பழச்சாற்றா 324 


அசத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


கூட்டியே மைபோலே 567 
கூட்டியே வெள்ளியொரு 
1013 
கூட்டுஞ்‌ சரக்கு 1221 
கூட்டுகா மரைவளையஞ்‌ 


1143 
கூட்டு பாதிரி 1114 
கூட்டு பேராமுட்டி 1149 
கூட்டு மீரேழு 1274 
கூட்டுவாய்‌ ௩நற்கமொடு 1483 


கூட்டுறேன்‌ நன்னாரி 369 
கூடப்‌ பிறந்த 1444 
கூடிநின்ற சரீரத்தில்‌ 603 
கூறக்சகேள்‌ சாரணைவோர்‌ 
1176 


கூறக்கேள்‌ பணவெடைநீ 


330 
கூறவே நாயுருவி 727 
கூறான பருத்திவிதைப்‌ 771 
கூறிய கடுக்காய்‌ 1403 


கூறினதோர்‌ மிளகுசுக்கு 719 
கூறினோம்‌ இதற்கிசைந்த 


782 
கூறுகிறேன்‌ கரிசாலை 863 
கூறுவேன்‌ அரிதாரம்‌ 564 


கெட்டிகர்ப்ப விப்புருதி 955 
கேட்கவே சரீரமெல்லாம்‌ 


977 
கேட்டிடவே நாட்பட்ட 332 
கேட்டிடும்‌ நாடி 91 


கேள் மகனே. புலத்தியனே 985 
கேள்மகனே புலத்தியனே 993 
1126 
கேளடா களங்கம்வைத்து 506 
கேளடா நீர்ப்பொடவு 863 
கேளப்பா அமழுக்கிராவேர்‌ 767 


கேளடா அமுக்கிரா 


பின்னினணப்புகள்‌ 


கேளப்பா அரப்பொடியும்‌ 


கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
ூகளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 


கேளப்பா 
கேளப்பா 
டூகளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேள்ப்டபா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா 
கேளப்பா: 
கேளப்பா 


1032 
இஞ்சிநீர்‌ 143 
இந்துப்புக் 922 
இம்மருந்தை 1074 
இளநீரைச்‌ 621 
கடல்நுரையும்‌ 376 
கடுக்காயும்‌ 930 
கந்தியிரண்டு 192 
கர்ப்பூர 1476 

கார்த்திகைக்கு 

1087 
சங்கம்வோர்‌ 780 
சலக்கழிச்சல்‌ 651 
சாம்பிராணி 701 
ஈந்தார 557 
இந்தூரம்‌ 721 
சிந்தூரம்‌ 957 
சிற்றாமல்லி 313 
சூதமொன்று 168 
சூகுயிலை 1080 
சூலைபுண்கள்‌ 976 
காரமிர 1055 
தாமிரத்தைச்‌ 888 


இப்பிலியு 1019 
இனந்தான்‌ 23 
தருகிற 1046 
'தேனிலிரு 991 
நவகண்டி. 1036 
நாளெட்டில்‌ 1093 
நிலவேம்பு 22 
நேத்திரத்தின்‌ 1058 


பித்தசிலேட்டு 874 
பித்தம்‌ 52 
புருவ 6 


1007 


கேளப்பா பெருங்குரும்பை 
262 
சேளப்பா பேய்க்கும்மட்டிக்‌ 
390 
கேளப்பா பொடிச்சூ 85 
கேளப்பா பொரிமாவில்‌ 674 
கேளப்பா மகோதரரத்துக்‌ 574 
கேளப்பா மதியாறிற்‌ 27 


கேளப்பா மருந்துண்ட 589 
கேளப்பா முழுக்கன்று 882 
கேளப்பா மேனோக்கும்‌ 4084 
கேளப்பா லவணவகை 786 


கேளப்பா வரகுநெல்‌ 1118 
கேளப்பா வாதம்போம்‌ 908 


கேளப்பா வெட்டிவேர்‌ 654 
கேளப்பா வெட்டை 36 
கேளப்பா வெண்குட்டம்‌ 
1021 
கேளாய்‌ நண்டு 1239 
கேளு சாதிக்‌ 1273 
கைப்பொடு புளிப்பு 1429 


கொஞ்ரென்ன குருநிந்தை 
1103 
கொட்டியே அதன்மேலே 625 
கொடித்தூவி வேரிழைத்து 
1196 
கொடுத்திடவே அதிசாரந்‌ 
203 
கொடுத்திடவே சுரகாசம்‌ 565 
கொடுத்திடவே நீரடைப்புத்‌ 


606 
கொடுத்திடவே 
பிள்ளையுண்டாங்‌. 1078 
கொடுத்திடவே 
மூர்ச்சைபோம்‌ 853 


1008 


கொண்டதொரு பெருவயிறு 


443 
கொண்ட. புகைநா 22 
கொண்டீடு மலடிக்‌ 83 
கொண்டு வரவே 1188 


கொத்தமல்லி திரிகடுகு 1187 
கொத்தமல்லி 


மாங்கொட்டை 240 
கொகிப்பிட்டு அஞ்சாதநாள்‌ 

361 

கொல்லிய ஓயத்‌ 7 
கொள்வதல்லால்‌ நூயமிடு 

384 

கொள்வீ ரொருகூ 1199 

கொள்ளக்கேள்‌ கிறிச்சனங்கள்‌ 

627 


கொள்ளடா ஆவிரையும்‌ 207 

கொள்ளடா 
விளக்கெண்ணெய்‌ 485 

கொள்ளயிலே அந்திசந்தி 784 


கொள்ள வேஅளி 1180 
கொள்ளவே 
காசெடைகதான்‌ 266 
கொள்ளவே துூலவுடல்‌ 139 
கொள்ளவே மூன்றுதினத்‌ 
1311 
கொள்ளுநல்‌ லனுபா 1425 


கோட்டமுடன்‌ நாயுருவி 99 
கோட்டமொடு வசம்புமில 


283 
கோடியென்ற வாயுவுக்குத்‌ 
௮ 
கோரைக்‌ இழங்கு 1197 
கோலரக்குக்‌ 
சாயத்தால்‌ 042 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கோலரக்குப்‌ பலமொன்று 


379 
சகலரோ கந்தனக்கு 1449 
சங்கொடு நேர்வாளந்‌ 104] 
சட்டமடா  புழுகுச்சட்டம்‌ 

1249 


சத்திகுன்ம முதலான 191 
சதமுப்பை கோட்டமொடு 


1257 
சந்தனமுஞ்‌ சாதிக்காய்‌ 764 
சம்பாக மாகவே 304 


சருகுடனே மலைதாங்கி 1164 
சருகுடனே மிளகுழக்குத்‌ 445 
சளஞ்செய்யும்‌ வசூரிப்புண்‌ 
3025 
சன்னிசுரஞ்‌ சுவாசமே 1171 
சன்னிகான்‌ தோன்றும்‌ 44 
சாடிவிடும்‌ நோய்க்கெல்லாம்‌ 
217 
சாய்ந்தபின்பு திரும்பவதைச்‌ 
1005 
சாரர்ந்துகேள்‌ சந்தனமும்‌ 356 
சாருமே பட்டையிலே 783 
சாற்றக்கேள்‌ சிறுநாகஞ்‌ 1137 
சாற்றக்கேள்‌ பேய்வாழைப்‌ 
440 
சாற்றக்கேள்‌ மதுராதித்‌ 653 
சாற்றக்கேள்‌ விநாயகனைப்‌ 
1354 
சாற்றுகிறேன்‌ மலட்டுவலி 
ட. கீத 
சாற்றுகிறேன்‌ வாந்இவிக்கல்‌ 
683 
சாற்றுறேன்‌ ஈளைமுதல்‌ 975 
சாறாகுந்‌ கண்ணீராம்‌ 200 


பின்னிணைப்புகள்‌ 


சாறாகும்‌ வெற்றிலையின்‌ 97 
சாறுகள்‌ கான்‌ வகையொன்று 
797 
சாறுகளில்‌ ஒவ்வொருநாள்‌ 
154 
சாறுகளிற்‌ சொன்னபடி. 408 
சாறுகளீற்‌ கோலாந்திர ]106 
சாறுகேள்‌ ஆறாநாள்‌ 1052 
சாறுகொண்டு குளிகையிடச்‌ 
1043 
சாறுகொண்டு நாற்சாமம்‌ 
1029 
சாறுபடி முந்நான்கும்‌ 265 
சாறுமுூடக்‌ கற்றான்கற்‌ 1142 
சாறுவிட்டு ஆட்டுநீ 138 
சிக்கான பூசணிக்காய்‌ 801 
இத்தாரம்‌ அஞ்சுநாள்‌ 953 
சிந்தூரம்‌ இந்தவகைக்‌ 1169 
சிந்தூரம்‌ எடுத்துநீ 635 
சிந்தூரம்‌ கழஞ்சுமே 205 
சிந்தூரம்‌ குளிகைவகை 884 
ஓந்தூரம்‌ சிவப்பென்றால்‌ 
1489 
சிந்தாரம்‌ ரசம்பலங்கேள்‌ 971 


சிரங்கு சொறிவு 1370 
சிலேற்பனம்போம்‌ 

சூலைபவூத்‌' 970 
தவதைதிரி கடுகிந்து 299 


சிவப்பேது முருக்கம்பூப்‌ 983 
சிறந்துசெய்யும்‌ ஏரண்டச்‌ 
1141 
சிறுபயறு சிறுகீரை 794 
சிறுமையென்ன வங்கம்விட்டு 
1004 
சீதமொடு சன்னிபதி 692 


௮-64 


1009 


சீந்தில்முத்தக்‌ காசிரட்டி 1193 
சீந்தில்முத்தக்‌ காசுபற்ப 1268 
சீந்தியொடு முடக்கற்றான்‌ 
1355 
சீலைசெய்து அடுப்பேற்றி 519 
சீலைசெய்து குகைக்குள்ளே 


174 
சீலைசெய்து மண்செய்து 584 
சீலைதான்‌ மண்பூசி 890 


சீலையதில்‌ மண்செய்து 482 
சீனப்‌ புகைக்கு 1211 
சீனியிட்டுக்‌ இண்டியொரு 533 
சீனியிட்டு நாற்பலமுங்‌ 768 
1181 
சுக்குடனே கஞ்சாவும்‌ 157 


சுக்குச்‌ செவ்வியங்‌ 


சுக்கு நறுக்கு 1190 
சுக்கொடு கொத்த 1187 
சுக்குவெள்‌ ஞள்ளி 1310 
சுசும்தர மதனகா 1291 


சுகமாக நாளுக்கொன்று 799 
சுத்திசெய்த மருந்துடனே 
1366 
சுத்தியென்ற நாகமப்பா 104 
சுரம்போகும்‌ இந்தச்௪ந்‌ 752 
சுருகியொத்த சிந்தூரம்‌ 935 
சுருதிவெட்டைச்‌ சூட்டுக்குச்‌ 
1345 
சுறுக்காகச்‌ சிலேற்பனத்தின்‌ 
1098 
சூட்டக்கேள்‌ குளிர்நளிர்‌ 1267 
சூட்டுலே கியந்தா 1430 
சூட்டுறேன்‌ வெண்காரம்‌ 182 
சூதமப்பா கழஞ்சிரண்டு 414 
சூதமுற வாலையதாய்‌ 1487 
சூதான கர்ப்ப 79 


1010 


சூரணமாச்‌ சதனில்‌ 1374 

சூரணமாஞ்‌ ௬வாசமென்ற 
1343 

சூலைபதி னெட்டும்போம்‌ 
827 
சூலைபோங்‌ கபாலத்திற்‌ 534 

சூலைபோம்‌ சுக்குநெய்யைச்‌ 
272 
சூலைபோம்‌ பதினாறு 901 
செப்பக்கேள்‌ திரிகடுகு 806 
செப்பினேன்‌ வாதத்தில்‌ 1496 

செப்புகிறேன்‌ 

வெற்றிலைச்சாறு 172 
செப்புவேன்‌ சீயக்காய்‌ 758 
செப்புவேன்‌ தாளிசபத்‌ 838 
செப்புவேன்‌ பூநாகம்‌ 969 

செப்புறேன்‌ சூதமொன்று 
1024 

செய்ததொரு 

மருந்துதனைப்‌ 178 
செய்ததந்தக்‌ கலசமேற்‌ 762 
செய்த பின்பு 1217 
செய்தபின்பு நாலாநாள்‌ 757 
செய்திடவே ஒழிந்துபோ 433 
செய்துதான்‌ சாதிக்காய்‌ 714 


செய்துவைத்த 
மாத்திரையை 1209 
செய்யடா ஒருகூறுக்‌ 1184 


செய்யடா இன்னமொரு 735 


செய்யடா சவ்வீரக்‌ 738 
செய்யடா விநாயகனைப்‌ 
1345 
செய்யுஞ்‌ சூலைக்‌ 1227 
செய்வதுதான்‌ 
அரைப்பலந்தா 831 


அகத்தியர்‌ வைத்திய .காவியம்‌-1500, 


செய்வாய்‌ இரண்டு 1407 
செல்லாது நாலாவ 1072 
செவ்வாகும்‌ மாலைக்கண்‌ 431 
செவியமஇ மதுரம்வால்‌ 756. 
செவியமொடு சண்பகப்பூத்‌ 
1360 
செனிக்கின்ற குழவி 76 
சேங்கொட்டை இருகூரு 1243 
சேர்த்தகரங்‌ கச்சோலம்‌ 755 
சேர்த்தங்கே குமரியுட 126 
சேர்த்தங்கே பாலருக்குக்‌ 276 
சேர்த்ததனைத்‌ தினமூன்று 


ல்‌ 
சேர்க்ககனை மயனம்போ 
525 
சேர்த்ததொரு இிந்தூரம்‌ 
1009 
சேர்த்ததொரு சூரணத்தை 
147 
சேர்த்த பின்பு 1272 
சோர்த்திரண்டும்‌ ஒன்றாக்கில்‌ 
1066 
சேர்த்தேதான்‌ செம்பத்னாற்‌ 
1060 
சேரக்‌ கழஞ்சாய்க்‌ 1464 
சேரடா இப்படியே 1313 
சேரடா கசாயகற்கம்‌ 880 
சேரடா குங்குமப்பூக்‌ 1253 
சேரடா சாத்திர 700 


சேரடா செவ்வியமுடன்‌ 1120 
சேரடா கயிர்த்தண்ணீர்‌ 1130 


சேரடா நீர்வள்ளிக்‌ 1347. 
சேரடா பூநாகம்‌ 1369. 
சேரடா மிளகு 1431 


சேரடா வசையோொன்று 1162. 


பின்னிணைப்புகள்‌ 


சேரப்பா ச!॥பாகந் 523 
1167 
சேரப்பா வகைக்கு மரைப்‌ 866 
சேரப்பா வெந்துகொண்டு 


சேரப்பா திரிபலையுங் 


1441 
சேரவே குன்‌।௰௦ங்கள்‌ 387 
சேரான பால்தைலந்‌ 878 
சேரொரு படிந 1434 
சையோகளஞ்‌ செய்யும்‌ 36 
சொல்லக்கேள்‌ அனுபானத்‌ 
1344 


சொல்லக்கேள்‌ இரசபற்ப 921 
சொல்ல! அஞ்சாநாள்‌ 
1088 
சொல்லப்பா நல்லவிடம்‌ 956 
சொல்லவே இன்னமொரு 399 
சொல்லுகிறேன்‌ 
உடம்புழற்றித்‌ 459 
சொல்லுகிறேன்‌ 
காமியந்தான்‌ 7 
சொல்லுகிறேன்‌ சுரதோடம்‌ 
198 
சொல்லுகிறேன்‌ 
தனித்திருந்த 684 
சொல்லுகிறேன்‌ புண்ணுக்குக்‌ 
325 
கற்பனைக 
1105 
சொல்லுவேன்‌ 'இன்னமொரு 
419 


சொல்லுவான்‌ 


சொல்லுவேன்‌. திப்பிலியும்‌ 
்‌ 232 
ஈருள்ளி 

726 
சொன்னாக்கால்‌ வருமோடா 


1110 


சொல்வேரம்தாம்‌ 


தாகம்‌ வேர்வை 


1011 


சொன்னோம்‌ அரைமண்‌ 


1219 
சொன்னோம்நாம்‌ 
பத்தியத்து 1210 
கக்கு புகைக்குத்‌ 1216 
துகரா்த்திடுவாய்‌ 


இரண்டரைதான்‌ 652 
தசமூலக்‌ கசாயத்திற்‌ 401 
குசமூலம்‌ பெருவாகை 2925 
கதட்டடா எருப்போலே 187 
தட்டியதோ ரடைக்குமொரு 

713 
குடவியே மூன்றுதினம்‌ 1076 
கண்டுடனே துவரையாம்‌ 528 
கண்டுடனே பலமஞ்சு 385 
கண்மையாய்ச்‌ சொல்லி 


விட்டோம்‌ 740 
கதுணல்போலக்‌ காயும்‌ 61 
துணிந்த காம 1457 
குணிந்திடவே சன்னிமுதல்‌ 
344 

குணியப்பா உலைமுகத்தில்‌ 
1479 
குப்பில்லாத்‌ தோடந்‌ 20 


குள்ளிய கோழை 1426 
குள்ளிவிட்டுப்‌ பதியிலே 685 
கதுள்ளிவிட்டு மறுநாள்தான்‌ 
1254 

குள்ளிவிட்டு 

வெந்ததெல்லாந்‌ 49] 
தளரவிட்ட சலமங்கே . 296 
காக்கச்சொல்‌ 

இரா.ப்பகலும்‌ 441 
1419 
தாழிக்குள்‌ மருந்திட்டுக்‌ 464 
தாளகத்தை அரசந்தோழற்‌ 566 


1012 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


தானென்ற அஞ்சாவ 1077 
தானென்ற அஞ்சு 15 
கானென்ற அத்துவித 1108 
தானென்ற அன்னத்‌ 35 
தானென்ற இந்துப்பு 1047 
தானென்ற இரண்டுவிட்டுக்‌ 
1492 
கானென்ற உதயாக்கினி 540 
தானென்ற உழலையொடு 
996 
தானென்ற எட்டாதாள்‌ 1094 
தானென்ற எவச்சாரம்‌ 247 
தானென்ற ஐயத்‌ ர்க்‌ 
தானென்ற கர்ப்பத்‌ 78 
தானென்ற கர்ப்பூர 1044 
தானென்ற காந்தமது 1482 
தானென்ற காரீயம்‌ 618 
குர்னென்ற குட்டமெல்லாந்‌ 
1378 
தானென்ற குளுமையென்ன 
804 
தானென்ற சர்வகுண 960 
தானென்ற சரீரபலன்‌ 517 
தானென்ற சிந்தூரம்‌ 916 
தானென்ற சிந்தாரம்‌ 974 
தானென்ற சிறுகாஞ்‌ 1112 
தானென்ற சூதகர்ப்‌ 896 
கானென்ற சூதமது 928 
தானென்ற சூதமொரு 941 
தானென்ற செஞ்சந்தம்‌ 598 
தானென்ற சொர்ணகாதந்த 
162 
தானென்ற தாமிரம்‌ 658 
தாளென்ற நாகமிதல்‌ 1011 
கானென்ற நாடி 25 


தானென்ற 
நிலப்பனைவேர்‌ 236 
தானென்ற பத்தி 1437 


தானென்ற பத்தியத்தைச்‌ 

1083 
கானென்ற பதினொன்றிற்‌ 

1090 
தானென்ற பறங்கிமுதற்‌ 588 
தானென்ற பாவிகள்கான்‌ 

1102 
தானென்ற பித்தம்‌ 11 
தானென்ற பெருங்காயம்‌ 270 
கானென்ற பெருங்காயம்‌ 391 
தானென்ற 


பொடியதனைக்‌ 105 
தானென்ற பொன்மெழுகு 
879 


கானென்ற மதுரமொடு 1065 
காரனென்ற மலைதாங்கி 1152 
தானென்ற மேக 1299 
தானென்ற வன்னி 19 
தானென்ற வாயுவொ 53 
தானென்று அறிவுகெட்டு 439 
இகைக்க ஏழு 1230 
திண்ணடா அந்தி 1269 
தஇியானமென்ன பரபூசை 932 
இிரட்டியே வாலுளுவைகத்‌ 400 
கஇராயொடு அமுக்கிரா 331 
இறிந்திட்டேன்‌ அண்டரண்ட 


687 
இரிபலை இருவேலி 1415 
இருந்தவால்‌ மிளகு 1432 
திறந்திட்டேன்‌ 
வைத்தியத்திற்‌ 1497 
திறந்துசொன்னோம்‌ 
புலத்தியனே 876 


பின்னிணைப்புகள்‌ 


இளநீர்கான்‌ 
254 
திறமான அரையாப்புத்‌ 829 
திறமான கோழியொன்று 770 
இன்னப்போம்‌ காசமொடு 836 
தின்னவே லேகியந்தரன்‌ 1490 
தின்னுவிடும்‌ ராசமகேசு 175 
இட்டினாற்‌ சன்னிவிடம்‌ 432 


இறந்துவிடும்‌ 


தீமூட்டி. எட்டொன்றாய்க்‌ 


1359 
தீர்ந்திடுமே இரத்தபித்தம்‌ 

837 
இர்ந்திடுமே விடபாகம்‌ 1203 


தீராத தெய்வீக 666 
இராத விக்கலொடு 1340 
இரு மடா குறைநோவு 326 
இருமே இிரிச்சனங்கள்‌ 599 
துஞ்சியெழும்‌ வாதபித்தம்‌ 8 
துடைத்தசட்டி 


இரும்பவுந்தான்‌ 850 
துணிந்துகேள்‌ நாயுருவி 429 
துவைத்ததொரு 

மருந்த தனை 1068 


துவைத்திடுவாய்‌ ஏழுதரம்‌ 
111 
துறைகண்டோர்‌ அகீதமுத்தர்‌ 
512 
தூக்கடா கடல்நுரையும்‌ 159 
துக்கடா கழஞ்சிரண்டு 232 
தூக்கப்பா முருங்கைவிதை 


1001 


தூக்கியதோர்‌ பெஈடியிலொரு 

558 
தூக்கியிள வெந்தநீரிற்‌ 608 
தூக்கியே ஆட்டிடுவாய்‌ 314 


1013 


தூக்கியே ஆவரையின்‌ 936 
தூக்கியே ஆவின்பால்‌ 224 
தூக்கியே தாமிரத்தை 889 
தூக்கியே நொச்சிச்சாறு 193 
தூக்கியே பால்விட்டு 366 
தூக்கியே பிரண்டைச்சா 476 
நூக்கியே பொடிசெய்து 575 
தூக்கியே மருந்தெல்லாம்‌ 761 


தூக்கியொன்றாய்‌ 
இடித்ததற்குச்‌ 754 
துூக்கினதோர்‌ துருசுதனைச்‌ 


447 
துரக்குவது ஆரையென்றால்‌ 
1111 
தூது வளம்பூ 1458 
தூவிக்‌ கண்டி 1275 
தூளாக்கித்‌ தாழிதனில்‌ 835 
தூளாகும்‌ 1வியாதியெல்லாங்‌ 
1017 
குரளாட்டி வைத்தபின்பு 855 
தெரிந்திடவே குன்மங்கள்‌ 629 
தெரிந்துகொள்ள 
இன்னமொரு 728. 
தெளியாத ரோகங்கள்‌ 1241 
தெளியாத வெறிபித்து 438 
தெளிவகற்றி மண்டிநின்ற 
789 
தெளிவான அப்பிரகச்‌ 128 
தெளிவான மனத்தோர்க்கு : 
1495 
தேகங்‌ காந்தல்‌ 1280 
தேடரிய ஏலாதித்‌ 752 
தேற்றான்‌ விதைகால்‌ 1271 
தேன்கூட்டு கூடரனால்‌ 1003. 
தைத்து வொருதாழிக்குள்‌ 773. 


1014 


தைலங்கேள்‌ இலுப்பைப்பூ 
[222 
தைலத்திலோர்‌ பணந்தான்சிந்‌ 
1008 
தொடங்குவாய்‌ பல்வகையும்‌ 
744 
கொந்தமென்ற வாதந்தான்‌ 
1099 
தொந்தித்த பலரோகம்‌ 1333 
தொல்லையாஞ்‌ சுரத்தி 40 
தோோடையுடன்‌ 
தேட்கொடுக்கி 297 
தகோல்சமனாய்ப்‌ 
பெருக்கெல்லாஞ்‌ 641 
நசியஞ்செய்‌ இப்படியே 1440 
நடத்தையாம்‌ இன்னமொரு 
989 
நண்ணுவீர்‌ நாற்பத்‌ 1300 
தல்கிய மூன்று 30 
நலம்பிறக்கு மிப்படியே 1134 
நலமா மின்னும்‌ 1226 
நன்றாக லோகச்ந்‌ 125 
நன்றாகும்‌ வியாதிகளை 847 
நன்னாரி பொன்முசுட்டை 
278 
நனைந்ததோ ரரிசிதனைச்‌ 
412 
நனையடா சீரகத்தை 815 
நாசமப்பா பலபுண்ணும்‌ 286 
நாட்டடா கழஞ்சொன்று 323 
நாட்டப்பா மருந்திட்ட 484 
நாட்டமுறுங் 
கடுக்காய்தான்‌ 476 
நாட்டவே அந்தரத்தா 46] 
நாட்டியதோரார்‌ 
வெருசன்வே்‌ 378 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


நாட்டிய பித்த 08 
நாட்டியிந்த மருந்துவகை 840 
நாயுருவி சிவந்ததாய்ச்‌ 298 
நாலாநாள்‌ வடித்ததிலே 297 
நாலுபணக்‌ தூக்கமடா: 791 
நாற்றம்போம்‌ 


மேனியெல்லாஞ்‌ 964 


நிகழ்த்துவேன்‌ அருளாதிக்‌ 729. 
நிம்பநெய்யும்‌ 


கச்சந்திராய்ச்‌ 316 
நிரையான வெட்டிவேர்‌ 367. 
நில்லாத விடபாகச்‌ 1416 
நிலைத்துப்பார்‌ 

மேதிவெண்ணெய்‌ 1056 
நின்றுபோ காதகரம்‌ 619. 
தநின்றுபோம்‌ 

, சூரணந்தான்‌ 723. 
நின்றுபோம்‌ 

மதலையிளைத்‌ 1376 
நீட்டடா கொடுவேலி 1138 
நீட்டடா வால்மிளகு 7 
நீடு மாதுளை ] 399 
நீர்விட்டு எட்டொன்றாய்க்‌ 

1122. 


நீரதனை உழக்காக்கக்‌ 601 
நீரிலிட்டு எட்டொன்றாய்க்‌ 


506 
நீரிரு நாழிக்‌ 1192 
நீரிழிவு மதுமேகம்‌ 995 
நீரோடு முடிச்சடவே 1204 


நீறுமென்ற பஞ்சபத்திர 150 
நூறான இருபத்து 1496 
நெய்பதமாய்‌ நிற்கையிற்‌ 643 
நெய்யிற்சேர்‌ திப்பிலியின்‌ 271 . 
நெய்யுடனே 
புங்கெண்ணெய்‌ 


4602 


பின்னிணைப்புகள்‌ ' 


நெய்யையடுப்‌ பேற்றியே 237 
நெய்விட்டுக்‌ கிளறியே 613 
நெய்விட்டுப்‌ பட்டையை நீ 
306 
நெய்விட்டு மதுரமொடு 246 
நெல்லி நெற்பொரி 1327 
நெற்பொரியும்‌ சீரகமும்‌ 460 
நதெறிவெள்ளைப்‌ 
பூசணிக்காய்கத்‌ 223 
நேராகக்‌ கழஞ்சிரண்டு 210 
நேராகக்‌ கழஞ்சிரண்டு 226 
நேரான அ£€ரணமுங் 549 
தொச்௫ச்சாறுவிட்டாட்டி 483 
நொறுக்கியபின்‌ 


தமுதாழை 149 
நொறுக்கியே சலங்குறுணி 
1353 
தோய்போகும்‌ 
அட்டகுன்மம்‌ 692 
நோவான மகாவாதகு 1365 
பகார்ந்தது வில்வ 1292 
பகார்ந்தோம்‌ சீந்தில்‌ 1335 


பகரக்கேள்‌ மிளகுமஞ்சள்‌ 536 
பகருகிறேன்‌ பிரமியிலை 710 


பஞ்ச தாரை 1409 
பட்டைதனைத்‌ 

தூளாக்கி 531 
படியல்லாம்‌ பலமாகச்‌ 1323 


படிவிட்ட. நெய்க்குள்ளே 340 
படுபருக்கள்‌ ஓழிந்திடவே 452 
பண்டிதனும்‌ பரிகாரி 510 
பண்பாக முன்பொடியும்‌ 477 
பணிந்தடுப்பிற்‌ தீமூட்டித்‌ 
1122 
பணிந்துவொரு தாழிக்குள்‌ 
ப (98 


1015 


பத்தியங்கள்‌ 
பால்தயிர்மோர்‌ 1259 
புத்தியம்‌ உப்புநெய்பால்‌ 1328 
பத்தியாஞ்‌ சுரங்களுக்குக்‌ 
1146 
பத்தியுறுங்‌ கோட்டமொரடு 
1315 
பத்திரியும்‌ சாதிக்காய்‌ 370 
பத்திரியும்‌ சிற்றரத்தை 844 
பத்திரியோ 


டிவைக்கெல்லாம்‌ 1331 
பதம்பாரு மெழுகுபதங்‌ 13256 
பதிமூன்று கடிகைநீ 526 
பதியான கொடிக்கள்ளி 1264 
பதையாமல்‌ செய்கின்ற 43 
பற்தமுடன்‌ 

அரக்கெண்ணெய்‌ 1352 
பரணி சேர்த்துக்‌ 1336 


பரம்பரையாய்‌ வருகின்ற 811 
பரிகாரம்‌ வெள்ளரிக்காய்‌ 494 
பரித்துசெய்யுந்‌ தாகமொடு 
651 
பரிந்தெடுத்த வகைகளொன்று 
334 
பருப்புடனே சரிகூட்டி. 180 
பருப்புடனே வகைச்குமொரு 
1177 
பலசரக்குப்‌ பெருங்காயம்‌ 
1263 
பலசுரங்கள்‌ போவதற்கு 372 
பலத்ததோர்‌ இரண்டு கால்‌ 
436 
பழம்போட்டு வடித்துடனே 
260 
பழமாகும்‌ வெள்ளாட்டி 524 
பற்பத்தில்‌ தீருகிற ' 191 


1016 


பற்பமென்ற தாமிரத்தைத்‌ 


660 
பற்பமொடு வெள்ளரிக்காய்‌ 

493 
பறக்குமடா கதோடகுணஞ்‌ 

1125 
பறந்த வியாதி 1454 


பறந்திட்டக்‌ கணைமேல்‌ 1466 
பறந்திடும்‌ பத்து 1317 
பறதந்துபோம்‌ சீதகரம்‌ 382 


பாகமாய்‌ ஏலாதி 1166 
பாகாக இரண்டுபடி 865 
பாகுடன்‌ கணேசன்‌ [ 


பாங்கான பதங்கமப்பா 825 
பாடினகோர்‌ கந்திக்குச்‌ 100 
பாடுகிறேன்‌ 
சிலேற்பனந்தான்‌ 679 
பாண்டத்தி விட்டதற்கும்‌ 
1391 
பாண்டத்தி லாட்டியபின்‌ 781 
பாண்டத்து மருந்துக்குச்‌ 864 
பாண்டுபோங்‌ கலியாண 335 
பாதியாம்‌ வாளத்துக்‌ 183 
பாதிரியும்‌ சிற்றாமல்லி 245 
பாய்ச்சப்பா காதிரண்டுங்‌ 678 
1233 
பார்க்கையிலே தேவிக்குப்‌ 68] 
பார்த்திடவே இரண்டுபலத்‌ 
521 


பாய்ச்சும்‌ புகையால்‌ 


பார்த்திடவே 

திப்பிலித்‌ தூள்‌ 662 
பார்த்துச்செய்‌ பலவுறுதி 547 
பார்புகழந்‌ தைலத்தை 1122 


பாரப்பா அட்டசூ 760 
பாரப்பா அத்தித்திப்‌ 141 
பாரப்பா அரிதார 519 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பாரப்பா ஆமணக்கம்‌ 164 
பாரப்பா இடைஇ 3 
பாரப்பா இப்படியே 611 


பாரப்பா இவ்வண்ணம்‌ 1109 
பாரப்பா இன்னமொரு 357 


பாரப்பா ஏழாநா 1089 
பாரப்பா ஐயம்‌ 12 
பாரப்பா ஓரிருபத்‌ 96 


பாரப்பா கடல்நுரையும்‌ 1050 
பாரப்பா கண்டாத்திரி 805 


பாரப்பா கர்ப்ப 75 
பாரப்பா கவுரிசிந்தா 741 
பாரப்பா காதி 17 
பாரப்பா சிந்தூரம்‌ 905 
பாரப்பா சிந்தூரம்‌ 951 
பாரப்பா சிவதைச்சூ 1314 
பாரப்பா சுஃபேதி 709 


பாரப்பா சுரம்போகும்‌ 184 
பாரப்பா சுராங்குசத்தை 560 
பாரப்பா தங்கபற்ப 893 
1095 
பாரப்பா திறப்பதற்கு 711 
பாரப்பா துவாலையிட 437 


பாரப்பா திருவோணம்‌ 


பாரப்பா நாகசத்தி 998 
பாரப்பா நிமலசித்தர்‌ 515 
பாரப்பா நோயுள்‌ ட. 
பாரப்பா பணவெடைதான்‌ 
959 
பாரப்பா பறங்கிப்புண்‌ 315 
பாரப்பா பித்தகா 630 
பாரப்பா பிரமேகம்‌ 912 
பாரப்பா புடைத்தெழுந்த 
688 
பாரப்பா புளியாரை 267 


பாரப்பா கெண்களுக்குக்‌ 1070 
பாரப்பா மஞ்சளொடு 233 


பின்னிணைப்புகள்‌ 
பாரப்பா மந்த 34 
பாரப்பா மற்றாநாள்‌ 703 
பாரப்பா மாதர்க்‌ 82 


பாரப்பா முந்திரிகை 628 
பாரப்பா மேகங்கள்‌ 330 
பாரப்பா லோகமா 118 
பாரப்பா லோகமென்ற 537 
பாரப்பா வங்காரச்‌ 1016 . 
பாரப்பா வடிதெடுத்துக்‌ 1474 - 
பாரப்பா வாடியினால்‌ 1493 
பாரப்பா வாயு 64 
பாராத சித்தாந்த 1494 
பாரிய வாயு 77 
பாருமொரு கபாடசூ 721 
பால்கூட்டும்‌ அந்திசந்து 793 
பால்விட்டு ஆவின்மோர்‌ 383 
பாலிலே பொடியிட்டுப்‌ 495 
பாலினா லாட்டியப்பா 242 
பாலையுடன்‌ மிளகுகடு 604 
பாளைபோல்‌ இவந்திருக்குஞ்‌ 
1006 
பாறுமப்பா தளர்வாதம்‌ 161 
பாறுமே சயங்களப்பா 244 
பிரினுடனே முருங்கைவோ்‌ 
4 22 
பிடித்ததொரு காக்கையுட 
544 
பிடித்ததொரு குளிகையைநீ 
409 
பிடுங்கியொரு சட்டியிலே 631 
பித்தசி லேட்டும, 1450 
பித்தத்டுன்‌ கழே 4 
பித்தமாம்‌ உட்டண 1290 
பித்துற்ற ஐயம்‌' 92 
பிரண்டைச்சாறு 
விட்டு நன்றாய்ப்‌ 467 


1017 

பிரமாணம்‌ உண்டை 1435 
பிழிந்ததொரு கசாயத்திற்‌ 

442 


பிள்ளை யில்லாதார்க்கு 1377 
பின்புகேள்‌ விக்கலுக்குத்‌ 1139 
புகலுகறேன்‌ இன்னமொரு 
1150 
புகலுகிறேன்‌ முதல்தரந்தான்‌ 
1071 
புடம்போடு இப்படித்தான்‌ 
124 
புடம்போடு பதின்மூன்று 507 
புண்பொடிகள்‌ சிரங்குடனே 
842 
புண்போகுங்‌ குன்மத்துக்‌ 503 
புண்போகும்‌ இவையெல்லாம்‌ 
319 
புதுக்கரகத்‌ திடுமருந்து 857 
புநுமையென்ற மேகங்கள்‌ 657 


பூசிடவே விடபாகம்‌ 489 
பூசித்து மஞ்சளிலே 665 
பூசியதோர்‌ சிந்தூரம்‌ 954 


பூசியந்த இலையரைத்துக்‌ 


894 

பூசியே மூன்றுதினம்‌ 1075 

பூசுவாய்‌ மலங்கக்கும்‌ 1380 
பூசைசெய்யும்‌ 

இதன்போர்கேள்‌ 1034 


பூட்டக்கேள்‌ அந்திசந்தி 1145 
பூட்டடா திரிகடுகு 745 
பூட்டடா வழுதலையின்‌ 810 
பூட்டப்பா கந்தகந்தான்‌ 948 
பூட்டப்பா சன்னிபோம்‌ 1015 
பூட்டாதே வகைமாறி 1442 
பூட்டியபின்‌ நாலாநாள்‌ 1350 
பூரிகாத்‌ தைலந்‌ 1113 


1018 
பெரும்பா டூடனே 1460 
பேய்ப்புடல்‌ கடுக்காய்‌. 1178 


பேய்ப்புடல்‌ பற்ப 1191 
பேரான அதிவிடயம்‌ னல்‌ 
பேரான சீந்துலுடன்‌ 310 
பேருரைக்க மைந்தனே 475 


பொடிசெய்வ 

தெட்டெட்‌ 1298 
பொடித்ததனை 

நொச்சியிலைச்‌ 163 
பொடிதுூவிப்‌ 

பனைவெல்லம்‌ 856 
பொடிவடி. கொண்டு 1252 
பொடிவறுத்தால்‌ 

கறுக்காமல்‌ 774 
பொறிகார மணியமொரு 867 
பொரிசிற்‌ நரத்தை 1463 
பொருந்தவைத்து 

நீர்படிதான்‌ 320 
பொருந்துமோ ருந்திக்‌ ன்‌ 
போக்காக அப்பிரகம்‌ 109 


போக்கான பிரமேகம்‌ 636 
போக்குமிகு ராசமிரு 165 
போகாத்‌ சயகாசம்‌ 211. 
போகாத சயமுதலாய்‌ 258 
போகின்ற வியாதிகட்குப்‌ 535 
போகுமடா வாய்வாதம்‌ 551 
போகுமப்பா சருவாங்க 938 
போகுமப்பா திரிகடுகு 1027 
போகுமப்பா பத்தியங்கேள்‌ 


1054 
போகுமப்பா மருந்துவகை 

1082 
போகுமப்பா மாவிலிங்கம்‌ 

1020 


போகுமப்பா வடவான 1040 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


போகுமப்பா விசாகதநாள்‌ 1091 


போகுமப்பா 
வியாதியெல்லா 902 
போகுமப்பா வெருகடிமுகு 
958 
போகுமே அட்டகுல்‌ மம்‌ 907 
போகுமே அதிசாரம்‌ 966 
போச்சென்ற காசசு 264 


போட்ட கசாயம்‌ 1411 
போட்டகிழி கசாயத்தை 732 
போட்டங்கே கழுத்தளவு 614 
போட்டங்கே சலம்விட்டு 209 
போட்டடா சந்தனந்தான்‌ 

1246 
போட்டடா இலவங்கப்‌ 1349 
போட்டகளனை 


எட்டொன்றாய்‌ 504 
போட்டதனை 
எடுத்தேதான்‌ 1039 


போட்டதனைக்‌ கழமுவியே 649 
போட்டதெட்ட தாக்கியதிற்‌ 
872 
போட்டதொரு அப்பிரகந்‌ 129 
போட்டதொரு அப்பிரகம்‌ 
640 
போட்டப்பா உழக்காக்கு 243 
போட்டபின்பு சார்க்கரைதா 
1222 
போட்டபின்பு பாவனைக 
146 
போட்டபின்‌ 
பொட்டொன்றாய்க்‌ 1127 
போட்டவுடன்‌ நேத்திரநோய்‌ 
1062 
போட்டவுடன்‌ வணங்கனா ற்‌, 
602 


டிீன்னிணைப்புகள்‌ 


போட்டவடன்‌ ௮ட்டதினம்‌ 


623 
போட்டிடுவாய்‌ மண்டுர 135 
போட்டே கசாயம்‌ [1315 
போட்டே.தான்‌ ஊழியபின்‌ 

924 
போடது முச்கூ 1428 


போடப்பா அத்திசந்து 669 

போடப்பா சடைக்கஞ்சாப்‌ 
715 

போடம்மான்‌ பச்சரிசி 1293 


போடுதற்கு நேத்திரத்தில்‌ 


1045 
போடுமுக்‌ கூறு 1179 
போதே ழமினுக்கோ 1214 
போம்மல சலபந்‌ 1436 
போமப்பா ஆறுதிங்கள்‌ 1381 


போமப்பா இஞ்சிச்சா 22 


போமப்பா ஐவாலி 615 
போமப்பா ஒருதலைநோய்‌ 
1260 


போமப்பா கரப்பனொடு 775 
போமப்பா களங்கமெல்லாம்‌ 

347 
போமப்பா லாசவகைத்‌ 841 
போமப்பா கரயாக 082. 
போமப்பா குடல்வாதம்‌ 395 
போமப்பா குளிகையொன்று 


461 
போமப்பா குறுவைநெல்‌ 509 
போமப்பா சுரகாசஞ்‌ 1007 


போமப்பா தலைவலியும்‌ 562 
போமப்பா நாட்பட்ட 339 
போமப்பா 

, நோய்களெல்லாத்‌ 992 
போமப்பா பயித்தியமும்‌ 988 


1019 


போமப்பா பவுத்திரங்கள்‌ 749 

போமப்பர பவுத்திரங்கள்‌ 
1473 

போமப்பா பித்தகுன்மத்‌ 172 


போமப்பா மந்தார 740 

போமப்பா  மூன்றுவகைப்‌ 
1135 

போமப்பா மேகங்கள்‌ 909 


போமப்பா வாதமென்ற 1395 
போமப்பா வெள்ளுள்ளித்‌ 
978 
போமென்ற இறிச்சனங்க 578 
போமென்ற பஞ்சமூலக்‌ 194 
போய்விடவே உட்சுரமும்‌ 809 
போய்விடவே கரப்பன்புண்‌ 


74 
போய்விடவே வயிற்றுரத்தங்‌ 
734 
போய்விடுமே ஆறுவகைக்‌ 
716 
போய்விடுமே கசாயகற்க 
695 
போவதற்குக்‌ குடல்வாதும்‌ , 
201 
போவதற்குக்‌ குன்றியிலை 
453 


போவதற்கு வற்கபற்பம்‌ 492 
மகத்தான சிந்தூரநீ 601 
மகிமைக்கு வில்வாதி [329 
மஞ்சள்சா றதிலூட்டு 668 
மஞ்சளெனுங்‌ கத்தூரி 206 
மண்செய்து காழிதனிற்‌ 196 
மண்செய்து தொண்ணூறு 

்‌ 1045 
மண்செய்து பாண்டத்தின்‌ 


270 


1020 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


மண்டலந்தான்‌ அரைக்கப்பா மாட்டுவாய்‌ போட்டதிலே 


* 817 
மணலையிடு நாலுவிரல்‌ 899 
மணிச்சாறு முடக்கற்றான்‌ 


321 

மதத்துமெத்தக்‌ 
கொழுத்திருக்கு 1079 

மதுரந்‌ திரிபலை 1421 
மதுவாகும்‌ குளிர்ந்தசலங்‌ 

1085 
மயக்கமறுஞ்‌ செந்தொட்டி 

499 
மயிலிறகு சுட்டகரி 1396 
மயிலே சன்னி 1200 
மரணமாந்‌ தினமாம்‌ 24 


மருந்தருந்தி ஏமரைநா 826 
மருந்தான பொடிப்பாகிற்‌ 


1325 
மருந்துகேள்‌ முசுமுசுக்கைச்‌ 

435 
மலாக்காயும்‌ முந்திரிகைகச்‌ 

307 
மலைதாங்கி திறிகடுகு 1185 


மலைதாங்கி தூதுவேர்நஞ்‌ 


1386 
மலைதாங்கி நன்னாரி 1410 
மறைத்திட்டார்‌ 

அயத்தினொடு 1485 

மறைபோற்றும்‌ அப்பிரகச்‌ 

633 
மாட்டக்கேள்‌ சுண்ணாம்புத்‌ 

637 


மாட்டடா காடாக்கினி 673 
மாட்டியே அதிமதுரம்‌ 292 
மாட்டுவாய்‌ சீந்தியுட 107 


முடிந்திட்ட 


1330 

மாடுதான்‌ என்றுசொன்னால்‌ 
1104 

மாநிலத்தில்‌ வில்வாது 1321 
மாற்றமில்லா ஏரண்ட 796 
மாறல்‌ சுரங்கள்‌ 1417 
1௦ஈறுமே கணைச்சு 1468 
மாறுவதற்‌ கன்னுமொன்று 
426 


மிளகிட்டுக்‌ கொடுவேலி 661 
மிளகோமம்‌ கொடுவேலி 288 
முசுட்டைவேர்‌ வேர்க்கொம்பு 
202 
இராம்புடனே 
1175 


முத்தக்கா சரத்தைகொத்த 


1160 
முத்தக்காசு அஞ்சனக்கால்‌ 

211 
முத்தக்காசு அதிமதுரம்‌ 1355 
முத்தக்காசு அல்லிகொட்டி. 


696 
முந்திரிகை பேரீச்சு 333 
முூயலாகும்‌ கவுதாரி 24 


முருக்கப்பூப்‌ போலிருக்கும்‌ 


973 

முருக்கம்பூப்‌ போலிருக்குந்‌ 
920 

முருங்கைத்தோல்‌ 

கசாயத்தால்‌ 644 

முலைப்பாலில்‌ ஆட்‌ டியங்கே 
430 
முழுகடா சீயக்காய்‌ 1351 


முள்ளிவோர்‌ நன்னாரி 116] 


பின்னிணைப்புகள்‌ 


முறைகேளு ஒன்ப 59 
முறைகேளு தூதுகண்டங்‌ 
1154 
முறையான கர்ப்பந்‌ 81 
மூட்ட... வரிசைபெறச்‌ 743 
மூட்டவே நேர்வாளம்‌ மாச 
மூட்டிநீ எடுத்ததனைத்‌ 394 
மூட்டியே எரித்திட்டு 1362 
மூட்டியே குகைகட்டி 624 
மூட்டியே சந்துவாய்‌ 120 
மூட்டியே புடந்தீர்ந்து 130 
மூடப்பா ஓடுகொண்டு; 1484 
மூடியகோர்‌ குளிகையிலே 
591 
மூடியே எண்சாமம்‌ 571 
மூடியே ஒடுவைத்துச்‌ 919 
மூடியே சிலைசெய்து 639 
மூடியே சீலைசெய்து 1018 
மூடியே தயெரிப்பாய்‌ 522 
மூடியே வாய்தனக்கு 945 
மூர்ச்சைபோம்‌ பித்தமறும்‌ 


1031 
மூலக்‌ கிராணிக்‌ 1304 
மூலம்‌ அமுக்கி 1422 
மூலம்வால்‌ மிளகு 1 296 


மூலம்வேர்க்‌ கொம்பு 1116 
மூலமூடன்‌ சுக்குத்திப்‌ பம 
மூலமென்ற உள்மூலம்‌ 301 
மூலமே எழுந்த 46 
மூன்றாக இதுயிரண்டும்‌ 919 
மூன்றாகத்‌ தூக்கியே 300 
மூன்றாகுந்‌ தூக்கியப்பா 227 
மூன்றாம்‌ ஏலம்‌ 1337 
மூன்றுநாழி கைக்குள்ளே 
368 


மூன்றுநாள்‌ அந்திசந்தி 1153 


1021 


மூன்றுநாள்‌ 
அரைத்துலர்த்திப்‌ 1014 
மூன்றுநாள்‌ மாறலுக்கு 821 
மூன்றுபணத்‌ தூக்கமுூடன்‌ 
790 
மூன்றுபேர்‌ நிறமுஞ்‌ 14 
மூன்றுவகைக்‌ 
கொவ்வொன்றுக்‌ 8.23 
மேகங்கள்‌ பிறந்து 37 
மேகத்தில்‌ நீர்கண்டு 211 
மேகம்போம்‌ இத்தைலங்‌ 670 
மேகம்போம்‌ 
பணவெடைதான்‌ 967 
மேகவெட்டை. நீரிழிவு 693 
மேலேறு வாயுவுக்கு 1379 
மேற்பொடிகேள்‌ திப்பிலிசிறந்‌ 


1173 
மொழிகிறேன்‌ மலைதாங்கி 
72௮ 
மொழிந்ததொரு 
அயக்காந்தம்‌ 1486 
மோசிட்டு நன்னாரி 358 : 


ரெவ்வெண்டு கழஞ்சாக 803 
ரோகணியும்‌ சந்தனமும்‌ 346 
வகைகேளுங்‌ குங்குமங்கத்‌ 
1133 
வகைகேளு சயரோகம்‌ 759 
வகைகேளும்‌ ஏரண்டம்‌ 1140 
வகைசேர்த்து அடுப்பேற்றி 
444 
வகைமூன்றுங்‌ கூட்டியது 702 
வகையாக உப்பெல்லாம்‌ 787 
வகையொன்று கழஞ்சுமூன்‌ 
1159 
வகையொன்று பலமூன்று 
1346 


1024 


வகையோ ரெடையா : 1447 
வுசம்புள்ளி கடுகுடனே 403 
வுடிக்கும்முன்பு ஆவின்நெய்‌ 


257 
வடிகட்டிப்‌ பொடியெல்லாங்‌ 
1324 
வடிகொண்ட தூளதனில்‌ 650 
வடித்த தூள்கள்‌ 1338 
வடித்ததொரு 
நெய்யதனைக்‌ 345 


வடித்ததொரு நெய்யிலே 289 
வடித்திடுவாய்‌ 

1258 
வடித்திறுத்த தைலத்தை 361 
வடித்திறுத்து ஆறிநெய்யை 


விநாயகனைப்‌ 


813 
வடித்துவைத்தத்‌ 
தைலத்தை 1394 
வடித்துவைத்த நெய்யிலே' 
234 


வணங்கடா கணபதியைச்‌ 308 
வத்தி யெடுத்தே 1 236 
வதையுறு வாயு 66 
வரிசைபெறப்‌ பற்பத்திற்‌ 542 


வரிசைபெறும்‌ 


வெத்தயம்வேப்‌ 293 
வல்லோர்கள்‌ ஆகமத்தின்‌ 513 
வலித்திடும்‌ வாதந்‌ 36 
வழங்கிய அப்பு 65 


வழங்கயகோர்‌ பச்சரிசி 612 
வழித்த்தொரு மருந்துக்கு 


56 
வழித்‌ ததொரு 
- மருந்தகுையொரு தி| 
வள்ளியொடு' 4 


“- துளசிவிட்டுணுக்‌ 486 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1300 


வளமாந்‌ தாது 1412 
வளமான நோய்போவ 1124 
வளர்ந்திடுங்‌ கர்ப்பத்‌ 60 
வளர்ந்திடுந்‌ தாது 95 
வளைய மொடு செங்கமுநீர்‌ 
219 
வற்ற வைப்பாய்‌ 1202 


வற்றாமல்‌ நீர்கொண்டு 737 
வறட்சிபோம்‌ 
வெட்டைபோம்‌ 148 
வாங்கடா அவாரஞ்சா 122 
வாங்கடா டஇச்சாறு 255 
வாங்கடா திராய்வேர்‌ 360 
வாங்கடா தேற்றான்விதை 
425 
வாங்கப்பா அருக்கநாள்‌ 1064 
வாங்கப்பா ஆட்டையிலே 
190 
வாங்காத சலக்கழிச்சல்‌ 1244 
வாங்கிட இன்ன 1279 
வாங்கிநீ குகைசேர்த்துப்‌ 498 
வாங்கியதை ஆட்டிவைத்து 
216 
வாங்கியதோரா்‌ சிந்தூரம்‌ 965 
வாங்கியகோரா்‌ பித்துக்குள்‌ 


361 
வாங்கியகோர்‌ மருந்ததனை 
279 
வாங்கியதோர்‌ மருந்ததனை 
1081 
வாங்கியதேரா்‌ மருந்துக்கு 
ப 944 
வாங்கியதோர்‌ 
மருந்துதனைச்‌ 666 
வாங்கியதோர்‌ 
வேருடைய 1069 


பின்னிணைப்புகள்‌ 


வாங்கியிதைக்‌ 

குகையிலிட்டு 680 
வாங்கியே ஒருசாமம்‌ 961 
வாங்கியே குன்றியெடை 496 
வாங்கியே தகடுதன்னைச்‌ 659 
வாங்கியே நாலெட்டுப்‌ 222 
வாங்கியே நிமிளையிட்டு 113 
வாங்கியே 

பணவெடை.௫இந்‌ 936 
வாங்கியே முந்திவைத்த 655 
வாங்க தோர்‌ சிந்தூரந்‌ 127 
வாங்கினதோர்‌ மருந்துக்குத்‌ 

343 

வரங்குமடா நூயத்தால்‌ 312 
வாசிக்கும்‌ கந்தகத்துின்‌ 664 


வாதமென்ற 
எண்பதுக்குந்‌ 1261 
வாதமென்ற எண்பதுக்கும்‌ 
980 


வாகுராட்சதக்‌ குளிகை 1365 
வாத்தி அரோடு 1283 
வாந்திபோம்‌ புடல்நெய்யை 


290 
வாந்தியும்‌ இருமலும்‌ 1413 
வாந்தியும்‌ குடல்பு 1424 
வாய்க்கடங்காப்‌. பஅிரளிபல 

802 
வாய்ப்பான தைலமொன்‌ 

1221 
வாயுதான்‌ அடங்கிற்‌ 21 


வாயுவரும்‌ குடல்வாகும்‌ 981 


வாயுவறும்‌ வலிதீரும்‌ 769 
வாயுவான வலிகுன்மம்‌ 870 
வாயுவென்னப்‌ 

பட்டதுக்குத்‌ 1316 
வாயுவெனும்‌ வலதுபுறத்‌ 762 


1023 


வாயுவே மீகுந்த 41 
வாயுவொடு முந்நூற்‌ 1 303 
வார்த்தபின்பு நசியமிட 402 
வார்த்திடவும்‌ புண்தூரும்‌ 294 


வார்த்து நன்றாய்ப்‌ 636. 
வார்க்தெண்ணெய்‌ 
முழுக்கன்று 793 
வார்த்த்தண்ணெய 
மூழுக்கற்று 1363 
வார்த்தொன்றாய்க்‌ 
கலக்கியடுப்‌ 1248 


வாரப்பா இவ்வகைக 1100. 
வாளமகதைச்‌ சரியாக்கி 181 
வாறான வங்கமப்பா 982 
வாறின்னம்‌ பேதிக்குக்‌ 718 
வாறுகேள்‌ பிரமேகம்‌ 338 
விட்டபின்பு கற்சுண்ண 1471 
விடம்போகும்‌ பூசிடவே 434 
வியாதிபோம்‌ மண்டூரச்‌ 132 
வியாதியாம்‌ மூவா 88 
வியாதியெனும்‌ பதின்மூன்று 
158 
விரவியதோர்‌ பொடிகளுக்குப்‌ 
845 
விரவு€னக்‌ காரம்குக்‌ 772 
விரிக்கிலேன்‌ அக்கினிகு 1023 
விரும்பிக்கேள்‌ சூதமொன்று 
671 
விரும்பிய சீலை 51 
விரைந்துவரும்‌ ப௱றிச 456 
வில்லைசெய்த 
மருந்தெல்லா £ந்‌ 14861 
வில்வம்‌ நெற்பொரி 1398 
விவரங்கேள்‌ கந்தனமுஞ்‌ 341. 
விவரங்கேள்‌ வசையோன்று 


ல 
ட்‌ 252 


1024 


விவரமென்ன 
முயற்புழுக்கைச்‌ 427 
விழலாகுஞ்‌ சன்னிக்கு 690 
விழலாகும்‌ விப்புருதி 1022 
விள்ளுறேன்‌ இப்பிலியும்‌ 342 
விள்ளுறேன்‌ 
பசுவின்வெண்ணெய்‌ 1059 
விளம்பக்‌ கேளு 13823 
விளம்பினோம்‌ கிராம்பு 1433 
விளம்புவேன்‌ வலக்கண்ணோ 


428 

விளம்புவேன்‌ வாலைரசம்‌ 
1486 
வீர மாறு 1218 


வெகுவாகும்‌ சிந்தரரம்‌ 906 
வெட்டியதோர்‌ காந்தத்திற்‌ 
112 
வெட்டிவேர்‌ இலாமிச்சு 1131 
வெடியுப்புப்‌ பலம்பத்துப்‌ 
1478 
வெந்நீரும்‌ வளாவாமல்‌ 1357 
வெந்நீரும்‌ வெள்ளுள்ளி 420 
வெல்லத்தி லாட்டிடவே 527 
வெல்லுதற்குக்‌ கசாயவகை 
206 
வெள்ளுள்ளி துருசுபற்பம்‌ 448 
வெள்ளைதான்‌ மெத்த 54 
வேம்பினுட பட்டை. மூக்கு, 
1388 
வேர்நாணல்‌ மால்கிழங்கு 
1128 
வோர்முதலாய்‌ வகையொன்று 
1132 
வோர்முதலாய்‌ வகையொன்று 
1252 


வேரடா தோடைவேர்‌ 1121 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


வேராக வகைக்குவொரு 776 
வேரான சிற்றாமல்லி 195 
வேரான நெருஞ்சிவேர்‌ 214 
வேரான முருங்கைவேர்‌ 1389 
வேரான வில்வவோர்‌ 281 
வேருடனே வகையொன்று 
317 
வேருடனே வசம்புள்ளி 355 
வேளையிலே 
முருங்கைத்தோற்‌ 543 
வைத்ததொரு ஓட்டின்மேற்‌ 


904 
வைத்ததொரு 
கசாயமுண்ணில்‌ 303 
வைத்ததொரு கயிறெடுத்து 
1053 
வைத்தகொரு 


குளிகையொன்று 605 
வைத்ததொரு சூதகத்தை 


897 
வைத்ததொரு 
மருந்துதனைச்‌ 1057 
வைத்ததொரு 
மருந்தெல்லாம்‌ 393 
வைத்த பின்பு 1 286 
வைத்தமண்‌ குப்பிக்கு 1207 


வைத்திட்ட அடிகனத்த 672 
வைத்திடவே இருவசையுந்‌ 
500 
வைத்திடுவாய்‌ இப்படிநீ 1030 
வைத்துநீ பொதிந்ததனை 586 
வைத்து மேல 1232 
வைப்பதுதா ளெப்படிதா 134 


வைப்பீர்‌ மண்பாண்‌ 1228 
வைப்பீ ர௬ுண்ண 1449 
வையப்பா கற்பங்கள்‌ 1475 


கற வரதனைமாகள வகாகன. 


பின்னிணைப்புகள்‌ 102: 

அருஞ்சொற்கள்‌ 

(எண்‌: பாடல்‌ எண்‌) 
அக்கினி 743 அம்பரை 890 
அகந்தை 5317, 610, 1101 அம்மி 429 
அகுதஇிகள்‌ 933 அமளி 31 
அசாத்தியம்‌ 71, 685, 1451 அமிர்தம்‌ 148, 512. 
அசித்து 93 520. 905 
அசுவதிதாள்‌ 1086 அமுதம்‌ 38. 76 
அஞ்சறை 512 அயன்‌ 510 
அஞ்சனம்‌ 30$ அர்ச்சனை 224 
அஞ்சுபூகம்‌ 15 அரசாணை 1106 
அஞ்சுபோர்‌ 1 அரசு 89 
அட்டசித்டி 1107 அரன்‌ 752 
அட்டதிசை 973 அருக்கதாள்‌ 1068 
அடவி 1409 அருக்கன்‌ வாறம்‌ 1095 
அடுப்பு 224, 375 அருணன்‌ 131, 136, 526, 556 
அடை 122, 128, 129. அருந்ததி 1053, 1054. 1064 
130, 131, 189 அருள்‌ 963 
அண்டம்‌ 21 அவத்தை 8, 90 
அண்டரண்டம்‌ 687 அவம்‌ 1491 
அண்ணலார்‌ 1300 அவிழ்தம்‌ 99, 100. 186 
அணு - நுண்மை 1500 அழகு 958 
அத்குதாள்‌ 1090 £அறிவுள்ளோர்‌ 3, 110! 
அத்தி 8, 60 அறுசமயம்‌ 684 
அத்துவித விவேகி 1107 அறுபத்துநாலுசித்து 1249 
அதீதார்‌ பின்‌ அன்ன நடை 13 
அந்தி 462 அன்னம்‌ 34, 35, 36, 
அந்திநேரம்‌ 47] 40, 68, 517 
அப்பு - நீர்‌ 15, 16, 17 அனல்‌ 12, 38, 49 
19, 33, 86 அனுடதநாள்‌ 1091 
அபானன்‌ 46, 64, 92 அனுபவம்‌ 1476 
அம்பரம்‌ 1105 அனுபோகித்தல்‌ 82 


௮65 


1026 


ஆகம்‌ - உடல்‌ 
ஆகமம்‌ 
ஆகமவிதி 
ஆச்சரியம்‌ 


ஆசனம்‌ 
ஆசான்‌ 
ஆண்பிள்ளை 
ஆண்மை 
ஆணவம்‌ 
ஆத்தாள்‌ 
ஆத்துமா 
ஆதாரம்‌ 
ஆதிபிதா 
ஆதிரைநாள்‌ 
ஆமை 

ஆயி 


ஆயிசு 
ஆயிலியம்‌ 
ஆரியன்‌ 
ஆள்‌உறுதி 
ஆள்பலம்‌ 
இச்சாபத்தியம்‌ 
இட௫க்கம்‌ 
இடை 
இந்தனம்‌ 
இந்திரசாலம்‌ 
இரவி 


இராத்திரி 
இருநேரம்‌ 
இருவேளை 
இலக்கணம்‌ 
இறைச்சி 


சன்‌ 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


37, ௦93 
212 

1 

703, 752 
940, 13681 
1019 

1109 

75, 1082 
42 

1107, 1460 


457, 791, 1084 


1109 
16 
684 
1087 
13 


413, 500, 664, 


673, 1102 
1381 

1088 

77 

547 

3168, 392 
568. 1145 
334 

3, 23, 91 

539 

1499 

209, 320, 576 
781, 1029 
225 

234, 237. 260 
533 

1467 

34 

553 


ஈசன்வித்தை [069 
ஈயாதமட்டை 1101 
ஈனம்‌ 30 
உச்சிதம்‌ 719, 720 
உடிதம்‌. 468, 630, 1068 
உண்மை 308 
உத்தமர்‌ 14, 950, 1111 
உத்தமியாள்‌ 740, 1107 
உத்திரட்டாதி 1093 
உத்திரநாள்‌ 1089 
உத்திராடம்‌ ்‌ 1092 
உதரம்‌ 1098 
உதிரம்‌ 47, 176 
உந்து 2, 31, 75, 94 
உம்பர்‌ - வானோர்‌ மர்‌ 
ஊமை - மாப்பு 
உரல்‌ - 437 
உருசி 68, 73 
உலை 132, 136 
உலைமுகம்‌ 1436 
உவளனியம்‌ 1240, 1242 
உழி 136 
உள்ளங்கால்‌ 1096 
உற்பனம்‌ 3254 
உறவுநித்தை 1 103 
உளறல்‌ 133 
எடைபாகம்‌ 516 
எமதூதர்‌ 726, 1493 
எரிப்பின்பாகம்‌ 516 
எரித்தல்‌ 101 
எரு 121, 159, 174, 
ப 187, 903 
எழுநரகு 610 
எழுபத்தீராயிரம்‌ 2, 94 
எழு பிறப்பு 510 
என்பு - எலும்பு 4.2 


பின்னிணைப்புகள்‌ 

ஏவல்‌ 1081 
ஏழுதரம்‌ 100, 110, 111 
ஒறுத்தல்‌ 5 
ஒசை அடு 
ஓ 12. 129 
ஓவியம்‌ 1263 
கங்காசலம்‌ 1206, 1306 
கங்கைக்குப்பி 944 
கசபுடம்‌ 120, 122, 123, 128, 


130, 137, 138, 166, 
393, 639, 641, 743 


கட்டப்பாரை 902 
கடாட்சம்‌ 1500 
கடு ங்கோள்‌ 1036 
கடுவத்து 02 
கணநாதார்‌ 520 
கணபதி 308, 702, 757, 

890, 1489 


கணேசன்‌-காப்பு 1, 224, 571, 
1133, 1266, 1324, 1361 


கணேசன்‌ பூசை 743, 932 
கதுப்பு 474 
கபளித்தல்‌ 34 
கபாடம்‌ 713 
சுபாலம்‌ 5, 43, 73 
கம்பிளி 942 
கம்பு 532 


சுமலவன்னி 482, 501, 532, 
571, 700, 947, 1367, 1471 


கமலாக்கினி 117 
கயிறு 406 
கர்ப்பகாலம்‌ 0 தஆ மு 
சர்ப்பம்‌ 59, 60, 78, 81 
கர்த்தா 703 
கரகம்‌ 392, 404, 405, 575 
கரண்டி, 016 


1027 


௬௫ 75, 80, 90 
கருக்குழி 1071 
சுருவம்‌ 208 
கல்.லுரல்‌ 129, 902 
கல்வம்‌ 96, 115, 125, 140, 


152, 162, 168, 185, 187, 
189, 198, 425. 479, 578 


கலங்கொம்புச்சிமிழ்‌ 708 
கலசம்‌ 333, 918 
கலிக்கம்‌ 410 
கலைக்கொம்புச்சிமிமி 1170 
கவசம்‌ 393 
கவசம்கட்டல்‌ . க்47 
சுவடு 1060 
கமுதைகள்‌ 1104 
கள்ளம்‌ 1319 
கள்ளா்‌ 610 
களங்கம்‌ 112, 474 
கற்பநூல்‌ 1499 
கற்பநெறி 1495 
கற்பம்‌ 320 
கன்னி 44 
கன்னியார்‌ 1073 
கனபுடம்‌ 160 
கனல்‌ 48, 85 
காக்கை 544 
காட்டெரு 393. 1263 
காடாக்கினி 501, 673, 899, 


947, 962, 1367 


க௱ந்குசித்தி 124 

காப்புக்கட்டல்‌ 1068. 1247 

காமியம்‌ - குறி 

காயகத்தி 112, 670, 
912, 1381 

காயம்‌ - உடல்‌ 44 

கார்த்திகைநாள்‌ 1986, 1095 


1028 
காரணம்‌ 86 
காரம்‌ 66 
காரியம்‌ 1467 
காலத்தில்‌ 253, 300, 471 
காலன்‌ 297 
கிரந்திப்பண்டம்‌ 1054 
கிரமம்‌ 1479 
கிரிகை 210, 432, 1476 
இருபை 143, 552, 557, 767 
கிருமி 1072 
இழி 101, 105, 109, 113, 
116, 460, 637, 730 
கீர்த்தி 1137 
குக்குடப்புடம்‌ 199, 922 
குக்குடம்‌ ரத்த 
குட்டோட்டம்‌ 1016 
குடவன்‌ 1016, 670 
குடோரி 181, 434, 619 
குண்டலி 45 
குணபாகம்‌ 516 
குப்பி 102, 142, 598, 
925, 929 
கும்பி - வயிறு 64 
குரு 1191, 1102, 1107 
குருநிந்தை 1 103 
குவலயம்‌ 1334 
குழவி 76 
குழி 22 121 
குற்றம்‌ 117 
குறி 69 
குறுங்கோல்‌ 691 
கூற்றனுடதூதர்‌ 1105 
கெண்டைக்கால்‌ 1077 
கேட்டைநாள்‌ 1091 
கேத்திரபாலன்‌ 932 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


கைக்குற்றம்‌ 1416 
கொப்புளிீத்தல்‌ 36 
கொல்லிமாமலை 1398 
கொலைகள்‌ 1102 
கொழு-மமு 432 
கோடாசூடி 1456 
கோடி 74, 1016, 1442 
கோத்திரம்‌ 1101 
கோபம்‌ 685 
கோழி 13 
கோமிப்புடம்‌ 894 
கோவில்‌ 1 472 
சக்கரம்‌ 686 
சகலஇத்து 1023 
சகாயம்‌ 247 
சங்கற்பவிஈற்பம்‌ 685 
சங்காதம்‌ 513 
சங்கை 754 
சஞ்சலம்‌ 1082 
சஞ்சீவி 148, 167, 212, 524, 
687, 692, 783, 785, 

87/3, 981 

சஞ்சிவிமருந்து 853 


சட்டி. 119, 120, 121, 122, 
123, 128, 137, 166, 
195, 226, 500, 521, 629 


சடம்‌ - உடல்‌ 11, 14, 67, 73 


சடுதி - காப்பு 32 
சண்டாளர்‌ 685, 1110 
சண்டிமாடு 1103 
சத்தியம்‌ 190, 411, 1102 
சதயம்‌ 1093 
சதாசிவன்‌ 307, 1354 
சதாநித்தம்‌ ச்‌ 


சதை 12 


பின்னிணைப்புகள்‌ 
சந்து 68, 69 
சம்பிரதாயம்‌ 217, 440) 
559, 589 
சமதாது 9 
சமர்த்து 589 
சமன்‌ 9, 109, 122, 136 
சமாதி 308 
சமானன்‌ 92 
சமூலம்‌ 213, 221 
சயிக்கினை 247 
சர்ப்பம்‌ 13 
சரக்கு 87, 95, 117, 119 
சரக்குசுத்தி 516 
சரசம்‌ 618 
சரிதை 1498 
சரீரபலன்‌ 517 
சாரீரம்‌ 54, 72, 305, 535, 


603, 977, 14409 
சலம்‌ 21, 56, 209, 225, 245, 
262. 315, 372. 460 


சலாகை 925 
சவுக்கியம்‌ 1449 
சற்குணம்‌ 685 
சனிக்கிழமை 1068 
சனிவாரம்‌ 1095 
சாகாக்கல்வி 1492 
சாட்சி 1103 
சாட்டம்மி 785 
சாணனளவு 743 
சாத்திரங்கள்‌ 687, 1101 
சாத்திரம்‌ 740 
சாதகம்‌ 28, 217, 314, 589 

611, 1492 
சாதகம்‌ 12 


சாந்தம்‌ 1094 


1029 


சாந்தி 1079 
சாபம்‌ 1 471 
சாமம்‌ 102. 106, 108, 113, 


114, 115, 126, 134, 
140, 142, 169, 170, 
172, 185, 187, 189, 196, 
201, 209, 317, 423, 469 


சாயரட்சைவேளை 242 
சாரித்தல்‌ 1319 
சாவு 27. 26) அக்க 
சிகிச்சை 1236 
சித்தம்‌ 1100 
சித்தா்‌ 77, 99, 104, 306, 


520,628, 687, 932, 
970, 1069, 1102 


சித்தாந்தம்‌ 1494 
சத்தி 113, 115, 127, 350, 
514, 1471, 1495 
சித்திரம்‌ 1162, 1252 
சித்திரைநாள்‌ 1090, 1096 
சித்து 03 
சிதம்பரம்‌ 1107 
சிந்தை 757 
சிமிழ்‌ 425, 491, 571 
சிரங்கை - அளவு 458 
சிரசு 437 
சிலாகை 932 
சிவப்பு 20, 44, 133 
சிவயோகி 1327 
சிவம்‌ 1226, 1489 
சிவன்‌ - காப்பு 
சிவன்சத்‌ திபூசை 1206 
சிறுபிள்ளை 1475 


சின்மயம்‌ - காப்பு 
சீடவர்க்கம்‌ 


601, 602 


1030 
சீலை 51, 101, 120, 122, 
123, 129, 137, 142, 
166 209, 466, 481, 
490, 501, 639 
சீலைமண்‌ 134, 506 
சீவகளை - உயிர்ப்பு 27 
சீவன்‌ - உயிர்‌ 8, 687 
சீனிமணல்‌ 8 51 
சுகிர்தம்‌ 683 
சுத்தி 95 
சுயம்பு 1494 
சுருதி - வேதம்‌ 973 
சுழி 2, 3, 38, 91, 94 
சுழினை 5. 6 
சுனை 109 
சூட்சம்‌ 90, 139, 110 
சூட்சவுடல்‌ 139 
ரூட்டடுப்பு 946 
சூத்திரம்‌ 1, 8, 197, 657, 687 
சூரியபுடம்‌ 1343 
செகம்‌ 513 
செங்கல்குகை 505 
செங்கல்கதுூள்‌ 499 
செப்பு 150 
செபயோகி 686 
செம்மை 14 
செவ்வாய்‌ 1 096 
செனனம்‌ 686 
செனித்தல்‌ 5 
சேகண்டி 520 
சேடாக்கனி 962 
சையோகம்‌ 37, 38, 
61, 1102 
சைவமாடு 1494 
சொர்ணபுட்பம்‌ 224 
சொலஸ்தம்‌ 1282 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


சோதி 211 
சோதிநாள்‌ 1090 
கோரை 78, 1072. 1077 
சோறு சமைக்க 430 
ஸ்இரி 1072 
ஞாலம்‌ ] 
நானத்தோர்‌ 308 
ஞானதேசிகன்‌ 1299 
ஞானநெறி 1108, 1109 
ஞானம்‌ 1474 
ஞானவித்தை 1106 
ஞானி 520 
தகடு 490, 659 
குசதானங்கள்‌ 6 
தசதீட்சை 740, 1107 
குச்நாடி டானி 
குசவாய்வு 6 
தசை 1071 
தட்சணை 1258 
குட்ரிணாமூர்த்தி 932 
தீண்டு 53 
குணல்‌ 224 
தத்துவம்‌ 516, 1106 
குந்தம்‌ 977 
தபோதனர்‌ 513, 653, 1023 
தம்பித்தல்‌ 28, 42 
குமர்‌ 32, 570, 78 
குர்மம்‌ 1101 
தருமத்தோர்‌ 

குலை முழுக்கு 6! 
வசு 861, 1070 
தவளை: 13 
தன்வந்திரி 959 
குன்வந்திரி பகவான்‌ 514 
குன்னிலை 517 


கி 72 


பின்னிணைப்புகள்‌ 


தாது 7, 89, 94, 95, 

225-977 
துரதுநிலை 2509 
தாதுலட்சணம்‌ 316 
தாமிரக்கிண்ணி 1029 
காமிரச்சிமிழ்‌ 922, 1057 
தாய்‌ 488, 683 
குரயரர்‌ 1497 
தாரணி - பூமி 127 
தாலம்‌ 1029 
காழி 142, 196, 370, 375, 

463, 742, 946, 
தானியபுடம்‌ 248, 702, 861, 


1122. 12 அம்மு, 
1249, 1253, 1350, 1356 


இங்கள்‌ - மாகும்‌ 24, 25, 
27, 248 
தியானம்‌ 703, 931, 
1354, 1471 
திரிகை - எந்திரம்‌ 686 
திரிபத்தம்‌ 691 
திருட்டித்தல்‌ 687 
திருவோணம்‌ 1095 
கதிரோ தாயி 684 
திரோபவம்‌ - மயக்கம்‌ 
51/1, 1106 
இவசம்‌ 1187 
தினம்‌ 1221 
இட்சை 1489, 1493, 1495 
இட்சைவிதி 1107, 1474 
இபவன்னி 680, 700 
இபாக்கினி ? 584, 946 
தஇர்த்தமாடல்‌ 43 
தீவினை 683, 886, 1109 
துட்டர்‌ - இயர்‌ ய 


துடுப்பு 458 


103] 
துணிந்தவர்‌ 602 
துவாலை 437, 1237, 1379 
அருத்தி 1457 
துரோகி 949 
துவாலை 354, 435, 548 
குரப௫பம்‌ 224 
தூமம்‌ 67 
துரலகாயம்‌ 536, 5179 
தூலவுடல்‌ 139 
தெப்பம்‌ 686 
தெய்வம்‌ 1023, 1494 
தெய்வீகமருந்து 686 
தெரிவையர்‌ 1377 
தேக சொஸ்தம்‌ 1316 


1223, 2. 69. ஏர்‌. 
81, 148, 280, 976 
1070, 1081 

308, 520, 687, 1069 


தேகம்‌ 


சதகேவகதை 
தேவா்‌ 


தேவி 2 பில சக 0௮0) 
890, 962, 983, 999, 1489 
தேவிபூசை 681, 1110 
தேனென்றமொழியாள்‌ 879 
தேனென்ற 
மொழியு/டையாள்‌. 916 
தொழில்‌ 93 


தோலாந்திரம்‌ 100, 101, 105, 
106, 107, 113, 
116, 133, 475 


நட்சத்திரம்‌ 1086 
நத்தம்‌ 132 
நமன்‌ 512, 513 
தறகம்‌ 1025 
நரம்பு 13, 30, 148, 905, 977 
நரை 977 
நல்லவர்‌ 221 
நல்லோர்‌ 1111. 


1032 
நல்வினை 1109 
நவத்துவாரம்‌ 474 
நவதாது 510 
நவதினம்‌ 1092 
நவநாதித்தர்‌ 964 
நன்மை 222 
நன்னிலை 17 
நா 16 
நாகரிகம்‌ 1440 
நாசம்‌ 285, 543, 548, 1108 
நாசி 13. 1 ச்ச 
நாடி 2 லம்‌. 2 
62, 90, 91, 510 
நாடி மூன்று 13 
நாதாக்கள்‌ 632, 915, 1500 
நாமம்‌ 3 
நாய்‌ 1105 
நாயகர்‌ 656 
நாயகன்‌ 509 
நாலாயிரத்து நானூற்றி 
நாற்பத்தெட்டு 509 
நாற்கலை 684 
நாற்றம்‌ 963 
நிகண்டு 687, 959 
நிசம்‌ 50, 168, 457, 956 
நித்தியம்‌ 692, 1487 
நிதானம்‌ 65, 1402 
நிந்தை 1102 
நிமலசித்தர்‌ 515 
நிமிடம்‌ 214 
நிர்க்குணம்‌ - காப்பு 6814 
நிர்சீவன்‌ 79 
நிர்மலம்‌ - காப்பு 
நிர்மூடன்‌ 1 109 
நிர்மூலம்‌ 1303 
திர்விகற்பம்‌ 1108 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌- 1500 


நிருவாணி 664, 1025, 1107 
நிராகாரம்‌ 1108 
நிவர்த்து 203, 214, 408, 455 

911, 958, 1010, 


1290, 1493 
நீர்மை 22 
நுணுக்கம்‌ 246 
நூல்‌ 99, 610, 1495 
நூல்கள்‌ 657 
நெஞ்சு 12 
நெட்டோட்டம்‌ 1016 
நெடுங்குளிகை 408 
நெருப்பு 326 
தெற்குழி 279, 285 
நெற்புடம்‌ 126 
நெற்குறிகளில்லார்‌ 1441 
நேத்திரம்‌ - கண்‌ 1049 
தேர்ப்பு - நேர்த்தி 435 
நைவேத்தியம்‌ 224, 1258 
நோய்பலம்‌ 318 
நோயின்‌ பாகம்‌ 516 
நோயுள்ளோர்‌ 32 
நோயுள்ளோன்‌ 466 
பக்குவம்‌ 32, 400 
பச்சுடம்பு 82 
பஞ்சகர்த்தாள்‌ 515, 1494 
பஞ்சசத்தி 1107 
பட்சம்‌ 8, 25, 445, 523 1099 
பட்சித்தில்‌ 45 


பண்டிதசிரோமணி 740, 1069 


பண்டிதம்‌ 197, 511, 687 
( 949, 1100, 1441 
பண்டிதர்‌ 509, 512, 580, 
661, 657 

பத்தி 927 
புதங்கம்‌ 763, 1207 


பின்னிணைப்புகள்‌ 
பதனம்‌ 529, 591, 1295 
பதார்‌ த்தங்கள்‌ 457 
பப்பத்து 266 
பயித்தியம்‌ 986 
பரணி 242, 275, 665, 738 
பரணி நாள்‌ 1066 
பரம்‌ 932 
பரவெளி 684 
பராபரம்‌ 610, 1106, 1111 
பஙாபரை 260, 752, 
1063, 106£ 
பரிகாரம்‌ 493 
பரிகாரி 510 
பரிசனம்‌ 34 
பரிமளம்‌ 977 
பருவம்‌ 415 
பரை 703 
பலசாரங்கள்‌ 517 
பழஞ்சீலை 691 
பழமண்கலம்‌ 3371 
பழமறைகள்‌ 514 
பழவினைகள்‌ 1016 
பழிகள்‌ 602 
பன்னிரண்டு லட்சம்‌ 197 
பனி 1 464 
பாக்கியம்‌ 927 
ப௱கு 1, 1324 
பாசகம்‌ 
பாசம்‌ 1108 
பாசு - பாசு 1071 
பாடாணம்‌ 62, 85 


பாண்டம்‌ 153, 206, 217, 230, 
245. 252. 228, 2064. 
295, 3786, 460, 560 


பாகுகேச பரியந்தம்‌ 


பாத்திரம்‌ 


1214 
1101 


1033 


பார்வதி 1486 
பார்வை 1098 
பாலர்‌ 2/6 
பாவனை ] 46, 154, 

170, 177, 199 
புரவி 927, 1102 
பரனை 919 
பிங்கலை 22 அழெட்டிம்‌ 
பிசாசு 1081, 1097 
பித்தார்‌ 520 
பித்‌ 1079 
பிரகாசம்‌ 97, 62 
பிரகிருதி 959 
பிரட்டர்‌ 959 
பிரமகுலத்துதித்தோர்‌ 647 
1ரரயோகம்‌ 280 
பிராணன்‌ 92 
பிரு இவி 15 
பிள்ளை 80 
பிள்ளையாசை 1112 
பிறவடை. 1064 
பிறவி நீத்தோர்‌ 512 
ட்டை 1449 
புட்பம்‌ 224 
புட்டவியல்‌ 835, 1172 
புட்டவித்தல்‌ 845 
புடவாகம்‌ 516 
புடவை 1081 
புண்ணியபுருடன்‌ 1300 
புணர்ச்சி 43. 7] 
புத்தி 1101, 1475 
புதன்வாரம்‌ 1095 
புதுக்கரகம்‌ 416, 720 
புதுக்கலசம்‌ 593 
புதுச்சட்டி. 992 
புதுச்சீலை 637 


1034 
புதுமை 809 
புரட்டு 1103 
புருடர்‌ 1299 
புருடன்‌ 84, 1074 
புருவமத்தி 6, 7 
புழு மல 
புனர்வசுநாள்‌ 1088 
புனிதம்‌ : 308, 732, 
1085, 1145 
பூசநாள்‌ 1085 
பூசை 233, 488, 553, 571, 


656, 1033, 1102, 1133, 
1266, 1348, 1354, 
1361, 1489, 1471 


பூசைவிதி 743, 1207, 1495 
பூட்டு 90 
பூதப்பிரேதம்‌ 1051 
பூதம்‌ 92 
பூமகள்‌ 12300 
பூமி 1௦ 
பூர்த்தி 387 
பூரட்டாதி 1093 
பூரநாள்‌ 1089 
பூராடநாள்‌ 1092 
பெண்கள்‌ 83, 84, 1492 
பெண்டாசை 1112 
பெண்ணையிடப்பாகம்‌ 
வைத்தோரா்‌ 1144 
பெரியோர்கள்‌ 511, 517. 686, 
890, 932, 988 
பேதம்‌ ர்‌ 
பேய்‌ 1079 
பொசித்தல்‌ 43 
பொூதல்‌ 3௮ 
பொட்டணம்‌ 947 
பொடிச்சூடு 82 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


பொய்‌ 601, 1102, 1492 
பொய்க்குறிசொல்‌ 
பண்டிதர்‌ 002 
பொருத்து 10 
பொருளாசை 510, 580 
போகம்‌ 37, 43, 693 
மகத்துதாள்‌ 1089 
மகத்துவம்‌ 791, 981 
மகிமை 740, 1328 
மங்கை 1077 
மச்சமுனி 716 
மச்சேந்திரன்‌ - மச்சமுனி 
559, 633, 707 
மசகம்‌ 1034 
மஞ்சள்காப்பு 696 
மஞ்சள்‌ காப்புக்கட்டல்‌ 1361 
மடக்கு 134 
மண்‌ 21 
மண்டல ஓசை 21 
மண்பாண்‌ டக்குப்பி 1206 
மண்வெட்டி. 429 
மணல்‌ 140, 196 
மணி 95 
மத்தித்தல்‌ 96. 97, 99, 
152, 477 
மத்த 78 
மதலை 1171, 1376 
மதி 27 
மந்தாக்கினி 293, 340, 343, 


366, 400, 672 


மயனம்‌ 125, 140, 169, 

்‌' 180, 302, 444 
மயில்‌நிறம்‌ 51 
மயேந்திரசாலம்‌ 1477 
மரணம்‌ 23, 26, 30, 


1095, 1097 


பின்னிணைப்புகள்‌ 


மலடு 75, 80) 83, 

1071, 1082 
மவுனம்‌ 1473 
மறலியூர்‌ 23, 1096 
மனோன்மணி 307 
மாரங்கிசம்‌ 837, 1253 
மாணாக்கர்‌ 1249 
மாதார்‌ 82 
மாது 1075 
மாந்திரிகை 1499 
மாப்பண்டம்‌ 34 
மாயை 517, 964 
மார்க்கம்‌ 217, 366 
மாரணம்‌ 127) 229 
மான்கொரம்புச்சிமிழ்‌ 43] 
மிடறு 1096 
மிடா 787, 1358 
மிருகசீரிடம்‌ 1087 
மிலேச்சர்கள்‌ 1102 
மிளகுபதம்‌ 700 
மின்னார்‌ 85 
முக்கால்வாசி 9206 
முக்குணங்கள்‌ 1 
முகூர்த்தம்‌ 1361 
முத்தமிழ்‌ 1404 
முத்தர்‌ 308, 512, 515, 625 
முத்தி 1473 
முத்தீ 932, 1012, 

1025, 1207 
வரசல்‌ கரப்பவா்‌ 93 
வாசியோகம்‌ 1471 
வாதவித்தை 1102 
வாதவுடல்‌ 520 
வாது 98, 1465 
வாமம்‌ 664 


வாமபூசை ற. 


1035 
வாமி 685 
வாய்க்குற்றம்‌ 10252 
வாரம்‌ 265 
வாலசிவகன்‌ 297 
வரலை 97, 690 
வாலைபசை 1106 
வாலுகை 890, 1488 
வானம்‌ 16, 17 
விகற்பம்‌ 1107 
விசாகுநாள்‌ 109], 1095 
விசாரங்கள்‌ 666 
விசித்‌ இரம்‌ 734 
விசேடம்‌ 692, 1395 
விடத்தலை விறகு 544 
வித்து 35 
வித்தை 964, 1070, 1110 
விதிடூறை 90 
விந்து 4, 38, 48, 79, 92, 1071 
விநாயகர்‌ 488 
விநாயகன்‌ 697, 1121, 1248, 
1252, 1258, 1348, 
1354, 147! 
விரகும்‌ 1104. 
வீணர்‌ 610 
வெண்கலக்கண்ணி 583 
வெங்கலத்தாலம்‌ 427 
வெண்சீலை 472 
வெய்யில்‌ 82 
வெருகடி. 1301; 
வெள்விடையோன்‌ 1460 
வெள்ளைவாகடம்‌ 424 
வெள்ளிவாரம்‌ 1093 
வேடுகட்டல்‌ 209 
வேடிக்கை 1022 . 
வேதம்‌ 1034, 1085 : 
வேதமுறை 693 


1036 
வேதனை 442, 
வேதாந்தம்‌ 1472 
வேதை 99, 964 
வேர்வை 1097 
வைத்தியம்‌ 308, 959, 
1495, 1496 
வைத்தியன்‌ 510, 517, [478 
வைரவார்‌ 948, 983 
முப்பதெரு 21 
மூனிவா்‌ 520 
முனிவோரார்‌ 1412 
மூசை 893 
மூடா்‌ 1473 
மூர்ச்சை 904 
மூலநாள்‌ 109 
மூலிகை 106$ 
மூவார்‌ 1 
மூவினை 636 
மூன்று நாடி 30, 89 
மூன்றுபோர்‌ 14 
மெஞ்ஞானி 520 
மெய்‌ 81, 582 
மேதி 34 
மேல்‌ மருந்து 1348 
மேனி 71 
மொழிக்குற்றம்‌ 1053 
மோகம்‌ 43, 59 
மோசம்‌ 947 
மோட்சகதி 1442 
வயோகசகித்தார்‌ 560 
யோகசித்தி 112 
யோகம்‌ 1108, 1495, 1498 
யோகி 22, 509, 520 
யோனி 1074, 1082 


அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


ரவி 25, 126, 145, 187 
றிசி 308, 520, 687, [069 
ரூட்சை 1088 
ரேவதிநாள்‌ 1094, 1095 
ரோகணிநாள்‌ 1087 
லிங்கம்‌ 39 
லேபனம்‌ 5486 
லோகமாரணம்‌ 115 
வஞ்சனை 5௮ 
வச்சிரதேகம்‌ 234, 297, 776 
வசீகரம்‌ 297 
வட்டி ந்த்‌ 


வடுகள்‌ 702, 743, 757, 1025 


வண்டுகட்டல்‌ 1258, 1350 
வத்திரகாயம்‌ 392 
வத்திரம்‌ - தலை 586 
வயசு 1490 
வயணம்‌ 134, 407, 713, 1426 
வர்த்தித்தல்‌ 61 
வராகபுடம்‌ 1208 
வராகபுடம்‌ அறுபது 134 
வல்லியம்‌ 72 
வல்லோர்கள்‌ 1023 
வல்வினை 1380 
வளப்பக்கல்‌ 898, 929, 96], 
1025, 1033 

வற்காலிப்புடம்‌ - 
ஆட்டுப்புடம்‌ 634, 914 
வன்னி 16- 21, 26, 33, 44 
வன்னிராசன்‌ 40 
வாகடங்கள்‌ 229, 657 
வாகடத்‌ தொகுதி 1 
வாகடம்‌ 319, 411, 601, 
949, 1500 


1037 


பின்னிணைப்புகள்‌ 


6₹61 
6261 
9661 
6௦61 
8061 
61 
681 
0681 


0881 
8081 
081 
ூ.ம5%” 


90909௮ “முட..[ழ] ர1.ஜ.ப.ர௦ ௪.0 பாது 
“1090900௮ஐ) “07-7௩த9.2/௪ மாடியும்‌ 2௦ ஐாம/] 
"00000௮. “ரர 7௩௮224” ௮ புழு ஐ070. 10௮ 
0௦09120௮06) “ர7-11௩ஒஐ22/௪ முரம.14) 
“10௦99௮ “ர ௩மல2/ள ௮ பழுரமி மசிய இர 
200222 ௫. *1105.ப௮ ./ஜீர(ு.2/6 ப யார/௪ 
்‌109(9.092௫) “07 1945,2/6” ஓ (முழமு மாடறுமஈ 
05% “ரர 7௩டிஐ2/எ முழம்‌] பமுஒமு௮ 


ட்ட 0 
“முடிய மழ. “(1ு.ம2.ப.௮ ரம்ய பஞுீ.ஜம) ரார1.0ழ7/7.01 


09.09.09௮0) *ர1-]-ம.ஐ௮.2/௪ ஒழ. பம ம ஐஐ 


பு ம/ சய) “00௮0 “முாபு௮ கக ப.ர்ஞி.ஏ£ர) ராரா.ர7/1.011 


ராரா 


பகு உல 

்‌. “ரா ப௮.ஞ௫ 
ப௫ஐ ௪௦.0௮ 
பகுத சிம்‌ 
16 ஐ.பி ௮.ப.ர்‌- 78 
॥உ(ர.பாமி௪ 2.௫ 
பபற 202.0 


பலழுற உறவாகும்‌ 


புரா யாம ௪0))/0776 
பயா 0 ஐ0.௨0.௮ 
பபா பாய ழா -ட்ா 


மியா கா 


ரய்ற ரர டர௪ “000 - ராம ஈது பாதி6 


மற்‌ இம்‌ இ 


11 


ர 


1038 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


துணை நூல்கள்‌ 


| அகத்தியர்‌ பரிபாஷைத்திரட்டு - பி. இரத்தின நாயகர்‌ 
சன்ஸ்‌, சென்னை. 1970 

2. அகத்தியர்‌ மகாமுனிவர்‌ - தி.மூ. செந்தினாயகம்‌ பிள்ளை, 
கெளமார சோதிட சாலை, 42, அரண்மனைச்காரத்‌ 
தெரு, சென்னை. 1936 

3. அகத்தியமுனிவரருளிச்‌ செய்த பெருநூல்‌ வயித்திய 
காவியம்‌ 1300 - இதம்பரம்‌ குருநாத சுவாமிகள்‌, 
சென்னை, 1897 


4, அகத்தியர்‌ வரலாறு - ௮. சிதம்பரனார்‌, கழக வெளியீடு, 


1950 

5. கண்ணுசாமியம்‌ என்னும்‌ வைத்திய சேகரம்‌ - 
சி,கண்ணுசாமிப்பிள்ளை, பி.இரத்தின நாயகர்‌ சன்ஸ்‌, 
சென்னை. 

6, கண்‌ மருத்துவம்‌ - வே. இரா. மாதவன்‌, உலகத்‌ 


குமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை - 600113, 1982 
7. கலித்தொகை -9, வை. தாமோதரம்‌ பிள்ளை பதிப்பு, 
சென்னை. 1887 
8. கலைக்களஞ்யெம்‌ - தொகுகுி 3-6 - தமிழ்‌ வளர்ச்சிக்‌ 
கழமம்‌, சென்னை. 


9. குணபாடம்‌ (மூலிகை வகுப்பு) முதறபாகம்‌, தமிழக அரசு 
வெளியீடு, 1969 


109. சட்டமுனி வாத காவியம்‌ - தமிழ்நாடு சித்த மருத்துவ 


வாரியம்‌, சென்னை - 105 


11. சரபேந்திரர்‌ இத்த மருத்துவச்சுடர்‌ -. பாக்டர்‌ 
மு. செளரிராசன்‌, தஞ்சை சரசுவதி மகால்‌ வெளியீடு. 
12. சித்த மருத்துவ நூலோதி - டாக்டர்‌ சே, பிரேமா; 


குமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 1988 
13, சித்த மருத்துவம்‌ - டாக்டர்‌ தே. ஆண்டியப்பன்‌, 
இரா. குமாரசாமி, முத்தப்‌ பதிப்பகம்‌, பதுரை. [979 


பின்னிணைப்புகள்‌ 1039 


14, 


12. 


16, 


17. 


21. 
2 


2. 


24. 


22. 


20. 


க்‌ 


25. 


சித்த மருந்து செய்பெருமூறைகள்‌ ஃ வி. பலராமய்யா;, 
அருட்பெருஞ்சோதி பதிப்பகம்‌, சென்னை-600 029 

சித்தார்கள்‌ கண்ட விஞ்ஞானம்‌ - தத்துவம்‌ - சாமி, 
சிதம்பரனார்‌, இலக்கிய நிலையம்‌, சென்னை-94, 
1974 

சித்த வைத்திய அசராதி - இராம, குருசாமிக்கோளார்‌, 
ஸ்ரீ ராமச்சந்திர விலாச அச்சியந்திர சாலை, சென்னை. 
1939 

சித்த வைத்திய நாடி நூல்‌ - டாக்டர்‌ கே.ராதாகுிருஷ்ணன்‌, 
சென்னை, 1966 

சித்த வைத்திய பதார்த்த குண விளக்கம்‌ - பி, இரத்தின 
நாயகர்‌ சன்ஸ்‌, சென்னை, 1949 


சிறப்புப்‌ பெயர்‌ ௮௩ர௱ஈதி - கழக வெளியீடு 
தட்சநாயனார்‌ வைத்திய அட்டவணை - டாக்டர்‌ ஆர்‌, 


தியாகராசன்‌, அரசினர்‌ கீழ்த்திசைச்‌ சுவடி நூரலகம்‌, 
சென்னை. 1951 


குண்டியலங்காரம்‌ - ழக வெளியீடு, 1947 

தமிழ்க்கலை, தமிழியல்‌ காலாண்டு ஆய்விதழ்‌, தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. மார்ச்‌ 1988 

குமிழ்‌ மொழியகராதுி - நா. கதிரைவேற்பிள்ளை, ஏூயன்‌ 
எடுகேஷனல்‌ சர்வீஸஸ்‌, புதுதில்லை, 1981 

தேரையர்‌ மகாகரிசல்‌ - மூலமும்‌ உரையும்‌ - டாக்டர்‌ 
ஆர்‌. இயாகராசன்‌, சென்னை, 1974 

பதார்த்த பஞ்சகுண மஞ்ச? - எஸ்‌, கிருஷ்ணராவ்‌, ஆயுர்‌ 
வேத சித்தாச்ரமம்‌, சென்னை-5. 1926 

பதினெண்டித்தர்‌ நாடி சாத்திரம்‌ - வே. கந்தசாமி 
முதலியார்‌. சென்னை, 1688 


பாபா போகர்‌ கண்ட யோகம்‌ (இரியா) யோகி, ௪.௮.௮. 
.. 
இராமய்யா, 1979 


பால வாகடம்‌ (குழந்தை மருத்துவம்‌) தமிழக அரசு 
வெளியீடு, 1973 


1040 அகத்தியர்‌ வைத்திய காவியம்‌-1500 


29. மரஇனப்‌ பெயர்த்‌ தொகுதி - தொகுதி-1&2 - பெ, 
மாதையன்‌, எச்‌. சித்திரபுத்திரன்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, தஞ்சாவூர்‌. 1986 

30. மூலபாட ஆய்வியல்‌ - ௮. விநாயகமூர்த்தி, பாலமுருகன்‌ 
பதிப்பகம்‌, மதுரை. 1978 

31. மூலிகை வைத்திய விரிவகராதி, எஸ்‌.பி. ராசாராம்‌, சன்‌ 
ஆப்‌ இந்தியா பிரஸ்‌, 1924 

32. வீரசோழியம்‌ - 9, வை. தாமோரம்பிள்ளை பதிப்பு, 
சென்னை. 1895 

33. வைத்திய விரிவகராதி - மாணிக்கவேலு முதலியார்‌, வித்வ 
ரோமணி விலாச அச்சுக்கூடம்‌. 1913 

34. ஜீவரக்ஷாமிர்தம்‌ - சுப்பிரமணிய பண்டிதர்‌ மனோன்மணி 
விலாச அச்சுக்கூடம்‌, சென்னை, 1894 

35. க்ரே ]றய்ர்கற 14201010௦6 - டிடி. நய்பறம்‌/க, ]8.ம., 
௩.0. பெரா ர0ாட நாகா15 - 1962 

36. 1ஈர௦01101100 (௦ (௦ $ம்010௨ ஐரோ ௦14 1420110106 - 
இட. 7. கொளு கைக, 1975 


37. 11ள!(க26 016 7811 - $1/4/408 நரீசப்10106 - 83, 
ய0கரகார்கா காம்‌ 78, நரக வகர, 1ந(னாக(10 வி 
1159114006 ௦7 178௦11 8(10168, [௨௧9-600 113, 1984 

38. பிர ௦1 $14/408 1746010106 - 18. 8 8ும்ககாரு 111௧7, 
07! 01 7௨௩/1 7120, 1979 

39. 0196 10 510408 899/0 - டட. 80118], நரகமாக, 
1983. 

40. 518008 160108] 481 0907ர்ற(5 1 7க௱!1 - 78 நாகர்ற்வக, 


[0161௧11008] 1ஈ்‌1(116 ௦1 உ! 5110128, ]484185-113 
1984 


41. 7&ய॥/-1ந16்‌ 11011௦௩௧7௫ ௦14 1460410106, பே 1909), ந௦ரகரு 


804 1116ம்‌ $௦120௦0, 770], 1-5, 17. 8ககண்கள 
1911 :18 


42. ரிற!! 16௦௦0) ௦1.1 - 7, (ப1618103ு 01 நர்கர்க6, 
1/180788. 1982 


ஸ்‌ 





